அர்ச்‌. பிரான்சிஸ்‌ சவேரியார்‌ வாலாறு 
பரிசுத்த கத்தோலிக்கத்‌ திருச்சபையின்‌ மாபெரும்‌ அர்ச்சிய 
சிஷ்டவர்களில்‌ ஒருவர்‌ அர்ச்‌. இஞ்ஞாசியாரின்‌ முதல்‌ துறவற 
நண்பர்களில்‌ முக்கியமானவர்‌ அக்கால விக்கிரக வழிபாட்டின ரும்‌, 
அக்கிரமிகளும்‌, மனிதத்‌ தன்மையே இல்லாதவர்களும்‌ கூட கண்டு 
வியந்தவர்‌: அர்ச்‌. பிரான்சிஸ்‌ சவேரியார்‌! பாவிகளுக்காகச்‌ சிந்தப்‌ 
பட்ட தேவ திரு இரத்தத்தின்‌ பலன்களை உலகத்தின்‌ கடைக்கோடி 
மூலை முடுக்குகளுக்கெல்லாம்‌ கொண்டு போய்ச்‌ சேர்ப்பது 
மட்டுமே அவருடைய ஏக்கமாயிருந்தது. கிறீஸ்துநாதரை அறிந்து 
நேசிக்காத மக்களினங்கள்‌ இன்னும்‌ உலகில்‌ ஏராளமாக இருந்ததைக்‌ 
காண்பதே அவருடைய மிகப்‌ பெரியதுன்பமாக இருந்தது. தம்‌ தேவ 
சிநேகத்தின்‌ அடங்காத தாகத்தைத்‌ தணித்துக்கொள்ளும்படி, அவர்‌ 
ஆன்மாக்களைத்‌ தேடி அலைந்தார்‌. அதற்காக அவர்‌ செய்த மிக 
நீண்ட பயணங்களும்‌, சந்தித்த பெரும்‌ ஆபத்துக்களும்‌ நம்மை 
ஆச்சரியத்தில்‌ ஆழ்த்துகின்றன: கடக்க இயலாத சாலைகளை அவர்‌ 
கடந்தார்‌; பல கடற்பயணங்களில்‌ புயல்களோடு போராடினார்‌; 
பழங்குடியினருக்கும்‌, மலை வாழ்‌ மக்களுக்கும்‌, காட்டுமிராண்டி 
களுக்கும்‌ கூட சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கும்படி உண்மையான பல 
பாஷை வரத்தைப்‌ பயன்படுத்தினார்‌; “என்னை விசுவசிக்றெ வன்‌ 
நான்‌ செய்றெ கிரியைகளைத்‌ தானும்‌ செய்வான்‌; இவைகளில்‌ அதிக 
பெரிதானவைகளையும்‌ செய்வான்‌” (அரு.14:12) என்ற நம்‌ 
ஆண்ட வரின்‌ வார்த்தைகளின்படி, சுவாசிப்பதைப்‌ போலவே புத்திக்‌ 
கெட்டாத புதுமைகளையும்‌ கூட அவர்‌ மிக இயல்பாகச்‌ செய்தார்‌! 
“அப்போஸ்தலர்‌” என்னும்‌ மகிமையுள்ள பெயருக்குத்‌ தகுதி பெறும்‌ 
விதமாக, இலட்சக்கணக்கான அஞ்ஞானிகளை அவர்‌ மனந்திருப்பி 
னார்‌; இந்தப்‌ பெயர்‌ சத்தியத்‌ திருச்சபையாலேயே இன்று அவருக்கு 
வழங்கப்பட்டுள்ளது. 
அர்ச்‌. பிரான்சிஸ்‌ சவேரியார்தான்‌ கீழ்த்திசை நாடுகளில்‌ முதன்‌ 
முதலாக சேசு சபையைக்‌ கீழ்த்திசை நாடுகளில்‌ அறிமுகப்படுத்தி 
வைத்தார்‌; தமக்குப்‌ பின்‌ பலர்‌ இந்நாடுகளுக்கு வேதபோதகர்களாக 
வருவதற்கான பாதையை அவரே திறந்து வைத்தார்‌; அதற்குத்‌ தேவை 
யான புண்ணிய வாழ்வுக்கு அவரே அவர்களுக்கு உத்தம மாதிரிகை 


1 


யாக இருந்தார்‌. சேசு சபையின்‌ மகிமையும்‌, திருச்சபையின்‌ பிரகாச 


முள்ள நட்சத்திரமுமான இந்த மாபெரும்‌ புனிதர்‌ நவார்‌ இராஜ 
வம்சத்தைச்‌ சேர்ந்தவராக இருந்தார்‌ என்று கர்தினால்‌ அந்தோனி 


ஸப்பாட்டா என்பவர்‌ உட்பட பல நம்பிக்கைக்குரிய அறிஞர்கள்‌ 
சாட்சியம்‌ தந்திருக்கிறார்கள்‌. 

நம்‌ புனிதரின்‌ தந்‌ைத ஸ்பெயின்‌ நாட்டின்‌ நவார்‌ இராச்சியத்‌ 
தைச்‌ சேர்ந்த ஜான்‌ ஜியாஸ்ஸோ என்பவர்‌ ஆவார்‌. இவர்‌ அரசரின்‌ 
ஆலோசகராகவும்‌, தம்‌ புண்ணியத்தாலும்‌, பதவியாலும்‌ மேன்மை 
மிக்கவராகவும்‌, மூன்றாம்‌ ஜான்‌ அரசரால்‌ அரசவை நிதித்‌ தணிக்கை 
யாளராகவும்‌ இருந்தார்‌. புனிதரின்‌ தாய்‌ ஆஸ்பில்குவேட்டா மற்றும்‌ 
சேவியரின்‌ மரியா என்பவள்‌ ஆவாள்‌. இவள்‌ பிறப்பால்‌ சேவியர்‌ 
என்ற பெருமை மிக்க குடும்பத்தையும்‌, தன்‌ திருமணத்தால்‌ 
ஆஸ்பில்குவேட்டா என்னும்‌ மற்றொரு உயர்குடிக்‌ குடும்பத்தையும்‌ 
சேர்ந்தவளாக இருந்தாள்‌. இவள்‌ சேவியர்‌ குடும்பத்தின்‌ கடைசி 
வாரிசு என்ற முறையிலும்‌, அந்தப்‌ பெயரை உலகில்‌ தொடர்ந்து 
நிலைபெறச்‌ செய்யும்‌ நோக்கத்தோடும்‌, அவளுடைய புதல்வர்களில்‌ 
சிலர்‌, உலக வழக்கத்திற்கு மாறாகத்‌ தங்கள்‌ தாயின்‌ குடும்பப்‌ 
பெயரைத்‌ தங்கள்‌ பெயரோடு சேர்த்துக்கொண்டார்கள்‌. பிரான்சிஸ்‌ 
இவர்களில்‌ ஒருவர்‌; அவர்தான்‌ அவளுடைய பெரிய குடும்பத்தின்‌ 
கடைசிக்‌ குழந்தையாகப்‌ பிறந்தவார்‌. 


இந்தப்‌ பெற்றோருக்கு ஏற்கனவே இரண்டு மகன்களும்‌, 
இரண்டு மகள்களும்‌ இருந்தார்கள்‌. மூத்த மகளான மதலேனா 
காஸ்டீலின்‌ இசபெல்லா அரசியின்‌ பணிப்பெண்களின்‌ தலைவியாக 
இருந்தாள்‌. இவள்‌ பிற்காலத்தில்‌ ஏழைக்‌ கிளாரம்மாள்‌ கன்னியர்‌ 
சபையில்‌ சேர்ந்து ஒரு கன்னிகையானாள்‌. மற்றொரு மகளான 
அன்னா என்பவள்‌ வேய்ர்‌ இராச்சியத்தின்‌ பிரபுவான எஸ்பெலேட்‌ 
டாவின்‌ டியேகோ என்பவரை மணந்துகொண்டாள்‌. இவளுடைய 
பேரனான ஜெரோனிமோ என்பவர்‌ விரைவில்‌ தோன்ற இருந்த சேசு 
சபையில்‌, 1568ஆம்‌ ஆண்டில்‌ சேர இருந்தார்‌. மிகுவேல்‌, ஹு வான்‌ 
என்னும்‌ இரு மகன்களும்‌ தங்கள்‌ குடும்ப வழக்கப்படி இராணுவப்‌ 
பணிக்குத்‌ தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள்‌. அவருடைய தாய்‌ 
தேவ ஆசீர்வாதத்தால்‌ நிறைந்திருந்த தனது ஐந்தாவது குழந்தையை, 

2 


1506, ஏப்ரல்‌ 7 அன்று, பாப்பரசர்‌ ஆறாம்‌ அலெக்ஸாண்டர்‌ திருச்‌ 
சபையை அண்டுகொண்டிருந்தபோது, பாம்ப்பேலூனா நகரில்‌ 


இருந்து சுமார்‌ 30 கி. மீ. தூரத்திலுள்ள சவேரிக்‌ கோட்டையில்‌ (Castle 
of Xavier) பெற்றெடுத்தாள்‌. அவளுடைய வரதட்சணையாக ஜான்‌ 
ஜியாஸ்ஸோவுக்கு உரிமைச்‌ சொத்தாகியிருந்த இந்தக்‌ கோட்டை 
தான்‌ தன்‌ பெயரை இந்தக்‌ குடும்பத்திற்குத்‌ தந்திருந்தது. 

நம்‌ அர்ச்சியசிஷ்டவர்‌ தம்‌ பெரும்பாலான கடிதங்களில்‌ 
ஃப்ரான்சிஸ்கஸ்‌ என்று கையொப்பமிட்டிருக்கிறார்‌. இன்னும்‌ 
சிலவற்றில்‌ ஃப்ரான்சிஸ்கோ என்றும்‌, சில சமயங்களில்‌ ஃப்ரான்‌ 
சிஸ்கஸ்‌ த ஸபியேர்‌ என்றும்‌ கையொப்பமிட்டிருக்கிறார்‌. பாஸ்க்‌ 
மொழியில்‌ இந்தப்‌ பெயரின்‌ பொருள்‌ “புதிய வீடு” என்பதாகும்‌. 


புனிதரின்‌ குழந்தைப்‌ பருவத்தில்‌ நிலவிய அரசியல்‌ சூழ்நிலை 


நவார்‌ இராச்சியம்‌ போர்க்குணமுள்ளவையும்‌, விரிவடைந்து 
கொண்டி ருந்தவையுமான ஆரகான்‌, பிரான்ஸ்‌ என்னும்‌ இரு இராச்‌ 
சியங்களுக்கு நடுவில்‌ அமைந்திருந்தது. ஆரகான்‌ இராச்சியம்‌ 
ஸ்பெயின்‌ முழுவதையும்‌ தன்‌ ஆட்சியின்‌ கீழ்‌ கொண்டு வரத்‌ 
துடித்துக்கொண்டிருந்தது. இதற்காக அது மேற்கு ஐரோப்பாவில்‌ 
சர்வதேச அளவில்‌ பல இராஜதந்திர நடவடிக்கைகளில்‌ அது 
தொடர்ந்து ஈடுபட்டுக்கொண்டிருந்தது. ஆரகானின்‌ அரசனான 
ஃபெர்டினாண்ட்‌, இங்கிலாந்தின்‌ ஏழாம்‌ ஹென்றி அரசனின்‌ துணை 
யோடு, பிரான்ஸைத்‌ தாக்கவும்‌, நடுநிலை வகிக்க விரும்பிய 
பேயோன்‌, நவார்‌ ஆகிய பகுதிகளின்‌ வழியாக முன்னேறிச்‌ சென்று 
கொண்டிருந்த ஆங்கிலேயப்‌ படைகளோடு சேர்ந்துகொள்ளவும்‌ 
திட்டம்‌ தீட்டினான்‌. அவனுடைய படை ஆல்வா பிரபு என்பவனின்‌ 
தலைமையில்‌, 1512, ஜுலை 24 அன்று, முன்னறிவிப்பு ஏதுமின்றித்‌ 
திடீரென்று நவாருக்குள்‌ பிரவேசித்து, அதரன்‌ தலைநகரமான 
பாம்ப்பேலூனாவை முற்றுகையிட்டது. மூன்று நாட்களுக்குப்‌ பின்‌ 
பாம்ப்பேலூனா வீழ்ந்தது. நவார்‌ அரசன்‌ தோல்வியுற்று, பிரான்ஸ்‌ 
நாட்டில்‌ தஞ்சமடைந்தான்‌. விரைவில்‌, நம்‌ பிரான்சிஸின்‌ தந்தை 
யான ஜியாஸ்ஸோ அவனோடு போய்ச்‌ சேர்ந்து கொண்டார்‌. 


இவ்வாறு, ஐந்தே நாட்களில்‌ நவாரின்‌ சுதந்திரம்‌ பறிபோனது. 
3 


ஆயினும்‌, ஆரகானின்‌ படைகள்‌ சவேரிக்‌ கோட்டையைத்‌ தாக்க 
எந்த முயற்சியும்‌ செய்யவில்லை. இவ்வாறு குழந்தை பிரான்சிஸ-ம்‌, 
அவருடைய தாயும்‌ சமாதானத்தில்‌ விடப்பட்டார்கள்‌. தம்‌ நாடும்‌, 
அரசனும்‌ நம்பிக்கையற்ற நிலைக்குள்‌ தள்ளப்பட்டு விட்டதைக்‌ 
கண்ட புனிதரின்‌ தந்‌ைத, கடவுளின்‌ திருச்சித்தத்திற்குத்‌ தம்மை 
ஒப்புக்கொடுத்து, திரும்பி வந்து, தம்‌ குடும்பத்தோடு சேர்ந்துகொண் 
டார்‌. 

வெற்றிக்‌ களிப்பில்‌ இருந்த ஃபெர்டினாண்ட்‌, நவார்‌ இராச்சியத்‌ 
திற்கு எதிராக ஜியாஸ்ஸோவின்‌ மனதை மாற்ற மிகவும்‌ முயன்றான்‌. 
பலனில்லாததால்‌, 1515, மார்ச்‌ 4 அன்று அவருடைய சொத்துக்கள்‌ 
அனைத்தையும்‌ பறிமுதல்‌ செய்ய அவன்‌ உத்தரவிட்டான்‌. ஆனால்‌ 
சவேரிக்‌ கோட்டை அவருடைய மனைவியின்‌ சீதனமாக இருந்த 
தால்‌, அது மட்டும்‌ இந்தப்‌ பறிமுதல்‌ நடவடிக்கையிலிருந்து தப்பித்‌ 
தது இவ்வாறு தேவ பராமரிப்பு நம்‌ புனிதரின்‌ குடும்பத்திற்குக்‌ 
காவலாக இருந்தது. 

மூன்று மாதங்களுக்குப்‌ பிறகு, நவார்‌ இராச்சியம்‌ நிரந்தரமாக 
ஆரகான்‌ இராச்சியத்துடன்‌ இணைக்கப்படும்படி, ஜுன்‌ 15 அன்று 


ஃபெர்டினாண்ட்‌ ஆணை பிறப்பித்தான்‌. சற்றும்‌ எதிர்பாராத 
விதமாகத்‌ தம்‌ நாட்டையும்‌, குடும்பங்களையும்‌, தம்முடைய 
நற்கர்த்தியையும்‌, புகழையும்‌, செல்வங்களையும்‌ விழுங்கிவிட்ட 
இந்த முழுமையான துயரத்தால்‌ மனமுடைந்த ஜான்‌ ஜியாஸ்ஸோ 
அதன்பின்‌ நீண்ட காலம்‌ வாழவில்லை. ஒரே மாதத்தில்‌, 1515 
அக்டோபரில்‌ அவர்‌ மரணமடைந்தார்‌. 
சிறுவன்‌ பிரான்சிஸ்‌ பற்றிய அவருடைய தாய்மாமனின்‌ சித்தரிப்பு 
நவார்‌ மருத்துவர்‌ என்று பிரசித்தி பெற்றிருந்த புனிதரின்‌ தாய்‌ 
மாமனான ஆஸ்பில்குவேட்டாவின்‌ மார்ட்டின்‌ என்பவர்‌ புனிதரைப்‌ 
பற்றித்‌ தம்‌ நூல்‌ ஒன்றில்‌ பின்வருமாறு எழுதியிருக்கிறார்‌: 

“திரு ஜானும்‌, திருமதி மரியாவும்‌ பிரான்சிஸை மிகுந்த 
கனிவோடு நேசித்தார்கள்‌. அவர்‌ அவர்களுடைய பெஞ்சமினாக 
இருந்தார்‌ என்பது மட்டுமல்ல, மாறாக, அவர்‌ கொண்டிருந்த நல்ல 
சுபாவமும்‌, வெளிப்படையான வசீகரமும்‌ கூட அதற்குக்‌ காரணமாக 


4 


இருந்தது. அவர்கள்‌ மிகுந்த அக்கறையோடு அவரை வளர்த்து 
வந்தார்கள்‌. மிகச்‌ சிறந்த ஆசிரியர்களிடம்‌ அவருடைய சிறுவப்‌ 
பருவத்தை ஒப்படைத்தார்கள்‌. சிறுவனும்‌ அவர்கள்‌ கற்றுத்‌ தந்த 
பாடங்களை எவ்வளவு ஆர்வத்தோடு கற்றுக்கொண்டார்‌ என்றால்‌, 
விரைவில்‌, அவருடைய வயதுச்‌ சிறுவர்கள்‌ அறிந்திருக்க வேண்டிய 
அனைத்தையும்‌ அவர்‌ முழுமையாக அறிந்திருந்தார்‌. அவரைப்‌ 
போல சாந்தமும்‌, நட்போடு பழகும்‌ இனிய குணமும்‌, நல்ல 
நடத்தையும்‌, சந்தோஷம்‌ நிரம்பிய மனநிலையும்‌, வசீகரமும்‌ 
கொண்ட சிறுவர்கள்‌ வேறு யாரும்‌ இருக்கவில்லை. மிக எளிதாக 
எதையும்‌ கற்றுக்கொள்ளும்‌ ஒரு கூர்மையான மனம்‌ அவருக்குக்‌ 
கடவுளால்‌ தரப்பட்டிருந்தது. இவ்வாறு அவர்‌ எல்லாக்‌ காரியங்‌ 
களிலும்‌ சிறந்து விளங்கத்‌ தொடங்கினார்‌. அவரைச்‌ சந்தித்தவர்கள்‌ 
அனைவருமே அவரால்‌ ஈர்க்கப்பட்டார்கள்‌. ஆயினும்‌ இதை மீறி, 
அவர்‌ ஒதுக்கமுள்ள மனநிலை கொண்டவராகவும்‌ இருந்தார்‌. குறிப்‌ 
பாக, கன்னிமையை அவர்‌ நேசித்துக்‌ கடைப்பிடித்த விதம்‌ அனை 
வரையும்‌ ஆச்சரியம்‌ கொள்ளச்‌ செய்தது. தேவ பராமரிப்பு உரிய 
காலத்தில்‌, உரிய முறையில்‌ அவரைப்‌ பாதுகாத்து வழிநடத்திக்‌ 
கொண்டிருந்தது. 

“முதலில்‌ அவருடைய சகோதரர்கள்‌ தங்கள்‌ வார்த்தையாலும்‌, 
மாதிரிகையாலும்‌, அவரைப்‌ படையில்‌ சேரச்‌ செய்ய முயன்றார்கள்‌. 
தங்கள்‌ முன்னோர்‌ இந்த வழியில்தான்‌ மகிமையும்‌, புகழும்‌, செல்வங்‌ 
களும்‌ சம்பாதித்தார்கள்‌ என்று அவர்கள்‌ அவருக்குச்‌ சொன்னார்கள்‌. 
ஆனால்‌ பிரான்சிஸு*க்கு அதில்‌ ஆர்வமில்லை. அவர்‌ தம்‌ தந்தை 
வழியில்‌, கல்வியில்‌ சிறந்தவராக விளங்கவே விரும்பினார்‌. தம்‌ 
சொந்தப்‌ புகழைக்‌ கொண்டு தம்‌ குடும்பத்தின்‌ மகிமையை உயர்த்து 
வது அவருடைய இலட்சியமாக இருந்தது. ” 
1517-ல்‌ சவேரிக்‌ கோட்டை சிதைக்கப்படூதல்‌ 


௦௦பெர்டினாண்டின்‌ மகளான ஜோன்‌ என்பவளிடம்‌ ஆளும்‌ 
திறமை இல்லாததால்‌, அவளுடைய மகன்‌ ஐந்தாம்‌ சார்ல்ஸ்‌ என்ற 
பெயரில்‌ ஆரகான்‌, காஸ்டைல்‌ அகியவற்றின்மீதான ஆட்சி 
அதிகாரத்தைப்‌ பெற்றுக்கொண்டான்‌. இச்சமயத்தில்‌ நிலவிய ஒரு 


பலவீனமான அரசியல்‌ சூழ்நிலை காரணமாக, நவார்‌ மக்கள்‌, 
தாங்கள்‌ இழந்திருந்த சுதந்திரத்தை மீண்டும்‌ பெற்றுக்கொள்ள 
முடியும்‌ என்று நம்பி, ஆயுதம்‌ ஏந்திக்‌ கிளர்ச்சி செய்யத்‌ தொடங்கி 
னார்கள்‌. 

ஆனால்‌ சார்ல்ஸ்‌ அரசனின்‌ பெயரால்‌ ஸ்பெயினின்‌ வைஸ்ராய்‌ 
ஆகவும்‌, ஆளுனனாகவும்‌ இருந்த சிமெனெஸ்‌ என்பவன்‌ உடனே 
கிளர்ச்சியாளர்களைத்‌ தாக்கத்‌ தொடங்கி, அவர்களிடமிருந்து பலம்‌ 
வாய்ந்த கோட்டைகளை அழிக்கத்‌ தொடங்கினான்‌. சவேரிக்‌ 
கோட்டை அச்சமயத்தில்‌ எந்தக்‌ கிளர்ச்சியிலும்‌ பங்குபெறாமல்‌ 
இருந்தபோதும்‌, அதன்‌ கொத்தளங்களும்‌, மதில்களும்‌, கோபுரங்‌ 
களம தாக்கி அழிக்கப்பட்டன. மக்கள்‌ வசிக்கும்‌ குடியிருப்புப்‌ 
பகுதிகள்‌ மட்டும்‌ இந்த அழிவிலிருந்து தப்பின. 

1520ஆம்‌ ஆண்டில்‌, ஆரகான்‌ மக்களே கூட தங்கள்‌ புதிய அரச 
னான ஐந்தாம்‌ சார்ல்ஸ்‌ பேரரசனையும்‌, அவனுடைய ஆலோசகர்‌ 
களாகவும்‌, அவனைப்‌ பின்செல்பவர்களாகவும்‌ இருந்து, நாட்டின்‌ 
செல்வங்களைச்‌ சூறையாடிக்‌ கொண்டிருந்தவர்களையும்‌ எதிர்த்துக்‌ 
கலகத்தில்‌ ஈடுபட்டார்கள்‌. அது நவார்‌ மக்களுக்குக்‌ கடவுளே 
அனுப்பிய வரப்பிரசாதமாக இருந்தது. ஆகவே அவர்களும்‌ 
ஆயுதங்கள்‌ ஏந்திப்‌ போராடத்‌ தொடங்க, இந்த முறை பிரான்ஸ்‌ 
அவர்களுக்கு உதவ முன்வந்தது. பிரான்சிஸின்‌ இரு சகோதரர்களும்‌ 
படையில்‌ சேர்ந்து போருக்குச்‌ சென்றார்கள்‌. பிரெஞ்சுப்‌ படை 
எளிதாக நவார்‌ வழியாக முன்னேறி, அதன்‌ தலைநகரமான பாம்ப்பே 
லூனாவை முற்றுகையிட்டது. அந்தக்‌ கோட்டையில்‌, தங்கள்‌ உயிர்‌ 
காப்பாற்றப்படுவதாக இருந்தால்‌, தாங்கள்‌ சரணடைந்து விடுவதே 
நல்லது என்று கருதிய மற்ற அனைவரின்‌ கருத்துகளுக்கும்‌ எதிராக, 
தாங்கள்‌ சரணடையக்‌ கூடாது என்று பல காரணங்களைக்‌ கூறி 
படைத்‌ தளபதியை வற்புறுத்திய ஓர்‌ இளம்‌ பாஸ்க்‌ அதிகாரி இருந்‌ 
தார்‌. உண்மையில்‌ அவருடைய வாதங்கள்‌ மற்றவர்களுக்கு தைரியத்‌ 
தையும்‌, வீர உணர்வுகளையும்‌ தூண்டி யெழுப்பின. நேருக்கு நேரான 
போர்‌ தொடங்கும்‌ நேரம்‌ வந்தபோது, அவர்தமது படையில்‌ இருந்த 
பரிபாலனக்‌ குரு ஒருவரிடம்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்தார்‌. பாம்ப்பே 
லூனா வெடிகுண்டுகளால்‌ தாக்கப்பட்டது. இப்போர்‌ சற்று நீண்ட 


6 


நேரம்‌ நடந்தது. இதில்‌ அந்த இளம்‌ வீரரின்‌ அருகில்‌ விழுந்து 
வெடித்த ஒரு வெடிகுண்டு அவருடைய ஒரு காலைத்‌ தாக்கி, அதை 
முற்றிலுமாகவும்‌, மோசமான விதத்திலும்‌ சேதப்படுத்தியது. 
மற்றொரு காலிலும்‌ அவர்‌ காயமடைந்தார்‌. அவர்‌ காயமடைந்த 
பின்‌, அது வரை கோட்டையைப்‌ பாதுகாக்கும்படி போரிட்டு வந்த 
படையினர்‌ பிரெஞ்சுப்‌ படையிடம்‌ சரணடைந்தனர்‌. இவர்களோ 
காயப்பட்ட இளம்‌ வீரரை மரியாதையோடும்‌, நட்போடும்‌ நடத்தி 
னார்கள்‌. அவர்கள்‌ அவரைப்‌ பதினைந்து நாட்கள்‌ பாம்ப்பேலூனா 
வில்‌ வைத்திருந்த பின்‌, அவருடைய சொந்த நாட்டிற்கு அவரை 
அனுப்பி விட்டார்கள்‌. 

இந்த இளம்‌ பாஸ்க்‌ அதிகாரி வேறு யாருமல்ல, சேசு சபையின்‌ 
ஸ்தாபகரான லொயோலா இஞ்ஞாசியார்தான்‌! ஆனால்‌ இப்போது 
அப்படி ஒரு எண்ணமே அவரிடம்‌ இருக்கவில்லை. இச்சமயத்தில்‌ 
இஞ்ஞாசியாரும்‌, சவேரியாரின்‌ சகோதரர்களும்‌ எதிரெதிர்‌ படை 
களில்‌, ஒருவருக்கொருவர்‌ எதிரிகளாக இருந்தார்கள்‌. இஞ்ஞாசியார்‌ 
ஒரு படுக்கையில்‌ பாம்ப்பேலூனாவிலிருந்து வெளியே எடுத்துச்‌ 
செல்லப்பட, பிரான்சிஸின்‌ சகோதரர்கள்‌ 7527, மே 20 அன்று 
வெற்றி வீரர்களாகத்‌ தங்கள்‌ தலைநகரத்திற்குள்‌ நுழைந்தார்கள்‌. 

ஆனால்‌ பிரெஞ்சுப்‌ படையினரின்‌ அந்த வெற்றியும்‌, அதன்‌ 
விளைவாக நவார்‌ பெற்றுக்கொண்ட சுதந்திரமும்‌ அதிகக்‌ காலம்‌ 
நீடிக்கவில்லை. 1521, ஐன்‌ 30 அன்று, இந்தக்‌ கூட்டுப்‌ படையினர்‌ 
நோவேய்ன்‌ என்னுமிடத்தில்‌ மிக மோசமாக முறியடிக்கப்பட்டு, 
விரட்டி யடிக்கப்பட்டனர்‌. நவார்‌ மீண்டும்‌ ஆரகானுடன்‌ இணைக்‌ 
கப்பட்டது. ஆனால்‌ பிரான்சிஸின்‌ இரு சகோதரர்கள்‌ பின்வாங்கி 
ஓடிக்கொண்டிருந்த படை வீரர்களைப்‌ பின்தொடர்ந்து, 
ஃபுவெந்தாராபியா கோட்டைக்குள்‌ சென்று ஒளிந்துகொண்டனர்‌. 

ஸ்பெயினுக்குத்‌ திரும்பி வந்த சார்ல்ஸ்‌ அரசர்‌ 1523, டிசம்பர்‌ 19 
அன்று நவார்‌ கிளர்சசியாளர்களுக்கு மன்னிப்பு வழங்கினார்‌, 
என்றாலும்‌, சவேரிக்கோட்டையின்‌ முன்னாள்‌ பிரபுவான மிகுவேல்‌ 
மற்றும்‌ ஆஸ்பில்குவேட்டா என்று அழைக்கப்பட்ட ஹுவான்‌ 
என்னும்‌ இரு சேவியார்‌ சகோதரர்களுக்கு மட்டும்‌ அவர்‌ மன்னிப்பு 


வழங்கவில்லை. ஆனால்‌ இது அவர்களுடைய எதிர்ப்புணர்வை 
அதிகரிக்க மட்டுமே உதவியது. இரண்டு ஆண்டுகளுக்கும்‌ மேலாக, 
அவர்கள்‌ மேற்கூறிய கோட்டையினுள்‌ இருந்தபடி, அரச படை 
யினரின்‌ எல்லாத்‌ தாக்குதல்களையும்‌ எதிர்த்து நின்றார்கள்‌. ஆனால்‌ 
1524, பிப்ரவரி 19 அன்று, பேச்சுவார்த்தைகளின்‌ அடிப்படையில்‌ 
அவர்கள்‌ சரணடைந்தார்கள்‌. சேவியர்‌ சகோதரர்கள்‌ இரண்டு மாத 
காலத்திற்குள்‌ சார்ல்ஸ்‌ அரசருக்கு வரி செலுத்த வேண்டும்‌ என்ற 
நிபந்தனையுடன்‌, அவர்களுடைய பட்டங்களும்‌, நிலச்‌ சொத்துக்‌ 
களும்‌ அவர்களுக்குத்‌ திருப்பித்‌ தரப்பட்டன. அந்த முற்றுகையின்‌ 
போது ஒரு போர்ச்சுக்கசியப்‌ பிரபு அவர்களுடன்‌ இருந்தார்‌. நாம்‌ 


பிற்பாடு பிரான்சிஸ்‌ சவேரியாரின்‌ நண்பராக அவரை மீண்டும்‌ 
சந்திப்போம்‌. அவருடைய பெயர்‌: மார்ட்டின்‌ அல்‌ஃபோன்ஸோ 
டிசூசா என்பதாகும்‌. 

மிகுவேலும்‌, ஹு வானும்‌ உரிய கெளரவத்தோடு வீடு திரும்பி 
யது அவர்களுடைய தாய்க்கும்‌, அவளுடைய பெஞ்சமினுக்கும்‌ 
மிகுந்த மகிழ்ச்சியளித்தது. மிகுவேல்‌ தம்‌ தந்தையின்‌ பட்டங்களை 
யும்‌, நிலச்சொத்துக்களையும்‌ எடுத்துக்கொண்டு, தம்‌ செல்வத்தைப்‌ 
பல மடங்காகப்‌ பெருக்கத்‌ தொடங்கினார்‌. ஒரு பெரிய செல்வந்‌ 


தரின்‌ மகளை மணந்துகொண்ட ஹுவான்‌, ஆஸ்பில்குவேட்டா 
என்னும்‌ தம்‌ தாயின்‌ குடும்பப்‌ பெயரோடு, தம்‌ மனைவியின்‌ இடத்‌ 
திற்குச்‌ சென்று அவளோடு வாழ்ந்தார்‌. 

இந்தச்‌ சமயத்தில்‌ பிரான்சிஸ்‌ பதினெட்டு வயது இளைஞனாக 
இருந்தார்‌. தம்‌ தந்தை இருதயம்‌ உடைந்தவரான மரித்ததை அவர்‌ 
கண்டிருந்தார்‌; தம்மால்‌ புகழ்‌ பெற இருந்த சவேரிக்கோட்டை 


சேதப்படுத்தப்பட்டதை அவர்‌ கண்டிருந்தார்‌; தம்‌ சகோதரர்கள்‌ 
புரட்சியாளர்கள்‌ என்று முத்திரை குத்தப்பட்டதை அவர்‌ கேட்டி ருந்‌ 
தார்‌. சில வருடங்களாக அவர்‌ மட்டுமே தம்‌ தாயுடன்‌ இருந்தார்‌. 
நிரம்பி வழிந்துகொண்டிருந்த பரிதாபத்திற்குரிய அவளுடைய 
வாழ்வின்‌ கிண்ணத்தில்‌ அவர்‌ மட்டுமே அவளோடு பங்குபெற்றார்‌. 
இறுதியாக, தம்‌ சகோதரர்கள்‌ சந்தோஷமாகவும்‌, வெற்றிக்‌ 
களிப்போடும்‌ வீட்டுக்குத்‌ திரும்பி வந்ததையும்‌ அவர்‌ கண்டார்‌. 
ஆனால்‌ தம்‌ எதிர்கால வாழ்வில்‌, தம்‌ மனதினுடையவும்‌, இருதயத்‌ 
6 


தினுடையவும்‌ இந்த வேதனையையும்‌, சந்தோஷத்தையும்‌ அவர்‌ 
ஒருபோதும்‌, எந்த இடத்திலும்‌ வெளிக்காட்டிக்கொள்ள வில்லை. 
இந்தக்‌ குழப்ப காலங்களில்‌ அவர்‌ எங்கே, எப்படிக்‌ கல்வி பயின்‌ 
றார்‌ என்பதை நாம்‌ அறிந்துகொள்ள எந்த வாய்ப்பும்‌ இல்லை. இந்த 
வருடங்களில்‌ அவர்‌ தம்‌ தாயிடமிருந்து ஒருபோதும்‌ பிரிந்து செல்ல 
வில்லை. அந்தச்‌ சூழ்நிலையில்‌ அவள்தான்‌ அவருக்கு அடிப்படைக்‌ 
கல்வியைக்‌ கற்பித்திருக்க வேண்டும்‌. கோட்டையின்‌ பரிபாலன 


குருக்கள்‌ தங்களால்‌ முடிந்த வரை, அவருக்கு வேதக்‌ கல்வியைக்‌ 
கற்றுத்‌ தந்திருக்கலாம்‌. அல்லது அவர்‌ அருகிலிருந்த சாங்குவேஸா 
என்னும்‌ ஊரிலிருந்த பள்ளியில்‌ சேர்ந்து கல்வி கற்றிருக்கவும்‌ வாய்ப்‌ 
பிருக்கிறது. 

இப்போது சேவியர்‌ குடும்பம்‌ மீண்டும்‌ ஒன்றிணைந்து, தங்கள்‌ 
எல்லா உரிமைகளையும்‌, சலுகைகளையும்‌, நிலச்‌ சொத்துக்களையும்‌ 
மீட்டுக்கொண்ட இந்த நிலையில்‌, இளம்‌ பிரான்சிஸின்‌ எதிர்காலத்‌ 
தைப்‌ பற்றி முடிவு செய்ய வேண்டியது அவசியமாயிற்று. அவர்‌ 
தொடர்ந்து மேற்படிப்புக்குச்‌ செல்லவும்‌, கல்வி கற்பிப்பதையே தம்‌ 
வாழ்வாகத்‌ தேர்ந்து கொள்ளவும்‌ விரும்பியதால்‌, 1525ஆம்‌ ஆண்டில்‌ 
மேற்படிப்புக்காக அவரைப்‌ பாரிஸுக்கு அனுப்ப அவர்கள்‌ 
தீர்மானித்தார்கள்‌. பாரிஸ்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ பெரும்‌ புகழும்‌ 
அவர்கள்‌ அவரை அங்கு அனுப்பத்‌ தீர்மானித்ததற்கு ஒரு காரண 
மாக இருந்தது. 

இது வரை, தாயின்‌ அரவணைப்பில்‌, உலகக்‌ கல்வியையும்‌, 
வேதக்‌ கல்வியையும்‌ பெற்று வந்த அவர்‌ இப்போது முற்றிலும்‌ 
மாறுபட்ட ஓர்‌ உலகத்திற்குள்‌ வீசியெறியப்பட இருந்தார்‌. 


பாரிஸ்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ - 7525 
பிரான்சிஸ்‌ சவேரியார்‌ தம்‌ நல்ல தாயாரிடமும்‌, சகோதரர்‌ 
களிடமும்‌ விடைபெற்றுக்கொண்டார்‌. இனி தாம்‌ அவர்களைக்‌ 
காணப்‌ போவதேயில்லை என்பது அப்போது அவருக்குத்‌ தெரிந்‌ 
திருக்கவில்லை. 1525 செப்டம்பரில்‌ பாரிஸ-க்குப்‌ புறப்பட்ட அவர்‌, 
அக்டோபர்‌ 1 அன்று பல்கலைக்கழகம்‌ மீண்டும்‌ திறப்பதற்கு 


முன்பாக, சரியான நேரத்தில்‌ அங்கு போய்ச்‌ சேர்ந்தார்‌. அங்கே 
அவர்‌ அர்ச்‌. பார்பரம்மாள்‌ கல்லூரியில்‌ சேர்ந்து தத்துவ இயலில்‌ 
முதுகலைப்‌ பட்டம்‌ பெற்றார்‌. அதன்பின்‌ உடனடியாகவே அவர்‌ 
பாரிஸ்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ விரிவுரையாளராகவும்‌ பணிபுரியத்‌ 
தொடங்கி விட்டார்‌. 

பாரிஸ்‌ அப்போதே இச்சைகளின்‌ நகரம்‌ என்று அழைக்கப்படத்‌ 
தகுதியுள்ளதாக இருந்தது. பிரான்சிஸ்‌ கல்வி பயின்றதும்‌, அதன்பின்‌ 
பணியாற்றியதுமான பல்கலைக்கழகம்‌ சரீரக்‌ கன்னிமைக்கும்‌, 
கற்புக்கும்‌ எதிரான சோதனைகளால்‌ மிகுந்திருந்தது. அவர்‌ அழகும்‌, 
வசீகரமும்‌ உள்ளவராயிருந்தார்‌; பணத்திற்குப்‌ பஞ்சமில்லை, 
ஏற்கனவே மிகச்‌ சிறந்த ஆசிரியர்‌ என்ற பெயரையும்‌ அவர்‌ 
சம்பாதித்து விட்டார்‌. அவரை எந்த விதத்திலாவது கட்டுப்படுத்தக்‌ 
கூடிய பெற்றோரும்‌, உறவினர்களும்‌, நண்பர்களும்‌ அருகில்‌ 
இல்லை. கட்டுப்படுத்தப்படாத சுதந்திரம்‌ அவருக்கு இருந்தது. 
அவரை அசுத்தப்‌ பாவத்தில்‌ விழச்‌ செய்யப்‌ பல ஆபத்தான முயற்சி 


களும்‌ நடந்தன. படிக்கும்போதும்‌, விரிவுரையாளராக ஆன பின்னும்‌ 
அவரைச்‌ சூழ்ந்திருந்த இளைஞர்களும்‌, இளம்பெண்களும்‌ அவருக்கு 
மிக ஆபத்தான சோதனைகளாக இருந்தார்கள்‌. அவருடைய 
ஆசிரியர்களும்‌ கூட, அசுத்தப்‌ பாவங்களுக்கு இளைஞர்‌, இளம்‌ 
பெண்களைத்‌ தூண்டுபவர்களாகவே இருந்தார்கள்‌. 


இந்த நிலையிலும்‌, இயல்பாகவே அனைத்திலும்‌, ஆர்வமும்‌, 
சுறுசுறுப்பும்‌ உள்ளவராயிருந்த இந்த இளைஞர்‌ தம்முடைய 
கன்னிமையின்‌ மாசற்றதனத்தைப்‌ பழுதின்றிக்‌ காத்துக்கொண்டது 
தேவ வரப்பிரசாதத்தின்‌ அதிசயமே. மேற்கூறிய தீமைகளில்‌ எதுவும்‌ 
அவரை நெருங்கக்‌ கூட முடியவில்லை. பீற்றர்‌ ஃபேபர்‌ என்பவரோடு 
அவருக்கிருந்த நெருங்கிய நட்பும்‌ இதற்கு ஒரு காரணமாக இருந்தது. 
இவர்கள்‌ இருவரும்‌ அர்ச்‌. பார்பரம்மாள்‌ கல்லூரியில்‌ ஒரே அறை 
யைப்‌ பகிர்ந்துகொண்டார்கள்‌. ஃபேபார்‌ ஜெனிவாவின்‌ புறநகர்ப்‌ 
பகுதியைச்‌ சேர்ந்த சாதாரணக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌. இலத்தின்‌, 
கிரேக்கம்‌ ஆகிய மொழிகளைப்‌ பயின்றபின்‌, பாரிஸ்‌ பல்கலைக்‌ 


கழகத்திலேயே வேலைக்குச்‌ சேர அவர்‌ தீர்மானித்திருந்தார்‌. கர்வம்‌ 
மிகுந்த பிரான்சிஸ்‌, பிறப்பில்‌ தாழ்ந்தவரான ஃபேபரோடு நட்புறவு 


10 


பாராட்டியது பலருக்கு வியப்பைத்‌ தருவதாகவே இருந்தது. ஆனால்‌ 
பீற்றர்‌ ஃபேபரின்‌ மிகச்‌ சிறந்த புண்ணிய வாழ்வும்‌, உயர்ந்த அறிவுத்‌ 
திறனுமே இந்த நட்புறவுக்கு இரகசியக்‌ காரணமாக இருந்ததை 
அவர்கள்‌ அறியவில்லை. பன்னிரண்டு வயதிலேயே அவர்‌ கடவுளுக் 
குத்தம்‌ கன்னிமை வார்த்தைப்பாட்டைத்‌ தந்து விட்டார்‌; பாரிஸின்‌ 
ஒழுக்கங்கெட்ட சூழலுக்கு மத்தியிலும்‌, அவர்‌ பக்தியிலும்‌, உத்தம 
தனத்தை அடைவதிலுமே நாட்டம்‌ கொண்டிருந்தார்‌. கற்புக்கு 
எதிரான அசுத்தங்களின்‌ பெருவெள்ளத்திற்கு நடுவிலும்‌, அடைபட்ட 
மடத்துத்‌ துறவற வாழ்வு நடத்த அவரால்‌ முடிந்தது. 
பிரான்‌சிஸுக்கென்று நியமிக்கப்பட்டி ருந்த வரப்பிரசாதங்‌ 
களை முழுமைப்படுத்தும்படியாக, கடவுள்‌ அர்க்‌ லொயோலா 
இஞ்ஞாசியாரை ஸ்பெயினிலிருந்து பாரிஸுக்கு அழைத்து வரச்‌ 
சித்தங்கொண்டார்‌. இஞ்ஞாசியார்‌ ஒரு சில வருடங்களுக்கு முன்பு 
தான்‌ மனந்திருப்பப்பட்டு, தம்‌ நாட்டின்‌ படையை விட்டு விலக, 
சேசுக்கிறீஸ்துநாதரின்‌ படையணியில்‌ இணைந்திருந்தார்‌. இங்கு 
தமது கல்வியில்‌ முன்னேறக்‌ கிடைத்த அதிகமான வாய்ப்புகள்‌ 
மட்டுமல்ல, மாறாக, தாம்‌ தொடங்க நினைத்திருந்த பக்திக்குரிய 
ஒரு முயற்சிக்குப்‌ பொருத்தமான இளைஞர்‌ படை ஒன்றைத்‌ 
திரட்டுவதற்கான வாய்ப்பும்‌ தமக்கு இங்கே கிடைக்கும்‌ என்று அவார்‌ 
நினைத்ததும்தான்‌ இந்தப்‌ புகழ்‌ பெற்ற பல்கலைக்கழகத்தை அவர்‌ 
தேர்ந்து கொண்டதன்‌ காரணமாக இருந்தது. ஆச்சரியத்திற்குரிய 
முறையில்‌ எப்படியோ சவேரியாரோடும்‌, ஃபேபரோடும்‌ ஒரே 


அறையில்‌ தங்கும்‌ வாய்ப்பு அவருக்குக்‌ கிடைத்தது. அவர்கள்‌ 
இருவரிலுமே புண்ணிய ஜீவியத்திற்கான ஆச்சரியத்திற்குரிய ஓர்‌ 
இயல்பான மனநிலையைப்‌ பகுத்துணர்ந்த அவர்‌, தம்‌ நோக்கத்திற்கு 
அவர்கள்‌ இருவரும்‌ பொருத்தமானவர்களாக இருப்பார்கள்‌ என்று 
நினைத்தார்‌. 

ஃபேபரைத்‌ தம்‌ வசப்படுத்துவதில்‌ அவருக்குப்‌ பெரிய அளவில்‌ 
சிரமம்‌ இருக்கவில்லை. ஏனெனில்‌ அவர்‌ ஏற்கனவே வரப்பிரசாதத்‌ 
தின்‌ செல்வாக்குகளுக்கு எளிதாக உட்படுபவராக இருந்தார்‌. ஒரு 
நாள்‌ ஆத்துமங்களை மனந்திருப்பும்‌ பணிக்குத்‌ தம்மை முழுமையாக 
அர்ப்பணிக்கும்‌ தமது விருப்பத்தை அவர்‌ ஃபேபருக்கு வெளிப்படுத்‌ 

11 


தினார்‌. இந்த நல்ல இளைஞருக்கு இது மட்டுமே போதுமானதாக 
இருந்தது. அவர்‌ உடனே இஞ்ஞாசியாரோடு சேர்ந்துகொள்ள 
விருப்பத்தோடு சம்மதித்தார்‌. ஆகவே, இஞ்ஞாசியார்‌ அவரை 
ஒதுக்குப்புறமான ஓரிடத்திற்கு அழைத்துச்‌ சென்று, தம்‌ மனந்திரும்பு 
தலின்‌ முதல்‌ ஆண்டில்‌, மன்ரேசா குகையில்‌ தாமே எழுதிய ஞானப்‌ 
பயிற்சிகளுக்கு அவரை உட்படுத்தினார்‌. இதை எழுதுவதில்‌ 
சர்வேசுரனுடைய மகா பரிசுத்த மாதாவே அவருக்குத்‌ துணையாக 
இருந்தார்கள்‌! 

எல்லா ஞானங்களிலும்‌ அதிக பக்திக்குரியவையாக இருந்த 
இந்தப்‌ புதிய பாடங்களிலிருந்து ஃபேபர்‌ பெற்றுக்கொண்ட 
பக்தியுருக்கம்‌ விவரிக்கப்பட இயலாததாக இருந்தது. வேறு எந்த 
உணவையும்‌ சுவை பார்க்காமல்‌ இந்தப்‌ பரலோக மன்னாவை 


மட்டுமே சுவைத்து அனுபவிப்பதில்‌ அவர்‌ தொடர்ந்து சில நாட்‌ 
களைக்‌ கழித்தார்‌ என்று சொல்வுது ஒன்றே போதுமானது. இந்தப்‌ 
பரலோக பக்தி தம்‌ அத்துமத்தைக்‌ கடவுளிடம்‌ அதிகமாக உயர்த்தும்‌ 
படியாக, அவர்‌ கடுங்குளிர்‌ காலத்தில்‌, நள்ளரவில்‌, திறந்த வெளியில்‌ 
முழந்தாளிட்டு, மணிக்கணக்காக ஜெபித்துக்கொண்டிருப்பார்‌; 
ஜெபத்திலிருந்து வெளியே வரும்போது, அடிக்கடி, உறைபனியால்‌ 
தாம்‌ மூடப்பட்டிருப்பதை அவர்‌ காண்பார்‌. காலநிலையின்‌ கடுமை 
யைக்‌ கருத்தில்‌ கொண்டு, தம்மை உஷ்ணப்படுத்திக்கொள்வதற்காக 
ஒரு சிறு நிலக்கரிக்‌ குவியல்‌ அவருக்குத்‌ தரப்பட்டது. ஆனால்‌ இதை 
விட நல்லதொரு தெய்வீக நெருப்பால்‌ அவர்‌ ஏற்கனவே உஷ்ணப்‌ 
படுத்தப்பட்டிருந்ததால்‌, இந்த நிலக்கரிக்‌ குவியலைத்‌ தரையில்‌ 
பரப்பி, அதன்மீது சில மணி நேரம்‌ படுப்பதை அவர்‌ வழக்கமாக 
ஆக்கிக்‌ கொண்டார்‌. ஆனால்‌ அது ஓய்வெடுக்கவா, அல்லது 
இன்னும்‌ அதிகமாகத்‌ தம்மை வருத்திக்கொள்ளவா என்பது நமக்குத்‌ 
தெரியவில்லை. அவருடைய புனித குரு தம்முடைய நவதுறவியாகிய 
இந்த அறிஞரின்‌ விவேகமற்ற பக்தியார்வத்தைக்‌ கட்டுப்படுத்தாமல்‌ 
விட்டிருந்தால்‌, அவர்‌ இந்தக்‌ கடுமையான தவ முயற்சிகளை மிகத்‌ 
தீவிரமானவையாக ஆக்கியிருந்திருப்பார்‌. இவ்வாறு, இஞ்ஞாசியார்‌ 
ஃபேபரின்மீது வெற்றி கொண்டார்‌. பிற்காலத்தில்‌ பேபர்‌ ஜெர்மனி 
யில்‌ தாம்‌ நிறைவேற்றிய மேன்மை மிக்க செயல்களின்‌ மூலம்‌ 


12 


தம்மைத்‌ தனித்துவமுள்ளவராகவும்‌, உண்மையாகவே, தம்முடைய 
புனித ஆன்ம குருவுக்குத்‌ தகுதியுள்ள தலைச்சன்‌ மகனாகவும்‌ தாம்‌ 
இருப்‌ பதை எண்பித்தார்‌. 

ஆனால்‌ பிரான்சிஸ்‌ என்னும்‌ நிலத்தை இந்த அளவுக்கு எளிதாக 
அவரால்‌ பண்படுத்த இயலவில்லை. ஏனெனில்‌ அந்த நிலத்தில்‌ உலக 
நம்பிக்கைகள்‌, உலகத்தில்‌ புகழ்‌ பெற்றவராக விளங்குவது பற்றிய 
எதிர்பார்ப்புகள்‌ என்னும்‌ களைகள்‌ ஆழமாக வேரடித்திருந்தன. அவர்‌ 
பெற்றிருந்த இயல்பான திறமைகள்‌ நிச்சயமாக அவருடையவும்‌, 
அவருடைய குடும்பத்தாருடையவும்‌ எதிர்பார்ப்புகளை நியாயப்‌ 
படுத்தவே செய்தன. ஆனால்‌ இத்தகைய ஒருவர்‌ திருச்சபைக்கு 
எப்பேர்ப்பட்ட மகிமையாக இருப்பார்‌ என்பதை இஞ்ஞாசியார்‌ 
தெளிவாகக்‌ கண்டுணர்ந்தார்‌. அதன்‌ காரணமாக, அவருடைய 
ஆர்வம்‌ மிக அதிகமானது. ஏராளமாகக்‌ கண்ணீர்‌ சிந்தியபடி. அவர்‌ 
தொடர்ந்து ஜெபித்தார்‌; தம்முடைய சரீரத்தை மிகக்‌ கடுமையான 
தவ முயற்சிகளால்‌ தண்டித்தார்‌; தம்‌ நண்பரின்‌ அத்துமத்தைப்‌ 
பரிசுத்த வேதாகமத்தின்‌ பொருத்தமான வார்த்தைகளைக்‌ கொண்டு 
தாக்கக்‌ கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும்‌ அவர்‌ அலட்சியப்படுத்த 
வில்லை. 


ஆனால்‌ இந்தத்‌ தாக்குதல்கள்‌ பலனற்றவையாகவே இருந்தன. 
ஏனெனில்‌ அறிஞரான நம்‌ இளைஞரின்‌ மனம்‌ உலகப்‌ பெருமையான 
எண்ணங்களால்‌ நிறைந்திருந்தது. அது கிறீஸ்துநாதரின்‌ பள்ளியில்‌ 
போதுமான அளவுக்கு இன்னும்‌ பயிற்சி பெறாததாக இருந்தது. 
இதன்‌ காரணமாக, அவர்‌ தொடக்கத்தில்‌ இஞ்ஞாசியாரை வெறுக்க 
வும்‌ செய்தார்‌. அவருடைய தாழ்ச்சி மிகுந்த நடையுடை பாவனை 
களுக்கும்‌, பிறர்‌ தரும்‌ பிச்சைகளைக்‌ கொண்டே வாழ்வு நடத்தும்‌ 
அவருடைய வாழ்க்கை முறைக்கும்‌ காரணம்‌ அவருடைய இழிவான 
மனம்தான்‌ என்று கூட சவேரியார்‌ நினைத்தார்‌. 

இதைப்‌ புரிந்துகொண்ட ஞானமுள்ள, பரிசுத்த பிதாப்பிதா 
வானவர்‌, தாம்‌ வேறு ஆயுதங்களைப்‌ பயன்படுத்த வேண்டியிருப்‌ 
பதைப்‌ புரிந்துகொண்டார்‌. தம்‌ அறிவுத்‌ திறத்தைப்‌ பெருமையோடு 
வெளியே காட்டிக்கொள்வதில்‌ பிரான்சிஸ-ஈக்கு இருந்த விருப்பத்‌ 


13 


தைக்‌ கண்டுபிடித்திருந்த இஞ்ஞாசியார்‌, அவர்‌ விரித்து வைத்த 
வலையிலேயே அவரைச்‌ சிக்க வைக்கத்‌ தீர்மானித்தார்‌. ஆகவே, 
பிரான்சிஸின்‌ வெற்றியில்‌ அவர்‌ மிகுந்த ஆர்வம்‌ காட்டத்‌ தொடங்கி 
னார்‌, எந்நேரமும்‌ அவருடைய சாதனைகளைப்‌ புகழ்ந்தார்‌, புதிய 
அறிஞார்களின்‌ நட்பை அவருக்குப்‌ பெற்றுத்‌ தந்தார்‌. அவருடைய 
விரிவுரைகளைத்‌ தாமே பின்பற்றவும்‌ தொடங்கினார்‌. இவற்றின்‌ 
காரணமாக, அவரைப்‌ பற்றி பிரான்சிஸ்‌ கொண்டிருந்த கருத்து 
முற்றிலுமாக மாறத்‌ தொடங்கியளது. இஞ்ஞாசியார்‌ உயர்குடிப்‌ 
பிறந்தவர்‌, அரசவையில்‌ கல்வி பயின்றவர்‌, போர்ப்‌ படையில்‌ தாம்‌ 
வெளிப்படுத்திய வீரத்தால்‌ தனித்து விளங்கியவர்‌, அதற்காக ஏராள 
மான கெளரவப்‌ பட்டங்களைப்‌ பெற்றவர்‌ என்றெல்லாம்‌ அவர்‌ 
அறிய வந்தார்‌. ஆகவே, அவருடைய இப்போதைய தாழ்ச்சிமிக்க 
தோற்றத்திற்கும்‌, நடத்தைக்கும்‌ காரணம்‌ அவருடைய இழிவான 
குணம்‌ அல்ல, மாறாக, அது உலகக்‌ காரியங்கள்‌ அனைத்திற்கும்‌ 
மேற்பட்டதாகிய ஒரு மிகச்‌ சிறந்த, பண்பட்ட மனம்தான்‌ என்பதை 
பிரான்சிஸ்‌ உணரத்‌ தொடங்கினார்‌. 


இவ்வாறு, தம்‌ தோழரின்‌ மதிப்பையும்‌ அன்பையும்‌ பெற்றுக்‌ 
கொண்ட மாத்திரத்தில்‌, அவர்‌ எளிதாகவும்‌, பயனுள்ள முறையிலும்‌ 
தம்முடைய தாக்குதலைச்‌ செயல்படுத்தினார்‌. நம்‌ திவ்ய இரட்சகர்‌ 
திருவாய்‌ மலர்ந்தருளிய, “மெய்யாகவே மனிதன்‌ உலகமெல்லாம்‌ 
ஆதாயமாக்கிக்கொண்டாலும்‌, தன்‌ ஆத்துமம்‌ சேதப்பட்டால்‌ 
அவனுக்குப்‌ பிரயோசனமென்ன?” (மத்‌. 16:26) என்ற வல்லமை 
மிக்க வார்த்தைகளைக்‌ கொண்டு அவரைத்‌ திரும்பத்‌ திரும்பத்‌ 
தாக்கினார்‌. இது போன்ற ஒரு சமயத்தில்‌, எவ்வளவு பொருத்தமான 
முறையிலும்‌, ஆணித்தரமான முறையிலும்‌ இந்தத்‌ தெய்வீக வாக்‌ 
கியத்தை அவர்‌ பயன்படுத்தி, நித்திய இரட்சணியம்‌ அடைவதன்‌ 
முக்கியத்துவத்தையும்‌, உலகக்‌ காரியங்களின்‌ நிலையாமையையும்‌ 
தெளிவாக விளக்கிக்‌ காட்டினார்‌ என்றால்‌, அதற்கு மேல்‌ வரப்பிர 
சாதத்தின்‌ தூண்டுதல்களை எதிர்த்து நிற்க பிரான்சிஸால்‌ முடிய 
வில்லை. அவர்‌ அதன்‌ வல்லமைக்குத்‌ தம்மைக்‌ கையளிக்க 
வேண்டியவர்‌ ஆனார்‌. ஆகவே, இஞ்ஞாசியார்‌ அவருடைய 
விருப்பம்‌ போலத்‌ தம்மை உருவாக்கும்படி அவர்‌ தம்மை அவருக்குக்‌ 


14 


கீழ்ப்படுத்தினார்‌. 

பிற்காலத்தில்‌, தம்மை மனந்திருப்ப இஞ்ஞாசியார்‌ பயன்படுத்‌ 
திய இந்த வேத வாக்யெத்தை சவேரியாரும்‌ கூட மிக அடிக்கடி 
பயன்படுத்தி ஆத்துமங்களின்மீது அதன்‌ வல்லமை மிக்க செயல்‌ 
பாட்டைக்‌ கண்டு மகழ்ந்திருக்கிறார்‌. போர்ச்சுக்கல்லில்‌ இருந்த 
சுவாமி சீமோன்‌ ரொட்ரீகஸ்‌ என்பவருக்கு இந்தியாவிலிருந்து தாம்‌ 
எழுதிய ஒரு கடிதத்தில்‌, நம்‌ ஆண்டவரின்‌ இந்த அற்புத வாக்யெம்‌ 
மூன்றாம்‌ ஜான்‌ அரசரின்‌ இருதயத்தில்‌ பதிக்கப்பட வேண்டும்‌ என்ற 


66 


ஆர்வமிக்க விருப்பத்தை அவர்‌ வெளிப்படுத்துகிறார்‌: “அரசர்‌ என்‌ 
அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்‌ என்றால்‌, ஒவ்வொரு நாளும்‌ கால்‌ 
மணி நேரம்‌ இந்தத்‌ தெய்வீக வாக்கியத்தைத்‌ தியானிக்கும்படி நான்‌ 
அவரிடம்‌ கேட்டுக்கொள்வேன்‌... அதைச்‌ சரியாகப்‌ புரிந்துகொள்‌ 
ளும்‌ வரப்பிரசாதத்தை சர்வ வல்லபரிடம்‌ மன்றாடிக்‌ கேட்கும்படி 
நான்‌ அவருக்கு அறிவுறுத்துவேன்‌” என்று இக்கடிதத்தில்‌ அவர்‌ எழுதி 
யிருக்கிறார்‌. 


பிரான்சிஸ்‌ இப்போது ஒரு புதிய மனிதராக கடவுளுக்குள்‌ முழு 
மாற்றம்‌ அடைந்திருந்தார்‌. அடிக்கடி ஞான காரியங்களைப்‌ பற்றி 
இஞ்ஞாசியாரோடு உரையாடுவதில்‌ அவர்‌ மிகுந்த இன்பம்‌ கண்டார்‌. 
இந்தப்‌ பரிசுத்தமான உரையாடல்களின்‌ மூலம்‌ புண்ணிய வாழ்வில்‌ 
அவர்‌ மேன்மேலும்‌ வளர்ந்து வந்தார்‌. ஆனால்‌ இந்த இரு புனிதர்கள்‌ 
தனக்கு எதிரான ஒன்றிணைந்து செயல்படுவது பற்றி அச்சம்‌ 
கொண்ட நரக எதிரி, இஞ்ஞாசியாரைக்‌ கொல்வதன்‌ மூலம்‌ 
அவர்களைப்‌ பிரித்து விட ஒரு கொடிய திட்டம்‌ தீட்டினான்‌. 
கடவுள்தாமே தலையிடாமல்‌ இருந்திருந்தால்‌, தன்‌ திட்டத்தில்‌ 
அவன்‌ நிச்சயமாக வெற்றி பெற்றிருப்பான்‌. நடந்தது இதுதான்‌: 
பிரான்்‌சிஸுக்குச்‌ சிறிது காலம்‌ மிக்கேல்‌ நவாரோ என்பவன்‌ 
பணிவிடைகள்‌ செய்து வந்தான்‌. அவன்‌ இயல்பிலேயே கெட்டவன்‌, 
இழிவானவன்‌. சுய நலத்திற்காக எதையும்‌ செய்யக்‌ கூடியவன்‌. தன்‌ 
எஜமானர்‌ ஒட்டுமொத்தமாக உலகை விட்டுப்‌ பிரியப்‌ போகிறார்‌ 


என்பதைப்‌ புரிந்துகொண்ட அவன்‌, அதற்காக இஞ்ஞாசியார்‌ மீது 
கடுமையான வெறுப்புக்‌ கொண்டான்‌. 


15 


ஒரு நாள்‌ இஞ்ஞாசியார்‌ தம்‌ அறையில்‌ தனியாக இருந்தபோது, 
மிக்கேல்‌ ஒரு குறுவாளை எடுத்துக்கொண்டு, அவரைக்‌ கொலை 
செய்வதற்காகப்‌ படிகளில்‌ சத்தம்‌ வராமல்‌ ஏறிச்‌ சென்றான்‌. ஆனால்‌ 
அறைக்‌ கதவை அவன்‌ நெருங்கியபோது, ஒரு பயங்கரமான குரல்‌, 
“ஈன மனிதா, எங்கே போகிறாய்‌? என்ன செய்யப்‌ போகிறாய்‌?” என்று 
கேட்டது. அந்தப்‌ பரலோகக்‌ குரலைக்‌ கேட்டு நடுநடுங்கிப்‌ போன 
அவன்‌ தன்துணிவெல்லாம்‌ இழந்து, புனிதரின்‌ பாதங்களில்‌ விழுந்து, 
அவர்‌ கேட்காமலே தன்னுடைய தீய திட்டத்தை அவருக்கு 
வெளிப்படுத்தி, அவரிடம்‌ மன்னிப்பும்‌ கேட்டான்‌. சேசுநாதரின்‌ 
சீடர்‌ சற்றும்‌ தயங்காமல்‌ அவனை மன்னித்து அரவணைத்துக்‌ 
கொண்டார்‌. 


பசாசு தன்‌ முதல்‌ முயற்சியில்‌ தோல்வியுற்றாலும்‌, மற்றொரு 
திட்டத்தைக்‌ கையிலெடுத்தான்‌. சவேரியார்‌ இனியும்‌ பாரிஸில்‌ 
இருப்பது நேர விரயம்‌ மட்டுமே, அது அவருடைய எதிர்காலப்‌ 
புகழுக்கும்‌ இடையூறாக இருக்கும்‌ என்று கருதிய அவரது தந்‌ைத 
அவரை வீட்டுக்குத்‌ திரும்பி வரும்படி அழைக்கப்‌ பசாசு அவரைத்‌ 
தூண்டினான்‌. சவேரியாரின்‌ சகோதரி மேரி மதலேனிடமிருந்து 
வந்த ஒரு கடிதம்தான்‌ அவரது தந்‌ைத இப்படி ஒரு முடிவுக்கு வரக்‌ 
காரணமாக இருந்தது. அவள்‌ தனது கத்தோலிக்க அரசியின்‌ 
அவையிலிருந்த உயர்குடிப்‌ பெண்களோடு தன்‌ தொடக்க ஆண்டு 
களைக்‌ கழித்த பிறகு, தன்‌ இளமையின்‌ பிரகாசமுள்ள உச்சத்தில்‌, 
உலக நம்பிக்கைகளையெல்லாம்‌ துறந்து, காண்டியாவில்‌ இருந்த 
பாதணிகள்‌ அணியாத ஏழைக்‌ கிளாரம்மாள்‌ கன்னியர்‌ மடத்தில்‌, 
துறவற ஆடையைப்‌ பெற்றுக்கொண்டாள்‌. அங்கே அவள்‌ ஒரு 
புனிதையாகவே வாழ்ந்தாள்‌. இந்தப்‌ புகழ்பெற்ற பெண்ணின்‌ வீரத்‌ 


துவமுள்ள புண்ணியங்களை இங்கே நாம்‌ விளக்கிக்கொண்டிருக்க 
முடியாது. ஆயினும்‌, கடவுளின்‌ பார்வையில்‌ மதிப்பு மிக்கதாக 
இருந்த அவளுடைய மரணத்தைப்‌ பற்றி நாம்‌ இங்கு குறிப்பிட 
வேண்டும்‌. அது மிக நன்றாகச்‌ செலவிடப்பட்ட ஒரு வாழ்வுக்குப்‌ 
பொருத்தமான முடி வாக இருந்தது. 

காண்டியா மடத்தின்‌ தாயாராக அதை அவள்‌ நிர்வகித்து வந்த 


போது, சர்வ வல்லப சர்வேசுரன்‌, விரைவில்‌ தாம்‌ அவளை மகிமைக்கு 


16 


அழைத்துக்கொள்ள இருப்பதையும்‌, அவளுடைய மரணம்‌ மிகுந்த 
சமாதானமும்‌, இனிமையும்‌ உள்ளதாக இருக்கும்‌ என்பதையும்‌ 
அவளுக்கு வெளிப்படுத்த சித்தங்கொண்டார்‌. ஆயினும்‌, அவள்‌ 
சாகும்‌ அதே சமயம்‌, மற்றொரு கன்னிகை, அச்சத்திற்குரிய துன்பத்‌ 
துக்கும்‌, கடும்‌ வேதனைக்கும்‌ மத்தியில்‌ மரணமடை வாள்‌ என்றும்‌ 
அவர்‌ அவளுக்கு வெளிப்படுத்தினார்‌. இந்த நல்ல தாயார்‌, கனிவு 
மிக்க தாயன்போடு, அந்தக்‌ கன்னிகை அனுபவிக்க வேண்டிய மரண 
அவஸ்தைகள்‌ அனைத்தையும்‌ தனக்குத்‌ தந்து, அவளை சமாதானத்‌ 
திலும்‌, இனிமையிலும்‌ மரிக்க அனுமதிக்கும்படி கடவுளிடம்‌ சில 
நாட்களாகக்‌ கெஞ்சி மன்றாடிக்‌ கொண்டிருந்தாள்‌. தம்‌ ஊழியக்காரி 
யின்‌ இந்த வேண்டுதல்‌ நம்‌ அண்டவருக்குப்‌ பிரியமானதாக 
இருந்தது. மற்றொரு வெளிப்பாட்டில்‌, அவள்‌ கேட்டது அவளுக்குத்‌ 
தந்தருளப்பட்டுள்ளதாக அவர்‌ அவளுக்கு அறிவித்தார்‌. இதை 
மதலேன்‌ தாயாரே தனது நம்பிக்கைக்குரிய ஒரு சிநேகிதியிடம்‌ கூற, 
இவளுடைய மரணத்திற்குப்‌ பின்‌ அந்தச்‌ சிநேகிதி இதைத்‌ திருச்சபை 
யிடம்‌ வெளிப்படுத்தினாள்‌. 

உண்மையில்‌, முன்கூறப்பட்ட அந்தக்‌ கன்னிகை எந்த அளவுக்கு 
மிகுந்த ஆறுதலோடும்‌, மகிழ்ச்சியோடும்‌ மரணமடைந்தாள்‌ என்றால்‌, 
தன்‌ கடவுளின்‌ திருமடியில்‌ அவள்‌ அமைதியான உறக்கத்தில்‌ விழுவ 
தாகத்‌ தோன்றினாள்‌. ஆனால்‌ மடத்துத்‌ தாயார்‌ எந்த அளவுக்கு மிகக்‌ 
கொடூரமான வேதனைகளால்‌ தாக்கப்பட்டாள்‌ என்றால்‌, அவளது 
சரீரம்‌ ஆயிரம்‌ துண்டுகளாகப்‌ பிய்த்தெறியப்படுவதாகத்‌ தோன்றி 
யது. அவளது மரணப்‌ படுக்கையைச்‌ சூழ்ந்திருந்த சகோதரிகள்‌ 
அவளது துன்பங்களைக்‌ கண்டு, பரிதாபப்பட்டுக்‌ கண்ணீர்‌ சிந்தி 
னார்கள்‌. ஆனால்‌ அவள்‌ மட்டும்‌ சந்தோஷ உற்சாகத்தோடு இருந் 
தாள்‌; கடைசி நிமிடம்‌ வரை அவள்‌ பக்தியார்வமும்‌, தாராளமும்‌ 
உள்ளவளாகவும்‌, தேவ சிநேகத்தின்‌ பெருநெருப்பு ஒன்றால்‌ 
பற்றியெரிபவளாகவும்‌ காணப்பட்ட அவள்‌, உத்தமதனத்தின்‌ ஓர்‌ 
அற்புத மாதிரிகையைத்‌ தன்‌ ஞான மகள்களுக்குத்‌ தரும்‌ விதமாக, 
பாக்கியமான மரணமடைந்தாள்‌. 

இப்போது, விட்ட இடத்திற்குத்‌ திரும்பி வருவோம்‌. பிரான்சிஸின்‌ 
தந்தை ஜான்‌ பாரிஸிலிருந்து தம்‌ மகனைத்‌ திரும்பவும்‌ அழைத்துக்‌ 

17 


கொள்ளத்‌ திட்டமிட்டபோது, காண்டியாவிலிருந்த தம்‌ ஞான 
மணவாளியான மதலேன்‌ தாயாருக்குக்‌ கடவுள்‌, அவளது சகோதர 
ரைப்‌ பற்றிய தம்முடைய உயர்வான திட்டங்களை வெளிப்படுத்தி 
னார்‌. அவற்றை அறிந்ததும்‌ மதலேன்‌ தாயார்‌ உடனே தன்‌ தந்தைக்கு 
ஒரு கடிதம்‌ எழுதினாள்‌. அதில்‌, எந்தக்‌ காரணத்தைக்‌ கொண்டும்‌ 
பிரான்சிஸைப்‌ பாரிஸிலிருந்து திருப்பி அழைக்க வேண்டாமென்றும்‌, 
“ஏனெனில்‌ கடவுள்‌ தம்முடைய திருநாமத்தின்‌ அதிமிக மகிமைக்‌ 
காகவும்‌, பரிசுத்த திருச்சபையின்‌ வளர்ச்சிக்காகவும்‌, பிரான்‌்சிஸை 
ஒரு புதிய உலகத்தின்‌ அப்போஸ்தலராக நியமித்திருக்கிறார்‌” என்றும்‌ 
அவள்‌ தன்‌ தந்தையிடம்‌ கெஞ்சிக்‌ கேட்டி ருந்தாள்‌. ஓர்‌ அர்ச்சியசிஷ்ட 
வளாகவே தாம்‌ மதித்து, வணங்கி வந்த ஒரு மகளிடமிருந்து வந்த 
இந்த அறிவுரை, ஜான்‌ தம்‌ கருத்தை மாற்றிக்கொள்ளச்‌ செய்யவும்‌, 
தம்‌ மகனின்‌ வாழ்வை முற்றிலுமாகத்‌ தேவ பராமரிப்பின்‌ கரங்களில்‌ 
விட்டுவிடச்‌ செய்யவும்‌ போதுமானதாக இருந்தது. இந்தத்‌ தேவ 
பணிப்பெண்ணின்‌ கடிதம்‌ நீண்ட காலமாக சவேரியாரின்‌ குடும்ப 
ஆவணக்‌ காப்பகத்தில்‌ பாதுகாக்கப்பட்டு வந்தது, பலர்‌ அதை வாசித்‌ 
திருக்கிறார்கள்‌, பிரான்சிஸ்‌ சவேரியாரின்‌ புனிதப்‌ பட்ட விசாரணை 
யின்போது, இதற்கு அவர்கள்‌ சான்று பகர்ந்திருக்கிறார்கள்‌. 
இப்போது, எந்தப்‌ பிரச்சினையுமின்றி இஞ்ஞாசியாரின்‌ ஞான 
அதிக்கத்திற்குத்‌ தம்மை உட்படுத்திக்கொண்ட பிரான்சிஸ்‌, அவரது 
“ஞானப்‌ பயிற்சிகளைப்‌” பெறத்‌ தொடங்கினார்‌. இந்தப்‌ பயிற்சி 
களைத்தான்‌ இஞ்ஞாசியார்‌ தம்மால்‌ தேர்ந்துகொள்ளப்பட்ட 
பாத்திரங்களைச்‌ சுத்திகரித்துப்‌ பக்குவப்படுத்தப்‌ பயன்படுத்தி 
வந்தார்‌. பிரான்சிஸ்‌ கடும்‌ தவ முயற்சிகளை அனுசரிக்கத்‌ தொடங்கி 


னார்‌. முதல்‌ நான்கு நாட்கள்‌ அவர்‌ ஒரு துண்டு ரொட்டி கூட சாப்பி 

வில்லை. தியானத்தின்‌ அதிகத்‌ திடமுள்ள உணவால்‌ தம்‌ ஆத்துமத்‌ 
தைப்‌ போஷிப்பதில்‌ மட்டுமே அவருடைய கவனமெல்லாம்‌ இருந்‌ 
தது. அதுவே அல்லும்‌, பகலும்‌ அவருடைய “இன்பமாகவும்‌” 
இருந்தது. முதல்‌ முறையாக இஞ்ஞாசியாரின்‌ ஞானப்‌ பயிற்சிகளில்‌ 
அவர்‌ ஈடுபட்ட விதத்தைப்‌ பொறுத்த வரை, சேசு சபையின்‌ 


தொடக்க கால ஆவணங்களில்‌, அவர்‌ வழக்கமாகத்‌ தம்‌ கரங்களை 
யும்‌, கால்களையும்‌ கயிறுகளால்‌ இறுக்கமாகக்‌ கட்டிக்கொண்டு 


18 


ஜெபித்தார்‌ என்று நாம்‌ வாசிக்கிறோம்‌; தேவ திருச்சித்தத்தை 
நிறைவேற்றுவதற்காக அன்றி, வேறு எதற்காகவும்‌ தம்‌ கையையோ, 
காலையோ அசைக்கும்‌ சுதந்திரத்தைத்‌ துறந்து, கடவுளின்‌ அடிமை 
யாக, அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றக்‌ காத்திருப்பவராக 
அவர்‌ தம்மைக்‌ கருதினார்‌ என்பது ஒரு காரணம்‌; அல்லது திருமண 
விருந்தில்‌ கலந்துகொள்ள அழைக்கப்பட்ட போது, திருமண ஆடை 
யில்லாததால்‌, அதில்‌ பங்குபெறத்‌ துணியாத, தகுதியற்ற மனிதராக 
அவர்‌ தம்மைக்‌ கருதினார்‌ என்பதும்‌, இதன்‌ காரணமாக, அரசரின்‌ 
தயவைப்‌ பெற அனுமதிக்கப்படுவதற்குப்‌ பதிலாக, தாமாகவே தம்‌ 
கரத்தையும்‌, பாதங்களையும்‌ கட்டிக்கொண்டு, வெளி இருளில்‌ தாம்‌ 
தள்ளப்படுவதை அவர்‌ விரும்பினார்‌ என்பதும்‌ மற்றொரு காரணம்‌! 


இந்தத்‌ தியானப்‌ பயிற்சிகள்‌ பிரான்‌சிஸை முற்றிலும்‌ புதியதொரு 
மனிதராக மாற்றின. முன்பு முற்றிலும்‌ உலகத்தால்‌ நிரப்பப்பட்டவ 
ராக இருந்தவர்‌, இப்போது கடவுளால்‌ முழுவுதுமாக நிரம்பியவராக 
ஆனார்‌. இந்நேரம்‌ முதல்‌ கடவுளுக்கு ஊழியம்‌ செய்வதையும்‌, 
அவரை மட்டுமே மகிமைப்படுத்துவதையும்‌ தவிர, வேறு எந்த ஆசை 
யும்‌, இன்பமும்‌, பாசாங்கும்‌ அவரிடம்‌ இருக்கவில்லை. 


இதனிடையே, இஞ்ஞாசியாரும்‌, ஃபேபரும்‌, சவேரியாரும்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ மேலும்‌ நான்கு நண்பர்களைச்‌ சம்பாதித்திருந்‌ 
தார்கள்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ திறமையிலும்‌, கல்வியறிவிலும்‌, 
புண்ணியத்திலும்‌, தேவ பக்தியிலும்‌ சிறந்தவர்களாக இருந்தார்கள்‌. 
தோன்றவிருக்கும்‌ சபைக்கென்று எந்த ஒரு தீர்மானமான வாழ்க்கை 
முறையும்‌ இன்னும்‌ முடிவு செய்யப்படவில்லை என்றாலும்‌, 
அவர்கள்‌ அனைவரும்‌ கிறீஸ்துநாதரின்‌ வாழ்வைக்‌ கண்டுபாவிப்‌ 
பதன்‌ மூலம்‌, தேவ ஊழியத்திற்குத்‌ தங்களை முழுமையாக அர்ப்‌ 
பணிக்கத்‌ தீர்மானித்திருந்தார்கள்‌. மற்றவர்களை விட அதிக ஞான 
வெளிச்சம்‌ பெற்றவராயிருந்த இஞ்ஞாசியார்‌, நிரந்தரக்‌ கன்னிமை, 
சுய விருப்ப தரித்திரம்‌ என்னும்‌ வார்த்தைப்பாடுகளின்‌ மூலம்‌, 
அவர்கள்‌ சிலுவையில்‌ தங்களை அறைந்துகொள்ள வேண்டும்‌, 
தங்களுக்குச்‌ சொந்தமான எல்லாவற்றையும்‌ துறந்து விட வேண்டும்‌, 
தேவ பராமரிப்பின்‌ கரங்களில்‌ தங்களை அவர்கள்‌ முழுமையாகக்‌ 
கையளித்து விட வேண்டும்‌ என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினார்‌. 

19 


சிநேகம்‌ என்பது, தன்மீது எறியப்படும்‌ அனைத்தையும்‌ 
நெருப்பாக மாற்றுகிற ஒரு நெருப்பாக இருக்கிறது. அந்த நெருப்பால்‌ 
பற்றி யெரிந்த அவர்கள்‌, பரிசுத்த நாட்டிற்குச்‌ சென்று, அங்கே 
இருந்த அவிசுவாசிகள்‌ மத்தியில்‌ உழைத்து, அந்நாட்டை மனந்‌ 
திருப்புவது என்ற ஒரு புதிய வார்த்தைப்பாட்டையும்‌ தரும்படி 
தூண்டப்பட்டார்கள்‌. அவர்களைப்‌ பொறுத்த வரை, இது பயிர்‌ 
செய்ய மிகுந்த தகுதியுள்ள ஓர்‌ அழகிய வயலாகத்‌ தோன்றியது; நம்‌ 
ஆண்டவராகிய கிறீஸ்துநாதர்‌ தம்‌ சொந்த திரு இரத்தத்தை நமக்‌ 
காகச்‌ சிந்திய அதே இடத்தில்‌, தங்கள்‌ உழைப்பையும்‌, வியர்வை 
யையும்‌ மட்டுமல்ல, மாறாக, தங்கள்‌ இரத்தத்தையும்‌ சிந்தி அவற்றை 
ஒப்புக்கொடுக்க அனுமதிக்கப்படுவதை அவர்கள்‌ பெரும்‌ பாக்கிய 


மாகக்‌ கருதினர்‌. 


இஞ்ஞாசியார்‌ முன்வைத்த கருத்து அவர்கள்‌ அனை வருக்கும்‌, 
குறிப்பாக சவேரியாருக்கும்‌ மிகுந்த திருப்தியளிப்பதாக இருந்தது. 
அதைப்‌ பற்றி அவர்கள்‌ அதிகம்‌ ஜெபித்தார்கள்‌, தங்களுக்குள்‌ 
அதிகம்‌ விவாதித்தார்கள்‌. அவற்றின்‌ முடி வில்‌, ஒருவேளை பரிசுத்த 
நாட்டிற்குச்‌ செல்ல தங்களால்‌ முடியவில்லை என்றால்‌, வெனிஸ்‌ 
நகரத்தில்‌ ஒரு முழு வருட காலம்‌ காத்திருந்தபின்‌, உரோமைக்குச்‌ 
சென்று, பரிசுத்த பாப்பரசருக்குத்‌ தங்களை அடிமைகளாக ஓப்பு 
வித்து, அவர்‌ விரும்புவதைச்‌ செய்யவும்‌, அதற்காக எந்த ஒரு பிரதி 
பலனையும்‌ அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளாதிருக்கவும்‌ ஒரே 
மனதாகத்‌ தீர்மானித்தார்கள்‌. 


இந்த முடிவை எடுத்ததும்‌, நெருங்கி வந்துகொண்டிருந்த நம்‌ 
திவ்ய அன்னையின்‌ மகிமையுள்ள பரலோக ஆரோபணத்‌ திருநாளன்று 
தங்கள்‌ திட்டத்தைச்‌ செயல்படுத்துவதென்று அவர்கள்‌ முடிவு செய்‌ 
தார்கள்‌. இதற்காக, நீண்ட ஜெபங்கள்‌, அனுதின உபவாசம்‌, மற்ற 
தவச்‌ செயல்களின்‌ மூலம்‌, ஒவ்வொருவரும்‌, தத்தமது வரப்பிரசாதம்‌ 
மற்றும்‌ பக்தியார்வத்தின்‌ அளவுக்குத்‌ தக்கபடி தங்களைத்‌ தயாரித்‌ 
தார்கள்‌. இதற்காக, பாரிஸிலிருந்து ஏறத்தாழ மூன்று கி.மீ. 
தொலைவிலிருந்த மோந்த்மார்த்ரே மாதா ஆலயம்‌ என்று அழைக்கப்‌ 
பட்ட ஓர்‌ ஒதுக்குப்புறமான ஆலயத்தை அவர்கள்‌ தேர்ந்தெடுத்‌ 


20 


தார்கள்‌. அது மிகுந்த பக்திக்குரிய இடமாக இருந்தது, அர்ச்‌. 
டெனிஸ்‌ அல்லது தியோனிசியுஸ க்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலய 
மாக அது இருந்தது. இங்கே, 1534, ஆகஸ்ட்‌ 15 அன்று, அனைவரும்‌ 
ஒன்றுகூடி னார்கள்‌. இச்சமயத்தில்‌ அவர்களில்‌ தாம்‌ மட்டுமே ஒரு 


குருவாயிருந்த பீற்றர்‌ £ஃபேபர்‌ திவ்ய பலிபூசை நிறைவேற்றினார்‌. 
திவ்ய நன்மை வழங்கும்‌ சமயத்தில்‌, அவர்‌ பிடத்திலிருந்து திரும்பி 
நின்றார்‌. தம்‌ கரத்தில்‌ நம்‌ ஆண்டவரின்‌ திருச்சரீரத்தை அவர்‌ ஏந்தி 
யிருக்க, அவர்கள்‌ அனைவரும்‌, அடுத்தடுத்து, தங்கள்‌ தேவ பக்தியின்‌ 
இனிமையோடு கண்ணீர்‌ சிந்தியபடி உரத்த குரலில்‌, தரித்திரம்‌, 
கன்னிமை மற்றும்‌ முன்பு விளக்கப்பட்ட முறையில்‌ பரிசுத்த 
நாட்டைச்‌ சீர்திருத்துதல்‌ என்னும்‌ வார்த்தைப்பாடுகளை உச்சரித்‌ 
தார்கள்‌. இந்த நாள்‌ இதற்குப்‌ பின்‌ எப்போதும்‌, சபையின்‌ பிறந்த 
நாளாக மதிக்கப்பட்டது. இந்த நாள்‌ அன்று முதல்‌ சபையின்‌ பிறந்த 
நாளாக மதிக்கப்பட்டது. அதன்‌ உறுப்பினர்கள்‌, தங்கள்‌ சபை 
பரலோக இராக்கினியின்‌ ஆசர்வாதங்களோடு தொடங்கப்பட்டது 
ஒரு விசேஷ தேவ உபகாரம்‌ என்று கருதுகிறார்கள்‌. 

அவர்கள்‌ தாங்கள்‌ பாலஸ்தனுக்குப்‌ புறப்படும்‌ நாளுக்காக 
ஆவலோடு காத்திருந்தாலும்‌, அவர்களில்‌ சிலர்‌ இன்னும்‌ தங்கள்‌ 
வேத சாஸ்திரக்‌ கல்வியை முடிக்காததால்‌, அதை அவர்கள்‌ முடிக்க 
வசதியாக, தாங்கள்‌ இன்னும்‌ சிறிது காலம்‌ பாரிஸிலேயே தங்கியிருப்‌ 
பதுதான்‌ நல்லது என்று அவர்கள்‌ நினைத்தார்கள்‌. ஏனெனில்‌, 
அவர்கள்‌ ஞானத்தையும்‌, அறிவையும்‌ கொண்டு நிரப்பப்படும்‌ 
போதுதான்‌ கடவுளின்‌ கரங்களில்‌ மிகத்‌ தகுதியுள்ள கருவிகளாக 
இருப்பார்கள்‌ என்றும்‌, அப்போதுதான்‌ அவர்கள்‌ ஆத்துமங்களை 
மனந்திருப்பக்‌ கூடியவர்களாக இருப்பார்கள்‌ என்றும்‌ இஞ்ஞாசியார்‌ 
உறுதியாக நம்பினார்‌. 

பிரான்சிஸ்‌ தம்‌ கல்வியைத்‌ தொடர்ந்தார்‌. இப்போது தேவ 
மகிமை மட்டுமே அதன்‌ நோக்கமாயிருந்தது. இப்போது உலக 
மகிமை அவரை எந்த விதத்திலும்‌ வசீகரிக்கவில்லை. வேதசாஸ்‌ 
திரத்தை நடைமுறையில்‌ அனுசரிப்பதுதான்‌ இப்போது அவருடைய 
முக்கியமான நோக்கமாக இருந்தது. பயனற்ற நட்புகளையும்‌, உரை 
யாடல்களையும்‌ அவர்‌ தவிர்த்தார்‌, ஜெபத்தில்‌ அதிக நேரத்தைச்‌ 

21 


செலவிட்டார்‌, பல்வேறு கடுமையான தவ முயற்சிகளைக்‌ கொண்டு 
தம்‌ சரீரத்தை ஒறுத்து அடக்கினார்‌, அடிக்கடி பரலோகக்‌ காரியங்‌ 
களைப்‌ பற்றித்‌ தமது பக்தியுள்ள நண்பர்களோடு உரையாடினார்‌, 
தாங்கள்‌ பாரிஸில்‌ இருந்த காலத்தில்‌ அவர்களோடு ஒவ்வொரு 
வருடமும்‌, தாங்கள்‌ முதல்‌ வார்த்தைப்பாடுகளைத்‌ தந்த அதே 
இடத்தில்‌ அவர்தம்‌ வார்த்தைப்பாடுகளைப்‌ புதுப்பித்தார்‌. 

இஞ்ஞாசியார்‌ தம்‌ சொந்த வேலை ஒன்றின்‌ நிமித்தமாகத்‌ தம்‌ 
நண்பர்களைப்‌ பிரிந்து, ஸ்பெயினுக்குச்‌ செல்ல வேண்டியிருந்தது. 
அவர்‌ புறப்படுவதற்கு முன்‌, தாங்கள்‌ மீண்டும்‌, 1537, ஜனவரி 25 
அன்று வெனிஸ்‌ நகரத்தில்‌ ஒன்றுகூடுவது என்று அவர்கள்‌ முடிவெடுத்‌ 
தார்கள்‌. இந்த ஏற்பாட்டின்‌ காரணமாக, குறிக்கப்பட்ட தேதிக்கு 
இரு மாதங்களுக்கு முன்னதாக, அவர்கள்‌ கால்நடையாகப்‌ புறப்‌ 
பட்டார்கள்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ ஏழைத்‌ திருயாத்ரிகர்களின்‌ 
உடைகளை அணிந்திருந்தார்கள்‌, கையில்‌ கோல்‌ ஒன்றை வைத்திருந்‌ 
தார்கள்‌, ஒவ்வொருவரும்‌ அவரவருடைய புத்தகங்களின்‌ கட்டு 
ஒன்றை வைத்திருந்தார்கள்‌. இம்முறையில்‌ அவர்கள்‌ வெனீஸை 
நோக்கி முன்னேறிச்‌ சென்றார்கள்‌. அவர்கள்‌ மொத்தம்‌ ஒன்பது பேர்‌ 
இருந்தார்கள்‌. ஏனெனில்‌ இஞ்ஞாசியாரால்‌ சம்பாதிக்கப்பட்ட ஆறு 
பேரோடு, ஃபேபரின்‌ பக்தியார்வம்‌ மேலும்‌ மூன்று பேரைச்‌ 
சம்பாதித்திருந்தது. இந்த மூவரும்‌ வேதசாஸ்திரத்தில்‌ முதுகலைப்‌ 
பட்டம்‌ பெற்றிருந்தார்கள்‌, அவர்களில்‌ இருவர்‌ ஏற்கனவே குருக்‌ 
களாகவும்‌ இருந்தார்கள்‌. 

அவர்கள்‌ பாரிஸிலிருந்து புறப்பட இருந்த நேரத்தில்‌, 
பிரான்சிஸின்‌ குடும்பத்தினர்‌ ஒரு மிகப்‌ பெரியதும்‌, மிகுந்த உலக 
மதிப்புள்ளதுமான செல்வத்தை அவருக்கென ஒதுக்கியிருக்கிறார்கள்‌ 
என்ற தகவல்‌ அவருக்கு வந்தது. ஆனால்‌, உலகம்‌ முழுவதையும்‌, 
சிலுவையில்‌ அறையுண்டவரின்‌ திருப்பாதங்களில்‌ வீசியெறியத்‌ 
தயாராயிருந்த அவருடைய தாராளமுள்ள மனம்‌, அந்த உலக 
ஆபத்தை ஏற்றுக்கொள்வதற்குப்‌ பதிலாக, அதை முற்றிலுமாகப்‌ புறக்‌ 
கணித்தது, அதன்பின்‌ அவர்‌ அதைப்‌ பற்றிச்‌ சிந்திக்கவேயில்லை. 

அசீர்வதிக்கப்பட்ட இந்தத்‌ திருயாத்ரீகார்கள்‌ தங்களை எதிர்‌ 
கொண்ட அனைவருடையவும்‌ பக்தியையும்‌ தூண்டும்‌ விதமாக, 

22 


அடக்கவொடுக்கத்தோடு நடந்து சென்றார்கள்‌. அவர்கள்‌ பின்வரு 
மாறு தங்கள்‌ ஒரு நாளைப்‌ பிரித்துக்கொண்டார்கள்‌; காலையில்‌, 
தாங்கள்‌ முந்திய இரவில்‌ தங்கிய இடத்திலிருந்து புறப்படுமுன்னும்‌, 
மாலையில்‌, அடுத்த இடத்திற்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தவுடனும்‌, அவர்கள்‌ 
அனைவரும்‌ முழந்தாளிட்டு, ஜெபத்தில்‌ அதிக நேரத்தைக்‌ கழித்‌ 
தனர்‌. அவர்களில்‌ குருக்களாக இருந்தவர்கள்‌ பூசை நிறைவேற்ற, 
மற்றவர்கள்‌ திவ்ய நன்மை உட்கொண்டார்கள்‌. நாளின்‌ எஞ்சிய 
பகுதி பயணம்‌ செய்வதில்‌ செலவிடப்பட்டது; சில சமயங்களில்‌ 
அவர்கள்‌ நடக்கும்போதே தியானித்தார்கள்‌, சில சமயங்களில்‌, 
தங்களுக்குள்‌ பக்திக்குரிய காரியங்களைப்‌ பற்றி உரையாடி னார்கள்‌, 
வேறு சில சமயங்களில்‌ சங்கீதங்களையும்‌, பாடல்களையும்‌ 
பாடினார்கள்‌, அல்லது ஜெபங்கள்‌ சொன்னார்கள்‌. எந்த அளவுக்கு 
அரிதாக உணவு உட்கொண்டார்கள்‌ என்றால்‌, ஏறக்குறைய ஒரு 
நிரந்தரமான உபவாசத்தை அவர்கள்‌ கடைப்பிடித்தார்கள்‌ என்றே 
நாம்‌ சொல்லலாம்‌. 


அச்சமயத்தில்‌ ஐந்தாம்‌ சார்ல்ஸ்‌ அரசருக்கும்‌, பிரான்ஸின்‌ 


அரசரான முதலாம்‌ பிரான்சிஸுஈக்கும்‌ இடையே போர்‌ நடந்து 
கொண்டிருந்தது. சார்ல்ஸ்‌ அரசர்‌ ஒரு வலிமை மிக்க படைக்குத்‌ 
தலைமை தாங்கி, ப்ராவென்ஸ்‌ நகரத்தில்‌ பிரவேசித்திருக்க, 
அந்நகரத்தின்‌ வழியாக இத்தாலி செல்லும்‌ வழக்கமான சாலையில்‌ 
செல்லாமல்‌, ஜெர்மனியைக்‌ கடந்து செல்வதும்‌, இவ்வாறு, அரச 
படைகளை எதிர்கொள்வதைத்‌ தவிர்ப்பதுமே நல்லது என்று 
அவர்கள்‌ நினைத்தார்கள்‌. 

நம்‌ ஆண்டவர்‌ தம்‌ ஊழியார்களின்‌ இந்த நடைப்‌ பயணத்தில்‌, 
அவர்கள்‌ துன்பப்பட நிறைய வாய்ப்புகளைத்‌ தந்ததன்‌ மூலம்‌ அவர்‌ 
களை ஆசீர்வதித்தார்‌. லொரேய்ன்‌ முழுவதிலும்‌ அவர்கள்‌ கனத்த 
மழையில்‌ சொட்டச்‌ சொட்ட நனைந்தபடி பயணித்தார்கள்‌. 
ஜெர்மனியில்‌ குளிர்‌ மிக அகோரமாயிருந்தது. சாலைகளில்‌ உறைபனி 
எவ்வளவு ஆழமாக இருந்தது என்றால்‌, அவை கடக்கப்படக்‌ 
கூடியவையாக அகும்‌ வரை அவர்கள்‌ சில சமயங்களில்‌ இரண்டு, 
மூன்று நாட்கள்‌ பயணத்தை இடைநிறுத்தி, ஒரே இடத்தில்‌ தங்க 
வேண்டியிருந்தது. 

23 


ஆனால்‌ பதிதம்தான்‌ அவர்கள்‌ துன்பப்பட அதிகமான வாய்ப்பு 
களையும்‌, அதிகமான பேறுபலன்களையும்‌ அவர்களுக்குத்‌ தந்தது. 
அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ தத்தம்‌ ஜெபமாலையைத்‌ தங்கள்‌ 
கழுத்தில்‌ அணிந்திருந்தார்கள்‌. அவர்கள்‌ பதிதர்கள்‌ நிறைந்திருந்த 
எந்த ஒரு பட்டணத்தையாவது, கிராமத்தையாவது கடந்து செல்லும்‌ 
போது, மக்கள்‌ ஓடி வந்து, அவர்களைச்‌ சூழ்ந்துகொண்டு, இந்த வேத 
அடையாளத்தைக்‌ கேலி செய்து அவமானப்படுத்தினார்கள்‌. சில 


சமயங்களில்‌ நவீன போதகர்கள்‌ அவர்களைத்‌ தங்களோடு விவாதத்‌ 
தில்‌ பங்குபெறும்படி சவால்‌ விட்டார்கள்‌; அந்த விவாதங்களில்‌ 
பதிதர்கள்‌ தோற்ற ஒவ்வொரு முறையும்‌, அவர்கள்‌ நம்‌ புனிதா்களுக்கு 
எதிரான வன்முறைகளில்‌ ஈடுபட்டார்கள்‌, அவர்களை அவமானப்‌ 
படுத்தினார்கள்‌. 

கான்ஸ்டன்ஸ்‌ நகரத்திற்கு அருகிலிருந்த ஒரு கிராமத்தில்‌ ஒரு 
பதித போதகன்‌ தன்‌ விவாதத்தில்‌ மிக மோசமான தோல்வியடைந் 
தான்‌. இதையடுத்து, தன்‌ கோப வெறியில்‌, இதற்குப்‌ பழிதீர்த்துக்‌ 
கொள்ளப்‌ போவதாக அவன்‌ சூளுரைத்தான்‌. அவனுடைய சொந்த 
ஊராரே அவனைப்‌ பற்றி நம்‌ புனிதார்களை எச்சரிக்கும்‌ அளவுக்கு 
இயல்பாகவே அவன்‌ மிக மோசமானவனாக இருந்தான்‌. ஓர்‌ 
அந்நியர்‌ (இவர்‌, அவர்களைக்‌ காப்பாற்றும்படி நம்‌ ஆண்டவரால்‌ 
அனுப்பப்பட்ட ஒரு சம்மனசானவரே என்று நாம்‌ நம்ப உறுதியான 
காரணம்‌ இருக்கிறது.) சரியான நேரத்தில்‌ அவர்களுடைய வழிகாட்டி 
யாக வராமல்‌ இருந்திருந்தால்‌, அவன்‌ நிச்சயமாக அவர்களைத்‌ 
துன்புறுத்தியிருப்பான்‌, அல்லது கொல்லவும்‌ செய்திருப்பான்‌. அவர்‌ 
ஆளரவமே இல்லாத பாதைகளில்‌ அவர்களை நடத்திச்‌ சென்றார்‌. 
விசித்திரமான முறையில்‌, சுற்றுப்புறமெங்கும்‌ உறைபனியினுள்‌ 
புதைக்கப்பட்டிருக்க, அவர்கள்‌ சென்ற சாலை மட்டும்‌ உறைபனி 
யின்றி, சுத்தமாக இருந்தது. அவர்‌ இவ்வாறு சில மைல்‌ தூரம்‌ அவர்‌ 
களை நடத்திச்‌ சென்றபின்‌, முக்கிய சாலையில்‌ அவர்களை மீண்டும்‌ 
கொண்டுபோய்ச்‌ சேர்த்துவிட்டு, அவர்களிடம்‌ விடைபெற்று, 
திடீரென மறைந்து போனார்‌. 


ஆனால்‌ அவர்கள்‌ அனைவருக்கும்‌ பொதுவாயிருந்த தவ முயற்சி 
களும்‌, துன்ப சோதனைகளும்‌, பிரான்சிஸ்‌ அனுபவித்த துன்பங்‌ 


24 


களுக்கு முன்‌ ஒன்றுமேயில்லை என்று தோன்றியது. அவா்‌ ஒரு புது 
விதமான சுய சித்திரவதை முறையைக்‌ கண்டுபிடித்திருந்தார்‌. 
பாரிஸிலிருந்து புறப்படுமுன்‌, தம்முடைய முந்திய வாழ்வைப்‌ பற்றி 
அவர்‌ அதிகமாகச்‌ சிந்தித்திருந்தார்‌; நடனமாடுவதில்‌ தாம்‌ எவ்வளவு 
இன்பமும்‌, சற்று கர்வமும்‌ கொண்டிருந்தார்‌ என்பதை நினைத்து 
வருந்தினார்‌, உண்மையில்‌ அவருடைய மெலிந்த அழகிய உடலும்‌, 
துடிப்பான நடையுடை பாவனைகளும்‌ அதில்‌ அவர்‌ சிறந்து 
விளங்கச்‌ செய்திருந்தன. இந்தத்‌ தம்முடைய இளமைப்பருவ வீண்‌ 
பெருமைக்காகத்‌ தம்மையே தண்டித்துக்கொள்ளத்‌ தீர்மானித்த 
அவர்‌, சில இடங்களில்‌ முடிச்சுகள்‌ இட்ட சிறிய கடினமான 
கயிறுகளைக்‌ கொண்டு, தம்‌ கரங்களையும்‌, கெண்டைக்கால்‌ பகுதி 
களையும்‌ இறுக்கமாகக்‌ கட்டிக்கொண்டார்‌. அவர்‌ நடந்து 
கொண்டேயிருந்ததால்‌, இந்தக்‌ கயிறுகள்‌ படிப்படியாகத்‌ தோலைக்‌ 
கிழித்து, தசையினுள்‌ ஊடுருவின. இந்தக்‌ காயமும்‌, அது தந்த 
வேதனையும்‌ கொடூரமானதாக இருந்தது. சில நாட்களிலேயே 
கயிறுகள்‌ வெளியே தெரியாத அளவுக்குத்‌ தசையினுள்‌ புதைந்து 
போயின. தாம்‌ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும்‌ புனிதர்‌ வேத 
சாட்சியத்‌ துன்பத்தை அனுபவித்தார்‌ என்றாலும்‌, அதை அவர்‌ திட 
தைரியத்தோடு மறைத்து, மற்றவர்களுக்கு இணையான வேகத்தில்‌ 
நடந்து சென்றார்‌. ஒரு கட்டத்தில்‌, இனி நிற்கக்‌ கூட முடியாத நிலை 
வந்தபோது, அவர்‌ வேறு வழியின்றி, வெட்கத்தோடு தம்‌ நிலையை 
மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினார்‌. அவர்‌ தமக்குத்‌ தாமே வருவித்‌ 
துக்கொண்ட இந்தக்‌ கொடூர வேதனையை அவர்கள்‌ தங்கள்‌ கண்‌ 
களால்‌ கண்டபோது, உண்மையாகவே திகிலடைந்தார்கள்‌. ஆகவே, 
அவர்கள்‌ அவரை முடிந்த வரை மென்மையாகத்‌ தங்கள்‌ கரங்களில்‌ 
சுமந்துகொண்டு, பக்கத்திலிருந்த ஒரு குக்கிராமத்திற்குக்‌ கொண்டு 
சென்று, அங்கே உடனே ஒரு மருத்துவரை வரவழைத்தார்கள்‌. அவார்‌ 
காயங்களைப்‌ பரிசோதித்தவுடன்‌, ஏதாவது ஒரு முக்கியமான 
நரம்பை வெட்டாமல்‌ கயிறுகளை வெட்டுவது மிகவும்‌ சிரமம்‌ என்று 
கண்டுபிடித்தார்‌. ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு முக்கியமான 
நரம்பு வெட்டுப்பட்டு விட்டால்‌, அது அவருடைய உயிருக்கே 
ஆபத்தாக முடியும்‌, அந்த மரணமும்‌ மிகுந்த வேதனையுள்ளதாக 


25 


இருக்கும்‌ என்பதை அவர்‌ புரிந்துகொண்டார்‌. தம்‌ சொந்தத்‌ திறமை 
யின்மீது நம்பிக்கையில்லாத அவர்‌ இவ்வளவு ஆபத்தான ஒரு 
அறுவை சிகிச்சையைச்‌ செய்து, தொழில்‌ தமக்கிருந்த நற்பெயரைக்‌ 
கெடுத்துக்கொள்ள விரும்பாததால்‌, உதவி செய்ய மறுத்து, 
அங்கிருந்து சென்று விட்டார்‌. 

இவ்வாறு மனித உதவி மறுக்கப்பட்ட நிலையில்‌ பிரான்சிஸ்‌ 
ஆண்டவரின்‌ இரக்கத்திற்குத்‌ தம்மை ஒப்புக்கொடுத்தார்‌. அன்றிரவு 
முடிந்த வரை ஓய்வெடுக்கும்படி தனியே விடப்பட்டு, அவர்‌ ஜெபத்‌ 
தில்‌ நேரம்‌ செலவிட்டபின்‌, உறங்கச்‌ சென்றார்‌. மறு நாள்‌ காலையில்‌ 
அந்தப்‌ பரலோக அதிசயம்‌ நிகழ்ந்திருந்தது. கயிறுகள்‌ தாங்களாகவே 
அறுந்து, சிறு சிறு துண்டுகளாகப்‌ படுக்கையெங்கும்‌ சிதறிக்‌ 
கிடந்தன. சில மணி நேரத்திற்கு முன்பு முழுவதுமாக வீங்கிச்‌ சீழ்‌ 
வைத்திருந்த காயங்கள்‌ முற்றிலும்‌ குணமாகியிருந்தன. ஆனால்‌ 
அவை எப்படியிருந்தன, எப்பேர்ப்பட்ட அதிசயம்‌ நிகழ்ந்திருக்கிறது 
என்பதற்கு சாட்சியாக அந்தக்‌ காயங்களின்‌ வடுக்கள்‌ மட்டும்‌ 
இன்னும்‌ இருந்தன. எந்த அளவுக்கு அவர்‌ முழுமையாகக்‌ குணம்‌ 
அடைந்திருந்தார்‌ என்றால்‌, முந்திய நாள்‌ நோயாளியால்‌, மறுநாள்‌ 


காலையில்‌ முழுமையான திடகாத்திரத்தோடும்‌, உற்சாகத்தோடும்‌ 
தம்‌ பயணத்தைத்‌ தொடர முடிந்தது. அவரும்‌, அவருடைய நண்பர்‌ 
களும்‌ இந்த மாபெரும்‌ உபகாரத்திற்காகக்‌ கடவுளுக்கு நன்றி 
செலுத்தியபடி நடந்து சென்றார்கள்‌. 

இந்தச்‌ சிறிய தேவ ஊழியர்‌ படை 1537, ஜனவரி 8 அன்று 
வெனிஸ்‌ நகரத்தை வந்தடைந்தது. தங்கள்‌ பரிசுத்த தந்தையைச்‌ 
சந்திப்பதில்‌ அவருடைய ஞான மக்கள்‌ அதிகம்‌ மகிழ்ச்சியடைந் 
தார்களா, அல்லது அவர்களைச்‌ சந்திப்பதில்‌ அவர்‌ அதிகம்‌ மகிழ்ந்‌ 
தாரா என்பதைச்‌ சொல்வது கடினம்‌. அவர்களுக்கு சற்று ஓய்வு தரும்‌ 
படி, ஆனால்‌ அவர்களுடைய பக்தியார்வத்திற்கு ஏற்ற ஓய்வு தரும்‌ 
படி, இஞ்ஞாசியார்‌ வெனிஸின்‌ இரண்டு முக்கியமான மருத்துவ 
மனைகளில்‌ ஊழியம்‌ செய்யும்படி அவர்களை இரண்டு குழுக்‌ 
களாகப்‌ பிரித்தார்‌. அவற்றில்‌ ஒன்று குணப்படுத்தப்பட முடியாத 
நோயாளிகளுக்குரியது. மற்றொன்று அர்ச்‌. அருளப்பர்‌ சின்னப்பர்‌ 
மருத்துவமனை. குணம்‌ பெற முடியாதவர்களின்‌ மருத்துவமனைக்‌ 


26 


குழுவில்‌ பிரான்சிஸ்‌ இருந்தார்‌. அதனால்‌ அவர்‌ அடைந்த மகழ்ச்சி 
அவருடைய முகத்திலேயே நன்கு வெளிப்பட்டது. 


அவர்‌ உடனே தம்‌ பணியைத்‌ தொடங்கினார்‌. அந்தப்‌ பரிதாபத்‌ 
திற்குரிய நோயாளிகளான ஒவ்வொரு “சின்னஞ்சிறியவர்களிடமும்‌” 
அவர்‌ சேசுநாதரையே கண்டு, அவருக்குப்‌ பணிவிடைகள்‌ செய்தார்‌. 
அவர்களைத்‌ தம்‌ கரங்களில்‌ சுமந்து செல்வதும்‌, அவர்களுடைய 
காயங்களைக்‌ கட்டுவதும்‌, அவற்றைக்‌ கழுவித்‌ துடைப்பதும்‌ அவருக்கு 
இன்பமாக இருந்தன. எதுவும்‌ அவருக்கு அருவருப்பைத்‌ தரவில்லை. 
சில சமயங்களில்‌ இரவு முழுவதும்‌ கண்விழித்து அவர்‌ அவர்களைக்‌ 
கவனித்துக்கொண்டிருந்தார்‌. தமது பக்தியுள்ள உரையாடல்களால்‌ 
அவர்‌ அவர்களை உற்சாகப்படுத்தினார்‌, மரணத்திற்கு அவர்களைத்‌ 
தயாரித்தார்‌, அவர்கள்‌ மரித்தபோது, அவர்களை அடக்கம்‌ செய்யும்‌ 
பொறுப்பைத்‌ தாமே ஏற்றுக்கொண்டார்‌. அவருடைய பிறர்சிநேகம்‌, 
அதைக்‌ கண்டவர்களின்‌ கண்களில்‌ அடிக்கடி கண்ணீரை வரவழைத்‌ 
தது. 

ஒரே ஒரு முறை மட்டும்‌ அவர்‌ தம்‌ தேவ ஊழியத்தில்‌ சற்று 
அருவருப்புக்‌ கொள்ளும்படி சோதிக்கப்பட்டார்‌. ஒரு முறை, பார்ப்‌ 
பதற்கு மிக அருவருப்பானதாக இருந்த ஒரு சீழ்‌ நிறைந்த கட்டியைச்‌ 
சுத்திகரித்து அதில்‌ அவர்‌ கட்டுப்‌ போட்டுக்கொண்டிருந்தார்‌. 
உண்மையில்‌ அது குமட்டலை வருவிப்பதாக இருந்தது, அவருடைய 
வயிறு புரண்டது, அவருடைய ஒவ்வொரு புலனும்‌ அந்தச்‌ செயலைச்‌ 
செய்யாதபடி அவரைத்‌ தடுக்கப்‌ போராடியது. சுபாவத்தின்‌ இந்தக்‌ 
கலகம்‌ அவரைக்‌ கலக்கமடையச்‌ செய்தது. ஆகவே, தம்‌ சொந்த, 
உண்மையான பக்தியார்வத்தின்‌ உணர்வின்படி, தம்மைத்தாமே 
தண்டித்துக்கொள்ள அவர்‌ தீர்மானித்தார்‌. தம்மையே முடிந்த வரை 
அதிகமாக உற்சாகப்படுத்திக்கொண்டு, அவர்‌ குனிந்து, அந்தப்‌ புற்று 
நோய்க்‌ கட்டியை முத்தமிட்டு, தம்‌ நாவினால்‌ சில தடவைகள்‌ அதை 
நக்கியபின்‌, அதனுள்‌ இருந்த சீழைக்‌ கடைசித்‌ துளி வரை உறிஞ்சி 
யெடுத்தார்‌!! நம்‌ ஆண்டவர்‌ மகா வீரத்துவமுள்ள இந்தச்‌ சுய 
மறுதலிப்பின்‌ செயலுக்குத்‌ தகுந்த சம்பாவனையளிக்கத்‌ தவற 
வில்லை. இந்த நிகழ்ச்சிக்குப்‌ பிறகு, எந்த ஒரு காயமும்‌, மற்றவர்‌ 
களுக்கு அது எவ்வளவுதான்‌ அருவருப்பை வருவிப்பதாக இருந்‌ 

27 


தாலும்‌, அவருக்கு எந்த அருவருப்பையும்‌ தராததோடு, அது 
அவருக்கு அதிகம்‌ உகந்ததாகவும்‌, ஆறுதலளிப்பதாகவும்‌ இருந்தது. 
குளிர்காலம்‌ கடந்து சென்றது. இளந்தளிர்‌ காலம்‌ நெருங்கி 
வந்துகொண்டிருந்தது. இஞ்ஞாசியார்‌ தம்‌ ஒன்பது தோழர்களையும்‌ 
பாப்பரசரின்‌ அனுமதியைப்‌ பெறுவதற்காக உரோமைக்கு அனுப்பும்‌ 
போது, அவர்கள்‌ பாலஸ்தீன்‌ வழியாகக்‌ கடந்து செல்ல வேண்டும்‌ 
என்று தீர்மானித்தார்‌. ஏனெனில்‌ அதுவே தொடக்கத்தில்‌ அவர்கள்‌ 
இட்ட திட்டமாக இருந்தது. பிரான்சிஸும்‌ அவருடைய நண்பர்‌ 


களும்‌ கால்நடையாகப்‌ புறப்பட்டார்கள்‌. வழியில்‌, பிச்சையெடுத்‌ 
துத்‌ தங்கள்‌ தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள அவர்கள்‌ தீர்மானித்‌ 


திருந்தார்கள்‌. சாலையில்‌ பலதரப்பட்ட துன்பங்கள்‌ அவர்களுக்‌ 


காகக்‌ காத்திருந்தன. ஒரு முறை, முழுமையாக மூன்றுநாட்கள்‌ ஒரு 
துண்டு ரொட்டி கூட சாப்பிடாமல்‌ அவர்கள்‌ நடந்தார்கள்‌. 


அவர்களில்‌ சிலர்‌ முழுவதுமாகக்‌ களைப்படைந்து சாலையில்‌ 
விழுந்தார்கள்‌, ஒருவரையொருவர்‌ தாங்கிக்கொள்ள முயன்றார்கள்‌. 
ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ சொந்தத்‌ துன்பத்தை விட மற்றவர்களின்‌ 
துன்பத்தை அதிகமாக உணர்ந்தார்கள்‌. வழியில்‌ அவர்கள்‌ அனுபவித்த 
பிறர்சிநேகமின்மைக்‌ காரணமாக இருந்தவன்‌ ஒரு பாமர மனிதன்‌, 
இவன்‌ அந்நியமான ஆடைகளில்‌, அந்நிய மொழியொன்றைப்‌ 
பேசிக்கொண்டு நடந்துகொண்டிருந்த இந்த மனிதர்கள்‌ பேர்‌ பெற்ற 
குற்றவாளிகள்‌ என்றும்‌, தங்கள்‌ மிக அக்கிரமமான பாவங்களுக்கு 
மன்னிப்புப்‌ பெறவே அவர்கள்‌ உரோமைக்குச்‌ சென்றுகொண்டிருக்‌ 
கிறார்கள்‌ என்றும்‌ தானாகவே முடிவுசெய்து கொண்டு, தன்‌ 
சந்தேகத்தை மற்றவர்களிடமும்‌ பரப்பினான்‌. இந்தச்‌ சந்தேகம்‌ 
விரைவில்‌ எங்கும்‌ பரவ, நம்‌ திருயாத்ரீகார்கள்‌ அடிக்கடி அவமானப்‌ 
படுத்தப்பட்டு, அசுத்த வார்த்தைகளாலும்‌ தண்டிக்கப்பட்டார்கள்‌. 
அவர்கள்‌ பல இரவுகளை வெட்டவெளியில்‌ கழித்தார்கள்‌. 
ஏனெனில்‌ தங்குமிடங்கள்‌ அனைத்தும்‌ அவர்களுக்கு மறுக்கப்‌ 
பட்டன. தங்களால்‌ வாங்க முடிந்தபோது, சோர்ந்துபோன தங்கள்‌ 
அவயவங்களுக்குச்‌ சற்று ஓய்வு தருவதற்காக அவர்கள்‌ வாங்கிய 
வைக்கோல்‌ கட்டு ஒரு மிகுந்த சுகமான, ஆடம்பரமான காரியமாக 
இருந்தது. மேலும்‌, இந்தப்‌ பருவ காலம்‌ தனிப்பட்ட முறையில்‌ கடும்‌ 
28 


மழைப்‌ பொழிவைக்‌ கொண்டிருந்தது. இதன்‌ காரணமாக, கிராமப்‌ 
புறங்களில்‌ மழை நீர்‌ தேங்கியிருந்தது. பல சமயங்களில்‌ இடுப்பளவு 
தண்ணீர்‌ வழியாக அவர்கள்‌ கடந்து செல்ல வேண்டியிருந்தது... சில 
இடங்களில்‌, இரக்கமுள்ள சிலர்‌ அவர்கள்‌ நீர்நிலைகளைக்‌ கடக்க 
தங்கள்‌ சிறு படகுகளைத்‌ தந்து உதவினார்கள்‌. ஆனால்‌ ஒரு முறை, 
அன்கோனாவுக்கு அருகில்‌, படகு செலுத்துபவனுக்கு உரிய 
கட்டணத்தைச்‌ செலுத்த அவர்களுக்கு வழியில்லாததால்‌, அவர்கள்‌ 
தொடர்ந்து செல்ல முடியாதபடி அவன்‌ அவர்களைச்‌ சிறைப்படுத்த, 
அவர்களில்‌ ஒருவார்‌ போய்‌, தம்‌ கட்டளை ஜெபப்‌ புத்தகத்தை அடகு 
வைத்துப்‌ பணம்‌ பெற்று, மற்றவர்களை விடுவித்தார்‌. அதன்பின்‌ 
அவர்கள்‌ வீடு வீடாகச்‌ சென்று பிச்சை கேட்டு, போதிய பணம்‌ 


சேர்ந்ததும்‌ போய்‌, அவருடைய கட்டளை ஜெபப்‌ புத்தகத்தை 
மீட்டுக்கொண்டார்கள்‌. 

உரோமையைச்‌ சென்றடைந்தபோது, அவர்கள்‌ ஸ்பெய்னுக்குச்‌ 
சொந்தமான அர்ச்‌ யாகப்பர்‌ மருத்துவமனையில்‌ தங்கச்‌ சென்றார்கள்‌. 
அச்சமயத்தில்‌ பேரரசரோடு தொடர்புள்ள ஒரு காரியத்திற்காக 
உரோமையில்‌ இருந்த பீற்றர்‌ ஆர்ட்டிஸ்‌ என்பவர்‌ அப்போது 
பாப்பரசராயிருந்த மூன்றாம்‌ சின்னப்பருக்கு அவர்களை அறிமுகப்‌ 
படுத்தி வைத்தார்‌. பரிசுத்த பாப்பரசர்‌ அறிஞர்களையும்‌, துறவிகளை 
யும்‌ தமது பந்தியில்‌ தம்மோடு சேர்த்துக்கொள்ளும்‌ வழக்கத்தைக்‌ 
கொண்டிருந்தார்‌. இதன்‌ மூலம்‌ தம்‌ உடலைப்‌ போலவே மனதிற்கும்‌ 
தேவையான போஸஷிப்பைப்‌ பெற்றுக்கொள்ள முடியும்‌ என்று அவர்‌ 


நம்பினார்‌. ஒரு நாள்‌ காலையில்‌ நம்‌ பக்தியுள்ள பயணிகள்‌ தம்மோடு 
உணவருந்த அனுமதிக்கப்பட அவர்‌ உத்தரவிட்டார்‌. அவர்கள்‌ 
கூறியவற்றை மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டிருந்த அவர்‌ எழுந்து 
நின்று, அவர்களை நோக்கி, “இவ்வளவு அதிகமான தாழ்ச்சியோடு 
இவ்வளவு அதிகமான கல்வியறிவும்‌ ஒன்றித்திப்பதைக்‌ கண்டு நாம்‌ 
மிகுந்த திருப்தியடைகிறோம்‌” என்றார்‌. அதன்பின்‌, தம்மிடம்‌ 
அவர்கள்‌ எதையாவது பெற விரும்புகிறார்களா என்று அவர்‌ விசாரித்‌ 
தார்‌. பரிசுத்த நாட்டிற்குச்‌ சென்று, அங்குள்ள புனித ஸ்தலங்களைச்‌ 
சந்திக்க அவர்கள்‌ தமது அனுமதியை வேண்டிக்‌ கேட்பதைக்‌ கண்ட 


அவர்‌ இன்னும்‌ அதிகமாக வியப்படைந்தார்‌. அவர்களை அன்போடு 


29 


அரவணைத்துக்கொள்பவரைப்‌ போல்‌ அவர்‌ தம்‌ கரங்களைத்‌ தம்‌ 
நெஞ்சின்மீது வைத்துக்கொண்டார்‌. அதன்பின்‌ அவர்‌ தம்‌ வலக்‌ 
கரத்தை நீட்டி, அவர்களை ஆசீர்வதித்து, அவர்களில்‌ குருக்களாக 
இன்னும்‌ ஆகாதவர்கள்‌, எந்த ஒரு மேற்றிராணியாரின்‌ கரங்களாலும்‌, 
சுய விருப்ப தரித்திர வார்த்தைப்பாடு கொடுத்துக்‌ குருத்துவ 
அபிஷேகம்‌ பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கினார்‌. இந்தச்‌ 
சலுகைக்காகத்‌ தங்கள்‌ நன்றியையும்‌, மகிழ்ச்சியையும்‌ வெளிப்படுத்‌ 


திய அவர்கள்‌ பாப்பரசரிடம்‌ விடைபெற்று, மீண்டும்‌ வெனிஸ-க்குக்‌ 
கால்நடையாகத்‌ திரும்பி வந்தார்கள்‌. பல்வேறு நியாயமான 
காரணங்களால்‌ அவர்களோடு உரோமைக்குச்‌ செல்லாமல்‌, வெனிஸ்‌ 
நகரத்திலேயே தங்கியிருந்த இஞ்ஞாசியார்‌ மகிழ்ச்சியோடு அவர்‌ 


களை வரவேற்றார்‌. 


அவர்கள்‌ மீண்டும்‌ முன்பிருந்த அதே ஆர்வத்தோடும்‌, சிநேகத்‌ 
தோடும்‌ மீண்டும்‌ மருத்துவமனைகளில்‌ நோயாளிகளுக்குப்‌ 
பணிவிடைகள்‌ செய்யத்‌ தொடங்கினார்கள்‌. உரிய காலத்தில்‌ 
அவர்கள்‌ இயோஸ்ஸானாவின்‌ அதிமேற்றிராணியாரும்‌, அச்சமயத்‌ 


தில்‌ வெனீஸின்‌ பாப்புத்துவப்‌ பிரதிநிதியுமாயிருந்த ஜெரோம்‌ 
வெரால்லி என்பவரின்‌ முன்னிலையில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ வார்த்‌ 
தைப்பாடுகளைப்‌ புதுப்பித்தார்கள்‌. இந்த அதிமேற்றிராணியார்‌ 
மிகப்‌ பரிசுத்தமானவராயிருந்தார்‌. பின்னாளில்‌ இவர்‌ கர்தினாலாக 
மகிமைப்படுத்தப்பட்டார்‌. இஞ்ஞாசியார்‌ ஒரு முறை தவறான 
முறையில்‌ அவதூறாகக்‌ குற்றஞ்சாட்டப்பட்ட போது, அவருடைய 
மாசற்றதனத்திற்குச்‌ சான்றளிப்பதில்‌ அவர்‌ காட்டிய ஆர்வத்திற்காக 
சேசு சபை அவருக்கு மிகவும்‌ கடன்பட்டதாக இருந்தது. 


இதனிடையே, பிரான்சிஸ்‌ சர்வ வல்லப தேவனோடு இன்னும்‌ 
அதிக நெருக்கமான ஐக்கெத்திற்காக ஏங்கித்‌ தவிக்கத்‌ தொடங்கி 
னார்‌; 1587, அர்ச்‌. ஸ்நாபக அருளப்பரின்‌ திருநாளன்று, அவரும்‌, 
அவருடைய வேறு சில சகோதரர்களும்‌ குருத்துவ அந்தஸ்திற்கு 
உயர்த்தப்பட்டார்கள்‌. அவர்கள்‌ பெற்றுக்கொண்ட பரலோக 
ஆறுதல்‌ எவ்வளவு பரிபூரணமாக இருந்தது என்றால்‌, அவர்களுக்குக்‌ 
குருத்துவ அபிஷேகம்‌ செய்வித்த மேற்றிராணியார்‌ வின்சென்ட்‌ 
நிகுஸாண்ட்டி என்பவர்மீதும்‌ அது பிரதிபலித்ததாகத்‌ தோன்றுகிறது. 

30 


தாம்‌ செய்த அனைத்து குருத்துவ அபிஷேகங்களிலும்‌, வேறு எதிலும்‌ 
இப்படிப்பட்ட கனிவன்புள்ள தேவ பக்தியைத்‌ தாம்‌ ஒருபோதும்‌ 
உணர்ந்ததில்லை என்று அவர்‌ உறுதிப்படுத்துறொர்‌. 

தமது முதல்‌ திவ்ய பலிபூசையை நிறைவேற்றத்‌ துணியுமுன்‌, 
பிரான்சிஸ்‌ ஒரு தனிமையான இடத்திற்குச்‌ சென்று, இந்த மாபெரும்‌ 
காரியத்திற்காகத்‌ தம்மை இன்னும்‌ நன்றாக ஆயத்தம்‌ செய்ய விரும்பி 
னார்‌. அதன்படி, அவர்‌ பதுவைக்கு அருகிலிருந்த மோன்‌ஃபெலிஸ்‌ 
என்ற இடத்திற்குச்‌ சென்றார்‌. அங்கே, ஆளின்றிக்‌ கைவிடப்பட்‌ 
டிருந்த ஒரு குடிசையில்‌ அவர்‌ தங்கினார்‌. அது காலநிலையிலிருந்து 
அவரைப்‌ பாதுகாக்க இயலாதபடி எல்லாப்‌ பக்கங்களிலும்‌ திறப்பாக 
இருந்தது. தரையில்‌, சிறிது வைக்கோலைப்‌ பரப்பி, அதன்மீதுதான்‌ 
அவர்‌ ஓய்வு கொண்டார்‌. தண்ணீரும்‌, வீடு வீடாய்ச்‌ சென்று பிச்சை 
யெடுத்துப்‌ பெற்ற ஒரு சில ரொட்டித்‌ துண்டுகளுமே அவருக்கு 
உணவாயின; முரடான மயிராடை ஒன்றை அவர்‌ எப்போதும்‌ 
அணிந்திருந்தார்‌; சற்றும்‌ இரக்கமற்ற விதத்தில்‌ அவர்‌ தம்மைக்‌ கசை 
களால்‌ அடித்துக்கொண்டார்‌; இன்னும்‌ சில கடும்‌ தவமுயற்சிகளை 
யும்‌ அவர்‌ பயன்படுத்தினார்‌. இவை அனைத்திற்கும்‌ மத்தியிலும்‌, 
அவர்‌ தியானத்தில்‌ வாக்குக்கெட்டாத இன்பத்தை அனுபவித்தார்‌. 
தியானமும்‌, ஞான வாசகமுமே அவருடைய பகலிலும்‌, இரவிலும்‌ 
பெரும்‌ பகுதியை எடுத்துக்கொண்டன. 

நாற்பது நாட்கள்‌ இந்த முறையில்‌ தபசு மேற்கொண்டபின்‌, 
தம்மைச்‌ சுட்டெரித்துக்கொண்டிருந்த தேவசிநேக அக்கினியை 
இனியும்‌ கட்டுப்படுத்த முடியாதவராக அவர்‌ ஆனார்‌. இதன்‌ காரண 
மாக, அக்கம்பக்கத்தில்‌ இருந்த மக்களுக்குப்‌ பணிவிடைகள்‌ 
செய்வதன்‌ மூலம்‌ அதைத்‌ தணித்துக்கொள்ள முயன்றார்‌. ஏதாவது 
ஒரு பொது இடத்திற்குப்‌ போய்‌, சற்று உயரமான ஓரிடத்தில்‌ ஏறி 
நின்றுகொண்டு, வினோத ஆர்வத்தால்‌ தம்மைச்‌ சுற்றி ஒரு கூட்டம்‌ 
கூடியதும்‌, தேவ நீதியை சாந்தப்படுத்துவதன்‌ அவசியம்‌, இரட்சணி 
யத்தின்‌ முக்கியத்துவம்‌ மற்றும்‌ பரிசுத்த வேதத்தின்‌ மற்ற அடிப்படை 
சத்தியங்களைப்‌ பற்றிப்‌ பிரசங்கம்‌ செய்யத்‌ தொடங்கினார்‌. சுடர்‌ 
விட்டுப்‌ பிரகாசித்த அவரது முகமும்‌, மின்னும்‌ கண்களும்‌, ஆழ்ந்த, 
ஆட்கொள்கிற அற்புதமான குரலும்‌, அசைவுகளும்‌, அவர்‌ பேசிய 

31 


தைக்‌ கேட்டுக்கொண்டிருந்த மக்களின்மீது பெரும்‌ பாதிப்பை 


ஏற்படுத்தின. ஆயினும்‌ அவரது அரைகுறையான இத்தாலிய 
மொழிப்‌ புலமையின்‌ காரணமாக, அவர்களில்‌ பலரால்‌ அவர்‌ கூறிய 


வற்றைப்‌ புரிந்துகொள்ள இயலவில்லை. என்றாலும்‌ அவர்களில்‌ 
அநேகர்‌ மனதுருகி அழுதார்கள்‌, அவர்‌ தங்களுக்கு மற்றொரு 
ஸ்நாபக அருளப்பராகத்‌ தோன்றியதாக அவர்கள்‌ கூறினார்கள்‌. 
இஞ்ஞாசியார்‌ தம்‌ சகோதரர்களை விசென்ஸாவுக்கு வரவழைத்‌ 
தார்‌. அங்கே, நகர மதில்‌ வாசல்களுக்கு வெளியே, ஒரு பழைய, சற்று 
சிதிலமடைந்திருந்த ஒரு மடத்தில்‌ அவர்கள்‌ தங்கினார்கள்‌. அதற்குக்‌ 
கதவுகளோ, ஜன்னல்களோ இருக்கவில்லை. மோசமான பருவ 
காலங்களில்‌ குளிரிலிருந்தும்‌, மழையிலிருந்தும்‌ அவர்களைப்‌ 
பாதுகாக்க இயலாத அளவுக்கு அது எல்லாப்‌ பக்கங்களிலும்‌ திறப்‌ 
பாக இருந்தது. பிரான்சிஸ்‌ விசென்ஸா நகரத்தில்தான்‌ தமது முதல்‌ 
திவ்ய பலிபூசையை நிறைவேற்றினார்‌. அந்தப்‌ பூசையின்போது, பக்தி 
மிகுதியால்‌ அவர்‌ ஏராளமாகக்‌ கண்ணீர்‌ வடித்தார்‌. அதில்‌ பங்கு பெற்ற 
விசுவாசிகளிலும்‌ கூட, ஏராளமானவர்கள்‌ காரணமே அறியாமல்‌ 
கண்ணீர்‌ சிந்தினார்கள்‌. அந்த நாள்‌ முதல்‌, அவர்‌ ஒவ்வொரு முறை 
யும்‌, அதுதான்‌ முதல்‌ பூசை என்பது போல்‌, அதே வித பக்தியுணர்‌ 
வோடுதான்‌ எப்போதும்‌ திவ்ய பலிபூசைகள்‌ நிறைவேற்றினார்‌. 
ஆனால்‌ நம்‌ ஆண்டவர்‌ பல்வேறு வழிகளில்‌ தம்‌ ஊழியரைப்‌ 
பரிசோதித்துப்‌ பார்க்கப்‌ பிரியங்கொண்டார்‌; பரலோக இனிமை 
யால்‌, பிரான்சிஸின்‌ ஆத்துமத்தைப்‌ போதை கொள்ளச்‌ செய்தபின்‌, 
அவர்‌ தம்‌ கசப்பான திருப்பாடுகளின்‌ பாத்திரத்திலிருந்து அவர்‌ 
சிறிதளவு பருக அவரை அனுமதித்தார்‌. அந்தத்‌ துன்பம்‌, அவருடைய 
அளவுக்கு மீறிய கடுந்தவ முயற்சிகளால்‌ அவருக்கு வந்த ஓர்‌ ஆபத்‌ 
தான நோயின்‌ வடிவத்தில்‌ வந்தது. இஞ்ஞாசியார்‌ அவரை ஒரு 
மருத்துவமனைக்குக்‌ கொண்டு செல்லச்‌ செய்தார்‌. ஆனால்‌ அது 
ஏற்கனவே நிறைந்திருந்தது. கடும்‌ காய்ச்சலால்‌ அவதிப்பட்டுக்‌ 
கொண்டிருந்த ஒரு நோயாளியின்‌ பரிதாபமான சிறிய படுக்கையை 
அவனோடு பகிர்ந்து கொள்ளும்‌ நிலைக்கு சவேரியார்‌ தள்ளப்‌ 
பட்டார்‌. அந்த நோயாளி கடுங்காய்ச்சலின்‌ வெப்பத்தால்‌ அவதிப்‌ 
பட்டுக்கொண்டிருக்க, இவரோ அதற்கு நேர்மாறாக, கடுங்குளிர்‌ 


32 


காய்ச்சலால்‌ நடுங்கிக்கொண்டிருந்தார்‌. படுக்கை விரிப்புகள்‌ 
அவருடைய குளிரைத்‌ தணிக்க எந்த விதத்திலும்‌ உதவவில்லை. 
அவரோ தம்‌ நிலையைப்‌ பற்றிச்‌ சற்றும்‌ கவலைப்படாமல்‌, அந்த 
மற்றொரு நோயாளியைப்‌ பற்றிய அதிகம்‌ கவலைப்பட்டார்‌. எந்த 
அளவுக்கு தரித்திரத்தின்‌ விளைவுகளை அவர்‌ அனுபவித்தாரோ, 
அந்த அளவுக்கு, “ஆண்டவரின்‌ மீதுள்ள சிநேகத்திற்காகத்‌” தாம்‌ 
துன்புற முடிவது பற்றி அவர்‌ அளவில்லா ஆனந்தங்கொண்டார்‌. 

ஒரு நாள்‌ இரவில்‌ தாம்‌ பெற்ற ஒரு பரலோக சந்திப்பால்‌, தம்‌ 
துன்பங்களுக்கு அபரிமிதமான விதத்தில்‌ தமக்குக்‌ கைம்மாறு 
செய்யப்பட்டதாக அவர்‌ உணர்ந்தார்‌. அன்றிரவு, திருச்சபையின்‌ 
மாபெரும்‌ வேதபாதகர்களில்‌ ஒருவரான அர்ச்‌ எரோணிமுஸ்‌ 
அவருக்குத்‌ தோன்றினார்‌. இந்தப்‌ புனிதர்‌ மீது சவேரியார்‌ ஒரு விசேஷ 
பக்தி கொண்டிருந்தார்‌. அர்ச்‌. எரோணிமுஸ்‌ பரலோக மகிமைப்‌ 
பிரதாபத்தோடு அவருக்குத்‌ தோன்றி, மிக இனிமையான முறையில்‌ 
அவரைத்‌ தேற்றினார்‌. துன்ப துரிதங்களில்‌ அர்ச்சியசிஷ்டவர்களின்‌ 
முக்கியமான அறுதல்‌, இன்னும்‌ அதிகம்‌ துன்புறுவதில்தான்‌ அடங்கி 
யிருக்கிறது என்பதால்‌, இன்னும்‌ அதிக பாரமான ஒரு சிலுவை 
பொலோஞ்ஞாவில்‌ அவருக்காகக்‌ காத்திருக்கிறது என்று அர்ச்‌. 
எரோணிமுஸ்‌ அவருக்கு முன்னறிவித்தார்‌. மேலும்‌, இத்தாலியில்‌ 
அவருடைய நண்பர்கள்‌ பணிபுரிய இருக்கும்‌ பல்வேறு நகரங்‌ 
களையும்‌ அவர்‌ குறிப்பிட்டுக்‌ கூறினார்‌. இது, புதிதாகப்‌ பிறந்திருந்த 
சபையை எத்தகைய விசேஷ அன்போடு சர்வ வல்லபர்‌ பாதுகாத்து 
வந்தார்‌ என்பதை ஓரளவுக்கு நாம்‌ புரிந்துகொள்ளச்‌ செய்கிறது. 

இந்தப்‌ பரிசுத்த வேதபாரகர்‌ முன்னுரைத்த அனைத்தும்‌ நிறை 
வேறின. வெனிஸ்‌ குடி யரசுக்கும்‌, துருக்கியாரகளுக்குமிடையே போர்‌ 
தொடங்கியிருக்க, பாலஸ்தீனுக்குச்‌ செல்வதற்கான வாய்ப்பு 
முற்றிலுமாக அற்றுப்‌ போனது. பாரிஸில்‌ தரப்பட்ட வார்த்தைப்‌ 
பாட்டை நிறைவேற்றும்‌ விதமாக, உரோமைக்குச்‌ சென்று, அங்கே 
சேசுக்கிறீஸ்துநாதரின்‌ பிரதிநிதியிடம்‌ தம்மையும்‌, தமது ஒன்பது 
துணைவர்களையும்‌ கையளித்து விட இஞ்ஞாசியார்‌ தீர்மானித்தார்‌. 
கடவுளின்‌ மகிமைக்காகத்‌ தாங்கள்‌ என்ன செய்ய வேண்டுமென்‌ 


பதைப்‌ பாப்பரசரின்‌ தீர்மானத்திற்கே விட்டுவிட அவர்‌ முடிவு 
33 


செய்தார்‌. 

ஆகவே, அவர்‌ ஃபேபரையும்‌, லேய்னெஸ்‌ என்ற சகோதரரையும்‌ 
அழைத்துக்கொண்டு, உரோமைக்குப்‌ புறப்பட்டார்‌. மற்றவர்கள்‌ 
இத்தாலியின்‌ பல்வேறு பகுதிகளுக்குப்‌ பிரிந்துசென்றார்கள்‌. 
பிரான்சிஸ்‌ பொலோஞ்ஞாவுக்குச்‌ சென்றார்‌. அங்கு போய்ச்‌ சேர்ந்த 
தும்‌, அவர்‌ உடனே மருத்துவமனையில்‌ பணிபுரியத்‌ தொடங்கினார்‌. 
தங்கும்‌ வசதி எப்போதும்‌ அவருடைய தாழ்ச்சிக்கு மிகுந்த இன்பம்‌ 
தருவதாகவே இருந்தது. ஆயினும்‌ அர்ச்‌. லூசியம்மாள்‌ ஆலயப்‌ 
பொறுப்பாளரான கேனன்‌ குரு ஜெஸரோம்‌ கஸ்ஸாலினி என்பவர்‌ 
வற்புறுத்திக்‌ கேட்டுக்கொண்டதன்படி, விரைவில்‌ அவர்‌ மருத்துவ 
மனை ஊழியத்தை விட்டுவிட வேண்டியிருந்தது. பிரான்சிஸ்‌ ஓர்‌ 
அர்ச்சியசிஷ்டவரா்‌ என்பதைப்‌ புரிந்துகொண்ட சுவாமி கஸ்ஸாலினி, 
அவர்‌ விரும்பினாலும்‌, விரும்பாவிட்டாலும்‌, தம்மோடுதான்‌ அவர்‌ 
தங்க வேண்டுமென்று வற்புறுத்தினார்‌. இறுதியாக, பிரான்சிஸ்‌ 
அதற்குச்‌ சம்மதித்தாலும்‌, அன்றாடம்‌ வேளாவேளைக்கு அவரைப்‌ 
போதுமான அளவுக்கு சாப்பிட வைக்க மட்டும்‌ இந்த நல்ல குருவால்‌ 
ஒருபோதும்‌ இயலவில்லை. பிரான்சிஸ்‌ தாம்‌ வீடு வீடாகச்‌ சென்று 
பெற்று வந்த உணவுகளைத்‌ தவிர வேறு எதையும்‌ தொட விரும்ப 
வில்லை. அவருடைய கடும்‌ தவ முயற்சிகளோடு, கடுமையான குளிர்‌ 
காலத்தின்‌ துன்பங்களும்‌, அவரது பல வகைப்பட்ட, கடுமையான 
உழைப்புகளின்‌ துன்பங்களும்‌ சேர்ந்துகொண்டன; அவர்‌ இடை 
விடாமல்‌ பொது இடங்களில்‌ போதிப்பதிலும்‌, பாவசங்கீர்த்தனம்‌ 
கேட்பதிலும்‌, கிறீஸ்தவத்தைப்‌ போதிப்பதிலும்‌, ஞான ஆலோசனை 
தருவதிலும்‌ எப்போதும்‌ ஈடுபட்டிருந்தார்‌; பகலும்‌, இரவும்‌ 
பல்வேறு பிறார்சிநேகச்‌ செயல்களுக்குத்‌ தம்மை அர்ப்பணித்தார்‌; 
அவை திடகாத்திரமான வேலையாட்களையும்‌ கூட மெலிந்து, 
தேய்ந்து போகச்‌ செய்யக்‌ கூடியவையாக இருந்தன. இவரோ சமீபத்‌ 
திய நோயின்‌ தாக்கங்களால்‌ மெலிந்து, இப்போததான்‌ அவற்றில்‌ 
இருந்து மீண்டு வந்துகொண்டி ருந்தார்‌. அவருடைய ஆத்துமம்‌ வீரிய 
முள்ளதாக இருந்தாலும்‌, அதன்‌ வேகத்தை அவருடைய சரீரத்தால்‌ 
தாங்கிக்கொள்ள முடியவில்லை. ஆகவே, இன்னும்‌ அதிகக்‌ கடுமை 
யான, விட்டு விட்டு வருகிற ஒரு வகையான மலேரியா காய்ச்சலால்‌ 


34 


தாக்கப்பட்டார்‌. அது சில மாதங்களாக அவரை வாதித்துக்கொண் 
டிருந்தது. 

ஆனால்‌ ஓர்‌ அப்போஸ்தல ஊழியத்திற்காகத்‌ தன்னை ஆயத்தப்‌ 
படுத்திக்கொண்டிருந்த தாராளமுள்ள அவருடைய இருதயம்‌, 
அப்போது அவருடைய கரத்தை நம்பியிருந்த அத்துமங்களின்‌ 
பெரிய அறுவடையை அலட்சியம்‌ செய்துவிடாதபடி, எதுவுமே 
அவருக்கு ஒரு பொருட்டல்ல என்பது போல்‌, அவர்‌ தொடர்ந்து தம்‌ 
வேலைகளைச்‌ செய்துகொண்டிருக்கச்‌ செய்தது. அவருடைய 
உழைப்பு கடவுளுக்கு எவ்வளவு பிரியமானதாக இருந்தது என்றால்‌, 
மிகவும்‌ அதிசயிக்கத்தக்க பலன்களைக்‌ கொண்டு அவர்‌ அதை ஆசீர்‌ 
வித்தார்‌. அந்தப்‌ பலன்களைப்‌ பொலோஞ்ஞா மக்கள்‌ மிக நீண்ட 
காலமாக நினைவுகூர்ந்து, புனிதருக்கு நன்றி செலுத்தி வந்தார்கள்‌. 

இதனிடையே, நல்ல ஆரோக்கியத்துடன்‌ இருக்கும்போது 
செய்வது போலவே, தமது வியாதியின்போதும்‌ அவர்‌ உழைத்து 
வந்ததால்‌, அவர்‌ ஒரு பிணத்தைப்‌ போல வெளிறியும்‌, மெலிந்தும்‌, 
தளர்ந்தும்‌ போனார்‌. இப்போது அவர்‌ கிட்டத்தட்ட மரணத்தின்‌ 
வாசலில்‌ இருந்தார்‌. இவ்வாறு அர்ச்‌. எரோணிமுஸின்‌ தீர்க்கதரிசனம்‌ 
முழுவதுமாக நிரூபணமானது. 

சவேரியார்‌ இவ்வாறு பொலோஞ்ஞாவில்‌ தம்மைப்‌ பற்றிய 
எந்தக்‌ கவலையுமின்றி, ஓய்வில்லாமல்‌ உழைத்துக்கொண்டி ருக்க, 
உரோமையில்‌ இஞ்ஞாசியார்‌ தம்‌ சபையை எப்படி ஒரு துறவற சபை 
யாக உருவாக்குவது என்பது பற்றியும்‌, அதன்‌ மூலம்‌ திருச்சபையின்‌ 
ஊழியத்திற்கென வீரத்துவமுள்ள சேவகார்களைக்‌ கொண்ட ஒரு 
நிறுவனத்தை எப்படிக்‌ கட்டமைப்பது என்பது பற்றியும்‌ சிந்தித்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. இந்த வேலைக்கு ஊக்கம்‌ தரும்படி, அவர்‌ 


உரோமையில்‌ இல்லாத தம்‌ மற்ற மகன்களுக்குக்‌ கடிதங்கள்‌ எழுதி 
அவர்கள்‌ அனைவரையும்‌ உரோமைக்கு வரவழைத்தார்‌. பிரான்சிஸ்‌ 
1538, உயிர்ப்புத்‌ திருநாள்‌ அன்று அங்கே போய்ச்‌ சேர்ந்தார்‌. அவர்‌ 
தளர்ந்தும்‌, மெலிந்தும்‌ இருந்ததைக்‌ கண்ட அவருடைய சகோதரர்கள்‌. 
அவர்‌ இறந்து விடக்கூடும்‌ என்று அச்சம்‌ கொண்டார்கள்‌. ஆனால்‌ 
உரோமையின்‌ பல்வேறு கோவில்களுக்கு ஊழியம்‌ செய்யும்படி 


35 


அவர்களை நியமிக்கப்படுகையில்‌, பிரான்சிஸ்‌ டமாஸோவிலுள்ள 
அர்ச்‌. லாரென்ஸ்‌ ஆலயத்திற்கு நியமிக்கப்பட்டபோது, பிரான்சிஸ்‌ 


(தேவ ஆவியானவரால்‌ உயிரூட்டப்பட்டவராக,) அற்ப உடல்‌ 
சோர்வுமின்றி போதிப்பதையும்‌, பாவசங்கீர்த்தனங்கள்‌ கேட்பதை 
யும்‌, ஞான உபதேசம்‌ கற்பிப்பதையும்‌, வேறு பல கடுமையான 
வேலைகளைச்‌ செய்வதையும்‌ அவர்கள்‌ கண்டபோது, தங்கள்‌ 
எண்ணத்தை மாற்றிக்கொண்டார்கள்‌. 

அவருடையவும்‌, அவருடைய துணைவர்களுடையவும்‌ பக்தி 
யார்வம்‌ நித்திய நகரமெங்கும்‌ தானாகவே ஒரு பரபரப்பைத்‌ தோற்று 
வித்தது. அது கடும்‌ சோம்பலின்‌ ஒரு நீண்ட உறக்கத்திலிருந்து விழித்‌ 
தெழுவதைப்‌ போலத்‌ தோன்றியது. மக்களுக்குப்‌ பயனற்றவையாக 
முடங்கிக்‌ கிடந்த தேவத்‌ திரவிய அனுமானங்கள்‌ புத்துயிர்‌ பெற்றன! 


ஏராளமானவர்கள்‌ அவற்றை மீண்டும்‌ பெற்றுப்‌ பயனடையத்‌ 


தொடங்கினார்கள்‌. தங்கள்‌ இளமைப்‌ பருவத்தை அசுத்தப்‌ பாவங்‌ 
களில்‌ கழிக்கும்‌ ஆபத்தில்‌ இருந்த இளம்பெண்கள்‌ புண்ணிய 
வாழ்வை நோக்கித்‌ திரும்பினார்கள்‌. அநாதைகளும்‌, மனந்திருப்பப்‌ 
பட்ட வேசிகளும்‌, விசுவாசத்திற்கு வெற்றிகொள்ளப்பட்ட யூதர்‌ 
களும்‌ புது வாழ்வைப்‌ பெற்றுக்கொண்டார்கள்‌. இந்த எல்லா அற்புத 
மாற்றங்களுக்கும்‌, இஞ்ஞாசியாருடையவும்‌, அவருடைய துணைவார்‌ 
களுடையவும்‌ உழைப்பே காரணமாக இருந்தது. 


பிரான்சிஸ-ம்‌, அவருடைய துணைவர்களும்‌ கடும்‌ பஞ்சம்‌ 
நிலவிய ஒரு மோசமான வருடத்தின்போதும்‌ தங்கள்‌ பிறர்சிநேகத்தை 


முழுமையாக வெளிப்படுத்தினார்கள்‌: உள்ளபடியே பசி, பட்டினி 
யால்‌ உரோமையின்‌ தெருக்களில்‌ விழுந்து கிடந்த ஏராளமான ஏழை 
களுக்கு அவர்கள்‌ நிவாரணங்களைப்‌ பெற்றுத்‌ தந்தார்கள்‌. 

இந்தக்‌ காலகட்டத்தில்‌ நிகழ்ந்த ஒரு சூழ்நிலையில்‌ வெளிப்‌ 
பட்ட நம்‌ அர்ச்சியசிஷ்டவரின்‌ ஒப்பற்ற புண்ணிய வாழ்வுக்கான 
ஆச்சரியத்திற்குரிய சாட்சியம்‌ ஒன்றை இங்கே நாம்‌ கூறாமல்‌ விட 
முடியாது. மிகவும்‌ ஆபத்தான முறையில்‌ நோய்வாய்ப்பட்டி ருந்த 
சீமோன்‌ ரொட்ரீகஸ்‌ என்பவரைக்‌ கவனித்துக்கொள்ள இஞ்ஞாசியார்‌ 
அவரை நியமித்திருந்தார்‌. ஒரு நாள்‌ இரவில்‌ சவேரியார்‌ களைப்பு 


36 


மிகுதியால்‌, நோயாளியின்‌ படுக்கையின்‌ கால்மாட்டில்‌ இருந்த ஒரு 
நாற்காலியில்‌ அமர்ந்தபடி தம்மையும்‌ மீறி உறக்கத்தில்‌ ஆழ்ந்திருந்த 
போது, நோயால்‌ உறங்க முடியாமல்‌ விழித்திருந்த சீமோன்‌ ஒரு வித 
பக்தியுணர்வோடு அவருடைய முகத்தைக்‌ கவனிக்கத்‌ தொடங்கி 
னார்‌. அவருடைய முகத்தின்‌ ஒவ்வொரு அம்சத்தையும்‌ சீமோன்‌ 
தெளிவாகக்‌ காணக்கூடிய வகையில்‌ விளக்கு வைக்கப்பட்டி ருந்தது. 
சற்று நேரத்திற்குப்‌ பிறகு, ஆழ்ந்து உறங்கிக்கொண்டிருந்த புனிதர்‌ தம்‌ 
கரங்களை அசைக்கத்‌ தொடங்கினார்‌. அவர்‌ தம்மை மிகவும்‌ தொந்‌ 
தரவு செய்யும்‌ ஏதோ ஒன்றைத்‌ தம்‌ கரங்களால்‌ விலக்க முயல்வது 
போல சீமோனுக்குத்‌ தோன்றியது. படிப்படியாக அவருடைய 
முயற்சிகள்‌ மிகுந்த வன்மையுள்ளவையாக மாறின. எந்த அளவுக்‌ 
கென்றால்‌, அவருடைய வாயினின்று இரத்தம்‌ வரத்‌ தொடங்கியது. 
அவர்‌ மிகுந்த கலவரமுள்ளவரைப்‌ போல விழித்தெழுந்தார்‌. 

இந்த மிகவும்‌ தனிப்பட்ட விதமான நிகழ்வுக்கு என்ன காரண 
மென்று ரொட்ரீகஸ்‌ அடிக்கடி அவரைக்‌ கேட்டாலும்‌, பிரான்சிஸ்‌ 
எப்போதும்‌ அதற்குப்‌ பதில்‌ சொல்லாமல்‌ நழுவிக்கொண்டே இருந்‌ 
தார்‌. இறுதியாக, அவர்‌ லிஸ்பனிலிருந்து இந்தியாவை நோக்கிக்‌ 
கப்பலில்‌ புறப்பட இருந்த நேரத்தில்‌, இந்த முறை ரொட்ரீகஸ்‌ 
மீண்டும்‌ அவரிடம்‌ மிகவும்‌ வலியுறுத்தி இது பற்றிக்‌ கேட்டபோது, 


அது பற்றி யாரிடமும்‌ சொல்லக்கூடாது என்று சத்தியம்‌ வாங்கிக்‌ 
கொண்டு, சவேரியார்‌ தம்‌ இரகசியத்தை அவருக்கு வெளிப்படுத்தி 
னார்‌: “உங்கள்‌ படுக்கையின்‌ கால்மாட்டில்‌ நான்‌ உறங்கிக்கொண் 
டிருந்தபோது, ஓர்‌ அசுத்த அரூபி என்‌ மனதின்மீது நிழலிட முயன்‌ 
றது. நான்‌ ஒரு சத்திரத்தில்‌ இருப்பதாகத்‌ தோன்றியது. ஒரு வேசி 
என்னை நெருங்கி வந்து, என்‌ நெஞ்சின்மீது தன்‌ கரத்தை வைத்தாள்‌. 
கடவுளின்‌ இரக்கத்தால்‌ இன்னும்‌ கன்னிமையுள்ளவனாக இருக்கும்‌ 
நான்‌ அந்தத்‌ தகாத துணிச்சலுள்ள காரியத்தால்‌ எந்த அளவுக்குத்‌ 
திகிலடைந்தேன்‌ என்றால்‌, நான்‌ என்‌ கரங்களால்‌ அந்த அருவருப்புக்‌ 
குரிய பொருளை என்னிடமிருந்து விலக்கப்‌ போராடினேன்‌. இந்தக்‌ 
கடுமையான போராட்டத்தில்‌, என்‌ தொண்டையிலுள்ள ஒரு 
இரத்தக்‌ குழாய்‌ வெடித்து, அதிலிருந்து நிறைய இரத்தம்‌ வெளிவரத்‌ 
தொடங்கியது. அதைத்தான்‌ நீங்கள்‌ பார்த்தீர்கள்‌. ” 


37 


பின்னாளில்‌ ரொட்ரீகஸ்‌ கவனத்தோடு நினைவுகூர்ந்து வெளிப்‌ 
படுத்திய சவேரியாரின்‌ இந்த வார்த்தைகளின்‌ மூலம்‌, தாழ்ச்சியுள்ள 
நம்‌ புனிதரின்‌ வாய்மொழியாகவே அவருடைய உத்தமமான மாசற்ற 
தனத்திற்குச்‌ சான்றளிக்கக்‌ கடவுள்‌ சித்தங்கொண்டார்‌. புனிதரின்‌ 
மாசற்றதனத்திற்கு, அவருடைய சொந்த வார்ததைகளை விட மேலான 
அதிகாரமுள்ள சாட்சியம்‌ வேறு எதையும்‌ நாம்‌ விரும்ப முடியாது. 


வேறு எந்தப்‌ புண்ணியத்தையும்‌ விட, மிக எளிதாக இழக்கப்‌ 
படக்கூடிய இந்த மாசற்ற கற்பு என்னும்‌ பொக்கிஷத்தைப்‌ புனிதர்‌ 
ஐரோப்பாவிலிருந்து தாம்‌ புறப்பட்ட காலம்‌ வரை அற்பக்‌ கறை 
திரையுமின்றிப்‌ பாதுகாத்து வந்திருந்ததால்‌, பிற்காலத்தில்‌ அவர்‌ 
அதை இழந்திருக்கக்‌ கூடும்‌ என்று யாரும்‌ கற்பனை கூட செய்து 
பார்க்க முடியாது. ஏனெனில்‌, இந்தியாவிலும்‌, மற்ற இடங்களிலும்‌ 
அவர்‌ செய்த புத்திக்கெட்டாத அற்புதங்களின்‌ வழியாக, அவரது 
அர்ச்சியசிஷ்டதனத்தின்‌ புகழ்‌ எங்கும்‌ சுடர்வீசிப்‌ பிரகாசிக்கும்படி 
கடவுள்‌ செய்தார்‌. உண்மையில்‌, இந்தியாவில்‌ அவரை அறிந்திருந் 
தவர்கள்‌ அனைவரும்‌, மனித சரீரத்தில்‌ இருக்கும்‌ ஒரு சம்மனசானவ 
ராகவே அவரை மதித்தார்கள்‌; வெறுமனே, கன்னிமை விரத்தமுள்ள 
வராக மட்டுமின்றி, சூரியனின்மீதுள்ள கரும்புள்ளிகளைப்‌ போன்ற 
கறைகள்‌ கூட இல்லாதவராகவே அவர்கள்‌ அவரைக்‌ கண்டார்கள்‌! 
பல மாதங்களாக அவரைத்‌ தம்‌ வீட்டில்‌ தங்க வைத்திருந்த மெலி 
யாப்போரின்‌ பிரதிநிதியாயிருந்தவர்‌, அம்போய்னா தீவில்‌ அவருக்கு 
மிக நெருக்கமான நண்பராக இருந்த எட்வர்ட்‌ ஃபோன்ஸேக்கா, 
மொசாம்பிக்கிலிருந்து இந்தியாவின்‌ கோவாவுக்கு அவரைப்‌ பின்‌ 
தொடர்ந்து வந்த அந்தோனி சோஸா, நீண்ட காலமாக அவருடைய 
உற்ற தோழராயிருந்த ஜான்‌ டாரிகா என்பவர்‌ உட்பட ஏராளமான 
வார்கள்‌ புனிதரைப்‌ பற்றி இத்தகைய கருத்தைத்தான்‌ கொண்டிருந்‌ 
தார்கள்‌. பாவத்தோடு தொடர்புள்ள எந்த ஒரு மிக அற்பமான 
காரியத்தையும்‌ கூட தாங்கள்‌ அவரிடம்‌ ஒருபோதும்‌ கண்டதில்லை 
என்று இவர்கள்‌ அனைவரும்‌ ஒரே மனதாக, அவருடைய புனிதர்‌ 
பட்ட விசாரணையின்போது, திருச்சபையின்‌ அதிகாரத்திற்கு 
முன்பாகச்‌ சாட்சியமளித்தார்கள்‌. இவ்வளவிற்கும்‌ அவர்‌ ஒரு வனவாசி 
யைப்‌ போல காட்டில்‌ வசிக்கவில்லை. மாறாக, உலகத்தின்‌ மிக 


38 


ஆபத்தான சோதனைகளுக்கு மத்தியில்தான்‌ வாழ்ந்தார்‌. இவ்வளவு 
உத்தமமான ஒரு மாசற்றதனம்‌ செராபின்கள்‌ என்னும்‌ பக்திச்சுவாலக 
சம்மனசுக்களின்‌ தேவசிநேகத்தை விடச்‌ சற்றே தாழ்ந்த ஒரு தேவ 
சிநேகத்திடமிருந்து மட்டும்தான்‌ பொங்கியெழுந்து வர முடியும்‌. 
அவருடைய சிநேகப்‌ பற்றுதலும்‌ இவ்வாறே மற்றொரு காட்சி 
யின்‌ மூலம்‌ வெளிப்படுத்தப்பட்டது. அது இப்போது விவரிக்கப்‌ 


பட்ட காட்சியிலிருந்து மிகவும்‌ மாறுபட்ட ஒன்றாகும்‌. இதுவும்‌ 
அவர்‌ உரோமையில்‌ இருந்தபோதுதான்‌ நடந்தது. தெரிந்துகொள்ளப்‌ 
பட்ட பாத்திரமாக அவரைத்‌ தேர்ந்தெடுத்திருந்த சர்வ வல்லப 
சர்வேசுரன்‌, “நமது நாமத்தினிமித்தம்‌ அவன்‌ எம்மாத்திரம்‌ பாடுபட 
வேண்டுமென்று நாம்‌ அவனுக்குக்‌ காண்பிப்போம்‌” (அப்‌. 9:16) 
என்னும்‌ நம்‌ ஆண்டவரின்‌ வார்த்தைகளின்படி, அர்ச்‌. சின்னப்பருக்கு 
நிகழ்ந்தது போலவே, சவேரியாரும்‌ தமக்கு வர இருந்த துன்ப துரிதங்‌ 
களின்‌ அளவைக்‌ காண கடவுள்‌ அவரை ஒரு நாள்‌ இரவில்‌ அனுமதித்‌ 
தார்‌. இந்தக்‌ காட்சி நிகழ்ந்தது அவர்‌ விழித்திருந்தபோதா அல்லது 
உறங்கிக்கொண்டிருந்தபோதா என்பது நமக்கு உறுதியாகத்‌ தெரிய 
வில்லை. ஆனாலும்‌, அது முட்களாலும்‌, சிலுவைகளாலும்‌ உருவாக்‌ 
கப்பட்ட ஓர்‌ அச்சம்‌ தரும்‌ காட்சியை அவரது மனக்கண்களுக்கு 
முன்பாக விரியச்‌ செய்தது என்பதை நாம்‌ அறிந்திருக்கிறோம்‌. 
நிலத்தில்‌ தமக்காகக்‌ காத்திருந்த கடினமான திருயாத்திரைகளையும்‌, 
கடலின்‌ கடுங்கோபமுள்ள பெரும்‌ புயல்களையும்‌, அத்தியாவசியப்‌ 
பொருட்கள்‌ கூட விலக்கப்படுகிற முழு தரித்திர நிலையையும்‌, 
நோய்‌, கலாபனைகள்‌, அவமானங்கள்‌, அடிகள்‌, கற்கள்‌, அம்புகள்‌ 
மற்றும்‌ மீதமுள்ள எல்லா வகையான வாதைகளையும்‌ அவர்‌ 
கண்டார்‌. இவற்றை இந்தப்‌ புத்தகம்‌ முழுவதிலும்‌ நாம்‌ விளக்க இருக்‌ 
கிறோம்‌. 

கடும்‌ எச்சரிக்கை தருகிற இத்தகைய ஒரு காட்சியைக்‌ காணும்‌ 
போது, வீரதீரமுள்ள ஓர்‌ இருதயம்‌ கூட தன்னையும்‌ அறியாமல்‌ அச்ச 
நடுக்கம்‌ கொள்ளும்‌. ஆனால்‌ அதே சமயம்‌ இத்தகைய பயங்கரங்‌ 
களை அமைந்த மனதோடு மட்டுமின்றி, பிரியத்தோடும்‌ கூட ஏற்றுக்‌ 
கொள்வது மிகவும்‌ மேலான புகழ்ச்சிக்குத்‌ தகுதியுள்ளதாக இருக்‌ 
கிறது. ஆனால்‌ சவேரியாரின்‌ தேவசிநேகம்‌ இதற்கும்‌ அப்பால்‌ 


39 


அவரைச்‌ சுமந்து சென்றது. அவருடைய ஆத்துமத்தின்‌ நேசரால்‌ 
அவருக்கு முன்பாகக்‌ காட்சிக்கு வைக்கப்பட்ட அவருடைய 
வாழ்வின்‌ சித்திரம்‌ அவருடைய மகா தாராளமுள்ள இருதயத்திற்கு 
ஒரு பொருட்டாகவே தோன்றவில்லை. அவரோ இன்னும்‌ அதிக 
மான பக்திப்‌ பற்றுதலோடு, “இன்னும்‌ அதிகம்‌ தாரும்‌, ஆண்டவரே! 
இன்னும்‌ அதிகம்‌!” என்று அவா்‌ ஜெபித்தார்‌! ரொட்ரீகஸ்‌ இந்த 
வார்த்தைகளைக்‌ கேட்டார்‌ என்றாலும்‌ அவற்றின்‌ மறைபொருளை 
அவரால்‌ புரிந்துகொள்ள முடியவில்லை. முந்திய இரகசியம்‌ வெளிப்‌ 
படுத்தப்பட்ட அதே நேரத்தில்‌ சவேரியார்‌ இந்த இரகசியத்தையும்‌ 
அவருக்கு வெளிப்படுத்தினார்‌. 


ஒரு கனவு அவருக்கு மிகவும்‌ பழக்கமானதாக இருந்தது. அதில்‌ 
இந்தியன்‌ ஒருவன்‌ அவருடைய தோள்களின்மீது சுமத்தப்பட்டிருந் 
தான்‌. அவர்‌ அவனைத்‌ தூக்கிக்கொண்டு, காடு, மலை, மேடுகளிலும்‌, 
கரடு முரடான சாலைகளிலும்‌, பாதைகளிலும்‌ அலைந்து இரிந்து 
கொண்டிருந்தார்‌. இது அவருக்கு மிகுந்த உடல்‌ சோர்வையும்‌, மனச்‌ 
சோர்வையும்‌ தருவதாக இருந்தது. தோளில்‌ உறங்கிக்கொண்டி ருந்த 
அவன்‌ விழித்துக்கொள்ளும்‌ அளவுக்கு அவனுடைய பாரம்‌ 
தாளாமல்‌ அவர்‌ அடிக்கடி முனகினார்‌; அடிக்கடி சுவாசத்திற்குத்‌ 
தவித்தார்‌, வியர்வையில்‌ குளித்தார்‌. இம்முறையில்‌ நம்‌ ஆண்டவர்‌ 
தம்‌ ஊழியரைத்‌ தொடர்ந்து ஆயத்தப்படுத்தி, அவருடைய 
அப்போஸ்தலிக்க தாகத்தின்‌ தீச்சுவாலைகளை விசிறி விட்டு அது 
இன்னும்‌ வெகுவாகப்‌ பற்றியெரியச்‌ செய்துகொண்டிருந்தார்‌. 

சவேரியாரால்‌ அஞ்ஞானவாதத்தின்‌ பரிதாபத்திற்குரிய 
குருட்டுத்தனத்தைப்‌ பற்றியும்‌, ஓர்‌ அப்போஸ்தலருக்கே உரித்தான 
புண்ணியங்களைப்‌ பயிற்சி செய்ய இந்தியாவில்‌ இருந்த அழகான 
வாய்ப்புகளைப்‌ பற்றியும்‌, விசுவாசத்திற்காகத்‌ தங்கள்‌ இரத்தத்தைச்‌ 
சிந்துபவார்களின்‌ பேரின்பத்தைப்‌ பற்றியும்‌, இவை போன்ற மற்ற 


ஞான காரியங்களைப்‌ பற்றியும்‌ அல்லாமல்‌, வேறு எதைப்‌ பற்றியும்‌ 
அவரால்‌ பேச முடியவில்லை. இந்தக்‌ காரியங்களைப்‌ பற்றிப்‌ பேசும்‌ 
போது, சுடர்‌ வீசும்‌ அவருடைய முகம்‌, அவருடைய இருதயத்தின்‌ 
செயல்‌ வேகத்தை வெளிப்படுத்தியது. கீழ்த்திசை வேதபோதகத்‌ 
தைப்‌ பற்றிய சிந்தனையால்‌ ஏக்கப்‌ பெருமூச்சு விட்டுக்கொண்டிருந் 


40 


தாலும்‌, அவர்‌ அதைக்‌ கேட்டுப்‌ பெற்றுக்கொள்ளத்‌ துணியவில்லை 
என்பது அவருடைய ஆழ்ந்த தாழ்ச்சியின்‌ விளைவாக இருந்தது. 
இவ்வளவு பெரிய மகிமைக்குத்‌ தாம்‌ தகுதியற்றவர்‌ என்றும்‌, 
இவ்வளவு பெரிய பணியைச்‌ சுமப்பதற்குத்‌ தாம்‌ பொருத்தமற்றவார்‌ 
என்றும்‌ அவர்‌ நினைத்தார்‌. ஆனால்‌, பரலோகம்‌ அவருக்கு ஆறுதல்‌ 
தந்து, ஏராளமான வழிகளில்‌ மங்கலான விதத்தில்‌ அவருக்கு 
முன்கூட்டியே நிழலிட்டுக்‌ காட்டப்பட்டிருந்த அந்தப்‌ பேரின்ப 
பாகத்தை அவருக்குத்‌ தந்தருளும்‌ காலம்‌ நெருங்கி வந்துகொண் 
டிருந்தது. 

போர்ச்சுக்கலின்‌ அரசரான மூன்றாம்‌ ஜான்‌ என்பவார்‌ பல வெற்றி 
களைப்‌ பெறும்படி கடவுள்‌ அவரது சேனையை ஆசீர்வதித்தார்‌. 


ஜான்‌ கீழ்த்திசையில்‌ பல நாடுகளின்‌ மீது வெற்றி கொண்டார்‌. இந்த 
பக்தியுள்ள அரசர்‌ இவ்வளவு அதிகமான தேவ உபகாரங்களுக்கு 
நன்றியறிதலாக, தேவ மகத்துவத்தைப்‌ பற்றிய அறிவைப்‌ பரப்பவும்‌, 
அதன்‌ மகிமையை அதிகரிக்கவும்‌ தம்மால்‌ முடிந்த எல்லா முயற்சி 
களையும்‌ செய்யும்படி, சர்வேசுரன்‌ அவருடைய இருதயத்தைத்‌ 
தூண்டினார்‌. இந்த அரசர்‌ திறமையான வழிகாட்டி களையும்‌, மிகுந்த 
வீரத்தோடு போரிடும்‌ வீரர்களையும்‌ தேடியது போலவே, ஆர்வ 
மிக்க சுவிசேஷ வேலையாட்களைத்‌ தேடிக்‌ கண்டுபிடிப்பதிலும்‌ 
மிகுந்த ஆர்வம்‌ காட்டினார்‌. இதன்‌ விளைவாக, வழிகாட்டி களும்‌, 
விரர்களும்‌ புதுப்‌ புது நாடுகளைக்‌ கண்டுபிடித்து, அவற்றின்‌ மீது 
வெற்றிகொள்ள, ஆர்வமிக்க சுவிசேஷ ஊழியர்கள்‌ அவர்களைக்‌ 
கிறீஸ்துநாதரின்‌ அரசாட்சிக்கு உட்படுத்த வேண்டும்‌ என்று அவர்‌ 
ஏக்கம்‌ கொண்டார்‌. இந்த நோக்கத்திற்காகவே ஐரோப்பாவிலிருந்து 
இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிக்கும்படி அவருக்கு முந்திய அரசர்‌ 
களைத்‌ தூண்டியிருந்த சர்வேசுரன்‌, அரசர்‌ ஜானின்‌ பக்திக்குரிய 
திட்டங்களை அறிந்து, அவருடைய படைகளுக்கு வெற்றி தந்ததன்‌ 
மூலம்‌ அவரை ஆதரித்துத்‌ தாங்கினார்‌. 

இஞ்ஞாசியாரும்‌, சவேரியாரும்‌, அவர்களுடைய மற்ற நண்பர்‌ 
களும்‌ பாரிஸின்‌ அர்ச்‌. பார்பரம்மாள்‌ கல்லூரியில்‌ படித்துக்‌ 
கொண்டிருந்தபோது, போர்ச்சுக்கசியரான டாக்டர்‌ ஜேம்ஸ்‌ கொவேயா 
என்பவர்‌ அந்தக்‌ கல்லூரியின்‌ முதல்வராக இருந்திருந்தார்‌. ஒரு கண்‌ 

41 


கண்ட சாட்சி என்ற முறையில்‌ அவர்‌ அவர்களுடைய புண்ணிய 
வாழ்வு, பக்தியார்வம்‌, ஆத்துமங்களைக்‌ கடவுளுக்கென்று வெற்றி 
கொள்வதில்‌ அவர்கள்‌ கொண்டிருந்த திறமை ஆகியவற்றை நன்கு 
அறிந்திருந்தார்‌. இப்போது கொவேயா பாப்பரசர்‌ மூன்றாம்‌ 
சின்னப்பரோடு சில முக்கியமான விவகாரங்களைப்‌ பற்றிப்‌ பேச்சு 
வார்த்தை நடத்தும்படி அரசர்‌ அவரைப்‌ பணித்தார்‌. இதன்‌ காரண 
மாக அவர்‌ உரோமைக்கு வந்த இதே நேரத்தில்தான்‌, இஞ்ஞாசியார்‌ 
பரிசுத்த நாட்டிற்குச்‌ செல்லும்‌ நம்பிக்கையையெல்லாம்‌ முழுமை 
யாக இழந்து, பாப்பரசருக்குத்‌ தம்மையும்‌, தம்‌ துணைவர்களையும்‌ 
கையளித்து, அவருடைய வழிகாட்டுதலின்படி நடக்கத்‌ தீர்மானித்து, 
உரோமைக்கு வந்திருந்தார்‌. 

இதெல்லாமே தேவ பராமரிப்பின்‌ ஒரு விசேஷே ஏற்பாடுதான்‌ 
என்பதில்‌ சந்தேகமேயில்லை. அது அடிக்கடி, நாம்‌ அறியாமலே, 
அவருடைய உன்னத நோக்கங்களுக்கு ஏதுவாகக்‌ காரியங்களைச்‌ 
செயல்படுத்துறெது. நமக்கு விசித்திரமாகத்‌ தோன்றும்‌ நிகழ்ச்சி 
களைக்‌ கொண்டு அது அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றிக்‌ 
கொள்றெது. 


தம்‌ அரசரின்‌ நன்மைக்காகவே பரலோகம்‌ இஞ்ஞாசியாரை 
அங்கே நேரடியாக அனுப்பியிருக்றெது என்று கொவேயா உறுதி 
யாக உணர்ந்தார்‌. ஆகவே, அவர்‌ உடனடியாக, பக்தியார்வமிக்க 
இந்தச்‌ சிறிய புனிதர்‌ படை பற்றியும்‌, அவர்களுடைய தகுதிகளைப்‌ 
பற்றியும்‌, திறமைகள்‌, புண்ணிய வாழ்வு, அவர்களுடைய கல்வியறிவு 
ஆகியவை பற்றியும்‌ தம்‌ அரசருக்கு விரிவானதொரு கடிதத்தை 
எழுதினார்‌. அதில்‌ அவர்‌ தொடர்ந்து, தாம்‌ நீண்ட காலமாக அவர்‌ 
களை அறிந்திருக்கிறபடி, அவர்கள்‌ கடவுளின்‌ மனிதர்கள்‌, அவரது 
மகிமையை மட்டுமே தங்கள்‌ நோக்கமாகக்‌ கொண்டவர்கள்‌, 
அவருக்கு ஊழியம்‌ செய்யும்படி எந்த எல்லைக்கும்‌ செல்லத்‌ தயாரா 
யிருப்பவர்கள்‌, தாழ்ச்சி மிகுந்தவர்கள்‌, சோர்வற்றவர்கள்‌, அஞ்ஞானி 
களை மனந்திருப்ப வார்த்தைப்பாடு தந்து தங்களை அர்ப்பணித்‌ 
திருப்பவர்கள்‌, மிகக்‌ கடுமையான துன்பங்களுக்கும்‌, மிகக்‌ கொடுமை 
யான வேத கலாபனைகளுக்கும்‌ மத்தியிலும்‌ நிலையாக இருப்‌ 
பவர்கள்‌, மொத்தத்தில்‌, ஆத்துமங்களின்‌ இரட்சணியம்‌ ஆபத்தில்‌ 

42 


இருக்கும்போது, எத்தகைய கடுமையான பணிக்கும்‌ அஞ்சாதவர்கள்‌, 
இவர்கள்தான்‌ இந்தியாவுக்குச்‌ செல்ல முற்றிலும்‌ தகுதியானவர்கள்‌ 
என்றெல்லாம்‌ அவர்களைப்‌ புகழ்ந்து எழுதி, அவர்களைப்‌ பயன்‌ 
படுத்திக்கொள்ளும்படி வலுவான முறையில்‌ அரசருக்குப்‌ பரிந்‌ 
துரைத்திருந்தார்‌. 

அரசர்‌ ஒரு முடிவுக்கு வர இது போதுமானதாயிருந்தது. அவார்‌ 
உடனே உரோமையிலிருந்த தம்‌ தூதரான பீற்றர்‌ மஸ்கரேஞ்ஞாஸ்‌ 
என்பவருக்குக்‌ கடிதம்‌ எழுதி, இது பற்றிப்‌ பாப்பரசரிடமும்‌, 
இஞ்ஞாசியாரிடமும்‌ பேசும்படியாகவும்‌, விரைவில்‌ அவர்‌ போர்ச்‌ 
சுக்கலுக்குத்‌ திரும்பி வரும்போது, இந்த குருக்களில்‌ ஆறு போர்‌ 
அவரோடு வர ஏற்பாடு செய்யும்படியாகவும்‌ அவருக்கு உத்தர 
விட்டார்‌. அனால்‌ தம்‌ சகோதரர்கள்‌ உலகமெங்கும்‌ சென்று 
சுவிசேஷத்தைப்‌ பரப்ப வேண்டுமென்ற தாகத்தோடு இருந்த 
இஞ்ஞாசியார்‌, (பாப்பரசரிடம்‌ பேசுவதற்கு முன்‌ தம்மிடம்‌ கலந்‌ 


தாலோசிக்க வந்த) மஸ்கரேஞ்ஞாஸிடம்‌, தம்‌ சபையில்‌ தாம்‌ 
உட்பட இப்போது இருக்கும்‌ பத்துப்‌ பேரில்‌ ஆறு பேரை இந்தியா 
வுக்கென்று ஒதுக்கி விட்டால்‌, உலகத்தின்‌ மற்ற பாகங்கள்‌ அனைத்‌ 
திற்கும்‌ சேர்த்து மொத்தமே நான்கு பேர்தான்‌ இருப்பார்கள்‌ என்றும்‌, 
அனால்‌ பாப்பரசர்‌ இக்காரியத்தில்‌ என்ன முடிவெடுத்தாலும்‌, 
அதற்குத்‌ தாம்‌ கட்டுப்படுவதாகவும்‌ தெரிவித்தார்‌. பத்து என்னும்‌ 
மிகச்‌ சிறிய எண்ணிக்கையில்‌, இரண்டு பேர்கூட இந்தியாவுக்கு 
ஒன்றும்‌ சிறிய பங்காக இருக்காது என்றும்‌, பாப்பரசர்‌ கூட இந்தக்‌ 
கருத்தை ஒப்புக்கொள்வார்‌ என்றும்‌ அவருக்குத்‌ தோன்றியது. 

பாப்பரசரும்‌ அவ்வாறே இந்தக்‌ காரியத்தில்‌ முடிவெடுக்கும்‌ 
பொறுப்பை இஞ்ஞாசியாரிடமே ஒப்படைத்தார்‌. புனிதர்‌ வழக்கப்‌ 
படி, நம்‌ ஆண்டவரிடமே ஆலோசனை கேட்கத்‌ தொடங்கினார்‌. 
அதே சமயத்தில்‌ இந்தியாவுக்கு வேதம்‌ போதிக்கச்‌ செல்லும்‌ மிகப்‌ 
பெரிய பொறுப்புக்குத்‌ தம்‌ சகோதரர்களில்‌ மிகவும்‌ பொருத்த 
மானவர்‌ யார்‌ என்ற சிந்தனையும்‌ அவர்‌ மனதில்‌ ஓடிக்கொண் 
டிருந்தது. 

ஜெபத்திற்கும்‌, ஆழ்ந்த சிந்தனைக்கும்‌ பிறகு, சோர்வில்லாமல்‌ 
உழைக்கக்கூடியவர்களாகிய சீமோன்‌ ரொட்ரீகஸ்‌, நிக்கோலாஸ்‌ 

43 


போபாடில்லா என்னும்‌ இருவர்தான்‌ இதற்குப்‌ பொருத்தமான 
வார்கள்‌ என்று அவர்‌ தீர்மானித்தார்கள்‌. இவர்கள்‌ இருவரும்‌ 
இத்தகையதொரு அழைப்புக்குத்‌ தகுதியானவர்கள்‌ என்று அவர்‌ 
நம்பினார்‌. ஆனால்‌ புனிதரை விட உயர்வான கண்ணோட்டங் 
களைக்‌ கொண்டிருந்த சார்வேசுரன்‌, இதை வேறு விதமாகச்‌ செய்ய 
முன்கூட்டியே தீர்மானித்திருந்தார்‌. மேற்கூறிய இரு சகோதரர்களும்‌ 
ஐரோப்பாவை விட்டு வெளியேறவேயில்லை. ரொட்ரீகஸ்‌ போர்ச்‌ 
சுக்கலில்‌ சேசு சபையைச்‌ சுமப்பதென்றும்‌, அங்கு அதை நிறுவுவது 
என்றும்‌, அவர்‌ தமது தனிப்பட்ட உழைப்புகளால்‌ செய்யக்கூடி யதை 


விட அதிகமான நன்மைகளை இந்த முறையில்‌ அவரால்‌ இந்தியர்‌ 
களுக்குச்‌ செய்ய முடியும்‌ என்றும்‌ தேவ பராமரிப்பு தீர்மானித்‌ 
திருந்தது. அதே சமயம்‌, போபாடில்லா ஜெர்மனியிலிருந்த கத்தோ 
லிக்கப்‌ பரிசுத்த வேதத்தை வழிநடத்துபவராகத்‌ தேர்ந்துகொள்ளப்‌ 
பட்டிருந்தார்‌. சமீபத்தில்‌ அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டி ருந்த 
லூத்தரின்‌ தப்பறைகளை அவர்‌ எதிர்த்துப்‌ போராட வேண்டி 
யிருந்தது. 

இதனிடையே, சவேரியாரோ, நீண்ட காலமாக இந்தியாவுக்குச்‌ 
செல்ல ஏக்கத்தோடு இருந்திருந்தாலும்‌, பரலோகத்திலிருந்து இதற்கு 
ஆதரவான பல மறைமுகமான வாக்குறுதிகள்‌ தமக்குத்‌ தரப்பட்‌ 
டி ருந்தாலும்‌, தம்‌ விருப்பங்களை வெளிப்படுத்தக்‌ கூடிய ஒரு வார்த்தை 
கூடப்‌ பேசாமல்‌ மிக அமைதியாக இருந்தார்‌. தம்முடைய தாழ்ச்சி 
யினுள்‌ முழுமையாகப்‌ பொதிந்துகொள்ளப்பட்டவராக, ஓர்‌ 
அப்போஸ்தலரைத்‌ தவிர வேறு யாருமே தகுதி பெற முடியாத மிகப்‌ 
பெரும்‌ பணிக்குத்‌ தாம்‌ சற்றும்‌ பொருத்தமற்றவர்‌ என்று நினைத்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. அதே சமயத்தில்‌ இதற்கென இஞ்ஞாசியாரால்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்ட இருவரிலும்‌, இதற்குத்‌ தேவையான எல்லாத்‌ 
தகுதிகளும்‌ இருந்ததை அவர்‌ கண்டார்‌. அவர்களோடு தம்மை 
ஒப்பிட்டுப்‌ பார்க்க ஒரு கணம்‌ கூட அவர் துணியவில்லை. 

அனால்‌ இந்த நோக்கத்திற்காக அவர்களையன்றி, அவரையே 
தேர்ந்தெடுத்திருந்த சர்வேசுரன்‌, அதற்கேற்றபடி காரியங்களை 
மாற்றியமைத்தார்‌. வெறும்‌ மனித விவேகத்தின்படி சவேரியாருக்கே 
சீட்டு விழுவது போல்‌ அவர்‌ ஏற்பாடு செய்தார்‌. ஆனால்‌ உண்மை 


44 


யில்‌ அது தேவ திருவுளத்தின்‌ ஏற்பாடாக இருந்தது. முதலில்‌ 
இஞ்ஞாசியார்‌ தவறான முடிவெடுக்க அதுவே அவரைத்‌ தூண்டியது. 
ஏனெனில்‌ அப்போஸ்தலிக்கத்‌ தேர்வு என்பது எந்தத்‌ தனி மனிதனுக்‌ 
கும்‌ உரியதல்ல, மாறாக, அது கடவுளுக்கு மட்டுமே உரியது, அவர்‌ 
மட்டுமே அதைத்‌ தீர்மானிக்க முடியும்‌ என்பதை அவர்‌ இஞ்ஞாசி 
யாருக்குத்‌ தெளிவுபடுத்த விரும்பினார்‌. 

ரொட்ரீகஸ்‌ சியென்னாவிலிருந்தும்‌, போபாடில்லா நேப்பிள்ஸ்‌ 
இராச்சியத்திலிருந்தும்‌ திரும்ப அழைக்கப்பட்டார்கள்‌. ரொட்ரீகஸ்‌ 
உடனே கப்பலேறி போர்ச்சுக்கலுக்குப்‌ புறப்பட்டார்‌. அனால்‌ 
போபாடில்லா உரோமையைச்‌ சென்றடைந்த அதே நாளில்‌ நோய்‌ 
வாய்ப்பட்டார்‌. அவருடைய நோய்‌ நம்‌ ஆண்டவரால்‌ ஏற்பாடு 


செய்யப்பட்டிருந்ததால்‌, மஸ்கரேஞ்ஞாஸுடன்‌ புறப்படும்படி 


சரியான நேரத்தில்‌ அவர்‌ குணம்‌ பெற எந்த வாய்ப்பும்‌ இல்லை என்று 
தோன்றியது. மஸ்கரேஞ்ஞாஸ-ம்‌ தம்‌ பயணத்தை மேற்கொண்டு 
தாமதிக்க இயலாதவராக இருந்தார்‌. ஆகவே, வேறு ஒருவரைத்‌ தேர்ந்‌ 
தெடுக்கும்‌ கட்டாயத்திற்கு இஞ்ஞாசியார்‌ உள்ளாக்கப்பட்டார்‌. 
திடீரென்று ஒரு புதிய ஒளி அவர்‌ மனதில்‌ விடிந்து, சவேரியாரை 
அவருக்கு வெளிச்சமிட்டுக்‌ காட்டியது. ஆகையால்‌, அவர்‌ சவேரி 
யாரைத்‌ தம்‌ படுக்கையருகில்‌ அழைத்து--ஏனெனில்‌ இஞ்ஞாசியாரும்‌ 
இச்சமயத்தில்‌ நோயுற்றுப்‌ படுத்த படுக்கையாக இருந்தார்‌--அவரிடம்‌ 
பின்வருமாறு பேசினார்‌: 

“குறுகிய பார்வையுள்ள நம்‌ தீர்மானத்தின்‌ ஆலோசனைகளை 
விட உயர்ந்த ஆலோசனைகளின்‌ மூலம்‌--ஏனெனில்‌, கடவுளின்‌ 
திட்டங்களை ஆராய்ந்தறிய நம்மால்‌ இயலாது--போபாடில்லா 
அல்ல, நீர்தான்‌ இந்திய நாட்டு வேதபோதகத்திற்காக நியமிக்கப்பட்‌ 
டிருக்கிறீர்‌. நீர்‌ கீழ்ப்படிதல்‌ வார்த்தைப்பாட்டை யாருக்குத்‌ தந்திருக்‌ 
கிறீரோ, அந்த நம்முடைய பரிசுத்த பிதா, பாப்பரசரே இந்த 
அப்போஸ்தலத்துவத்தை உம்‌ மீது சுமத்தியிருக்கிறார்‌; ஆனாலும்‌, 
கீழ்த்திசையிலிருந்து, அங்கு உம்மை அனுப்பும்படி எனக்கும்‌, அங்கு 
செல்லும்படி உமக்கும்‌ கட்டளையிடுகிற சர்வேசுரனிடமிருந்தே 
இந்த ஊழியம்‌ உமக்கு வருவதாக மதித்து, அதை ஏற்றுக்கொள்ளும்‌. 
இவ்வாறு, நாம்‌ எதற்காக மிகுந்த ஏக்கத்தோடு காத்திருந்தோமோ, 

45 


எதற்காக மிக நீண்ட காலமாக வெனிஸில்‌ வீணாகக்‌ காத்திருந்‌ 
தோமோ, அந்தக்‌ கடற்பயணம்‌, அந்தத்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட 
நாட்டை நோக்கிய திருப்பயணம்‌, எல்லா நம்பிக்கைகளுக்கும்‌ 
எதிராக, இங்கே உரோமையில்‌, தானாகவே உம்மைத்‌ தேர்ந்தெடுத்‌ 
திருக்கிறது. நாம்‌ தேடி க்கொண்டி ருந்த பாலஸ்தீன்‌ என்னும்‌ ஒரே ஒரு 
நாடல்ல, மாறாக, பல மக்களினங்களின்‌ ஒரு முழு உலகமாகிய 
இந்தியாவையே அவர்‌ உமக்குத்‌ தருகிறார்‌. இது நீர்‌ பண்படுத்தும்படி 
கடவுள்தாமே உம்மிடம்‌ ஒப்படைக்கும்‌ வயலாக இருக்கிறது. 


உம்முடைய உழைப்புகளுக்காக இந்த வயலை அவரே உமக்காகத்‌ 
திறந்து தந்திருக்கிறார்‌. உம்மை எந்த அளவுக்கு அவர்‌ நேசிக்கிறார்‌ 
என்பதை இதில்‌ அவர்‌ நிரூபிக்கிறார்‌, ஏனெனில்‌, தம்முடைய மகிமை 


யின்‌ பெரும்‌ விருப்பங்களை, அதாவது, யுகங்களுக்கு முன்பே 
யாருடைய இரட்சணியத்திற்காக அவர்‌ உம்மை நியமித்து, 
இப்போது, ஒரு தனிப்பட்ட முறையில்‌, அதற்காக உம்மைத்‌ தேர்ந்து 
கொண்டிருக்கிறாரோ, அந்த எண்ணிலடங்காத ஆத்துமங்களை 
அவர்‌ உம்‌ கரங்களில்‌ ஒப்படைத்து, உம்‌ விசுவாசத்திற்கு அவர்களைக்‌ 
கையளிக்கிறார்‌. 


“அகையால்‌, அவர்‌ உம்‌ காலடிகளை ஆசீர்வதித்து, உம்முடைய 
முயற்சிகளைச்‌ செழிப்புறச்‌ செய்வாராக! பகிரங்கமாகக்‌ கூக்குர 
லிடும்‌ ஒருவனைப்‌ போல, நீர்‌ அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்‌ 
கும்படியாக அவர்‌ அதை உம்‌ வாயிலும்‌, கீழ்த்திசை மக்களின்மீது நீர்‌ 
அவருடைய வரப்பிரசாதங்களைப்‌ பொழியும்படியாக, அவர்‌ 
அவற்றின்‌ பொக்கிஷங்களை உம்‌ கரத்திலும்‌ வைக்கிறார்‌; 
அவ்வாறே, அவர்‌ உம்‌ இருதயத்திலும்‌ எப்போதும்‌ இருந்து, ஆர்வ 
மிக்க சிநேகத்தின்‌ தீச்சுவாலைகளால்‌ அதை நிரப்புவாராக! அதைக்‌ 
கொண்டு நீர்‌ புதிய உலகம்‌ முழுவதிலும்‌ அவருடைய பரிசுத்த 
நெருப்பை மூட்டுவீராக, அந்த ஒளியின்‌ மிகுதியான பிரகாசம்‌, நீர்‌ 
எங்களுக்கு அனுப்புகிற, உம்‌ பக்தியார்வத்திற்கும்‌, எங்கள்‌ எதிர்‌ 
பார்ப்புகளுக்கும்‌ தகுதியுள்ள வேதபோதக விவரங்களோடு சேர்ந்து, 
அங்கிருந்து எங்கள்‌ வரைக்கும்‌ கூட பரவி வருவதாக! 


இதனிடையே, உம்மீது எங்களுக்குள்ள அன்பு மிகுந்த நீதியுள்ள 
முறையில்‌ எங்களிடம்‌ எதிர்பார்க்கும்‌ விதமாக, நாங்கள்‌ எங்கள்‌ 


46 


ஜெபங்கள்‌ உமக்குத்‌ துணையாக வரும்‌, நம்மைப்‌ பிரிப்பது எந்தக்‌ 
கடல்களாகவும்‌, எந்த நாடுகளாகவும்‌ இருந்தாலும்‌, நீர்‌ உலகின்‌ 
எந்தப்‌ பகுதியில்‌ இருந்தாலும்‌, கடவுளுக்கு முன்பாகவும்‌, அவரிலும்‌ 
நாம்‌ நெருக்கமாகப்‌ பிணைக்கப்பட்டவர்களாகக்‌ காணப்பட முடி 


யாத அளவுக்கு நாம்‌ ஒருபோதும்‌ பிரிக்கப்பட்டிருக்க மாட்டோம்‌. ” 
இஞ்ஞாசியார்‌ இப்படிப்‌ பேசிக்கொண்டிருக்கையில்‌, பிரான்‌ 


சிஸின்‌ இருதயத்தில்‌ ஏராளமான, பலதரப்பட்ட உணர்ச்சிகள்‌ 
தோன்றி மறைந்துகொண்டிருந்தன. அவை எந்த அளவுக்கு ஆழமான 
உணர்வுகளாக இருந்தன என்றால்‌, அவற்றை எடுத்துரைக்கக்‌ கூடிய 
வார்த்தைகள்‌ அவருக்குக்‌ கிடைக்கவில்லை. கண்ணீர்கான்‌ அவர்‌ 
சொல்ல விரும்பியதை மிகச்‌ சிறப்பான முறையில்‌ வெளிப்படுத்தியது. 

இந்தியர்களின்‌ இரட்சணியத்திற்காகத்‌ தம்‌ ஆற்றல்கள்‌ முழுவ 
தையும்‌ தாராளமுள்ள, துரிதமான மனதோடு அர்ப்பணிப்பது அவரது 
முதல்‌ முயற்சியாக இருந்தது. ஓர்‌ அப்போஸ்தலரின்‌ அலுவல்‌ அவரை 
உட்படுத்தக்‌ கூடிய உயிர்‌ ஆபத்தோ, துன்பங்களோ, கஷ்டங்களோ 
அவருக்கு ஒரு பொருட்டாக இருக்கவில்லை. 


அடுத்ததாக, இருதயங்களைக்‌ கூர்ந்து ஆராய்பவரும்‌, இவ்வளவு 
கடினமான ஒரு பணிக்கு--ஓர்‌ அரக்கனின்‌ வல்லமைகள்‌ கூட போது 
மானவையாக இல்லாதிருக்கிற ஒரு பணிக்குத்‌-- தேவையான 
புண்ணியங்களில்‌ எதையும்‌ தம்மில்‌ காண இயலாதவருமான சர்வே 
சுரன்‌, அவற்றையெல்லாம்‌ மீறி, தம்முடைய பலவீனமுள்ள தோள்‌ 
களின்மீது அந்தப்‌ பணியைச்‌ சுமத்தியது பற்றிய தமது தாழ்ச்சியுள்ள 
பேராச்சரியத்தை அவர்‌ வெளிப்படுத்தினார்‌. அதன்பின்‌ அடக்க 
மான ஒரு வெட்க உணர்வோடு, நீண்ட காலமாகத்‌ தாம்‌ விரும்பி 
யிருந்ததும்‌, இது வரை தாம்‌ தம்‌ இருதயத்தில்‌ மறைத்து வைத்திருந்‌ 
ததுமான ஒரு காரியம்‌ நிறைவேறும்‌ நிலையில்‌ இருப்பது குறித்த தம்‌ 
அத்துமத்தின்‌ மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்‌. இவை துன்பப்பட 
அவருக்கிருந்த பிரியத்திலிருந்தும்‌, கிறீஸ்துநாதரின்‌ இராச்சியத்தைப்‌ 
பரப்ப அவருக்கிருந்த நம்பிக்கையிலிருந்தும்‌ மட்டுமே எழுந்த 
ஆசைகளாக இருந்தன. கடைசியாக, புதிரான காரியங்கள்‌ வெளிப்‌ 


படுத்தப்பட்டன. நம்‌ அண்டவர்‌ பல சமயங்களில்‌, விக்கிரகங்களை 


47 


வழிபடும்‌ மக்கள்‌ மத்தியில்‌, சிந்திக்கும்போது பெரும்‌ அச்சத்தை 
ஏற்படுத்தக்கூடிய துன்பங்களின்‌ ஒரு பெரும்‌ பாரத்தின்‌ கீழ்‌, தம்‌ 
நேரடியான ஊழியத்தில்‌ அவரைப்‌ பயன்படுத்துவது பற்றிக்‌ கூறிய 
இரகசிய எச்சரிக்கைகளைத்‌ தெளிவாக விளக்கிக்‌ கூற அவரால்‌ 
முடிந்தது. 

இந்தியாவுக்கான வேதபோதகப்‌ பயணங்களுக்காக இஞ்ஞாசி 
யார்‌ நியமித்திருந்த இருவரில்‌ முதல்வராயிருந்தவர்‌ சுவாமி 
ரொட்ரீகஸ்‌ ஆவார்‌. போர்ச்சுக்கீசிய தூதர்‌ உரோமையிலிருந்து புறப்‌ 
பட்ட சமயத்தில்‌ ஒரு வகையான மலேரியக்‌ காய்ச்சலால்‌ அவதிப்‌ 
பட்டுக்கொண்டி ருந்ததால்‌, நிலத்தில்‌ பயணம்‌ செய்ய இருந்த ஒரு 
பரிவாரத்திற்கு அவா்‌ ஒரு சுமையாகத்தான்‌ இருந்திருப்பார்‌. இதன்‌ 
காரணமாக, அவர்‌ சிவித்தா வெக்சியாவுக்குச்‌ சென்று, அங்கே 
லிஸ்பனுக்குப்‌ புறப்பட இருந்த ஒரு வணிகக்‌ கப்பலைக்‌ கண்டு 
பிடித்து, அதில்‌ ஏறினார்‌. அவர்‌ நோய்வாய்ப்பட்டி ருந்ததால்‌, சற்றுப்‌ 
பின்னர்‌ இஞ்ஞாசியாரின்‌ குடும்பத்தில்‌ சேர்ந்திருந்த சுவாமி 


கேமரினோவின்‌ பவுல்‌ என்பவர்‌ அவருக்குத்‌ துணையாகச்‌ சென்றார்‌. 
அவர்கள்‌ 1540, மார்ச்‌ 5 அன்று உரோமையிலிருந்து புறப்பட்டு, மிகச்‌ 
சாதகமான கடற்பயணம்‌ ஒன்றை மேற்கொண்டு, எட்டாம்‌ நாளன்று 
டாகஸ்‌ முகத்துவாரத்திற்குள்‌ பிரவேசித்தார்கள்‌. தூதரின்‌ உத்தரவின்‌ 
படி, அவர்கள்‌ அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட பால்மா என்னும்‌ 
பெயர்‌ கொண்ட ஒரு நிலச்‌ சொத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்‌. 
அந்த இடத்தின்‌ இயற்கைச்‌ சூழல்‌ மிகுந்த ஆரோக்கியமளிப்பதாக 
இருந்தது. அங்கே சுவாமி ரொட்ரீகஸ்‌ விரைவில்‌ தம்‌ ஆரோக்கியத்‌ 
தையும்‌, உடல்‌ பலத்தையும்‌ மீண்டும்‌ பெற்றுக்கொள்வார்‌ என்று 
தூதர்‌ நம்பினார்‌. ஒரு குறுகிய காலம்‌ மட்டுமே அவர்‌ அங்கே 
தங்கியிருந்தார்‌. ஏனெனில்‌ அரசர்‌ மிகுந்த தயாளத்தின்‌ வெளிப்பாடு 
களோடு விரைவில்‌ அவரை லிஸ்பனுக்கு வரும்படி அழைத்தார்‌. 
ஏப்ரல்‌ 17 அன்று அவர்‌ அங்கே போய்ச்‌ சேர்ந்தார்‌. 

சவேரியார்‌ மார்ச்‌ 16 அன்று அரச தூதரோடு உரோமையிலிருந்து 
புறப்பட்டார்‌. தம்‌ பயணத்திற்காகத்‌ தயாராவதற்கு அவருக்கு ஒரு 
நாள்‌ மட்டுமே கிடைத்தது. நைந்து போன அவருடைய அங்கியைப்‌ 
பழுது பார்ப்பதற்கும்‌, தம்‌ நண்பர்களை அரவணைத்து விடை பெறு 


48 


வதற்கும்‌, பாப்பரசர்‌ மூன்றாம்‌ சின்னப்பரைச்‌ சந்தித்து, அவருடைய 
பிதாத்துவ ஆசீர்வாதத்தைப்‌ பெறவும்‌ மட்டுமே அந்த ஒரு நாள்‌ 
அவருக்குப்‌ போதுமாயிருந்தது. பாப்பரசர்‌ மிகுந்த அன்போடும்‌, 
மரியாதையோடும்‌ அவரை ஆசீர்வஇித்தார்‌. அவர்‌ ஞானமும்‌, 
வலியுறுத்தலும்‌ உள்ள வார்த்தைகளில்‌ அவரிடம்‌ பேசினார்‌: 


அவருடைய கடினமான பணி பற்றி அவரை உற்சாகப்படுத்தினார்‌; 


“எம்‌ மகனே, உம்முடைய சொந்த பலம்‌ நீர்‌ மேற்கொள்ள 
இருக்கும்‌ பெரும்‌ பணிக்குப்‌ போதுமானதாக இராது என்பதால்‌, நீர்‌ 
அதில்‌ நம்பிக்கை வைக்காமல்‌, யாருடைய மகிகைகாக உழைக்கப்‌ 
போகிறீரோ, அந்த சர்வேசுரனையே நீர்‌ முழுவதுமாகச்‌ சார்ந்திருக்க 
வேண்டும்‌; அவர்தாமே உம்மைத்‌ தேர்ந்தெடுத்து, மனித பலவீனத்‌ 
திற்கு வெகுவாக அப்பாற்பட்டிருக்கிற ஒரு தேவ ஊழியத்திற்கு 
உம்மை நியமித்துள்ளதால்‌, அதற்கான தகுதியையும்‌ அவரே உமக்குத்‌ 
தந்தருள்வார்‌ என்று நீர்‌ உறுதியாக நம்ப வேண்டும்‌, அவர்‌ 
சர்வேசுரனாக இருப்பதால்‌, நம்‌ திறமைகள்‌ அவருக்குத்‌ தேவை 
யில்லை, ஏனெனில்‌, ஒரே வார்த்தையால்‌ அவர்‌ மீனவர்களை 
அப்போஸ்தலா்களாக்கினார்‌; முரடர்களும்‌, கல்வியறிவற்றவர்‌ 
களுமாயெ மனிதர்களை உலகத்தின்‌ குருக்களும்‌, போதகர்களுமாக 
ஆக்கினார்‌; ஏழைகளைத்‌ திருச்சபையின்‌ இளவரசர்களாக ஆக்கி, 
அவர்களுடைய பாதங்களுக்கு முன்பாக அரசர்களின்‌ மணிமகுடங்‌ 
களும்‌, செங்கோல்களும்‌ மண்டியிடச்‌ செய்தார்‌, அவர்களுக்கு 
முன்பாக அறிஞர்களும்‌, உலகப்‌ பெருமை கொண்டவர்களும்‌ தலை 
பணிந்து நிற்கச்‌ செய்தார்‌. 

“திழக்கல்‌ உமக்காகப்‌ பல ஆபத்துக்கள்‌ காத்திருக்கின்றன 
என்பதை ஒருபோதும்‌ மறவாதீர்‌. உண்மையில்‌, பெரும்‌ ஆபத்து 
களுக்குத்‌ துணிந்து உட்படாமல்‌ இவ்வளவு பெரிய முயற்சிகளில்‌ 
வெற்றி பெறுவது பெரும்பாலும்‌ சாத்தியமில்லை, அப்போஸ்தலர்‌ 
களின்‌ பாதச்‌ சுவடுகளைப்‌ பின்பற்றாமல்‌, ஓர்‌ அப்போஸ்தலருக்குரிய 
தகுதியையும்‌, மகிமையையும்‌ நீர்‌ பெற்றுக்கொள்ள இயலாது, நீர்‌ 
அப்போஸ்தலர்களைப்‌ பின்பற்றி, தொடர்ந்து இறந்துகொண்டே 
இருப்பதற்குச்‌ சமமான ஒரு வாழ்வு வாழும்படி உம்மையே அர்ப்‌ 
பணிக்க வேண்டும்‌. இந்தியாவின்மீது முதன்முதலில்‌ வெற்றி கொண்‌ 


49 


டவரும்‌, இப்போது தரிசாகிப்‌ பாழ்பட்டுக்‌ கிடக்கும்‌ ஒரு ஸ்தலத்‌ திருச்‌ 
சபையின்‌ முதல்‌ தந்தையுமாகிய அப்போஸ்தலரான அர்ச்‌. தோமை 
யார்‌ ஒரு காலத்தில்‌ சென்ற வழிகளைப்‌ புதுப்பிக்கும்படி கடவுள்தாமே 


உம்மை அனுப்புவதால்‌, அந்த அப்போஸ்தலரின்‌ ஸ்தானாதிபதி என்ற 
உணர்வை நீர்‌ கொண்டிருக்க வேண்டும்‌; மேலும்‌ இதை நினைவில்‌ 
வையும்‌: உம்‌ தேவ ஊழியத்தில்‌ நீர்‌ இறப்பது அவசியமாக இருந்தால்‌, 
வேதசாட்சியின்‌ மரணத்தை விட ஓர்‌ அப்போஸ்தலரின்‌ வாழ்வுக்கு 
அதிகப்‌ பொருத்தமான ஒரு முடிவு வேறு எதுவும்‌ இருக்க முடியாது; 
ஆத்துமங்களைக்‌ தேடிக்‌ கண்டுபிடிப்பதற்காக மட்டுமே மனிதனாய்‌ 
அவதரித்தவரான சர்வேசுரனுக்கு அதிக மகிமை தரக்கூடிய எதையும்‌ 
உம்மால்‌ செய்ய முடியாது; இந்த விலைமதிக்கப்படாத ஆத்துமங்‌ 
களில்‌ பலவற்றை இரட்சணியத்தின்‌ வழிகளுக்குள்‌ கொண்டு வந்து 
சேர்ப்பதை விட (கன்‌ தெய்வீக மணவாளரைப்‌ போலவே ஆத்துமங்‌ 
களின்மீது அக்கறை கொண்டுள்ள) திருச்சபைக்கு அதிகம்‌ உகந்த 
காரியமும்‌ வேறு எதுவும்‌ இல்லை. 


“மேலும்‌, சேசுநாதரும்‌, திருச்சபையும்‌ உமக்கு எவ்வளவு கடன்‌ 


பட்டவர்களாகத்‌ தங்களை மதிப்பார்கள்‌, உம்முடைய பேறுபலன்‌ 
எவ்வளவு பெரிதாயிருக்கும்‌! உம்முடைய சம்பாவனை எவ்வளவு 


தாராளமானதாக இருக்கும்‌! என்‌ விருப்பங்களின்‌ அளவின்படியும்‌, 
நான்‌ ஏற்கனவே கொண்டுள்ள பெரும்‌ எதிர்பார்ப்புகளின்படியும்‌, 
எல்லாம்‌ வல்ல சர்வேசுரன்‌ அதை உமக்குத்‌ தந்தருளும்படியாக நான்‌ 
அவரை மன்றாடுகிறேன்‌” என்று பேசி முடித்தார்‌ பரிசுத்த பாப்பரசர்‌. 
ஆண்டவர்தாமே தம்‌ பிரதிநிதியின்‌ வழியாகப்‌ பேசுவதைக்‌ 
கேட்பது போல, சவேரியார்‌ கேட்டுக்கொண்டிருந்தார்‌. அவர்‌ ஒரே 
சமயத்தில்‌ ஒரு வித வெட்கத்தையும்‌, அதற்கு நேர்மாறான உற்சாகத்‌ 
தையும்‌ உணர்ந்தார்‌. பாப்பரசருக்குத்‌ தாம்‌ அளித்த பதிலில்‌ அவர்‌ 
தம்முடைய சுய தாழ்ச்சியின்‌ உணர்வுகளோடு, ஒவ்வொரு சிரமத்‌ 
திற்காகவும்‌ தம்மை ஆயத்தப்படுத்தியுள்ள ஒரு மேன்மை மிக்க திட 
தைரியத்தையும்‌ ஒன்றாகக்‌ கலந்து வெளிப்படுத்தினார்‌. அவருடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்ட பாப்பரசர்‌ திருப்தியும்‌, சந்தோஷமும்‌ 
அடைந்தார்‌. கடவுள்‌ அவரை ஆசீர்வதித்து, அவருடைய கடற்‌ 
பயணத்திலும்‌, அவருடைய ஒவ்வொரு கஷ்டத்திலும்‌, துன்பத்திலும்‌ 
50 


அவருக்குத்‌ துணையாக இருக்கும்படி மீண்டும்‌ நம்பிக்கையுள்ள 
ஜெபம்‌ ஒன்றை ஜெபித்த பின்‌, அவர்‌ அவரை ஆசீர்வதித்து, அவருக்கு 
விடைகொடுத்து அனுப்பினார்‌. 

ஐரோப்பாவில்‌ தாம்‌ விட்டுப்‌ பிரிய இருந்த தம்முடைய பிரிய 
சகோதரர்களை இறுதியாக ஒரு முறை அரவணைத்து, அவர்களிடம்‌ 
விடை பெறுவதைத்‌ தவிர, இப்போது சவேரியார்‌ செய்வதற்கு வேறு 
ஒன்றும்‌ இருக்கவில்லை. அவரைப்‌ பிரிவுது பற்றி அவர்கள்‌ வருந்திய 
அதே வேளையில்‌, அவருடைய மேன்மை மிக்க தெய்வீக நியமத்‌ 
தைப்‌ பற்றிய ஒரு பரிசுத்தமான பொறாமையை அவருக்குத்‌ தெரியா 
மல்‌ ஒடுக்கி மறைத்து விட அவர்களால்‌ முடியவில்லை. 


உரோமையை விட்டு வெளியேறுமுன்‌ அவர்‌ தம்முடைய 
சொந்தக்‌ கரங்களால்‌ எழுதிய ஒரு கடிதத்தை சுவாமி ஜேம்ஸ்‌ 
ரேய்னஸின்‌ கரங்களில்‌ வைத்தார்‌. இது இன்றும்‌ ஜேசுவின்‌ ஆவணக்‌ 
காப்பகத்தில்‌ பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. அதில்‌ இஞ்ஞாசியா 
ராலும்‌, அவருடைய துணைவர்களாலும்‌ ஏற்படுத்தப்பட்ட சபைச்‌ 


சட்டங்களை அவர்‌ அங்கீகரிக்கிறார்‌; அவற்றை அனுசரிப்பதாக 
வாக்களிக்கிறார்‌; சுவாமி இஞ்ஞாசியாரை சபைத்‌ தலைவராகத்‌ 
தோர்ந்தெடுக்கிறார்‌; அல்லது, அவர்‌ தேர்ந்தெடுக்கப்படத்‌ தவறும்‌ 
பட்சத்தில்‌, அவர்‌ பீற்றர்‌ ஃபேபரை முன்மொழிகிறார்‌; சேசு சபையில்‌ 
தரித்திரம்‌, கற்பு, கீழ்ப்படிதல்‌ என்னும்‌ மூன்று துறவற வார்த்தைப்‌ 
பாடுகளைத்‌ தருகிறார்‌; விரைவில்‌ இந்தச்‌ சபை ஒரு துறவற சபையாக 
அப்போஸ்தலிக்க அதிகாரத்தைக்‌ கொண்டு அங்கீகரிக்கப்படும்‌ 
என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார்‌; அது விரைவில்‌ நடக்கும்‌ என்று 
எதிர்பார்க்கப்பட்டது, உண்மையில்‌ அடுத்த வருடமே அது 
நிகழ்ந்தது. 


சேசு சபையின்‌ முதல்‌ உறுப்பினர்களின்‌ பக்தியார்வம்‌, அவர்‌ 


களுடைய தரித்திர உணர்வைப்‌ போலவே மேன்மை மிக்கதாக 
இருந்தது. பிரான்சிஸ்‌ வாழ்வின்‌ மிக அடிப்படையான தேவைகள்‌ 
பற்றிக்‌ கூட சிந்திக்காமல்‌, உலகின்‌ அறியப்படாத பகுதிகளுக்குப்‌ 
புறப்பட்டுச்‌ செல்கிறார்‌. அவருடைய கடைசிப்‌ பிரியாவிடையின்‌ 


நேரத்தில்‌, இஞ்ஞாசியார்‌ இதை உணர்ந்து, “பிரான்சிஸ்‌! இதெல்லாம்‌ 


51 


அளவுக்கு மீறிய காரியம்‌! உம்மை மூட ஒரு சிறு துணி கூட உம்மிடம்‌ 
இல்லையே!” என்று கூறியபடி, குளிரிலிருந்து தம்மைப்‌ பாதுகாத்துக்‌ 
கொள்வதற்காகத்‌ தாம்‌ அணிந்திருந்த நெஞ்சை மூடும்‌ உள்ளாடை 
யைக்‌ (யder-waistcoat) கழற்றி, அதை அணிந்துகொள்ளும்படி 
சவேரியாரை வற்புறுத்தினார்‌. 


இந்த நிகழ்ச்சியில்‌, உயர்குடியில்‌ பிறந்திருந்தாலும்‌, பரிசுத்த 
தரித்திரத்தின்மீது தீராக்‌ காதல்‌ கொண்ட இரு அற்புதமான மனிதர்‌ 
களை நாம்‌ காண்கிறோம்‌. இருவருக்குமிடையே இரண்டாவதான 
ஓர்‌ உட்புற வஸ்திரம்‌ கூட இருக்கவில்லை! 


சவேரியார்‌ அரச தூதரோடும்‌, அவருடைய பரிவாரத்தோடும்‌ 
உரோமையிலிருந்து புறப்பட்டார்‌. இந்தப்‌ பயணம்‌ மூன்று மாதங்‌ 
களுக்கும்‌ மேலாக நீடித்தது. எல்லா இடங்களிலும்‌ அவர்‌ தமக்குப்‌ 
பின்னால்‌, தம்முடைய புண்ணிய வாழ்வின்‌ தகுதியுள்ள சுவடுகளை 
விட்டுச்‌ சென்றார்‌. அவர்‌ தம்மைத்‌ தவிர வேறு எதையும்‌ தம்மோடு 
சுமந்து செல்லவில்லை! பரிதாபமான, ஒட்டுப்‌ போட்ட அங்கி 


ஒன்றை அவர்‌ அணிந்திருந்தார்‌; அவருடைய கட்டளை ஜெபப்‌ 
புத்தகம்‌ அவருடைய புயத்தின்‌ கழ்‌ இருந்தது; கடவுள்‌ அவருடைய 
இருதயத்தில்‌ இருந்தார்‌; வேறு எதையும்‌ அவர்‌ விரும்பவில்லை, 
அவருக்கு எதுவும்‌ தேவைப்பட வுமில்லை. 


இந்தியாவுக்கு வந்து சேர்ந்த பிறகும்‌ அவர்‌ இதே அப்போஸ்‌ 
தலிக்க தரித்திரத்தை முழுமையாகக்‌ கடைப்பிடித்தார்‌. ஒரே ஒரு 
மாற்றம்‌ மட்டும்‌ அவரிடம்‌ இருந்தது. விக்கிரகங்களை வழிபடும்‌ 
நாடுகளின்‌ வழியாகப்‌ பயணம்‌ செய்த போதெல்லாம்‌, அவருடைய 
தோள்களின்மீது ஒரு மிகுந்த மதிப்புள்ள துணி மூட்டை இருந்தது. 
அதனுள்‌ பூசை உடுப்புகளும்‌, பூசை வைக்கத்‌ தேவையான மற்ற 
பொருட்களும்‌ இருந்தன. அரச தூதரின்‌ உத்தரவின்படி, ஓர்‌ அற்புத 
மான, சேணமிட்ட குதிரை ஒன்று அவருக்குத்‌ தரப்பட்டது. ஆனால்‌ 
அவரை விட, தூதரின்‌ பரிவாரத்தில்‌ இருந்த மற்றவா்களுக்கே அது 
அதிகமாகப்‌ பயன்பட்டது! சத்திரங்களை அல்லது வேறு தங்கும்‌ 
விடுதிகளை அவர்கள்‌ அடைந்தபோது, அவர்‌ எல்லோருக்கும்‌ உதவி 
செய்யவும்‌, வீட்டு வேலைகளைச்‌ செய்யவும்‌ கூட தயாராக இருந் 


52 


தார்‌. அவர்கள்‌ அதிக நேரம்‌ ஓய்வெடுக்கும்படியாக, அவர்‌ அவர்‌ 
களது வேலைகளைச்‌ செய்தார்‌, அல்லது குறைந்தபட்சம்‌ தொழுவங்‌ 
களில்‌ அவர்களுக்கு உதவியாக இருந்தார்‌, புறப்படத்‌ தயாராகும்படி 
குதிரைகளை அவர்‌ தயார்‌ செய்தார்‌. சில சமயங்களில்‌ தூதரின்‌ 
குழுவில்‌ இருந்தவர்களில்‌ யாராவது ஒருவர்‌ தங்கும்‌ வசதி பற்றிக்‌ 
குறைபட்டபோது, அவர்‌ தம்‌ அறையை அவர்களுக்குத்‌ தந்து விட்டு, 
ஏதாவது ஒரு பழைய படுக்கையில்‌, அல்லது வெறும்‌ தரையில்‌ கூட 
படுத்து உறங்குவதில்‌ அவர்‌ திருப்தியடை ந்தார்‌. 

ஒரு சில மணி நேரம்‌ மட்டுமே அவர்‌ ஓய்வெடுத்தார்‌. இரவில்‌ 
அவர்தான்‌ கடைசியாகப்‌ படுக்கச்‌ செல்வார்‌, ஆனால்‌ காலையில்‌ 
அவர்தான்‌ முதல்‌ ஆளாக எழுந்துகொள்வார்‌. மற்றவர்களுக்கு உதவ 
வும்‌, அதே நேரத்தில்‌ சர்வ வல்லப தேவனுக்குத்‌ தமது வழக்கமாக 
ஜெபக்‌ கடனைச்‌ செலுத்தவும்‌ தம்மால்‌ இயலும்படியாகவே அவர்‌ 
இப்படிச்‌ செய்தார்‌. ஏனெனில்‌ உரோமையிலிருந்து புறப்பட்டபோது, 
சில மணி நேரம்‌ நித்தியத்தின்‌ சத்தியங்களைப்‌ பற்றித்‌ தியானிக்காமல்‌ 
ஒரு நாளைக்‌ கூட கடந்து செல்ல விடுவதில்லை என்று அவர்‌ முன்‌ 
கூட்டியே தீர்மானித்திருந்தார்‌. தம்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ இதை அவர்‌ 
தவறாமல்‌ கடைப்பிடித்து வந்தார்‌. மேலே குறிப்பிடப்பட்டுள்ளவை 
போன்ற தாழ்ச்சியின்‌ செயல்பாடுகளிலும்‌, அவர்‌ தமக்குத்தாமே 
அனுமதித்த ஒரு சில மணி நேர ஓய்விலும்‌ அவர்‌ செலவிட்ட நேரம்‌ 
தவிர, மற்ற நேரத்தையெல்லாம்‌ அவர்‌ கடவுளுக்கே அர்ப்பணித்தார்‌. 
மிக எளிதாகக்‌ கடவுளின்மீது தமது மனதை ஒருமுகப்படுத்த 
அவரால்‌ முடிந்தது. பயணக்‌ களைப்போ, இடம்‌ அல்லது கூட இருந்‌ 
தவர்களின்‌ பராக்குகளோ அவருடைய தியான நிலையைக்‌ குலைக்க 
இயலவில்லை. ஏனெனில்‌ தியானமே அவருடைய உன்னதமான 
சந்தோஷத்தின்‌ காரணமாக இருந்தது. குறிப்பாக, அவருடைய முழு 
இருதயமும்‌ இந்தியாவை நோக்கித்‌ திரும்பியிருந்த இந்தச்‌ சமயத்தில்‌, 
தாம்‌ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும்‌ உயிருள்ள சிநேக 
முயற்சிகளைச்‌ செய்து, அவர்‌ தம்‌ சுய அர்ப்பணத்தைப்‌ புதுப்பித்தார்‌ 
என்று நாம்‌ சொல்லலாம்‌. ஆயினும்‌, பயணத்தில்‌ அவரோடு 
இருந்தவர்கள்‌ அவருடைய நேரத்தில்‌ பெரும்‌ பகுதியை வீணாக்கி 


விடச்‌ செய்ய முயன்றார்கள்‌. ஏனெனில்‌, நீண்ட பயணத்தின்‌ கடுமை 


53 


என்பதைக்‌ காரணமாகக்‌ காட்டி, சுவாமி பிரான்சிஸோடு உரையாடு 
வதில்‌ தாங்கள்‌ பெற்ற இன்பத்தைப்‌ போல வேறு எதிலும்‌ அவர்கள்‌ 
இன்பம்‌ காணவில்லை. அனைவரிடமும்‌ பிரியத்தோடு நடந்து 
கொள்வதில்‌ அவருக்கு நிகரானவர்கள்‌ யாரும்‌ இருக்கவில்லை, அவர்‌ 
சந்தோஷ உற்சாகமும்‌, கருணையும்‌ உள்ளவராக இருந்தார்‌, மற்ற 
அனைவரும்‌ தம்‌ எஜமானர்கள்‌ அல்லது அவர்கள்‌ அனைவரும்‌ தம்‌ 
சொந்த குடும்ப உறுப்பினர்கள்‌ என்பது போல்‌ அவர்‌ அவர்களுக்கு 
மரியாதை தந்தார்‌. இதையெல்லாம்‌ மீறி, முற்றிலும்‌ அவருடையதாக 
மட்டுமே இருந்த அடக்கவொடுக்கமும்‌, கடவுளோடு அவர்‌ கொண்‌ 
டிருந்த தொடர்ச்சியான ஐக்கியமும்‌ அவரை வணக்கத்திற்குரியவ 
ராகவும்‌, அதிகமாக மதிக்கப்படுபவராகவும்‌ ஆக்கின. அவருடைய 
இனிமையான சுபாவமும்‌, அவர்‌ நட்போடு பழகிய விதமும்‌ அவரை 
அனைவரின்‌ அன்பிற்கும்‌ உரியவராக ஆக்கின. அடிக்கடி தங்களோடு 
ஒரு சில நிமிடங்கள்‌ பேசும்படி அவர்கள்‌ அவரிடம்‌ கெஞ்சிக்‌ கேட்டுக்‌ 
கொள்வார்கள்‌; அவரும்‌ மன உவப்போடு அவர்களுடன்‌ பேசுவார்‌. 
ஏனெனில்‌, பல்வேறு உலகக்‌ காரியங்களைப்‌ பற்றிப்‌ பேசத்‌ தொடங்கி, 
அவர்‌ படிப்படியாக, தாம்‌ இஞ்ஞாசியாரிடமிருந்து கற்றுக்கொண்ட 
பயிற்சியின்‌ அடிப்படையில்‌, அவர்‌ அவர்களுடைய ஆத்துமங்கள்‌ 
நடத்த வேண்டிய ஞானப்‌ போராட்டத்தோட தொடர்புள்ள காரியங்‌ 


களுக்குக்‌ கடந்து செல்வார்‌; தொடக்கத்தில்‌ தாம்‌ பேசிய உலகக்‌ 
காரியத்திலிருந்து முழுவதுமாக விலகி, கடவுளின்‌ காரியங்களுக்குள்‌ 
அவர்களை நடத்திச்‌ செல்வார்‌. அது எந்த அளவுக்கு அவர்‌ பேசுவதைக்‌ 
கேட்பவர்களின்‌ இருதயங்களுக்குப்‌ பயனுள்ளவையாக இருக்கும்‌ 
என்றால்‌, அவர்‌ பல சமயங்களில்‌ தம்‌ பயணத்தை நிறுத்தி, தங்கள்‌ 
ஆறுதலுக்காக அவரிடம்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்ய விரும்பிய 
சிலரிடம்‌ பாவசங்கீர்த்தனம்‌ கேட்டிருக்கிறார்‌. அதன்பின்னரே 
அவர்கள்‌ மீண்டும்‌ தங்கள்‌ பயணத்தைத்‌ தொடர்வார்கள்‌. 

அவர்கள்‌ லொரேற்றோ வழியாகப்‌ பயணம்‌ செய்தார்கள்‌. 
அங்கே அவர்கள்‌ பக்தியின்‌ நிமித்தமாக ஒரு வார காலம்‌ தங்கினார்‌ 
கள்‌. அதன்பின்‌ இன்வரேயாவின்‌ ஆயரான கர்தினால்‌ பொனிஃபாஸ்‌ 
ஃபெரேரி என்பவரின்‌ வேண்டுகோளுக்கிணங்கி, அவர்கள்‌ 
பொலோஞ்ஞாவிலும்‌ ஒரு வார காலம்‌ தங்கினார்கள்‌. பயணத்தின்‌ 


54 


இந்தப்‌ பகுதியைப்‌ பற்றி நம்‌ அர்ச்சியசிஷ்டவரே விளக்குவதைக்‌ 
கேட்போம்‌. இங்கே அவருடைய கடிதங்களின்‌ நம்பகமான பிரதி 
களிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகளை மிகுந்த கவனத்தோடு 
மொழிபெயர்த்து நான்‌ இங்கே தருகிறேன்‌. பொலோஞ்ஞா, 1540, 
மார்க்‌ கடைசி நாள்‌ என்று தேதியிட்ட ஒரு கடிதத்தில்‌ அவர்‌ அர்ச்‌. 
இஞ்ஞாசியாருக்குப்‌ பின்வருமாறு எழுதுகிறார்‌: 

“நான்‌ உயிர்ப்புத்‌ திருநாளனன்று அரச தூதரான பிரபுவுக்கு 
இணைக்கப்பட்டிருந்த கடிதத்தோடு சேர்த்து, எனக்கு நீங்கள்‌ 
எழுதிய கடிதத்தைப்‌ பெற்றுக்கொண்டேன்‌. கடவுள்‌ மட்டுமே 
அறிந்துள்ளபடி, அது எனக்கு மிகுதியான ஆறுதலையும்‌, இன்பத்‌ 
தையும்‌ தந்தது. இது முதல்‌, இவ்வாழ்வில்‌ நாம்‌ கடிதம்‌ மூலமாகவே 
சந்திப்போம்‌ (ஆனால்‌ மறு வாழ்வில்‌ முகமுகமாக, கனிவுமிக்க 
அரவணைப்புகளோடு சந்திப்போம்‌) என்று நான்‌ நம்புகிறேன்‌ 
என்பதால்‌, இவ்வுலகில்‌ நமக்கு இன்னும்‌ எஞ்சியுள்ள வாழ்நாளின்‌ 
போது, கடிதத்தின்‌ மூலமாக ஒருவரையொருவர்‌ அடிக்கடி சந்தித்துக்‌ 
கொள்வதைத்‌ தவிர, நமக்காக எஞ்சியிருப்பது வேறு எதுவுமில்லை. 
இம்முறையில்‌, நான்‌ உங்கள்‌ விருப்பப்படி என்‌ பங்கைச்‌ செய்வேன்‌, 
உரிய முறையில்‌ எனக்கு நடக்கும்‌ நிகழ்வுகளை நான்‌ கடிதம்‌ மூலம்‌ 
உங்களுக்கு விவரமாகத்‌ தெரிவிப்பேன்‌. 

“என்‌ ஓய்வு நேரத்தில்‌, நீங்கள்‌ கடிதத்தில்‌ எனக்கு உத்தரவிட்ட 
படி, நான்‌ இன்வரேயாவின்‌ கர்தினால்‌ அவர்களோடு பேசினேன்‌. 
அவர்‌ மிகுந்த மரியாதையோ என்னை வரவேற்று, தம்மால்‌ முடிந்த 
எந்த வழியிலும்‌ எனக்கு உதவுவதாக வாக்களித்தார்‌. என்னிடம்‌ 
விடை டெறும்போது, இந்த நல்ல வயோதிகர்‌ என்னை அரவணைத்‌ 
துக்‌ கொண்டார்‌. நான்‌ அவருடைய கரத்தை முத்தமிட்டேன்‌; 
அவருடைய பிரியாவிடை உரைக்கு நடுவில்‌, நான்‌ அவருடைய பாதங்‌ 
களருகில்‌ முழந்தாளிட்டு, சபை முழுவதினுடையவும்‌ பெயரால்‌ 
அவருடைய கரத்தை மீண்டும்‌ முத்தமிட்டேன்‌. அரச தூதரான 
பிரபுவைப்‌ பொறுத்த வரை, அவர்‌ என்னை எவ்வளவு அக்கறை 
யோடு எல்லா விதத்திலும்‌ கவனித்துக்கொள்கிறார்‌ என்பதை நான்‌ 
விவரிக்கத்‌ தொடங்கினால்‌, இந்தக்‌ கடிதத்தை நான்‌ ஒருபோதும்‌ 
முடித்துக்கொள்ள மாட்டேன்‌ என்று நம்புகிறேன்‌. இந்தியாவில்‌ என்‌ 


55 


வாழ்வையே கையளிப்பதன்‌ மூலம்‌ அவருக்குப்‌ பிரதிநன்றி செலுத்த 
முடியும்‌ என்று நம்புவதைத்‌ தவிர, நான்‌ அவருடைய இந்தக்‌ 
கவனிப்புகளை வேறு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்‌ என்று அறியா 
திருக்கிறேன்‌. அவரும்‌, அவருடைய பரிவாரத்தின்‌ மற்ற உறுப்பினர்‌ 
களும்‌ நம்‌ லொரேற்றோ இராக்கினியில்‌ ஆலயத்தில்‌, குருத்து 
ஞாயிறன்று பாவசங்கீர்த்தனம்‌ செய்து, திவ்ய நன்மை உட்கொண் 
டார்கள்‌. அங்கே நான்‌ திவ்ய பலிபூசை நிறைவேற்றினேன்‌. இதையே 
உயிர்ப்புத்‌ இருநாளன்றும்‌ நாங்கள்‌ செய்தோம்‌. உம்முடைய 
ஜெபங்களுக்கு அவர்‌ தம்மை ஒப்புக்கொடுக்கிறார்‌, இந்தியாவுக்கு 
என்னோடு துணைக்கு வருவதாக அவர்‌ இன்னும்‌ எனக்கு வாக்களிக்‌ 
கிறார்‌. ” 


சவேரியார்‌ பொலோஞ்ஞாவில்‌ தங்கியிருந்தபோது, அவரை 
மரியாதையோடு நடத்தியவர்‌ கர்தினால்‌ மட்டுமல்ல. அவர்‌ அந்த 
நகரம்‌ முழுவதிலும்‌, மக்களின்‌ நல்ல மதிப்பையும்‌, அன்பையும்‌ 
வெற்றி கொண்டார்‌. அங்கே ஒரு பொதுச்‌ சீர்திருத்தத்தை உருவாக்‌ 
கும்‌ அளவுக்கு அவர்‌ அங்கே மிகுந்த பயனுள்ள முறையில்‌ உழைத்‌ 
தார்‌. அவர்‌ அங்கே வந்திருந்தது அந்த நகர மக்களுக்குத்‌ தெரிய வந்த 
போது, அவர்கள்‌ பெரும்‌ எண்ணிக்கையில்‌ அவரைச்‌ சந்திக்க 
வந்தார்கள்‌. அவரோடு அதிக எளிதாகப்‌ பழகும்படியாக, கேனன்‌ 
குருவான கேஸாலினி என்பவர்‌ அரச தூதரின்‌ அனுமதியோடு 
அவரை வெளியே அழைத்து வந்து, அவரைத்‌ தம்‌ இல்லத்தில்‌ தங்க 
வைப்பதில்‌ வெற்றியும்‌ பெற்றார்‌. அங்கே, பகல்‌ பொழுதில்‌ மக்களின்‌ 
பக்தியைத்‌ திருப்தி செய்ய முடியாமல்‌ போனதால்‌, அவர்‌ பாவசங்‌ 
கீர்த்தனம்‌ கேட்பதிலும்‌, பிரச்சினைகளுக்குத்‌ தீர்வு சொல்வதிலும்‌ 
அடிக்கடி இரவு முழுவதையும்‌ கழித்தார்‌. அவருடைய சொந்த 
திவ்ய பலிபூசையைக்‌ கண்டு, அவர்‌ கையால்‌ திவ்ய நன்மை 
உட்கொள்ளும்‌ வரை, அவர்களில்‌ பலர்‌ திருப்தியடையவேயில்லை. 

அவர்‌ அங்கிருந்து புறப்பட்டபோது, அவரோடு சில மைல்கள்‌ 
துணைக்கு வர தங்களை அனுமதிக்கும்படி பக்தர்களின்‌ கூட்டம்‌ 
ஒன்று அவரைக்‌ கட்டாயப்படுத்தியது. இனி, இவ்வுலகில்‌ அவரைத்‌ 
காங்கள்‌ மீண்டும்‌ காணப்‌ போவதேயில்லை என்ற எண்ணத்தால்‌ 
அவர்களில்‌ பலர்‌ மனங்கசந்து அழுதார்கள்‌; அவர்களில்‌ சிலர்‌ 


56 


கேட்டுக்கொண்டதற்கு அவர்‌ சம்மதித்திருந்தால்‌, நிச்சயமாக 
அவர்கள்‌ அவரோடு இந்தியாவுக்கு உடன்செல்லவும்‌ தயாராக இருந் 
தார்கள்‌. அவர்கள்‌ மிகுந்த துக்கத்தோடு அவருக்குப்‌ பிரியாவிடை 
அளித்தார்கள்‌. இல்லத்திலிருந்து லிஸ்பனுக்கு அவர்‌ செய்த இந்தப்‌ 
பயணத்தின்போது நடந்த பல்வேறு சம்பவங்களை நான்‌ சொல்லத்‌ 
தொடங்கினால்‌, அதற்கு மிக அதிகமான நேரம்‌ தேவைப்படும்‌. 
இவற்றை விட அதிக முக்கியத்துவமுள்ள வேறு சம்பவங்கள்‌ இந்தியா 
வில்‌ நமக்காகக்‌ காத்திருக்கின்றன. இப்போது, அந்நாட்டை 
நோக்கித்தான்‌ நாம்‌ போய்க்‌ கொண்டிருக்கிறோம்‌. ஆயினும்‌, அதிக 
கவனத்திற்குரிய ஓரிரு சம்பவங்களை மட்டும்‌ இங்கே நாம்‌ குறிப்‌ 
பிடுவோம்‌. 


(மெதுவான பயண நாட்களில்‌ அக்காலத்தில்‌, பெரும்‌ பதவி 
களில்‌ இருந்தவார்களின்‌ வழக்கப்படி) அரச தூதர்‌ தாம்‌ தங்கிய 
அறையில்‌, பயணத்தின்போது அவருக்கு முன்பாகச்‌ சென்று, பயண 
முன்னேற்பாடுகளைக்‌ கவனிக்கும்‌ ஒரு மனிதன்‌ இருந்தான்‌. அவனு 
டைய கோப குணம்‌ அவனை அடிக்கடி மிருகத்‌ தன்மையுள்ளவனாக 
ஆக்கியது. 

ஒரு நாள்‌, அரச தூதர்‌ தகுதியுள்ள தங்கும்‌ வசதிகளுக்கு ஏற்பாடு 
செய்வதில்‌ அவன்‌ காட்டிய அலட்சியத்திற்காக அவனைக்‌ கடிந்து 
கொண்டார்‌. அதன்‌ காரணமாகக்‌ கோபமடைந்த அவன்‌ தன்‌ சக 
பயணிகளுக்கு முன்பாக, எந்த மனிதனும்‌ பேசக்‌ கூடாத அசுத்த 
வார்த்தைகளைப்‌ பேசிவிட்டான்‌. சவேரியார்‌ அவன்‌ சொன்னவற் 
றைக்‌ கேட்டார்‌. ஆனால்‌, கட்டுப்படுத்தப்படாத அந்த ஊழியனின்‌ 


கோப வெறியின்‌ நெருப்புக்குத்‌ தாம்‌ எண்ணெய்‌ சேர்த்து விடாதபடி 
அப்போதைக்கு அவர்‌ மெளனமாக இருந்து விட்டார்‌. ஆயினும்‌ 
சரியான சமயத்தில்‌ அவன்‌ தன்‌ குற்றத்தை உணரும்படி செய்ய 
வேண்டும்‌ என்று அவர்‌ தமக்குள்‌ தீர்மானித்துக்கொண்டார்‌. 

மறு நாள்‌ வரை அவர்‌ காத்திருந்தார்‌. இப்போது அவனுடைய 
கோபம்‌ சற்றுக்‌ குளிர்ந்திருக்கும்‌ என்று அவர்‌ எதிர்பார்த்தார்‌. அந்த 
மனிதன்‌, வழக்கப்படி, அடுத்த தங்குமிடத்தில்‌ தங்கும்‌ வசதிகளை 
ஏற்பாடு செய்யும்படி, மற்றவர்களுக்கு முன்பாகப்‌ புறப்பட்டுச்‌ 


57 


செல்வான்‌ என்பதை அவர்‌ அறிந்துகொண்டார்‌. அவ்வாறே அவன்‌ 
புறப்பட்டுச்‌ சென்ற சற்று நேரத்தில்‌, சவேரியார்‌ தமக்கு நல்ல குதிரை 
ஒன்றைத்‌ தரும்படி கேட்டார்‌. (இது போன்ற ஒன்றை அவர்‌ இதற்கு 
முன்‌ செய்ததேயில்லை.) அது கிடைத்ததும்‌, அதில்‌ ஏறி, அந்த 
மனிதனைத்‌ தேடிப்‌ புறப்பட்டார்‌. அவர்‌ கடவுளின்‌ தூண்டுதலால்‌ 
தான்‌ நடத்தப்படுகிறார்‌ என்பது தெளிவாக இருந்தது. என்ன நடக்கப்‌ 
போகிறது என்பதைக்‌ கடவுள்‌ அவருக்கு வெளிப்படுத்தினார்‌ 
என்பதில்‌ சந்தேகமில்லை. ஏனெனில்‌ அந்த மனிதன்‌ ஒரு விபத்தைச்‌ 
சந்தித்த அதே கணத்தில்‌ புனிதர்‌ அவனைச்‌ சென்றடைந்தார்‌. 
அவனுடைய குதிரை கால்‌ இடறி, அந்த மலைப்‌ பாதையிலிருந்து 
கீழே விழ, அவன்‌ மிகச்‌ சரியான நேரத்தில்‌ அதிலிருந்து குதித்து, 
அந்தப்‌ பள்ளத்தில்‌ விழாமல்‌ தப்பித்துக்கொண்டான்‌. அவன்‌ 
அப்படித்‌ தப்பித்தது ஒரு புதுமையாகவே பார்க்கப்பட்டது. 
ஏனெனில்‌ அவனுடைய குதிரை விழுந்த அதே இடத்தில்‌, அதே 
நேரத்தில்‌ இறந்து விட்டது. 

சவேரியார்‌ தம்‌ குதிரையிலிருந்த இறங்கி, மிகுந்த சிரமத்தோடு, 
ஆபத்தான விதத்தில்‌ விழுந்து கிடந்த அந்த மனிதனைத்‌ தூக்கினார்‌; 
அவனைத்‌ தம்‌ குதிரையின்மீது ஏற்றிக்‌ கொண்டு, அரச தூதரின்‌ 
பரிவாரத்திடம்‌ திரும்பி வந்தார்‌. வரும்‌ வழியில்‌, தமக்குக்‌ கிடைத்த 
அந்தச்‌ சந்தர்ப்பத்தைப்‌ பயன்படுத்திக்கொண்டு, அவர்‌ ஒரு சில 
வார்த்தைகளை அந்தப்‌ பரிதாபத்திற்குரிய மனிதனிடம்‌ பேசு 


அவனுடைய இருதயம்‌ மனஸ்தாபத்தால்‌ துளைக்கப்பட்டது. 
அவனுடைய வார்த்தைகள்‌ மற்றவர்களுக்குத்‌ தந்த துர்மாதிரிகைக்‌ 
காக அவன்‌ அவர்களிடம்‌ மன்னிப்புக்‌ கேட்க வேண்டும்‌ என்று அவர்‌ 
வற்புறுத்தினார்‌. அப்படியே நடந்தது. அது முதல்‌ அவன்‌ ஒரு புதிய 
மனிதனாக முழுமையான மாற்றமடைந்தான்‌. 

அரச தூதரின்‌ குதிரைகளுக்குப்‌ பொறுப்பாயிருந்த ஒரு மனித 
னின்‌ ஆத்தும சரீரத்திற்கும்‌ சவேரியார்‌ இதே போன்ற ஒரு பெரும்‌ 
உபகாரத்தைச்‌ செய்தார்‌. அந்த மனிதன்‌ அவருடைய பிறர்சிநேகத்‌ 
திற்கும்‌, பேறுபலன்களுக்கும்‌, ஜெபங்களுக்கும்‌ மிகவும்‌ கடன்‌ 
பட்டவனாக இருந்தான்‌. அவர்களுடைய பரிவாரம்‌ ஓர்‌ ஆற்றங்‌ 
கரையை அடைந்தது. அந்த ஆறு ஆழமாயிருந்ததால்‌, அதைக்‌ 

58 


கடப்பது ஆபத்தானதாகக்‌ கருதப்பட்டது. குதிரைகளுக்குப்‌ பொறுப்‌ 
பாளியாக இருந்தவன்‌ ஓர்‌ இளைஞன்‌, துடிப்பானவன்‌, அனுபவம்‌ 
இன்மையால்‌ எளிதில்‌ தவறு செய்யக்‌ கூடியவன்‌, அசட்டுத்‌ துணிச்சல்‌ 
கொண்டவன்‌. எனவே அவன்‌ தன்‌ குதிரையில்‌ அனைவருக்கும்‌ 
முன்பாக ஆற்றைக்‌ கடக்கவும்‌, அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகச்‌ 
செயல்படவும்‌ தீர்மானித்தான்‌. அதன்படி அவன்‌ தன்‌ குதிரையைக்‌ 
குத்தித்‌ தூண்டி, துணிவோடு ஆற்றினுள்‌ இறங்கினான்‌. ஆனால்‌ 
அதே கணத்தில்‌ அவன்‌ தன்‌ குதிரையோடு ஆற்றில்‌ மூழ்கினான்‌. 
ஏனெனில்‌ அவன்‌ ஆற்றில்‌ இறங்கிய கரைப்‌ பகுதியும்‌ கூட மிகுந்த 
ஆழமுள்ளதாக இருந்தது. 

குதிரை மூழ்கிய வேகத்தில்‌ மீண்டும்‌ வெளியே வந்து, மிதக்கவும்‌, 
நீந்திக்‌ கரையேற முயற்சி செய்யவும்‌ தொடங்கியது. ஆனால்‌ 
நீரோட்டம்‌ மிக வேகமாக இருந்ததால்‌, குதிரையும்‌, அதில்‌ சவாரி 
செய்தவனும்‌ குறைந்தபட்சம்‌ அரை மைல்‌ தூரத்திற்கு வெள்ளத்தில்‌ 
இழுத்துச்‌ செல்லப்பட்டார்கள்‌. ஆற்றங்கரையில்‌ இருந்த மற்றவர்கள்‌ 
நடந்ததைக்‌ கண்டு கடும்‌ அச்சமடைந்தார்கள்‌. அவன்‌ பிழைப்பது 
கடினம்‌ என்பதை உணர்ந்து, அவர்கள்‌ பரலோகத்தை நோக்கி 
அபயக்‌ குரல்‌ எழுப்பினார்கள்‌. அதே சமயத்தில்‌ தன்‌ வேலையாளின்‌ 
மீது ஒரு தனிப்பட்ட பாசம்‌ கொண்டிருந்த அரச தூதர்‌ துயருற்று 
அழத்தொடங்கினார்‌. சுவாமி பிரான்சிஸ்‌ சற்று நேரம்‌ அமைதியா 
யிருந்து அந்த மனிதனுக்காக ஜெபித்தார்‌. அவருடைய ஜெபம்‌ 
கேட்கப்பட்டது. 

அது வரை வெள்ளத்தில்‌, காலூன்ற முடியாதபடி அடித்துச்‌ 
செல்லப்பட்டுக்‌ கொண்டிருந்த குதிரை திடீரென்று ஒரே இடத்தில்‌ 
நேராக எழுந்து நின்றது! அந்த மனிதன்‌ இன்னும்‌ அதன்‌ மீதுதான்‌ 
இருந்தான்‌, என்றாலும்‌, குதிரையைக்‌ கட்டுப்படுத்தும்‌ நிலையில்‌ 
அவன்‌ இருக்கவில்லை. ஏனெனில்‌ என்ன நடக்கிறது என்பதையே 
உணர முடியாத அளவுக்கு அவன்‌ முழுவதுமாகக்‌ களைத்துப்‌ 
போயிருந்தான்‌. ஒரு வேளை அவன்‌ குதிரையைக்‌ கட்டுப்படுத்தும்‌ 
நிலையில்‌ இருந்திருந்தாலும்‌, இப்படிப்பட்ட ஒரு அசாதாரணச்‌ 
சூழ்நிலையில்‌ அது அவனுக்கு சாத்தியப்பட்டிருக்கவே வாய்ப்‌ 
பில்லை. இது எப்படியிருந்தாலும்‌, அதிசயமான முறையில்‌ குதிரை 

59 


அவனைச்‌ சுமந்து கொண்டு தூரத்தில்‌ பத்திரமாக ஆற்றின்‌ மறு 
புறத்தில்‌ கரையேறியதை அவர்கள்‌ கண்டார்கள்‌. 


இந்த அசம்பாவிதம்‌ அச்சத்திற்குரியதாக இருந்தது. ஏனெனில்‌ 
அந்தப்‌ பரிதாபத்திற்குரிய மனிதனின்‌ ஆத்துமம்‌, அவனுடைய 
சரீரத்தைவிட அதிக ஆபத்தில்‌ இருந்தது. எனெனில்‌ உரோமையை 
விட்டுப்‌ புறப்படுவதற்குச்‌ சற்று முன்பாக, துறவற அந்தஸ்திற்கு 
உட்படும்படி ஒரு மிகத்‌ தீவிரமான தேவ அழைத்தலை அவன்‌ 
கேட்டான்‌. ஆனால்‌ அந்த அழைத்தலை அவன்‌ நன்கு அறிந்தே 
பிடிவாதமாக ஏற்க மறுத்திருந்தான்‌. 

அவன்‌ உயிர்‌ பிழைத்தது, அரச தூதருக்கும்‌, சவேரியாருக்கும்‌ 
இடையே தாழ்ச்சியின்‌ ஓர்‌ அழகிய போட்டிக்கு வழிவகுத்தது. புனித 
ரின்‌ ஜெபங்களின்‌ காரணமாகத்தான்‌ அந்த இளைஞன்‌ காப்பாற்றப்‌ 
பட்டான்‌ என்று தூதர்‌ அறிக்கையிட்டார்‌. ஆனால்‌ புனிதரோ, அந்தப்‌ 
புதுமைக்குத்‌ தூதரின்‌ கண்ணீரே காரணம்‌ என்றார்‌. இதனிடையே, 
அவனுடைய நண்பார்கள்‌ கவனமாக ஆற்றைக்‌ கடந்து, அவனை 
அடைந்தார்கள்‌, அவன்‌ தப்பிப்‌ பிழைத்ததற்காக அவனைப்‌ 
பாராட்டினார்கள்‌, அவன்‌ உடைகளை மாற்ற அவனுக்கு உதவி 
செய்தார்கள்‌. அதன்பின்‌ சவேரியார்‌ அவனுடைய உடலை விட மிக 
அதிக முக்கியத்துவமுள்ளதாக இருந்த காரியத்தைக்‌ கவனிக்கத்‌ 
தொடங்கினார்‌. 


தனது சமீபத்திய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டது பற்றிய 
நினைவும்‌, அதற்கான நன்றியுணர்வும்‌ அந்த மனிதனின்‌ மனதில்‌ 
உயிரோட்டத்தோடு இருக்க, மரணம்‌ அவனை நேருக்கு நேராக 
நெருங்கி வந்தபோது, அவனுடைய அஆத்துமத்தில்‌ மிகுந்த பாரத்‌ 
தோடு அவன்‌ அனுபவித்தது என்ன என்று புனிதர்‌ அவனிடம்‌ 


கேட்டார்‌. கடவுளின்‌ தீர்வையாசனத்திற்கு முன்பாகத்‌ தான்‌ தோன்ற 
இருந்த நிலையில்‌, தான்‌ எதற்காக அழைக்கப்பட்டானோ, அந்தத்‌ 
துறவற சபையே தன்‌ மனதிற்கு முன்பாக எழுந்து நின்றது என்று 
மிகுந்த மன துக்கத்தோடும்‌, மனவுறுத்தலோடும்‌ ஒத்துக்கொண்டான்‌. 
மேலும்‌, வரப்பிரசாதத்தை ஏற்க மறுத்ததற்குப்‌ பரிகாரம்‌ செய்வது, 
அதற்குக்‌ கணக்குக்‌ கொடுப்பது அகியவை பற்றித்‌ தான்‌ கடும்‌ 


60 


அச்சத்தை உணர்ந்ததாகவும்‌ அவன்‌ அறிவித்தான்‌. அது, உண்மை 
யாகவே தன்னை நெருங்கி வந்துகொண்டிருந்த மரணத்தையும்‌ விட 
அதிக அச்சம்‌ தருவதாக இருந்தது என்றும்‌ அவன்‌ கூறினான்‌. 
இவ்வளவு அருமையான வாய்ப்பை சவேரியார்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டு, அந்த இளைஞன்‌ தன்‌ இரட்சணியத்தையே ஆபத்துக்கு 
உள்ளாக்கியதைப்‌ பற்றி அவனைக்‌ கண்டித்தார்‌; பாவிகளுக்காக 
ஆயத்தம்‌ செய்யப்பட்டுள்ள மகா கொடூரமுள்ள நரகத்‌ துன்பங்‌ 
களைப்‌ பற்றி அவனுக்குப்‌ போதித்தார்‌. மொத்தத்தில்‌, அந்த மனிதன்‌ 
ஆற்று நீரிலிருந்து அல்லாமல்‌, நரக நெருப்பிலிருந்தே காப்பாற்றப்‌ 
பட்டான்‌ என்று அவன்‌ உணரச்‌ செய்யும்‌ விதத்தில்‌ அவர்‌ மிகுந்த 
ஆற்றலோடும்‌, உணர்ச்சிப்‌ பெருக்கோடும்‌ அவனிடம்‌ பேசினார்‌. 

பயணிகளுக்கு வந்த ஆபத்துகளும்‌, சவேரியாரின்‌ பிறர்சிநேகச்‌ 
செயல்களும்‌ இத்துடன்‌ நின்று விடவில்லை. ஆல்ப்ஸ்‌ மலையைக்‌ 
கடந்து சென்றபோது, தூதரின்‌ காரியதரிசி உறைபனியில்‌ பாதை 
யைத்‌ தவற விட்டு விட்டான்‌. உறைபனி அந்த வருடம்‌ வழக்கத்தை 
விட அதிக ஆழமாக இருந்தது. யாரும்‌ எதிர்பாராத விதத்தில்‌ அவன்‌ 
மலைச்‌ சரிவிலிருந்த ஓர்‌ ஆழமான குழிக்குள்‌ விழுந்து விட்டான்‌. 
காரணம்‌, அந்தக்‌ குழியை மறைத்துப்‌ படர்ந்திருந்த பனி இறுக்கமாக 
இருக்கும்‌ என்று நினைத்து அவன்‌ அதன்‌ மீது காலை வைத்து 
விட்டான்‌. ஆனால்‌ அந்தப்‌ பனியோ அப்போதுதான்‌ விழுந்ததால்‌ 
மிருதுவாக இருந்தது. 

ஆனால்‌ கடும்‌ அச்சத்திற்குரிய அந்தப்‌ படுகுழியின்‌ அடிப்‌ 
பகுதியை அவன்‌ அடையுமுன்பே அவனுடைய வீழ்ச்சியைத்‌ தடுத்து 
நிறுத்தக்‌ கடவுள்‌ சித்தங்கொண்டார்‌. இல்லாவிட்டால்‌, அந்த 
மலையின்‌ அடிவாரத்தில்‌ ஓடிக்கொண்டிருந்த ஒரு பனியாற்றில்‌ 
விழுந்து அவன்‌ இறந்திருப்பான்‌. அவன்‌ விழுந்து கிடந்த இடம்‌ 
மிகவும்‌ ஆபத்தானதாக இருந்ததால்‌, அவனைக்‌ காப்பாற்றும்படி 
அதனுள்‌ இறங்க யாரும்‌ துணியவில்லை. சவேரியார்‌ மட்டுமே 
அக்குழியினுள்‌ துணிந்து இறங்க முன்வந்தார்‌. அவருடைய பிறர்‌ 
சிநேகமும்‌ அதற்கு ஒரு காரணமாயிருந்தது. அந்த மனிதன்‌ தொங்கிக்‌ 
கொண்டி ருந்த இடத்திற்கு அவர்‌ கயிறுகள்‌ கட்டி இறக்கப்பட்டார்‌. 
அவர்‌ அவனை அடைந்து, அவனைச்‌ சுற்றிக்‌ கயிறு கட்டி, மேலிருந்து 


61 


அவன்‌ தூக்கப்படச்‌ செய்தார்‌. அதன்பின்‌ அவரும்‌ மிக அதிகமான 
சிரமங்களுக்குப்‌ பிறகு பத்திரமாக வெளியே வந்தார்‌. காப்பாற்றப்‌ 
பட்ட அந்த மனிதன்‌ அவருக்கு உண்மையாகவே நன்றியுள்ளவனாக 
இருந்தான்‌, அவன்‌ அவரைத்‌ தன்‌ உயிரின்‌ தந்தை என்று அழைத்‌ 
தான்‌. புனிதர்‌ இந்த வாய்ப்பைப்‌ பயன்படுத்திக்கொண்டு, 


அவனுடைய பாவங்களை அவன்‌ உணரச்‌ செய்து, அவன்‌ தன்‌ 
வாழ்வைத்‌ திருத்திக்கொள்ளத்‌ துணையாக இருந்தார்‌. ஏனெனில்‌, 
மற்றவர்கள்‌ சார்பாக அவர்‌ செய்த எந்தக்‌ காரியத்திலும்‌, ஆத்தும 
இரட்சணியமே முதலாவதும்‌, முக்கியமானதுமான நோக்கமாக 
இருந்தது. 

ப்யூரனீஸ்‌ மலைகளைக்‌ கடந்த பின்‌, அவர்கள்‌ ஒரு சமயம்‌ 
பிரான்சிஸ்‌ பிறந்ததும்‌, அவருடைய தாய்‌ இன்னும்‌ தங்கியிருந்தது 
மான சவேரிக்‌ கோட்டைக்கு மிக நெருக்கமாகக்‌ கடந்து சென்றார்கள்‌. 
புனிதர்‌ வணகக்கத்திற்குரிய தம்‌ முதிய தாயையும்‌, சகோதரர்களை 
யும்‌ சந்தித்து, அவர்களிடம்‌ கடைசியாக விடைபெற்றுக்கொள்ள 
தம்மிடம்‌ அனுமதி கேட்பார்‌ என்று அரச தூதர்‌ எதிர்பார்த்தார்‌. 
ஆனால்‌ புனிதர்‌ அதைப்‌ பற்றிய பேச்சையே எடுக்காததைக்‌ கண்டு 
ஆச்சரியப்பட்ட அவர்‌, புனிதர்‌ அவருக்காக இல்லாவிட்டாலும்‌, தம்‌ 
சார்பாகவாவது இவ்வளவு மேன்மையுள்ளதாகிய ஒரு குடும்பத்திற்கு 
மரியாதை வணக்கம்‌ செலுத்தும்படி அவர்களைச்‌ சென்று சந்தித்து 
வர வேண்டுமென்று அவரிடம்‌ கேட்டுக்கொண்டார்‌. ஏனெனில்‌ 
சவேரியார்‌ அவர்களிடமிருந்து பல அண்டுகளாகப்‌ பிரிந்திருந்தார்‌. 
இப்போது ஐரோப்பாவை விட்டே நிரந்தரமாகப்‌ போய்விட இருந் 
தார்‌. ஆகவே, இவ்வுலகில்‌ தம்‌ தாயைச்‌ சந்திக்க இதுவே அவருக்குக்‌ 
கடை சந்தர்ப்பமாக இருந்தது. 

ஆனால்‌ கடவுளுக்காகத்‌ தம்‌ நாடு, உறவினர்கள்‌ மற்ற சொந்த 
பந்தங்கள்‌ போன்ற உலகக்‌ காரியங்கள்‌ அனைத்தையும்‌ தாம்‌ உதறி 
விட்ட நேரம்‌ முதல்‌, கடவுளைப்‌ பிரியப்படுத்துவதைத்‌ தவிர வேறு 
எந்த நோக்கமும்‌ இல்லாமல்‌ இருந்ததால்‌, தாம்‌ பரலோகத்தில்‌ 
அவர்களைச்‌ சந்திப்பது மட்டும்‌ தமக்குப்‌ போதுமானதாக இருக்கும்‌, 
ஏனெனில்‌ அப்போது அந்தச்‌ சந்திப்பு முடிவற்றதாகவும்‌, மகழ்ச்சி 
யால்‌ நிரம்பியதாகவும்‌ இருக்கும்‌ என்றும்‌, ஆனால்‌ இப்போதோ, 


62 


அது கடந்து செல்வதாகவும்‌, துயரத்தை விளைவிப்பதாகவும்‌ 
இருக்கும்‌ என்றும்‌ கூறி, தம்‌ வீட்டிற்குச்‌ செல்ல மறுத்து விட்டார்‌. 
வியக்கத்தக்க விவேகமும்‌, எதையும்‌ ஊடுருவிக்‌ காணும்‌ திறனும்‌ 
உள்ளவரான மஸ்கரேஞ்ஞாஸ்‌, சவேரியாரின்‌ ஒவ்வொரு அசைவை 
யும்‌ ஊன்றிக்‌ கவனித்து வந்திருந்தார்‌. இப்போது, அவருடைய மிக 
உயர்வான புண்ணியத்தைப்‌ பற்றி முழு உறுதியடைந்து, அவர்‌ மீது 
எந்த அளவுக்கு மரியாதை வணக்க உணர்வு கொண்டார்‌ என்றால்‌, 
தாங்கள்‌ இன்னும்‌ பயணம்‌ செய்துகொண்டிருக்கையிலேயே அவர்‌ 
அரசருக்குக்‌ கடிதம்‌ ஒன்று எழுதி, அதை ஒரு குதிரை வீரன்‌ மூலமாக 
அனுப்பி வைத்தார்‌. அந்தக்‌ கடிதத்தில்‌, அரசரிடம்‌ தாம்‌ அழைத்து 
வந்துகொண்டிருக்கும்‌ சுவாமி பிரான்சிஸின்‌ துதிகளையே அவர்‌ 
அதிகமாகப்‌ பாடியிருந்தார்‌. சவேரியாரின்‌ பிறர்சிநேகம்‌, மாசற்ற 
தனம்‌, தாழ்ச்சி, உலகக்‌ காரியங்கள்‌ எதிலும்‌ பற்றின்மை, சுய நிந்தை 
போன்ற புண்ணியங்களைப்‌ பற்றி அதில்‌ அவர்‌ விவரித்திருந்தார்‌. 
அரசர்‌ அதை வாசித்து மிகுந்த மகிழ்ச்சியடைந்து, இந்தச்‌ செய்தி 
யைத்‌ தம்‌ அரசவை முழுவதற்கும்‌ அறிவித்தார்‌. அதன்‌ உறுப்பினர்கள்‌ 
தங்கள்‌ அரசரைப்‌ போலவே, இப்பேர்ப்பட்ட பெரும்‌ புனிதரைக்‌ 


காணவும்‌, அவரோடு பழகவும்‌ மிகுந்த ஏக்கம்‌ கொண்டார்கள்‌. 


பிரான்சிஸ்‌ ஐன்‌ மாத இறுதிவாக்கில்‌ லிஸ்பனை அடைந்தார்‌. 
கடற்பயணம்‌ மேற்கொண்டு அங்கே போய்ச்‌ சேர்ந்திருந்த தம்‌ 
துறவற சகோதரர்கள்‌ இருவரும்‌ ஏற்கனவே தங்கியிருந்த சகல 
அர்ச்சியசிஷ்டவர்கள்‌ மருத்துவமனையிலேயே தாமும்‌ தங்குவதை 
அவர்‌ தோர்ந்துகொண்டார்‌. அங்கே நீண்ட நாட்களாக, விட்டுவிட்டு 
வரும்‌ மலேரியா காய்ச்சலால்‌ அவதிப்பட்டு வந்த சுவாமி 
சீமோனைச்‌ சந்தித்து, அவரை அணைத்துக்கொண்ட போது, அவர்‌ 
முழுவதுமாகத்‌ தாம்‌ குணம்‌ பெற்றதை உணர்ந்தார்‌. சவேரியார்‌ தம்‌ 
பிறார்சிநேகத்தின்‌ ஓர்‌ இனிய புதுமையால்‌ அவரைக்‌ குணப்படுத்தி 
யிருந்தார்‌. அந்நேரத்திற்குப்‌ பிறகு, சுவாமி சீமோனுக்கு அந்த மோச 
மான வியாதி திரும்ப வரவேயில்லை. அவர்‌ நிரந்தரமாகக்‌ குணப்‌ 
படுத்தப்பட்டிருந்தார்‌. 

அவர்‌ வந்து சேர்ந்த மூன்றாம்‌ நாளன்று, அவர்கள்‌ இருவரும்‌ 
அரச சபைக்கு அழைக்கப்பட்டார்கள்‌. அங்கே அரசரும்‌, அரசியும்‌ 

63 


ஓர்‌ அர்ச்சியசிஷ்டவருக்குரிய மரியாதை வணக்கத்தோடு அவரை 
வரவேற்றார்கள்‌; அவரோடு எவ்வளவு நேரம்‌ உரையாடினாலும்‌, 
அவர்களுக்கு அது போதாததாகவே இருந்தது. அவரோடு எப்போ 
தும்‌ இருந்து, தேவ காரியங்களை அவர்‌ பேசக்‌ கேட்டுக்கொண் 
டி ருக்க வேண்டுமென்று அவர்கள்‌ ஏங்கத்‌ தொடங்கினார்கள்‌. அவர்‌ 
கள்‌ அவரிடம்‌ மாறி மாறிக்‌ கேள்விகள்‌ கேட்டார்கள்‌, அவருடைய 
சபையின்‌ வாழ்க்கை முறை பற்றி முக்கியமாக விசாரித்தார்கள்‌. 

அரச தம்பதியர்‌ தங்கள்‌ குழந்தைகளாகிய இளவரசர்‌ ஜான்‌ 
மற்றும்‌ இளவரசி மரியா ஆகியோருக்கும்‌ புனிதரை அறிமுகப்படுத்தி 
வைக்கவும்‌, குறைந்தபட்சம்‌ இந்தியாவுக்கு அவர்‌ புறப்பட்டுச்‌ செல்‌ 
லும்‌ நேரம்‌ வரைக்குமாவது புனிதரின்‌ ஆன்ம பாதுகாப்பிற்கும்‌, 
வழிகாட்டுதலுக்கும்‌ அவர்களைக்‌ கையளிக்கவும்‌ மிகவும்‌ விரும்பி 
னார்கள்‌. ஏனெனில்‌ அடுத்த ஆண்டின்‌ இளந்தளிர்‌ காலத்திற்கு முன்‌ 
அவர்‌ இந்தியாவுக்குப்‌ புறப்பட முடியாத சூழ்நிலை இருந்தது. 

போர்ச்சுக்கீசிய பிரபுக்களின்‌ குழந்தைகள்‌ சுமார்‌ நூறு பேரும்‌, 
அரச குழந்தைகளோடு இந்த இரு குருக்களின்‌ பொறுப்பில்‌ விடப்‌ 
பட்டார்கள்‌. ஏனெனில்‌ இதன்‌ மூலம்‌ அந்தக்‌ குழந்தைகள்‌ தேவ பக்தி 


யிலும்‌, கிறீஸ்தவப்‌ பழக்க வழக்கங்களிலும்‌ பயிற்சி பெறுவார்கள்‌ 
என்று அவர்கள்‌ உறுதியாக நம்பினார்கள்‌. 

இதன்பின்‌ அரச குடும்பத்தினர்‌ அவர்களை வழியனுப்பி வைக்க, 
குருக்கள்‌ இருவரும்‌ மருத்துவமனைக்குத்‌ திரும்பி வந்தார்கள்‌. 
ஏனெனில்‌ அரச அரண்மனையிலோ, பிரபுக்களின்‌ மாளிகைகளிலோ 
தங்க அவர்‌ சம்மதிக்கவில்லை. அரசரின்‌ உத்தரவால்‌, வேளாவேளைக்‌ 
குத்‌ தங்களுக்கு அனுப்பப்பட நியமிக்கப்பட்ட உணவு வகைகளை 
யும்‌ அவர்கள்‌ ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்குப்‌ பதிலாக தினமும்‌ 
ஒரு குறிப்பிட்ட நேரத்தில்‌ லிஸ்பனின்‌ தெருக்கள்‌ வழியாகச்‌ சென்று 
பிச்சை பெற்று அதைக்‌ கொண்டு தங்களைப்‌ போஷித்துக்கொள் 
வதையே அவர்கள்‌ தேர்ந்துகொண்டார்கள்‌. ஆயினும்‌, முன்பு 


திட்டமிடப்பட்டது போல, ஆத்துமங்களுக்கு உதவி செய்வதில்‌ 
தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்கொள்ளும்‌ நேரம்‌ வந்தபோது, 
தங்களுக்காக உணவு தேடிச்‌ செல்வதை விட, அரசர்‌ தரும்‌ உணவை 


64 


ஏற்றுக்கொண்டு, அந்த நேரத்தை ஆத்துமங்களுக்கு அதிகப்‌ பயனுள்‌ 
ளதாகச்‌ செலவிட அவர்கள்‌ தீர்மானித்தார்கள்‌. ஆயினும்‌, தேவைக்‌ 
காக அல்ல, தங்கள்‌ தாழ்ச்சியின்‌ நிமித்தம்‌, வாரத்தில்‌ ஒரு நாள்‌ 
மட்டும்‌ வீடு வீடாகச்‌ சென்று பிச்சை பெறுவது என்று அவர்கள்‌ 
முடிவுசெய்தார்கள்‌. 

நவார்‌ மருத்துவர்‌ என்று அழைக்கப்பட்ட வரும்‌, சவேரியாரின்‌ 
தாய்மாமனுமான மார்ட்டின்‌ அஸ்பில்குவேட்டா இச்சமயத்தில்‌ 
கோயிம்பிரா பல்கலைக்கழகத்தின்‌ தலைவராக இருந்தார்‌. தம்‌ 
மருமகன்‌ லிஸ்பனுக்கு வந்திருந்ததைக்‌ கேள்விப்பட்ட அவர்‌ அவசர 
மாக அரசருக்குக்‌ கடிதங்கள்‌ எழுதி, பிரான்சிஸைப்‌ பார்க்கும்‌ 
திருப்தியும்‌, அவரை இறுதியாக ஒரு முறை அரவணைத்துக்கொள் 
ளும்‌ திருப்தியும்‌ தமக்குக்‌ கைக்கும்படியாக, அவரைக்‌ கோயிம்பிரா 
வுக்கு அனுப்பி வைக்கும்படியாக அரசரிடம்‌ கெஞ்சிக்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்‌. அரசரை வற்புறுத்தும்‌ விதமாக, அவர்‌ இந்த உபகாரத்‌ 
தைத்‌ தமக்குச்‌ செய்தால்‌, தாம்‌ மேலதிகமாகப்‌ பணம்‌ ஏதும்‌ 
பெறாமல்‌, பல்கலைக்‌ கழகத்தில்‌ காட்சிதியான வேதசாஸ்திரம்‌, 
திருச்சபைச்‌ சட்டம்‌ என்னும்‌ பாடங்களை இலவசமாகக்‌ கற்பிப்‌ 
பதாக அவர்‌ வாக்களித்ததோடு, எதிர்காலத்தில்‌ எப்போதாவது, 
சுவாமி பிரான்சிஸைப்‌ பின்தொடர்ந்து சென்று, இந்தியாவில்‌ வேதம்‌ 
போதிப்பதாகவும்‌ உறுதி கூறினார்‌. ஆயினும்‌ அவருடைய வாக்குறுதி 
களாலும்‌, வேண்டுகோள்களாலும்‌ எந்தப்‌ பலனும்‌ விளையவில்லை. 
அவருடைய விருப்பங்களை விட, புனிதரின்‌ எதிர்வாதங்களே 
அரசரை அதிகமாகப்‌ பாதித்தன. சவேரியார்‌ கோயிம்பிராவுக்குச்‌ 
செல்லவில்லை! 


பிரான்சிஸ்‌, ரொட்ரீகஸ்‌ ஆகிய இருவரின்‌ உழைப்பாலம்‌ 
விளைந்த பக்தியுணர்வையும்‌, அதனால்‌ விளைந்த பலன்களையும்‌ 
விளக்கிக்‌ கூறுவது கடினமானதாகவே இருக்கும்‌. அவர்கள்‌ நகரத்தின்‌ 
பல்வேறு பகுதிகளில்‌ போதித்தார்கள்‌, தேவத்திரவிய அனுமானங்‌ 
களை வழங்கினார்கள்‌, சண்டை சச்சரவுள்ள இருதயங்களில்‌ 
சமாதானத்தை விதைத்தார்கள்‌, ஞானப்‌ பயிற்சிகளின்‌ மூலம்‌ உயர்‌ 
பதவிகளிலிருந்த ஒழுக்கங்கெட்ட மனிதர்களை மனந்திருப்பினார்கள்‌; 
தங்கள்‌ பொறுப்பில்‌ விடப்பட்ட, பதிதத்தைத்‌ திருத்த அல்லது 

65 


தண்டிக்க ஏற்படுத்தப்பட்டிருந்த சிறைகளைத்‌ தினமும்‌ சந்தித்தார்கள்‌; 
உயர்குடி மக்களிடையேயும்‌, குறிப்பாக அரச சபையிலும்‌ அற்புத 
மான நடைமுறை மாற்றங்களைக்‌ கொண்டு வந்தார்கள்‌, அப்போஸ்‌ 
தலார்கள்‌ என்னும்‌ பெயரைத்‌ தங்களுக்குப்‌ பெற்றுத்‌ தந்த வேறு பல 
நற்செயல்களையும்‌ செய்தார்கள்‌. இந்தப்‌ பெயரால்தான்‌ அரசரும்‌, 
மக்களும்‌ ஒரே மனதாக அவர்களை அழைத்து, கெளரவித்து 
வந்தார்கள்‌. 

மக்கள்‌ அவர்களைப்‌ பற்றிக்‌ கொண்டிருந்த உயர்வான கருத்து, 
மற்றவர்களை அவர்களோடு சேர்ந்துகொள்ளத்‌ தூண்டியது. அவர்கள்‌ 
புனிதரின்‌ வாழ்க்கை முறையை விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள்‌; 
உண்மையில்‌, காரியங்கள்‌ எந்த அளவுக்கு விருத்தியடைந்தன 
என்றால்‌, சவேரியார்‌ அதைப்‌ புலம்பலுக்குரிய காரியமாக ஆக்கிக்‌ 
கொண்டார்‌! பெரிய காரியங்கள்‌ கடவுளுக்காகச்‌ செய்யப்படும்‌ 
போது, அவை, குறிப்பாக தொடக்கத்தில்‌ பெருமளவு எதிர்ப்பை 
எதிர்கொள்ளாத வரைக்கும்‌, மிக அரிதாகவே பெரிய, விரும்பத்தக்க 
விளைவுகளை ஏற்படுத்துகின்றன, அல்லது அப்படி எதையும்‌ அவை 
ஒருபோதும்‌ ஏற்படுத்துவதில்லை. 

அவர்கள்‌ போர்ச்சுக்கல்லில்‌ இவ்வாறு கடவுளின்‌ திராட்சைத்‌ 
தோட்டத்தில்‌ உழைத்துக்‌ கொண்டிருக்க, காலம்‌ விரைவாகக்‌ 
கடந்து போனது. கழ்த்திசையை நோக்கி அவர்கள்‌ கடற்பயணம்‌ 
மேற்கொள்வதற்கான பருவ காலம்‌ நெருங்கிக்கொண்டி ருந்தது. 
கப்பல்கள்‌ ஏற்கனவே இந்தப்‌ பயணத்திற்காகத்‌ தயாராகிக்கொண் 
டிருந்தன. அனால்‌ புனித குருக்களைப்‌ பற்றியும்‌, அவர்களால்‌ தம்‌ 
அரசவையில்‌ நிகழ்ந்துள்ள அற்புத மாற்றங்களைப்‌ பற்றியும்‌ மிகுந்த 
மகிழ்ச்சியடைந்திருந்த அரசர்‌, அவர்கள்‌ தம்மை விட்டுப்‌ பிரிந்து 
செல்வதை விரும்பவில்லை! தம்முடைய நேரடியான ஆளுகையின்‌ 
கீழ்‌ இருந்த தம்முடைய சொந்த நாடுகளுக்குப்‌ பதிலாக, தொலை 
வான, அந்நிய நாடுகளுக்குத்‌ தாம்‌ அதிக முக்கியத்துவம்‌ தருவார்‌ 
என்றால்‌, ஒரு பெரிய தவறைச்‌ செய்த குற்றத்திற்குத்‌ தாம்‌ ஆளாகக்‌ 
கூடும்‌ என்று அவர்‌ நினைத்தார்‌. இந்தக்‌ காரியம்‌ அரசவையில்‌ 
தீவிரமாக விவாதிக்கப்பட்டது. இரு தரப்பு வாதங்களுக்கும்‌ நல்ல 
காரணங்கள்‌ முன்வைக்கப்பட்டன. மிகச்‌ சிறந்த கடல்‌ மாலுமியும்‌, 


66 


விஸ- என்ற பகுதியின்‌ சிற்றரசருமான இன்‌ஃபண்ட்‌ ஹென்ரிக்‌ பிரபு 
என்பவர்‌ இந்தியப்‌ பயணத்தை வெகுவாக ஆதரித்துப்‌ பேசினார்‌. 
ஆனால்‌ அரசர்‌ அதற்கு நேர்‌ எதிரான கருத்தைப்‌ பிரதிபலித்தார்‌. 
சபை அவருடைய கருத்திற்கே இணங்கியது. இவ்வாறு, இரு குருக்‌ 
களும்‌ போர்ச்சுக்கலை விட்டு வெளியேறக்‌ கூடாது என்று முடிவு 
செய்யப்பட்டது. 

சவேரியாருடையவும்‌, ரொட்ரீகஸடையவும்‌ செவிகள்‌ இதை 
விட மோசமான செய்தியைக்‌ கேட்டிருக்க முடியாது. ஏற்கனவே 
அவர்களுடைய நீண்ட காலத்‌ தாமதம்‌ தாங்க முடியாததாக இருந்தது. 
இப்போது, அவர்கள்‌ புறப்படும்‌ நேரம்‌ வருகையில்‌, இந்தியாவிற்குச்‌ 
செல்வது பற்றிய எல்லா நம்பிக்கையும்‌ தங்களிடமிருந்து விலக்கப்‌ 
படுவது உண்மையாகவே ஒரு பலத்த அடியாக இருந்தது. அவர்கள்‌ 
உடனே அர்ச்‌. இஞ்ஞாசியாருக்குக்‌ கடிதம்‌ எழுதி, அவருடைய 
அறிவுரையையும்‌, உதவியையும்‌ கேட்டார்கள்‌. அவரோ, தேவ சித்தத்‌ 
திற்கு முற்றிலும்‌ உகந்த முறையில்‌ தாம்‌ செயல்படுவதை உறுதிப்‌ 
படுத்திக்கொள்ளுமாறு, பாப்பரசரிடம்‌ ஆலோசனை கேட்டார்‌. 
பாப்பரசரோ போர்ச்சுக்கீசிய அரசர்தான்‌ இதில்‌ ஒரு முடிவெடுக்க 
வேண்டும்‌, அவரது விருப்பப்படிதான்‌ இரு குருக்களும்‌ இந்தியா 
வுக்குச்‌ செல்ல வேண்டும்‌, அல்லது போர்ச்சுக்கலிலேயே இருக்க 
வேண்டும்‌ என்ற கருத்தைக்‌ கொண்டி ருந்தார்‌. 

ஆனால்‌ சர்வ வல்லப சர்வேசுரன்‌ சவேரியாரைக்‌ கீழ்த்திசைக்‌ 
கென்று நியமித்திருந்ததால்‌, மஸ்கரேஞ்ஞாஸ-க்குக்‌ கடிதம்‌ எழுதி, 
சவேரியாரும்‌, ரொட்ரீகஸும்‌ முற்றிலும்‌ அரசரின்‌ விருப்பத்திற்கு 
உட்பட்டிருக்கிறார்கள்‌ என்றும்‌, ஆனாலும்‌, அரசர்‌ தம்முடைய கருத்‌ 
தைக்‌ கேட்க விரும்புவார்‌ என்றால்‌, சவேரியாரை இந்தியாவுக்கு 
அனுப்புவதும்‌, ரொட்ரீகஸைப்‌ போர்ச்சுக்கலில்‌ வைத்துக்கொள்‌ 
வதுமே தமக்கு நல்லதாகத்‌ தோன்றுகிறது, இந்த ஏற்பாடு இரு தரப்‌ 
பினருக்கும்‌ திருப்தி தருவதாக இருக்கும்‌ என்றும்‌ அவருக்குச்‌ சொல்‌ 
லும்படி அவர்‌ இஞ்ஞாசியாரைத்‌ தூண்டினார்‌. இஞ்ஞாசியாரின்‌ 
இந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏனெனில்‌ இப்படி 
எழுதும்படி இஞ்ஞாசியாரைத்‌ தூண்டிய கடவுள்‌, அதை ஏற்றுக்‌ 
கொள்ளும்படி அரசரின்‌ மனதையும்‌ தூண்டினார்‌. ரொட்ரீகஸ்‌ 


67 


போர்ச்சுகலிலேயே நிறுத்தி வைக்கப்படுவதும்‌ நிச்சயமாக, இந்தியா 
வின்‌ நன்மைக்காகப்‌ பரலோகமே செய்த விசேஷ ஏற்பாடாகத்தான்‌ 
இருந்தது. ஏனெனில்‌, அவரே பின்னாளில்‌ புகழ்பெற்ற போர்ச்சுக்கல்‌ 
மாகாணத்தையும்‌, விசேஷமாக, பிரசித்தி பெற்ற கோயிம்பிரா 
கல்லூரியையும்‌ ஸ்தாபித்தார்‌. இதற்காக சேசு சபை அவருக்கு நன்றிக்‌ 
கடன்பட்டதாக இருந்தது. ஏனெனில்‌ இந்தக்‌ கல்லூரியிலிருந்து 
ஒவ்வொரு வருடமும்‌ பக்தியார்வமிக்க தேவ ஊழியர்கள்‌ கீழ்த்திசை 
யிலுள்ள நம்‌ ஆண்டவரின்‌ திராட்சைத்‌ தோட்டங்களுக்குச்‌ சென்று, 
அங்கு கடுமையாக உழைத்து, ஆன்மாக்களை அவரிடம்‌ திருப்பு 
வதில்‌ அற்புதமான வெற்றிகளைப்‌ பெற்றார்கள்‌. 

இந்தியாவுக்குச்‌ செல்ல நியமிக்கப்பட்ட கப்பல்கள்‌ இப்போது 
கிட்டத்தட்ட தயாராகியிருந்தன. வணிகர்கள்‌ அவசியமான ஏற்பாடு 
களைச்‌ செய்வதில்‌ நீண்ட நாட்களாகவே ஈடுபடுத்தப்பட்டிருந் 
தார்கள்‌. இவ்வாறு, உணவு மற்றும்‌ பிற அத்தியாவசியப்‌ பொருட்கள்‌ 
கப்பல்களில்‌ சேமித்து வைக்கப்பட்டன. அரசர்‌ மூன்றாம்‌ ஜான்‌ 
சவேரியாருக்கு ஆளனுப்பி அவரை வரவழைத்து, கப்பல்கள்‌ விரை 
வில்‌ புறப்பட இருப்பதை அவருக்கு அறிவித்தார்‌. மேலும்‌, புனிதரின்‌ 
உயர்வான அர்ச்சியசிஷ்டதனத்திற்குச்‌ சற்றும்‌ குறையாத அவரது 
விவேகத்தின்‌ மீது முழு நம்பிக்கை கொண்டவராக, அவர்‌ புனிதரை 
மிகுந்த நட்புறவோடு நடத்தியதோடு, கடவுளுடையவும்‌, தம்‌ 
அரசாட்சியினுடையவும்‌ காரியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளும்‌ 


படி அவரிடம்‌ கேட்டுக்கொண்டார்‌; மேலும்‌ போர்ச்சுக்கீசிய 
அரசால்‌ நிர்மாணிக்கப்பட்டிருந்த கோட்டைகளையும்‌, அரசு 
அலுவலகங்களையும்‌ சந்திக்க அவருக்கு அதிகாரம்‌ தந்தார்‌; 
ஏற்கனவே மனந்திருப்பப்பட்ட மக்களிடையே தேவ பக்தியைப்‌ 
பாதுகாப்பதற்கும்‌, அஞ்ஞானிகளிடையே விசுவாசத்தைப்‌ பரப்பு 
வதற்கும்‌ பொருத்தமானது என்று புனிதர்‌ கருதக்கூடிய எந்தக்‌ 
காரியத்தைப்‌ பற்றியும்‌ தமக்குக்‌ கடிதங்கள்‌ மூலம்‌ சுருக்கமான 
விளக்கங்களை அவர்‌ தமக்குத்‌ தந்துகொண்டிருக்க வேண்டுமென்‌ 
றும்‌ அவருக்கு உத்தரவிட்டார்‌; இந்தியாவிலுள்ள--அல்லது 
இந்தியாவில்‌ மட்டுமின்றி, எத்தியோப்பியாவிலும்‌ உள்ள--கிறீஸ்த 
வார்களையும்‌, அஞ்ஞானிகளையும்‌ அவருடைய பக்தியார்வத்திற்கும்‌, 


68 


கடும்‌ உழைப்புகளுக்கும்‌ ஒப்புவித்தார்‌; ஏனெனில்‌ மிக விரைவில்‌ 
இந்த இரு நிலப்‌ பகுதிகளுக்குமிடையே நட்புறவுகளை ஏற்படுத்த 
அவர்‌ எண்ணிக்கொண்டிருந்தார்‌. மேலும்‌, தேவ ஊழியத்திலும்‌, 
மக்களின்‌ மனந்திரும்புதலிலும்‌ தாம்‌ கொண்டிருந்த திட்டங்களைக்‌ 
கூடுதல்‌ அதிகாரத்தோடும்‌, குறைவான எதிர்ப்போடும்‌ நிறைவேற்ற 
ஏதுவாக, பரிசுத்த பாப்பரசர்‌ சவேரியாரை அவரது பிரதிநிதியாக 
ஏற்படுத்தியதற்கான சுருக்க மடல்களை ஏற்றுக்கொள்ளும்படி 
அவருக்குக்‌ கட்டளையிட்டார்‌. இதைச்‌ சொல்லிவிட்டு, சவேரியார்‌ 
அறியாதிருந்த நான்கு சுருக்க மடல்களை அவரிடம்‌ கையளித்தார்‌. 
அவை உரோமையில்‌ கையொப்பமிடப்பட்டிருந்தன. முதல்‌ இரு 
மடல்கள்‌ முறையே ஓலை 27 மற்றும்‌ ஆகஸ்ட்‌ 2 அன்றும்‌, இறுதி 
யான இரு மடல்கள்‌ அக்டோபர்‌ 4 அன்றும்‌ தேதியிடப்பட்டிருந்தன. 
நான்கு மடல்களுமே 1540-ஆம்‌ ஆண்டைச்‌ சேர்ந்தவையாக 
இருந்தன. அவற்றில்‌ இரு மடல்களில்‌, பரிசுத்த பாப்பரசர்‌ சவேரி 
யாரைத்‌ தமது அப்போஸ்தலிக்கப்‌ பிரதிநிதியாக நியமித்து, 
கீழ்த்திசை நாடுகளில்‌ விசுவாசத்தைப்‌ பாதுகாத்துப்‌ பரப்புவதற்காக, 
இந்தப்‌ பதவிக்குப்‌ பொருத்தமான ஏராளமான அதிகாரங்களை 
அவருக்குத்‌ தருகிறார்‌. மூன்றாவது மடலில்‌, அவரை ஆதரிக்கும்படி 
எத்தியோப்பிய அரசரான டேவிட்‌ என்பவருக்குப்‌ பரிந்துரைக்‌ 
கிறார்‌; நான்காவதில்‌, நன்னம்பிக்கை முனை முதல்‌ ஆப்ரிக்காவின்‌ 
கிழக்குக்‌ கடற்கரை நெடுக, பெர்சியன்‌ வளைகுடா வரையில்‌ பரந்து 
விரிந்துள்ள பல்வேறு நாடுகள்‌ மற்றும்‌ தீவுகளின்‌ அரசர்கள்‌, ஆட்சி 
யாளர்கள்‌ அனைவருக்கும்‌, இந்தியாவின்‌ இரு பிரிவுகளின்‌ ஆட்சி 
யாளர்களுக்கும்‌, அதாவது கங்கை நதிக்கு மேற்புறமும்‌, கீழ்ப்புறமும்‌ 
உள்ள இரு பிரிவுகளின்‌ ஆட்சியாளர்களுக்கும்‌ அவரைப்‌ பரிந்துரைக்‌ 
கிறார்‌. 

இந்த இடத்தில்‌ ஒரு காரியத்தைத்‌ தெளிவுபடுத்துவது அவசியம்‌. 
அர்ச்‌. சவேரியாரின்‌ வரலாற்றை எழுதியுள்ள பல ஆசிரியர்கள்‌ அர்ச்‌. 
இஞ்ஞாசியாருக்குக்‌ கீழ்ப்படிந்தே அவர்‌ இந்தியாவுக்கு வேதம்‌ 
போதிக்க வந்தார்‌ என்று எழுதியிருக்கிறார்கள்‌. ஆனால்‌, சவேரியார்‌ 
இஞ்ஞாசியாருக்குக்‌ கீழ்ப்படிய அவசியம்‌ இருக்கவில்லை என்பதே 
உண்மை. ஏனெனில்‌ சேசு சபை இன்னும்‌ முறைப்படி ஸ்தாபிக்கப்‌ 


69 


பட்டிருக்கவில்லை, இஞ்ஞாசியாரும்‌ சபையின்‌ அதிசிரேஷ்டராக 
இன்னும்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவில்லை. ஆகவே, இன்னும்‌ தம்‌ 
அதிகாரத்திற்கு உட்படாதவராக இருந்த ஒருவர்‌ மீது அதிகாரம்‌ 
செலுத்த அவர்‌ உரிமையற்றவராகவே இருந்தார்‌. ஆனால்‌ உண்மை 
யில்‌, இந்தக்‌ காரியத்தில்‌ சவேரியார்‌ நேரடியாகப்‌ பாப்பரசருக்கே 
கீழ்ப்படிந்தார்‌. இதில்‌, இந்தியாவுக்குச்‌ செல்ல மிகப்‌ பொருத்தமான 
வார்களைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ வேலையை மட்டும்தான்‌ இஞ்ஞாசியார்‌ 
செய்தார்‌. இதையும்‌, அதே பாப்பரசர்‌ தமக்குத்‌ தந்த அதிகாரத்தைக்‌ 
கொண்டுதான்‌ அவர்‌ செய்தார்‌. கத்தோலிக்க உச்ச நீதிமன்றமாகிய 
ரோற்றாவைச்‌ சேர்ந்த மூன்று தணிக்கையாளர்கள்‌, அவருடைய 
புனிதர்‌ பட்டத்திற்காக அவருடைய புண்ணியங்களையும்‌, புதுமை 
களையும்‌ ஆராயத்‌ தொடங்கியபோது, பரிசுத்த ஸ்தானத்தின்‌ 
அதிகாரத்தால்‌, அவர்‌ இந்திய அப்போஸ்தலத்துவத்திற்கு நியமிக்கப்‌ 
பட்டிருந்த ஒப்பற்ற சலுகையைக்‌ கண்டுபிடிக்கிறார்கள்‌. அதுவே 
இந்த முக்கியமான பதவியில்‌ அவரை நியமித்ததை அறிந்துகொள்‌ 
கிறார்கள்‌. அவர்களுக்கும்‌, நம்‌ அர்ச்சியசிஷ்டவருக்கும்‌ தகுதியுள்ள 
வையாயிருந்த அவர்களுடைய வார்த்தைகளை நாம்‌ இங்கே மேற்‌ 
கோள்‌ காட்டுவோம்‌: 


“(நம்‌ ஆண்டவராகிய கிறீஸ்துநாதர்‌ எதன்மீதிருந்து போதித்‌ 
தாரோ, அந்த) இராயப்பரின்‌ படகுக்குச்‌ சொந்தமான சுவிசேஷ 
போதக வலை, கடலினுள்‌ வீசப்பட்டபோது, இரண்டு படகுகளை 
மூழ்கடிக்கப்‌ போதுமான அளவுக்குப்‌ பெருந்திரளான மீன்களைத்‌ 
தன்னுள்‌ கொண்டி ருந்தது. இந்த வலை ஆச்சரியத்திற்குரிய வகையில்‌ 
சுவிசேஷ விசுவாச போதகத்தைக்‌ குறிக்கிறது. இந்தப்‌ போதகம்‌, 
இராயப்பரின்‌ படகாகிய உரோமை அப்போஸ்தலிக்க ஸ்தானத்தால்‌ 
தண்ணீரினுள்‌ வீசப்படும்போது, அது அவிசுவாசத்தின்‌ கசப்பான 
கடலிலிருந்து பெரும்‌ எண்ணிக்கையிலான பகுத்தறிவுள்ள மீன்‌ 
களைப்‌ பிடிக்கிறது. இங்கிலாந்து அகுஸ்தினாரால்‌ கிறீஸ்துநாதருக்‌ 
காக வெற்றிகொள்ளப்பட்டது; ஜெர்மனியின்‌ பெரும்‌ பகுதி போனி 
ஃபாஸால்‌ வெல்லப்பட்டது; ஃப்ரான்ஸோனியா சிலியனாலும்‌, 
அல்பேனியா ப்ளூத்தேரியுஸாலும்‌, லிவோனியா மேய்னார்டாலும்‌, 
நார்வே நிக்கோலாஸாலும்‌ வெல்லப்பட்டன. மற்ற நாடுகள்‌ வேறு 


70 


வேறு அப்போஸ்தலிக்க மனிதர்களால்‌ வெல்லப்பட்டன. பெரிய 
கிரகோரியார்‌ அகுஸ்தினாரை அனுப்பினார்‌; கோனோ சிலியனை 
அனுப்பினார்‌; இரண்டாம்‌ கிரகோரியார்‌ போனிஃபாஸை அனுப்பி 
னார்‌; அனெச்சித்துஸ்‌ எலூத்தேரியுஸையும்‌, மூன்றாம்‌ அலெக்‌ 
ஸாண்டர்‌ மேனார்டையும்‌ அனுப்பினார்கள்‌; வேறு சிலர்‌ மொரா 
வியாவை மனந்திருப்ப முதலாம்‌ நிக்கோலாஸாலும்‌, வேறு சிலர்‌ 
பொஹீமியார்களை மனந்திருப்ப ஏழாம்‌ முடியப்பராலும்‌, இன்னும்‌ 
சிலர்‌ டேனியர்கள்‌ மீது வெற்றிகொள்ள இரண்டாம்‌ அகாப்பேத்‌ 
துஸாலும்‌ அனுப்பப்பட்டார்கள்‌. இதே முறையில்‌ திருச்சபை தன்‌ 
சிந்தனைகளை உலகம்‌ முழுவதற்கும்‌ சுமந்து சென்றது; உலகின்‌ 
எல்லைகள்‌ வரை, தனது அப்போஸ்தலர்களின்‌ குரல்களால்‌ தன்‌ குரல்‌ 
ஒலிக்கச்‌ செய்தது; தனது படகுக்கு வெளியே இருந்த எதையும்‌, தனக்‌ 
குள்‌ இருக்கும்‌ வலைகளைக்‌ கொண்டு அது பிடித்துத்‌ தன்னுடைய 
தாக்கிக்கொள்கிறது. 

உண்மையாகவே அவர்களுடைய உழைப்பின்‌ வெற்றி எப்படிப்‌ 
பட்டதாக இருந்தது என்றால்‌, இராஜரீக உரோமை தன்‌ படைபலத்‌ 
தைக்‌ கொண்டு தன்‌ ஆட்சியின்‌ கீழ்‌ கொண்டு வந்த மனிதர்களை 
விட, கிறீஸ்தவ உரோமை இராயப்பரின்‌ வலையைக்‌ கொண்டு தன்‌ 
ஆட்சியின்‌ கீழ்‌ கொண்டு வந்த மனிதர்களின்‌ எண்ணிக்கை மிக 
அதிகமானது. ஆனால்‌ பரிசுத்த ஸ்தானத்தால்‌ பயன்படுத்தப்பட்ட 


எல்லா மீனவர்களிலும்‌, (நம்‌ மூதாதையரின்‌ நினைவில்‌ இன்னும்‌ 
நிலைத்திருக்கிறபடி.) பிரான்சிஸ்‌ சவேரியாரைப்‌ போல, மிகத்‌ 
தொலைவான நாடுகளுக்குள்‌ ஊடுருவிச்‌ சென்றவர்கள்‌ வேறு யாரு 
மில்லை. இவர்‌ மூன்றாம்‌ சின்னப்பரால்‌ தொலைவான தீவுகளுக்கும்‌, 
நாடுகளுக்கும்‌ அனுப்பப்பட்டு, கீழ்த்திசையின்‌ எல்லைகளிலுள்ள 
கடற்கரைகளில்‌ தம்‌ வலையை வீசி, எத்தகைய திரளான மீன்களை 
வளைத்துப்‌ பிடித்தார்‌ என்றால்‌, தாம்‌ ஒற்றையாக அவற்றைக்‌ கரைக்கு 
இழுத்து வர முடியாமல்‌, அவர்‌ தம்மிடம்‌ வந்து, தமக்கு உதவும்படி, 
தம்‌ நண்பர்களை அடிக்கடி அழைக்க வேண்டியதாயிற்று. மிகப்‌ 
பரிசுத்த பிதாவே, சவேரியாரால்‌ சம்பாதிக்கப்பட்டவர்களின்‌ 
எண்ணிக்கை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்றால்‌, அவர்‌ தன்னந்‌ 
தனியாக மீன்பிடித்துக்‌ கழ்த்திசையைச்‌ சேர்ந்த எல்லா மக்களினங்‌ 


71 


களிலும்‌, பல்வேறு மொழிகளைப்‌ பேசுபவர்களிலும்‌, எண்ண முடியாத 
பெரும்‌ மந்தையான மனிதர்களைத்‌ திருச்சபையில்‌ கொண்டுவந்து 
சேர்த்திருக்கறொர்‌. இராயப்பரின்‌ படகின்‌ வல்லமையையும்‌, அதன்‌ 
வலைகளின்‌ பலனுள்ள தன்மையையும்‌, உம்முடைய மீனவர்களின்‌ 
பலன்‌ மிக்க தொழில்‌ திறமையையும்‌ அங்கீகரித்துக்கொள்வீராக... ” 


இப்போது சவேரியார்‌ இந்தியாவுக்கென நியமிக்கப்பட்டிருப்‌ 
பது வெட்ட வெளிச்சமாகி விட, கப்பல்களுக்குத்‌ தேவையான 
உணவு மற்றும்‌ பிற அத்தியாவசியப்‌ பொருட்களுக்கு ஏற்பாடு 
செய்யும்‌ இராஜாங்க அதிகாரியும்‌, காஸ்டனேரா பிரபுவுமான 
அந்தோனி அட்டேய்டா என்பவர்‌, மற்ற வேதபோதகர்கள்‌ வழக்க 


மாகச்‌ செய்வது போல, பயணத்திற்குத்‌ தேவையான அனைத்தையும்‌ 
ஓர்‌ அட்டவணையாக எழுதித்‌ தரும்படி சவேரியாரிடம்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்‌. அவர்‌ அரசரின்‌ நேரடி உத்தரவின்படி, மிகுந்த வணக்‌ 
கத்தோடு நிறைய காரியங்களை சவேரியாருக்கு வாக்களித்தார்‌. 
ஏனெனில்‌ புனிதர்‌ கேட்கக்கூடிய அனைத்தும்‌ அவருக்கு வழங்கப்‌ 
பட வேண்டுமென்று அரசர்‌ விரும்பினார்‌. ஆனால்‌ எதையும்‌ 
தேடாதவராகிய புனிதர்‌ எதையுமே கேட்காததால்‌, சவேரியாருக்கும்‌, 
இந்தப்‌ பிரபுவுக்குமிடையே ஒரு நட்புறவுள்ள போட்டி எழுந்தது. 
அதன்‌ ஒரு பக்கத்தில்‌ மரியாதை வணக்கமும்‌, மறு பக்கத்தில்‌ தாழ்ச்சி 
யும்‌ இருந்தன. சவேரியார்‌ மீது நேசப்‌ பற்றுதல்‌ கொண்டிருந்த 
அட்டேய்டா பிரபு, அரச தாராளம்‌ விரும்பித்‌ தரும்‌ காரியங்களை 


ஏற்றுக்கொள்ளும்படி இராயப்பரிடம்‌ கெஞ்சினார்‌. ஆனால்‌ 
சவேரியாரோ, தமக்கு மிகவும்‌ பிரியமுள்ள தரித்திரத்தைத்‌ தம்மோடு 
போராடிப்‌ பறித்துக்கொள்ளாதபடி பிரபுவிடம்‌ இரந்து மன்றாடிக்‌ 
கேட்டுக்கொண்டார்‌. உலகில்‌ தம்மை எந்த ஆசையுமின்றி இருக்கச்‌ 
செய்த இந்தத்‌ தரித்திரத்தை அவர்‌ ஒரு பெரும்‌ பொக்கிஷமாக மதித்‌ 
தார்‌. ஏனெனில்‌ அது அவரைத்‌ தேவைகள்‌ இல்லாத மனிதராக ஆக்கி 
யிருந்தது! ஆயினும்‌, கர்வம்‌ மிகுந்தவராகவோ, அல்லது தன்னிலேயே 
ஒரு புண்ணியமாயிருக்கிற உதார (தாராள) குணத்தை நிந்திப்பவ 
ராகவோ தாம்‌ தோன்றாதபடி, சவேரியார்‌ ஒரு சில ஞானப்‌ 
புத்தகங்களையும்‌, தமக்கு ஒன்றும்‌, தம்‌ இரு துணைவர்களான சுவாமி 
கனியேரினோ மற்றும்‌ பிரான்சிஸ்‌ மன்ஸெல்லாவுக்கு ஒவ்வொன்று 


72 


மாக மூன்று முரட்டுத்‌ துணியாலான மேலாடைகளையும்‌ பெற்றுக்‌ 
கொள்ள சம்மதித்தார்‌. இந்த இருவரில்‌ முதலானவர்‌ உரோமையில்‌ 
இருந்து ரொட்ரீகஸ-டன்‌ வந்திருந்தார்‌, இரண்டாமவர்‌ சவேரியார்‌ 
லிஸ்பனுக்கு வந்து சேர்ந்தபின்‌ வந்து சேர்ந்துகொண்டார்‌. 

இவ்வளவு குறைவான பொருட்களைத்‌ தருவுது, பிரபுவுக்கு 
எதையுமே தராதது போலத்‌ தோன்றியது. ஆகவே, அவர்‌ தம்‌ 
தாக்குதலைப்‌ புதுப்பிக்கத்‌ தொடங்கி, “தந்தாய்‌, உம்முடைய தனிப்‌ 


பட்ட வசதிக்கு அவசியமில்லை என்றாலும்‌ கூட, உமது பதவியின்‌ 
மகத்துவத்திற்குத்‌ தேவைப்படும்‌ விதத்தில்‌, ஓர்‌ ஊழியன்‌ தருவதை 
யாவது மறுக்காதிரும்‌. ஏனெனில்‌ நீர்‌ இப்போது அப்போஸ்தலிக்கப்‌ 
பிரதிநிதியாயிருக்கிறீர்‌. ஆகவே, உம்‌ அழுக்குத்‌ துணிகளை நீரே 
துவைத்துக்‌ கொள்வதையும்‌, மக்கள்‌ நடுவில்‌, பொது நெருப்பில்‌, உம்‌ 
உணவுகளை நீரே சமைத்துக்கொள்வதையும்‌ பிறர்‌ காண்பது, 
உம்முடைய பதவிக்குத்‌ தரக்‌ குறைவானதாக இருக்கும்‌” என்று 
வாதாடினார்‌. இந்த முறை தமக்கு வெற்றி கிடைக்கும்‌ என்றும்‌ அவர்‌ 
நம்பினார்‌. அது வெளிப்படையாக மிக நியாயமானதாகவே தோன்றி 
னாலும்‌, கடவுளின்‌ காரியங்களிலும்‌ கூட ஆதிக்கம்‌ செலுத்த 
முயலும்‌ இவ்வுலகத்‌ தத்துவத்திலிருந்து தோன்றிய ஒரு காரியமாகவே 
அது இருக்கிறது: அப்போஸ்தலர்‌ கூறுவது போல, மாம்சத்தின்‌ 
ஞானம்‌ மடமையானது; ஆனால்‌, கிறீஸ்துநாதரின்‌ ஞானமோ 
உலகத்திற்கு மடமையாகத்‌ தோன்றுகிறது. 


தாம்‌ செய்யக்கூடிய இத்தகைய வேலைகள்‌ என்னதான்‌ அற்ப 
மானவையாகத்‌ தோன்றினாலும்‌, காரியங்களின்‌ உண்மையான 
மதிப்பைப்‌ புரிந்துகொண்டுள்ள யாருடைய கருத்திலும்‌, அப்போஸ்‌ 
தலிக்கப்‌ பிரதிநிதித்துவப்‌ பதவியின்‌ மதிப்பை அவை ஒருபோதும்‌ 


குறைத்து விடாது என்று சவேரியார்‌ இதற்குப்‌ பதிலளித்தார்‌. மேலும்‌, 
இழிவான மனித முகத்தாட்சணியம்தான்‌ வேறு எதையும்‌ விட அதிக 
மாகத்‌ திருச்சபையின்‌ தற்போதைய பிரலாபத்திற்குரிய நிலைக்குக்‌ 
காரணமாக இருக்றெது என்றும்‌ கூறிய அவர்‌, இறுதியாக, சர்வ 
வல்லபரான சர்வேசுரன்‌ தமது கைகளையும்‌, கால்களையும்‌ 
பயன்படுத்தத்‌ தம்மை அனுமதிக்கும்‌ வரையிலும்‌, மற்றவர்களின்‌ 
பணிவிடைகளைப்‌ பெறத்‌ தாம்‌ ஒருபோதும்‌ சம்மதிக்கப்‌ போவ 


73 


தில்லை என்று தமக்கேயுரிய சாந்தத்தோடும்‌, அன்போடும்‌ தெரி 
வித்தார்‌. 
இவ்வாறு, அட்டேய்டா பிரபுவின்‌ அன்புத்‌ தொல்லை 


யிலிருந்து அவர்‌ தம்மை விடுவித்துக்‌ கொண்டார்‌. இதன்பின்‌ இந்தப்‌ 
பிரபு, சுவாமி பிரான்சிஸ்‌ பற்றிய பேச்சு வந்தபோதெல்லாம்‌, 
அவரைப்‌ போற்றிப்‌ புகழ்ந்து கொண்டாடுவதை வழக்கமாக்கிக்‌ 


கொண்டார்‌. பேராசை பிடித்தவர்களின்‌ அடங்காத தேவைகளைத்‌ 
திருப்திப்படுத்துவதை விட, ஒரு சில புத்தகங்களையும்‌, ஒரு முரட்டு 
மேலாடையையும்‌ ஏற்றுக்கொள்ள சவேரியாரைக்‌ கட்டாயப்‌ 
படுத்துவது தமக்கு அதிகக்‌ கடினமானதாக இருந்தது என்று அவர்‌ 
வழக்கமாகக்‌ கூறுவார்‌. 

சவேரியாரின்‌ மிதமான தேவைகளுக்கும்‌ அதிகமானது இப்போது 
அவருக்குத்‌ தரப்பட்டு விட, அவர்‌ 1541, ஏப்ரல்‌ 7 அன்று, அதாவது, 
தம்முடைய பிறந்த நாளன்று, அர்ச்‌, யாகப்பர்‌ என்னும்‌ பெயர்‌ 
கொண்ட கொடிக்‌ கப்பலில்‌ ஏறினார்‌. அன்று அவருடைய வாழ்வின்‌ 
முப்பத்தாறாம்‌ ஆண்டின்‌ தொடக்கமாக இருந்தது. அவர்‌ இந்தியா 
வில்‌ போர்ச்சுக்கீசிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியின்‌ புதிய ஆளுன 
ரான மார்ட்டின்‌ டிசோசா என்பவரோடு இந்தியாவை நோக்கித்‌ தம்‌ 
பயணத்தைத்‌ தொடங்கினார்‌. 

அர்ச்‌. பிரான்சிஸ்‌ சவேரியாரின்‌ காலத்தில்‌ ஐரோப்பாவில்‌ 
இருந்து இந்தியாவுக்குக்‌ கடற்பயணம்‌ மேற்கொள்வதில்‌ இருந்த 
சவால்களையும்‌, அசெளகரியங்களையும்‌ இக்கால வாசகர்கள்‌ 
எளிதில்‌ புரிந்துகொள்ள முடியாத அளவுக்கு இன்று கடற்பயணக்‌ 
கலையில்‌ பெரும்‌ முன்னேற்றங்களும்‌, வசதிகளும்‌ தோன்றிவிட்டன. 
ஆயினும்‌, நம்‌ வரலாறை அதிகம்‌ தெளிவுபடுத்துவதற்கு, அவர்‌ 
செய்த பயணத்தைப்‌ பற்றிய சில விவரங்களையும்‌, அவரைச்‌ சுமந்து 
சென்ற கப்பற்குழு பற்றிய விவரங்களையும்‌ தருவது அவசியம்‌ என்று 
தோன்றுகிறது. பதினைந்தாயிரம்‌ மைல்கள்‌ தொலைவுக்கும்‌ அதிக 
மாகப்‌ பரந்து விரிந்திருக்கும்‌ நீர்த்திரளின்‌ மீது பயணம்‌ செய்ய 
வேண்டியிருந்த இந்தக்‌ கப்பல்கள்‌ பிரமாண்டமானவையாக இருந் 
தன. இவை நான்கு அல்லது ஐந்து மாடிகளுடன்‌, மாலுமிகள்‌, போர்‌ 


74 


வீரர்கள்‌, அடிமைகள்‌, வணிகர்கள்‌, அதிகாரிகள்‌ மற்றும்‌ எல்லா 
வர்க்கத்தினருக்கும்‌ ஏற்ற தங்கும்‌ வசதிகளைக்‌ கொண்டிருந்தன. 
இவற்றுடன்‌ வணிகப்‌ பொருட்களையும்‌, பயணிகளின்‌ தட்டு 
முட்டுகள்‌ போன்றவற்றையும்‌ இவை சுமந்து சென்றன. இவற்றில்‌ 
எண்ணூறு முதல்‌ ஆயிரம்‌ போர்‌ வரையிலும்‌, சில சமயங்களில்‌ 
இன்னும்‌ அதிக எண்ணிக்கையிலும்‌ மக்கள்‌ பயணம்‌ செய்தார்கள்‌. 

இவை கோடிக்கணக்கான மதிப்புள்ள வணிகப்‌ பொருட்களை 
யும்‌ சுமந்து சென்றன. மேலும்‌ சுமார்‌ எட்டு மாதங்களுக்கு, ஆயிரம்‌ 
பேருக்குத்‌ தேவையான உணவு, நீர்‌ மற்றும்‌ பிற அவசியத்‌ தேவைகளும்‌ 
இக்கப்பல்களில்‌ சேமித்து வைக்கப்பட வேண்டியிருந்தது. ஒரு பெரிய 
அரசன்‌ அல்லது உலகின்‌ பெரும்‌ பணக்காரர்களில்‌ ஒருவன்‌ மட்டுமே 
இத்தகைய மிகப்‌ பெரிய கப்பல்களைக்‌ கட்டவும்‌, பராமரிக்கவும்‌ 
கூடியவனாக இருந்தான்‌. 

பயணம்‌ வசதியாகவும்‌, காற்று சாதகமாகவும்‌ இருந்தபோது, அது 
வழக்கமாக ஆறு மாதங்கள்‌ நீடித்தது. ஆனால்‌ அர்ச்‌. பிரான்சிஸ்‌ 
சவேரியார்‌ பயணம்‌ செய்த வருடத்தில்‌ நிகழ்ந்தது போல, பிரச்‌ 
சினைகள்‌ எழும்போது, மிக அதிகமான காலம்‌ இந்தப்‌ பயணங்களில்‌ 
விரயமானது. இந்தப்‌ பிரச்சினைகளால்‌ எழும்‌ கஷ்டங்களும்‌, 
அசெளகரியங்களும்‌ நம்‌ கற்பனைக்கும்‌ அப்பாற்பட்டவை. 
இக்காலத்தின்‌ வசதிகள்‌ மிகுந்த கப்பல்களைப்‌ பற்றி மட்டுமே அறிந்‌ 
துள்ளவர்களால்‌ புரிந்துகொள்ள முடியாதவை: பொதுவாகப்‌ பேசும்‌ 
போது, நடத்தையும்‌, ஒழுக்கத்திலும்‌ தாழ்ந்தவார்களாகிய பல மனிதர்‌ 
களோடு பல மாதங்கள்‌ ஒரே இடத்தில்‌ அடைபட்டிருப்பது, ஆரோக்‌ 


கியமற்ற உணவு, பல சமயங்களில்‌ பிஸ்கட்களையும்‌, உப்பிடப்பட்டுப்‌ 
பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும்‌ மட்டுமே உண்ண வேண்டி 
யிருப்பது, காற்று வசதியின்மை, துர்நாற்றம்‌, அடிக்கடி அசுத்தமாகவும்‌, 
ஈரமாகவும்‌ இருக்கும்‌ தரை: இவை ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு விதத்‌ 


தில்‌ வெறுப்புக்குரியவையாக இருந்தன. என்றாலும்‌, மற்ற, தவிர்க்க 
முடியாத தீமைகளோடு ஒப்பிடும்போது, இவையெல்லாம்‌ பயணி 
களுக்கு ஒரு பிரச்சினையாகவே தோன்ற முடியாது. முதலாவதாக, 
ஆப்ரிக்கக்‌ கடற்கரையோரமாகப்‌ பயணம்‌ செய்யும்போது, இடை 


விடாத, கடுமையான அலைகளால்‌ கப்பல்கள்‌ வெகுவாக அலைக்‌ 


75 


கழிக்கப்பட்டன. இவை மனித உறுப்புகளில்‌ பெரும்‌ அழுத்தத்தை 
ஏற்படுத்தின, இரத்தக்‌ குழாய்களைச்‌ சிதைத்து விடும்‌ அளவுக்குச்‌ சில 
சமயங்களில்‌ இந்த அழுத்தம்‌ கடுமையானதாக இருந்தது. இதனால்‌ 
பயணிகள்‌ இரத்த வாந்தியெடுப்பது அடிக்கடி காணக்கூடிய காட்சி 
யாக இருந்தது. கினியாவின்‌ கடற்கரையோரத்தில்‌ நிலவும்‌ அமைதி 
கப்பல்களைப்‌ பல வாரங்கள்‌ விரைவாகச்‌ செல்ல விடாமல்‌ தடுத்தன. 
இந்த இடத்தில்‌ காற்றும்‌, தண்ணீரும்‌ நெருப்பைப்‌ போலத்‌ தோன்றின. 
பல சமயங்களில்‌ காற்றே இல்லாத சூழ்நிலைக்கு அவர்கள்‌ உட்பட்‌ 
டார்கள்‌. இது அடிக்கடி அளவுக்கு மீறிய மன அழுத்தத்தை அவர்‌ 
களுக்குத்‌ தந்தது. மனப்‌ பித்து நிலை ஒரு பொது நிகழ்வாக இருந்தது. 
பலர்‌ பசியுணர்வையே இழந்து தவித்தார்கள்‌. 

இந்த மோசமான கால நிலை கொண்ட நில நடுக்கோட்டுப்‌ 
பகுதியை ஒரு முறை கடந்த பின்னர்‌ அழுகிப்‌ போன உணவுப்‌ 


பொருட்கள்‌, கெட்டுப்போன குடிநீர்‌ அகியவற்றின்‌ காரணமாக, 
அவர்கள்‌ இந்தப்‌ பகுதியை மீண்டும்‌ கடந்து செல்ல வேண்டிய 
தாயிற்று. ஏனெனில்‌, தங்கள்‌ உயிரைக்‌ காத்துக்கொள்ள இந்த உணவை 
அவர்கள்‌ வேறு வழியின்றி உண்ண வேண்டியிருந்தது, இந்தத்‌ 
தண்ணீரைக்‌ குடித்தபோது, அவர்கள்‌ வழக்கமாகக்‌ கண்களை 
மூடிக்கொண்டு, மருந்து சாப்பிடுவது போல்‌ அதை விழுங்கினார்கள்‌. 
ஏனெனில்‌ தாங்கள்‌ குடிப்பது என்னவென்று பார்ப்பது கூட அவர்‌ 
களுக்கு அருவருப்பையும்‌, அச்சத்தையும்‌ தந்தது. இந்தத்‌ தண்ணீரில்‌ 
குளிப்பதற்கே அவர்கள்‌ பயந்தார்கள்‌. ஏனெனில்‌ பல சமயங்களில்‌ 
அவை அவர்களுடைய உடல்களில்‌ கொப்புளங்களையும்‌, புண்களை 
யும்‌ ஏற்படுத்தின. 

காங்கோ இராச்சியத்தைச்‌ சேர்ந்த லொவாண்டா என்னும்‌ சிறு 
தீவு ஒன்றை அவர்கள்‌ நெருங்கியபோது, வழக்கமாக அவர்களைத்‌ 
தாக்கிய நோய்‌ இன்னும்‌ மோசமானதாக இருந்தது. இந்நோயின்‌ 
விளைவாக பற்களின்‌ ஈறுகள்‌ தாறுமாறாக வீங்கி, பற்களை முழுவது 
மாக மூடிக்கொண்டன, கால்கள்‌ வீங்கிப்‌ போயின, சீழ்க்‌ கட்டிகள்‌ 
தோன்றின, அவற்றிலிருந்த சீழ்‌ படிப்படியாக உடலின்‌ முக்கிய 
உறுப்புகளுக்குப்‌ பரவி, ஒரு விதமான பித்துப்‌ பிடித்த நிலையை 
உருவாக்கி, இறுதியாக உயிரையே பறித்தது. 

76 


அந்தப்‌ பெருங்கடற்பகுதிகளில்‌ வீசிய புயல்களும்‌ கடுமையான 
வையாக இருந்தன. அந்தப்‌ புயல்களில்‌ அவ்வளவு பெரிய கப்பலின்‌ 
மிகப்‌ பெரிய பாய்மரங்களும்‌ கூட, ஏதோ பிரம்பால்‌ செய்யப்பட்ட 
வற்றைப்‌ போல வளைந்து நடுங்கின. ஆப்ரிக்காவின்‌ புயல்‌ முனை 
என்று அழைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இடத்தில்‌ புயல்‌ வீசுவது 
பெரும்பாலும்‌ எதிர்பார்க்கப்படக்கூடியதாக இருந்தது. ஆனால்‌ 


இப்போது, மாலுமிகளுடையவும்‌, பயணிகளுடையவும்‌ கடும்‌ 
அச்சத்தை ஓரளவு தணிப்பதற்காக, இந்த இடம்‌ நன்னம்பிக்கை 
முனை என்று அழைக்கப்படுகிறது. 

எதிர்பாராத, ஆழமற்ற கடற்பகுதிகள்‌, பாறைகள்‌, மணற்‌ 
கரைகள்‌, பெரும்‌ கடல்வாழ்‌ விலங்குகள்‌, முக்யெமாக மனிதனை 
வேட்டையாடக்கூடிய பெருவெள்ளைச்‌ சுறாக்கள்‌, ஓர்க்கா என்னும்‌ 
சிறு திமிங்கிலங்கள்‌ போன்றவற்றால்‌ வந்த ஆபத்துக்கள்‌ அனைத்‌ 
தையும்‌ விளக்குவது இயலாத காரியம்‌. இந்தியாவுக்குக்‌ கடற்பயணம்‌ 
மேற்கொள்ளத்‌ துணிந்த பலர்‌ இந்த ஆபத்துகளுக்கு அடிக்கடி 
உட்பட்டார்கள்‌. பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌, இது போன்ற 
சந்தர்ப்பங்களில்‌, கடற்பயணிகள்‌ தங்களைச்‌ சுற்றிக்கொள்ள வசதி 
யான ஒரு போர்வையையும்‌ தங்களோடு எடுத்துச்‌ சென்றார்கள்‌. 
ஏனெனில்‌ கப்பற்பயணத்தில்‌ தாங்கள்‌ இறக்க நேரிட்டால்‌, இரத்த 
வெறி பிடித்த மீனினங்களுக்குத்‌ தங்கள்‌ உடல்‌ இரையாகாதபடி 
இந்தப்‌ போர்வையில்‌ தங்கள்‌ உடல்‌ சுற்றப்பட்டுக்‌ கடலில்‌ வீசப்பட 
வேண்டுமென்று அவர்கள்‌ விரும்பினார்கள்‌! 

இங்கே சுருக்கமாக விளக்கப்பட்டுள்ள கஷ்டங்களும்‌, ஆபத்துக்‌ 
களும்‌ நம்‌ அப்போஸ்தலரின்‌ இருதயத்தில்‌ எரிந்துகொண்டி ருந்த 
சிநேகப்‌ பற்றுதலை ஓரளவுக்கு நாம்‌ புரிந்துகொள்ள உதவுகின்றன. 
சிலுவையில்‌ அறையுண்ட தம்‌ திவ்ய இரட்சகரின்‌ மகிமைக்காக, 
அவர்‌ தம்‌ தாய்க்‌ கண்டமாகிய ஐரோப்பாவை மகிழ்ச்சியோடு 
விட்டுப்‌ பிரிந்து, மிக மோசமான துன்ப துரிதங்களுக்குத்‌ தம்மை 
ஆளாக்கிக்கொண்டி ருந்தார்‌. 

வழக்கத்திற்கு மாறாக, மிக நீண்டதாகவும்‌, பேராபத்துக்கள்‌ 
நிறைந்ததாகவும்‌ மாறியிருந்த இந்தக்‌ கடற்பயணத்தில்‌, சவேரியார்‌ 


77 


வெளிப்படுத்திய பிறர்சிநேகப்‌ பற்றுதல்‌ பற்றிய சில விவரங்களை 
மட்டும்‌ நாம்‌ இன்னும்‌ விவரிக்க வேண்டியிருக்கிறது. 

அவர்‌ தம்‌ சொந்த நோய்களைப்‌ பற்றிக்‌ கவலைப்படவில்லை. 
அப்படியே அவர்‌ அவற்றை உணர்ந்தாலும்‌, மற்றவர்களின்‌ துன்பங்‌ 
களில்‌ அவர்களுக்கு உதவுவதைத்‌ தவிர வேறு எந்த மருந்தையும்‌ 
அவர்‌ தமக்காகப்‌ பயன்படுத்தவில்லை. ஆகவே, இந்தப்‌ பயணத்தின்‌ 
போது, தம்‌ சக பயணிகளின்‌ ஆத்துமங்களுக்கும்‌, சரீரத்திற்கும்‌ 
நிவாரணம்‌ அளிப்பதற்கு அவர்‌ தம்மையே அர்ப்பணித்தார்‌. அவரே 
அவர்களுடைய மருத்துவராகவும்‌, செவிலியராகவும்‌, அவர்களைத்‌ 
தேற்றுபவராகவும்‌, அவர்களுடைய தந்தையாகவும்‌, ஊழியராகவும்‌ 
இருந்தார்‌. மொத்தத்தில்‌, அவர்‌ எல்லோருக்கும்‌ எல்லாமுமாக இருந் 
தார்‌. கிட்டத்தட்ட ஆயிரம்‌ பேர்‌ அந்தக்‌ கப்பலில்‌ அவரோடு இருந்‌ 
தார்கள்‌. சிலர்‌ இறந்தார்கள்‌; ஆனால்‌ சிலர்‌ மட்டுமே ஒரு நீண்ட 
நோயிலிருந்து தப்பினார்கள்‌, எனெனில்‌ அந்த வருடத்தின்‌ தொற்று 
மிகப்‌ பொதுவானதாகவும்‌, ஆபத்தானதாகவும்‌ இருந்தது. அதனால்‌ 
பாதிக்கப்பட்டவர்கள்‌ எல்லாப்‌ பக்கங்களிலும்‌ இங்கொருவரும்‌, 
அங்கொருவருமாகக்‌ கிடத்தப்பட்டிருந்தார்கள்‌. பெரும்‌ எண்ணிக்‌ 
கையில்‌ இருந்த அவர்கள்‌, இன்னும்‌ உடல்‌ நலத்தோடு இருந்தவர்கள்‌ 
தந்த மிக அற்பமான சிறு உதவித்‌ தொகைகளை ஒருவர்‌ ஒருவரிட 
மிருந்து இருடினார்கள்‌. அனைவருக்கும்‌ சமமான அளவில்‌ சொந்த 
மானவராக இருந்த சவேரியார்‌, பதவி வேறுபாடு எதுவுமின்றி, 
அனைவருக்கும்‌ பிறர்சிநேகத்தோடு பணிவிடை செய்தார்‌. அவர்‌ 
அடுத்தடுத்து ஒவ்வொருவராகக்‌ கவனித்துக்கொண்டிருந்தார்‌, அவர்‌ 
களுக்காக மருந்துகள்‌ தயாரித்துக்‌ கொடுத்தார்‌, அல்லது தாங்க 
ளாகவே சாப்பிட முடியாமல்‌ இருந்தவர்களுக்கு அவர்‌ உணவு 
ஊட்டினார்‌. அவர்களது அசுத்தத்‌ துணிகளைத்‌ துவைத்துக்‌ கொடுத்‌ 
தார்‌, அவர்களது கழிவுகளைக்‌ கூட அருவருப்பின்றி சுத்தம்‌ செய்தார்‌. 
ஆனால்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, அவர்‌ மரிக்கும்‌ தறுவாயில்‌ 
இருந்தவர்களிடம்‌ பாவசங்கீர்த்தனம்‌ கேட்டு, கடவுளோடு அவர்‌ 
களை மீண்டும்‌ ஒன்றிக்கச்‌ செய்து, அவர்களுக்காகவும்‌, அவர்களோடும்‌ 
ஜெபித்து, அவர்களுடைய கடைசி அவஸ்தையில்‌ அவர்களுக்கு 
அறுதலாயிருந்து, இவ்வாறு அவர்களை மரணத்திற்கு ஆயத்தம்‌ 


78 


செய்தார்‌. 

பிறருக்காக உழைப்பதை விட, தம்மை உடல்‌ ரீதியாகத்‌ திடப்‌ 
படுத்திக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில்‌ தாம்‌ இருந்தபோதுதான்‌ 
அவர்‌ இவை அனைத்தையும்‌ செய்தார்‌. இரண்டு முழு மாதங்களாக 
அவர்‌ குமட்டல்‌, வாந்தியால்‌ துன்பப்பட்டார்‌. காற்றோட்ட மின்மை, 
க்ரூயினியாவின்‌ தாங்க முடியாத வெப்பம்‌ ஆகியவற்றால்‌ ஏற்பட்ட 
அளவுக்கு மீறிய பலவீனத்தால்‌ அவர்‌ அவஸ்தைப்பட்டார்‌. ஆளுன 
ரான டிசோசா தம்மோடு எப்போதும்‌ உணவருந்த அவரை அழைத்‌ 
தார்‌. அனால்‌ கப்பலில்‌ பலர்‌ துன்பப்பட்டுக்கொண்டிருக்க, சுவை 
யான பதார்த்தங்களை உண்டு மகிழ்ந்திருக்க அவர்‌ சம்மதிக்கவில்லை. 
டி சோசாவால்‌ தமக்கு தினமும்‌ அனுப்பப்பட்ட உணவை அவர்‌ 
ஏற்றுக்கொண்டார்‌ என்பது உண்மைதான்‌. ஆனால்‌ அதில்‌ ஒரு 
கவளத்தைக்‌ கூட அவர்‌ தொடவுமில்லை. மாறாக, அனுப்பப்பட்ட 
உணவு முழுவதையும்‌, நோயாளிகளில்‌ மிகவும்‌ பலவீனமானவர்‌ 
களுக்கு அதைப்‌ பிரித்துக்‌ கொடுத்து வந்தார்‌. வணிகர்களிடம்‌ பிச்சை 
யெடுத்துத்‌ தாம்‌ பெற்றுக்கொண்ட ஒரு சில ரொட்டித்‌ துண்டுகளை 


மட்டுமே அவர்‌ உட்கொண்டார்‌ கப்பல்‌ ஊழியர்களுக்குத்‌ தரப்‌ 
பட்ட அதே தண்ணீரைத்தான்‌ அவரும்‌ அருந்தினார்‌. 


பயணத்தின்‌ பிந்தைய பாகத்தில்‌, ஆளுனர்‌ ஓரளவுக்கு வசதியான 
ஒரு சிறு அறையை அவருக்காக ஒதுக்கினார்‌, அவரும்‌ அதை மறுக்க 
வில்லை. என்றாலும்‌, அனைவரிலும்‌ அதிகமாகத்‌ துன்புற்ற நோயாளி 
களைப்‌ பராமரிக்கும்‌ சிறு மருத்துவ அறையாக அவர்‌ அதை மாற்றி 
விட்டார்‌. கப்பலின்‌ மேல்தளத்தில்‌, திறந்த வெளியில்தான்‌ அவர்‌ 
சற்று நேரம்‌ படுத்துறங்கினார்‌. கயிற்றுக்‌ கட்டுகள்தான்‌ அவருடைய 
படுக்கையாகவும்‌, தலையணையாகவும்‌ இருந்தன. இதன்பின்‌ தாம்‌ 
மேற்கொண்ட எல்லாக்‌ கீழ்த்திசைக்‌ கடற்பயணங்களிலும்‌ இதையே 
அவர்‌ வழக்கமாக்கிக்கொண்டார்‌. 

இதனிடையே நோயாளிகளுக்குத்‌ தாம்‌ காட்டிய அக்கறையை 
அவர்‌ நல்ல உடல்‌ நலத்தோடு இருந்தவர்களுக்கும்‌ காட்டினார்‌. 
ஆரோக்கியமுள்ளவர்களின்‌ ஆத்துமங்களின்மீதும்‌, நோயாளிகளின்‌ 
சரீரங்களின்மீதும்‌ அவர்‌ அக்கறையோடு இருந்தார்‌. ஒவ்வொருவரின்‌ 


79 


நடையுடை, பாவனை, நாட்டங்கள்‌, தொழில்‌ ஆகியவற்றிற்கு ஏற்ற 
படி அவர்‌ எப்படி தம்மை மாற்றிக்கொண்டார்‌, என்ன அழகான 
நட்புறவோடு உயர்குடியினரோடும்‌, தாழ்ந்தவர்களோடும்‌, போர்‌ 
வீரர்களோடும்‌, வணிகர்களோடும்‌, ஆண்களோடும்‌, குழந்தை 
களோடும்‌ பழகினார்‌ என்பதைக்‌ காண்பது பிரமிப்பூட்டுவதாக இருந்‌ 
தது. அவர்களிடம்‌ பேசும்போது, முதலில்‌ தனிப்பட்ட முறையில்‌ 
அவர்களுக்குப்‌ பிடித்த காரியங்களைப்‌ பற்றிப்‌ பேசுவார்‌. அதன்பின்‌ 
கடவுளின்‌ காரியங்களுக்குள்‌ அவர்களை இழுத்துக்கொண்டு 
வருவார்‌, இரட்சணியத்தின்‌ உன்னத மதிப்பையும்‌, இறுதிக்‌ கதியை 
அடிக்கடி தியானிப்பதன்‌ அவசியத்தையும்‌ அவர்கள்‌ உணரச்‌ செய்‌ 
வார்‌. இதை அவர்‌ எந்த அளவுக்குத்‌ திறமையோடும்‌, அதே சமயத்‌ 
தில்‌ ஒரு பிரியத்திற்குரிய விளையாட்டுத்தனத்தோடும்‌ செய்தார்‌ 
என்றால்‌, அவரோடு உறவாடிய அனைவரும்‌ மகிழ்ச்சியையும்‌, 
பக்தியையும்‌, தேவசிநேக அதிகரிப்பையும்‌ தங்களில்‌ உணர்ந்தார்கள்‌. 
கடுமையான நீண்ட பயணத்தில்‌ சூதாட்டம்‌ பயணிகளின்‌ ஒரு 
பொதுப்‌ பொழுதுபோக்காக இருந்தது; ஆனால்‌ அதில்‌ ஈடுபடுவதற்‌ 
கான நோக்கம்‌ எதுவாக இருந்தாலும்‌, நேர விரயம்‌, பண விரயம்‌, 
மனச்சான்றின்‌ இழப்பு என்னும்‌ மூன்று தீமைகளில்‌ ஏதாவது ஒரு 
தமை அதில்‌ இல்லாமல்‌ இருப்பது அரிது. இதற்கு மாற்றாக எதை 
யாவது கண்டுபிடிக்க விரும்பிய சவேரியாரின்‌ பிறர்சிநேகம்‌, கிறீஸ்‌ 
தவ பக்தி தொடர்பான சிறு சிறு விளையாட்டுகளை உருவாக்கிப்‌ 
பயணிகளில்‌ பலரைச்‌ சூதாட்ட த்திலிருந்து திசைதிருப்பியது. 
எல்லாத்‌ திருநாட்களிலும்‌ அவர்‌ முக்கியப்‌ பாய்மரத்தின்‌ அடி 
யில்‌ நின்று பிரசங்கங்கள்‌ செய்தார்‌, பாவசங்கீர்த்தனம்‌ கேட்டார்‌ 
கூந்தைகளுக்கும்‌, கிறிஸ்தவ விசுவாசப்‌ பரம இரகசியங்களை 
அறியாதிருந்த கப்பல்‌ ஊழியர்களுக்கும்‌ ஞான உபதேசம்‌ கற்பித்தார்‌. 
எங்கே, யாரிடையே சண்டை, சச்சரவுகள்‌ தோன்றினாலும்‌ முதல்‌ 
ஆளாக அங்கே சென்று சமாதானத்தை ஏற்படுத்தினார்‌, அவரால்‌ 
திருத்தப்படாத ஓழுங்கின்மையோ, துர்க்குணமோ எதுவும்‌ இருக்க 
வில்லை. மொத்தத்தில்‌ இந்தப்‌ பயணம்‌ முழுவதிலும்‌, புனிதத்‌ தந்தை 
என்னும்‌ பெயராலன்றி வேறு எந்தப்‌ பெயராலும்‌ அவர்‌ அழைக்கப்‌ 
படவில்லை. இந்தியாவின்‌ அஞ்ஞானிகளிடையேயும்‌ கூட, இந்தப்‌ 


60 


பெயரை அவர்‌ ஒருபோதும்‌ இழந்து போகவில்லை. 

இவ்வாறு உழைத்துக்கொண்டும்‌, துன்பப்பட்டுக்கொண்டும்‌, 
சவேரியார்‌ மொசாம்பிக்கைச்‌ சென்றடைந்தார்‌. கப்பல்கள்‌ 
பன்னிரண்டாயிரம்‌ மைல்கள்‌ பயணம்‌ செய்தபின்‌ முதல்‌ முறையாக 
இங்கே நங்கூரமிட்டன. இப்போது அவர்கள்‌ ஆகஸ்ட்‌ மாதத்தின்‌ 
இறுதியில்‌ இருந்தார்கள்‌. போர்ச்சுக்கலிலிருந்து அவர்கள்‌ புறப்பட்டு 
கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள்‌ கடந்திருந்தன. மொசாம்பிக்‌ ஆப்ரிக்கக்‌ 
கண்டத்தின்‌ கிழக்குக்‌ கரையில்‌ இருக்கிறது; அதன்‌ பழங்குடியினர்‌ 
நீக்ரோக்களாக இருந்தார்கள்‌; அவர்கள்‌ காட்டுமிராண்டி களாகவும்‌, 
வன்மை மிகுந்தவர்களாகவும்‌ இருந்தார்கள்‌. ஆனாலும்‌ அடுத்திருந்த 
காஃப்ரே இனத்தார்‌ அளவுக்கு அவர்கள்‌ மோசமானவர்களாக 
இருக்கவில்லை. எத்தியோப்பியாவிலிருந்தும்‌, அராபியாவிலிருந்தும்‌ 
அங்கே வந்து சென்ற வணிகர்களோடு பழகிப்‌ பழகி, அவர்கள்‌ 
ஓரளவு நாகரீகமடைந்திருந்தார்கள்‌. கப்பல்கள்‌ கரையை அடையக்‌ 
கூடிய துறைமுகங்கள்‌ அல்லது தளங்கள்‌ எதுவும்‌ அங்கே இருக்க 
வில்லை. ஆனால்‌ ஒரு மைல்‌ நீளம்‌ கூட இல்லாத ஒரு சிறு தீவு, 
அவர்கள்‌ நங்கூரமிடத்‌ தேவையான அமைதியான கடற்பகுதியை 
அவர்களுக்கு ஏற்படுத்தித்‌ தந்தது. அந்தத்‌ தீவு, அந்த இராச்சியத்தின்‌ 
பொதுப்‌ பெயராலேயே மொசாம்பிக்‌ தீவு என்று அழைக்கப்பட்டது. 
அது கடக ரேகையில்‌ பதினான்கரை டி கிரியில்‌ அமைந்துள்ளது. அது 
இயற்கையாகவே ஏற்படுத்தியிருந்த கால்வாய்‌, மிகப்‌ பெரிய 
கப்பல்களும்‌ பாதுகாப்பான முறையில்‌ அங்கே நங்கூரமிட வசதி 
செய்திருந்தது. முற்காலங்களில்‌ அது சாராசீனியார்களின்‌ ஆதிக்கத்தின்‌ 
கீழ்‌ இருந்தது, செரிஃபா மூர்‌ இனத்தான்‌ ஒருவனால்‌ அது ஆளப்பட்டு 
வந்தது. பிற்காலத்தில்‌ அது போர்ச்சுக்சசியர்களால்‌ கைப்பற்றப்‌ 


பட்டது. அவர்கள்‌ அங்கே தங்கள்‌ கப்பற்படையின்‌ பாதுகாப்பிற்‌ 


காகவும்‌, வசதிக்காகவும்‌ ஒரு கோட்டையைக்‌ கட்டியெழுப்பியிருந் 
தார்கள்‌. 

டி.சோசாவைப்‌ பொறுத்த வரை, தொடர்ந்து இந்தியாவுக்குப்‌ 
பயணம்‌ செய்ய முடியாதபடி தட்பவெப்பநிலை ஏற்கனவே 


மோசமடைந்திருந்ததால்‌, குளிர்காலத்தில்‌ மொசாம்பிக்கிலேயே 
தங்க வேண்டியரானார்‌. அது தவிர, உதவியும்‌, ஓய்வும்‌ தேவைப்‌ 


81 


பட்ட ஏராளமான நோயாளிகளும்‌, தொடர்ந்து பயணம்‌ செய்வதை 
இயலாத காரியமாக ஆக்கியிருந்தார்கள்‌. ஆனால்‌ இந்தத்‌ தீவு எந்த 
விதத்திலும்‌ அவர்களுடைய நோக்கத்திற்குத்‌ தகுதியுள்ளதாக இருக்க 
வில்லை. அங்கே தங்குவது நோயாளிகளைக்‌ குணப்படுத்துவதற்குப்‌ 
பதிலாக, நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பவர்களையும்‌ நோயால்‌ 
தாக்கப்படக்கூடியவர்களாக ஆக்கிவிடும்‌ ஆபத்து இருந்தது. 
ஏனெனில்‌ அங்கு நிலவிய கால நிலை எந்த அளவுக்கு மோசமானதாக 
இருந்தது என்றால்‌, அந்த நாடு பொதுவாக ஐரோப்பியர்களின்‌ 
கல்லறை என்றே அழைக்கப்பட்டது. 

எந்த நேரமும்‌ அங்கு வீசிய காற்றும்‌ ஆரோக்கியமற்றதாகவே 
இருந்ததால்‌, இந்தக்‌ குறிப்பிட்ட வருடம்‌ தனிப்பட்ட முறையில்‌ 
தொற்றுநோய்‌ பரவக்‌ கூடிய காலமாக ஆகிவிட்டது. எந்த அளவுக்‌ 
கென்றால்‌, அவர்கள்‌ குளிர்காலத்தைக்‌ கழிப்பதற்காக அங்கே தங்கி 
யிருந்த ஆறு மாதங்களில்‌, எண்பது பயணிகள்‌ இறந்து விட்டார்கள்‌. 
நோயாளிகள்‌ மிக அதிகமாக இருந்தும்‌, சாவுகள்‌ பெரும்‌ எண்ணிக்‌ 
கையில்‌ நிகழாமல்‌ இருந்ததற்கு சவேரியாரின்‌ பிறர்‌்சிநேகம்‌ முக்கிய 
மான காரணமாக இருந்தது. 

கப்பல்கள்‌ மொசாம்பிக்கில்‌ நங்கூரமிட்ட மாத்திரத்தில்‌ 
ஆளுனருக்கிருந்த முதல்‌ கவலை, நோயாளிகள்‌ மருத்துவமனைக்குக்‌ 
கொண்டு செல்லப்படுவதாக இருந்தது. அவர்களை அருகிலிருந்து 
கவனித்துக்கொள்வது சவேரியாரின்‌ முதல்‌ கவலையாக இருந்தது. 
தம்முடைய நீண்ட பயணத்தின்‌ துன்பங்களுக்குப்‌ பிறகு, இதைத்‌ 
தான்‌ அவர்‌ தம்முடைய ஒரே ஆறுதலாகத்‌ தமக்குத்தாமே அனுமதித்‌ 
துக்கொண்டார்‌. கடலில்‌ தாம்‌ முன்பு அனுபவித்த துன்பங்களுக்கு 
நிலத்தில்‌ இரு மடங்காக உழைப்பதன்‌ மூலம்‌ அவர்‌ தீர்வு கண்டார்‌. 
இவ்வாறு, தம்‌ சரீரத்தின்‌ தேவைகளையல்ல, மாறாக, தம்முடைய 
பிறர்சிநேகப்‌ பற்றுதலை அவர்‌ திருப்திப்படுத்தினார்‌. உண்மையில்‌, 
தம்முடைய பிறர்சிநேகத்தைச்‌ செயல்படுத்தப்‌ போதுமான மனிதர்‌ 
களை அவர்‌ கண்டடைந்தார்‌. ஆயினும்‌ இயற்கையின்‌ வல்லமைகள்‌ 
அவருடைய பிறர்சிநேகச்‌ சுமையை விரைவில்‌ மிகவும்‌ அதிகமாக்கின. 
ஏனெனில்‌ மருத்துவமனை அவருடைய சொந்தக்‌ கப்பலைச்‌ சேர்ந்த 
நோயாளிகளால்‌ மட்டுமின்றி, ஒட்டுமொத்த கப்பல்களில்‌ இருந்த 


62 


எல்லா நோயாளிகளாலும்‌ நிரம்பியிருந்தது. அவர்கள்‌ அனைவருக்‌ 


கும்‌ தாம்தான்‌ பொறுப்பு என்பது போல்‌ அவர்‌ அவர்கள்‌ அனை 


வரையும்‌ அக்கறையோடு கவனித்துக்கொள்ள விரும்பினார்‌. என்றா 
லும்‌, நோயாளிகளின்‌ எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்ததால்‌, 
அனைவரையும்‌ ஒரே விதமாகக்‌ கவனித்துக்கொள்ள அவரால்‌ இயல 
வில்லை. ஆகவே, யார்‌ உண்மையில்‌ அதிக அவசரத்‌ தேவையில்‌ 
இருந்தார்களோ, அவர்களுக்கு அவர்‌ முதல்‌ முக்கியத்துவம்‌ தந்து 
கவனித்துக்கொண்டார்‌. 

ஒவ்வொருவரும்‌ அவரைத்‌ தங்கள்‌ அருகில்‌ கொண்டிருக்க 
விரும்பினார்கள்‌. சிலர்‌ தங்கள்‌ சரீர நலத்திற்காக அவரைக்‌ தேடி 
னார்கள்‌, மற்றவார்கள்‌ அவரை வெறுமனே காண்பதாலும்‌ கூட ஒரு 
வித நிவாரணத்தை உணர்ந்தார்கள்‌. சம்மனசுப்‌ போன்ற அவருடைய 
முகம்‌ எப்போதும்‌ கடவுளின்‌ இனிமையால்‌ நிரப்பப்பட்டி ருந்த 
அவரது ஆத்துமத்தைப்‌ பிரதிபலிக்கும்‌ கண்ணாடியாக இருந்தது. 
அது தன்னைக்‌ காண்பவர்களில்‌ ஒரு சந்தோஷ உற்சாகத்தைத்‌ 
தூண்டும்‌ வல்லமையைக்‌ கொண்டிருந்தது. அவருடைய தோற்றம்‌ 
இவ்வுலகத்தைச்‌ சேர்ந்த ஓர்‌ ஏழைத்‌ திருயாத்ரீகருடையதைப்‌ 
போலன்றி, பரலோகத்தின்‌ தேவ காட்சியை ஏற்கனவே பெற்றிருந்த 
ஒருவரது முகத்திற்கு ஒப்பாயிருந்தது. நோயாளிகளில்‌ யார்‌ அழைத்‌ 
தாலும்‌, அவர்களைக்‌ காண அவர்‌ விரைந்து சென்றார்‌. பகல்‌ 
பொழுதின்‌ இடைவிடாத, சோர்வூட்டும்‌ சேவைகள்‌ போதாது என்பது 
போல, அவர்‌ இரவுகளையும்‌ மரிக்றெவர்கள்‌ மத்தியில்‌ கழித்தார்‌, 
அவர்களில்‌ மிகவும்‌ அதிகமாக அவஸ்தைப்படுபவர்களின்‌ படுக்கை 
யின்‌ கால்மாட்டில்‌ தரையில்‌ படுத்துக்கொள்வார்‌. அவர்களுடைய 
ஒரு பெருமூச்சு அல்லது வேதனை முனகல்‌ கேட்டாலும்‌ போதும்‌, 
இவர்‌ உடனே எழுந்து, அவர்களுக்கு உதவி செய்வார்‌. ஆனாலும்‌, 
அவருடைய சரீர பலம்‌ அவருடைய ஆத்துமத்தின்‌ தாராளத்தோடு 
போட்டி போட முடியாமல்‌ தவித்தது. கடைசியில்‌ சுபாவம்‌ 


வென்றது; அவர்‌ தமது நீண்ட பயணத்தின்‌ துன்பங்களால்‌ பலவீன 
மடைந்திருந்தார்‌ இப்போது, மருத்துவமனையில்‌ அவருடைய 
சமீபத்திய சேவைகளால்‌ அது முழுவதுமாக ஒடுக்கப்பட்டு விட்டது. 


கடுமையான ஒரு காய்ச்சல்‌ அவரைத்‌ தாக்கியது. மற்றவர்கள்‌ படும்‌ 


63 


துன்பத்தைக்‌ காணும்‌ வேதனையை விட, தம்‌ சொந்தத்‌ துன்பங்‌ 
களைத்‌ தாங்குவுது அவருக்கு எளிதாக இருந்தது. ஆகவே, சுட்டெரிக்‌ 
கும்‌ காய்ச்சலால்‌ வறண்டு, பலவீனத்தால்‌ தாமே நடுங்கிக்கொண் 
டிருந்த நிலையிலும்‌ அவர்‌ மிகுந்த சிரமத்தோடு ஒவ்வொரு படுக்கை 
யாகச்‌ சென்று, தம்மை முற்றிலும்‌ மறந்தவராக, மற்ற நோயாளி 
களுக்கு ஆறுதல்‌ தருவதில்‌ முடிந்த வரை தம்மை ஈடுபடுத்திக்கொண் 
டார்‌. தம்‌ சொந்த, சோர்வேயில்லாத பிறாசிநேகத்தின்‌ காரணமாகத்‌ 
தமக்கு மரணமே நேர்ந்தாலும்‌ கூட, அது தம்‌ வாழ்வுக்கு ஒரு 
பொருத்தமான முடிவாக இருக்கும்‌ என்று அவர்‌ உறுதியாக 
நம்பினார்‌. 

இந்த நிலையில்‌ ஒரு நாள்‌ மருத்துவ மனை மருத்துவர்‌ அவரைச்‌ 
சந்தித்தார்‌. அச்சமயம்‌ சவேரியாரின்‌ காய்ச்சல்‌ உச்சத்தில்‌ இருந்தது. 
மருத்துவர்‌ அவருடைய நாடித்‌ துடிப்பைச்‌ சோதித்து விட்டு, மற்ற 
எல்லா நோயாளிகளையும்‌ விட அவர்தான்‌ அதிக ஆபத்தில்‌ இருக்‌ 
கிறார்‌ என்று அறிவித்தார்‌. ஆகவே, இவ்வளவு தகுதியுள்ளவரும்‌, 
பிறருக்குப்‌ பயனுள்ளவருமான மனிதரின்மீது பரிதாபம்‌ கொண்ட 
அவர்‌ காய்ச்சல்‌ தணியும்‌ வரையிலாவது படுத்து ஓய்வெடுக்கும்படி 
அவரிடம்‌ கெஞ்சிக்‌ கேட்டுக்கொண்டார்‌. ஆனால்‌ பலனில்லை. 
ஆயினும்‌, தான்தோன்றித்தனமானவராகவும்‌, கீழ்ப்படியாதவராக 
வும்‌ தாம்‌ தோன்றாதபடி, தாம்‌ ஓய்வெடுக்க மறுப்பதன்‌ காரணங்‌ 
களை அவர்‌ கூறத்‌ தொடங்கினார்‌. அவை: கப்பல்‌ ஊழியர்களில்‌ 
ஒருவனும்‌, ஒழுக்கங்கெட்டவனுமான ஓர்‌ இளைஞன்‌ ஆபத்தான 
முறையில்‌ நோயுற்றிருந்தான்‌. தாம்‌ அவனைப்‌ பாவசங்கீர்த்தனம்‌ 
செய்யத்‌ தூண்டுமுன்பே, அவன்‌ பித்துப்‌ பிடித்தவனாக ஆகிவிட்‌ 
டான்‌. ஆகவே, அவன்‌ ஓரே சமயத்தில்‌ தன்‌ இவ்வுலக வாழ்வையும்‌, 
நித்திய வாழ்வையும்‌ இழக்கும்‌ ஆபத்தில்‌ இருந்தான்‌. அடுத்து வரும்‌ 
இரவில்‌ தாம்‌ அவனுடைய படுக்கையருகிலேயே இருந்துகொள்ள 
சவேரியார்‌ தீர்மானித்திருந்தார்‌; அந்த இளைஞனின்‌ மரண நேரத்‌ 
தைக்‌ கடவுள்‌ அவருக்கு வெளிப்படுத்தியிருந்தார்‌ என்பதை இந்த 
நிகழ்ச்சி காட்டியது. 


அவருடைய விருப்பப்படி, மருத்துவமனை ஊழியர்களில்‌ சிலர்‌ 


64 


அவன்‌ படுத்திருந்த வைக்கோல்‌ படுக்கையில்‌ இருந்து அவனைத்‌ 
தூக்கி, சவேரியாரின்‌ சிறு படுக்கையின்மீது அவனைக்‌ கிடத்தி 
னார்கள்‌. இதை அவர்கள்‌ செய்து முடித்த மாத்திரத்தில்‌, அவனுடைய 
உடல்‌ அவருடைய படுக்கையில்‌ பட்ட அதே கணத்தில்‌ அவனுடைய 
மனப்பித்து அவனை விட்டு விலகியது. இப்போது புனிதரால்‌ 
அவனது பாவசங்கீர்த்தனத்தைக்‌ கேட்கவும்‌, பரிசுத்த திருச்சபையின்‌ 
வழக்கமான சடங்குகளை அவனுக்குச்‌ செய்யவும்‌ முடிந்தது. அதன்‌ 
பிறகும்‌ கூட, அவர்‌ தம்‌ வேலை முடிந்ததென்று நினைத்து, 
அவனுடைய படுக்கையருகில்‌ இருந்து விலகிச்‌ செல்லாமல்‌, அவன்‌ 
கூடவே இருந்து, அவன்‌ சாகும்‌ வரை, உத்தம மனஸ்தாப முயற்சி, 
நம்பிக்கை முயற்சி, தேவசிநேக முயற்சி ஆகியவற்றை அவன்‌ காது 
கேட்க சொல்லிக்கொண்டிருந்தார்‌. அவர்‌ முன்னுரைத்தபடி அன்று 
இரவே அவன்‌ இறந்தான்‌. 

இப்போது, தம்‌ கடமையை முழுமையாகச்‌ செய்துவிட்ட 
திருப்தியோடும்‌, இந்தப்‌ பரிதாபத்திற்குரிய ஆத்துமத்தைக்‌ காப்பாற்றி 
விட்ட அக்களிப்போடும்‌, அவர்‌ மருத்துவரின்‌ உத்தரவுகளுக்குப்‌ 
பணிந்து, உறங்கச்‌ சென்றார்‌. 

அவரைத்‌ தங்கள்‌ வீட்டிலேயே தங்க வைத்து, மிக நன்றாக 
அவரைப்‌ பார்த்துக்கொள்ள விரும்பியவர்கள்‌ அங்கே ஏராளமான 
வார்கள்‌ இருந்தார்கள்‌. அந்த வரத்தைக்‌ கேட்டு, பலர்‌ அவரை 
வற்புறுத்தவும்‌ செய்தார்கள்‌. ஏனெனில்‌, அவருக்கு ஓய்வும்‌, நல்ல 
உணவும்‌ தேவையாயிருந்தது தவிர, மருத்துவமனைச்‌ சூழல்‌ முற்றிலும்‌ 
அருவருப்புக்குரியதாகவும்‌, நோயை அதிகரிக்கக்‌ கூடியதாகவும்‌ 
இருந்தது. தங்கள்‌ விருப்பத்திற்கு அவரை இணங்க வைக்க முடியும்‌ 
என்ற நம்பிக்கையில்‌ இதை அவர்கள்‌ தீவிரமான முறையில்‌ அவருக்‌ 
குச்சுட்டிக்‌ காட்டினார்கள்‌. ஆனால்‌ வாழ்வோ, சாவோ, கடவுளுக்கு 
எது சித்தமானாலும்‌, அது ஏழைகளுக்கு மத்தியில்‌, அளவுக்கு மீறிய 
தரித்திரத்தின்‌ நடுவில்தான்‌ தமக்கு நிகழ வேண்டும்‌ என்று அவர்‌ 
தீர்மானமாகக்‌ கூறி அவர்களுடைய உதவியை மறுத்து விட்டார்‌. 
இதனிடையே, அவருடைய காய்ச்சல்‌ தொடர்ந்து அதிகரித்துக்‌ 
கொண்டேயிருந்தது. மூன்று நாட்களாக அவர்‌ முற்றிலுமாகப்‌ 
பித்துப்‌ பிடித்தவரைப்‌ போல்‌ இருந்தார்‌. என்றாலும்‌, அற்புதமான 

85 


முறையில்‌, இந்த மனப்பித்து பிடித்தது போன்ற நிலையிலும்‌ கூட, 
கடவுளின்‌ காரியங்களைப்‌ பற்றி யாராவது தம்மிடம்‌ பேசியபோதெல்‌ 
லாம்‌, அல்லது தாமாகவே மற்றவர்களிடம்‌ அவற்றைப்‌ பற்றிப்‌ 
பேசியபோதெல்லாம்‌, அவர்‌ மனத்‌ தெளிவோடு இருந்தார்‌. தமது 
இந்த மோசமான நிலையின்மீதும்‌, தேவ காரியங்களைப்‌ பற்றிய 
தியானத்தின்‌ மூலம்‌ அவர்‌ வெற்றிகொண்டார்‌ என்று தோன்றியது. 


ஒரு சில நாட்களில்‌ ஏழு முறைகள்‌ அவரிடமிருந்து இரத்தம்‌ 
வடிக்கப்பட்டது. இதன்‌ மூலம்‌ காய்ச்சல்‌ ஓரளவு குறைந்தது. சிறிது 
நேரத்திலேயே, கடவுளின்‌ திருச்சித்தப்படி, அது முற்றிலுமாக விலகி 
விட்டது. தாம்‌ தம்‌ உடல்‌ நலத்தையும்‌, பலத்தையும்‌ முழுமையாகப்‌ 
பெற்றுக்கொள்ளுமுன்பே, நீண்ட காலமாகத்‌ தடைபட்டிருந்த 
இந்தியாவை நோக்கிய கடற்பயணத்தை மீண்டும்‌ தொடங்குவது 
அவசியம்‌ என்று அவர்‌ தீர்மானித்தார்‌. ஆளுனரும்‌ அப்போது 
நோயுற்றிருந்தார்‌. தம்‌ நோய்‌ முற்றக்கூடும்‌, அல்லது ஒரு வேளை தாம்‌ 
சாகவும்‌ நேரிடலாம்‌ என்று பயந்து, தம்முடைய ஆத்துமத்தின்‌ பாது 
காப்பிற்காகவும்‌, நன்மைக்காகவும்‌ சவேரியாரைத்‌ தம்‌ அருகிலேயே 
வைத்துக்கொள்ளத்‌ தீர்மானித்திருந்தார்‌. அவருக்குப்‌ பதிலாக, 
மொசாம்பிக்கில்‌ தங்கி சிகிச்சை பெற வேண்டியிருந்த நோயாளி 


களைப்‌ பார்த்துக்கொள்ளும்படி தம்‌ துணைவர்கள்‌ இருவரையும்‌ 


அவர்‌ அங்கேயே விட்டு விட்டுப்‌ புறப்பட்டார்‌. மார்ச்‌ மாதத்‌ 
தொடக்கத்தில்‌ அவர்களுடைய கப்பல்‌ பாய்‌ விரித்துப்‌ புறப்பட்டது. 
இந்த முறை அவர்‌ போர்ச்சுக்கலிலிருந்து தம்மைச்‌ சுமந்து வந்த அர்ச்‌. 
யாகப்பார்‌ கப்பலில்‌ அல்ல, மாறாக, கூலான்‌ (ம0ய8) என்னும்‌ பெயர்‌ 
கொண்ட மற்றொரு வணிகக்‌ கப்பலில்‌ அவர்‌ பயணம்‌ செய்தார்‌. 
இது முந்தியதை விட நல்ல கப்பலாகவும்‌, குறைவான சுமைகளைக்‌ 
கொண்டதாகவும்‌ இருந்தது. 

அர்ச்‌. யாகப்பர்‌ கப்பலைச்‌ சேர்ந்த அவருடைய சக பயணிகள்‌ 
உறுதிபடுத்துவது போல்‌, இந்தப்‌ பயணத்தின்போதுதான்‌ தாம்‌ 
பெற்றிருந்ததும்‌, இது முதல்‌ அவருடைய மரணம்‌ வரை அவரிடம்‌ 
மிக அற்புதமாக வெளிப்பட்டதுமான தீர்க்கதரிசன வரத்திற்கான 
அறிகுறிகளை அவர்‌ முதன்முதலாக வெளியிட்டார்‌. அந்தக்‌ கப்பற்‌ 
படையின்‌ எல்லாக்‌ கப்பல்களிலும்‌, அர்ச்‌. யாகப்பர்‌ கப்பல்தான்‌ 


66 


மிகவும்‌ பத்திரமானது, மிகச்‌ சிறந்த கட்டுமானமுள்ளது என்று 
மற்றவார்கள்‌ அதைப்‌ பாராட்டியபோதெல்லாம்‌, அவர்‌ அந்தப்‌ 


புகழ்ச்சியில்‌ சேர்ந்துகொள்ளாமல்‌, அது மிக விரைவில்‌ ஒரு மோச 
மான முடிவைச்‌ சந்திக்கும்‌ என்றும்‌, “அச்சமயத்தில்‌ நாம்‌ அதில்‌ 
இருக்க நேர்ந்தால்‌, எனக்கும்‌, நம்‌ அனைவருக்குமே ஐயோ கேடு!” 
என்றும்‌ அவர்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தார்‌. அவர்‌ முன்னுரைத்தது 
அப்படியே நிறைவேறியது. அதன்‌ அடுத்த பயணத்தில்‌, அந்தக்‌ 
கப்பல்‌ பரிதாபமான முறையில்‌ ஸால்ஸெற்றா அருகில்‌ பாறை 
யொன்றில்‌ மோதி, சேதப்பட்டது. தற்சமயம்‌ அது மொசாம்பிக்கில்‌ 
இருந்தது. மற்ற கப்பல்கள்‌ ஆப்ரிக்காவின்‌ கடற்கரையோரமாகப்‌ 
பயணம்‌ செய்து, நிலநடுக்கோட்டை நோக்கி முன்னேறிச்‌ சென்று, 
மெலிண்டா என்ற இடத்தை அடைந்து அங்கே நங்கூரமிட்டன. 


மெலிண்டா அற்புதமான ஒரு கடற்கரை நகரமாகும்‌. அது பனை 
மரங்களும்‌, மற்ற பழ மரங்களும்‌ நடப்பட்டி ருந்த ஒரு சமவெளியில்‌ 
கட்டப்பட்டிருந்தது. அதன்‌ தோட்டங்களும்‌, அவற்றைச்‌ சூழ்ந்‌ 
திருந்த நாட்டுப்புறமும்‌ நன்கு பண்படுத்தப்பட்டிருந்தன. இந்த 
இடம்‌ மூர்‌ இனத்தாருக்குச்‌ சொந்தமானதாக இருந்தது. அது 
விஸ்தாரமானதாகவும்‌, மதில்களால்‌ சூழப்பட்டதாகவும்‌ இருந்தது. 
அதன்‌ கட்டடங்கள்‌ மூர்‌ இனத்தாரின்‌ பாணியில்‌ கட்டப்பட்டிருந் 


தாலும்‌, அவை அழகானவையாகவும்‌, எல்லா வசதிகளையும்‌ கொண் 
டவையாகவும்‌ இருந்தன. தங்களுக்கு அருகாமையில்‌ வசித்த 
மக்களோடு ஒப்பிடும்போது, ஓரளவு நாகரீகமடைந்திருந்த முகம்‌ 
மதிய மக்கள்‌ அங்கு வசித்தார்கள்‌. இவர்கள்‌ போர்க்‌ கலையிலும்‌ 
சிறந்து விளங்கினார்கள்‌. இவர்கள்‌ கருப்பினத்தவர்‌, இடையை 
மறைக்கும்‌ லினன்‌ அல்லது பருத்தி ஆடை ஒன்றைத்‌ தவிர வேறு 
எந்த ஆடைகளையும்‌ இவர்கள்‌ அணிவதில்லை. அங்கு நிலவிய மிக 
அதிகமான வெப்பமும்‌ இதற்கு ஒரு காரணமாக இருந்தது. 
மெலிண்டா நகரத்தினர்‌ போர்ச்சுக்கசியரோடு நல்லுறவு 
கொண்டிருந்தார்கள்‌, அவர்களோடு வணிகத்‌ தொடர்பும்‌ கொண்‌ 
டிருந்தார்கள்‌. இதன்‌ காரணமாக, அவர்களுடைய கப்பல்கள்‌ துறை 
முகத்திற்குள்‌ நுழைந்ததும்‌, அதன்‌ அரசன்‌ அரசு முறையில்‌ இறங்கி 
வந்து, ஆளுனரை வரவேற்றான்‌. அவர்கள்‌ சிறிது காலம்‌ மட்டுமே 


87 


அங்கே தங்கத்‌ திட்ட மிட்டிருந்தார்கள்‌. மேலும்‌, அங்கிருந்த மக்கள்‌ 
தங்கள்‌ மதச்‌ சிந்தனைகளில்‌ மிக உறுதியானவர்களாக இருந்தார்கள்‌. 
சவேரியாரால்‌ அவர்கள்‌ மத்தியில்‌ அதிகமாக நன்மை எதுவும்‌ செய்ய 
முடியவில்லை. ஆனாலும்‌, தம்முடைய பக்தியார்வத்தின்‌ கடமை 
யில்‌ தாம்‌ தவறிவிடாதபடி, அவர்களுடைய ஆத்துமங்களின்‌ இரட்‌ 
சணியத்திற்காகத்‌ தாம்‌ செய்யக்கூடிய அனைத்தையும்‌ செய்து விட 
அவர்தீர்மானித்தார்‌. 

கடற்கரையில்‌ தாம்‌ கால்‌ பதித்தவுடனேயே தம்‌ இருதயத்தை 
ஆழமாகப்‌ பாதித்ததும்‌, தம்‌ கண்களில்‌ நீரை வரவழைத்ததுமான ஒரு 
காட்சியை அவர்‌ எதிர்கொண்டார்‌. போர்ச்சுக்கீசிய மக்கள்‌ 
அடிக்கடி அங்கே தங்கி வந்ததன்‌ விளைவாக, அவர்களில்‌ சிலர்‌ 
அங்கேயே இறந்திருந்தார்கள்‌; மெலிண்டா நகர மக்கள்‌ நட்புறவுள்‌ 
ளவர்களாக இருந்ததால்‌, அவர்கள்‌ நகரத்திற்கு அருகில்‌ ஒரு கல்லறைத்‌ 
தோட்டத்தைக்‌ கட்டிக்கொள்ள போர்ச்சுக்கசியரை அனுமதித்திருந்‌ 
தார்கள்‌. போர்ச்சுக்கசியர்கள்‌ ஒவ்வொரு கல்லறையின்மீதும்‌ ஒரு 
சிலுவைகளை நட்டிருந்தார்கள்‌. கல்லறைத்‌ தோட்டத்திற்கு மத்தி 
யில்‌, ஒரு பெரிய கற்சிலுவையை அவர்கள்‌ நாட்டி யிருந்தார்கள்‌. அது 
நன்கு செதுக்கப்பட்டு, முலாம்‌ பூசப்பட்டிருந்தது. சவேரியார்‌ இந்தச்‌ 
சிலுவைக்கு முன்‌ சாஷ்டாங்கமாக விழுந்து அதை வணங்கினார்‌, அது 
அவரை விவரிக்க முடியாத ஆறுதலால்‌ நிரப்பியது. ஏனெனில்‌, கிறீஸ்து 
நாதரும்‌, அவரது திருச்சிலுவையும்‌ தங்கள்‌ எதிரிகளின்மீது வெற்றி 
கொண்டு, அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்த பகுதிகளைச்‌ 
சொந்தமாக்கிக்கொள்ளப்‌ போகிறார்கள்‌ என்று அவருக்குத்‌ தோன்றி 
யது. ஆனால்‌, மறு பக்கத்தில்‌, சிலுவை உயிருள்ளவர்களுக்குப்‌ பயன்‌ 
படுவதை விட, மரித்தோரைக்‌ கனப்படுத்தவே அதிகமாகப்‌ பயன்‌ 
படுகிறது என்பதைக்‌ கண்டு அவர்‌ துயரத்திற்கு உள்ளானார்‌. ஆகவே, 
மெலிண்டா மக்கள்‌ தங்கள்‌ மத்தியில்‌ அதைச்‌ சகித்துக்கொண்டு 
வாழ்கிறார்கள்‌ என்பதால்‌, அவர்களுடைய மண்ணில்‌ கிறீஸ்தவர்கள்‌ 
அதை நட்டிருந்தது போலவே, அந்தப்‌ பரிதாபத்திற்குரிய மனிதர்‌ 
களின்‌ இருதயங்களிலும்‌ அதை நாட்டி வைக்கக்‌ கடவுள்‌ தயை 
புரியும்படி அவர்‌ மிகுந்த ஏக்கப்பற்றுதலோடு ஜெபித்தார்‌. 


விசுவாசக்‌ கொள்கைகளைப்‌ பற்றி முகம்மதியர்களோடு விவாதங்‌ 


68 


களில்‌ ஈடுபட அவர்‌ மிகவும்‌ ஆவலாயிருந்தார்‌. அவர்களுடைய 
தலைவர்களில்‌ ஒருவன்‌ அவரிடம்‌, மெலிண்டா நகர மக்களிடையே 
நடப்பது போலவே, கிறீஸ்தவர்கள்‌ மத்தியிலும்‌ தேவ பக்தி குறைந்து 
கொண்டே வருகிறதா என்று அவரிடம்‌ கேட்டான்‌. “ஏனெனில்‌ 
எங்கள்‌ பதினேழு மசூதிகளில்‌ பதினான்கு முழுவதுமாகக்‌ கைவிடப்‌ 
பட்டுவிட்டன. மீதியிருக்கும்‌ மூன்றிற்கும்‌ கூட மக்கள்‌ போதுமான 
அளவுக்கு வருவதில்லை. இது ஏதோ ஒரு பெரிய பாவத்தின்‌ விளை 
வாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌, ஆனால்‌ அது என்ன பாவம்‌ என்று 
என்னால்‌ கண்டுபிடிக்க முடியவில்லை” என்று அவன்‌ கூறினான்‌. 

அந்த மனிதனை அவனுடைய பொய்யான மதத்தின்‌ மயக்கத்‌ 
திலிருந்து விடுவித்து, கிறீஸ்துநாதரை நோக்கி அவனைத்‌ இருப்ப 
சவேரியார்‌ தம்மால்‌ முடிந்த அனைத்தையும்‌ செய்து பார்த்தார்‌. 
ஆனால்‌ அவருடைய வார்த்தைகள்‌ பலன்‌ தரவில்லை. அந்த 
அவிசுவாசி தன்‌ தவறான மதக்கொள்கைகளில்‌ இன்னும்‌ அதிகப்‌ 
பிடிவாதமுள்ளவனாக மாறியதுதான்‌ நடந்தது. மக்களின்‌ பாவத்‌ 
தைக்‌ கண்டுபிடிக்கத்தான்‌ அவன்‌ முயற்சி செய்தான்‌, ஆனால்‌ அது 
அவனால்‌ முடியவில்லை. அனால்‌ தன்‌ சொந்தப்‌ பாவம்‌ மிகத்‌ 
தெளிவாகத்‌ தன்‌ கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டும்‌, அதை 
அவன்‌ அலட்சியம்‌ செய்தான்‌. கடைசியில்‌, அவன்‌ பக்தி என்றும்‌, 
சத்தியம்‌ என்றும்‌ நினைத்துக்கொண்டி ருந்தது உண்மையில்‌ அவபக்தி 
யும்‌, தேவத்‌ துரோகமுமே, மெய்யான சர்வேசுரனைக்‌ காண 
முடியாத அளவுக்கு அவன்‌ குருட்டுத்தனமுள்ளவனாக இருக்கக்‌ 
கூடாது என்று மட்டும்‌ சொல்லி, அவர்‌ அவனிடம்‌ விடைபெற்றுக்‌ 
கொண்டார்‌. 

முகம்மதிய மத ஊழியர்களில்‌ ஒருவனான மற்றொருவனின்‌ 
மூடத்தனமம்‌ இதற்குச்‌ சமமானதாக இருந்தது. இவன்‌ சவேரியா 
ரிடம்‌ சென்று மசூதிகள்‌ கைவிடப்பட்டிருப்பதையும்‌, மக்கள்‌ மத்தி 
யில்‌ பக்தி குறைந்திருப்பதையும்‌ சொல்லிப்‌ புலம்பியதோடு, இரண்டு 
வருடங்களுக்குள்‌ முகம்மது நேரடியாகத்‌ தம்மைச்‌ சந்திக்க 
வராவிடில்‌, அந்நாட்டில்‌ ஸ்தாபிக்கப்பட்டி ருந்த மத நம்பிக்கையைத்‌ 
தான்‌ முற்றிலுமாகக்‌ கைவிட்டுவிடப்‌ போவதாகவும்‌, அதிகத்‌ தகுதி 
யுள்ள வேறு ஒரு மதத்தில்‌ தான்‌ சேர்ந்துகொள்ளப்‌ போவதாகவும்‌ 


69 


அறிவித்தான்‌. “வழக்கமாகவே விசுவாசமற்றவர்கள்‌ மற்றும்‌ பெரும்‌ 
பாவிகளின்‌ நிலை இப்படித்தான்‌ இருக்கிறது; அவர்கள்‌ தாங்கள்‌ 
இருக்கும்‌ நிலையில்‌ மகிழ்ச்சியற்றவார்களாகவும்‌, திருப்தியற்றவார்‌ 
களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. இதுவே கடவுளால்‌ அவர்களுக்குத்‌ தரப்‌ 
படுகிற ஒரு வரப்பிரசாதமாகத்தான்‌ இருக்கிறது. ஆயினும்‌, அதை 
அவர்கள்‌ அடையாளம்‌ கண்டுபிடிப்பதில்லை” என்கிறார்‌ அர்ச்‌. 
பிரான்சிஸ்‌ சவேரியார்‌. 

மெலிண்டாவில்‌ சில நாட்கள்‌ மட்டும்‌ ஓய்வெடுத்தபின்‌, 
அவர்கள்‌ தங்களை நன்கு உபசரித்த அதன்‌ அரசனிடம்‌ விடை 
பெற்றுக்கொண்டு மீண்டும்‌ பாய்விரித்து, ஆப்ரிக்கக்‌ கடற்கரை 
யோரமாகக்‌ கடலோடி, ஸோக்கோட்டோரா என்னும்‌ இடத்தை 
அடைந்து அங்கே நங்கூரமிட்டார்கள்‌. இந்தத்‌ தீவு 75 மைல்‌ நீளமும்‌, 
முப்பது மைல்‌ அகலமும்‌ உள்ளது. இங்கே வெப்பம்‌ மிகக்‌ கடுமை 
யானதாகவும்‌, நிலம்‌ மிக வறண்டதாகவும்‌, தரிசாகவும்‌ இருக்கிறது. 
நாட்டுப்புறத்தில்‌ மட்டும்‌ ஒரு மலைத்‌ தொடர் குறுக்கே ஓடி, ஓரளவு 
புல்தரைக்கு வழிவகுத்துள்ளது. பள்ளத்தாக்குகளில்‌ பனை மரங்கள்‌ 
வளர்கின்றன, அவற்றின்‌ பலன்களான பேரீச்சம்‌ பழங்கள்தான்‌ 
அவர்களுடைய முக்கிய வணிகப்‌ பொருளாக இருக்கின்றன. வீடுகள்‌ 
என்று அவர்களுக்கு எதுவும்‌ இல்லை. சுட்டெரிக்கும்‌ சூரியக்‌ 
கதிர்களிலிருந்து தங்களைக்‌ காத்துக்கொள்ள சில மோசமான 
குடிசைகள்‌ மட்டுமே அவர்களிடம்‌ இருக்கின்றன. இவையும்‌ மிகச்‌ 
சிறிய எண்ணிக்கையில்தான்‌ இருக்கின்றன. இங்குள்ள பழங்குடி 
யினரில்‌ பெரும்பாலானவர்கள்‌ மலைக்‌ குகைகளில்‌ தஞ்சமடைந் 
திருக்கிறார்கள்‌. இவை குளிர்ச்சியான அரண்மனைகளைப்‌ போல்‌ 
அவர்களால்‌ மதிக்கப்படுகின்றன. இரண்டு சகோதரிகள்‌ என்று 
அழைக்கப்படக்‌ கூடிய இரண்டு சிறு தீவுகள்‌ வடக்கிலிருந்து வரும்‌ 
காற்றிலிருந்து அதற்குப்‌ பாதுகாப்பளிக்கின்றன. அதன்‌ குடிகள்‌ 
முற்றிலும்‌ காட்டுமிராண்டிகளாகவே இருக்கிறார்கள்‌, அவர்களுக்‌ 
கென்று மனித சட்டங்களோ, தேவ சட்டங்களோ எதுவுமில்லை. 

வேறு எந்த நாட்டையும்‌ பார்த்திராதவர்களும்‌, அறிந்திராதவர்‌ 
களுமாகிய இந்த மக்கள்‌ தங்கள்‌ நாட்டை உலகின்‌ மோட்சம்‌ என்று 
நம்புகிறார்கள்‌. அவர்களுடைய மதத்திற்கு ஒரு பெயரைத்‌ தருவது 

90 


கடினம்‌. அது அந்த அளவுக்கு மோசமானது, பல்வேறு சடங்குகளின்‌ 
தொகுப்பு அது. அவர்கள்‌ மூர்‌ இனத்தாரைப்‌ போல முகம்மதுவை 
வழிபடுகிறார்கள்‌, யூதர்களின்‌ விருத்தசேதனத்தையும்‌, கிறீஸ்தவப்‌ 
பெயர்களையும்‌, நெஸ்டோரியுஸின்‌ பதிதத்தைப்‌ போன்ற பதிதக்‌ 
கலப்புள்ள கிறீஸ்தவக்‌ கொள்கைகளையும்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
அபிசீனியர்களைப்‌ போலவே உரோமை ஆசனத்திடமிருந்து விலகி 
யிருக்கிறார்கள்‌. 

ஆண்கள்‌ யாராவது ஓர்‌ அப்போஸ்தலரின்‌ பெயரைக்‌ கொண் 
டி ருக்கிறார்கள்‌. பெரும்பாலான பெண்கள்‌ மேரி என்னும்‌ பெயர்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ சிலுவையை ஆராதிக்கறொர்கள்‌, 
அதற்குத்‌ தூபமிடுகிறார்கள்‌, அதற்கு முன்பாக எரியும்‌ விளக்குகளைத்‌ 
தொங்க விடுகிறார்கள்‌; சிலுவைகளை வெண்ணெயால்‌ அபிஷேகம்‌ 
செய்வது அவர்களுடைய சடங்குகளில்‌ ஒன்றாக இருக்கிறது. அதன்‌ 
பின்‌ அதை அவர்கள்‌ கழுத்தில்‌ அணிந்துகொள்கிறார்கள்‌. வருடத்‌ 
தில்‌ இரண்டு முறை தவக்காலத்தை அனுசரிக்கிறார்கள்‌. இந்நாட்‌ 
களில்‌ அவர்கள்‌ பேரீச்சைக்‌ கனிகளையும்‌, மலைப்பூண்டுகளையும்‌, 


உண்ணக்கூடிய வேர்களையும்‌ தவிர வேறு எதையும்‌ உண்பதில்லை. 


அவர்களுக்கென்று ஆலயங்கள்‌ இருக்கின்றன. ஆனால்‌ 
அவற்றை ஆலயங்கள்‌ என்று சொல்வதைவிட கால்நடைகள்‌ 
அடையும்‌ தொழுவங்கள்‌ என்று சொல்வதுதான்‌ சரியாக இருக்கும்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ காலை, நண்பகல்‌, மாலை, நள்ளிரவு என்று ஒரு 
நாளைக்கு நான்கு முறை ஜெபிக்கிறார்கள்‌. ஞானஸ்நானம்‌ மட்டுமே 
அவர்களது ஓரே தேவத்திரவிய அனுமானமாக இருக்கிறது. அதுவும்‌ 
ஒரு வினோதமான முறையில்‌ வழங்கப்படுகிறது. விசுவாசத்தின்‌ பரம 
இரகசியங்களைப்‌ பற்றிய எந்த அறிவும்‌ அவர்களிடம்‌ இல்லை. 
அவற்றைப்‌ பற்றிப்‌ போதிக்கும்‌ புத்தகங்களும்‌ அவர்களிடமில்லை. 
ஏனெனில்‌ அவர்களுடைய மத ஊழியர்களைத்‌ தவிர வேறு யாரிட 
மும்‌ எழுத்தறிவு இல்லை. இந்த ஊழியர்கள்‌ குருக்கள்‌ என்று அழைக்‌ 
கப்படுகிறார்கள்‌. இவர்கள்‌ வேற்று மொழியில்‌ இருப்பதால்‌ தங்களுக்கே 
கூட புரியாத சில ஜெபங்களை மனப்பாடமாகக்‌ கற்றுக்கொள்வதன்‌ 
மூலம்‌ தங்களையே “அபிஷேகம்‌” செய்துகொள்கிறார்கள்‌. இந்த 
ஜெபங்களைக்‌ கோவில்களில்‌ பாடுவதும்‌, தூபமிடுவதும்‌, நம்முடைய 


91 


அல்லேலூயா போன்ற ஒரு வார்த்தையைத்‌ திரும்பத்‌ திரும்பச்‌ சொல்‌ 
வதும்தான்‌ அவர்களுடைய “குருத்துவ ஊழியமாக” இருக்கிறது. 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, அப்போஸ்தலரான அர்ச்‌. தோமையாருக்‌ 
குத்தான்‌ அவர்கள்‌ அனைத்திலும்‌ உயர்வான வணக்கம்‌ செலுத்து 
கிறார்கள்‌. அவரை அவர்கள்‌ தங்கள்‌ விசுவாசத்தின்‌ தந்தை என்று 
அழைக்கிறார்கள்‌. அவரை முதன்முதலில்‌ வரவேற்றவர்களின்‌ முறை 
யான சந்ததிகள்‌ என்று அவர்கள்‌ தங்களை அழைத்துக்கொள்கிறார்கள்‌. 

தங்கள்‌ முன்னோரிடமிருந்து அவர்கள்‌ பெற்றுக்கொண்ட ஒரு 
பாரம்பரியக்‌ கதை அவர்களிடையே இன்றும்‌ நிலவுகிறது. அதன்படி, 
அப்போஸ்தலர்‌ இந்தியாவுக்குக்‌ கப்பற்பயணம்‌ செய்துகொண் 
டிருந்த போது, ஒரு கடும்புயலில்‌ சிக்கி, அவர்களுடைய கரைகளை 
வந்தடைந்தார்‌. சேதப்பட்ட அந்தக்‌ கப்பலின்‌ பாகங்களைக்‌ 


கொண்டு ஓர்‌ ஆலயம்‌ கட்டப்பட்டது. பிற்காலங்களில்‌ அது மிகப்‌ 


பெரிதாகச்‌ சீரமைத்துக்‌ கட்டப்பட்டது. அது, அப்போது உயிரோடு 
இருந்த ஒரு சிலரின்‌ நினைவுகளில்‌ மட்டும்‌ இன்னும்‌ இருந்து வந்தது. 

ஸோக்கோட்டோரா மக்களிடையே காணப்படும்‌ கிறீஸ்தவத்‌ 
தின்‌ அளவு இதுதான்‌. அவர்களுடைய மதம்‌ இப்படிச்‌ சீரழிந்து 
போயிருப்பதற்கும்‌, அவர்கள்‌ ஒட்டுமொத்தமாக நாகரீகமற்றிருப்‌ 
பதற்கும்‌ காரணம்‌, தங்கள்‌ படைபலத்தைக்‌ கொண்டு அவர்களை 
அடக்கியாண்ட, அருகாமையில்‌ வசித்த அராபியர்கள்தான்‌ என்று 
சொல்லலாம்‌. அதன்பின்‌ இந்த அராபியர்கள்‌ கலப்புத்‌ தருமணங்‌ 
களின்‌ மூலம்‌ மூர்‌ இனத்தின்‌ மத வழக்கங்களை அவர்களுக்கு 
அறிமுகப்படுத்தினார்கள்‌. போர்ச்சுக்கல்‌ அரசரான எம்மானுவேல்‌ 
இந்தத்‌ தீவைக்‌ கிறீஸ்துநாதரிடம்‌ திரும்பக்‌ கொண்டு வந்து சேர்ப்‌ 
பதற்காகப்‌ பல முயற்சிகளைச்‌ செய்தார்‌. ஆனால்‌ இந்தப்‌ பழங்குடி 
யினரின்‌ நிலையற்ற தன்மை, எந்த ஒரு நிலையான நன்மையையும்‌ 
தடுத்து விட்டது. ஏனெனில்‌ சிறிது காலத்திற்குள்ளேயே அவர்கள்‌ 
முகம்மதுவின்‌ பொய்ப்‌ போதகங்களில்‌ முன்பை விட அதிகமாக 
ஊறிப்‌ போனார்கள்‌. 

பிறர்சிநேக மொழி எப்போதும்‌ எல்லோராலும்‌ புரிந்துகொள்ளப்‌ 
படக்கூடியது என்பதால்‌, இந்தத்‌ தீவு முழுவதையும்‌ அதன்‌ மூலம்‌ 


92 


விசுவாசத்தில்‌ மீண்டும்‌ ஸ்தாபித்து விடலாம்‌ என்று சவேரியார்‌ 
மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார்‌. ஆகவே அவர்‌ சைகைகளின்‌ 
மூலம்‌ அவர்களோடு பேசத்‌ தொடங்கினார்‌. தம்முடைய மெளனப்‌ 
பிரசங்கம்‌ பலனுள்ளதாக இருப்பதை அவர்‌ கண்டபோது, 
அவருடைய நம்பிக்கைகள்‌ இன்னும்‌ பலம்‌ பெற்றன. அவர்‌ ஞான 
ஸ்நானத்தின்‌ அவசியத்தை அவர்கள்‌ புரிந்துகொள்ளச்‌ செய்வதில்‌ 
வெற்றிபெற்றார்‌. அவர்கள்‌ உடனே தங்கள்‌ பிள்ளைகள்‌ அவரிடம்‌ 
ஞானஸ்நானம்‌ பெறும்படி அவர்களை அவரிடம்‌ கொண்டு 
வந்தார்கள்‌. யூதச்‌ சடங்குகளும்‌, மூரினச்‌ சடங்குகளும்‌ இரட்சணியத்‌ 
திற்குப்‌ பலனுள்ளவையாக இருப்பதற்குப்‌ பதிலாக, அவை அதை 
அழிப்பவையாக மட்டுமே இருக்கின்றன என்று அவர்களுக்கு 
விளக்கிக்‌ கூறிய அவர்‌ அந்தப்‌ பொய்ச்‌ சடங்குகளின்‌ இடத்தில்‌ 
கிறீஸ்தவச்‌ சடங்குகளைக்‌ கடைப்பிடிக்க அவர்களுக்குக்‌ கற்பித்தார்‌. 

அவர்களை முழுக்‌ கிறீஸ்தவர்களாக்கும்‌ தம்‌ முயற்சியில்‌ அவர்‌ 
சிறிது சிறிதாக முன்னேறிக்கொண்டிருந்த அதே நேரததில்‌, ஆளுனர்‌ 
கப்பல்கள்‌ புறப்பட உத்தரவுகள்‌ கொடுத்தார்‌. மக்கள்‌ இதைப்‌ பற்றி 
அறிந்ததும்‌ அவர்கள்‌ புனிதரிடம்‌ ஓடி வந்து அவருடைய பாதங்‌ 
களில்‌ விழுந்து, அவருக்குச்‌ சைகைகள்‌ காட்டி, தயவு செய்து 


தங்களை விட்டுப்‌ போக வேண்டாமென்று அவரிடம்‌ மன்றாடிக்‌ 
கேட்டுக்கொண்டார்கள்‌. அவர்கள்‌ அவருக்கு மலைப்பூண்டுகளை 
யும்‌, பேரீச்சங்கனிகளையும்‌ காணிக்கையாகக்‌ கொடுத்தார்கள்‌. அவர்‌ 
மட்டும்‌ தங்களோடு தங்குவார்‌ என்றால்‌, விரைவில்‌ இந்தத்‌ தீவு 
முழுவதுமே விசுவாசத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும்‌ என்று 
வாக்களித்தார்கள்‌. நம்‌ பரிசுத்தரின்‌ இருதயம்‌ ஆழமாகத்‌ தொடப்‌ 
பட்டது. நிரம்பி வழியும்‌ விழிகளோடு, மொசாம்பிக்கிலிருந்து மற்ற 
கப்பல்கள்‌ வந்து சேரும்‌ வரையிலாவது தம்மை இந்தத்‌ தீவிலேயே 
விட்டுச்‌ செல்லும்படியும்‌, அந்தக்‌ கப்பல்களில்‌ ஒன்றில்‌ ஏறி, தாம்‌ 
இந்தியாவுக்கு வந்து விடுவதாகவும்‌ அவர்‌ ஆளுனரிடம்‌ கெஞ்சினார்‌. 
ஆனால்‌ டிசோசா நிர்த்தாட்சணியமாக மறுத்து விட்டார்‌. அராபியர்‌ 
இந்த மக்களைக்‌ கொள்ளையிடவும்‌, அவர்களை அடிமைகளாகக்‌ 
கொண்டு போகவும்‌ அடிக்கடி அங்கு வருவதை அவர்‌ அறிந்திருந்தார்‌. 
அகவே, இவ்வளவு மிகுந்த மதிப்புள்ள ஒரு மனிதரை இழக்கும்‌ 


93 


ஆபத்திற்கு உட்பட அவர்‌ விரும்பவில்லை. மேலும்‌, அவருடைய 
எஜமானரான அரசர்‌ இந்தியர்களுக்காகவே அவருடைய கரங்களில்‌ 
சவேரியாரை ஒப்படைத்திருந்தார்‌. இந்தியாவில்‌ அவருடைய பக்தி 
யார்வமும்‌, உழைப்புகளும்‌ ஸோக்கோட்டோராவை விட மிகப்‌ 
பெரிய இராச்சியங்களின்மீது வெற்றி கொள்ளும்‌ என்பதில்‌ சந்தேக 
மில்லை. ஆனால்‌ கடந்த கால அனுபவம்‌ போர்ச்சுக்கசியாகளுக்குக்‌ 
கற்றுத்தந்துள்ளபடி, இந்தத்‌ தீவின்‌ பழங்குடியினர்‌ நம்பிக்கைக்கு 
அப்பாற்பட்டவர்கள்‌. 

ஆகவே, அவர்கள்‌ மேற்கொண்டு தாமதிக்காமல்‌, நங்கூரத்தை 
உயர்த்தி, கோவாவுக்கு நேரடியாகப்‌ பாய்விரித்தார்கள்‌. சவேரியார்‌ 
மிகுந்த வேதனைக்குள்ளானார்‌. பல கைவிடப்பட்ட அத்துமங்களை 
விட்டுவிட்டுத்‌ தாம்‌ புறப்பட்ட அந்த நிலத்திலிருந்து தம்‌ கண்களை 
அவரால்‌ விலக்க முடியவில்லை. அங்கே, அவர்களோடு அவர்‌ 
இருந்த குறுகிய காலத்திற்குள்‌ அவர்கள்‌ அவர்‌ மீது தந்தைக்குரிய 
பாசத்தை மிகுதியாக வளர்த்துக்கொண்டிருந்தார்கள்‌. தற்போதைக்கு 
அவர்களுக்காக எதுவும்‌ செய்ய முடியாதவராக, இந்தியர்களின்‌ 
தேவைகளைத்‌ திருப்தி செய்யப்‌ போதுமான துணைவர்கள்‌ தமக்குக்‌ 
கிடைத்தவுடன்‌, ஸோக்கோட்டோராவுக்குத்‌ திரும்பி வர வேண்டும்‌, 
அல்லது தம்மால்‌ நேரடியாக அங்கு வர முடியாமல்‌ போனால்‌, 
தமக்குப்‌ பதிலாக மற்றவர்களை அனுப்ப வேண்டும்‌ என்னும்‌ தீவிர 
ஆசையோடும்‌, முழுமையான தீர்மானத்தோடும்‌ அங்கிருந்து விலகிச்‌ 
சென்றார்‌. உண்மையில்‌, தம்முடைய இரண்டாவது திட்டத்தைச்‌ 
செயல்படுத்த அவர்‌ சில முறைகள்‌ முயற்சி செய்தார்‌, அதற்காக 
அவர்‌ சுவாமி அல்போன்ஸ்‌ சிப்ரியானி என்பவரையும்‌ (இவரை 
அவர்‌ பிற்பாடு கோரமண்டல்‌ கடற்கரைக்கு அனுப்ப வேண்டிய 
தாயிற்று.) அவரோடு வேறு சிலரையும்‌ நியமித்தார்‌. இத்துடன்‌ 
திருப்திப்படாமல்‌, அவர்‌ போர்ச்சுக்கலில்‌ இருந்த சுவாமி சீமோன்‌ 
ரொட்ரீகஸுக்குக்‌ கடிதம்‌ எழுதி, இந்தப்‌ பரிதாபத்திற்குரிய கிறீஸ்‌ 
தவர்களின்‌ கைவிடப்பட்ட நிலையைப்‌ பற்றி அதில்‌ புலம்பித்‌ தீர்த்த 
தோடு, இன்னும்‌ குறிப்பாக, அந்த அத்துமங்களின்‌ மீது கருணை 
காட்டும்படி அரசரிடம்‌ வேண்டிக்கொள்ளுமாறு, அவரைக்‌ 
கேட்டுக்கொண்டார்‌. ஏனெனில்‌, “அரசரின்‌ உத்தரவு போதுமான 


94 


தாக இருக்கும்‌” என்று அவர்‌ அதில்‌ கூறுகிறார்‌. 
இவ்வாறு ஆப்ரிக்காவின்‌ கடற்கரைகளிலிருந்து சவேரியாரை 


யும்‌, டிசோசாவையும்‌ சுமந்துகொண்டு புறப்பட்ட கப்பல்‌ அரபிக்‌ 
கடலைக்‌ கடந்து, இறுதியாக கோவாவை வந்தடைந்தது. அவர்கள்‌ 
1542, மே 6 அன்று கரையிறங்கினார்கள்‌. இது கீழ்த்திசைக்‌ கிறீஸ்தவ 
நாட்குறிப்பேடுகளில்‌ மிகவும்‌ முக்கியமான ஒரு நாளாகப்‌ பார்க்கப்‌ 
படுகிறது. மொசாம்பிக்கில்‌ தங்கியிருந்த காலத்தையும்‌ சேர்த்து, 
அவர்கள்‌ போர்ச்சுக்கலிலிருந்து புறப்பட்டு, பதின்மூன்று மாதங்கள்‌ 
ஆகியிருந்தது. கிழக்கிந்தியாவின்‌ பரந்து விரிந்த பிரதேசங்களில்‌ 
தம்முடைய மகா பரிசுத்த திருநாமம்‌ பரப்பப்படுவதற்குப்‌ போர்ச்சுக்‌ 
கீசுய நாட்டைத்‌ தேர்ந்துகொள்ள எல்லாம்‌ வல்ல சர்வேசுரன்‌ சித்தங்‌ 
கொண்டார்‌. இதற்கான ஒரு முக்கியமான குறிப்பு, அல்போன்ஸ்‌ 
அல்பியுகர்க்‌ என்பவருக்குத்‌ தந்தருளப்பட்டது. தம்முடைய அரச 
கப்பற்படைக்குத்‌ தலைவராக இருந்த அவர்‌, இந்தியக்‌ கடற்கரைகள்‌ 
தம்‌ பார்வையில்‌ படுவதற்குச்‌ சற்று முன்‌ வரை புதிய நாடுகளைத்‌ 
தேடிக்கொண்டிருந்தார்‌. அச்சமயத்தில்‌, மேற்குத்‌ திசையில்‌, ஆகாயத்‌ 
தில்‌ ஒரு பிரகாசமான சிலுவையை அவர்‌ கண்டார்‌. ஆழ்ந்த செந்நிறத்‌ 
தில்‌ தோன்றிய அந்தச்‌ சிலுவை கான்ஸ்டன்டைன்‌ பேரரசர்‌ கண்ட 
சிலுவைக்கு ஒப்பாயிருந்தது. அதைக்‌ கண்டதும்‌, பக்தியுள்ளவரான 
கப்பற்படைத்‌ தலைவரும்‌, அவருடைய படைகளைச்‌ சேர்ந்தவர்‌ 
களும்‌ மகிழ்ச்சியால்‌ அழுதபடி சாஷ்டாங்கமாக விழுந்தார்கள்‌. 
அதன்பின்‌, பீரங்கிகள்‌ முழங்கவும்‌, முரசுகள்‌ ஒலிக்கவும்‌ அவர்‌ ஆணை 
யிட்டார்‌. ஏனெனில்‌ இம்முறையில்‌ காட்டுமிராண்டிகளின்‌ இராச்‌ 
சியங்களுக்கு இரட்சணியத்தின்‌ புனித அடையாளத்தைச்‌ சுமந்து 
செல்லும்படி அவருக்கு அழைப்பு விடுத்த பரலோகத்தின்‌ அழைப்‌ 
புக்குப்‌ பதிலளிப்பவராக அவர்‌ தோன்றினார்‌. 


இந்தச்‌ சமயத்தில்‌ கோவா இந்திய நகரங்களின்‌ அரசியாக 
இருந்தது. அது அதிமேற்றிராணியாருக்கும்‌, வைஸ்ராய்க்கும்‌ ஆசன 
மாக இருந்தது. அல்பியூகர்க்‌ வந்து) அதைப்‌ போர்ச்சுக்கலின்‌ 
ஆஅதிக்கத்திற்குள்‌ கொண்டு வருவதற்கு நாற்பது வருடங்களுக்கு முன்‌ 
இந்நகரம்‌ மூர்‌ இனத்தாரால்‌ கட்டப்பட்டது. அச்சமயத்தில்‌, தாம்‌ 


95 


இந்தியாவுக்குச்‌ சுமந்து வந்ததும்‌, இன்னும்‌ தொலைவாக, சீனாவின்‌ 
எல்லைகளுக்கும்‌ கூட தாம்‌ கொண்டு போய்ச்‌ சேர்த்ததுமான 
கிறீஸ்துநாதரின்‌ மீதான விசுவாசம்‌ மீண்டும்‌ உயிரூட்டப்படுவது 
தொடர்பாக, அப்போஸ்தலரான அர்ச்‌. தோமையார்‌ உரைத்த 
பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்ற கடவுள்‌ விருப்பம்‌ 
கொண்டார்‌. அப்போஸ்தலரின்‌ இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ கோரமண்டல்‌ 
பெருநகரமாகிய மெலியாப்போரின்‌ மதில்களிலிருந்து சற்றுத்‌ 
தொலைவில்‌ நாட்டப்பட்டிருந்த ஒரு கற்றூணில்‌, நாட்டிற்கு 
அன்னியமான ஒரு மொழியில்‌ பொறிக்கப்பட்டிருந்தது. அக்காலத்‌ 
தில்‌ சுமார்‌ நாற்பது மைல்‌ தொலைவிலிருந்த கடல்‌, இந்தத்‌ தூணின்‌ 
அடிப்பகுதியைக்‌ குளிப்பாட்டும்‌ அளவுக்கு முன்னேறி வரும்போது, 
தொலைவான நாடுகளிலிருந்து வெள்ளையர்கள்‌ இந்தியாவில்‌ 
வந்திறங்கி, (அப்போஸ்தலராயெ) தாம்‌ அதன்‌ ஆதிநிலையில்‌ அறிமுகப்‌ 
படுத்தி வைத்த கிறீஸ்தவ வேதத்தை மீண்டும்‌ ஸ்தாபிப்பார்கள்‌ என்று 
அது கூறியது. ஆனால்‌ அதற்குப்‌ பிந்தைய காலங்களில்‌, இந்தத்‌ தீர்க்க 
தரிசனம்‌ நிறைவேற வாய்ப்பேயில்லை என்று நம்பப்பட்டது. 
ஆயினும்‌, வாஸ்கோ ட காமா இந்தியாவில்‌ கால்‌ பதித்தபோது, கடல்‌ 
தூணை வந்தடைந்திருந்தது. படிப்படியாக, என்றாலும்‌, உறுதியான 
முறையில்‌ அது தனகுக்ரிய வழியை ஏற்படுத்தி வந்திருந்தது. அர்ச்‌. 
தோமையாரின்‌ தீர்க்கதரிசனத்திற்கு ஒரு பொருத்தமான விளக்கமாக, 
பிரசித்தி பெற்ற இரக்கத்தின்‌ சபைப்‌ பதிவேடுகளிலிருந்து எடுக்கப்‌ 
பட்ட பின்வரும்‌ பகுதியை நாம்‌ இங்கே சேர்க்கிறோம்‌: 


“வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்குப்‌ பயணம்‌ செய்தபோது, 
அவர்தம்‌ பாவசங்கீர்த்தன குருவாக, இரக்கத்தின்‌ சபையைச்‌ சேர்ந்த 
வணக்கத்திற்குரிய சகோதரர்‌ கோவில்லான்‌ பீற்றரைத்‌ தம்முடன்‌ 
அழைத்துச்‌ சென்றார்‌. இவர்‌ சேசு சபை பிறப்பதற்கு நாற்பது வருடங்‌ 
களுக்கு முன்‌, 1497, ஜூலை 7 அன்று காட்டுமிராண்டிகளால்‌ 
படுகொலை செய்யப்பட்டார்‌. தமது மரண நேரத்தில்‌, பின்வரும்‌ 
ஆணித்தரமான வார்த்தைகளை அவர்‌ கூறினார்‌: 

கடவுளின்‌ பரிசுத்த திருச்சபையில்‌ ஒரு புதிய சபை விரைவில்‌ 
எழும்‌; அது சேசுநாதரின்‌ திருப்பெயரைக்‌ கொண்டிருக்கும்‌; அதன்‌ 
முதல்‌ தந்தையரில்‌ ஒருவர்‌, இஸ்பிரீத்துசாந்துவானவரால்‌ வழிநடத்‌ 

96 


தப்பட்டு, கிழக்கிந்தியாவின்‌ மிகத்‌ தொலைவான எல்லைகளுக்குள்‌ 
ஊடுருவிச்‌ செல்வார்‌, அவர்‌ தேவ வார்த்தையைப்‌ போதிப்பதன்‌ 
மூலம்‌, அது சேசுக்கிறீஸ்துநாதரின்‌ விசுவாசத்தைத்‌ தழுவிக்‌ 
கொள்ளும்‌. ” 

அர்ச்‌. தோமையாரின்‌ தீர்க்கதரிசனத்தின்படி, ஐரோப்பியர்கள்‌ 
வந்து சேர்ந்தபோது, இந்தியாவில்‌ கிறீஸ்தவம்‌ மீண்டும்‌ உயிர்பெறத்‌ 
தொடங்கியது. என்றாலும்‌, தொடக்க காலக்‌ குடியேற்றவாதிகளின்‌ 
முதல்‌ சிந்தனையிலிருந்து வேதப்‌ பரம்புதல்‌ வெகு தொலைவாக 
இருந்ததால்‌, பெரிய முன்னேற்றம்‌ எதுவும்‌ நிகழவில்லை. படிப்படி 
யாக நிகழ்ந்த முயற்சிகளும்‌, ஐரோப்பியார்களின்‌ இச்சை மிகுந்ததும்‌, 
கட்டுப்படுத்தப்படாததுமான நடத்தையால்‌ பெருமளவுக்கு 
அழிக்கப்பட்டன. அவர்களில்‌ பலர்‌ முடிந்த வரை தங்களை வளப்‌ 
படுத்திக்கொண்டு, அதன்பின்‌ தங்கள்‌ சொந்த நாடுகளுக்குத்‌ திரும்பு 
வதத்‌ தவிர வேறு எந்த நோக்கமும்‌ இன்றியே ஐரோப்பாவிலிருந்து 


இந்தியாவுக்கு ஆபத்தான, நீண்ட பயணங்களை மேற்கொண்டனர்‌. 


தங்கள்‌ இலக்கை எட்டும்‌ பேராசையில்‌, தாங்கள்‌ பயன்படுத்திய 
வழிமுறைகளைப்‌ பற்றி அவர்கள்‌ பெரிய அளவில்‌ மனவுறுத்தல்‌ 
எதுவும்‌ கொள்ளவில்லை. உள்நாட்டினரை அவர்கள்‌ கொள்ளை 
யடித்தார்கள்‌; இதன்‌ காரணமாக தங்களை ஓடுக்கியவார்களை 
இந்தியப்‌ பழங்குடியினர்‌ எந்த அளவுக்கு வெறுத்தார்களோ, அதே 
அளவுக்கு அவர்களுடைய பரிசுத்த வேதமாகிய கிறீஸ்தவத்தையும்‌ 
அவர்கள்‌ வெறுத்தார்கள்‌. 

இந்த ஐரோப்பியரா்களுக்கு ஆசியாவில்‌ கிடைத்த செல்வமும்‌, 
அதனால்‌ வந்த சுகமான வாழ்வும்‌ எந்த அளவுக்கு அவர்களுடைய 
கிறீஸ்தவ வாழ்வை நாசமாக்கியிருந்தன என்றால்‌, அவர்கள்‌ ஏறக்‌ 
குறைய அஞ்ஞானிகளைப்‌ போலத்தான்‌ வாழ்ந்தார்கள்‌. கிறீஸ்தவ 
நெறிமுறைகளைப்‌ பற்றி அவர்கள்‌ பெரிதாக அலட்டிக்கொள்ள 
வில்லை. கிறீஸ்துநாதரின்‌ சிலுவையைப்‌ பற்றியும்‌, சுய ஒறுத்தல்‌, நீதி, 
பரலோகக்‌ காரியங்களில்‌ நாட்டம்‌ ஆகியவை பற்றியும்‌ போதிப்பது 
பயனற்றதாக இருந்தது. அவர்களில்‌ பெரும்பாலானவர்களின்‌ 
வாழ்க்கை முறை ஒரு சில நல்ல கிறீஸ்தவார்களின்‌ போதனைக்கு 
மிகவும்‌ அச்சத்திற்குரிய விதத்தில்‌ முரண்பட்டிருந்தது. 1542-ஆம்‌ 

97 


ஆண்டில்‌ போர்ச்சுக்கீசிய குடியேற்றவாதிகளின்‌ ஒழுக்கக்‌ கேடு 
பற்றிய மிகுந்த அச்சமூட்டும்‌ விவரங்கள்‌ போர்ச்சுக்கீசிய அரசர்‌ 
மூன்றாம்‌ ஜானுக்கு எழுதி அனுப்பப்பட்டன. அவை சீர்திருத்தத்‌ 
திற்கான ஏதாவது ஒரு பலனுள்ள முயற்சிக்கான விண்ணப்பமாக 
இருந்தன. கிறீஸ்தவ மாசற்றதனம்‌ கிறீஸ்தவர்களால்‌ முகம்மதியர்‌ 
களிடையே அறிமுகப்படுத்தப்படுவதற்குப்‌ பதிலாக, முகம்மதியத்‌ 
தீமைகள்‌ கிறீஸ்தவர்களிடையே வெகுவாகப்‌ பரவியிருந்தன. 
மொத்தத்தில்‌, இந்தியாவிலிருந்த ஐரோப்பியக்‌ கிறீஸ்தவ சமூகம்‌ 
“கெட்டுக்‌ குட்டிச்சுவராகிப்‌ போயிருந்தது. 

அவற்றைப்‌ பற்றி இங்கே விலாவாரியாக விளக்கிக்கொண்டி ரப்‌ 
பது அவசியமில்லை. சவேரியார்‌ கோவாவுக்கு வந்து சேர்ந்தபோது, 
அவருக்கு முன்‌ இருந்த கடுமையான வேலை என்னவென்று காட்ட 
இது வரை நாம்‌ சொன்னதே போதுமானது. ஆனாலும்‌ அவர்‌ இங்கே 
வந்து நான்கு மாதங்கள்‌ அவதற்குள்‌ மிகவும்‌ ஆச்சரியத்திற்குரிய 
மாற்றங்கள்‌ உணரப்பட்டன. 

புற ஜாதியாரைப்‌ பொறுத்த வரை அவர்களுடைய தூர்க்‌ 
குணங்கள்‌ மிகவும்‌ கீழ்த்தரமானவையாக இருந்தன. எந்த மதத்தை 
யும்‌, எந்தத்‌ தெய்வத்தையும்‌ ஏற்றுக்கொள்ளாதவர்களிடம்தான்‌ 
குற்றம்‌ மிகக்‌ குறைவாக இருந்தது! ஏனெனில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
நாத்திகத்தின்‌ காரணமாக, ஒழுக்கக்‌ கேட்டின்‌ மிக அருவருப்பான 
செயல்களில்‌ பசாசை ஆராதிக்கவில்லை, அல்லது தங்களையோ 
மற்றவர்களையோ அவனுக்கு நரபலிகளாகச்‌ செலுத்தவுமில்லை. 
அஞ்ஞானிகளில்‌ பலர்‌ தங்கள்‌ விக்ரெகங்களுக்குப்‌ பலி கொடுக்கும்‌ 
விதமாகத்‌ தங்களை அல்லது மற்றவர்களைக்‌ கூரிய ஆயுதங்களால்‌ 
துண்டு துண்டாகக்‌ கிழித்தார்கள்‌; மற்றவர்கள்‌ ஒரு நாளைக்கு ஒரு 
புது தெய்வத்தைக்‌ கண்டுபிடித்தார்கள்‌, சிலர்‌ காலையில்‌ தங்கள்‌ 
கண்களில்‌ பட்ட முதல்‌ சிருஷ்டியை அந்த நாளின்‌ தெய்வமாக 
வழிபட்டார்கள்‌; உதாரணமாக, நாய்‌, பன்றி, பாம்பு அல்லது பகுத்‌ 
தறிவற்ற வேறு எந்த ஒரு உயிரும்‌ அவர்களுக்கு ஒரு நாள்‌ தெய்வ 
மாயிற்று. அவர்களில்‌ பல பிரிவுகள்‌ இருந்தன. ஒவ்வொரு பிரிவும்‌ 
ஒவ்வொரு விதமான நம்பிக்கை அல்லது வழிபாட்டையும்‌, 
வேறுபட்ட இச்சைக்குரிய பழக்க வழக்கங்களையும்‌ கொண்டிருந்‌ 


98 


தன. இந்த இச்சைக்குரிய காரியங்கள்‌ எல்லா இடங்களிலும்‌ எந்த 
வரைமுறையுமின்றி செயல்படுத்தப்பட்டன. 


ஆத்துமங்கள்‌ கூடு விட்டுக்‌ கூடு பாய்வது என்பது பொதுப்பபை 

யாக நம்பப்பட்டது. ஒரு சிறு பூச்சியைக்‌ கொல்வது ஒரு மனிதனைக்‌ 
கொல்லும்‌ குற்றத்திற்கு இணையானது அல்லது அதை விடப்‌ பெரியது 
என்று ஒரு பிரிவு உறுதியாக நம்பியது. ஏனெனில்‌ அவர்களில்‌ 
சிலரைப்‌ பொறுத்த வரை ஒரு மனிதனைக்‌ கொல்வது (குறிப்பாக, 
மேற்குடி யைச்‌ சேர்ந்த ஒருவன்‌ தாழ்ந்த சாதியைச்‌ சேர்ந்த ஒருவனைக்‌ 
கொல்லும்போது), ஒரு பூச்சியைக்‌ கொல்லும்போது, நாம்‌ உணரக்‌ 
கூடி ய மன உறுத்தலைக்‌ கூட அவர்களுக்குத்‌ தரவில்லை. 


அவர்கள்‌ தங்கள்‌ சொந்தப்‌ பிள்ளைகளை அற்பமான விலைக்கும்‌ 


கூட அடிமைகளாக விற்றார்கள்‌; போரில்‌ சிறைப்பட்டவர்கள்‌ 


கொல்லப்பட்டு, அவர்களுடைய மாம்சம்‌ உண்ணப்படும்‌ பழக்கம்‌ 
சில இடங்களில்‌ இருந்தது. பெண்கள்‌ இறந்த தங்கள்‌ கணவர்களோடு 
உடன்கட்டை ஏற்றப்பட்டார்கள்‌, அல்லது உயிரோடு புதைக்கப்‌ 


பட்டார்கள்‌. மரித்தோரைத்‌ தொடர்பு கொள்ளுதல்‌, பில்லி சூனியம்‌ 
போன்றவை மேலோங்கியிருந்தன. 


இருந்தாலும்‌, கிறீஸ்தவம்‌ எதிர்த்து நிற்க வேண்டிய காரியங்‌ 
களின்‌ மிகச்‌ சிறியதொரு பகுதியைப்‌ பற்றித்தான்‌ இது வரை நாம்‌ 
விளக்கியிருக்கிறோம்‌. சாராசீனியர்கள்‌ இன்னும்‌ மோசமானவர்‌ 
களாக இருந்தார்கள்‌. இவர்கள்‌ செல்வ வளத்திலும்‌, எண்ணிக்கை 
யிலும்‌ மிகுந்த பலம்‌ பெற்று விளங்கினார்கள்‌. இதன்‌ காரணமாக, 
உண்மையில்‌ அவர்கள்தான்‌ நாட்டை ஆண்டார்கள்‌. மிகச்‌ செழிப்‌ 
பான மாகாணங்கள்‌ அவர்கள்‌ வசம்‌ இருந்தன. அவர்கள்‌ உள்நாட்டு 
அரசர்களுடன்‌ திருமண உறவுகளை ஏற்படுத்திக்கொண்ட, அவர்‌ 
களுடைய கூட்டாளிகளாக ஆயினர்‌, குர்ரானை ஏற்றுக்கொள்ள 
இவர்கள்‌ அவர்களை வற்புறுத்தினார்கள்‌. போர்ச்சுக்கீசியார்கள்‌ 
அவர்களுடைய உடைமைகளில்‌ பலவற்றை அவர்களிடமிருந்து 
அபகரித்துக்கொண்டார்கள்‌. அவர்களுடைய இழப்பின்‌ அளவைப்‌ 
பொறுத்து, கிறீஸ்தவத்தின்மீது அவர்கள்‌ கொண்ட வெறுப்பும்‌ இரு 


மடங்கானது. அவர்கள்‌ எவ்வளவு கடுமையாக விசுவாசப்‌ பரம்பு 


99 


தலை எதிர்த்து நின்றார்கள்‌ என்பதைப்‌ புரிந்துகொள்வது கடினம்‌. 
இந்திய யூதர்கள்‌ எந்த அளவுக்குக்‌ கிறீஸ்தவத்தைப்‌ பகைத்தார்களோ, 
அதே அளவுக்கு இவர்களும்‌ அதைப்‌ பகைத்தார்கள்‌. யூதர்களும்‌ 
அப்போது இந்தியாவில்‌ பலம்‌ பெற்று விளங்கினார்கள்‌. எந்த 
அளவுக்கென்றால்‌, உண்மையில்‌ கொச்சியின்‌ அரசர்‌ தம்‌ குடிகளில்‌ 
புற ஜாதியாரை விட யூதர்கள்‌ அதிகமாக இருந்ததன்‌ காரணமாக, 
எபிரேயர்களின்‌ அரசர்‌ என்றும்‌ அழைக்கப்பட்டார்‌. 

அர்ச்‌. இராயப்பர்‌ உரோமைக்குள்‌ நுழைந்ததை விவரிக்க அர்ச்‌. 
பெரிய சிங்கராயர்‌ பயன்படுத்திய வார்த்தைகளை இங்கு பயன்‌ 
படுத்துவதானால்‌, “இந்தக்‌ கொடிய காட்டு மிருகங்களின்‌ குகைக்‌ 
குள்தான்‌ பிரான்சிஸ்‌ சவேரியார்‌ நுழைந்தார்‌; ” அவரை அங்கு 
இட்டுச்சென்ற அவரது ஆத்துமத்தின்‌ வெல்லப்படாத பலம்‌ எப்பேர்ப்‌ 


பட்டதாக இருந்தது என்றால்‌, பெருநகரத்தின்‌ கிறீஸ்தவர்களிடையே 
பக்தியைப்‌ புதுப்பிப்பதும்‌ கூட மனித பலத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு 
பணியாகவே இருந்திருக்கும்‌, ஆனால்‌ அவர்‌ இதை வெற்றிகரமாகச்‌ 
செய்தது மட்டுமின்றி, விக்ரெகங்களை வழிபட்டுக்கொண்டிருந்த 
மக்கள்‌ கூட்டங்களில்‌ அவர்‌ சுவிசேஷே அறிவை விதைத்து, அதை 
அவர்கள்‌ தங்கள்‌ வாழ்வில்‌ அனுசரிக்கச்‌ செய்வதிலும்‌ வெற்றி பெற்‌ 
றார்‌. உலகின்‌ இந்தப்‌ பகுதியின்‌ அப்போஸ்தலராக அவர்‌ நியமித்‌ 
திருந்த கடவுள்‌ அவர்‌ வழியாகச்‌ செய்த ஒரு பெரும்‌ புதுமை, அவார்‌ 
மிக எளிதாக மக்களின்‌ வணக்கத்திற்குரியவராக ஆனது ஆகும்‌. 
அடுத்தடுத்து நிகழந்த மனதை மயக்கக்‌ கூடிய அற்புதமான அவரது 
புதுமைகள்‌ மக்களின்‌ இந்த வணக்கத்தை மேலும்‌ மேலும்‌ உறுதிப்‌ 
படுத்தின. இவை அவருக்கு இயற்கையின்‌ கடவுள்‌ என்னும்‌ பெயரை 
யும்‌ பெற்றுத்‌ தந்தன. அவருடைய விருப்பங்களுக்கு மட்டுமே கீழ்ப்‌ 
பட்டவையாயிருந்தவையும்‌, வெறும்‌ மனித வல்லமைக்கு வெகுவாக 
மேற்பட்டிருந்தவையுமான அவருடைய கடும்‌ உழைப்புகளும்‌, 
அவற்றோடு இணைந்த அவருடைய வீரியமுள்ள பிறார்சிநேகமும்‌, 
முன்மாதிரிகையான வாழ்வும்‌, அவருடைய புதுமைகளைப்‌ 
போலவே மக்கள்‌ கண்டு பிரமிப்படையச்‌ செய்யக்கூடி யவையாக 
இருந்தன. இவை, அவர்‌ மனந்திருப்பிய பெருந்திரளான 
ஆத்துமங்களை அவர்களுடைய வம்சாவளியான மூடநம்பிக்கை 


100 


களிலிருந்தும்‌, அவர்களுடைய சொந்தத்‌ துர்க்குணங்களிலிருந்தும்‌ 
அவர்களை விடுவிக்க அவர்‌ செய்த மிகக்‌ கடுமையான முயற்சிகளில்‌ 
அவருக்கு வெற்றியைத்‌ தேடித்‌ தந்தன. 

தாம்‌ கோவாவுக்கு வந்து சேர்ந்தபோது, சவேரியார்‌ மருத்துவ 
மனைக்குச்‌ சென்று தங்கினார்‌. அங்கே, அவர்‌ பிச்சைக்காரார்களிடையே 
தம்மை ஓர்‌ ஏழையாக ஆக்கிக்கொண்டது மட்டுமல்ல, மாறாக, 
அவர்‌ மருத்துவமனையில்‌ தங்கியிருந்த நோயாளிகளின்‌ ஞான, சரீரத்‌ 
தேவைகளை நிறைவேற்றத்‌ தம்மை அர்ப்பணித்துக்கொண்ட ஓர்‌ 
அடிமையாகவும்‌ தம்மை ஆக்கிக்கொண்டார்‌. 


ஆத்துமங்களுக்காக உழைக்கத்‌ தொடங்குவதற்கு முன்‌, அவர்‌ 
அதிமேற்றிராணியாரிடம்‌ சென்று, அவருடைய பாதங்களில்‌ 
விழுந்து, பாப்பரசரின்‌ சுருக்க ஆணை மடல்களை அவரிடம்‌ சமர்ப்‌ 
பித்து, பரிசுத்த பாப்பரசரும்‌, போர்ச்சுக்கலின்‌ அரசரும்‌ இந்தப்‌ பகுதி 
களுக்குத்‌ தம்மை அனுப்ப அவர்களைத்‌ தூண்டிய காரணங்களை 
அவருக்கு விளக்கிக்‌ கூறினார்‌. அவர்‌ அதிமேற்றிராணியாரின்‌ 
கரங்களில்‌ தம்மை முழுமையாகக்‌ கையளித்து, அவருடைய விருப்பப்‌ 
படி மட்டுமே அப்போஸ்தலிக்கப்‌ பிரதிநிதிக்குரிய தமது அதிகாரத்‌ 
தைத்‌ தாம்‌ பயன்படுத்த இருப்பதாக அவருக்கு வாக்களித்தார்‌. 
இம்முறையில்‌, எந்தப்‌ பதவியை வகிப்பவர்களாக இருந்தாலும்‌, திருச்‌ 
சபையின்‌ அதிகாரிகளுக்குத்‌ தம்மைக்‌ கழ்ப்படுத்திக்கொள்வது 
அவருடைய மீறப்படாத வழக்கமாகவே எப்போதும்‌ இருந்து வந்தது. 
இது அவருடைய தாழ்ச்சியின்‌ விளைவாக இருந்தது. நமக்குக்‌ கீழ்‌ 
உள்ளவர்களிடம்‌ நாம்‌ காட்டும்‌ தயவில்தான்‌ கடவுளின்‌ காரியங்கள்‌ 
பெரும்பாலும்‌ வளர்ச்சியடைகின்றன என்ற அவருடைய உறுதிப்‌ 
பாடும்‌ இதற்குக்‌ காரணமாக இருந்தது. உண்மையில்‌, அர்ச்‌. 
இஞ்ஞாசியார்‌ தம்மைப்‌ பின்சென்றவர்களிடம்‌ அடிக்கடி கூறிய ஒரு 
வாக்கியம்‌ சரியானதாகவே இருக்கிறது: ஆணவமும்‌, அதிகாரமும்‌ 
எதையும்‌ சாதிக்காத இடத்தில்‌, தாழ்ச்சியும்‌, அடக்கவொடுக்கமும்‌ 
அடிக்கடி. வெற்றி பெறுகின்றன என்று அவர்‌ கூறுவார்‌. ஏனெனில்‌, 
ஆணவமும்‌, அதிகாரமும்‌ போட்டிகளையும்‌, சண்டைகளையும்‌ 
தூண்டும்‌ அதே வேளையில்‌, தாழ்ச்சியும்‌, அடக்கவொடுக்கமும்‌ 
ஒருவனை அவனுடைய மேலதிகாரிகளோடு ஒன்றிணைக்கின்றன. 


101 


பிரான்சிஸ்கன்‌ சபையைச்‌ சேர்ந்த துறவியாகிய ஜான்‌ அல்பியூகர்க்‌ 
என்பவர்‌ இந்தச்‌ சமயத்தில்‌ கோவாவின்‌ அதிமேற்றிராணியாராக 
இருந்தார்‌. இவர்‌ புண்ணியங்களில்‌ சிறந்தவர்‌; அகவே, தேவ 
ஊழியத்தில்‌ மிகுந்த ஆர்வமுள்ள அவருடையவும்‌, சவேரியாருடை 
யவும்‌ ஆத்துமங்கள்‌ பரிசுத்த நட்புறவின்‌ கட்டுகளில்‌ உடனே 
ஒன்றோடொன்று பின்னிக்கொண்டதிலும்‌, ஒன்றின்மீது ஒன்று 
பரஸ்பர மரியாதையை உணர்ந்ததிலும்‌ ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. 

அதிமேற்றிராணியார்‌ உடனே கடவுளின்‌ மனிதரை எழுப்பி 
நிறுத்தி விட்டு, சுரக்க ஆணைமடல்களைப்‌ பார்வையிட்டபின்‌ 
அவற்றைப்‌ புனிதரிடம்‌ திருப்பித்‌ தந்தார்‌. பரிசுத்த பீடத்தால்‌ 
வழங்கப்பட்ட எல்லா அதிகாரத்தையும்‌ சவேரியார்‌ பயன்படுத்துவது 
பற்றி முழுத்‌ திருப்தியை வெளிப்படுத்திய அதிமேற்றிராணியார்‌, 
புனிதர்‌ செய்யும்‌ எதையும்‌ தம்மால்‌ முடிந்த வரை ஆதரிப்பதாக 
அவருக்கு வாக்களித்தார்‌. 


சவேரியார்‌ உடனே பின்வரும்‌ திட்டப்படி தம்‌ வேலையைத்‌ 
தொடங்கினார்‌: இரவில்‌ மூன்று மணி நேர உறக்கம்‌, அசாதாரணத்‌ 
தேவை இருந்தால்‌ மட்டும்‌ நான்கு மணி நேரம்‌, இரவு மனித ஓய்விற்‌ 
காகத்‌ தரப்பட்டுள்ளது, என்றாலும்‌ இடைஞ்சல்கள்‌ ஏதுமின்றி ஓய்வு 
கொள்வது சாத்தியமில்லை. ஏனெனில்‌ அவர்‌ யாராவது ஒரு 
நோயாளியின்‌ திடீர்‌ அழைப்பைக்‌ கவனிக்கும்படி அடிக்கடி 
எழுந்தார்‌. மொசாம்பிக்கில்‌ நடந்ததுபோலவே, இங்கும்‌ அவர்‌ 
யாராவது உயிருக்கு ஆபத்தான முறையில்‌ நோயுற்றிருக்கிற ஒருவரது 
படுக்கையில்‌ கால்மாட்டில்‌ படுத்துக்கொள்வார்‌, இதன்‌ மூலம்‌, தாம்‌ 
அழைக்கப்பட்டால்‌, உடனே உதவி செய்யலாம்‌ என்று அவர்‌ 
நினைத்தார்‌. இரவின்‌ எஞ்சிய நேரம்‌ ஜெபத்திற்கு ஒதுக்கப்பட்டது. 
என்றாலும்‌, உண்மையில்‌ முந்திய நாளின்‌ பரிசுத்த செயல்பாடுகள்‌ 


ஒரு தொடர்ச்சியான ஜெபமாகவே இருந்தன. ஆன்மாக்களின்‌ 
நன்மைக்காக அவர்‌ செய்தவையும்‌, மிக அரிதாகவே தடைபட்ட 
அல்லது ஒருபோதும்‌ தடைபடாதவையுமான அவருடைய வேலைகள்‌ 
எந்த விதத்திலும்‌ கடவுளிடமிருந்து அவருடைய மனதையும்‌ 
இருதயத்தையும்‌ விலக்கி விடவில்லை. விடியற்காலையில்‌ அவர்‌ தம்‌ 
சொந்த மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டு, ஊருக்கு வெளியே 


102 


இருந்த குஷ்டரோகிகளுக்கான மருத்துவமனைக்குச்‌ சென்றார்‌. 
அங்கே அவர்‌ நோயாளிகளை ஒவ்வொருவராகச்‌ சந்தித்து, கனிவுள்ள 
பிறார்சிநேகத்தின்‌ வெளிப்பாடுகளைக்‌ கொண்டு அவர்களைத்‌ 
தேற்றினார்‌. அவர்களுக்குப்‌ பணிவிடைகள்‌ செய்தார்‌, தம்மிடம்‌ 
மிகத்‌ தாராளமாக இருந்த போர்ச்சுக்கீசியாகளிடமிருந்து தாம்‌ 
பெற்ற தானங்களைக்‌ கொண்டு அவர்களுடைய தேவைகளைத்‌ 
தீர்த்தார்‌ அவர்களிடம்‌ பாவசங்கீர்த்தனம்‌ கேட்டார்‌; அதன்பின்‌ 
அவர்கள்‌ அனைவரையும்‌ ஒன்றுகூட்டி, அவர்கள்‌ மிகுந்த ஆறுதல்‌ 
அடையும்படி நித்திய காரியங்களைப்‌ பற்றி ஒரு பொருத்தமான 
பிரசங்கம்‌ ஒன்றை நிகழ்த்தினார்‌. 

திருநாட்களில்‌ அவர்‌ இந்த மருத்துவமனையில்‌ பூசை வைத்து, 
தம்‌ சொந்தக்‌ கரத்தால்‌ குஷ்டரோகிகளுக்குத்‌ திவ்ய நன்மை வழங்கி 
னார்‌. இதற்குப்‌ பிறகு, அவர்‌ நகரத்திற்குத்‌ திரும்பி வந்து, அங்கே 
போர்ச்சுக்கசியா்களுக்குப்‌ போதித்தார்‌. அவருடைய பிரசங்கங்‌ 
களின்‌ இயல்பும்‌, மிகவும்‌ ஒழுக்கங்கெட்டுப்‌ போயிருந்த அந்த 
மக்களின்‌ தேவைகளுக்குப்‌ பொருத்தமான விதத்தில்‌ அந்தப்‌ பிரசங்‌ 
கங்களை அவர்‌ மாற்றியமைத்துக்கொண்டதும்‌, அவர்களைக்‌ 
கையாளுவதில்‌ அவர்‌ காட்டிய பக்தியார்வமும்‌, மிக அற்புதமான 
பலன்களைத்‌ தந்தன, 


விரைவில்‌ பலர்‌ அற்புதமான முறையில்‌ தங்களைத்‌ திருத்திக்‌ 
கொள்ளத்‌ தொடங்கினார்கள்‌. அவருடைய வருகைக்கு முன்‌ ஒரு 
சிலர்‌ மட்டுமே பாவசங்கீர்த்தனம்‌, அதுவும்‌ வருடத்திற்கு ஒரு முறை 
மட்டும்‌ செய்பவர்களாக இருந்திருக்க, இப்போதோ, மாதம்‌ ஒரு 
முறை பாவசங்கீர்த்தனம்‌ செய்யாதவர்கள்‌ மிகக்‌ குறைந்த எண்ணிக்‌ 
கையில்‌ இருந்தார்கள்‌; இது எந்த அளவுக்கு உண்மை என்றால்‌, 
புனிதர்‌, இந்தச்‌ சமயத்தில்‌ உரோமையில்‌ இருந்த தந்தையருக்குத்‌ 
தாம்‌ எழுதிய ஒரு கடிதத்தில்‌, தம்மைத்தாமே பத்துப்‌ பேராகப்‌ 
பெருக்கிக்கொண்டு, ஒரே சமயத்தில்‌ பத்து இடங்களில்‌ தம்மால்‌ 
இருக்க முடிந்தாலும்‌ கூட, பாவசங்கர்த்தனத்திற்காகத்‌ தம்மிடம்‌ 
வருபவர்கள்‌ அனைவரிடமும்‌ பாவசங்கர்த்தனம்‌ கேட்க தம்மால்‌ 


இயலாது என்று அவர்‌ கூறுகிறார்‌. மேலும்‌, எதிர்க்கப்பட முடியாத 
சுவிசேஷ சத்தியங்களை அவர்களுடைய இருதயங்களில்‌ பதியச்‌ 


103 


செய்ததுதான்‌ மக்களிடையே ஏற்பட்டுள்ள இந்த நல்ல மாற்றத்திற்கு 
முற்றிலும்‌ காரணம்‌ என்றும்‌ அவர்‌ எழுதுகிறார்‌. 

ஆனால்‌ அப்படி அவற்றை அவர்களது மனங்களில்‌ ஆணித்தர 
மான முறையில்‌ பதியச்‌ செய்தவரே தாம்தான்‌ என்பதை எழுத 
அவருடைய தாழ்ச்சி சம்மதிக்கவில்லை. நித்திய காரியங்கள்‌ பற்றிய 
அவருடைய சொந்த, இடைவிடாத தியானம்‌, எத்தகைய தெளி 
வோடு மிகுந்த அச்சத்திற்குரிய சத்தியங்களையும்‌ கூட விளக்கிச்‌ 
சொல்ல அவருக்கு உதவியது என்றால்‌, மிகவும்‌ மந்தத்‌ தன்மையுள்ள 
மனமும்‌ கூட அவற்றை எளிதாகப்‌ புரிந்துகொள்ள முடிந்தது. 
அதுதான்‌ இந்த மக்களின்‌ உண்மையான மனந்திரும்புதலுக்குக்‌ 
காரணமாக இருந்தது. அவர்கள்‌ தவறான, அசுத்தத்‌ தொடர்புகளை 
விலக்கினார்கள்‌, தாங்கள்‌ வட்டிக்குப்‌ பணம்‌ கொடுத்ததற்கான 
ஒப்பந்தச்‌ சீட்டுகளைக்‌ கிழித்துப்போட்டார்கள்‌, அநியாயமான 
முறையில்‌ மற்றவர்களிடமிருந்து அபகரித்துக்கொண்ட சொத்துக்‌ 
களைத்‌ திருப்பிக்‌ கொடுத்தார்கள்‌, அநியாயமான முறையில்‌ தாங்கள்‌ 
அடிமைப்படுத்தி வைத்திருந்த அடிமைகளை விடுவித்தார்கள்‌, 
நீண்ட கால மனஸ்தாபங்கள்‌ மன்னிக்கப்பட்டன, தீராப்‌ பகைகள்‌ 
விலக்கிக்கொள்ளப்பட்டன, பிறருடைய நற்பெயரைக்‌ கெடுத்த 


வார்கள்‌ அதைப்‌ பகிரங்கமாக நிலைநாட்டி னார்கள்‌, தாங்கள்‌ திருடிய 
சொத்துக்களைத்‌ திருப்பிக்கொடுத்தார்கள்‌. 

இன்னும்‌ ஏராளமான நன்மையான காரியங்களும்‌ செய்யப்‌ 
பட்டன. இதன்‌ காரணமாக, ஒரு சில மாதங்களிலேயே கோவா, 
தான்‌ முன்பு காணபப்பட்ட நிலையிலிருந்து எப்படி முற்றிலுமாக 
மாற்றமடைந்தது என்றால்‌, புற ஜாதியாரும்‌ கூட, இந்த மாற்றத்தை 
ஓர்‌ அற்புதம்‌ என்றே அழைத்தார்கள்‌. 

இது வரை புனிதர்‌ காலை நேரங்களில்‌ செய்த வேலைகளைப்‌ 
பற்றி மட்டுமே நாம்‌ விரிவாகப்‌ பார்த்தோம்‌. பகலின்‌ பிற்பகுதியில்‌, 
திருநாட்களின்போது, எல்லா நிலைகளையும்‌ சேர்ந்த மக்கள்‌ 
கூட்டங்கள்‌ மிகப்‌ பெரிய கோவில்களும்‌ கூட தங்களைக்‌ கொள்ள 
முடியாத அளவுக்கு தமது பிரசங்கங்களைக்‌ கேட்க ஒன்றுதிரண்டு 
வந்தபோதெல்லாம்‌, அவர்‌ விசுவாசத்தின்‌ அடையாளத்தை அவர்‌ 


104 


களுக்கு விளக்கிக்‌ கூறினார்‌. கூடி வந்தவர்களில்‌ பலர்‌ இந்தியர்களாக 
இருந்தார்கள்‌, இவர்கள்‌ தங்கள்‌ எஜமானர்களின்‌ மொழியை அரை 
குறையாகப்‌ பேசினார்கள்‌. ஆகவே, இந்தச்‌ சந்தர்ப்பங்களில்‌, 
அவர்கள்‌ தாம்‌ கூறுவதை நன்கு புரிந்துகொள்ளும்படியாக, அவர்‌ 
கரடுமுரடான போர்ச்சுக்கல்‌ பிரதேச மொழியைப்‌ பயன்படுத்தி 


னார்‌. 


வெற்று நாட்களின்‌ (161181 பவy5) பிற்பகல்களில்‌ அவர்‌ சிறைச்‌ 
சாலைகளைச்‌ சந்தித்து, தங்கள்‌ மனசாட்சியை எப்படிப்‌ பரிசோதித்து, 
அதைச்‌ சுத்திகரிக்க வேண்டுமென்று சிறைக்‌ கைதிகளுக்குப்‌ போதித்‌ 
தார்‌. அதன்பின்‌ அவர்களிடம்‌ பாவசங்கர்த்தனம்‌ கேட்டார்‌. சிறைச்‌ 
சாலையிலிருந்து வெளியே வந்தவுடன்‌, அவர்‌ தம்‌ கரத்தில்‌ ஒரு 
மணியுடன்‌ அவர்‌ நகரத்திற்குள்‌ சென்று, மக்கள்‌ அதிகம்‌ நடமாடும்‌ 
இடங்களிலும்‌, பொது மைதானங்களிலும்‌ ஓர்‌ உயரமான இடத்தில்‌ 
நின்றுகொண்டு, மணியடித்து, மக்களைக்‌ கூவியழைத்து, அவர்களது 
பிள்ளைகளும்‌ அடிமைகளும்‌ தாம்‌ தரும்‌ கிறீஸ்தவ போதக விளக்கத்‌ 
தைக்‌ கேட்கும்படி, கடவுளின்‌ அன்பிற்காகவும்‌, தங்கள்‌ மனச்சான்று 
களின்‌ பாதுகாப்பிற்காகவும்‌, அவர்களை அனுப்பும்படி அவர்களைக்‌ 
கேட்டுக்கொள்வார்‌. ஆனால்‌ அவர்‌ பிள்ளைகளும்‌, அடிமைகளும்‌ 
மட்டுமல்ல, மாறாக, தந்தையரும்‌, எஜமானர்களும்‌, தங்கள்‌ முழுக்‌ 
குடும்பங்களோடு வந்து, அவரைச்‌ சுற்றிலும்‌ ஒன்றுகூடி னார்கள்‌. 

இந்தப்‌ பொது இடங்களின்‌ போதனைகளுக்குப்‌ பிறகு, அவர்‌ 
இருநூறு அல்லது முன்னூறு குழந்தைகள்‌ தம்மைப்‌ பின்தொடர, 
ஏதாவது ஓர்‌ ஆலயத்திற்குச்‌ சென்று, அதைப்‌ பழுது பார்க்கும்‌ வேலை 
களில்‌ ஈடுபடுவார்‌. இந்தக்‌ குழந்தைகளுக்கு அங்கே அவர்‌ நம்‌ 
விசுவாசத்தின்‌ கொள்கைகளை விளக்கிக்‌ கூறுவார்‌, இந்தப்‌ போதனை 
களோடு சேர்த்து, நன்றாக வாழ்வதற்குரிய விதிமுறைகளையும்‌ அவர்‌ 
அவர்களுக்குக்‌ கற்றுக்கொடுப்பார்‌; மக்களுக்குப்‌ பரிச்சயமாகி 
விட்ட இந்த உரைகள்‌ வேறு எதையும்‌ விட, பொது நன்மைக்கு அதிக 
ஆதாயமுள்ளவையாக இருந்தன. ஏனெனில்‌, கோவாவில்‌ இருந்தது 
போல்‌, எங்கே குழந்தைப்‌ பருவமும்‌, இளம்‌ பருவமும்‌ மிக ஆழ்ந்த 
வேத அறியாமையில்‌ கழிக்கப்படுகின்றனவோ, அங்கே, ஒரு புதுமை 
நிகழாமல்‌ புண்ணியத்தில்‌ வளர்ச்சி பெற்ற மனிதர்கள்‌ இருக்கவே 


105 


இயலாது. தாய்ப்பாலுடன்‌ சேர்த்தே ஊட்டப்படும்‌ துர்க்குணங்கள்‌ 
பொதுவாக வயதாக ஆக பலப்படுகின்றன. 


இனி, சவேரியாரின்‌ வற்றாத பக்தியார்வம்‌ மற்றும்‌ பிறார்சிநேகத்‌ 
தின்கழ்‌, கோவாவைச்‌ சேர்ந்த சிறுவர்‌ சிறுமியர்‌ வேத அறிவிலும்‌, 
வேதக்‌ கடமைகளை அனுசரிப்பதிலும்‌ எந்த அளவுக்கு முன்னேற்றம்‌ 
கண்டார்கள்‌ என்றால்‌, தீயவர்களாகிய அவர்களுடைய பெற்றோர்‌ 
தங்கள்‌ குழந்தைகளின்‌ புண்ணியங்களின்‌ வழியாகவே மிகக்‌ கடுமை 
யாகக்‌ கண்டிக்கப்பட்டார்கள்‌. உண்மையில்‌, இந்தக்‌ குழந்தைகள்‌ 
தங்கள்‌ வயதுக்கும்‌ மீறிய சுதந்திரத்தோடும்‌, பக்தியார்வத்தோடும்‌ 
தங்கள்‌ பெற்றோரைக்‌ கண்டித்தார்கள்‌. அடிக்கடி, இதுபோன்ற 
சந்தர்ப்பங்களில்‌ வெட்கமும்‌, பாதிப்பும்‌ அடையும்‌ பெற்றோர்‌ அவர்‌ 


களுடைய குழந்தைகளால்‌ நம்‌ பரிசுத்தரிடம்‌ அழைத்து வரப்பட்டு, 
அவருடைய தூண்டுதலால்‌ தங்கள்‌ துர்க்குணங்களிலிருந்து விடுபடு 
வதற்காகப்‌ போராடத்‌ தொடங்கினார்கள்‌. தங்கள்‌ குழந்தைகளின்‌ 
நன்மாதிரிகையால்‌ பரிசுத்த ஜீவிய முறை தங்களுக்குக்‌ கற்பிக்கப்‌ 
படுவது பற்றித்‌ தாங்கள்‌ வெட்கப்படுவதாக அவர்கள்‌ அறிவித்‌ 
தார்கள்‌. 

நம்‌ புனிதரின்‌ பரிந்துரையின்படி, அதிமேற்றிராணியார்‌ கோவா 
வின்‌ எல்லாக்‌ கோவில்களிலும்‌ குழந்தைகளுக்கு வெளிப்படையாக 
ஞான உபதேசம்‌ கற்பிக்கப்பட வேண்டும்‌ என்னும்‌ ஓர்‌ உத்தரவை 
அமல்படுத்தினார்‌. இது இதற்கு முன்‌ ஒருபோதும்‌ செய்யப்பட்டிருக்‌ 
கவில்லை. இந்தப்‌ புதிய வழக்கம்‌ பொதுவிலும்‌, தனிப்பட்ட முறை 
யிலும்‌ மிகுந்த பயனளிப்பதாக இருந்தது. 

பயன்‌ மிகுந்த இந்த பக்தியார்வத்தின்‌ உழைப்புகளோடு, சவேரியார்‌ 
பாவிகளுடன்‌ நெருங்கிப்‌ பழகி, அவர்களோடு தனிப்பட்ட 
முறையில்‌ உரையாடும்‌ வழக்கத்தையும்‌ சேர்த்துக்கொண்டார்‌. 
அவரிடம்‌ வளைந்து கொடுக்காத அல்லது கடுமையான எதுவும்‌ 
இருக்கவில்லை. அதற்கு மாறாக, பிறர்‌, குறிப்பாக மிக மோசமாகக்‌ 
கறைபட்டிருந்த பாவிகள்‌, எளிதில்‌ நெருங்கிப்‌ பழகக்‌ கூடியவராக 
அவர்‌ இருந்தார்‌. இதில்‌ அவர்‌ பாசம்‌ மிகுந்தவளும்‌, அன்பில்‌ 
எப்போதும்‌ அதிகரிப்பவளும்‌, பிரியத்திற்குரிய தன்‌ குழந்தை துன்பப்‌ 


106 


படுவதைக்‌ கண்டு உள்ளம்‌ இளகுபவளுமான ஒரு தாயைப்‌ போல 
நடந்துகொண்டார்‌. பகிரங்கமாக ஒழுக்கங்கெட்டவர்கள்‌ என்று 
பெயரெடுத்தவர்களுடன்‌ அவர்‌ மரியாதையோடு உரையாடினார்‌, 
தாமே முன்வந்து அவர்களோடு ஒன்றாக உணவருந்தினார்‌, அவர்‌ 
களுடைய பாவங்களையும்‌, அவற்றின்‌ விளைவுகளையும்‌ பற்றி 
அறியாதவரைப்‌ போல நடந்துகொண்டார்‌. அந்த நடத்தையையும்‌, 
அதன்‌ விளைவுகளையும்‌ பற்றி ஆச்சரியத்திற்குரிய விவரங்களுடன்‌ 
நாம்‌ பிறகு பேசுவோம்‌. 


அவர்களுடைய நட்பைப்‌ பெறுவதும்‌, பாவிகளோடும்‌ பழகக்‌ 
கூடிய மனிதர்‌ என்று அவர்களால்‌ கருதப்படுவதும்‌ அவருக்கொன்றும்‌ 
சிறியதொரு அனுகூலமாக இருக்கவில்லை. ஏனெனில்‌, இந்த வகை 
யான ஒருவன்‌ மனந்திருப்பப்பட்ட போதெல்லாம்‌, அவர்‌ தன்‌ மீது 
பரிதாபப்படுவார்‌, தன்‌ நோய்களுக்குரிய மருந்துகளை அவரே 
தருவார்‌ என்ற உறுதியான நம்பிக்கையுடன்‌ அவன்‌ தன்‌ ஆத்துமத்தை 
சவேரியாரின்‌ கரங்களில்‌ ஒப்படைத்தான்‌. மேலும்‌, அவர்களுடைய 
ஆத்துமங்களின்‌ நலனில்‌ தமக்குள்ள அக்கறையை ஒரு நண்பரின்‌ 
சுதந்திரத்தோடு அவர்களிடம்‌ வெளிப்படுத்தவும்‌ இது அவருக்கு 
உதவியது. ஒருவரை மனந்திருப்ப உழைக்கும்போது, அவருடைய 
பிறர்சிநேகத்ம்‌ செயல்படும்‌ விதமும்‌, செயல்முறையும்‌ முற்றிலும்‌ 
சிறப்பான ஒன்றாக இருந்தது: தொடக்கத்தில்‌, சின்னஞ்சிறியதாக 
இருந்ததை (அதாவது, பலவீனத்தின்‌ காரணமாக, பாவத்தால்‌ நிறைந்‌ 
திருக்கிற ஆத்துமத்தை), அது ஒன்றும்‌ சின்னஞ்சிறியது அல்ல என்பது 
போல்‌ ஏற்றுக்கொள்வது எப்படியென்று அவர்‌ நன்றாக அறிந்திருந் 
தார்‌. தங்கள்‌ பாவசங்கர்த்தனத்திற்காகத்‌ தங்களைத்‌ தயாரிக்க எல்லா 
முயற்சிகளையும்‌ எடுப்பது அவர்களுடைய பாடு என்பது போல்‌, 
அல்லது தங்கள்‌ பாவங்களுக்காகக்‌ கடவுளுக்கு அவர்கள்‌ செலுத்த 
வேண்டியிருந்த தவக்‌ கடன்‌ முழுவதையும்‌ அவர்கள்தான்‌ செலுத்த 
வேண்டும்‌ என்பது போல்‌, அவர்‌ அவர்களுடைய போக்கில்‌ அவர்‌ 
களை ஒருபோதும்‌ விட்டு விடவில்லை. பெரும்பாலான சமயங்களில்‌ 
இந்த இரண்டு காரியங்களையும்‌ அவர்‌ தம்‌ பொறுப்பில்‌ துணிந்து 
ஏற்றுக்கொண்டார்‌! 


கோவாவில்‌ மட்டுமின்றி, இந்தியா முழுவதிலுமே, ஆத்துமங்‌ 
107 


களை ஜெயிக்க அவர்‌ பயன்படுத்திய ஆறுதலளிப்பவையும்‌, 
பலனுள்ளவையுமான வழிமுறைகளை நாம்‌ பிற்பாடு ஓர்‌ அத்தியாயத்‌ 
தில்‌ முழுமையாக அலசி ஆராய்வோம்‌. 


இவ்வாறு சவேரியார்‌ கோவாவுக்கு வந்து சேர்ந்த நாளிலிருந்து 
முதல்‌ ஆறு மாதங்களுக்குள்‌ அதன்‌ மக்களின்‌ வேத வாழ்வு மிக 
உன்னதமான மாற்றமடைந்திருக்க, ஒரு நகரத்தின்‌ ஒடுக்கமான 
எல்லைகளுக்கு அப்பாலிருந்து அவரை அழைத்து, அதிக விஸ்தார 
மானதும்‌, அஞ்ஞானிகளை மனந்திருப்ப வாய்ப்புள்ளதுமான 
மற்றொரு வேதபோதகக்‌ களத்தில்‌ அவரை வைக்க கடவுள்‌ சித்தங்‌ 
கொண்டார்‌. 


கன்னியாகுமரி முதல்‌ மன்னார்‌ தீவு வரையிலுள்ள இந்தியாவின்‌ 
கிழக்குக்‌ கடற்கரை, அங்கு அபரிமிதமாக விளைகிற முத்துக்களின்‌ 
காரணமாகவும்‌, அங்குள்ள மீனவர்களின்‌ முத்துக்குளித்தல்‌ என்னும்‌ 
தொழிலின்‌ காரணமாகவும்‌, முத்துக்குளித்துறை என்று அழைக்கப்‌ 
பட்டது. இந்தக்‌ கடற்கரையைத்‌ தொடக்கத்தில்‌ முகம்மதியர்‌ 
களாகிய சாராசீனியர்கள்‌ கடற்போக்குவரத்துக்காக மட்டுமே பயன்‌ 
படுத்தினார்கள்‌. ஆனால்‌ படிப்படியாக, அவர்கள்‌ அதிகாரத்திலும்‌, 
செல்வத்திலும்‌, எண்ணிக்கையிலும்‌ வளர வளர, அந்தக்‌ கடற்கரைப்‌ 
பகுதிகளில்‌ வசித்த ஏழைப்‌ பழங்குடியினரை அவர்கள்‌ அடக்கியாளத்‌ 
தொடங்கினார்கள்‌. இவர்கள்‌ அவர்களை எதிர்த்து நிற்கும்‌ அளவுக்கு 
பலமற்றவார்களாக இருந்ததால்‌, அவர்களுடைய அடக்குமுறை 
களுக்குப்‌ பணிந்திருக்க வேண்டியவர்களாக இருந்தார்கள்‌. ஆனால்‌, 
1532-ஆம்‌ ஆண்டில்‌, அவர்களுடைய பொறுமை முற்றிலுமாக வற்றிப்‌ 
போகவே, மேற்கொண்டு தாங்க முடியாத இந்த நுகத்தடியைத்‌ 
தங்கள்‌ மீது சுமத்தியவார்களை முழுவதுமாக ஒழித்துக்‌ கட்டுவதன்‌ 
மூலம்‌ அதை உதறி விட அவர்கள்‌ தீர்மானித்தார்கள்‌. இந்தத்‌ 
தீர்மானத்திற்கு வரும்படி, உச்சக்கட்டமாக அவர்களுடைய நியாய 
மான கடுங்கோபத்தைத்‌ தூண்டிய நிகழ்ச்சி இதுதான்‌: ஒரு சாராசீனி 
யனுக்கும்‌, (இக்கடற்கரையில்‌ வசித்த மீனவனாயெ) ஒரு பரவனுக்‌ 


கும்‌ இடையே நடந்த ஒரு சண்டையில்‌, அந்தச்‌ சராசீனியன்‌ இந்தப்‌ 

பரவனின்‌ காதில்‌ கிடந்த வளையத்தை அறுத்து விட்டான்‌. காதின்‌ 

ஒரு சிறு பகுதியும்‌ அறுபட்டுப்‌ போனது. பரவர்களிடையே இது 
108 


ஒருவனுக்குச்‌ செய்யப்படும்‌ மிகப்பெரிய அவமானங்களில்‌ 
ஒன்றாகக்‌ கருதப்பட்டது. இந்தச்‌ சம்பவத்தில்‌ காயப்படுத்தப்பட்‌ 
டவன்‌ இந்த இனத்தாரின்‌ முக்கியத்‌ தலைவர்களில்‌ ஒருவனாக இருந் 
ததால்‌, இந்தப்‌ பகுதி முழுவுதும்‌ கொந்தளித்து எழுந்து, பழிக்குப்‌ பழி 
தூர்க்கச்‌ சூளுரைத்தது. 

பரவர்கள்‌ ஒரே நாளில்‌ மூர்‌ இனத்தார்‌ அனைவரையும்‌ 
படுகொலை செய்ய மிக இரகசியமாகத்‌ திட்டம்‌ தீட்டினார்கள்‌. 
ஏகப்பட்ட மூர்‌ இனத்தார்‌ கொல்லப்பட்டடார்கள்‌. ஒரு சிலர்‌ 
மட்டும்‌ தங்கள்‌ படகுகளுக்கு ஓடிச்‌ சென்று, அவற்றைக்‌ கடலுக்குள்‌ 
தள்ளி, அவற்றில்‌ ஏறிப்‌ பிழைத்துக்கொள்ள முயன்றார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ தப்பி விடாதபடி, கடலில்‌ ஒரு புயல்‌ எழுந்து அவர்களது 
படகுகளை மூழ்கடித்தது. 


சாராசீனியர்கள்‌ படுகொலை செய்யப்பட்ட செய்தி பரவத்‌ 


தொடங்கியபோது, சுற்றுப்புறங்களில்‌ பெரும்‌ எண்ணிக்கையில்‌ 
வசித்து வந்த அவர்களுடைய சக மதத்தினர்‌ (முஸ்லிம்கள்‌), பழிக்குப்‌ 
பழி வாங்குவதற்காக ஒன்று கூடினார்கள்‌. ஒரு நாள்‌ எதிர்பாராத 
விதமாக கடல்‌ முகமாகவும்‌, கரை முகமாகவும்‌ பரவர்கள்மீது விழுந்து, 
அவர்களில்‌ ஆயிரக்கணக்கானவர்களைக்‌ கொன்று, அவர்களுடைய 
வீடுகளையும்‌ சூறையாடி, அங்கே கிடைத்தவற்றை எல்லாம்‌ வாரிச்‌ 
சென்றார்கள்‌. பரவர்களில்‌ ஒருவனும்‌ கூட உயிர்தப்பி விடாதபடி, 


அவர்கள்‌ வாழ்ந்த பகுதியைச்‌ சுற்றிலும்‌ வாழ்ந்த பாமர மக்களிடம்‌, 
ஒரு பரவனின்‌ தலைக்கு நான்கு பணம்‌ என்று விலை நிர்ணயித்‌ 
தார்கள்‌. ஆனால்‌ பிற்பாடு இந்த விலை மிகப்‌ பெரிதாகத்‌ தோன்‌ 
றவே, ஒரு தலைக்கு ஒரு பணம்‌ என்று விலை மாற்றம்‌ செய்தார்கள்‌. 
இறந்த ஒரு மிருகத்தின்‌ பிணத்தின்‌ விலையை விடக்‌ குறைந்த 
விலையை ஒரு சக படைப்பின்‌ உயிருக்கு நிர்ணயம்‌ செய்யும்‌ 
அளவுக்கு இந்தக்‌ காட்டுமிராண்டிகள்‌ அருவருப்புக்குரியவர்களாக 
இருந்தார்கள்‌. 

ஆனால்‌ இதெல்லாவற்றையும்‌ மீறி, பரவார்கள்‌ இனம்‌ முற்றிலு 
மாக அழிக்கப்பட்டு விடவில்லை. அவர்களில்‌ ஏராளமானவர்கள்‌ 


தப்பித்து, அக்கம்பக்கத்து இராச்சியங்களுக்கு ஒடிப்‌ போனார்கள்‌. 


109 


அவர்களில்‌ சிலுவை அருளப்பன்‌ என்ற ஒரு மனிதரும்‌ இருந்தார்‌. 
இவர்‌ சமீபத்தில்தான்‌ அங்கிருந்து ஒரு வணிகராகக்‌ கோவாவுக்குச்‌ 
சென்று வந்திருந்தார்‌. இவர்‌ பிறப்பால்‌ மலபாரைச்‌ சேர்ந்த ஒரு 
கிறீஸ்தவராக இருந்தார்‌. மிகுந்த விவேகமுள்ளவரான இவர்‌, தம்‌ 
எஜமானான கோழிக்கோட்டின்‌ ஸாமோரினின்‌ பெயரால்‌, 
போர்த்துக்கலின்‌ அரசுத்‌ தூதராகப்‌ பணியாற்றியிருந்தார்‌. 


இவர்‌ ஒரு முறை ஐரோப்பாவில்‌ தங்கியிருந்தபோது, அங்கே 
ஞானஸ்நானம்‌ பெற்றார்‌. அரசர்‌ மூன்றாம்‌ ஜான்‌ குதிரை வீரர்‌ 
என்னும்‌ (Kt) பட்டத்தைக்‌ கொண்டு அவரைக்‌ கெளரவப்படுத்தி 
யிருந்தார்‌. இவர்‌ மலபாருக்குத்‌ திரும்பி வந்தபோது, அவருடைய 
சொந்த அரசனே இவர்‌ மீது இராஜ துரோகி என்னும்‌ குற்றஞ்சாட்டி, 
இவரை அவமானப்படுத்தி அரச சபையிலிருந்து இவரைத்‌ துரத்தி 
யடித்திருந்தான்‌. 

ஆகவே, தங்கள்‌ பிறப்பிடத்தையும்‌, தொழிலையும்‌ இழந்திருந்த 
பரவர்கள்‌ இவரிடம்‌ சென்று உதவியும்‌ ஆலோசனையும்‌ கேட்‌ 
டார்கள்‌. இவர்கள்‌ தங்களுக்குள்‌ ஏற்கனவே ஆலோசனை செய்து, 


போர்ச்சுக்கீசியாகளிடம்‌ சென்று, அவர்களுடைய பாதுகாப்பைக்‌ 


கேட்பது என்று தீர்மானம்‌ செய்திருந்தார்கள்‌. இப்போது அவர்களுக்‌ 
குத்‌ தேவைப்பட்ட தெல்லாம்‌, தங்களில்‌ சிலரோடு சென்று, கொச்சி 


யிலிருந்த போர்ச்சுக்கீசிய படைத்தளபதியிடம்‌ தங்கள்‌ விருப்பங்‌ 
களையும்‌, தேவைகளையும்‌ எடுத்துச்‌ சொல்லக்‌ கூடிய ஒருவர்தான்‌. 


மலபாரின்‌ குதிரை வீரர்‌ இரக்கத்தோடு அவர்கள்‌ சொன்னதை 
யெல்லாம்‌ கேட்டுக்கொண்டார்‌. மேலும்‌, அவர்களுடைய ஆத்துமங்‌ 
களையெல்லாம்‌ கிறீஸ்துநாதருக்காக வெற்றிகொள்ள இது கடவுளே 
தமக்குத்‌ தந்திருக்கிற அற்புதமான வாய்ப்பு என்று அவர்‌ நம்பினார்‌. 
ஆகவே, பரவர்‌ தலைவர்களாகிய பட்டங்கட்டிகளில்‌ பதினைந்து 
பேர்‌ சிலுவை அருளப்பனுடன்‌ கொச்சிக்குப்‌ பயணமானார்கள்‌. 
அங்கே போர்ச்சுக்கீசிய ஆட்‌ சியாளரைச்‌ சந்தித்து, அவர்‌ முன்‌ தங்கள்‌ 
வழக்கை எடுத்துரைத்தார்கள்‌. அவர்கள்‌ கிறீஸ்தவ வேதத்திற்கு மனந்‌ 
திரும்புவதாக இருந்தால்‌, தாங்கள்‌ அவர்களைப்‌ பாதுகாப்பதாக 
போர்ச்சுக்கீசியார்கள்‌ ஒரு நிபந்தனையை முன்வைக்க, எதையும்‌ பற்றி 
யோசிக்காமல்‌, பரவர்‌ தலைவர்கள்‌ உடனே அதற்குச்‌ சம்மதித்‌ 

110 


தார்கள்‌. உடனே ஒரு பரஸ்பரப்‌ பாதுகாப்பு ஒப்பந்தம்‌ கையெழுத்‌ 
திடப்பட்டது. போர்ச்சுக்கசியாகள்‌ கப்பற்படையைத்‌ தயார்‌ செய்து, 
சாராசீனியர்களிடமிருந்து பரவார்களை மீட்கும்‌ பணியைத்‌ தொடங்‌ 
கியபோது, உடன்படிக்கையில்‌ பதினைந்து பேர்‌ மட்டும்‌ உத்தர 
வாதக்‌ கையொப்பமிட்டிருந்தது ஒரு மிகக்‌ குறைவான உத்தரவாத 
மாகக்‌ கருதப்பட்டது. ஆனால்‌ இது பற்றி அவர்களிடம்‌ கூறப்பட்‌! 


போது, அவர்களில்‌ ஒருவர்‌ தம்‌ மக்களிடம்‌ திரும்பிச்‌ சென்று, 
எளிதாக மேலும்‌ எழுபது பேரை உத்தரவாதிகளாக அழைத்து 
வந்தார்‌. 


இதனிடையே நடந்து கொண்டிருந்த காரியத்தைப்‌ பற்றி மூர்‌ 
களுக்கு உளவுச்‌ செய்தி கிடைத்தது. அவர்கள்‌ கூட்டங்கூடி, 
கொச்சிக்கு ஒரு தூதனை அனுப்பத்‌ தீர்மானித்தார்கள்‌. படைத்‌ 
தலைவர்‌ பரவார்களுடனான உடன்படிக்கையை முறித்துக்கொள் 
வதாக இருந்தால்‌, அவருக்கு ஒரு பெருந்தொகையான பணமும்‌, 
இன்னும்‌ பல விலைமதிப்பு மிக்க பொருட்களும்‌ தருவதாக வாக்‌ 
களிக்க அவனுக்கு அதிகாரம்‌ தரப்பட்டது. ஆனால்‌ படைத்‌ 
தலைவர்‌, ஒரு நல்ல கிறீஸ்தவராக, அவர்கள்‌ தமக்கு மலையளவு 
தங்கம்‌ தருவதாக இருந்தாலும்‌, தம்‌ முடிவிலிருந்து தாம்‌ பின்வாங்கப்‌ 
போவதில்லை என்று கூறி, சராசீனியத்‌ தூதனை அவமானப்படுத்தித்‌ 
திருப்பி அனுப்பினார்‌. 

எண்பத்தைந்து பரவர்களும்‌ இந்தியாவின்‌ அரசுப்‌ பொதுப்‌ 
பிரதிநிதியான மிக்கேல்‌ வாஸ்‌ என்பவரின்‌ கரத்தால்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றார்கள்‌. அவர்கள்‌ கப்பற்படையோடு புறப்பட்டு முத்துக்குளித்‌ 
துறைக்கு வந்தார்கள்‌. அங்கே போர்ச்சுக்கசியப்‌ படை சராசீனியர்‌ 
களைத்‌ தாக்கி, அவர்களைத்‌ தோற்கடித்து, முத்துக்குளித்துறை 
நெடுக பரவர்கள்‌ இழந்திருந்த பகுதிகளை அவர்களுக்கு மீண்டும்‌ 
பெற்றுக்கொடுத்தது. முப்பது ஊர்களில்‌ வசித்த இருபதாயிரம்‌ 
பரவார்கள்‌ உடனடியாகக்‌ கிறீஸ்தவர்கள்‌ ஆனார்கள்‌. இறுதியில்‌ 
அவர்கள்‌ அனைவரும்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. 


ஆனால்‌ இதற்குப்‌ பிறகு, அவர்களுக்கு வேதக்‌ கல்வி எதுவும்‌ 
தரப்படவில்லை. அவர்களுடைய மொழியை அறிந்திருந்த குருக்கள்‌ 


111 


யாரும்‌ இருக்கவில்லை. முத்துக்‌ குளிக்கும்‌ காலத்தில்‌ மட்டும்‌ அந்தத்‌ 
துறைக்கு வந்து சென்ற ஒரு சில வணிகர்களுக்குத்‌ தேவையானவற்‌ 
றைச்‌ செய்து தந்தது தவிர, போர்ச்சுக்கசியார்களால்‌ மேற்கொண்டு 
அவசியமான எதையும்‌ அவர்களுக்குச்‌ செய்ய இயலவில்லை. 
அடுத்த பத்தாண்டுகளுக்குக்‌ காரியங்கள்‌ இப்படியே தொடர்ந்தன. 
இந்தச்‌ சூழ்நிலையில்தான்‌ பிரான்சிஸ்‌ சவேரியார்‌ இந்தியாவுக்கு 
வந்து சேர்ந்தார்‌. 

இன்னும்‌ முறையாக உருவாக்கப்படாதிருக்கும்‌ பரவர்களின்‌ 
திருச்சபையை முறைப்படி பண்படுத்தும்‌ மிகக்‌ கடின மான பணிக்கு 
மிகச்‌ சரியான மனிதர்‌ அவர்தான்‌ என்று பொதுப்‌ பிரதிநிதி தம்‌ 
மனதில்‌ உணர்ந்தார்‌. அதன்படி அவர்‌ அவரோடு இணைந்து ஓர்‌ 
ஒப்பந்தம்‌ செய்துகொண்டார்‌. நம்‌ பரிசுத்தரின்‌ இருதயத்திற்கோ 
இந்தப்‌ பணி பற்றிக்‌ கேட்டபோது, அது பெரும்‌ இன்பமாக இருந்‌ 
தது. ஏனெனில்‌, கோவாவில்‌ தம்முடைய உழைப்பு அதிகரித்து, தமது 
விருப்பப்படி அதில்‌ பல வெற்றிகளைப்‌ பெற்றிருந்தாலும்‌, அஞ்ஞானி 
களின்‌ மனந்திரும்புதலுக்காக அவர்‌ ஏங்கிக்‌ கொண்டிருந்தார்‌. சர்வ 
வல்லபரான சர்வேசுரன்‌ விக்ரெங்களை வழிபட்டவனும்‌, தம்‌ 
கனவுகளில்‌ தம்‌ தோளில்‌ சுமந்து கொண்டிருந்தவனுமாகிய அந்த 
இந்தியனைத்‌ தமக்குக்‌ காட்ட இன்னும்‌ தாம்‌ எவ்வளவு காலம்‌ 
காத்திருக்க வேண்டியிருக்கும்‌ என்பது பற்றி அவர்‌ சிந்தித்துக்‌ கொண்‌ 
டிருந்தார்‌. இப்போது, புதுக்‌ கிறீஸ்தவர்களாகிய பரவர்கள்‌ அனை 
வரையும்‌ தம்‌ கரங்களுக்குள்‌ அரவணைத்துக்கொள்ள விரும்பியவ 
ரைப்‌ போல்‌ அவர்‌ தம்‌ கரங்களை விரித்து, இந்தப்‌ பணிக்காக அரசுப்‌ 
பிரதிநிதியிடம்‌ தாராள மனதோடு தம்மைக்‌ கையளித்தார்‌. இதன்‌ 
பின்‌, அவர்‌ அதிமேற்றிராணியாரின்‌ ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டார்‌. தம்‌ இரு தோழர்களும்‌ மொசாம்பிக்கிலிருந்து வந்த 
வுடன்‌, அவர்களை உடனே தம்மிடம்‌ அனுப்பி விடும்படி ஆளுன 
ரிடம்‌ வாக்குறுதி பெற்றுக்கொண்டு, அவர்‌ கோவாவை விட்டுப்‌ 
புறப்பட்டார்‌. அந்நகரத்தார்‌ அனைவரும்‌ அவரைப்‌ பிரிய மனமின்றி, 
மிகுந்த வேதனையோடும்‌, துயரத்தோடும்‌ அவருக்குப்‌ பிரியாவிடை 
கொடுத்து அனுப்பினார்கள்‌. 


முத்துக்‌ குளித்துறையில்‌ தாம்‌ செய்ய வேண்டியிருந்த வேலை 
112 


களுக்காகவும்‌, தம்‌ தேவைகளுக்காகவும்‌ அவர்‌ கேட்டிருக்கக்‌ கூடிய 
எந்த ஒரு பணத்‌ தொகையையும்‌ அவருக்குத்‌ தர டிசோசா தயாரா 
கவே இருந்தார்‌. ஆனால்‌ அவருடைய பக்தியார்வம்‌ எப்படி 
அப்போஸ்தலிக்கத்‌ தன்மையுள்ளதாக இருந்ததோ, அதே போல்‌ 
பரிசுத்த தரித்திரம்‌ அவருக்கு விலையேறப்பெற்றதாக இருந்தது. 
சுட்டெரித்த மணலின்‌ வெப்பத்திலிருந்து தம்‌ பாதங்களைப்‌ 
பாதுகாக்கக்‌ கூடிய காலணிகளையும்‌, சூரியக்‌ கதிர்களிடமிருந்து 
நிழல்‌ தரக்கூடிய மற்றொரு பொருளையும்‌ தவிர, வேறு எதையும்‌ 
ஆளுனரிடமிருந்து பெற்றுக்கொள்ள அவர்மறுத்து விட்டார்‌. அந்தப்‌ 
பொருள்‌ என்னவென்று எனக்குத்‌ தெரியவில்லை. ஏனெனில்‌ தம்‌ 
வேதபோதகப்‌ பணியில்‌ தம்முடன்‌ இருக்கப்போகிற இரண்டு 
இந்திய இளைஞர்களுக்காக அதை அவர்‌ வாங்கினார்‌ என்று 
தோன்றுகிறது. இந்த இருவரும்‌ தங்கள்‌ குழந்தைப்‌ பருவத்திலிருந்தே 
கத்தோலிக்க வாழ்க்கை முறையில்‌ நன்கு பழகியிருந்தனர்‌. இருவரும்‌ 
சமீபத்தில்தான்‌ தியாக்கோன்களாக அபிஷேகம்‌ பெற்றிருந்தனர்‌. 


அவர்கள்‌ கோவாவிலிருந்து கன்னியாகுமரிக்குக்‌ கடற்பயணம்‌ 
செய்தார்கள்‌. மொத்த தூரம்‌ 600 மைல்கள்‌. அதன்பின்‌ அவர்கள்‌ 
சாலைப்‌ பயணம்‌ மேற்கொண்டு தூத்துக்குடி. வந்தார்கள்‌. வழியில்‌, 
விக்கிரகங்களை வழிபட்டு வந்த ஒரு கிராமத்தில்‌ அவர்கள்‌ தங்கி 
னார்கள்‌. அங்கே, தமக்கு மொழிபெயர்ப்பாளர்களாக உதவிய தம்‌ 
துணைவர்களின்‌ உதவியோடு, சவேரியார்‌ கிறீஸ்துநாதரின்‌ திருப்‌ 
பெயரைப்‌ பிரசங்கிக்கத்‌ தொடங்கினார்‌. ஆனால்‌ அவரது முயற்சிகள்‌ 
பலனளிக்கவில்லை. அந்த அஞ்ஞானிகள்‌ தங்கள்‌ எஜமானின்‌ அனுமதி 
யின்றி, தங்கள்‌ மதத்தை மாற்றிக்கொள்ள முடி யாது என்று கூறிவிட்‌ 
டார்கள்‌. ஆனாலும்‌ தம்‌ ஊழியரின்‌ இந்த முதல்‌ பணி முழு வதுமாகப்‌ 
பயனற்றுப்போவதை சர்வ வல்லப சர்வேசுரன்‌ அனுமதிக்க விரும்ப 
வில்லை. சவேரியாரின்‌ நம்பிக்கைகளைத்‌ தூண்டும்படியாகவும்‌, 
அவரது எதிர்காலம்‌ எப்படி இருக்கும்‌ என்பதற்கான ஒரு முன்‌ அறிகுறி 
யாகவும்‌, அவர்‌ இங்கே புனிதருக்குப்‌ புதுமைகள்‌ செய்யும்‌ வரத்தை 
வழங்கினார்‌. இச்சமயத்திலும்‌, இதற்குப்‌ பிறகும்‌, இந்தப்‌ புதுமைக 
ளின்‌ மூலம்‌ சர்வேசுரன்‌ புனிதரின்‌ பெயரைப்‌ பிரபலப்படுத்தினார்‌. 


ஓர்‌ அஞ்ஞானப்‌ பெண்‌ மூன்று நாட்களாகப்‌ பிரசவ வலியால்‌ 


113 


கடுந்துன்பம்‌ அனுபவித்துக்கொண்டிருந்தாள்‌. பிராமணர்களின்‌ 
மந்திரங்களாலும்‌, மருத்துவ உதவிகளாலும்‌ எந்தப்‌ பயனும்‌ ஏற்பட 
வில்லை. ஆகவே, அந்தக்‌ கொடூரத்‌ துன்பத்தில்‌ அவள்‌ தன்‌ உயிர்‌ 
பிரியும்‌ நிலையில்‌ இருந்தாள்‌. நம்‌ பரிசுத்தர்‌, அவள்‌ இருந்த நிலை 
யைக்‌ கேள்விப்பட்டு, தம்‌ துணைவரான ஓர்‌ இளைஞருடன்‌ அவளது 
வீட்டிற்குச்‌ சென்றார்‌; சவேரியாரே தொடர்ந்து இப்படி க்‌ கூறுகிறார்‌: 
“ஓர்‌ அந்நிய நாட்டில்‌ நான்‌ இருக்கிறேன்‌ என்பதை மறந்து, நான்‌ 
ஆண்ட வரின்‌ திருப்பெயரை மன்றாடத்‌ தொடங்கினேன்‌. ஆனாலும்‌ 
உலகின்‌ எல்லாப்‌ பாகங்களும்‌ அவருக்குச்‌ சொந்தமானவையே. 
அவற்றில்‌ வசிப்பவர்களும்‌ அவ்வாறே அவருடையவர்கள்‌. நான்‌ 
விசுவாச சத்தியங்களைத்‌ துன்புறும்‌ அந்தப்‌ பெண்ணுக்கு விளக்கிக்‌ 
கூறி, கிறீஸ்தவர்களின்‌ கடவுளில்‌ நம்பிக்கை வைக்கும்படி அவளை 
வற்புறுத்தினேன்‌. அவளை சுகமாகப்‌ பிரசவிக்கச்‌ செய்வதன்‌ மூலம்‌ 
அந்த மக்களின்‌ இரட்சணியத்தைச்‌ செயல்படுத்த சித்தங்கொண் 
டிருந்த சர்வேசுரன்‌, விசுவசிக்கும்படி அவளுடைய உள்மனதைத்‌ 
தூண்டினார்‌. இதன்‌ காரணமாக, அவள்‌ கிறீஸ்துநாதரை விசுவசிக்‌ 
கிறாளா என்றும்‌, ஞானஸ்நானம்‌ பெற விரும்புகிறாளா என்று நான்‌ 
கேட்டபோது, சற்றும்‌ தயங்காமல்‌ “ஆம்‌, விரும்புகிறேன்‌!” என்று 
அவள்‌ பதிலளித்தாள்‌. ” 

உடனே சவேரியார்‌ ஒரு சுவிசேஷேப்‌ பகுதியை அவளுக்கு 
வாசித்துக்‌ காட்டியபின்‌ அவளுக்கு ஞானஸ்நானம்‌ வழங்கினார்‌. 
அதே கணத்தில்‌ அவள்‌ தன்‌ குழந்தையைப்‌ பிரவசித்தாள்‌, தன்‌ 
வேதனைகளிலிருந்து முழுவதுமாகக்‌ குணமாக்கவும்பட்டாள்‌. 


நடந்த அற்புதம்‌ அந்தக்‌ குடும்பம்‌ முழுவதையும்‌ ஓர்‌ உலுக்கு 
உலுக்கியது! இது அந்தக்‌ குடும்பத்திற்குக்‌ கற்பனைக்கெட்டாத 
சந்தோஷத்தைத்‌ தந்தது. அவர்கள்‌ சவேரியாரின்‌ பாதங்களில்‌ 
விழுந்து, தங்களுக்கும்‌ ஞானஸ்நானம்‌ வழங்கும்படி கேட்டுக்‌ 
கொள்ள, அடிப்படை சத்தியங்களை அவர்களுக்குக்‌ கற்பித்தபின்‌, 
அவர்‌ அவர்களுக்கும்‌ ஞானஸ்நானம்‌ வழங்கினார்‌. 


இந்த நிகழ்ச்சி பற்றிய செய்தி சுற்றுப்புறமெங்கும்‌ விரைவாகப்‌ 
பரவியது. ஆகவே, இந்த நல்ல தொடக்கத்தைப்‌ பின்பற்றி, அந்தப்‌ 


114 


பகுதியைச்‌ சேர்ந்த, அதிக செல்வாக்குள்ள சிலரோடு பரிச்சயம்‌ 
செய்துகொள்ள அவர்‌ முயன்றார்‌. அவர்களிடம்‌ அவர்‌ சுதந்திரமான 
முறையில்‌ சேசுக்கிறீஸ்துநாதரின்‌ திருச்சட்டத்தைப்‌ பற்றிப்‌ பேசி 


னார்‌. அவருடைய போதனையை விசுவசிக்க அவர்கள்‌ என்னதான்‌ 
விரும்பினாலும்‌, தங்கள்‌ அரசனின்‌ அனுமதியின்றி அதை ஏற்றுக்‌ 
கொள்ள அவர்கள்‌ துணியவில்லை. அரச நிதித்துறை அமைச்சர்களில்‌ 
ஒருவர்‌ அச்சமயத்தில்‌ அங்கே இருக்க நேர்ந்தது. சவேரியார்‌ 
அவரிடம்‌ தாமே சென்று உரையாடினார்‌. அவார்‌ பரிசுத்த வேத 
சத்தியங்களையும்‌, இரட்சணியத்தின்‌ முக்கியத்துவத்தையும்‌, நித்திய 
நரக வாதைகளையும்‌ பற்றிப்‌ போதித்தபோது, நம்‌ ஆண்டவர்‌ 
அவரது வார்த்தைகளுக்கு எத்தகைய வல்லமையைத்‌ தந்தார்‌ 
என்றால்‌, அந்த அதிகாரி கிறீஸ்தவ வேதம்‌ எவ்வளவு அழகானது 
என்பதை ஏற்றுக்கொண்டதோடு, விரும்புகிறவா்களுக்கு ஞான 
ஸ்நானம்‌ கொடுக்க அவருக்கு அனுமதியும்‌ தந்தார்‌. 

உடனே, மக்கள்‌ தலைவர்களில்‌ சிலருக்கு சவேரியார்‌ மகழ்ச்சி 
யோடு வேதபோதகம்‌ செய்யத்‌ தொடங்கினார்‌. அவர்களும்‌, அவார்‌ 
களுடைய குடும்பத்தாரும்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. அதன்பின்‌, 
எல்லா வயதுகளையும்‌, அலுவல்களையும்‌ சேர்ந்த மற்ற மக்கள்‌ 
தங்கள்‌ மேலதிகாரிகளைப்‌ பின்பற்றி, ஆர்வத்தோடு கிறீஸ்தவத்தைத்‌ 
தழுவிக்‌ கொண்டார்கள்‌. மேலதிக ஞான உபதேசத்தை இன்னும்‌ 
அதிக வசதியான ஒரு நேரத்திற்குத்‌ தள்ளி வைத்த அவர்‌, உடனே 
தூத்துக்குடிக்குப்‌ புறப்பட்டார்‌. அங்கிருந்து, கடற்கரை நெடுக 
இருந்த பல்வேறு சிறு கிராமங்களுக்கு ஒன்றன்பின்‌ ஒன்றாக அவர்‌ 


பயணம்‌ செய்யத்‌ தொடங்கினார்‌. 


நாம்‌ ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது போல, கிட்டத்தட்ட அவர்‌ 


களில்‌ பாதிப்‌ பேர்‌ பெயரளவில்‌ மட்டும்‌ கிறீஸ்தவர்களாக இருந்‌ 


தார்கள்‌, மீதமிருந்தவார்கள்‌ விக்கிரகங்களை வழிபடுபவர்களாக இருந்‌ 
தார்கள்‌. ஆனால்‌ சுவிசேஷ அறிவையும்‌, அனுசரிப்பையும்‌ பொறுத்த 
வரை, அஞ்ஞானிகளைப்‌ போலவே கிறீஸ்தவரா்களும்‌ எதுவும்‌ அறியா 
தவார்களாக இருந்தார்கள்‌. ஏனெனில்‌ கிறீஸ்தவர்கள்‌ கிறீஸ்துநாதரின்‌ 
இனியதும்‌, எளியதுமான நுகத்தைத்‌ தழுவிக்கொள்வதற்காக அன்றி, 
முகம்மதியார்களின்‌ நுகத்திலிருந்து தப்பிப்பதற்காக மட்டுமே ஞான 


115 


ஸ்நானம்‌ பெற்றிருந்தார்கள்‌ என்பதால்‌, அந்தத்‌ தேவத்‌ திரவிய 
அனுமானத்தைப்‌ பெற்ற பிறகு, தொடர்ந்து தங்களை வழிநடத்த 
யாருமின்றி, அஞ்ஞானிகளைப்‌ போலவே வாழ்ந்துகொண்டிருந் 
தார்கள்‌. 

புனிதர்‌ இதைக்‌ குறித்து, “அவர்களுடைய மொழி எனக்குத்‌ 
தெரியவில்லை, என்‌ மொழி அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. 
இந்நிலையில்‌, நான்‌ அவர்கள்‌ மத்தியில்‌ என்ன செய்ய முடியும்‌? 
அவர்களில்‌ ஒரளவு கல்வி கற்றவர்களும்‌, தங்கள்‌ சொந்த மொழியை 
மட்டுமின்றி, போர்ச்சுக்கசிய மொழியையும்‌ ஓரளவு அறிந்தவர்‌ 
களுமான சிலரைத்‌ தேர்ந்தெடுப்பதுதான்‌ என்‌ ஒரே திட்டமாக 
இருந்தது. சில நாட்கள்‌ ஒன்றாயிருந்து மிகக்‌ கடுமையாக உழைத்து, 
நாங்கள்‌ சிலுவை அடையாளம்‌ வரைவதையும்‌, அதன்‌ மூலம்‌ ஒரே 
சர்வேசுரன்‌ மூன்று ஆட்களாக இருக்கிறார்‌ என்ற சத்தியத்தை 
ஒப்புக்கொள்வதையும்‌, அப்போஸ்தலர்களின்‌ விசுவாசப்‌ பிரமாணத்‌ 
தையும்‌, பரலோக மந்திரத்தையும்‌, அருள்நிறை மந்திரத்தையும்‌, 
பாவசங்கீர்த்தன மந்திரத்தையும்‌, பத்துக்‌ கட்டளைகளையும்‌, கிருபை 
தயாபத்து மந்திரத்தையும்‌ மலபார்‌ வழக்கு மொழிக்கு மொழி 
பெயர்த்தோம்‌. 

அதன்பின்‌ இந்த ஜெபங்களையெல்லாம்‌ நான்‌ மனப்‌ பாடம்‌ 
செய்துகொண்டேன்‌. கையில்‌ ஒரு சிறு மணியை வைத்துக்‌ கொண்டு, 
பொது இடங்களில்‌ நின்று அதை அடித்து, முடிந்த வரை அதிகமான 
மனிதர்களையும்‌, குழந்தைகளையும்‌ ஒன்றுகூட்டி, ஒரு பொருத்த 
மான இடத்திற்கு அவர்களை அழைத்துச்‌ சென்று, நான்‌ கற்றுக்‌ 
கொண்டதை அவர்களுக்குக்‌ கற்பிக்கத்‌ தொடங்கினேன்‌. இதை ஒரு 
மாதம்‌ முழுவதும்‌, ஒரு நாளுக்கு இரு முறை செய்தேன்‌. நான்‌ 
சொன்னதைக்‌ கேட்டவர்கள்‌ தங்கள்‌ குடும்பங்களில்‌ உள்ளவர்‌ 
களுக்கு அதைச்‌ சொல்லிக்கொடுக்க வேண்டுமென்று நான்‌ விரும்பி 
னேன்‌. ஞாயிற்றுக்ழெமைகளில்‌ நான்‌ ஆண்களும்‌, பெண்களும்‌, 
குழந்தைகளுமான அனைவரையும்‌ ஒன்றுகூட்டினேன்‌. அவர்கள்‌ 
பொது ஜெபங்கள்‌ பாடப்படும்போது, அதற்கு மிகுந்த மகிழ்ச்சி 
யோடு வந்தார்கள்‌. திரியேக சர்வேசுரனில்‌ நமக்குள்ள விசுவாசத்தை 
அறிக்கையிடும்படியாக, சிலுவை அடையாளம்‌ வரைவதில்‌ 


116 


தொடங்கி, நாங்கள்‌ விசுவாசப்‌ பிரமாணத்தைப்‌ பாடினோம்‌. அது 
முடிந்தபோது, மற்றவர்கள்‌ மவுனமாக இருக்க, நான்‌ அதன்‌ முதல்‌ 
பிரிவைச்‌ சொல்லி, அவர்கள்‌ அதை உண்மையாகவே விசுவசிக்‌ 
கிறார்களா என்று கேட்டேன்‌; அவர்கள்‌ தங்கள்‌ நெஞ்சுக்குக்‌ குறுக்‌ 
காகத்‌ தங்கள்‌ கரங்களைச்‌ சார்த்தியபடி, அனைவரும்‌ ஒரே குரலாகத்‌ 
தாங்கள்‌ அந்த சத்தியத்தை விசுவசிப்பதாக உரக்கக்‌ கூறினார்கள்‌. 

“அதன்பின்‌ நான்‌: “ஓஒ சேசுக்கிறீஸ்துவே, சர்வேசுரனுடைய திருச்‌ 
சுதனே! இந்த முதல்‌ விசுவாச சத்தியத்தின்மீது ஒருபோதும்‌ சந்தேகம்‌ 
கொள்ளாமல்‌, அதை உறுதியாக விசுவசிக்கத்‌ தேவையான வரப்‌ 
பிரசாதத்தை எங்களுக்குத்‌ தந்தருளும்‌; இந்த வரப்பிரசாதத்தை எங்க 
ளுக்குத்‌ தந்தருள உம்மைத்‌ தூண்டும்படி யாக, நாங்கள்‌ ஒரு பரலோக 
மந்திரம்‌ சொல்வோமாக” என்று நான்‌ ஜெபிக்க, நான்‌ வார்த்தை 
களைச்‌ சொல்லச்‌ சொல்ல அவர்களும்‌ சொல்லி அவற்றை என்னோடு 
ஜெபித்தார்கள்‌. 

“இது முடிந்ததும்‌, நான்‌ தொடர்ந்து, “பரிசுத்த மரியாயே, சேசுக்‌ 
கிறீஸ்துநாதரின்‌ திருத்தாயாரே, விசுவாசப்‌ பிரமாணத்தின்‌ இந்த 
முதல்‌ சத்தியத்தின்மீது ஒருபோதும்‌ சந்தேகம்‌ கொள்ளாமல்‌, அதை 
உறுதியாக விசுவசிக்கத்‌ தேவையான வரப்பிரசாதத்தை எங்களுக்குப்‌ 
பெற்றுத்‌ தந்தருளும்‌; இந்த உபகாரத்தை நீர்‌ எங்களுக்குப்‌ பெற்றுத்‌ 
தரும்படியாக, நாங்கள்‌ ஓர்‌ அருள்நிறை மந்திரத்தைச்‌ சொல்வோ 
மாக” என்று நான்‌ ஜெபிக்க, அவர்களும்‌ என்னுடன்‌ ஜெபித்தார்கள்‌. 

“இம்முறையில்‌ விசுவாசப்‌ பிரமாணத்தின்‌ பன்னிரண்டு சத்தியங்‌ 
களுக்காகவும்‌ ஜெபிப்பதை நாங்கள்‌ வழக்கமாக்கிக்கொண்டோம்‌. 
இதன்பின்‌ நாங்கள்‌ பத்துக்‌ கற்பனைகள்‌ அனைத்தையும்‌ முழுமை 
யாக ஒரு தடவையும்‌, அதன்பின்‌ ஒவ்வொரு கற்பனையையும்‌ தனித்‌ 
தனியாக ஒரு தடவையும்‌ சொல்லி, விசுவாசப்‌ பிரமாணத்தில்‌ 
நாங்கள்‌ செய்தது போலவே, இங்கும்‌ ஒவ்வொரு கற்பனைக்கும்‌ ஒரு 
பரலோக மந்திரமும்‌, ஓர்‌ அருள்நிறை மந்திரமும்‌ ஜெபித்தோம்‌. 
ஆனால்‌ இங்கு, விசுவாச வரத்திற்குப்‌ பதிலாக கற்பனைகளைப்‌ 
பிரமாணிக்கத்தோடு கடைப்பிடிக்கும்‌ வரத்திற்காக ஜெபித்தோம்‌. 
நம்‌ திருச்சட்டத்தின்மீது புறஜாதியாரும்‌, புதுக்‌ கிறீஸ்தவர்களும்‌ 


117 


காண்பித்த ஆச்சரியத்திற்குரிய ஆர்வத்தை விளக்குவது இயலாத 
காரியம்‌. அவை இயற்கைச்‌ சட்டத்தோடும்‌, சரியான பகுத்தறி 
வோடும்‌ மிக உத்தமமான முறையில்‌ பொருந்தியிருப்பதாக அவர்கள்‌ 
அறிக்கையிடுகிறார்கள்‌. 


“நான்‌ முக்கியமாக வற்புறுத்துவதும்‌, மிக அடிக்கடி திரும்பத்‌ 
திரும்பக்‌ கற்பிப்பதும்‌ விசுவாசப்‌ பிரமாணத்தையும்‌, தேவ கற்பனை 
களையும்தான்‌. அவர்கள்‌ அனைவரும்‌, குறிப்பாக, நான்‌ ஞான 
ஸ்நானம்‌ வழங்க இருப்பவர்களும்‌ பாவசங்கீர்த்தன மந்திரத்தைச்‌ 
சொல்லச்‌ செய்கிறேன்‌. அதற்குப்‌ பிறகு, அவர்கள்‌ விசுவாசப்‌ 
பிரமாணத்தைச்‌ சொல்கிறார்கள்‌. அதிலுள்ள சத்தியங்களை 
அவர்கள்‌ உண்மைகவே விசுவசிக்கிறார்களா என்று நான்‌ கேட்‌ 
கிறேன்‌. அவர்கள்‌ ஆம்‌ என்று பதிலளித்ததும்‌, நான்‌ கிறீஸ்துநாதரின்‌ 
திருச்சட்டத்தையும்‌, இரட்சணியமடைய அவர்கள்‌ விசுவசிக்க 
வேண்டி யவற்றையும்‌ விளக்கிக்‌ கூறுகிறேன்‌. கிருபை தயாபத்து 
மந்திரத்தைச்‌ சொல்லி, நாங்கள்‌ எங்கள்‌ வழிபாட்டை முடிக்கிறோம்‌” 
என்று புனிதர்‌ எழுதுகிறார்‌. 

அவர்‌ தாம்‌ சென்ற ஒவ்வொரு இடத்திலும்‌ ஒரு மாத காலம்‌ 
இருந்து, இந்த முறையில்‌ மக்களுக்கு வேத காரியங்களைக்‌ கண்ணுங்‌ 
கருத்துமாகப்‌ போதித்தார்‌. ஒரு கிராமத்தை விட்ட மறு கிராமத்‌ 
திற்குப்‌ புறப்படுமுன்‌ அவர்‌ அந்தக்‌ கிராமத்து மக்களுக்கு ஞான 
ஸ்நானம்‌ வழங்கினார்‌. அதன்பின்‌ அவர்களில்‌ மிகச்‌ சிறந்தவா்களும்‌, 
நல்ல வேத அறிவு பெற்றவர்களுமாகிய சிலரை ஒன்றுகூட்டி, தாம்‌ 
அவர்களுக்குக்‌ கற்பித்த அனைத்தையும்‌ எழுதிக்‌ கொடுத்து, அவார்‌ 
களை அந்த ஊரின்‌ ஆசிரியார்களாக ஏற்படுத்தியதோடு, எல்லாத்‌ 
திருநாட்களிலும்‌ அவர்கள்‌ ஒன்றுகூடி, தம்மோடு இருந்தபோது 
அவர்கள்‌ செய்தது போலவே, எல்லாவற்றையும்‌ திரும்பவும்‌ வரிசை 
யாக ஜெபிக்க வேண்டுமென்றும்‌, இப்படிச்‌ செய்வதன்‌ மூலம்‌ 
இவற்றில்‌ எதையும்‌ மறந்து விடாமல்‌, இவற்றைத்‌ தங்கள்‌ மனங்களில்‌ 
பதித்துக்கொள்ள வேண்டுமென்றும்‌ அவர்‌ கேட்டுக்கொண்டார்‌. 

மக்கள்‌ தொகை அதிகம்‌ இருந்த பகுதிகளில்‌ கட்டப்பட்ட 
ஆலயங்களை அவர்‌ புதிதாக ஞானஸ்நானம்‌ பெற்றவர்களின்‌ 


118 


பெறுப்பில்‌ ஒப்படைத்து, அவர்களுடைய வறுமை அனுமதிக்கும்‌ 
அளவுக்கு அந்த அலயங்களைப்‌ பராமரிக்கவும்‌, அலங்கரிக்கவும்‌ 
அவர்களைக்‌ கேட்டுக்கொண்டார்‌. நாட்கள்‌ செல்லச்‌ செல்ல 
உள்ளூர்‌ மொழியில்‌ உபதேசிமார்‌ என்று அழைக்கப்பட்ட இந்த 
ஞான உபதேச ஆசிரியர்கள்‌ செய்த வேலைக்கு ஏதாவது சன்மானம்‌ 
பெளும்படியாக, முத்துக்குளித்‌ துறையால்‌ போர்ச்சுக்கல்‌ அரசிக்கு 
வருடாந்தர வரியாகச்‌ செலுத்தப்பட்டு வந்த நான்காயிரம்‌ சிறு 
பொற்காசுகள்‌ உபதேசிபாருக்குப்‌ பிரித்துக்‌ கொடுக்கப்பட வேண்டு 
மென்று அவர்‌ அரசாங்கத்திடம்‌ விண்ணப்பித்தார்‌. ஆளுனர்‌ இந்தத்‌ 
திட்டத்திற்குச்‌ சம்மதம்‌ தெரிவித்தார்‌. பிற்பாடு, சவேரியாரே போர்ச்‌ 
சுக்கல்‌ அரசிக்கு இது பற்றி நேரடியாக எழுத, அவளும்‌ இதை 
அங்கீகரித்தாள்‌. 

நம்முடைய ஞானத்‌ தகப்பன்‌ செய்த ஆன்மாக்களின்‌ அறுவடை 
யின்‌ அளவு பற்றி, அல்லது புதிதாய்ப்‌ பிறந்திருந்த திருச்சபையின்‌ 
இந்தப்‌ பகுதிக்குத்‌ தகுதியுள்ள விதமாய்‌ அவா்‌ நிறைவேற்றிய காரியங்‌ 
களைப்‌ பற்றி எடுத்துரைப்பது மிகவும்‌ கடினம்‌: அவர்தாமே அர்ச்‌. 
இஞ்ஞாசியாருக்கு எழுதிய ஒரு கடிதத்தில்‌, இவற்றை விவரிக்கத்‌ 
தம்மிடம்‌ போதிய வார்த்தைகள்‌ இல்லை என்றும்‌, இருந்தாலும்‌, 
அடிக்கடி ஞானஸ்நானம்‌ கேட்டுத்‌ தம்மிடம்‌ படையெடுத்து வந்த 
மக்கள்‌ கூட்டம்‌ எவ்வளவு பெரிதாயிருந்தது என்றால்‌, தொடர்ந்து 
ஞானஸ்நானம்‌ கொடுத்து வந்ததால்‌, தம்மால்‌ பல முறை சிலுவை 
அடையாளம்‌ வரைவதற்காகக்‌ கையைத்‌ தூக்க முடியாமல்‌ போயிற்று 
என்றும்‌, விசுவாசப்‌ பிரமாணத்தையும்‌, பத்துக்‌ கட்டளைகளையும்‌, 
கிறீஸ்தவக்‌ கடமைகள்‌, பரலோகப்‌ பேரின்பம்‌, நரக வேதனைகள்‌, 
நன்மையைப்‌ பிறப்பிக்கும்‌ நற்செயல்கள்‌, தீமையைப்‌ பிறப்பிக்கும்‌ 
அக்கிரமச்‌ செயல்கள்‌ ஆகியவை பற்றியும்‌, ஞானஸ்நானம்‌ டெறும்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ சொல்லிச்‌ சொல்லி, தம்‌ தொண்டை கட்டிப்‌ 
பேச முடியாமல்‌ போயிற்று என்றும்‌ எழுதியிருக்கிறார்‌. ஒரே நாளில்‌ 
அவர்‌ ஒரு முழுப்‌ பங்காக இருக்கக்‌ கூடிய எண்ணிக்கையில்‌ 
மக்களுக்கு அவர்‌ ஞானஸ்நானம்‌ வழங்கினார்‌. தங்கள்‌ ஞானஸ்நான 
மாசற்றதனத்தை இழக்குமுன்னே மரித்து, மரித்தவுடன்‌ நேரடியாகக்‌ 
கடவுளைத்‌ துய்த்தனுபவிக்கச்‌ சென்ற குழந்தைகளின்‌ எண்ணிக்கை 


119 


மட்டும்‌ ஆயிரத்திற்கும்‌ அதிகம்‌ என்று அவர்‌ கணக்கிட்டி ருக்கிறார்‌. 

சர்வ வல்லப சர்வேசுரனுக்கு ஊழியம்‌ செய்வதிலும்‌, விசுவாசத்‌ 
தின்‌ பரம இரகசியங்களைப்‌ பற்றி அதிகமதிகம்‌ அறிந்துகொள்வதிலும்‌ 
குழந்தைகள்‌ எந்த அளவுக்கு ஆர்வம்‌ காட்டுவதை அவர்‌ கண்டார்‌ 
என்றால்‌, அவர்கள்‌ எப்போதும்‌ அவரை மொய்த்துக்கொண்டிருந் 
தார்கள்‌; அவரைச்‌ சாப்பிட விடவில்லை, உறங்க விடவில்லை, அவர்‌ 
தமது கட்டளை ஜெபத்தைச்‌ சொல்லக்‌ கூட அவர்கள்‌ பெரும்‌ 
இடையூறாக இருந்தார்கள்‌. கட்டளை ஜெபமாகிய இந்தக்‌ 
கடமையை நிறைவேற்றுவதற்காக அவர்‌ உண்மையில்‌ அவர்களிட 
மிருந்து ஒளிந்துகொள்ள வேண்டியதாயிற்று. இதிலும்‌ கூட பல 
சமயங்களில்‌ அவர்‌ தோற்றுப்‌ போனார்‌, ஏனெனில்‌, எப்படியாவது 
அவர்‌ இருக்குமிடத்தை அவர்கள்‌ கடமையாக முயன்று கண்டுபிடித்‌ 
தார்கள்‌. 

தங்கள்‌ பக்தியார்வத்தில்‌ அவர்கள்‌ அஞ்ஞானிகளுடன்‌ 
அடிக்கடி வாதங்களில்‌ இறங்கினார்கள்‌, அந்த வாதங்கள்‌ பார்ப்பவர்‌ 
களுக்கு ஒரு போர்‌ நடப்பது போன்ற பிரமையைத்‌ தந்தன. இந்தச்‌ 
சிறுவர்‌ சிறுமியர்‌ விக்கிரகங்களை வேட்டையாடினார்கள்‌, அவற்‌ 


றைத்‌ தூக்கி வந்து, நம்‌ அர்ச்சியசிஷ்டவரின்‌ பாதங்களில்‌ போட்டுத்‌ 
துண்டு துண்டாக உடைத்தார்கள்‌. அதன்பின்‌ அந்தத்‌ துண்டுகளைக்‌ 
குவியலாகக்‌ குவித்து, அவற்றை முடிந்த வரை இழிவுபடுத்தி, ஏறி 
மிதித்து, உதைத்து, அசுத்தங்களால்‌ அவற்றை மூடி, எரித்துச்‌ சாம்ப 
லாக்கி, அந்தச்‌ சாம்பலைக்‌ கொண்டு போய்க்‌ கடலில்‌ வீசினார்கள்‌. 
யாராவது ஒரு கிறீஸ்தவன்‌ விக்கிரகங்கள்‌ என்று அவர்கள்‌ 
அழைக்கிற ஒரு பொய்த்‌ தெய்வத்திற்கு மரியாதை செலுத்துவதை 
அவர்கள்‌ கண்டுபிடித்தால்‌, அவன்‌ தங்கள்‌ சொந்தத்‌ தகப்பனாகவே 
இருந்தாலும்‌, இந்தப்‌ பக்தியார்வமுள்ள சிறுவர்‌, சிறுமிகள்‌ அவனைத்‌ 
துணிவோடு கண்டித்தார்கள்‌; அவனைத்‌ திருத்த இது போதுமான 
தாக இருக்கவில்லை என்றால்‌, அவர்கள்‌ தங்கள்‌ பரிசுத்த தந்தை 
யிடம்‌ ஓடிச்‌ சென்று அவரிடம்‌ முறையிட, அவர்‌ தம்‌ சிறுவர்‌ படை 
தம்மைப்‌ புடைசூழ, அந்த மனிதனின்‌ இல்லத்திற்குச்‌ சென்று, 
தம்மால்‌ கண்டுபிடிக்க முடிந்த விக்கிரகங்கள்‌ அனைத்தையும்‌ 


120 


அவனிடமிருந்து பிடுங்க, அவற்றைக்‌ குழந்தைகள்‌ அவமானப்‌ 
படுத்தி அழிக்கும்படி அவர்களிடம்‌ கையளித்தார்‌. 

ஒரு கிறிஸ்தவன்‌ தனது விக்கிரக வழிபாட்டின்‌ மூலம்‌ விசுவாசி 
களுக்குப்‌ பொதுத்‌ துர்மாதிரிகை விளைவிக்றொன்‌ என்று அவர்‌ 
கேள்விப்பட்டு, அவனுடைய மிருகத்தனமான, இழிந்த ஆத்துமம்‌ 
விசுவாசத்தாலோ, பகுத்தறிவாலோ திருத்தப்பட முடியாததாக 
இருக்றெது என்று கண்டுபிடித்தார்‌ என்றால்‌, அவனை நித்தியத்திற்‌ 
கும்‌ தண்டிக்க இருக்கும்‌ நரக நெருப்பைப்‌ பற்றியும்‌, எவற்றை அவன்‌ 
பிடிவாதமாக ஆராதித்து வந்தானோ, அந்தப்‌ பசாசுக்களுடன்‌ அவன்‌ 
நித்திய காலமும்‌ இறந்துகொண்டே இருக்க வேண்டியிருக்கும்‌ 
என்பதையும்‌ அவன்‌ புரிந்துகொள்ளச்‌ செய்ய ஏதாவது ஒரு வழியைக்‌ 
கண்டுபிடிக்க அவர்‌ தீர்மானித்தார்‌. இதன்படி, அந்த மனிதனின்‌ வீடு 
தீயிட்டு எரிக்கப்பட அவர்‌ கட்டளை தந்தார்‌, வீட்டின்‌ தட்டு 
முட்டுப்‌ பொருட்களைக்‌ காப்பாற்ற அவனோ, அவனைச்‌ சேர்ந்தவர்‌ 
களோ எவ்வளவு கெஞ்சினாலும்‌, மிகப்‌ பெரும்பாலும்‌ அவர்‌ அதைக்‌ 
காதிலேயே போட்டுக்கொண்டதில்லை. அவை எல்லாமும்‌, குறிப்‌ 
பாக, இந்தத்‌ தண்டனைக்குக்‌ காரணமாக இருந்த விக்கிரகங்களும்‌ 
எரித்துச்‌ சாம்பலாக்கப்பட்டன. அந்த அவபக்தியுள்ள மனிதனைப்‌ 
போல, கடவுளின்‌ மீதுள்ள விசுவாசத்தை இழந்து போகும்படி 
சோதிக்கப்படக்‌ கூடிய மற்றவர்களுக்குத்‌ தரப்பட்ட அச்சமூட்டும்‌ 
எச்சரிக்கையாக இது இருந்தது. அவர்களில்‌ மிகவும்‌ துணிச்சல்‌ 
உள்ளவர்களும்‌ கூட, அவரை எதிர்க்க அல்லது அவருக்கு எதிராகத்‌ 
தங்கள்‌ கரத்தை உயர்த்தத்‌ துணியவில்லை. அவருடைய அற்புதங்‌ 
களைச்‌ செய்யும்‌ வல்லமையால்‌ ஏற்பட்டிருந்த பயபக்தி அவ்வளவு 
பெரிதாக இருந்தது. 

அவரை அவமானப்படுத்திய விசுவாசத்தை இழந்த ஒரு 
அசட்டுத்‌ துணிச்சல்‌ உள்ள மனிதன்‌ உடனே கடுமையான முறையில்‌ 
தண்டிக்கப்பட்ட நிகழ்ச்சியை இங்கு நினைவுகூர்வோம்‌. அவன்‌ 
மணப்பாட்டைச்‌ சேர்ந்த ஒரு செல்வந்தன்‌. சவேரியார்‌ அவனுடைய 
வீட்டுக்கு வந்து, அவனோடு பேச விரும்புவதாகத்‌ தெரிவித்தார்‌. 
ஆனால்‌ அந்த மிருகத்தனமான மனிதன்‌ அவரைச்‌ சந்திக்கக்கூட 
விரும்பவில்லை. அவர்‌ வந்தால்‌, அவருடைய முகத்திற்கு நேராகக்‌ 


121 


கதவை அறைந்து சார்த்தி, “அவருடைய கோவிலுக்குத்‌ தான்‌ 
வந்தால்‌, தனக்கும்‌ அவர்‌ அதையே செய்யும்படி” அவரிடம்‌ 
கூறுமாறு தன்‌ வேலைக்காரர்களுக்கு அவன்‌ உத்தரவிட்டான்‌. 


சர்வ வல்லபர்‌ அவனுடைய வார்த்தைகளைப்‌ பதிவு செய்து 
கொண்டார்‌. அவை எழுத்துப்‌ பிசகாமல்‌ அப்படியே நிறைவேறச்‌ 
செய்தார்‌. ஏனெனில்‌ விரைவில்‌ இந்த மனிதன்‌ ஆயுதந்தரித்த ஒரு 
கொள்ளையர்‌ கூட்டத்தால்‌ திடீரெனத்‌ தாக்கப்பட்டான்‌. அவர்கள்‌ 
அவனைக்‌ கொல்வதற்காகத்‌ துரத்தினார்கள்‌. தப்பித்து ஒடுவதுதான்‌ 
அவனுக்கிருந்த ஒரே வழி. கோவிலைத்‌ தவிர தான்‌ தஞ்சமடைய 
வேறு எந்த இடத்தையும்‌ காணாத அவன்‌, அதை நோக்கித்‌ தலை 
தெறிக்க ஓடினான்‌. ஆனால்‌ தனக்குத்‌ தானே வருவித்துக்கொண்ட 
சாபத்தை அவன்‌ மறந்துவிட்டான்‌. எதிரிகள்‌ அம்புகள்‌ எய்தனர்‌. 
ஆனால்‌ தூரம்‌ அதிகமாக இருந்ததால்‌, அவை அவனைத்‌ துளைக்க 
வில்லை. தங்கள்‌ வழக்கமான பக்தி முயற்சிகளுக்காக ஆலயத்தில்‌ 
கூடியிருந்த கிறீஸ்தவர்கள்‌ அந்த ஈன மனிதனின்‌ அலறல்களைக்‌ 
கேட்டார்கள்‌. அவனைத்‌ துரத்தியவர்களின்‌ கோபவெறியைக்‌ கண்ட 
அவர்கள்‌, எதிரிகள்‌ தங்களைத்தான்‌ தாக்க வருகிறார்கள்‌ என்றும்‌, 
அவர்கள்‌ கோவிலைக்‌ கொள்ளையிட வருகிறார்கள்‌ என்றும்‌ தவறாக 
நினைத்துக்கொண்டு, உடனே அவசரமாகக்‌ கதவுகளை மூடினார்கள்‌. 
வெளியிலிருந்த அந்தப்‌ பரிதாபத்திற்குரியவன்‌ எவ்வளவு கதறியும்‌ 
அவர்கள்‌ கதவைத்‌ திறக்கவில்லை. அவன்‌ தன்‌ மரணத்தின்‌ மூலம்‌ 
புனிதருக்குத்‌ தான்‌ இழைத்த அவமானத்திற்குத்‌ தன்னையே 
பழிதீர்த்துக்கொண்டான்‌. 

போதனையிலும்‌, தங்கள்‌ தனிப்பட்ட துர்க்குணங்களிலும்‌ 
தங்கள்‌ அருவருப்புக்குரிய குற்றங்களை வெளிப்படுத்தியதற்காகப்‌ 
பிராமணர்களும்‌ உள்ளுக்குள்‌ அவரை வெறுத்தார்கள்‌ என்றாலும்‌, 
வெளிப்படையாக அவருக்கு அன்பின்‌ அடையாளங்களைக்‌ காட்டி 
னார்கள்‌, ஒரு பரிசுத்த மனிதராக அவரை வணங்கினார்கள்‌. இவர்கள்‌ 
தங்களைத்‌ தெய்வங்களின்‌ வாரிசுகள்‌ என்று தம்பட்டம்‌ அடித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌, இவ்வாறே மற்ற சாதியினரும்‌ தங்களை மதிக்க 
வேண்டுமென்று எதிர்பார்க்கிறார்கள்‌. ஆனால்‌ சவேரியார்‌ இந்தியா 
வந்த காலத்தில்‌ இவர்களை விடப்‌ பெரிய அயோக்கியர்கள்‌ யாரும்‌ 


122 


இங்கு இருக்கவில்லை. இவர்களைப்‌ பற்றி நன்கு அறிந்திருந்தவரான 
அர்ச்‌. பிரான்சிஸ்‌ சவேரியார்‌ ஒரு முறை, “இந்தியாவில்‌ பிராமணர்கள்‌ 
என்ற ஒரு ஜாதியினர்‌ மட்டும்‌ இல்லாமல்‌ இருந்திருந்தால்‌, இந்தப்‌ 
பரந்த நாட்டில்‌ விக்கிரகங்களை வழிபடும்‌ ஒரே ஒரு மனிதன்‌ கூட 
இருந்திருக்க மாட்டான்‌. அரசர்கள்‌ மீதும்‌ அவர்கள்‌ கொண்டுள்ள 
அதிகாரமும்‌, செல்வாக்கும்‌, மக்களிடமிருந்து அவர்கள்‌ டெறும்‌ 
வணக்கமும்‌, மக்களை விக்கிரக வழிபாட்டிலேயே அமிழ்த்தி 
வைத்திருக்க அவர்கள்‌ பயன்படுத்தும்‌ ஆயிரக்கணக்கான விக்கிரகங்‌ 
களும்‌, அவர்களுடைய பெரும்‌ எண்ணிக்கையும்‌, தங்களுக்குள்‌ 
அவர்கள்‌ பாதுகாத்து வரும்‌ ஒற்றுமையும்‌, அவர்களுடைய சுய 
நலமும்‌ அவர்களை ஏறத்தாழ வெல்லப்பட முடியாதவர்களாகவும்‌, 
அதே சமயத்தில்‌ கிறீஸ்தவத்தின்‌ மிகத்‌ தீவிரமான எதிரிகளாகவும்‌ 
ஆக்குகின்றன. 

கோவா உண்மையில்‌ இந்தப்‌ பிராமணர்களால்‌ நிறைந்திருக்‌ 
கிறது. அங்கே அவர்கள்‌ வெளிப்படையாகத்‌ தங்கள்‌ பலிகளையும்‌, 
சடங்குகளையும்‌, திருமணங்களையும்‌, ஈமச்‌ சடங்குகளையும்‌ தங்கள்‌ 
அஞ்ஞான வழிபாட்டு முறைகளில்‌ நடத்துகிறார்கள்‌. இறந்த 
கணவனின்‌ உடலோடு அவனது மனைவியை உடன்கட்டை ஏறச்‌ 
செய்கிறார்கள்‌, தங்கள்‌ விருப்பப்படியெல்லாம்‌ திருவிழாக்களை 
நடத்துகிறார்கள்‌. மொத்தத்தில்‌, “சர்வேசுரா! தேவரீர்‌ பக்தியற்ற 
சனத்திற்கு விரோதமாய்‌ என்‌ நியாயத்தை விசாரித்துக்கொள்ளும்‌; 
கெட்டவனுங்‌ கபடுள்ளவனுமாகிய மனிதனிடத்தில்‌ நின்று என்னை 
விடுதலையாக்கும்‌” என்னும்‌ தாவீதரசரின்‌ ஜெபத்தை இவர்களுக்கு 
எதிராக நாமும்‌ கடவுளிடம்‌ ஜெபிக்க வேண்டும்‌” என்று எழுதினார்‌. 


இவர்கள்‌ விக்கிரகங்களின்‌ தயவில்‌ வாழ்க்கை நடத்தினார்கள்‌, 


அவற்றிற்குப்‌ படைக்கப்பட்ட பலிகளையும்‌, காணிக்கைகளையும்‌ 


கொண்டு சுகபோக வாழ்வு வாழ்ந்தார்கள்‌, தங்கள்‌ கட்டுக்கதை 
களைத்‌ தேவ இரகசியங்கள்‌ என்று சொல்லி மக்களிடம்‌ விற்றார்கள்‌, 
தங்கள்‌ மூளையில்‌ உதித்த எல்லா அபத்தங்களையும்‌ போதித்தார்கள்‌. 
உதாரணமாக, தங்கள்‌ தெய்வங்களுக்குத்‌ தொடக்கம்‌ உண்டு 
என்றும்‌, அஞ்ஞான தெய்வங்களுக்கும்‌ மனிதர்களைப்‌ போலவே பசி 


உண்டு என்று அல்லது தங்கள்‌ முன்‌ படைக்கப்படும்‌ அனைத்தையும்‌ 


123 


தின்று தீர்க்கும்‌ அளவுக்கு அரக்கப்‌ பசி அவர்களுக்கு உண்டு என்றும்‌, 
தெய்வங்கள்‌ தங்களில்‌ யார்‌ பெரியவன்‌ என்பது பற்றி ஒருவரோடு 
ஒருவார்‌ சண்டையிட்டுக்கொள்வதுண்டு என்றும்‌, தெய்வங்கள்‌ 
குற்றம்‌ செய்து, அதற்காகத்‌ தண்டிக்கப்பட்டதுண்டு என்றும்‌ 
இவர்கள்‌ புத்திக்கெட்டாத அபத்தங்களைப்‌ போதித்தார்கள்‌. புயல்‌, 
பஞ்சம்‌, நில நடுக்கம்‌, கொள்ளை நோய்‌, போர்‌ போன்றவை 
தெய்வங்களின்‌ கோபத்தின்‌ விளைவு என்றும்‌, அவற்றிற்குப்‌ பரிகார 
மாக தெய்வங்களுக்குக்‌ குறிப்பிட்ட காணிக்கைகள்‌ செலுத்தப்‌ 
பட்டால்‌, மனிதர்கள்‌ இந்தத்‌ தீமைகளிலிருந்து விடுபடலாம்‌ என்று 
கற்பித்தார்கள்‌. இவ்வாறு, மூட நம்பிக்கைகள்‌ தூண்டப்பட்ட 
ஏழைகள்‌ கொண்டு வந்த காணிக்கைகளைக்‌ கொண்டு, இவர்கள்‌ 


சுகபோக வாழ்வு நடத்தினார்கள்‌. 


சவேரியாரால்‌ இந்தப்‌ பிராமணர்களின்‌ இனத்திலிருந்து, ஒரு 
சிலரை மட்டுமே மனந்திருப்ப முடிந்தது. அவரோடு வாக்குவாதம்‌ 
செய்து வெற்றி பெற ஒருபோதும்‌ அவர்களால்‌ முடிந்ததில்லை என்ற 
போதும்‌, அவர்‌ அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அற்புதங்‌ 
களைச்‌ செய்தபோதும்‌, அவர்களுடைய ஆயிரக்கணக்கான தப்பறை 
களை அவர்‌ அவர்களுக்குத்‌ தெளிவுபடுத்தியபோதும்‌, அவர்‌ 
களிடையே பெரிய அளவில்‌ மனமாற்றத்தை அவரால்‌ ஏற்படுத்த 
முடியவில்லை. புத்தியின்‌ தவறுகளால்‌ அன்றி, சித்தத்தின்‌ கெடுமதி 
யால்‌ குருடாக்கப்பட்ட ஓர்‌ ஆத்துமத்தின்‌ சுபாவத்திற்கு மேலான 
சத்தியத்தின்‌ ஒளியைத்‌ தோன்றச்‌ செய்வது மகா கடினமான காரியம்‌. 
அவர்களுடைய அவபக்தியையும்‌, அவர்கள்‌ கற்பித்த வந்த அபத்தப்‌ 
பொய்ப்‌ போதனைகளையும்‌ அவர்களே தெளிவாகக்‌ கண்டுணரும்‌ 
படி அவர்‌ செய்தார்‌, சத்தியத்தின்‌ வலிமையை எதிர்த்து நிற்க அவர்‌ 
களால்‌ முடியவில்லை, தாங்கள்‌ வெல்லப்பட்டதாக அவர்கள்‌ 
உணர்ந்தாலும்‌, தங்கள்‌ தீய வாழ்வை விட்டுவிட அவர்கள்‌ விரும்ப 
வில்லை, மக்களை ஏமாற்றுவதையும்‌ அவர்கள்‌ நிறுத்தவில்லை. 
ஏனெனில்‌ தாங்கள்‌ அனுபவித்து வந்த இலவச உலக வசதிகளை 
இழக்க அவர்கள்‌ விரும்பவில்லை. உலக செல்வத்தை விற்று, பரலோக 
செல்வத்தை வாங்கிக்கொள்ள அவர்களுக்கு விருப்பமில்லை. 


சவேரியார்‌ ஒரு முறை தமக்கு நிகழ்ந்ததை இப்படி விவரிக்கிறார்‌: 
124 


ஒரு முறை இருநூறுக்கும்‌ அதிகமான பிராமணர்கள்‌ வசித்த ஒரு மடத்‌ 
திற்கு அருகே அவர்‌ கடந்து சென்றுகொண்டி ருந்தார்‌. இதை அறிந்த 
அவர்கள்‌ இவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு மனிதரை நேரில்‌ காண 
வேண்டும்‌ ஆசையாலோ, அல்லது வேறு எந்த நோக்கத்திற்காகவோ, 
அவர்களில்‌ பலர்‌ அவரைச்‌ சந்திக்க வந்தார்கள்‌. அவர்‌ வழக்கம்‌ 
போல்‌ அவர்களை அன்போடு வரவேற்றார்‌. வழக்கமான மரியாதை 
வணக்கங்களுக்குப்‌ பிறகு, அவரும்‌, அவர்களும்‌ அமர்ந்து ஆத்தும 
இரட்சணியத்தைப்‌ பற்றி உரையாடத்‌ தொடங்கினார்கள்‌. மரணத்‌ 


திற்குப்‌ பிறகு மகிழ்ச்சியாக இருக்க அவர்களுடைய தெய்வங்கள்‌ 
அவர்களிடம்‌ எதிர்பார்ப்பது என்ன என்று அவர்‌ கேட்டார்‌. உடனே, 
தங்களில்‌ யார்‌ இந்தக்‌ கேள்விக்குப்‌ பதிலளிப்பது, தங்களில்‌ அதிகம்‌ 
படித்தவரா, அல்லது பதவியில்‌ அனைவருக்கும்‌ மேலாக உயர்த்தப்‌ 
பட்டிருந்தவரா என்பது பற்றி அவர்களிடையே ஒரு பரபரப்பு 
தோன்றியது. 

நீண்ட நேரத்திற்குப்‌ பிறகு, துர்ப்புத்தியிலும்‌, வயதிலும்‌ நன்கு 
நரைத்துப்‌ போயிருந்த எண்பது வயதுக்‌ கிழவா்‌ ஒருவார்‌ பதில்‌ சொல்‌ 
வதென்று அவர்கள்‌ தீர்மானித்தார்கள்‌. தம்‌ பதில்‌ தம்மைச்‌ சேர்ந்தவர்‌ 
களுக்கு அவமானத்தையே கொண்டு வரும்‌ என்பதைப்‌ புரிந்து 
கொண்ட அந்தப்‌ பிராமணர்‌ அந்தக்‌ கேள்வியிலிருந்து சவேரியாரைத்‌ 
திசை திருப்பிவிட விரும்பி அவரிடம்‌: “ஓர்‌ அன்னியர்‌ மற்றவர்‌ 
களிடம்‌ விளக்கம்‌ கேட்பதற்கு முன்‌, அவர்‌ தம்முடைய விளக்கத்‌ 
தைத்‌ தருவதுதான்‌ பொருத்தமானதாக இருக்கும்‌. உங்கள்‌ கடவுள்‌ 
உங்கள்‌ மேல்‌ சுமத்தும்‌ சட்டங்கள்‌ என்ன என்று நீங்கள்‌ சொன்ன 
பிறகு, எங்கள்‌ தெய்வங்கள்‌ எங்களுக்கு இடும்‌ சட்டங்கள்‌ பற்றி நான்‌ 
உமக்குக்‌ கூறுவேன்‌” என்றார்‌. 

ஆனால்‌ அவருடைய தந்திரம்‌ அவருக்கு எதிராகவே திரும்பியது. 
புனிதர்‌, அந்தக்‌ கிழவரின்‌ எதிர்ப்பைக்‌ கண்டு, “இல்லை, அது 
சரியல்ல. முதல்‌ யார்‌ கேள்வி கேட்டார்களோ, அவர்களே முதல்‌ 
பதிலையும்‌ பெற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்றுதான்‌ புத்தி நமக்குச்‌ 
சொல்கிறது” என்று மறுத்துரைத்தார்‌. அதற்கு மேல்‌ அவர்‌ எதையும்‌ 
பேசவில்லை. இவ்வாறு நெருக்கப்பட்டதும்‌, அந்தப்‌ பிராமணர்‌ ஒரு 
பதில்‌ தர முடியாதவரைப்‌ போலத்‌ தோன்றுவதற்குப்‌ பதிலாக, சற்று 

125 


நேரம்‌ ஆழமான அமைதியைக்‌ கடைப்பிடித்தார்‌. அதன்பின்‌ ஆழ்ந்த 
தோற்றமுள்ள முகத்தோடு, “இரண்டு காரியங்கள்‌ தெய்வங்களின்‌ 
தோழமையை எங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன. அவை அவர்களது 
வாய்மொழியாகவே எங்களுக்குக்‌ கட்டளையிடப்பட்டுள்ளன. 


அவை: 1. பசுவை ஒருபோதும்‌ கொல்லக்‌ கூடாது; 2. தெய்வங்‌ 
களுக்கு சேவை செய்யும்‌ பிராமணர்களுக்குத்‌ தர்மம்‌ கொடுக்க 
வேண்டும்‌ என்பவையாகும்‌” என்று பதிலளித்தார்‌. அது என்னவோ 
மிகுந்த ஞானமுள்ள பதில்‌ என்பது போல்‌ அவரோடி ருந்த அனை 
வரும்‌ அவரை ஆர்ப்பரித்துப்‌ பாராட்டி னார்கள்‌. 


அவர்களுடைய நாசத்திற்குரிய இந்தக்‌ குருட்டுத்தனம்‌ தம்‌ 
கண்களில்‌ கண்ணீரை வரவழைத்ததாகப்‌ புனிதர்‌ கூறுகிறார்‌. 
இவ்வளவு மோசமான ஒரு போதகத்தைப்‌ பற்றிப்‌ பரிதாப உணர்வு 


கொண்டவராக, அவர்கள்‌ தம்மைப்‌ பேச அழைக்கும்‌ வரை அவார்‌ 
காத்திருக்கவில்லை. ஆகவே, அவர்களை அமரச்‌ சொல்லிச்‌ சைகை 
காட்டி விட்டு, அவர்‌ எழுந்து நின்று, சர்வ வல்லபரை மனதில்‌ 
நினைத்து, அவரைத்‌ தாழ்ந்து பணிந்தபின்‌, அப்போஸ்தலர்களின்‌ 
விசுவாசப்‌ பிரமாணத்தையும்‌, பத்துக்‌ கற்பனைகளையும்‌ சொல்லி, 
அவற்றின்‌ பிரிவுகள்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ மிகப்‌ பொருத்தமான ஒரு 
விளக்கத்தையும்‌ அளித்தார்‌. அதன்பின்‌ அவர்‌ பரலோகத்தையும்‌, 
நரகத்தையும்‌, பரலோகத்தின்‌ அளவற்ற மகிமையையும்‌, நரகத்தின்‌ 
மகா அச்சத்திற்குரிய வாதைகளையும்‌ பற்றி விளக்கினார்‌. இவற்றின்‌ 
படி நாம்‌ நல்லவர்களாக அல்லது இவற்றை அனுசரிக்காமல்‌ கெட்ட 
வர்களாக வாழ்வதைப்‌ பொறுத்தே ஒன்றில்‌ கடவுளோடு பேரின்ப 
முள்ள ஒரு நித்திய காலத்திற்கு, அல்லது, தங்கள்‌ பொய்த்‌ தெய்வங்‌ 
களின்‌ உருவங்களில்‌ அவர்கள்‌ ஆராதித்து வந்‌ இந்தத பசாசுக்களோடு 
நரகத்தில்‌ ஒரு நித்திய வாதைக்கு நாம்‌ தகுதி பெறுவோம்‌ என்று 
விளக்கிக்‌ கூறினார்‌. 

இப்போதுதான்‌ இந்தச்‌ சத்தியங்களை முதன்முதலாகக்‌ கேட்ட 
அந்தப்‌ பிராமணர்கள்‌ அவர்‌ சொன்னவற்றை மிகுந்த கவனத்தோடு 
கேட்டனர்‌. அவர்‌ பேசி முடித்தபோது, அவர்கள்‌ எழுந்து அவரை 
அணைத்துக்கொண்டு, கிறீஸ்தவர்களின்‌ கடவுளே மெய்யங்கடவுள்‌, 
ஏனெனில்‌ அவருடைய திருச்சட்டம்‌ இயற்கைச்‌ சட்டத்தோடு மிக 


126 


முழுமையாக ஒத்திருக்கிறது என்று அறிக்கையிட்டார்கள்‌. இதன்பின்‌. 
அவர்கள்‌ அவரைப்‌ பல விதமான கேள்விகளால்‌ துளைத்தார்கள்‌; 
அவர்களில்‌ ஒவ்வொருவனும்‌ தன்‌ சொந்த சந்தேகங்களை அவரிடம்‌ 
கேட்டான்‌. உதாரணமாக, ஆத்துமம்‌ உண்மையாகவே அழிவற்றதா, 
நாம்‌ இறக்கும்போது அது எப்படி மறைந்து போகிறது? நாம்‌ சாகும்‌ 
போது, உடலின்‌ எந்தப்‌ பாகத்திலிருந்து அது வெளியே வருகிறது, நம்‌ 
கனவுகளில்‌ நாம்‌ தூரமான இடங்களில்‌ இருப்பது போல்‌, அல்லது 
நம்மோடு இல்லாத நண்பர்களோடு உரையாடிக்‌ கொண்டிருப்பது 
போலத்‌ தோன்றுகிறதே, நாம்‌ உறங்கும்போது ஆத்துமம்‌ சரீரத்‌ 
திலிருந்து தற்காலிகமாக விடுபட்டு, நாம்‌ கனவில்‌ காணும்‌ இடங்‌ 
களுக்குச்‌ சென்றுவிட்டுத்‌ திரும்பி வந்து மீண்டும்‌ உடலில்‌ சேர்ந்து 
கொள்கிறதா, சர்வ வல்லபரின்‌ நிறம்‌ என்ன, கருப்பா, சிவப்பா 
என்பவை போன்ற கேள்விகள்‌. இந்தக்‌ கடைசிக்‌ கேள்வி பற்றி 
அவர்களுடைய மத அறிஞர்களிடையே பெரும்‌ சச்சரவுகள்‌ நிகழ்ந்து 
வந்தன: வெள்ளைத்‌ தோல்‌ கொண்டவர்கள்‌ கடவுள்‌ வெள்ளை 
நிறமுள்ளவர்‌ என்றும்‌, கருப்புத்‌ தோல்‌ கொண்டவர்கள்‌ அவர்‌ 
கருப்பானவர்‌ என்றும்‌ சாதித்தார்கள்‌. உண்மையில்‌ அவர்களுடைய 
அஞ்ஞான தெய்வங்களில்‌ பெரும்‌ பகுதி கருப்பு நிறமுள்ளவையாகவே 
இருக்கின்றன. 

தாம்‌ கையாள வேண்டியிருந்த பரிதாபமான அந்த மனங்களுக் 
குப்‌ பொருத்தமான முறையில்‌, சவேரியார்‌ இந்த எல்லாக்‌ கேள்வி 
களுக்கும்‌ பதிலளித்தார்‌. தமது பதில்களால்‌ அவர்‌ அவர்களை 
எவ்வளவு நன்றாகத்‌ திருப்திப்படுத்தினார்‌ என்றால்‌, பாராட்டும்‌ 
வார்த்தைகளில்‌ அவர்கள்‌ அவருக்குநன்றி செலுத்தினார்கள்‌. அதன்‌ 
பின்‌, அவர்கள்‌ இப்போது நல்லதொரு ஞான உபதேசம்‌ பெற்று, 
நல்ல ஆயத்த நிலையில்‌ இருப்பதைக்‌ கண்டு, கிறிஸ்துநாதரின்‌ திருச்‌ 
சட்டத்தை அவர்கள்‌ ஏற்றுக்கொள்வதன்‌ அவசியத்தை வலியுறுத்தி 
னார்‌. சத்தியம்‌ இப்போது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு 
விட்டதால்‌, அறியாமை என்னும்‌ சாக்குப்போக்குச்‌ சொல்லி 
அவர்கள்‌ இனியும்‌ இரட்சிக்கப்பட முடியாது என்று அவர்‌ அவர்‌ 
களுக்குத்‌ தெளிவுபடுத்தினார்‌. 

“அனால்‌ இன்று பல கிறீஸ்தவர்கள்‌ கூறும்‌ அதே வார்த்தைகளில்‌ 

127 


அவர்கள்‌ எனக்குப்‌ பதிலளித்தார்கள்‌: “இப்படி ஒரு மாற்றத்தை 
நாங்கள்‌ ஏற்றுக்கொள்வோம்‌ என்றால்‌, உலகம்‌ எங்களைப்‌ பற்றி 
என்ன சொல்லும்‌? அஞ்ஞானத்‌ தெய்வங்களுக்குத்‌ தரப்படும்‌ 
காணிக்கைகள்‌ இன்றி நாங்கள்‌ பிழைப்புக்கு என்ன செய்வோம்‌?” 
என்று அவர்கள்‌ பதிலுக்குக்‌ கேட்டார்கள்‌. சுய ஆர்வத்தாலும்‌, உலகத்‌ 
தன்மையான பெருமையாலும்‌, உலக வசதிகளாலும்‌ ஆளப்படும்‌ 
மனிதர்களுக்கு நிகழ்வதுதான்‌ அவர்களுக்கும்‌ நிகழ்ந்தது. சத்தியத்‌ 
தைப்‌ பற்றிய அறிவு அவர்களுடைய மேலதிகத்‌ தண்டனைத்‌ தீர்ப்‌ 
புக்கு மட்டுமே உதவுகிறது; ஏனெனில்‌ மறுவுலகில்‌ எதிர்கால வாதை 


களிலிருந்து தங்களைக்‌ காத்துக்கொள்வதற்குப்‌ பதிலாக, இந்த 
வாழ்வின்‌ சுக செளகரியங்களை அனுபவித்து மகிழ்ந்திருப்பதையே 
அவர்கள்‌ தேர்ந்துகொள்கிறார்கள்‌” என்று புனிதர்‌ வருத்தத்தோடு 
கூறுகிறார்‌. 


மனித புத்திக்கெட்டாத தமது அற்புதங்களைக்‌ கொண்டும்‌ கூட 
பரிசேயர்களை மனந்திருப்ப இயலாதவராயிருந்த சேசுநாதரைப்‌ 
போலவே, இந்நாட்டில்‌ மிகவும்‌ புகழ்பெற்றிருந்த ஒரு பிராமண 
னோடு ஒரு முறை சவேரியார்‌ உரையாடியபோதும்‌, அவனை மனந்‌ 
திருப்புவதில்‌ அவரால்‌ வெற்றிபெற முடியவில்லை. அவர்‌ உண்மை 
யாகவே ஓரளவு கல்வியறிவுள்ளவனாக இருந்தான்‌. இந்து சாஸ்திரி 
களில்‌ மிகுந்த கல்வியறிவு பெற்ற ஒரு சிலரைத்‌ தவிர மற்ற அனைவ 
ரிடமிருந்தும்‌ மறைக்கப்பட்டதாயிருக்கிற பரம இரகசியங்களைப்‌ 
பற்றிய அறிவு அவனிடம்‌ ஒப்படைக்கப்பட்டி ருந்தது. பிராமணத்‌ 
தலைமைக்‌ கல்விக்‌ கழகத்தில்‌ அவன்‌ பட்டம்‌ பெற்றிருந்தான்‌. 


புனிதர்‌ அவனைக்‌ காண மிகுந்த ஆவல்‌ கொண்டார்‌. அவனும்‌ 
சவேரியாரைச்‌ சந்திக்க மிக ஆவலாயிருந்தான்‌. அவனை சத்திய 
வேதத்திற்கு மனந்திருப்புவதும்‌, அவன்‌ வழியாகப்‌ பல அறிஞர்களை 
மனந்திருப்புவதும்‌ சவேரியார்‌ அவனைச்‌ சந்திக்க விரும்பியதன்‌ 
நோக்கமாக இருந்தது. பிராமணர்கள்‌ பலர்‌ அவனைப்‌ பின்பற்று 
பவர்களாக இருந்‌ தார்கள்‌. 


அந்தப்‌ பிராமணன்‌ மிகுந்த மரியாதையோடு புனிதரை வரவேற்‌ 
றான்‌. காரணம்‌ எதுவாயிருந்தாலும்‌, அவன்‌ புனிதர்‌ மீது எத்தகைய 
மதிப்பும்‌, மரியாதையும்‌ கொண்டிருந்தான்‌ என்றால்‌, அவன்‌ தன்‌ 


128 


இருதயத்தின்‌ இரகசியங்களையும்‌, தன்‌ மத நம்பிக்கையின்‌ இரகசியங்‌ 
களையும்‌ அவருக்கு வெளிப்படுத்தினான்‌. இவ்வளவிற்கும்‌ இவற்றை 
வெளிப்படுத்துவதில்லை என்று அவன்‌ ஆணையிட்டு வாக்களித்‌ 
திருந்தான்‌. 

இந்த இரகசியங்களில்‌ முதலாவது, விக்கிரகங்கள்‌ எல்லாம்‌ 
பசாசுக்களே என்பதும்‌, சர்வேசுரன்‌ ஒருவரே, அவரே பிரபஞ்சத்தைப்‌ 
படைத்தவர்‌, பரலோகத்தில்‌ அரசாளுறெவர்‌, அவர்‌ ஒருவருக்கே 
ஆராதனையும்‌, ஊழியமும்‌ உரியவையாக இருக்கின்றன என்பதும்‌, 
அவருக்கு மகிமையாக, தங்கள்‌ அறிஞர்களில்‌ பலர்‌ ஞாயிற்றுக்‌ 
கிழமையை மிகப்‌ பரிசுத்தமான நாளாக அனுசரித்து வருகிறார்கள்‌ 


என்பதும்‌, அந்நாளில்‌, “சர்வேசுரா, உம்முடைய வரப்பிரசாதத்தால்‌, 
இப்போதும்‌, நித்தியமாகவும்‌ நான்‌ உம்மை ஆராதிக்கிறேன்‌” என்ற 
ஜெபத்தைத்‌ தவிர அவர்கள்‌ வேறு எதுவும்‌ ஜெபிப்பதில்லை என்பது 
மாகும்‌. ஆனால்‌ இந்த ஜெபத்தை, அவர்களுடைய இரகசிய சத்தியப்‌ 
பிரமாணம்‌ மீறப்பட்டு விடாதபடி, கிசுகிசுப்பான குரலில்‌ மட்டுமே 


ஜெபிக்க அவர்கள்‌ கடமைப்பட்டிருந்தார்கள்‌. 

மேலும்‌, அவன்‌ பத்துக்‌ கற்பனைகளையும்‌ மனப்பாடமாகச்‌ 
சொன்னான்‌. ஒவ்வொரு கட்டளைக்கும்‌ ஓரளவுக்கு நியாயமான 
விளக்கமும்‌ தந்தான்‌. தான்‌ கல்வி கற்ற பிராமணக்‌ கல்விக்‌ கழகத்தில்‌, 
மாந்தரீகப்‌ பேராசிரியர்‌ ஒருவர்‌ எப்போதும்‌ இருந்தார்‌ என்றும்‌, ஒரு 
சட்டமாக இல்லை என்றாலும்‌, பல மனைவியரைக்‌ கொண்டிருப்பது 
ஓர்‌ இயற்கைச்‌ சலுகையாக இருந்தது என்றும்‌, அவர்களுடைய பல 
மிகத்‌ தொன்மையான கையெழுத்துப்‌ பிரதிகள்‌, ஒரே திருச்சட்டத்‌ 
தின்‌ கீழ்‌ உலகம்‌ முழுவதும்‌ அடங்கியிருப்பதற்கான காலம்‌ வந்து 
விட்டது என்று உறுதிப்படுத்துவதாகவும்‌ அவன்‌ அறிக்கையிட்டான்‌. 

இவைதான்‌ அந்தப்‌ பிராமணன்‌ சவேரியார்‌ முன்‌ தான்‌ அறிந்‌ 
திருப்பதாக ஒப்புக்கொண்ட பரம இரகசியங்கள்‌ ஆகும்‌. சவேரியா 
ரும்‌ இவற்றை இரகசியமாகக்‌ காத்துக்கொள்வதாகத்‌ தனக்கு 
வாக்களிக்க வேண்டுமென்று அவன்‌ அவரிடம்‌ கேட்டுக்கொண் 
டான்‌. ஆனால்‌ அவனுடைய எண்ணத்தைக்‌ கண்ட வியந்த புனிதர்‌ 


அவனை நோக்கி: “இல்லையில்லை. எங்கள்‌ பரம இரகசியங்களைப்‌ 


129 


பகிரங்கப்படுத்த உம்மால்‌ முடிந்ததைச்‌ செய்ய வேண்டும்‌ என்னும்‌ 


நிபந்தனையின்பேரில்தான்‌ நான்‌ உமக்கு அவற்றை வெளிப்படுத்து 
வேன்‌” என்றார்‌. இதற்கான ஒரு வாக்குறுதியையும்‌ பெற்றுக்கொண்ட 
அவர்‌ “விசுவசித்து ஞானஸ்நானம்‌ பெறுநெவன்‌ இரட்சிக்கப்படு 
வான்‌” என்னும்‌ நம்‌ திவ்ய இரட்சகரின்‌ வார்த்தைகளோடு பேசத்‌ 
தொடங்கினார்‌, அவற்றை மிகத்‌ தெளிவாக அவனுக்கு விளக்கிக்‌ 
கூறினார்‌; மிக உறுதியான வார்த்தைகளில்‌ தொடர்ந்து பேசிய அவர்‌, 
சுவிசேஷ சத்தியங்களையும்‌, ஞானஸ்நானம்‌ பெறுவதன்‌ அவசியத்‌ 
தையும்‌ அவன்‌ தெளிவாகப்‌ புரிந்துகொள்ளச்‌ செய்தார்‌. 


அவனும்‌ தான்‌ இவற்றில்‌ தெளிவு பெற்றிருப்பதாகக்‌ கூறி, 
விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு, ஞானஸ்நானம்‌ பெற விரும்பினான்‌. 
ஆனால்‌, மூடத்தனமான முறையில்‌, இரகசியத்தில்‌ அதைப்‌ பெற 
மட்டுமே அவன்‌ விரும்பினான்‌. ஏனெனில்‌ பகிரங்கமாகக்‌ கிறீஸ்‌ 
தவன்‌ என்று அறியப்படுவதை அவன்‌ விரும்பவில்லை. இந்தச்‌ 
சூழ்நிலையே கூட, வரப்பிரசாதத்திற்கு அவனைத்‌ தகுதியற்றவனாக்‌ 
கியது. இத்தகைய ஒரு நிபந்தனை விசுவாசத்தின்‌ நேர்மைக்கும்‌, 
கிறீஸ்தவ வாழ்வின்‌ வெளிப்படையான, கள்ளங்கபடற்ற தன்மைக்‌ 
கும்‌ முரண்பட்டதாக இருந்தது. 

ஆயினும்‌, கிறீஸ்துநாதரின்‌ இந்த வர்த்தைகளையும்‌, அவற்றிற்‌ 
கான ஒரு விளக்கத்தையும்‌, அப்போஸ்தலர்களின்‌ விசுவாசப்‌ 
பிரமாணத்தையும்‌ எழுத்து வடிவமாகத்‌ தனக்குத்‌ தரும்படி அவன்‌ 
அவரைக்‌ கேட்டுக்கொண்டான்‌. மேலும்‌, ஒரு நாள்‌ இரவில்‌, தான்‌ 
ஞானஸ்நானம்‌ பெறுவது போலவும்‌, தொலைவான நாடுகளில்‌ 
புனிதரோடு சுவிசேஷம்‌ போதிப்பது போலவும்‌ கனவு கண்டதாகவும்‌, 
அது தனக்கு மிகுந்த இன்பம்‌ தந்ததாகவும்‌ அவன்‌ கூறினான்‌. ஆனால்‌ 
அது வெறும்‌ கனவாக மட்டுமே இருந்தது. அதனால்‌ அவனுக்கு 
எந்தப்‌ பலனும்‌ இல்லை. சவேரியார்‌ எவ்வளவுதான்‌ கெஞ்சிக்‌ 
கேட்டும்‌, உலக சிருஷ்டி கராகிய ஒரே சர்வேசுரனை ஆராதிக்குமாறு 
மக்களுக்குக்‌ கற்பிப்பதாக வாக்களிக்க அவன்‌ மறுத்து விட்டான்‌. 
தான்‌ இதைச்‌ செய்தால்‌, தன்‌ இரகசிய சத்தியப்‌ பிரமாணத்தை மீற 
வேண்டியிருக்கும்‌ என்றும்‌, அப்போது, பசாசு தன்னிடம்‌ வந்து 
தன்னைக்‌ கொன்று விடும்‌ என்று தான்‌ பயப்படுவதாகவும்‌ அவரிடம்‌ 


130 


கூறினான்‌. 

பிராமணர்களின்‌ துர்ப்புத்தி வெல்லப்பட இயலாது என்பதற்‌ 
கும்‌, வெறும்‌ அறிவு அவர்களை மாற்ற முடியாது என்பதற்கும்‌, 
தாங்கள்‌ ஏமாற்றப்பட்டுக்கொண்டும்‌, மற்றவர்களை ஏமாற்றிக்‌ 
கொண்டும்‌ இருக்கிறார்கள்‌ என்னும்‌ அறிவு மட்டும்‌ அவர்களுடைய 
வஞ்சகங்களிலிருந்து அவர்களை வெளியே இழுக்க முடியாது 
என்பதற்கும்‌ போதுமான நிரூபணத்தை நம்‌ பரிசுத்த அப்போஸ்தலர்‌ 
இப்போது பெற்றுக்கொண்டார்‌. இப்போது அவர்களுடைய 
வஞ்சகங்களை வெளிப்படுத்துவதைத்‌ தவிர அவருக்கு வேறு எந்த 
வழியும்‌ இருக்கவில்லை. ஆகவே, தங்கள்‌ தெய்வங்கள்‌ அனைத்தும்‌ 
பசாசுக்களே என்றும்‌, அவர்களுடைய மதம்‌ ஒரு தேவத்‌ துரோகம்‌ 
மட்டுமேயன்றி அவை வேறு ஒன்றுமில்லை என்றும்‌, வீண்‌ பெருமை 
யும்‌, சுய அன்பும்‌ மட்டுமே விக்கிரகங்களை வழிபட அவர்களைத்‌ 
தூண்டுகின்றன, ஏனெனில்‌, வேறு விதமாக அவர்கள்‌ நடந்துகொள்‌ 
வார்கள்‌ என்றால்‌, மத குருக்கள்‌ என்னும்‌ கெளரவத்தையும்‌, 
ஏமாற்றப்படும்‌ மக்களிடமிருந்து தாங்கள்‌ டெறும்‌ காணிக்கைகளை 
யும்‌ அவர்‌ பெற முடியாமல்‌ போகும்‌ என்பதையும்‌ பிராமணர்கள்‌ 
நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள்‌ என்று அவர்‌ துணிவோடு உறுதிப்‌ 
படுத்தினார்‌. மேலும்‌, படிப்படியாக, மக்கள்‌ ஒருநாள்‌ அவர்களை 
இழிவாக மதிப்பார்கள்‌ என்றும்‌, குழந்தைகளும்‌ கூட அவர்களை 
இழிவாக மதிக்கும்‌, அவர்கள்‌ சத்தியத்தை அறிந்திருந்தும்‌, அவற்றை 
மறைத்துவிடப்‌ பிரமாணம்‌ செய்திருப்பதால்‌, குழந்தைகள்‌ அவர்‌ 
களை வஞ்சகர்கள்‌, வெளிவேடக்காரர்கள்‌ என்று அவர்களைக்‌ 
கண்டிப்பார்கள்‌ என்றும்‌ புனிதர்‌ எச்சரித்தார்‌. மேலும்‌ பொய்த்‌ 
தெய்வ வணக்கம்‌ என்பது பிராமணர்களின்‌ போசனப்‌ பிரியம்‌ 
மட்டுமேயன்றி, அது வேறொன்றுமில்லை என்றும்‌, தங்கள்‌ பெயர்‌ 
கெடும்‌, தங்கள்‌ வருமானங்களை இழக்க நேரிடும்‌ என்பதைக்‌ கண்டு, 
அவர்கள்‌ பிடிவாதமாக மனந்திரும்ப மறுப்பதால்‌, அவர்களுடைய 
குற்றம்‌ கண்டுபிடிக்கப்படும்‌ என்றும்‌, முன்பு அவர்களுடைய 
அச்சுறுத்தல்களுக்குப்‌ பயந்த அதே மக்கள்‌ ஒரு நாள்‌ அவர்களை 
ஏளனம்‌ செய்வார்கள்‌ என்றும்‌ அவர்‌ முன்னுரைத்தார்‌. 

அவருடைய இந்தக்‌ குற்றச்சாட்டுகளைக்‌ கேட்டுக்‌ கடுங்கோப 

131 


முற்ற பிராமணர்கள்‌ கூட, அவரைத்‌ தாக்க ஒருபோதும்‌ துணிய 
வில்லை. அவர்கள்‌ அவரைக்‌ கண்டு பயந்ததும்‌, அவருக்கு மரியாதை 
தந்ததும்‌ சவேரியாரின்‌ புண்ணியத்தின்‌ ஒரு புதுமையாகவே இருந்‌ 
திருக்க வேண்டும்‌. அவர்கள்‌ மிகுந்த தாழ்ச்சியுள்ள மன்றாட்டுகளால்‌ 
தங்கள்‌ மீது இரக்கம்‌ காட்டும்படி அவரைத்‌ தூண்ட மட்டுமே முயன்‌ 
றார்கள்‌. தாங்கள்‌ அவரைச்‌ சந்திப்பது மட்டுமே அவரைத்‌ திருப்திப்‌ 
படுத்தும்‌ என்பதுபோல்‌, அவர்கள்‌ அடிக்கடி சென்று அவரைச்‌ சந்தித்‌ 
தார்கள்‌. அவரைப்‌ போலவே தாங்களும்‌ ஒரே சர்வேசுரனை 
விசுவசிப்பதாகவும்‌, சவேரியார்‌ அவர்களைத்‌ தொந்தரவு செய்யாமல்‌ 
தங்களை அமைதியாயிருக்க விட்டுவிடுவார்‌ என்றால்‌, தாங்கள்‌ அவருக்‌ 
காக ஜெபிப்பதாகவும்‌ (1) அவருக்கு வாக்களித்தார்கள்‌; அவர்‌ 
தங்களைப்‌ பற்றிய தவறான கருத்துக்‌ கொண்டி ருக்கிறார்‌, ஏனெனில்‌, 
தங்கள்‌ பொய்த்‌ தெய்வங்களை வழிபடுவதன்‌ காரணம்‌ தங்கள்‌ துர்க்‌ 
குணமல்ல, மாறாக, தங்கள்‌ ஜீவனத்திற்குத்‌ தேவையானதைப்‌ 
பெற்றுக்கொள்வது மட்டுமே என்றும்‌, இவ்வளவு ஏழ்மையான 
நாட்டில்‌, தங்களுக்கு வேறு எந்த வாழ்வாதாரமும்‌ இல்லை என்றும்‌ 
அவர்கள்‌ அவரை நம்ப வைக்க முயன்றார்கள்‌. “மேலும்‌, நாங்களும்‌, 
எங்கள்‌ மனைவியரும்‌, குழந்தைகளும்‌ பசியால்‌ சாவதைக்‌ காண்பது 
கடவுளுக்கு என்ன சந்தோஷத்தைத்‌ தந்து விடப்போகிறது? மக்கள்‌ 
பக்தியோடும்‌, அன்போடும்‌ எங்களை நடத்துவார்கள்‌ என்றால்‌, 
அதனால்‌ என்ன தீமை விளைந்து விடும்‌? நாங்கள்‌ கடவுளுக்குப்‌ 
பணம்‌, முத்துக்கள்‌, மற்றும்‌ எங்களுக்குத்‌ தரப்படும்‌ எல்லா விலை 
யுயர்ந்த பொருட்களையும்‌ காணிக்கையாகச்‌ செலுத்துவோம்‌. 
அவற்றை நீரே அவருக்கு ஒப்புக்கொடுக்கும்படி, நாங்கள்‌ அவற்றை 
உமக்கே அனுப்புகிறோம்‌” என்றெல்லாம்‌ அவர்கள்‌ பிதற்றினார்கள்‌. 
புனிதர்‌ அவர்களுடைய வேண்டுகோள்களையோ, காணிக்கை 
களையோ ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வெளிப்படை. அவர்‌ 
அந்தக்‌ காணிக்கைகளைப்‌ பார்க்காமலே அவற்றைத்‌ திருப்பி 
அனுப்பினார்‌. அனால்‌, முதலில்‌ தங்கள்‌ சொந்த, மனமுவந்த துர்க்‌ 
குணத்திலும்‌, அடுத்து, மாசற்றவார்களைக்‌ கெடுப்பவர்கள்‌ என்ற 
முறையிலும்‌ அவர்கள்‌ இரு மடங்காக நித்திய தண்டனைக்குத்‌ தகுதி 
யுள்ளவர்களாக இருக்கிறார்கள்‌ என்ற பயனுள்ள எச்சரிக்கையை 


132 


அவர்‌ எப்போதும்‌ அவர்களுக்குத்‌ தவறாமல்‌ தந்துகொண்டி ருந்தார்‌. 

சவேரியாரின்‌ பரிசுத்த ஜீவியத்திற்கும்‌, பிராமணர்களின்‌ 
இடறலான வாழ்வுக்கும்‌ இடையிலான முரண்பாட்டைப்‌ புரிந்து 
கொண்டவர்களில்‌ அது நிந்தையுணர்வையும்‌, வெறுப்பையும்‌ 
மட்டுமே தூண்ட முடியும்‌. நம்‌ புனிதருக்கு மிக அற்பமான 
தேவைகள்‌ மட்டுமே இருந்தன. அந்தக்‌ கடற்கரைவாசிகளின்‌ தரித்‌ 
திரத்தோடு அவர்‌ மிகுந்த பிரியத்துடன்‌ தம்மை ஒன்றித்துக்கொண் 
டார்‌. கொஞ்சம்‌ சாதம்‌, வெறும்‌ தண்ணீர்‌ ஆகியவை அவருக்குப்‌ 
போதுமானதாக இருந்தன. இன்னும்‌ “தடபுடலாக” அவர்‌ ஏதாவுது 
சாப்பிடுவார்‌ என்றால்‌, அது ஒரு சிறு துண்டு மீன்‌ மட்டுமே! அதுவும்‌ 
அவருடைய பசியைத்‌ தவிர வேறு எந்த ருசிக்குரிய பொருளாலும்‌ 
பதப்படுத்தப்படாததாகவே இருந்தது. 

ஆனால்‌ அவருடைய உணவு எதுவாக இருந்தாலும்‌, இது பாமர 
மக்களிடமிருந்து அவர்‌ பெற்ற பிச்சையாகவே இருந்தது. யாராவது 


ஒரு மீனவனின்‌ குடிசையில்‌, அல்லது திறந்தவெளியில்‌, வெறும்‌ 
தரையில்‌ அவர்‌ தங்கினார்‌, ஓய்வு கொண்டார்‌. அவர்‌ கோவாவில்‌ 
இருந்து புறப்பட்டபோது, ஆளுனர்‌ அவருக்குத்‌ தந்த போர்வை, 
அவர்‌ முதலில்‌ சந்திக்க நேர்ந்த ஏழைக்குத்‌ தரப்பட்டு விட்டது. 
நெருப்பாகக்‌ கொதிக்கும்‌ மணலிலிருந்து அவருடைய பாதங்களைப்‌ 
பாதுகாக்க வேண்டிய காலணிகள்‌ இப்போது தேய்ந்து போயிருந்தன. 
அவர்‌ வெறுங்காலாகவே எங்கும்‌ நடந்து சென்றார்‌ என்பது உறுதி. 
கடற்கரையின்‌ சுட்டெரிக்கும்‌ வெப்பத்தை அவர்‌ ஒருவேளை உணர 
வில்லை, பின்னாளில்‌ ஐப்பானில்‌ முட்கள்‌ தமது பாதங்களைக்‌ 
குத்திப்‌ புண்ணாக்கிய முட்களையும்‌ கூட அவர்‌ பொருட்படுத்த 
வில்லை என்றால்‌, அதற்குக்‌ காரணம்‌ அவருடைய பிறர்சிநேகமும்‌, 
ஆன்ம தாகமுமே. இவை, தமது சொந்த அசெளகரியங்களை உணரா 
தவராகவே அவரை ஆக்கியிருந்தன. தாம்‌ கிறீஸ்துநாதருக்குப்‌ பெற்‌ 
றுத்‌ தரக்கூடிய ஆன்மாக்களைப்‌ பற்றிய இனிய நம்பிக்கை, கடின 
மான, முட்கள்‌ நிறைந்த பாதைகளையும்‌ அவருக்கு மலர்கள்‌ பரப்பிய 
பாதைகளாகத்‌ தோன்றச்‌ செய்திருந்தது. கிறீஸ்துநாதருக்காகத்‌ 
துன்புறுவதில்தான்‌ அவரது உண்மையான இன்பம்‌ அடங்கியிருந்தது. 
ஆயினும்‌, பரவர்களுக்காகத்‌ தாம்‌ உழைத்த உழைப்புகள்‌ ஏறக்‌ 
133 


குறைய பொறுத்துக்கொள்ளவே முடியாத துன்பங்களைத்‌ தமக்குத்‌ 
தந்ததாக அவர்‌ ஒப்புக்கொள்கிறார்‌. இயற்கையின்‌ சக்திகளை 
மட்டும்‌ நாம்‌ பார்ப்போம்‌ என்றால்‌, அவர்‌ தாம்‌ செய்தவற்றைச்‌ 
செய்வதற்காகத்‌ தாம்‌ உட்பட வேண்டியிருந்த துன்பங்களை நம்மால்‌ 
நம்பவே முடியாது. போதிப்பதையும்‌, கல்வி கற்பிப்பதையும்‌, ஞான 
ஸ்நானம்‌ கொடுப்பதையும்‌, பாவசங்கர்த்தனம்‌ கேட்பதையும்‌ தவிர 
(ஏனெனில்‌ நாற்பதாயிரம்‌ கிறீஸ்தவர்களுக்கு அவர்‌ ஒருவர்‌ மட்டுமே 
குருவாக இருந்தார்‌.), பரவார்களிடையே எழுந்த எந்த ஒரு சண்டை 
சச்சரவும்‌, ஒரு தீர்வுக்காக அவரிடமே கொண்டு வரப்பட்டன. இது 
போன்ற சம்பவங்கள்‌ மிக அதிகமாக நிகழ்ந்ததால்‌, அவர்‌ ஒவ்வொரு 
நாள்‌ பிற்பகலிலும்‌ ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இதற்கென ஒதுக்க 
வேண்டியிருந்தது. அந்த நேரத்தில்‌, நம்ப முடியாத பொறுமை 
யோடும்‌, பிறா்சிநேகத்தோடும்‌, அவர்‌ வாதப்‌ பிரதிவாதங்களை 
அல்லது முறைப்பாடுகளைக்‌ கேட்டு, நீதியின்படி தீர்ப்புக்‌ கூறி, இந்த 
முரட்டு மனிதர்களிடையே சமாதானம்‌ செய்து வைத்தார்‌. அவர்‌ 
தலையிடாவிட்டால்‌, அடி, உதை, வெட்டு, குத்துதான்‌! 

நோய்க்கு அளானால்‌, அவருக்குச்‌ சொல்லியனுப்பாதவன்‌ ஒருவ 
னும்‌ இருக்கவில்லை. இப்படித்‌ துன்புற்றவர்கள்‌ ஏராளமாக இருந்த 
போதிலும்‌, அவர்கள்‌ அனைவரையும்‌ கவனிக்க முடியவில்லை 
என்பதுதான்‌ அவருடைய மிகப்‌ பெரிய வேதனையாக இருந்தது. 
கிராமம்‌, கிராமமாக அலைந்து திரிந்து, நோயாளிகளைத்‌ தேற்றுவதி 
லும்‌, அவர்களுக்குப்‌ பணிவிடைகள்‌ செய்வதிலும்‌ இரவின்‌ பெரும்‌ 
பகுதி கழிந்தது. பல சமயங்களில்‌ தமது மூன்று மணி நேர உறக்கத்‌ 
தையும்‌ அவர்‌ தியாகம்‌ செய்ய வேண்டியிருந்தது. ஒரு பிறப்பு 
அல்லது ஓர்‌ இறப்பு எங்கே நிகழ்ந்தாலும்‌, கடைக்கும்‌ முதலாவதில்‌ 
ஞானஸ்நானம்‌ கொடுக்கவும்‌, இரண்டாவதில்‌ அடக்கச்‌ சடங்குகள்‌ 
நடத்தவும்‌ அவர்‌ ஓடினார்‌. 

அவருடைய வாழ்க்கை முறை, பரவர்கள்‌ வாழ்ந்த பகுதியை 
முன்னேற்றுவதில்‌ அவர்‌ செய்த உழைப்புகளின்‌ அளவு ஆயெவற்றை 
ஓரளவு புரிந்துகொள்ள இது உதவும்‌. ஆயினும்‌, இரவில்‌ மிகக்‌ 
குறுயெ ஓய்வையும்‌, பகலில்‌ உட்கொண்ட மிகக்‌ குறைவான 
உணவையும்‌ மீறி, அவரைத்‌ திடப்படுத்திய வேறு காரியங்களும்‌ 


134 


இருந்தன என்பதையும்‌ நாம்‌ ஒப்புக்கொள்ள வேண்டும்‌. ஏனெனில்‌ 
சர்வ வல்லபர்‌ தம்மைக்‌ கொண்டே அவரைத்‌ திருப்திப்படுத்தினார்‌. 
அவர்‌ எத்தகைய அபரிமிதமான பரலோக இன்பத்தால்‌ அவரை 
நிரப்பினார்‌ என்றால்‌, இன்னும்‌ கிறீஸ்தவத்தில்‌ போதிய வளர்ச்சி 
பெறாத ஓரிடத்தின்‌ கடுந்துன்பங்களுக்கு மத்தியில்‌ அல்ல, மாறாக, 
தாம்‌ பரலோகத்தில்‌, பாக்யெவான்களுக்கு மத்தியில்‌ இருப்பதாகவே 
அவர்‌ உணர்ந்தார்‌. எந்த அளவுக்கென்றால்‌, அவர்‌ ஆண்டவரை 
நோக்கி: “என்‌ தேவனே, உம்முடைய திருக்கரத்தைக்‌ கட்டுப்படுத்தி, 
அது எனக்குத்‌ தரும்‌ ஆறுதல்களைச்‌ சற்று தடுத்த நிறுத்தும்‌. 
ஏனெனில்‌, என்னால்‌ காண முடியாத தெய்வீகப்‌ பேரழகின்‌ அன்பை 
நினைத்து ஏங்குவதும்‌, இந்த மனித சரீரத்தில்‌ என்னால்‌ முழுவதுமாக 
ஜீரணிக்க முடியாத உம்‌ ஆசீர்வாதங்களை உறிஞ்சிப்‌ பருகுவதும்‌ 
எனக்குத்‌ தாள முடியாத வாதையாக இருக்கிறது” என்று அவர்‌ இந்த 
அளவற்ற இன்பத்தின்‌ மத்தியில்‌ பிதற்ற வேண்டியவரானார்‌. 
அவர்தாமே, மற்றொரு மனிதரிடம்‌ பேசுவதுபோல, தம்‌ ஆத்துமத்‌ 
தின்‌ தந்தைக்கு (அர்ச்‌. இஞ்ஞாசியாரை அவர்‌ பல கடிதங்களில்‌ 
இப்படித்தான்‌ குறிப்பிடுகிறார்‌.) எழுதிய ஒரு கடிதத்தில்‌, பரவர்‌ 
களின்‌ மனந்திரும்புதலுக்காகத்‌ தாம்‌ உட்படும்‌ கடும்‌ உழைப்பின்‌ 
துன்பங்களைப்‌ பற்றி விவரிக்கும்போது, “இந்த நாட்டைப்‌ பற்றிச்‌ 
சொல்லத்‌ தனிப்பட்ட முறையில்‌ என்னிடம்‌ ஏதுமில்லை. அனால்‌ 
இந்த அஞ்ஞான மக்களை விசுவாசத்திற்கு வென்றெடுக்க உழைப்‌ 
பவர்களின்மீது சர்வ வல்லபர்‌ பொழியும்‌ ஆறுதல்களைப்‌ பற்றி நான்‌ 
சொல்ல வேண்டியிருக்கிறது. அவை எவ்வளவு அபரிமிதமாயிருக்‌ 
கின்றன என்றால்‌, இவ்வாழ்வில்‌ நிஜமான மகழ்ச்சி என்று ஏதும்‌ 
இருக்கிறதென்றால்‌, அவர்கள்‌ நிச்சயமாக அதை அனுபவிக்கிறார்கள்‌. 
இந்தக்‌ கிறீஸ்தவர்களுக்கு மத்தியில்‌ உழைக்கிற ஒரு மனிதன்‌ 
அடிக்கடி கடவுளை நோக்க, “அண்டவரே, இவ்வாழ்வில்‌ இவ்வளவு 
பெரிய ஆறுதலை எனக்குத்‌ தராதிரும்‌. அல்லது, உமது அளப்பரிய 
நன்மைததனத்திலும்‌, இரக்கத்திலும்‌, தேவரீர்‌ இவ்வாறு என்னை 
அறுதல்களால்‌ நிரப்ப விரும்புவீர்‌ என்றால்‌, உம்முடைய பரலோக 
மகிமைக்கு என்னை அழைத்தருளும்‌, ஏனெனில்‌ உம்மைக்‌ 
காணாமல்‌ இவ்வுலகில்‌ இனியும்‌ வாழ்வது எனக்கு அளவுக்கு மீறிய 


135 


பெரும்‌ வாதையாக இருக்கிறது” என்று சொல்வதை நான்‌ கேட்‌ 
கிறேன்‌” என்று எழுதினார்‌. 

முத்துக்குளித்துறையில்‌ வசித்த அஞ்ஞானிகளை மனந்திருப்ப 
நம்‌ பரிசுத்த அப்போஸ்தலருக்கு உதவிய இரு முக்கியமான 
வழிமுறைகள்‌, அவருடைய அயராத உழைப்பும்‌, அவருடைய 
நன்மாதிரிகையான வாழ்வுமாகும்‌. மூன்றாவதான ஒன்றையும்‌ நாம்‌ 
சேர்த்துக்கொள்ளலாம்‌. அது புதுமை செய்யும்‌ வரமாகும்‌. இந்தப்‌ 
புதுமைகள்‌ அஞ்ஞானிகளிடமிருந்தும்‌ கூட, “பரலோக மனிதர்‌” 
என்னும்‌ பட்டப்‌ பெயரை அவருக்குப்‌ பெற்றுத்‌ தரும்‌ அளவுக்கு 
அனைவரையும்‌ மலைக்கச்‌ செய்பவையாக இருந்தன. இவை அவரது 
புனிதர்‌ பட்ட விசாரணைப்‌ பதிவுகளில்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளதை 
நாம்‌ காண்கிறோம்‌. இந்தப்‌ புதுமைகள்‌ மட்டுமே கூட ஒரு பெரிய 
புத்தகத்தை நிரப்பும்‌ அளவுக்கு ஏராளமாக இருக்கின்றன. 

“இந்த மக்களை, அவர்களையும்‌ மீறி, தம்மைப்‌ பற்றிய அறிவுக்கு 
இழுக்கும்படி யாகவும்‌, ஒரு பகிரங்கப்‌ புதுமையால்‌ குணப்படுத்தப்‌ 
பட்டு, கிறீஸ்தவர்களின்‌ கடவுளுக்கும்‌, தங்கள்‌ மந்திரங்களால்‌ எந்த 
நோயையும்‌ குணப்படுத்த முடியாத பிராமணர்களின்‌ அஞ்ஞானத்‌ 


தெய்வங்களுக்குமிடையே எப்பேர்ப்பட்ட அழங்காண முடியாத 
ஒரு பெரும்‌ வேறுபாடு இருக்கிறது என்பதை அவர்கள்‌ புரிந்துகொள் 
ளும்படியாகவுமே எல்லாம்‌ வல்லவர்‌ அவர்களுக்கு நோய்களை 
அனுப்புகிறார்‌ என்று எனக்குத்‌ தோன்றுகிறது” என்று சவேரியார்‌ 
தாமே எழுதுகிறார்‌. இது எந்த அளவுக்குப்‌ பிரபலமாகியிருந்தது 
என்றால்‌, தான்‌ நோய்வாய்ப்பட்டதும்‌, குணமடைவதற்காகவும்‌, 
ஞானஸ்நானம்‌ பெறுவதற்காகவும்‌ புனிதரிடம்‌ சரணடையாத 
நோயாளியான பரவ இனத்தான்‌ ஒருவன்‌ கூட இருக்கவில்லை என்று 
நாம்‌ உறுதியாகச்‌ சொல்லலாம்‌. 

நாம்‌ ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது போல, நோயாளிகளின்‌ 
எண்ணிக்கை எப்போதும்‌ எந்த அளவுக்கு மிகுதியாக இருந்தது 
என்றால்‌, தனி ஒருவராக அவர்கள்‌ அனைவரையும்‌ சென்று சந்திப்பது 
அவருக்கு இயலாத காரியமாக இருந்தது. ஆயினும்‌, அவருடைய 
புதுமை செய்யும்‌ வல்லமையைப்‌ பெருகச்‌ செய்ய சித்தங்கொண்ட 


136 


நம்‌ ஆண்டவர்‌, புனிதரின்‌ பெயரால்‌ நோயாளிகளைச்‌ சந்திக்க 
அவரால்‌ நியமிக்கப்பட்டவர்களிடமும்‌ இந்தப்‌ புதுமை செய்யும்‌ 
வரம்‌ செயல்படும்படி செய்தருளினார்‌! இவர்கள்‌ முத்துக்குளித்‌ 
துறையைச்‌ சேர்ந்தவர்களும்‌, புனிதரின்‌ கரத்தால்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றவர்களும்‌, நம்‌ “உபதேசிமாரைப்‌” போல்‌, புதுக்‌ கிறீஸ்தவர்‌ 
களுக்கு ஞான ஆசிரியார்களாக இருக்கத்‌ தகுதிடெறும்‌ அளவுக்குப்‌ 
புனிதரிடமிருந்தே மிக நன்றாக ஞான உபதேசத்தையும்‌, கிறீஸ்தவப்‌ 
பரம இரகசியங்களையும்‌ கற்றுத்‌ தேர்ந்தவர்களுமான சிறுவர்‌ 
சிறுமியரே ஆவர்‌. 

இவர்களில்‌ சிலரிடம்‌ சவேரியார்‌ தம்முடைய ஜெபமாலை 
அல்லது பாடுபட்ட சுரூபம்‌ அல்லது ஏதாவது ஓர்‌ அருளிக்கம்‌ 
அல்லது வேறு ஏதாவது ஒரு பக்திப்‌ பொருளைக்‌ கொடுத்து, உதவிக்‌ 
காக அழைக்கும்‌ நோயாளிகள்‌ இருக்கும்‌ அக்கம்பக்கத்திலுள்ள 


கிராமங்களுக்கு அவர்களை அனுப்புவார்‌. ஒருவன்‌ குணம்‌ டெறுவது 
வேறு பலருடைய மனந்திரும்புதலுக்கு வழிவகுக்க வேண்டும்‌ 
என்பதற்காக, தாம்‌ அனுப்பும்‌ ஞான உபதேசியாக சிறுவன்‌ குறித்த 
இடத்திற்குச்‌ சென்றதும்‌, அந்தப்‌ பகுதியிலிருந்த குடும்பங்களை 
ஒன்றுதிரட்டும்படி அவர்‌ அவனுக்குக்‌ கட்டளை கொடுத்தார்‌. 
இதைச்‌ செய்தபின்‌, அவன்‌ உரத்த குரலில்‌, விசுவாசப்‌ பிரமாணத்‌ 
தையும்‌, தேவ கட்டளைகளையும்‌, அவர்கள்‌ கற்றிருக்கக்‌ கூடிய வேறு 
எந்த ஒரு கிறீஸ்தவ போதகத்தையும்‌ அறிக்கையிட வேண்டும்‌. அதன்‌ 
பின்‌ அவன்‌ நோயாளிகளிடம்‌, அவர்கள்‌ உண்மையாகவே சேசுக்‌ 
கிறீஸ்துநாதரை விசுவசிக்கிறார்களா என்றும்‌, ஞானஸ்நானம்‌ பெற 
மனதாயிருக்கிறார்களா என்றும்‌ அவன்‌ கேட்க வேண்டும்‌. அவர்கள்‌ 
ஆம்‌ என்று பதிலளித்தவுடன்‌, அவன்‌ புனிதரிடம்‌ பெற்று வந்த 


பக்திப்‌ பொருளை அவர்கள்‌ மீது வைப்பான்‌, வைத்தவுடன்‌ 
நோயாளிகள்‌ அதே கணத்தில்‌ அற்புதமாகக்‌ குணமாக்கப்பட்‌ 
டார்கள்‌. அதன்பின்‌ அவர்கள்‌ சவேரியாரின்‌ கரங்களால்‌ ஆன்ம 
ஆரோக்கியத்தையும்‌ (ஞானஸ்நானம்‌) பெற்றுக்கொண்டார்கள்‌. 
அவருடைய இந்தச்‌ சிறிய பக்திப்‌ பொருட்கள்‌ அவரிடம்‌ 


இருப்பது மிக அரிதாயிருந்தது. அல்லது அவை அவரிடம்‌ 
ஒருபோதும்‌ இருந்ததேயில்லை என்று நாம்‌ சொல்லி விடலாம்‌. 


137 


முன்பு அவர்‌ வழக்கமாகத்‌ தம்‌ கழுத்தில்‌ அணிந்திருந்த அவருடைய 
ஜெபமாலைக்கு அவர்‌ விசேஷமான மதிப்பளித்து வந்தார்‌. இதன்‌ 
காரணமாக, அவர்‌ ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்திற்குப்‌ 
புறப்பட்டபோதெல்லாம்‌, தமது ஜெபமாலை யாரிடமிருக்கிறது 
என்று தேடிக்‌ கண்டுபிடித்து, அதைத்‌ திரும்பப்‌ பெற வேண்டி 
யிருந்தது. 

ஒரு முறை ஒரு பெருங்கூட்டம்‌ தம்மைச்‌ சூழ்ந்திருக்க, அவர்‌ 
அவர்களுக்கு ஞான உபதேசம்‌ கற்பித்துக்கொண்டிருந்தார்‌. அப்போது 
மணப்பாட்டிலிருந்து தூதர்கள்‌ வந்து, அவரது உபதேசத்தை இடை 
மறித்து, அவர்‌ தங்களோடு வந்து, பேய்‌ பிடித்து மிகுந்த வாதை 
களுக்கு உட்பட்டிருக்கிற தங்கள்‌ ஊர்த்‌ தலைவரை அதன்‌ பிடியில்‌ 
இருந்து விடுவிக்க வேண்டுமென்று அவரைக்‌ கேட்டுக்கொண் 
டார்கள்‌. ஆனால்‌ பேயை விரட்டும்‌ “அற்ப காரியத்திற்காக,” தாம்‌ 
இப்போது செய்துகொண்டிருந்த மிகுந்த பலனுள்ள வேலையை 
நடுவில்‌ நிறுத்தி, அதன்‌ மூலம்‌ பசாசுக்கு முக்கியத்துவம்‌ தந்து 
பெருமை கொள்ளச்‌ செய்ய விரும்பாததால்‌, மிக அமைதியாக, தம்‌ 
நெஞ்சின்மீது தொங்கிக்கொண்டிருந்த ஒரு சிறு சிலுவையை எடுத்து, 
தமக்கு மிகவும்‌ பிரியமான சில சிறுவர்களிடம்‌ அதைக்‌ கொடுத்து, 
வந்தவார்களோடு போய்‌, பேய்பிடித்த மனிதனை அதன்‌ பிடி யிலிருந்து 
விடுவிக்குமாறு அவர்களுக்கு உத்தரவிட்டார்‌. 


அந்தச்‌ சிறுவார்கள்‌ வந்தவர்களோடும்‌, நடக்கவிருந்த அற்புதத்‌ 
தைக்‌ காண விரும்பிய வேறு பலரோடும்‌ மணப்பாட்டுக்குப்‌ புறப்‌ 


பட்டார்கள்‌. அங்கே போய்ச்‌ சேர்ந்ததும்‌, அந்த மனிதன்‌ வெறி 
பிடித்த நிலையில்‌ பயங்கரமாக ஊளையிட்டுக்‌ கொண்டிருந்த 
பேய்பிடித்தவனைக்‌ கண்டார்கள்‌. பசாசு, தனக்கு வந்துகொண் 
டிருந்த அவமானத்தை முன்கூட்டியே உணர்ந்து, அதனால்‌ கோப 
வெறி கொண்டு, ஊளையிட்டுக்கொண்டிருந்தது என்பதில்‌ சந்தேக 
மில்லை. மனிதர்களுக்கு முன்‌ இழிவான முறையில்‌ தோற்கடிக்கப்‌ 
படுவது ஆங்காரத்தின்‌ தகப்பனான பசாசுக்கு எப்போதுமே கொடூர 
வேதனை தரும்‌ காரியம்தான்‌. இதனால்தான்‌ அது மிகுந்த கோப 
வெறி கொண்டு அலறிக்‌ கொண்டிருந்தது. அதுவும்‌ ஒரு பெரும்‌ 
அர்ச்சியசிஷ்டவரின்‌ ஜெபங்களால்‌ அந்த மனிதனிடமிருந்து தான்‌ 


138 


துரத்தப்படுவதாக இருந்தாலாவது அவனுக்கு ஓரளவு “கெளரவமாக” 
இருந்திருக்கும்‌! ஆனால்‌ இங்கே அவனுக்குக்‌ கட்டளையிட சில 
குழந்தைகள்‌ வந்திருக்கிறார்கள்‌! அவர்களோ தங்கள்‌ பரிசுத்த தந்தை 
தங்களுக்குக்‌ கட்டளையிட்டதைச்‌ செய்து முடிக்கத்‌ தங்களால்‌ 
முடியும்‌ என்பதில்‌ எந்த அளவுக்கு உறுதியான நம்பிக்கை கொண்‌ 
டிருந்தார்கள்‌ என்பதைத்‌ தங்கள்‌ ஒவ்வொரு அசைவிலும்‌ வெளிப்‌ 
படுத்திக்கொண்டி ருந்தார்கள்‌. 

நியாயமாக, அந்த மிக இளம்‌ வயதில்‌, பேய்த்தனமுள்ள அந்தக்‌ 
காட்சி அவர்களைத்‌ திலெடையச்‌ செய்வது தான்‌ இயல்பான 
காரியமாக இருந்திருக்கும்‌! ஆனால்‌ இவர்கள்‌, ஏதோ மிட்டாய்‌ 
வாங்க கடைக்கு வந்திருப்பவர்களைப்‌ போலவும்‌, ஒரு சிறு ஆட்டுக்‌ 
குட்டியைக்‌ கட்டிப்‌ போட வந்தவர்களைப்‌ போலவும்‌ மிக அலட்‌ 
சியமாகப்‌ பேய்பிடித்தவனை நோக்கினார்கள்‌. அவர்களிடம்‌ பயத்‌ 
தின்‌ சிறு அடையாளம்‌ கூட இருக்கவில்லை. அது பசாசு அல்ல, ஒரு 
சிறு நாய்க்குட்டிதான்‌ என்பது போல, பேய்‌ பிடித்தவனை நோக்கி 
முன்னேறி வந்த அவர்கள்‌, வெறிபிடித்த அந்த மனிதனைச்‌ சுற்றித்‌ 
தைரியமாக ஒன்றுகூடி நின்று, வழக்கமான ஜெபங்களைப்‌ பாடினார்‌ 


கள்‌. அதன்பின்‌ அவன்‌ தன்னை பயங்கரமாக முறுக்கிக்கொண் 
டதையும்‌, மிகக்‌ கடுமையாக எதிர்ப்புக்‌ காட்டியதையும்‌ சற்றும்‌ 
பொருட்படுத்தாமல்‌, அவனைக்‌ கட்டாயப்படுத்தி, திருச்சலுவையை 
அவன்‌ முத்தமிடச்‌ செய்தார்கள்‌. 

அதற்கு மேல்‌ வேறொன்றும்‌ தேவைப்படவில்லை. அதே கணத்‌ 
தில்‌ அந்த மனிதனிடமிருந்த பசாசு மட்டுமல்ல, மாறாக, அங்கே கூடி 
நின்ற விக்கிரக வழிபாட்டினர்‌ பலரிடமிருந்தும்‌ பல பசாசுக்கள்‌ 
அலறியடித்துக்கொண்டு வெளியேறி ஓடிப்‌ போனதைக்‌ கண்ட 
மக்கள்‌ அச்ச நடுக்கமும்‌, பிரமிப்பும்‌, மலைப்பும்‌ கொண்டார்கள்‌. 
திருச்சிலுவையின்‌ வெல்லப்பட இயலாத மாபெரும்‌ வல்லமையை 
நேரில்‌ கண்டுவிட்ட அவர்களில்‌ ஏராளமானவர்கள்‌ அப்போதே மனந்‌ 
திரும்பி, தங்களுக்கு ஞானஸ்நானம்‌ வழங்கும்படி கேட்டுக்கொண் 
டார்கள்‌. இந்த வெற்றி குழந்தைகளின்‌ கரங்களால்‌ சாதிக்கப்பட்டது! 
அனால்‌ அடுத்து நாம்‌ விவரிக்க இருக்கும்‌ அற்புதம்‌ அவருடைய 
சொந்த ஒத்துழைப்பின்றி செய்து முடிக்கப்பட இயலாததாக இருந்‌ 

139 


தது. இந்தப்‌ புதுமை மணப்பாட்டில்‌ நடந்ததா, அல்லது கன்னியா 
குமரிக்குச்‌ செல்லும்‌ வழியில்‌ எங்காவது நடந்ததா என்று நமக்கு 
உறுதியாகத்‌ தெரியவில்லை. ஆனால்‌ இந்தப்‌ புதுமை அர்ச்‌. 
பிரான்சிஸ்‌ சவேரியாரைத்‌ தவிர வேறு யாராலும்‌ செய்யப்பட்டிருக்க 
முடியாது என்று நாம்‌ உறுதியாகக்‌ கூறலாம்‌. புதுமையில்‌ வெளிப்‌ 
பட்ட அசாத்தியமான வல்லமை ஒரு காரணம்‌, அந்தப்‌ புதுமையோடு 
இணைந்திருந்த புண்ணியத்தின்‌ மகிமை மற்றொரு காரணம்‌. 

ஓர்‌ ஏழைப்‌ பிச்சைக்காரன்‌ இருந்தான்‌. வறுமையின்‌ உச்சத்தில்‌, 
அவன்‌ ஆடைகள்‌ இன்றி, ஏறக்குறைய நிர்வாணமாக இருந்தான்‌. 
அவனுடைய உடல்‌ தலை முதல்‌ கால்‌ வரை புண்களாலும்‌, பொருக்கு 
களாலும்‌ மூடப்பட்டி ருந்தது. அவனுடைய அசுத்தமும்‌, புண்களும்‌ 
அவனைப்‌ பார்ப்பவர்களுக்குக்‌ குமட்டலை வருவிப்பதாக இருந்தன. 

ஒரு நாள்‌ இவன்‌ சவேரியாரைத்‌ தற்செயலாகச்‌ சந்தித்தான்‌. 
அவரிடம்‌ அநேகமாக இவன்‌ பிச்சை கேட்டிருக்கலாம்‌. எது எப்படி 
யானாலும்‌, புனிதர்‌ அவன்‌ மீது கொண்ட இரக்கம்‌, அவன்‌ கேட்‌ 
டதை விட அதிகமான நன்மையை அவனுக்குச்‌ செய்யும்படி அவரை 
வற்புறுத்தியது. ஏனெனில்‌, அவர்‌ அந்த மனிதனை ஒதுக்குப்புறமாக 
அழைத்துச்‌ சென்று, தம்‌ சொந்தக்‌ கரங்களால்‌ அவனை சுத்தமாகக்‌ 
குளிப்பாட்டினார்‌. அதன்பின்‌ வீரத்துவமுள்ள ஒறுத்தல்‌ உணர்வின்‌ 
மிகுதியால்‌, குஷ்டரோகியான அந்தப்‌ பிச்சைக்காரனைத்‌ தாம்‌ குளிப்‌ 
பாட்டிய அந்த மிக அசுத்தமான தண்ணீரில்‌ கணிசமான பகுதியை 
அவர்‌ பருகியதை மணப்பாட்டிலிந்து அவரோடு வந்திருந்த இருவர்‌ 
கண்டு திகைத்தார்கள்‌. இவர்கள்‌ அவரை எப்போதும்‌ கவனித்துக்‌ 
கொண்டேயிருந்தார்கள்‌. அந்தக்‌ காட்சி அவர்களை ஆழமாகப்‌ 
பாதித்தது. அதன்பின்‌ அவர்‌ முழந்தாளிட்டு, மவுன ஜெபத்தில்‌ சற்று 
நேரம்‌ செலவிட்டார்‌. அனால்‌ உண்மையில்‌ அந்த ஏழையைக்‌ 
குணப்படுத்த ஜெபம்‌ தேவையாயிருக்கவில்லை. அவர்‌ சற்றுமுன்‌ 
செய்திருந்த அந்தப்‌ புண்ணியச்‌ செயல்‌ ஒன்றே அவனை முழுவது 
மாகக்‌ குணமாக்கப்‌ போதுமானதாக இருந்தது. எல்லாப்‌ புண்களில்‌ 
இருந்தும்‌ பொருக்குகள்‌ கீழே விழுந்தன. அவனுடைய புண்கள்‌ 
முழுமையாகக்‌ குணமாகியிருந்தன. அந்தப்‌ பிச்சைக்காரன்‌ முழு 
ஆரோக்கியமடைந்து, கடவுளை வாழ்த்தித்‌ துதித்துக்கொண்டும்‌, 

140 


சவேரியாரின்‌ பெயரால்‌ அக்களித்தபடியும்‌ அங்கிருந்து சென்றான்‌. 


இந்த முறையில்‌ அவர்‌ செய்தது இந்த ஒரு புதுமை மட்டுமல்ல. 
அவருடைய புனிதர்‌ பட்ட விசாரணை அறிக்கையில்‌ உள்ளபடி, 
அவர்‌ அடிக்கடி இதுபோல நோயாளிகளின்‌ புண்களையும்‌, 
அருவருப்பான காயங்களையும்‌ கழுவி, அந்தத்‌ தண்ணீரில்‌ சிறிது 
பருகிய பிறகு, நோயாளிகள்‌ அதே கணத்தில்‌ குணமாக்கப்பட்டிருக்‌ 
கிறார்கள்‌. 

மற்றொரு புதுமையில்‌ அவர்‌ இந்த அளவு செய்ய வேண்டியிருக்‌ 
கவில்லை. ஆயினும்‌ அவர்‌ செய்த உபகாரம்‌ சிறியதாக இருக்க 
வில்லை. புன்னைக்காயலைச்‌ சேர்ந்த கணவானான ஒரு மனிதர்‌, 
புனிதர்‌ எப்போது அந்த வழியாகக்‌ கடந்து சென்றாலும்‌, அவரை 
சந்தோஷமாக வரவேற்று, தம்முடன்‌ தங்க வைத்துக்கொள்வார்‌. 
அவருக்கு மூன்று மகள்கள்‌ இருந்தார்கள்‌. ஆனால்‌ தமக்கு ஒரு மகன்‌ 
பிறக்க வேண்டும்‌ என்ற ஏக்கம்‌ அவருக்கு இருந்தது. 

சவேரியார்‌ ஓர்‌ அர்ச்சியசிஷ்டவார்‌ என்று உறுதியாக நம்பிய 
அவர்‌, இந்த உபகாரத்தைத்‌ தமக்குப்‌ பெற்றுத்‌ தரும்படி துணிந்து 
அவரிடம்‌ கெஞ்சிக்‌ கேட்டுக்கொண்டார்‌. புனிதர்‌ கடவுளில்‌ 
நம்பிக்கை கொள்ளும்படி அவரை ஊக்கப்படுத்னார்‌. என்றாலும்‌ 
அற்ப நம்பிக்கையும்‌ கூட தராத வார்த்தைகளையே அவர்‌ பயன்‌ 
படுத்தினார்‌. 

இந்த இந்தியா்‌ சவேரியாரின்‌ வார்த்தைகளோடு திருப்தியடைந்து 
விடவில்லை. சவேரியாரிடமிருந்து அவருடைய சொந்தக்‌ 
கையெழுத்தில்‌, அவர்‌ கையொப்பமிட்ட ஓர்‌ எழுத்துபூர்வ வாக்குத்‌ 
தத்தத்தைப்‌ பெற அவர்‌ விரும்பினார்‌. சவேரியாரும்‌ மனமுவந்து 
அப்படி ஒரு பத்திரத்தை எழுதித்‌ தந்ததோடு, சர்வ வல்லபர்‌ நிச்சய 
மாக இந்தக்‌ காரியத்தில்‌ அவரத்‌ திருப்திப்படுத்துவார்‌ என்றும்‌ குறிப்‌ 
பிட்டார்‌. 

அடுத்து நிகழ்ந்தது புனிதரின்‌ தீர்க்கதரிசனத்தை எண்பித்தது. 
அது அந்த இந்தியரின்‌ நம்பிக்கைகளுக்கும்‌ வெகுவாக அப்பாற்‌ 
பட்டிருந்த ஓர்‌ உபகாரமாக இருந்தது. ஏனெனில்‌ உரிய காலத்தில்‌, 
அவருக்கு எத்தனை மகள்கள்‌ இருந்தார்களோ, அத்தனை மகன்‌ 


141 


களுக்கும்‌ அவர்‌ தந்தையானார்‌. 

ஆனாலும்‌ இவை தம்முடைய புனித அப்போஸ்தலரின்‌ 
பேறுபலன்களுக்கு சாட்சியாகவும்‌, அவரை மகிமைப்படுத்தும்படி 
யாகவும்‌ நம்‌ திவ்ய ஆண்டவர்‌ செய்த மிகப்‌ புகழ்‌ பெற்ற அல்லது 
மிகுந்த ஆச்சரியத்திற்குரிய புதுமைகளாக இருக்கவில்லை. அவரது 
புனிதர்‌ பட்டத்திற்குரிய புதுமைகளின்படி, முத்துக்குளித்துறையில்‌ 
புனிதர்‌ தங்கியிருந்த காலத்தில்‌ அவர்‌ இறந்துபோன பலரை மரித்‌ 
தோரிடமிருந்து உயிர்ப்பித்தார்‌ என்று நாம்‌ வாசிக்கிறோம்‌. 
என்றாலும்‌, இந்த மாபெரும்‌ புதுமைகளின்‌ மிகச்‌ சிறிய விவரங்களை 
மட்டுமே அவரது புனிதர்‌ பட்ட விசாரணை அறிக்கையில்‌ நாம்‌ வாசிக்‌ 
கிறோம்‌. நித்திய மரணத்திலிருந்து அவர்‌ பாதுகாத்த பல்லாயிரக்‌ 
கணக்கான ஆத்துமங்களுக்குச்‌ சம்பாவனையாக இந்த வல்லமை 
அவருக்கு வழங்கப்பட்டிருக்கலாம்‌. இவற்றில்‌ மிகவும்‌ குறிப்பிடத்‌ 
தக்க மூன்று புதுமைகளை இங்கே தருகிறோம்‌. 

சவேரியார்‌ அந்தோனி மிராண்டா, அகஸ்டின்‌ பினா என்னும்‌ 
இரு இந்திய இளைஞர்களுடன்‌ பயணம்‌ செய்துகொண்டி ருந்தார்‌. 
அவர்கள்‌ அவருடைய உதவியாளர்களாகவும்‌, ஞான உபதேசிகளாக 
வும்‌ அவருக்கு ஊழியம்‌ செய்து வந்தார்கள்‌. இரவில்‌ மணப்பாட்‌ 
டிற்கும்‌, பெரிய தாழைக்கும்‌ இடையில்‌ அமைந்திருந்த பந்தக்கால்‌ 
என்னுமிடத்தில்‌ அவர்கள்‌ தங்க வேண்டியதாயிற்று. இரு இளைஞர்‌ 
களும்‌ ஒரு குடிசைக்கு உறங்கச்‌ சென்றனர்‌. புனிதர்‌ தடையின்றி 
ஜெபிக்க வசதியாக மற்றொரு குடிசைக்குச்‌ சென்றார்‌. அந்தப்‌ பகுதி 
யில்‌ விஷப்‌ பாம்புகள்‌ இருந்தன. இவை கடித்தால்‌, கடிபட்ட வன்‌ 
இரண்டு மணி நேரம்‌ கூட உயிரோடு இருப்பது கடினம்‌ என்னும்‌ 
அளவுக்கு இவை கடுமையான விஷமுள்ளவையாக இருந்தன. நம்‌ 
இரு இளைஞர்களும்‌ எந்தச்‌ சந்தேகமுமின்றிச்‌ சென்று தங்கிய 
குடிசையில்‌ ஒரு பாம்பு தன்‌ வளையில்‌ தங்கியிருந்தது. அது 
அந்தோனியை அவனது காலில்‌ கடித்தது. 

மறு நாள்‌ காலையில்‌ அகஸ்டின்‌ விழித்தெழுந்து, தன்‌ நண்பனை 
எழுப்ப முயன்றான்‌. ஆனால்‌ அவனிடம்‌ அசைவில்லாமல்‌ 
இருக்கவே, விரைவில்‌ என்ன நடந்திருக்கும்‌ என்பதை அவன்‌ ஊகித்‌ 


142 


துக்கொண்டு, தாங்கள்‌ இருவரும்‌ படுத்திருந்த பாயை எடுக்கவே, 
அதன்‌ கழ்‌ மறைந்திருந்த பாம்பு சீறியபடி. வெளியே வந்தது. 

இளைஞன்‌ பயந்து அலறியபடி, புனிதரைத்‌ தேடி ஓடினான்‌. 
அவரிடம்‌ கண்ணீரோடும்‌, பெருமூச்சுகளோடும்‌ நடந்ததை விவரித்‌ 
தான்‌. அவரோ அற்பக்‌ கலவரமும்‌, வியப்பின்‌ சாயலுமின்றி, 
புன்னகையோடு அமைதியாக அவனை நோக்கி, “வா, நாம்‌ போய்‌ 
அவனைப்‌ பார்ப்போம்‌. ஒருவேளை அவன்‌ சாகாமல்‌ இருக்கலாம்‌” 
என்றார்‌. 

குடிசையை அடைந்தபோது, அவர்‌ மரித்தவனின்‌ சரீரத்தின்‌ 
அருகில்‌ முழந்தாளிட்டு, பரலோகத்தின்மீது தம்‌ கண்களைப்‌ பதித்த 
படி, ஜெபிக்கத்‌ தொடங்கினார்‌. ஒரு சுருக்கமான ஜெபத்திற்குப்‌ 
பிறகு, அவர்‌ கடிபட்டு வீங்கியிருந்த இடத்தைத்‌ தம்‌ எச்சிலால்‌ 
தொட்டு, சிலுவை அடையாளம்‌ வரைந்து அவனை ஆசீர்வதித்த 
பின்‌, அவனுடைய கரத்தைப்‌ பிடித்து, “அந்தோனி, சேசுக்கிறீஸ்து 
நாதரின்‌ திருநாமத்தால்‌ உனக்குக்‌ கட்டளையிடுகிறேன்‌, எழுந்திரு!” 
என்றார்‌. 

அதற்கு மேல்‌ அவர்‌ எதுவும்‌ சொல்லவில்லை, சொல்லத்‌ தேவை 
யும்‌ இருக்கவில்லை. இளைஞன்‌ உடனே எழுந்து நின்றான்‌, இப்போது 
அவன்‌ உயிரோடு இருந்தது மட்டுமின்றி, எப்போதும்‌ போல முழு 
ஆரோக்கியத்துடனும்‌, பலத்துடனும்‌ இருந்தான்‌. அதன்பின்‌ 
அவர்கள்‌ மூவரும்‌ தங்கள்‌ பயணத்தைத்‌ தொடர்ந்தார்கள்‌. 

இரண்டாவது புதுமை அதே கடற்கரையில்‌ இருந்த கொம்புத்‌ 
துறை என்னும்‌ மற்றொரு கிராமத்தில்‌ நிகழ்ந்தது. அங்கே, முதல்‌ 
வேதசாட்சியானஅர்ச்‌. முடியப்பருக்கு அர்ப்பணிக்கப்பட்டி ருந்த 
ஒரு சிறு ஆலயத்தில்‌ சவேரியார்‌ இருந்தார்‌. அவர்‌ பூசை உடுப்புகள்‌ 
அணிந்து பூசை நிறைவேற்றத்‌ தயாராக இருந்தபோது, இடீரென்று 
புலம்பல்‌ சத்தமும்‌, வேதனையுள்ள அழுகைச்‌ சத்தங்களும்‌ அங்கு 
நிலவிய நிசப்தத்தைக்‌ கலைத்தன. என்ன நடந்தது என்று அவர்‌ 
விசாரித்தபோது, பரிதாபத்திற்குரிய ஒரு தாய்‌, தன்‌ உறவினர்களோடு, 
எதிர்பாராமல்‌ ஒரு கிணற்றில்‌ விழுந்து மூழ்கி இறந்திருந்த தன்‌ 
மகனை அடக்கம்‌ செய்ய வந்திருக்கிறாள்‌ என்று அவர்‌ அறிந்து 


143 


கொண்டார்‌. 


அந்த மகனின்‌ நிர்ப்பாக்யெத்தையும்‌, இருதயத்தைப்‌ பிளக்கும்‌ 
அந்தத்‌ தாயின்‌ துயரத்தையும்‌ கண்ட புனிதர்‌ மனமிளகினார்‌. தம்‌ 
பூசை உடுப்புகளை அணிந்தபடியே அவர்‌ அந்தத்‌ தாயைச்‌ சந்தித்து, 
அவளைத்‌ தேற்றச்‌ சென்றார்‌. அவரைக்‌ கண்ட மாத்திரத்தில்‌, அந்தத்‌ 
தாயின்‌ இருதயத்தில்‌ ஒரு வினோதமான நம்பிக்கை எழுந்தது. 
அவரால்‌ தன்‌ குழந்தையை உயிர்ப்பிக்க முடியும்‌ என்று அவள்‌ 
எப்படியோ நம்பிக்கை கொண்டாள்‌. ஆகவே, அவள்‌ அவர்‌ முன்‌ 
தரையில்‌ விழுந்து, தொடர்ந்து அவருடைய பாதங்களை முத்த 
மிட்டு, வார்த்தைகளை விட அதிகமாகக்‌ கண்ணீர்‌ மூலம்‌, இறந்த தன்‌ 
மகனை உயிர்ப்பிக்கும்படி அவரிடம்‌ மன்றாடினாள்‌. சர்வ வல்லபர்‌ 
அவர்‌ கேட்ட எதையும்‌ செய்யத்‌ தயாராக இருப்பதால்‌, அவர்‌ 
விரும்பினால்‌ மட்டும்‌ போதும்‌, இந்த மாபெரும்‌ புதுமையை மிக 
எளிதாகச்‌ செய்ய அவரால்‌ முடியும்‌ என்று அவள்‌ அறிக்கையிட்‌ 
டாள்‌. அவளைச்‌ சூழ்ந்திருந்த நண்பர்களும்‌, உறபவினர்களும்‌ கூட, 
நம்பிக்கை கொண்டவர்களாக, அவளோடு சேர்ந்து அவரைக்‌ 
கெஞ்சி மன்றாடத்‌ தொடங்கினார்கள்‌. 

இந்த ஜெபங்களும்‌, கண்ணீரும்‌ வீணாகி விடவில்லை. புனிதர்‌ 
முழந்தாளிட்டு, சிறு ஜெபம்‌ ஒன்றை ஜெபித்தார்‌. அதன்பின்‌ எழுந்து, 
சிறுவனின்‌ கையைப்‌ பிடித்து, அந்தோனிக்குத்‌ தாம்‌ செய்தது 
போலவே, இவனையும்‌ நோக்கி, ஆண்டவராகிய சேசுக்கிறீஸ்து 
நாதரின்‌ திருநாமத்தால்‌ எழுந்திருக்கும்படி கட்டளையிட்டார்‌. 
அதன்‌ பலன்‌ அதே கணத்தில்‌ நிகழ்ந்தது: இறந்த குழந்தை எழுந்தான்‌, 
அனைவரையும்‌ ஆச்சரியமும்‌, மகிழ்ச்சியும்‌, ஆனந்தக்‌ கண்ணீரும்‌, 


பயபக்தியும்‌ ஆட்கொண்டன. ஒவ்வொருவரும்‌, “புதுமை! புதுமை!” 
என்று கத்தினார்கள்‌. அது வரை அங்கே நிலவிய புலம்பலும்‌ 
அழுகையும்‌ சந்தோஷப்‌ பாடல்களாக மாறிப்‌ போயின. 
புன்னைக்காயல்‌ கிராமத்தில்‌ வசித்த ஊர்த்‌ தலைவர்களில்‌ 
இருவரும்‌ இதை விட அதிகமான விசுவாசத்தையும்‌, இதற்குச்‌ சற்றும்‌ 
குறையாத ஒரு பெரும்‌ உபகாரத்தையும்‌ புனிதரிடமிருந்து பெற்றுக்‌ 
கொண்டார்கள்‌. பல உயிர்களைப்‌ பழிவாங்கக்‌ கூடிய ஒரு 


144 


கொள்ளை நோய்‌ ஊரைச்‌ சூறையாடிக்‌ கொண்டிருந்தது. இச்சமயத்‌ 
தில்‌ அவர்‌ மிகுந்த பிறார்சிநேகத்தோடு நோயாளிகளைச்‌ சந்தித்தார்‌, 
அவர்களைக்‌ குணமாக்கினார்‌. இதையும்‌ மீறி, முதன்மைக்‌ குடும்பங்‌ 
களில்‌ ஒன்றைச்‌ சேர்ந்த ஓர்‌ இளைஞன்‌ இறந்தான்‌. அவன்தான்‌ 
அவனுடைய பெற்றோரின்‌ ஓரே நம்பிக்கையாகவும்‌, இன்பமாகவும்‌ 
இருந்தான்‌. அவர்கள்‌ அவனுடைய இழப்பால்‌ முழுவதுமாக 
நொறுங்கிப்‌ போனார்கள்‌. வேறு பலர்‌ சவேரியாரை அழைத்து வந்து, 
தங்கள்‌ உறவினர்களைக்‌ காப்பாற்றிக்கொண்டதுபோலத்‌ தாங்கள்‌ 
செய்யாததால்‌, தாங்கள்தான்‌ தங்கள்‌ மகனைக்‌ கொன்று விட்டதாக 
அவர்கள்‌ தங்களையே குற்றஞ்சாட்டி க்கொண்டனர்‌. 

ஆயினும்‌ நோய்வாய்ப்பட்டவர்களைக்‌ குணப்படுத்த அவரால்‌ 
எப்படி முடிந்ததோ, அவ்வாறே இறந்தவர்களை உயிர்ப்பிக்கவும்‌ 
அவரால்‌ முடியும்‌ என்ற சிந்தனை அவர்களுக்கு நம்பிக்கையைக்‌ 
கொடுத்தது. இந்த நம்பிக்கையோடு, அவர்களே இறந்த தங்கள்‌ 
மகனின்‌ உடலைக்‌ கரங்களில்‌ தூக்கிக்கொண்டு, சவேரியாரைத்‌ 
தேடிப்‌ புறப்பட்டார்கள்‌, அவரைச்‌ சந்தித்து), அவருடைய பாதங்‌ 
களில்‌ சடலத்தை வைத்து, நிரம்பி வழியும்‌ கண்களோடும்‌, வெடிக்கத்‌ 
தயாராயிருக்கும்‌ இருதயங்களோடும்‌ அவரை நோக்கி, அவர்‌ தங்கள்‌ 
மகனை உயிரோடு எழுப்பும்‌ வரைக்கும்‌ அந்த இடத்தை விட்டுத்‌ 
தாங்கள்‌ செல்லப்‌ போவதில்லை என்று அறிவித்தார்கள்‌. 

இப்படிப்பட்ட மனதை உருக்கும்‌ ஒரு வேண்டுகோளுக்குச்‌ 
செவி கொடுக்காமல்‌ இருக்க சவேரியாரின்‌ நேசம்‌ மிகுந்த ஆத்துமத்‌ 
தால்‌ முடியவில்லை. அவர்களுடைய உயிருள்ள விசுவாசமே இந்த 
வல்லமையைத்‌ தமக்குத்‌ தருகிறது என்று கூறிய அவர்‌, எப்போதும்‌ 
போலப்‌ பரலோகத்தை நோக்கித்‌ தம்‌ கண்களை உயர்த்தி ஜெபித்து 
விட்டு, வெறுமனே இறந்தவனைப்‌ பெயர்‌ சொல்லிக்‌ கூப்பிட்டார்‌. 
முழு ஆரோக்கியத்தோடு கண்விழித்த அவனை, சந்தோஷ மிகுதி 
யால்‌ நன்றி செலுத்தக்கூட மறந்து திணறிக்கொண்டி ருந்த அவனு 
டைய பெற்றோரிடம்‌ ஒப்படைத்தார்‌. 

முத்துக்குளித்துறையில்‌ நான்‌ விவரித்துக்‌ கூற எடுத்துக்கொண்ட 
இறந்தோரை உயிர்ப்பிக்கும்‌ மூன்று புதுமைகள்‌ இவைதான்‌. 


145 


ஏனெனில்‌ அவருடைய புனிதர்‌ பட்ட விசாரணை அறிக்கைகளில்‌ 


இவை நேரடியாகச்‌ சேர்க்கப்பட்டிருந்ததை நான்‌ கண்டிருக்கிறேன்‌. 
ஆனாலும்‌, மற்றொரு புதுமை பற்றி எதுவும்‌ சொல்லாமல்‌ கடந்து 
போக நான்‌ விரும்பவில்லை. ஆயினும்‌ அதன்‌ சூழ்நிலைகள்‌ விளக்கப்‌ 
படவில்லை. 

(அவருடைய மகிமையை இன்னும்‌ அதிகரித்துக்‌ காட்டும்‌ 
விதமாக) வேம்பாரைச்‌ சேர்ந்த நோயாளியான ஓர்‌ இளஞ்சிறுமி, 
நோயாளிகளைக்‌ குணப்படுத்த அவரால்‌ அனுப்பப்பட்ட அவரு 


டைய ஞான உபதேசிகளான சிறுவர்களால்‌ உயிர்ப்பிக்கப்பட்டாள்‌. 
வேறு இருவர்‌ புன்னைக்காயலில்‌ அவர்களால்‌ உயிரோடு எழுப்பப்‌ 
பட்டார்கள்‌. இவற்றையும்‌ புனிதர்‌ பட்ட விசாரணை அறிக்கையில்‌ 
நாம்‌ வாசிக்கிறோம்‌. 

இந்தப்‌ புதுமைகள்‌ பற்றிய செய்தியும்‌, சவேரியாரின்‌ புகழும்‌ 
இந்தியா முழுவதும்‌ பரவி, புனிதரின்‌ பெயரைப்‌ பிரசித்தி பெற்றதாக 
ஆக்கின. அதே சமயத்தில்‌, மக்கள்‌ கிறீஸ்துநாதரின்‌ திருச்சட்டங்‌ 
களை வணங்கவும்‌, அவற்றை மதித்து நடக்கவும்‌ தொடங்கினார்கள்‌. 
குறிப்பாக, கோவாவில்‌ போர்ச்சுக்கீசியாகள்‌ இவற்றைப்‌ பற்றி மிகுந்த 
மகிழ்ச்சியோடும்‌, பெருமையோடும்‌ பேசினார்கள்‌. 

அர்க்‌. பிரான்சிஸ்‌ சவேரியார்‌ பரவர்களிடமிருந்து புறப்பட்டு 
அங்கே திரும்பி வந்தபோது, அவருடைய தாழ்ச்சியை ஒரு மோச 
மான சோதனைக்கு உள்ளாக்கிய ஒரு சம்பவம்‌ நிகழ்ந்தது. 


புகழ்பெற்ற வேதசாஸ்திரியும்‌, போதகரும்‌, புனிதரின்‌ நண்பரு 


மான டாக்டர்‌ போர்பா என்பவர்‌ ஒரு முறை, அவரோடு நட்பாக 
உரையாடிக்கொண்டிருந்தபோது, முத்துக்குளித்துறையில்‌ புனிதர்‌ 
இருந்தபோது எந்த முறையில்‌ அவர்‌ மரித்தோரை உயிரோடு எழுப்பி 
னார்‌ என்று கேட்கத்‌ துணிவு கொண்டார்‌. இந்தக்‌ கேள்வி, புனிதரின்‌ 
அடக்கவொடுக்கத்தை மோசமாகக்‌ காயப்படுத்துவதாக இருந்தது. 
அவர்‌ குழப்பத்தில்‌ தம்‌ கண்களைத்‌ தரையை நோக்கித்‌ தழைத்துக்‌ 
கொண்டு, எதையும்‌ சொல்ல இயலாமல்‌ வெட்கப்பட, அது அவரது 
நண்பரின்‌ பரிதாப உணர்வைக்‌ தூண்டியது. ஆயினும்‌ நண்பரின்‌ 


மற்றொரு தாக்குதலிலிருந்து தப்பிக்க விரும்பிய அவர்‌ ஓடிச்‌ சென்று 


146 


அவரை அணைத்தபடி, புன்னகையோடு, “ஆ, என்‌ சேசுவே! 
என்னைப்‌ போன்ற ஓர்‌ ஈனப்‌ பிறவி இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்‌ 
கூடியவனாக இருந்தான்‌ என்று எப்படிச்‌ சொல்ல முடியும்‌? 
டியேகோ, என்‌ பிரியமுள்ள நண்பரே, இத்தகைய மூடத்தனத்தை 
நீங்கள்‌ உண்மையாகவே நம்புகிறீர்களா? இறந்து விட்டதாகத்‌ 
தாங்கள்‌ நினைத்த ஓர்‌ இளைஞனை அவர்கள்‌ என்னிடம்‌ கொண்டு 
வநதார்கள்‌. நான்‌ எழுந்திருக்கும்படி அவனுக்குக்‌ கட்டளையிட்‌ 
டேன்‌. எல்லாவற்றையும்‌ புதுமையாகவே பார்க்கிற மக்கள்‌ இறந்த 
ஒருவன்‌ உயிர்ப்பிக்கப்பட்டான்‌ என்ற ஒரு செய்தியைப்‌ பரப்பி 


விட்டார்கள்‌” என்றார்‌! 


சவேரியார்‌ பரவர்கள்‌ மத்தியில்‌ உழைக்கத்‌ தொடங்கி ஒரு 
வருடத்திற்கும்‌ மேல்‌ ஆகி விட்டது. ஆனால்‌, மொசாம்பிக்குக்கு 
வந்து சேர்ந்ததும்‌, தம்மிடம்‌ அனுப்பி வைப்பதாக ஆளுனரான 
டிசோசா வாக்களித்திருந்த சுவாமி பவுல்‌ கேமரினோவும்‌, சுவாமி 
பிரான்சிஸ்‌ மான்ஸில்லாவும்‌ இன்னும்‌ வந்து சேரவில்லை. மற்ற நாடு 
களுக்கும்‌ விசுவாசத்தைக்‌ கொண்டு செல்ல புனிதர்‌ ஆர்வத்தோடு 
இருந்ததால்‌, ஒரு ஞான மேய்ப்பர்‌ இன்றி, பரவக்‌ கிறீஸ்தவார்களை 
விட்டுச்‌ செல்ல விரும்பவில்லை. ஆகவே, தாம்‌ கோவாவுக்குச்‌ 
சென்று, கிறீஸ்துநாதரின்‌ திராட்சைத்‌ தோட்டத்தின்‌ இந்தப்‌ பகுதி 
யில்‌ வேலை செய்ய வேலையாட்களைத்‌ தேர்வு செய்ய வேண்டும்‌ 
என்று அவர்‌ தீர்மானித்தார்‌. 1548ஆம்‌ ஆண்டின்‌ முடிவுவாக்கில்‌ 
அவர்‌ முத்துக்குளித்துறையை விட்டுப்‌ புறப்பட்டு, அடுத்த ஜனவரி 
மாத நடுவில்‌ கோவா வந்தடைந்தார்‌. அங்குள்ள குருமடத்தில்‌ 
பயிற்சி பெறுவதற்காகத்‌ திறமை வாய்ந்த இந்திய இளைஞர்கள்‌ 
சிலரை அவர்‌ தம்மோடு அழைத்து வந்திருந்தார்‌. 

மிகுந்த அக்களிப்போடு அவர்‌ வரவேற்கப்பட்டார்‌. அங்கே, 
தமது இரு துணைவர்களும்‌ ஏற்கனவே வந்து சேர்ந்திருப்பதையும்‌, 
அவர்கள்‌ கோவாவில்‌ இருந்து பணியாற்ற வேண்டுமென்று 
விரும்பிய சிலரின்‌ ஆலோசனைப்படி, ஆளுனரால்‌ அவர்கள்‌ தடுத்து 
நிறுத்தப்பட்டிருந்ததையும்‌ அவர்‌ கண்டுபிடித்தார்‌. இதே காரணத்‌ 
தால்‌, தாம்‌ பரவர்களிடம்‌ திரும்பிச்‌ சென்றபோது, இந்த இருவரையும்‌ 
தம்மோடு அழைத்துச்‌ செல்ல அவரால்‌ இயலவில்லை. இந்திய 


147 


இளைஞர்களுக்காக கோவாவில்‌ சமீபத்தில்‌ தொடங்கப்பட்டி ருந்த 
குரு மடத்தின்‌ தலைவராயிருக்கும்படி, அவர்‌ சுவாமி கேமரினோ 
வைக்‌ கோவாவில்‌ விட்டுவிட வேண்டியிருந்தது. இங்கு பயின்ற 
மாணவர்கள்‌, தாங்கள்‌ குருக்களாகவும்‌, போதகர்களாகவும்‌ 
ஆனவுடன்‌, கீழ்த்திசை நாடுகளுக்குச்‌ சென்று, அஞ்ஞானிகளுக்குப்‌ 
பரிசுத்த சுவிசேஷேத்தைப்‌ போதிப்பதில்‌ உதவியாயிருக்க நியமிக்கப்‌ 
பட்டிருந்தார்கள்‌. இந்தப்‌ புதிய குருமடம்‌ பரிசுத்த விசுவாசத்தின்‌ 
குருமடம்‌ என்று அழைக்கப்பட்டது. 


புனிதர்‌ முத்துக்குளித்‌ துறைக்குத்‌ திரும்பி வர மிகவும்‌ ஆவலா 
யிருந்தார்‌. ஆளுனரோடும்‌, மேற்றிராணியாரோடும்‌, மற்றவர்‌ 
களோடும்‌ தாம்‌ செய்ய நினைத்திருந்த காரியங்களை முடிந்த வரை 
சீக்கிரமாக முடித்துக்கொண்டு, அவர்‌ மீண்டும்‌ பிப்ரவரி மாதத்தில்‌ 
முத்துக்குளித்துறைக்குப்‌ புறப்பட்டார்‌. அவரால்‌ தம்மோடு 
அழைத்துக்கொள்ள முடிந்தவர்கள்‌ இன்னும்‌ குருப்பட்டம்‌ பெறாத 
சகோதரர்‌ பிரான்சிஸ்‌ மான்ஸில்லாவும்‌, பிஸ்கேயைச்‌ சேர்ந்த ஜான்‌ 
டி. ஒர்ட்டியாகா மற்றும்‌ மலபாரைச்‌ சேர்ந்த இரு இந்திய குருக்கள்‌ 
ஆகியோர்‌ ஆவர்‌. இந்த இரு குருக்களும்‌ புனிதரின்‌ பக்தியார்வத்தால்‌ 
தூண்டப்பட்டு, அவருக்குத்‌ துணைவர்களாயிருக்கத்‌ தாங்களாகவே 
முன்வந்திருந்தார்கள்‌. இவர்களுடன்‌ அவர்‌ முத்துக்குளித்துறைக்கு 
வந்து சேர்ந்த அவர்‌ தாமதமின்றித்‌ தம்‌ வேலைகளைத்‌ தொடங்கி 
னார்‌, மக்களை விசுவாசத்தில்‌ உறுதிப்படுத்தினார்‌. தம்முடைய 
முன்மாதிரிகையைக்‌ கொண்டு, ஆண்டவரின்‌ அறுவடையின்‌ 
அந்தப்‌ பகுதியை எப்படிப்‌ பகுதியை எப்படி மிகச்‌ சிறப்பான முறை 
யில்‌ பண்படுத்துவது என்று அவர்‌ தம்‌ துணைவர்களுக்குக்‌ கற்றுக்‌ 
கொடுத்தார்‌. இந்தப்‌ பகுதியை அவர்களிடையே பிரித்துக்‌ 
கொடுத்து, எல்லாவற்றையும்‌ தம்மால்‌ முடிந்த வரை மிக நன்றாக 
ஏற்பாடு செய்து முடித்தார்‌. இறுதியாகத்‌ தம்‌ அன்பிற்குரிய பரவர்‌ 
களிடமிருந்து தம்மை வலுக்கட்டாயமாகப்‌ பிரித்துக்கொண்டார்‌. 
இப்போது தனியாக இருந்த அவர்‌ அதிகம்‌ உள்நாட்டுப்‌ பகுதி 
ஒன்றுக்குள்‌ சென்றார்‌. இந்த இடத்தின்‌ பெயர்‌ கூட நமக்குத்‌ தெரிய 
வில்லை, அங்கே அவர்‌ என்ன செய்தார்‌ என்பது பற்றிப்‌ புனிதர்‌ 
தாமே அங்கிருந்து மான்ஸில்லாவுக்கு எழுதிய ஒரு கடிதத்தில்‌ குறிப்‌ 


148 


பிட்டிருக்காவிட்டால்‌, அதுவும்‌ நமக்கு இரகசியமாகவே இருந்‌ 
திருக்கும்‌. அதில்‌ அவர்‌ பின்வருமாறு எழுதுகிறார்‌: 

“இவர்களுடைய மொழியை என்னால்‌ பேச முடியவில்லை, 
அவர்களுக்கும்‌ என்‌ மொழி தெரியவில்லை, எனக்கு உதவ மொழி 
பெயர்ப்பாளர்‌ யாரும்‌ கூட இங்கே இல்லை. இதிலிருந்து, இங்கே 
என்ன விதமான வாழ்வு வாழ்கிறேன்‌ என்பதை நீங்கள்‌ கற்பனை 
செய்துகொள்ளலாம்‌. என்னால்‌ செய்ய முடிந்ததெல்லாம்‌, குழந்தை 
களுக்கு ஞானஸ்நானம்‌ வழங்குவதுதான்‌. இதற்கு நான்‌ மட்டும்‌ 
போதும்‌. மேலும்‌ ஏழைகளுக்கும்‌, நோயாளிகளுக்கும்‌ என்னால்‌ 
முடிந்த நிவாரணத்தை வழங்குகிறேன்‌. இது விளக்கிச்‌ சொல்பவர்கள்‌ 
இல்லாமலே நன்கு புரிந்துகொள்ள முடிகிற மொழியாக இருக்கிறது. ” 

தமக்குத்‌ தெரியாத மொழி பேசியவர்களின்‌ மத்தியில்‌ 
சவேரியார்‌ வழக்கமாகச்‌ செய்த வந்தது இதுதான்‌. அவர்‌ தமக்கென்று 
மிகவும்‌ உன்னதமான மற்றொரு மொழியை அறிந்து வைத்து, 
அதைப்‌ பயன்படுத்திக்கொண்டி ருந்தார்‌. அது பிறர்சிநேகம்‌ என்னும்‌ 
மொழியாகும்‌; வார்த்தைகளின்‌ மூலமாக விசுவாசத்தை எந்த 
அளவுக்கு அவர்‌ பரப்பினாரோ, அதே அளவுக்குத்‌ தம்‌ சிநேகத்‌ 
தாலும்‌ அவர்‌ அதைப்‌ பரப்பினார்‌. 

நாகரீகத்தில்‌ போதிய வளர்ச்சி பெறாத அந்த மக்களிடம்‌ அன்பு 
காட்டுபவர்கள்‌ யாரையும்‌ அவர்கள்‌ கண்டிருக்க வாய்ப்பு அதிகம்‌ 
இல்லை. ஆகவே, ஓர்‌ அன்னியர்‌ தமது ஓய்வையும்‌, சோர்வையும்‌ 
கூட மறந்து தங்களுக்கு உதவுவதையும்‌, அவர்‌ ஏழைகள்‌, 
நோயாளிகள்‌ மற்றும்‌ மரித்தவார்களின்‌ நிர்ப்பாக்கியங்களைத்‌ தம்‌ 
முடையவையாக்கிக்கொள்வதையும்‌, தாம்‌ அனைவருக்கும்‌ வேலைக்‌ 
காரர்‌ என்பது போல்‌, அல்லது அவர்‌ தங்கள்‌ அனைவருக்கும்‌ தந்தை 
என்பது போலத்‌ தங்களுக்கு உதவி செய்ய எப்போதும்‌ அவர்‌ 
விரைந்து வருவதையும்‌ காண்பது அவர்களுக்குப்‌ பேராச்சரியமாக 
இருந்தது. ஆனால்‌ எந்த ஊராக இருந்தாலும்‌, அங்கே, என்ன ஞானப்‌ 
பலன்களைத்‌ தம்மால்‌ சேகரிக்க முடிந்தாலும்‌, நீண்ட நாட்கள்‌ 
அங்கே தங்கியிருக்க அவரால்‌ முடியவில்லை. எதிர்பாராத ஒரு 
நிர்ப்பாக்கியம்‌ முத்துக்குளித்துறைக்‌ கிறீஸ்தவார்களின்‌ தேவைகளைக்‌ 


149 


கவனிப்பதை அவருக்குக்‌ கடமையாக்கியது. 

வடுகர்கள்‌ என்ற இனத்தவர்‌ விஜய நகரத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌, 
கொள்ளையர்கள்‌, விக்கிரக வழிபாடு செய்தவர்கள்‌, குணத்தில்‌ 
மிகுந்த கோபவெறி கொண்டவர்கள்‌, கொள்ளையடித்துக்‌ கிடைக்‌ 
கும்‌ பிறர்பொருளில்‌ வாழ்க்கை நடத்தியவர்கள்‌, எப்போதும்‌ ஒன்றில்‌ 
தங்களுக்குள்‌ அல்லது தங்கள்‌ அயலாரோடு எப்போதும்‌ சண்டை 
களில்‌ ஈடுபட்டிருந்தவார்கள்‌. இதன்‌ காரணமாக, இவர்கள்‌ போர்ப்‌ 
பயிற்சி உள்ளவர்களாக இருந்தார்கள்‌. இவர்கள்‌ திருவாங்கூர்‌ 
அரசனின்‌ படைகளோடு போர்‌ புரிந்து பாண்டியைக்‌ கைப்பற்றி 
னார்கள்‌. பக்கத்து ஊர்களில்‌ வசிப்பவர்களுக்கு இவர்கள்‌ சிம்ம 
சொப்பனமாகவும்‌, சகித்துக்கொள்ள முடியாத எதிரிகளாகவும்‌ 
தங்களை ஆக்கிக்கொண்டார்கள்‌. 

இந்த மனிதர்கள்‌ கிறீஸ்தவர்களை மிகவும்‌ வெறுத்தனர்‌. 
அவர்கள்‌ மீது வெற்றி பெறுவதும்‌, ஏராளமான கொள்ளைப்‌ பொருட்‌ 
களை அவர்களிடமிருந்து பெறுவதுமான நோக்கத்தோடு இவர்கள்‌ 
பெரும்‌ எண்ணிக்கையில்‌ ஒன்று திரண்டு வந்து, திடீரென்று கன்னியா 
குமரியிலிருந்த பரவர்களின்மீது பாய்ந்து அவர்களைத்‌ தாக்கத்‌ 
தொடங்கினார்கள்‌. இதை எதிர்பாராத பரவர்கள்‌ தங்களுக்கு 
ஆதரவாக மக்களைத்‌ ஒன்றுதிரட்டக்கூட நேரமின்றி, தங்கள்‌ 
உயிரைக்‌ காப்பாற்றிக்கொண்டால்‌ போதும்‌ என்ற நிலைக்கு உட்பட்‌ 


டார்கள்‌. ஆகவே, அவர்கள்‌ தங்கள்‌ ஊரை விட்டுப்‌ புறப்பட்டு, 
தங்கள்‌ படகுகளை எடுத்துக்கொண்டு, கன்னியாகுமரிக்கும்‌, இலங்‌ 
கைக்கும்‌ இடைப்பட்ட கடற்பகுதியில்‌ இருந்த சில சிறு தீவுகளில்‌ 
தங்கள்‌ மனைவி மக்களோடு தஞ்சமடைந்தார்கள்‌. இந்தத்‌ தீவுகளைப்‌ 
பற்றி அறியாதவர்களுக்கு இவை எளிதில்‌ நெருங்க முடியாதவை 
யாக இருந்தன. கடல்‌ அமைதியானதாக இருந்தாலும்‌, இந்தக்‌ கடற்‌ 
கரைகளைப்‌ பற்றி அறியாதவர்களுக்கு இந்தப்‌ பகுதியின்‌ நீரோட்டங்‌ 
கள்‌ பெரும்‌ ஆபத்தை விளைவிப்பவையாக இருந்தன. இதனிடையே 


வடுகர்கள்‌ ஊரைச்‌ சூறையாடினார்கள்‌, எங்கும்‌ அழிவை விதைத்‌ 
தார்கள்‌. கிறீஸ்தவர்களின்‌ அற்பமான உடைமைகளையும்‌ கூட 


அவர்கள்‌ கொள்ளையிட்டார்கள்‌. 


150 


ஆனால்‌ உணவும்‌, தண்ணீரும்‌ கூட இல்லாத இந்தப்‌ பாறைத்‌ 
தீவுகளில்‌ தஞ்சமடைவதால்‌ என்ன பலன்‌ இருக்க முடியும்‌? அது 
மட்டுமின்றி, சுட்டெரிக்கும்‌ சூரியனிடமிருந்து அவர்களைப்‌ பாது 
காக்க அங்கே எந்த விதமான தங்கும்‌ வசதியும்‌ இருக்கவில்லை. 
இவ்வாறு அவர்கள்‌ முழுவதுமாகக்‌ கைவிடப்பட்ட நிலையில்‌ இருந் 
தார்கள்‌. பசியாலாவது, தாகத்தாலாவது, கடுமையான வெப்பத்‌ 
தாலாவது ஒவ்வொரு நாளும்‌ ஒரு சிலராவது இறந்துகொண்டிருந் 
தார்கள்‌. 

வடுகர்களின்‌ இந்தக்‌ கொடூர குணமும்‌, கிறீஸ்தவார்கள்‌ அழியும்‌ 
நிலையில்‌ இருந்ததும்‌, அவர்களில்‌ இன்னும்‌ உயிரோட இருந்தவர்‌ 
களின்‌ மிகப்‌ பரிதாபமான நிலையும்‌ விரைவில்‌ வெட்ட வெளிச்ச 
மானது. நாட்டுப்புறத்தில்‌ இருந்த சவேரியாரையும்‌ கூட இச்செய்தி 
சென்றடைந்தது. நாம்‌ ஏற்கனவே கூறியுள்ளது போல்‌, அவர்‌ அங்கே, 
மொழி தெரியாத மக்களிடையே அவர்‌ ஆத்தும, சரீர ஊழியம்‌ 
செய்துகொண்டிருந்தார்‌. 

அவருக்கு மிகவும்‌ பிரியமான பரவர்களின்‌ புலம்புதலுக்குரிய 
நிலை நேரடியாக அவருடைய இருதயத்திற்குள்‌ ஒரு கட்டாரியைப்‌ 
போல்‌ இறங்கியது. ஆகவே, அவர்‌ அவர்களுக்கு உதவ உடனே 
விரைந்து சென்றார்‌. மிக விரைவாக மேற்குக்‌ கடற்கரையை 
அடைந்து, அவர்‌ துன்புறுத்தப்பட்ட புதிய கிறீஸ்தவர்களுக்கு 
உதவும்படி அங்கிருந்த போர்ச்சுக்கசியர்களிடம்‌ வேண்டினார்‌. 
இருபது படகுகள்‌ நிறைய உணவுப்‌ பொருட்களையும்‌, மற்ற 
அவசியத்‌ தேவைகளையும்‌ நிரப்புமாறும்‌, தாமும்‌ அவற்றோடு 
சென்று, பாறைத்‌ தீவுகளில்‌ இறந்து கொண்டிருந்த மக்களுக்கு 
அவற்றைப்‌ பகிர்ந்தளிப்பதாகவும்‌ அவர்‌ அவர்களிடம்‌ கேட்டுக்‌ 


கொண்டார்‌. 


அவருடைய விருப்பப்படி எல்லாம்‌ ஏற்பாடு செய்யப்பட்டது. 

புனிதரும்‌, அவருடைய பிரியத்திற்குரிய மக்களும்‌ சந்தித்த காட்சி 

உண்மையாகவே உள்ளத்தை உருக்குவதாக இருந்தது. எல்லாப்‌ 

பக்கங்களிலும்‌ கண்ணீர்‌ வெள்ளம்‌ மடை திறந்து ஓடியது. அவர்களது 

நிர்ப்பாக்கிய நிலை கண்டு அவர்‌ கண்ணீர்‌ சிந்தினார்‌; மரணத்தின்‌ 

கடைவாய்ப்‌ பற்களிலிருந்து தாங்கள்‌ காப்பாற்றப்பட்டதையும்‌, 
151 


அவரை மீண்டும்‌ சந்தித்தது பற்றியும்‌ அவர்கள்‌ ஆனந்தக்‌ கண்ணீர்‌ 
சிந்தினார்கள்‌. 

அவர்‌ தாம்‌ கொண்டு வந்த அனைத்தையும்‌ அவர்களுக்குப்‌ 
பகிர்ந்தளித்தார்‌. அவர்களுடைய இழப்புகளைக்‌ குறித்து அவர்‌ 
அவர்களோடு சேர்ந்து அழுதார்‌. சிலர்‌ தங்கள்‌ மனைவியரையும்‌, 
சிலர்‌ குழந்தைகளையும்‌, அனைவருமே தங்கள்‌ எளிய உடைமை 
களையும்‌ இழந்திருந்தார்கள்‌. வடுகா்களால்‌ தாக்கப்படாமல்‌ விடப்‌ 
பட்டிருந்த மற்றொரு மாகாணத்தைச்‌ சேர்ந்த தலைவர்களுக்கும்‌, 
கிறீஸ்தவர்களுக்கும்‌ அவர்‌ கடிதங்கள்‌ எழுதி, முத்துக்குளித்துறையில்‌ 
இருந்த அவர்களுடைய சகோதரர்கள்‌ மீது இரக்கம்‌ கொள்ளுமாறு 
அவர்களைக்‌ கேட்டுக்கொண்டார்‌. அவ்வாறே அவர்‌ மான்சில்லா 
வுக்கும்‌ கடிதம்‌ எழுதினார்‌. இவரும்‌ சவேரியாரைப்‌ போலவே 
பிறரிடம்‌ தானம்‌ பெற்று வாழ்ந்துகொண்டிருந்தார்‌. சவேரியார்‌ 
அவருக்குத்‌ தாம்‌ எழுதிய கடிதத்தில்‌, யாரிடமும்‌, எதையும்‌ வற்புறுத்‌ 
திக்‌ கேட்க வேண்டாமென்றும்‌, ஏழைகளிடம்‌ கொஞ்சம்‌ மட்டுமே 
பெற்றுக்கொள்ளுமாறும்‌, செல்வந்தர்கள்‌ மனதார தானம்‌ தந்தால்‌, 
அவர்களிடமிருந்து சற்று அதிகமாகப்‌ பெற்றுக்கொள்ளுமாறும்‌ 
அறிவுறுத்தினார்‌. இன்னும்‌ விசுவாசத்தில்‌ குழந்தைகளாகவே இருந்த 
இந்த ஆத்துமங்களுக்கு அதிர்ச்சி தந்து விடாதபடியும்‌, அவர்கள்‌ 
கிறீஸ்தவர்களாக இருந்ததால்‌, பரித்தியாகங்கள்‌ செய்து மற்றவர்‌ 
களுக்குப்‌ பிறர்சிநேக உதவிகளை அவர்கள்‌ செய்ய வேண்டுமென்று 
அவர்களுக்குக்‌ கற்பிக்கவும்‌ அவர்‌ மிகவும்‌ கவனமாயிருந்தார்‌. 

தாமே கிறீஸ்துநாதரிடம்‌ கொண்டு வந்து சேர்த்திருந்த தம்‌ மக்கள்‌ 
மட்டில்‌ தேவ பக்தி, இரக்கம்‌ ஆகியவற்றின்‌ கடமைகளை இவ்வாறு 
நிறைவேற்றிய பின்‌, சேசுக்கிறீஸ்துநாதரின்‌ திருச்சட்டத்தைப்‌ பற்றி 
இன்னும்‌ கேள்விப்பட்டிராதவர்களும்‌, அப்படி ஒன்று இருப்‌ 
பதையே அறியாதிருந்தவர்களுமான எண்ணற்ற அஞ்ஞானிகள்‌ 
வசித்த உள்நாட்டுப்‌ பகுதிகளை நோக்கி அவருடைய மனமும்‌, 
இருதயமும்‌ மீண்டும்‌ திரும்பின. ஆனாலும்‌, தம்முடைய இந்த 
விருப்பத்தை நிறைவேற்றுவதை அவர்‌ தள்ளிப்‌ போட்டு, அங்கேயே 
இருக்க அவர்‌ தீர்மானித்தார்‌. ஏனெனில்‌, புதிதாக மனந்திருப்பப்‌ 
பட்டவர்களைப்‌ பாதுகாக்க போர்ச்சுக்கீசியாகள்‌ யாரும்‌ அங்கே 


152 


இருக்கவில்லை. மேலும்‌, விக்கிரக வழிபாட்டினரும்‌, மூர்‌ இனத்‌ 
தாரும்‌ அவர்களைச்‌ சூழ்ந்திருந்தார்கள்‌. இவர்கள்‌ அவருடைய 
மக்கள்மீது போர்‌ தொடுத்து, ஒன்றில்‌ அவர்களைக்‌ கொலை செய்து 
கொண்டிருந்தார்கள்‌, அல்லது மீண்டும்‌ அஞ்ஞானிகளாகிவிட அவர்‌ 
களை வற்புறுத்திக்கொண்டிருந்தார்கள்‌. ஆகவே, இந்தக்‌ கடற்கரைப்‌ 
பகுதிகளில்‌ இன்னும்‌ சிறிது காலம்‌ தங்கியிருக்க அவர்‌ முடிவு செய்‌ 


தார்‌. 


வழக்கம்போல, கடற்கரையோரமாக, திருவாங்கூர்‌ வரை அவர்‌ 
கால்நடையாகவே பயணங்கள்‌ செய்தார்‌. இந்தப்‌ பகுதிகளில்‌ ஓரளவு 
பெரிய கிராமங்கள்‌ அங்குமிங்குமாகக்‌ காணப்பட்டன. இவற்றில்‌ 
மக்கள்‌ மிகுந்திருந்தார்கள்‌. போர்ச்சுக்கீசியர்களுக்கு சாதகமாக, 
அவர்‌ சுவிசேஷத்தைப்‌ போதிக்க திருவாங்கூர்‌ அரசரிடமும்‌ முழு 
அனுமதி பெற்று, முத்துக்குளித்‌ துறையில்‌ தாம்‌ மிக நன்றாகப்‌ பயன்‌ 
படுத்தி வெற்றிபெற்ற அதே வேதபோதக முறையை இங்கும்‌ செயல்‌ 
படுத்தினார்‌. அதற்கு, அதே விதமான, அல்லது இன்னும்‌ பெரிதான 
பலன்கள்‌ கடைத்தன. அவருடைய அயராத ஆன்ம தாகமும்‌, பிறர்‌ 
சிநேகமும்‌ மிகப்‌ பெரும்‌ வெற்றிகளை அவருக்குப்‌ பெற்றுத்‌ தந்தன. 
இந்நேரம்‌ முதல்‌, அவர்‌ தாமே எழுதிய கடிதங்களில்‌, ஒரே நாளில்‌, 
ஒரு பெரிய, மக்கள்‌ அதிகமுள்ள கிராமத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
அனைவருக்கும்‌ தாம்‌ ஞானஸ்நானம்‌ வழங்கியதாகக்‌ குறிப்பிட்டிருக்‌ 
கிறார்‌. இந்த மக்களின்‌ பக்தியார்வத்தைக்‌ காண்பது சவேரியாருக்கு 
உண்மையாகவே மிகுந்த மனநிறைவைத்‌ தருவதாக இருந்தது. 
இவர்கள்‌ தங்கள்‌ கிறீஸ்தவர்கள்‌ ஆனதும்‌, தங்கள்‌ பக்தியார்வத்தில்‌, 
விக்கிரகங்களின்‌ பீடங்களையும்‌, அவற்றின்‌ கோவில்களையும்‌ 
அழிப்பதில்‌ ஒருவரோடு ஒருவர்‌ போட்டியிடுபவர்களாகத்‌ தோன்றி 
னார்கள்‌. பசாசுக்களை அவமானப்படுத்தும்‌ விதத்திலும்‌, பிராமணர்‌ 
களின்‌ கோபத்தைத்‌ தூண்டும்‌ விதத்திலும்‌, இவர்கள்‌ விக்ரெகங்களை 
மிக அதிகமாக இழிவுபடுத்தும்‌ முறையில்‌ அவற்றை வெளியே 
இழுத்து வந்தார்கள்‌. 

மற்ற காரியங்களை விளக்குவதற்கு, ஒரு போர்ச்சுக்கீசிய அரசு 
அதிகாரியாகிய ஜான்‌ வாஸ்‌ என்பவரின்‌ மகனான கோயிம்பிராவைச்‌ 


சேர்ந்த ஓர்‌ இளைஞர்‌ தந்துள்ள விளக்கத்தை விடச்‌ சிறப்பாக நாம்‌ 
153 


ஏதும்‌ கூறிவிட முடியாது: இந்த இளளைஞர்‌ ஆறு மாதங்களாக 
அவரோடு தங்கியிருந்தார்‌. இவர்‌ பின்வரும்‌ விவரங்களுக்குக்‌ கண்‌ 
கண்ட சாட்சியாக இருந்தார்‌. தாம்‌ ஐரோப்பாவுக்குத்‌ திரும்பிச்‌ 
சென்றவுடன்‌ அவர்‌ இதை எழுதினார்‌: 


“தந்தை சவேரியார்‌ எப்போதுமே வெறுங்காலோடுதான்‌ 


பயணம்‌ செய்தார்‌. சாயம்போய்‌, ஒட்டுப்‌ போட்ட ஒரு பழைய 
அங்கியையும்‌, அத்துடன்‌ ஒரு பழைய கருப்புத்‌ துணியாலான 
தொப்பியையும்‌ அவர்‌ அணிந்தார்‌. இது சூரியனின்‌ கொடிய 
வெப்பத்திலிருந்து அவருடைய தலையைப்‌ பாதுகாத்தது. அவரை 
மக்கள்‌ பெரிய தந்தை என்று அழைத்தார்கள்‌. தம்‌ சகோதரரான 
இந்தப்‌ பெரிய தந்தைக்குத்‌ தமக்குக்‌ கீழ்ப்படிவுது போலவே தம்‌ 
பிரஜைகள்‌ அனைவரும்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌ என்றும்‌, விருப்பமுள்‌ 
ளவார்கள்‌ கிறீஸ்தவர்களாக ஆகலாம்‌ என்றும்‌ அரசர்‌ கட்டளை 
பிறப்பித்திருந்தார்‌. 

“மேலும்‌, பெரிய தந்தைக்குப்‌ பெரிய பணத்‌ தொகைகளை 
அல்லது அவர்‌ விரும்பிய எதையும்‌ தரத்‌ தயாராக இருந்தார்‌. ஆனால்‌ 
புனிதரோ தமக்காக எதையும்‌ பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை, 
எதைப்‌ பெற்றாலும்‌, அவர்‌ அவற்றைப்‌ பஞ்சத்தால்‌ வாடிய, ஆடை 
யற்ற ஏழைகளுக்குப்‌ பிரித்துக்‌ கொடுத்தார்‌. இந்தக்‌ கடற்கரைப்‌ 
பகுதியில்‌ நாற்பத்தைந்துக்கும்‌ அதிகமான ஆலயங்களைக்‌ கட்டி 
யெழுப்பினார்‌. 

“அவர்‌ மக்களின்‌ மொழியை ஒருபோதும்‌ கற்றுக்கொள்ளவில்லை 
என்றாலும்‌, அதைச்‌ சரளமாகப்‌ பேசினார்‌. தாம்‌ பேசுவதைக்‌ 
கேட்கப்‌ படையெடுத்து வந்த பெரும்‌ மக்கள்‌ கூட்டங்களைக்‌ கொள்‌ 
ளும்‌ அளவுக்குப்‌ பெரிய கட்டடம்‌ எதுவும்‌ இருக்கவில்லை 
என்பதால்‌, அவர்‌ ஏறக்குறைய ஐந்து அல்லது ஆறாயிரம்‌ மக்கள்‌ 
பின்தொடர ஏதாவது ஒரு வயலுக்குச்‌ செல்வார்‌. அங்கே ஒரு மரத்‌ 
தின்மீது ஏறி, அந்த இயற்கையான போதக மேடையில்‌ இருந்தபடி 
மக்களுக்குப்‌ போதிப்பார்‌. அவ்வாறே, அவர்‌ திறந்த வெளியில்‌ திவ்ய 
பலிபூசையும்‌ நிறைவேற்றினார்‌. பீடத்துக்கு மேலாக, ஒரு கப்பற்‌ 
பாயால்‌ உருவாக்கப்பட்ட ஓர்‌ அலங்காரக்‌ கவிகை அதற்கு நிழல்‌ 


154 


தந்தது. கிராமப்புறம்‌ முழுவதும்‌ அவருக்கு அலயமாகப்‌ பயன்‌ 
பட்டது. சுருக்கமாகச்‌ சொன்னால்‌, அவருடைய வாழ்க்கை முறை 
யும்‌, அவருடைய செயல்பாடுகளும்‌, அனைவரின்‌ பேராச்சரியத்‌ 
திற்கும்‌, பிரமிப்பிற்கும்‌ உரியவையாக இருந்தன. 


இளைஞரான வாஸ்‌ தந்த இந்த விவரங்களோடு, அதே அளவு 
நம்பிக்கைக்குரிய மற்றவர்களின்‌ சாட்சியத்தையும்‌ நாம்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளலாம்‌. சவேரியார்‌ திருவாங்கூர்‌ இராச்சியத்தினுள்‌ நுழைந்த 
போது, அது முழுவதுமாக விக்கிரகங்களை வழிபடுவதாக இருப்‌ 
பதை அவர்‌ கண்டார்‌. ஆனால்‌ ஒரு சில மாதங்களுக்குப்‌ பின்‌ அவர்‌ 
அதை விட்டு வெளியேறியபோது, அவர்‌ அதைக்‌ கிறீஸ்தவ இராச்சிய 
மாக விட்டுச்‌ சென்றார்‌; இது இன்னும்‌ அதிக ஆச்சரியத்திற்குரியது, 
ஏனெனில்‌ இந்தப்‌ பகுதி மக்கள்‌ கிறீஸ்தவ வேதத்தின்‌ மீது கொண்‌ 
டிருந்த வெறுப்பு எந்த அளவுக்கு மோசமானதாக இருந்தது என்றால்‌, 
இந்த மாகாணங்களுக்கு சுவிசேஷம்‌ அறிவிக்கத்‌ தாம்‌ செல்லப்‌ 
போவதாக அவர்‌ கூறியபோது, அதனால்‌ எந்தப்‌ பயனும்‌ இருக்காது 
என்று சொல்லி, போர்ச்சுக்கீசியாகள்‌ அவரைத்‌ தடுக்க முயன்றார்கள்‌. 


இவ்வளவு குறுகிய காலத்தில்‌, ஒரே ஒரு மனிதரால்‌ ஏராளமான 
மனிதர்கள்‌ தன்‌ பிடியிலிருந்து பறித்துக்கொள்ளப்பட்டதைக்‌ கண்ட 
பசாசின்‌ கோப வெறியை நாம்‌ எளிதாகப்‌ புரிந்துகொள்ளலாம்‌. 
அவன்‌ பல நூற்றாண்டுகளாக, இதுபோன்ற முழு மாகாணங்களின்‌ 
மீதும்‌ ஆட்சி செலுத்தி வந்திருந்தான்‌. ஆகவே, அவன்‌ தன்‌ கோப 
வெறியில்‌, புனிதருக்கு எதிரான ஒரு கசப்பான வேத கலாபனையைத்‌ 
தூண்டி விட்டான்‌. சில மிக மோசமான மனிதர்களை அவரைக்‌ 
கொல்லவும்‌ கூட அவன்‌ ஏவி விட்டான்‌. அவர்கள்‌ தங்கள்‌ முயற்சி 
யில்‌ தோல்வியடைந்தாலும்‌, அவர்களுடைய துர்ப்புத்தி ஓரளவுக்குத்‌ 
திருப்திப்படுத்தப்பட்டது. ஏனெனில்‌, கடவுளின்‌ அனுமதியின்‌ 
பேரில்‌, அவர்களில்‌ ஒருவன்‌ அவரைக்‌ காயப்படுத்தினான்‌. 


அவர்‌ கொல்லப்பட அனுமதிக்க முடியாத அளவுக்கு ஆத்துமங்‌ 
களின்‌ இரட்சணியத்திற்கு அவருடைய உயிர்‌ தேவ பராமரிப்புக்கு 
முற்றிலும்‌ அவசியமாயிருந்தது என்றாலும்‌, சித்திரவதை செய்யப்‌ 
பட்டு, சேசுக்கிறீஸ்துநாதரின்‌ வேதசாட்சியாக வேண்டுமென்பதில்‌ 


155 


அவர்‌ கொண்டிருந்த அடங்காத அனால்‌ தணிக்கப்படாத தாகத்தை 
ஓரளவுக்காவது திருப்திப்படுத்தும்‌ விதமாக, தேவ பராமரிப்பு, 
கொஞ்சம்‌ இரத்தம்‌ சிந்த அவரை அனுமதித்தது. 

ஆனால்‌ தம்‌ சொந்தக்‌ காயம்‌ தந்த வேதனையை விட, தம்‌ 
சொந்த உயிரையும்‌ விட, தமக்கு மிக அதிகப்‌ பிரியத்திற்குரியவர்‌ 
களாக இருந்த தம்‌ ஞானப்‌ பிள்ளைகளை அச்சுறுத்தியவர்களின்‌ 
துன்புறுத்தல்கள்‌ அவருக்கு அதிகத்‌ துன்பம்‌ தந்தன. புனிதரைக்‌ 
கொல்லத்‌ தான்‌ செய்த முயற்சிகளில்‌ பசாசு தோல்வியுற்றபோது, 
அவர்‌ மனந்திருப்பிய மக்களை நோக்கி அவன்‌ தன்‌ ஆயுதங்களைத்‌ 
திருப்பினான்‌, வடுகர்களின்‌ கோபத்தையும்‌, பழிவாங்கும்‌ குணத்‌ 
தையும்‌ அவன்‌ தூண்டி விட்டான்‌. இந்த வடுகர்கள்‌ முந்திய வருடம்‌ 
தான்‌ பரவர்களை மிகப்‌ பெரிய அளவில்குன்புறுத்தியிருந்தார்கள்‌. 


ஆனால்‌ இந்த முறை அவர்கள்‌ வெற்றி பெறவில்லை. இந்த 
முறை சவேரியார்‌ தம்‌ மக்களுடன்‌ இருந்தார்‌. அவரே ஒரு பெரும்‌ 
படைக்கு நிகரானவராக இருந்தார்‌. வடுகர்கள்‌ திருவாங்கூர்‌ 
சமஸ்தானம்‌ சேசுக்கிறீஸ்துநாதரின்‌ திருச்சட்டத்தைத்‌ தழுவிக்‌ 
கொண்டதைக்‌ கண்டபோது, கோபவெறி கொண்டார்கள்‌. ஆகவே 
அவர்கள்‌ மனந்திரும்பியவர்களுக்கு எதிராகப்‌ படை திரட்டி, 
வெளிப்படையாக அவர்கள்‌ மீது போர்‌ தொடுத்தார்கள்‌. அனால்‌ 


இப்போது, அவர்கள்‌ உதவியற்ற பரவர்களுக்கு எதிராக அல்ல, 
மாறாக, ஓரளவு நல்ல போர்ப்‌ பயிற்சி பெற்றிருந்த திருவாங்கூர்‌ 
போர்வீரார்களுக்கு எதிராகப்‌ போரிட வேண்டியிருந்தது. ஆகவே, 
அவர்கள்‌ மதுரை நாயக்க மன்னனின்‌ உதவியோடு ஒரு பெரிய 
படையாக உருவெடுத்து, கன்னியாகுமரிக்‌ கடற்கரையை நோக்கி 
அணிவகுத்துச்‌ சென்றார்கள்‌. 

அவர்கள்‌ இப்படிப்‌ போருக்குத்‌ தயாராகியிருப்பது திருவாங்கூர்‌ 
மக்களுக்குத்‌ தெரிய வந்தது. குறிப்பாக, எல்லைகளிலிருந்த கிராமத்‌ 
தினர்‌ தங்கள்‌ அசையும்‌ சொத்துக்கள்‌ அனைத்தையும்‌ சுமந்து 
கொண்டு, சமஸ்தானத்தின்‌ உட்பகுதிகளை நோக்கிப்‌ பின்வாங்கி 
வந்து விட்டார்கள்‌ என்பதை அறிந்தபோது, அவர்கள்‌ மிகுந்த 
எச்சரிக்கை உணர்வடைந்தார்கள்‌. அரசர்‌ தம்மால்‌ முடிந்த வரை 


156 


மிகச்‌ சிறந்த ஏற்பாடுகளைச்‌ செய்தார்‌. அவர்‌ தம்‌ படைகளை ஒன்று 
திரட்டி, தாமே அவற்றிற்குத்‌ தலைமை தாங்கி, எதிரியைச்‌ சந்திக்கச்‌ 
சென்றார்‌. போர்‌ மிக நிச்சயமாக இரத்தக்‌ களறியாக இருக்கும்‌ 
என்றே அனைவருக்கும்‌ தோன்றியது. அவ்வாறே, வடுகர்கள்‌ பெரும்‌ 
எண்ணிக்கையில்‌ இருந்ததாலும்‌, அவர்கள்‌ இரத்த வெறி பிடித்த 
வெறியர்கள்‌ என்பதாலும்‌, அவர்கள்தான்‌ போரில்‌ வெல்வார்கள்‌ 
என்றும்‌ அனைவரும்‌ உறுதியாக நம்பினார்கள்‌. ஆனால்‌ சவேரியார்‌ 
இந்த எல்லா அச்சத்தையும்‌, ஆபத்தையும்‌ அவர்களிடமிருந்து 
அகற்றி விட்டார்‌. தனி மனிதனாக நின்று அவர்‌ திருவாங்கூர்‌ 
மன்னருக்கு வெற்றியைப்‌ பெற்றுத்‌ தந்தார்‌. 

இந்த நிகழ்ச்சி காட்டியபடி, இந்த வெற்றி, கடவுளின்‌ வெற்றி 
யாகவே இருந்தது. நம்‌ பரிசுத்தர்‌ தரையில்‌ முகங்குப்புற சாஷ்டாங்க 
மாக விழுந்து கிடந்து, கண்ணீர்‌ சிந்தி, பரலோகத்தை நோக்கிப்‌ பின்‌ 
வருமாறு ஜெபித்தார்‌: “எங்கள்‌ தேவனாகிய ஆண்டவரே, உமக்குச்‌ 
சொந்தமானவர்களுக்கு உதவி செய்து, அவார்களை ஆதரித்துப்‌ பாது 
காப்பதாகத்‌ தேவரீர்‌ தந்தருளிய வாக்குத்தத்தத்தை நினைத்தருளும்‌; 
உமக்குப்‌ பிரியமான இந்தச்‌ சிறிய மந்தையை ஓநாய்களின்‌ இரத்த 
வெறிக்குக்‌ கையளித்து விடாதேயும்‌. இன்னும்‌ விசுவாசத்தில்‌ குழந்தை 
களாகவும்‌, புண்ணியளத்தில்‌ பலவீனமானவர்களாகவும்‌, தாங்கள்‌ 
உமக்குச்‌ சொந்தமானவர்கள்‌ என்ற ஒரே காரணத்தால்தான்‌ இந்த 
மிகப்‌ பெரிய ஆபத்துக்குத்‌ தாங்கள்‌ உட்பட்டிருக்கிறார்கள்‌ என்ப 
தைக்‌ காணும்போது, தாங்கள்‌ கிறீஸ்தவர்கள்‌ ஆனதைப்‌ பற்றி ஒரு 
வேளை வருத்தங்கொள்ளக்‌ கூடியவர்களுமான இந்த மக்களின்‌ 
பேரில்‌ இரக்கமாயிரும்‌. எதிரிகள்‌, பரலோகத்தால்‌ பாதுகாக்கப்படும்‌ 
கிறீஸ்துநாதரின்‌ விசுவாசிகளை விட, தங்கள்‌ படைபலத்தால்‌, 
தாங்கள்‌ அதிக வலிமையுள்ளவர்களாக இருப்பதாகப்‌ பெருமை 
யடித்துக்கொள்ளாதபடி, இந்தச்‌ சிறு மந்தையைக்‌ காட்டுமிராண்டி 
களின்‌ பலத்திற்கு உட்‌ படுத்தாதிருப்பீராக!” 

இவ்வாறு ஜெபித்தபின்‌, அவர்‌ எழுந்து, கடவுள்‌ ஆத்துமத்தினுள்‌ 
பொழியும்‌ சுபாவத்திற்கு மேலான தைரியத்தால்‌ நிரம்பியவராக, தம்‌ 
ஆத்தும பலத்தால்‌ ஏவப்பட்டவராக மலைக்குன்றின்‌ சரிவை நோக்கி 
விரைந்து சென்றார்‌. பள்ளத்தாக்கில்‌ முறையாக அணிவகுத்து 


157 


முன்னேறி வந்துகொண்டிருந்த வடுகர்‌ படைக்கு முன்‌ வந்து நிற்கும்‌ 
வரை அவர்‌ எங்கும்‌ தம்‌ நடையை நிறுத்தவில்லை. அவர்‌ அவர்களுக்கு 
எதிராகத்‌ திடமாக நின்று, சுடர்‌ வீசும்‌ கண்களோடு, இடி முழங்கும்‌ 
குரலில்‌ அவர்களை நோக்கி: “சுயஞ்ஜீவியரான சர்வேசுரனுடைய 
திருப்பெயரால்‌ நான்‌ உங்களுக்குக்‌ கட்டளையிடுகிறேன்‌, எங்கிருந்து 
புறப்பட்டு வந்தார்களோ, அங்கேயே திரும்பிச்‌ செல்லுங்கள்‌!” என்று 
முழங்கினார்‌. 

அந்த வார்த்தைகளுக்கு சர்வ வல்லபர்‌ எத்தகைய பயங்கர 
வல்லமையைத்‌ தந்தருளினார்‌ என்றால்‌, எதிரிகள்‌ தங்கள்‌ இருதயங்‌ 
களில்‌ கடும்‌ அச்சத்தாலும்‌, திகிலாலும்‌ தாக்கப்பட்டார்கள்‌. அவர்கள்‌ 
அவரை உற்றுநோக்கியபடி, நடுக்கம்‌ கொண்டவர்களாக, அசை 
வற்று நின்றார்கள்‌, அவர்களால்‌ ஒரு அடி கூட முன்னால்‌ எடுத்து 
வைக்க இயலவில்லை. படையின்‌ பின்னணியிலிருந்தவர்கள்‌, என்ன 
நடந்தது என்பதை அறியாததால்‌, தங்களுக்கு முன்‌ இருந்தவர்களை 
முன்னோக்கிச்‌ செல்ல வற்புறுத்தினார்கள்‌. ஆனால்‌, முன்னால்‌ இருந் 
தவார்கள்‌ பதிலுக்கு, தங்களுக்கு முன்பாக, தாங்கள்‌ அறியாத ஓர்‌ 
அற்புதமான மனிதரைத்‌ தாங்கள்‌ காண்பதாகவும்‌, அவர்‌ கருப்பு நிற 
உடையணிந்திருப்பதாகவும்‌, அவரிடமிருந்து வெளிப்படும்‌ அச்சந்‌ 
தரும்‌ ஏதோ ஓர்‌ அம்சம்‌ மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டதாக 
இருக்கிறது என்றும்‌, அவர்‌ ஓர்‌ இராட்சதனைப்‌ போலத்‌ தோன்று 
கிறார்‌ என்றும்‌, சுடர்‌ வீசிப்‌ பிரகாசிக்கும்‌ அவருடைய முகம்‌ 
தங்களைக்‌ குழப்பி, அச்ச நடுக்கம்‌ கொள்ளச்‌ செய்வதாகவும்‌, அது 
தங்கள்‌ கண்களைக்‌ கூசச்‌ செய்வதாகவும்‌ தெரிவித்தார்கள்‌. அவர்கள்‌ 
சொல்வது உண்மைதானா என்று தெரிந்துகொள்வதற்காகப்‌ 
பின்னணிப்‌ படைப்‌ பிரிவுகளின்‌ தலைவர்கள்‌ முன்னே சென்றார்கள்‌. 
அவர்களும்‌ அங்கே நின்ற தெய்வீக அதிசயத்தைக்‌ கண்டு திலைடைந் 
தவார்களாக, தங்கள்‌ படைகளிடம்‌ திரும்பிச்‌ சென்றார்கள்‌. 


அடுத்து, ஏதோ ஒரு மறைவான ஏவுதலால்‌ வற்புறுத்தப்பட்டு, 
அவர்கள்‌ பின்வாங்கி, கடும்‌ அச்சத்தோடும்‌, கலக்கத்தோடும்‌ தங்கள்‌ 
சொந்த நாடாகிய விஜய நகரத்தை நோக்கி ஓட்டம்‌ பிடித்தார்கள்‌. 


சவேரியாரின்‌ சில நண்பர்கள்‌ அவரைப்‌ பின்தொடர்ந்து 


158 


வந்திருந்தார்கள்‌. அவர்கள்‌ அவருக்குத்‌ துணையாக வர விரும்பி, 
அல்லது என்னதான்‌ நடக்கப்‌ போகிறது என்று பார்ப்பதற்காக, 
அவரோடு வந்திருந்தார்கள்‌. வடுகர்கள்‌ அலறியடித்தபடி, பின்வாங்கி 
ஓடுவதைக்‌ கண்டவுடன்‌, இவர்கள்‌ தம்‌ படையுடன்‌ முன்னேறி வந்து 
கொண்டிருந்த திருவாங்கூர்‌ அரசருக்குச்‌ செய்தி அறிவிக்கத்‌ திரும்பி 
ஓடி, அவரை எதிர்கொண்டு, சவேரியார்‌ பேசிய வார்த்தைகளையும்‌, 
அவற்றின்‌ அற்புதமான விளைவையும்‌ அவருக்கு எடுத்துரைத்தார்கள்‌. 


சிறிது நேரத்திற்குப்‌ பிறகு, புனிதர்தாமே அங்கே வந்து சேர்ந்தார்‌. 
அரசர்‌ முன்னே வந்து அவரைச்‌ சந்தித்து, மிகுந்த மரியாதையோடும்‌, 
அன்போடும்‌ அவரைத்‌ தழுவிக்கொண்டார்‌. அவர்‌ செய்த இந்த 
மிகப்‌ பெரும்‌ நன்மைக்காக மனமுருகி அவருக்கு நன்றி செலுத்திய 
அரசர்‌, “நான்‌ மாபெரும்‌ அரசர்‌ என்று அழைக்கப்படுகிறேன்‌, இன்று 
முதல்‌ நீர்‌ மாபெரும்‌ தந்த என்று அழைக்கப்படுவீர்‌!” என்ற 
வார்த்தைகளை உச்சரித்தார்‌. தாழ்ச்சி மிகுந்த சவேரியாருக்கோ 
இந்தப்‌ புகழ்ச்சி அளவுக்கு மீறியதாகத்‌ தோன்றியது. நம்‌ பரிசுத்தரில்‌ 
தங்கியிருந்த அற்புத வல்லமையை அரசர்‌ அங்கீகரித்து ஏற்றுக்‌ 
கொண்டாலும்‌, அந்த வல்லமையை அவருக்குத்‌ தந்தருளியவரான 
சார்வேசுரனில்‌ அவரால்‌ விசுவாசம்‌ கொள்ள முடியவில்லை. சலுகை 
பெற்ற இந்த அரசர்‌ ஒருபோதும்‌ விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள 
வில்லை. 

வடுகர்களின்மீது சவேரியார்‌ பெற்ற வெற்றி அரசரின்‌ ஆத்துமத்‌ 
திற்குப்‌ பயன்படவில்லை என்றாலும்‌, அவருடைய சமஸ்தானத்து 
மக்களுக்கு அது பெரும்‌ பயன்‌ தருவதாக இருந்தது. அவர்கள்‌ தங்க 
ளுக்கு ஆதரவாகப்‌ பரலோகம்‌ செய்த இந்த அற்புதத்தால்‌ தூண்டப்‌ 
பட்டவராக, மெய்யங்கடவுளை அறிந்துகொள்ளும்‌ கொடை அவர்‌ 
களுக்குத்‌ தரப்பட்டது. மிக ஏராளமான அஞ்ஞானிகள்‌ முன்வந்து, 
தங்களுக்கு ஞானஸ்நானம்‌ தரும்படி சவேரியாரிடம்‌ மன்றாடி 
னார்கள்‌. 

இந்த சமஸ்தானத்தில்‌ நம்‌ பரிசுத்தரிடமிருந்து சுபாவத்திற்கு 
மேலான வல்லமை வெளிப்பட்டது இந்த ஒரு முறை மட்டுமல்ல. 
நோயாளிகள்‌ புதுமையான முறையில்‌ அவரால்‌ குணப்படுத்தப்‌ 


159 


பட்டார்கள்‌. அவை மிக அடிக்கடியும்‌, ஒவ்வொரு நாளும்‌ நடந்து 
கொண்டிருந்ததால்‌, இப்போது அவை ஏதோ சர்வ சாதாரணமான 
காரியம்‌ என்பது போல்‌ ஆகியிருந்தன. ஆனால்‌ இவை மட்டுமின்றி, 
அவர்‌ மரித்த நான்கு பேரை உயிரோடு எழுப்பியிருந்தார்கள்‌. இவர்‌ 
களில்‌ இருவர்‌ ஆண்கள்‌, இருவர்‌ பெண்கள்‌. இரண்டு பெண்களும்‌ 
உயிரோடு எழுப்பப்பட்டது பற்றிய துல்லியமான விவரங்கள்‌ ஏதும்‌ 
நம்மிடமில்லை. ஆனால்‌ இரண்டு ஆண்களும்‌ உயிரோடு எழுப்பப்‌ 


பட்டது பற்றி, அவருடைய புனிதர்‌ பட்ட விசாரணை அறிக்கையில்‌ 
காணப்படுகிறது. 

ஒரு நாள்‌ அவர்‌ கோவளத்தில்‌ பிரசங்கம்‌ செய்துகொண்டிருந் 
தார்‌. அங்கே அவர்‌ ஒரு சிலரை மனந்திருப்பியிருந்தார்‌, ஓர்‌ ஆலயத்‌ 
தையும்‌ கட்டியிருந்தார்‌. ஆனால்‌ அவ்வூரில்‌ வசித்தவர்களில்‌ பெரும்‌ 
பாலானவர்கள்‌ தங்கள்‌ பழைய அஞ்ஞானவாதத்திலேயே பிடிவாத 
மாகத்‌ தங்கியிருந்தார்கள்‌. ஆனாலும்‌, அவர்‌ பிரசங்கங்கள்‌ செய்த 
போதெல்லாம்‌, அவர்‌ பேசுவதைக்‌ கேட்க அவர்கள்‌ படையெடுத்து 
வந்தார்கள்‌; அவருடைய போதகத்தின்‌ புனிதத்தன்மையையும்‌, 
அதன்‌ கட்டளைகளின்‌ நீதியையும்‌ அவர்கள்‌ வியந்து பாராட்டி 
னார்கள்‌. தங்கள்‌ புத்தியின்‌ ஒளியில்‌ அவற்றை அவர்கள்‌ ஏற்றுக்‌ 
கொண்டார்கள்‌. ஆனால்‌ அதற்கு மேல்‌ செல்ல அவர்கள்‌ விரும்ப 
வில்லை. 


ஆகவே, வெறுமனே கடவுளைப்‌ பற்றி அவர்களிடம்‌ பேசுவது 
பயனற்றதாக இருக்கும்‌ என்பதைக்‌ கண்ட புனிதர்‌ தம்‌ திட்டத்தை 


மாற்றிக்கொண்டு, அவர்களைப்‌ பற்றிக்‌ கடவுளிடம்‌ பேசத்‌ 
தொடங்கினார்‌. அவர்‌, தாம்‌ ஜெபிக்கும்போதெல்லாம்‌ வழக்கமாகச்‌ 
செய்வது போலப்‌ பரலோகத்தின்மீது தம்‌ கண்களைப்‌ பதித்துக்‌ 
கொண்டு, ஏராளமாகக்‌ கண்ணீர்‌ சொரிந்தபடி, இந்தப்‌ பரிதாபத்‌ 
திற்குரிய படைப்புகளின்‌ குருட்டுத்தனத்தைச்‌ சிதறடிக்குமாறு, நம்‌ 
ஆண்டவர்‌ தமது ஒளிக்‌ கதிர்‌ ஒன்றை அனுப்பும்படி அவர்‌ அவரை 
மன்றாடினார்‌. ஆண்டவர்‌ மனிதர்களின்‌ இருதயங்களைத்‌ தம்‌ கரங்‌ 
களில்‌ வைத்திருக்கிறார்‌ என்பதையும்‌, தமது திருச்சித்தத்தின்‌ ஒரே 
ஒரு செயலைக்கொண்டு, மிகவும்‌ இறுகிப்‌ போன இருதயங்களை 
இளக்கவும்‌, மிகவும்‌ பிடிவாதமுள்ள இருதயங்களை வளைக்கவும்‌ 


160 


அவரால்‌ கூடும்‌ என்பதை அவருக்கு நினைவுபடுத்தினார்‌. இறுதி 
யாக: “இப்போது, இந்நாளில்‌, உம்முடைய திருநாமத்தின்‌ பேறு 
பலன்களுக்கு மகிமை செலுத்தப்‌ பிரியங்கொள்வீராக. உம்முடைய 
திருச்சுதனின்‌ இரு இரத்தத்திற்கு இந்தச்‌ சம்பாவனையளிக்கச்‌ சித்தங்‌ 
கொள்வீராக. இந்த மக்களின்‌ இருதயங்களை இளக்கி, அவற்றை 
உமக்குக்‌ கீழ்ப்படுத்துவீராக” என்று ஜெபித்தார்‌. 

அஞ்ஞானிகளோடு அவர்‌ செய்த எல்லா வாதங்களையும்‌ விட, 
கடவுளிடம்‌ அவர்‌ செய்த ஜெபங்கள்‌ எப்போதும்‌ மிக அதிகப்‌ பலன்‌ 


தருபவையாக இருந்தன. தம்‌ ஜெபம்‌ கேட்கப்பட்டது என்ற நம்பிக்கை 
யுணர்வோடும்‌, தம்‌ மன்றாட்டுக்கு ஆண்டவர்‌ பதிலளித்தார்‌ என்ற 
உறுதிப்பாட்டோடும்‌ அவர்‌ தம்மைச்‌ சுற்றிலும்‌ ஒன்றுதிரண்டி ருந்த 
மக்களை நோக்கித்‌ திரும்பி, மனிதத்‌ தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு 


முகத்தோடு அவர்களை நோக்கி, “என்‌ வாயால்‌ உங்களோடு பேசுகிற 
கடவுளில்‌ விசுவாசம்‌ கொள்ள நீங்கள்‌ இறங்கி வர மாட்டீர்கள்‌ 
என்பதால்‌, வேறு ஏதாவது ஒரு காரியம்‌ சத்தியத்தில்‌ உங்களை 
உறுதிப்படுத்தப்‌ போதுமானதாக இருக்குமா என்று பார்ப்போம்‌. 


அப்படி என்ன சாட்சியத்தை நீங்கள்‌ எதிர்பார்க்கிறீர்கள்‌?” என்று 
கேட்டார்‌. அதன்பின்‌, முந்திய நாளில்‌ ஒரு மனிதன்‌ இறந்து அடக்கம்‌ 
செய்யப்பட்டதை நினைவுகூர்ந்த அவர்‌ தொடர்ந்து, “நேற்று நீங்கள்‌ 
அடக்கம்‌ செய்த மனிதனின்‌ கல்லறையைத்‌ திறந்து, பிணத்தை 
என்னிடம்‌ கொண்டு வாருங்கள்‌; அந்த மனிதன்‌ உண்மையாகவே 
இறந்து விட்டான்‌ என்பதை உறுதிப்படுத்திக்கொள்ளும்படி, நீங்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ அந்தப்‌ பிணத்தைக்‌ கவனமாகப்‌ பரிசோதித்துப்‌ 
பார்த்துக்கொள்ளுங்கள்‌” என்றார்‌. 

அவன்‌ இறந்து விட்டான்‌ என்பதில்‌ யாருக்கும்‌ சந்தேகம்‌ இருக்க 
வாய்ப்பிருக்கவில்லை. ஏனெனில்‌ அந்த உடல்‌ ஏற்கனவே அழுகத்‌ 
தொடங்கியிருந்தது. அவர்கள்‌ அனைவரும்‌ அதைக்‌ கவனித்தார்கள்‌. 
தங்கள்‌ வழக்கப்படி பிணத்தைக்‌ கட்டியிருந்த கட்டுகளை அவர்கள்‌ 
அவிழ்த்தார்கள்‌. என்ன நடக்கப்‌ போறெது என்பதைக்‌ காணும்‌ 
ஆவலில்‌ அவர்களுடைய மனங்கள்‌ படபடத்துக்கொண்டிருந்தன. 


புனிதர்‌ முழந்தாளிட்டார்‌. ஒரு சிறு ஜெபம்‌ செய்தபின்‌ 


161 


எழுந்தார்‌. அதன்பின்‌, இறந்தவனை உற்றுநோக்கி, “சர்வேசுரனுடைய 
திருநாமத்திலும்‌, நான்‌ போதிக்கும்‌ விசுவாச சத்தியத்திற்கு சாட்சி 
யாகவும்‌, நான்‌ உனக்குக்‌ கட்டளையிடுகிறேன்‌: எழுந்து, உயிர்வாழ்‌ 
வாயாக!” என்று முழங்கினார்‌. இந்த வார்த்தைகளைக்‌ கேட்டதும்‌, 
மரித்தவன்‌ அழ்ந்த உறக்கத்திலிருந்து விழிப்பவனைப்‌ போலக்‌ கண்‌ 
திறந்தான்‌, கண்களைக்‌ கசக்கினான்‌, கொட்டாவி விட்டான்‌, 
அதன்பின்‌ முழு ஆரோக்கியத்தோடும்‌, துடிப்போடும்‌ எழுந்து 
நின்றான்‌. 

சவேரியாரால்‌ மேற்கொண்டு ஒரு வார்த்தை கூடப்‌ பேச முடிய 
வில்லை. அந்தப்‌ புதுமை எந்த அளவுக்கு மனதை மயக்குவதாக 
இருந்தது என்றால்‌, அது எல்லாப்‌ பிரசங்கங்களையும்‌ விட அதிக 
வல்லமையுள்ளதாக இருந்தது. அங்கே ஓர்‌ ஒருமித்த அக்களிப்பின்‌ 
குரல்‌ எழுந்தது: “கிறீஸ்தவார்களின்‌ கடவுள்‌ மகத்துவம்‌ மிக்கவர்‌, நம்‌ 
பெரிய தந்‌ைத போதிக்கும்‌ திருச்சட்டம்‌ உண்மையானது” என்று 
அது அறிக்கையிட்டது. இப்போது, யார்‌ முதலில்‌ புனிதரின்‌ பாதங்‌ 
களில்‌ விழுந்து, எல்லாக்‌ காரியங்களிலும்‌ அவருக்குக்‌ கீழ்ப்படி வதாக 
வாக்களிப்பது என்பதில்‌ அவர்களிடையே ஒரு பெரும்‌ போட்டி 
நிலவத்‌ தொடங்கியளது. மிக விரைவில்‌ அவர்கள்‌ அனைவரும்‌ ஞான 
ஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. இந்தப்‌ பங்கின்‌ மக்கள்‌ மட்டுமின்றி, அக்கம்‌ 
பக்கத்து மாகாணங்களில்‌ இருந்தவர்களும்‌, நடந்த அதிசயத்தைப்‌ 
பற்றிக்‌ கேள்விப்பட்டபோது, அல்லது இவ்வாறு உயிரோடு எழுப்பப்‌ 
பட்ட மனிதனைத்‌ தாங்கள்‌ கண்டபோது, ஞானஸ்நானம்‌ வழங்கக்‌ 
கேட்டு அவரைத்‌ தொந்தரவு செய்யும்படியாக அவரிடம்‌ ஓடி 
வந்தார்கள்‌! 

இந்நேரம்‌ முதல்‌ சவேரியார்‌ கடவுளிடம்‌ எந்த அளவுக்கு 
வல்லமையுள்ளவராக மக்களால்‌ நம்பப்பட்டார்‌ என்றால்‌, எந்த ஒரு 
புதுமையாக இருந்தாலும்‌, அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும்‌, 
அவரிடம்‌ ஏதோ ஒரு கிண்ணம்‌ தண்ணீர்‌ கேட்பது போல்‌, அவர்கள்‌ 
அதை அவரிடம்‌ மிக இயல்பாகக்‌ கேட்டார்கள்‌. அவரிடமிருந்து 
வரும்‌ ஒரு வார்த்தை எந்த ஒரு நோயையும்‌ குணப்படுத்த, அல்லது 
மரித்தோரிலிருந்து எந்த ஓர்‌ உயிரையும்‌ மீண்டும்‌ எழுப்பப்‌ போது 


மானது என்று அவர்கள்‌ உறுதியாக நம்பினார்கள்‌. அவருடைய 


162 


மரணத்திற்கு முன்பும்‌, பின்பும்‌, திருவாங்கூர்‌ சமஸ்தானத்தில்‌ 
அவரால்‌ செய்யப்பட்ட மிகப்‌ பிரபலமான, பல புதுமைகள்‌ இந்தியா 


முழுவதும்‌ செய்யப்பட்ட எந்த ஒரு புதுமையையும்‌ விட அதிகம்‌ 
நம்பிக்கைக்குரியவையாகவும்‌, அதிக மகிமையுள்ளவையாகவும்‌ 
இருந்தன என்று புனிதர்‌ பட்ட விசாரணை அறிக்கையில்‌ அறிக்கை 
யிடப்பட்டுள்ளது. பின்வரும்‌ சம்பவம்‌ இந்த அறிக்கையை உறுதி 
யான முறையில்‌ நியாயப்படுத்துறெது. 

கடியபட்டணத்திற்கு அருகிலிருந்த மூரான்‌ என்னும்‌ பகுதியைச்‌ 
சேர்ந்த முதல்‌ குடும்பங்களில்‌ ஒன்றைச்‌ சேர்ந்தவனான ஒரு சிறுவன்‌ 
கடுங்காய்ச்சலால்‌ மரணமடைந்தான்‌. அவன்‌ இறந்து 24 மணி 
நேரத்திற்குப்‌ பிறகு, அவனுடைய தந்தையும்‌, தாயும்‌, ஏராள மான 
உறவினர்களும்‌, தங்கள்‌ வழக்கப்படி அவனுடைய உடலைக்‌ 
கல்லறைக்குக்‌ கொண்டு சென்றார்கள்‌. வழியில்‌ சவேரியாரே நேரில்‌ 
வந்து இந்தச்‌ சவ ஊர்வலத்தைச்‌ சந்தித்தார்‌. எல்லாம்‌ வல்லவர்‌ தம்‌ 
சொந்த மகிமை பெருகும்படியாகவும்‌, பல ஆத்துமங்கள்‌ இரட்சிக்‌ 
கப்படும்படியாகவும்‌ இதைச்‌ சித்தங்கொண்டார்‌. அவரைக்‌ கண்ட 
தும்‌, துக்கத்தில்‌ அமிழ்ந்திருந்த பெற்றோர்‌, தங்கள்‌ மகனை உயிர்ப்‌ 
பிக்கும்படியாக, பரலோகமே அவரை நேரில்‌ அனுப்பியதாக 
உணர்ந்தார்கள்‌. புனிதர்‌ உடனே சவ ஊர்வலத்தினரால்‌ சூழ்ந்து 
கொள்ளப்பட்டார்‌. அவர்கள்‌ அவர்‌ மீது வைத்திருந்த நம்பிக்கையை 
அவர்களுடைய கண்ணீரும்‌, மன்றாட்டுகளும்‌ குறித்துக்‌ காட்டின. 


அவருடைய இரக்கத்தை இன்னும்‌ வலுவாகத்‌ தூண்டும்படி 
யாக, தந்தையும்‌, தாயும்‌ தங்கள்‌ குழந்தையின்‌ உடலைப்‌ புனிதர்‌ முன்‌ 
கிடத்தி, மிக ஆழமான துக்கத்தோடு, அந்த மாசற்ற சிறுவனை 
உயிர்ப்பிக்கும்படி அவரிடம்‌ மன்றாடினார்கள்‌. அவர்களுடைய 
விசுவாசத்தால்‌ தம்‌ பிறர்‌சிநேகத்திடம்‌ விடுக்கப்பட்ட இந்த 
மன்றாட்டைப்‌ புனிதரால்‌ தட்ட முடியவில்லை. அவர்‌ ஜெபித்து 
விட்டு, சிறுவனின்மீது பரிசுத்த தீர்த்தம்‌ தெளித்தார்‌; அதன்பின்‌ 
அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து, அவனுடைய சவப்‌ பெட்டியின்‌ 
மீது சலுவை அடையாளம்‌ வரைந்தார்‌. அதன்பின்‌, சவத்தின்‌ கரத்‌ 
தைப்‌ பிடித்து, ஆண்டவரின்‌ திருப்பெயரால்‌ உரத்த குரலில்‌ 
அவனைப்‌ பெயர்‌ சொல்லி அழைத்தார்‌. அதே கணத்தில்‌ சிறுவன்‌ 


163 


உயிர்‌ பெற்றான்‌, உடல்‌ நலமும்‌ பெற்றான்‌. மகிழ்ச்சியில்‌ செய்வதறி 
யாமல்‌ தவித்து நின்ற பெற்றோரிடம்‌ அவர்‌ அவனை ஒப்படைத்தார்‌. 

இந்தப்‌ புதுமையின்‌ நினைவாக, அது நிகழ்ந்த இடத்தில்‌ மக்கள்‌ 
ஒரு பெரிய சிலுவையை நாட்டினார்கள்‌. அதன்‌ முன்‌ ஜெபிப்பதை 
அவர்கள்‌ வழக்கமாக்கிக்கொண்டார்கள்‌. கடவுள்‌ தம்முடைய புனித 
ஊழியரை நினைவுகூர்ந்து, இந்தச்‌ சிலுவைக்கு முன்பாக விசுவாசத்‌ 
தோட ஜெபித்த பலருக்குப்‌ பல ஒப்பற்ற புதுமைகளைக்‌ கொண்டு 


சம்பாவனையளித்தார்‌. 


புத்திக்கெட்டாதவையும்‌, இது வரை அந்த மக்கள்‌ கேள்விப்‌ 
பட்டிராதவையுமான இந்த அதிசயங்களின்‌ புகழும்‌, அதன்‌ விளை 
வாக, விக்கிரகங்களை வழிபட்டு வந்த ஏராளமான மக்கள்‌ விசுவாசத்‌ 
திற்கு மனந்திருப்பப்பட்ட செய்தியும்‌ இந்தியாவின்‌ பல பகுதிகளை 
எட்டின. கிறீஸ்தவர்களின்‌ கடவுளை அஞ்ஞானிகளும்‌ வணங்கத்‌ 
தொடங்கினார்கள்‌. சவேரியாரோ அவர்கள்‌ அனைவராலும்‌ வெகு 
வாக மதிக்கப்பட்டார்‌. இப்போது மனிதர்களைக்‌ கிறீஸ்துநாதரின்‌ 
விசுவாசத்திற்கு உட்படுத்தும்படி அவர்‌ புதிய இராச்சியங்களைத்‌ 
தேடிச்‌ செல்வது அவசியமாயிருக்கவில்லை. அதற்கு மாறாக, 


தூதரகப்‌ பதவியும்‌, போய்‌, மனந்திருப்பும்‌ பணியைச்‌ செய்யும்படி 
அவரை அழைத்த கடிதங்களும்‌ அவருக்கு அனுப்பப்பட்டன. 

இது சொல்ல முடியாத அளவுக்கு நம்‌ பரிசுத்த அப்போஸ்தலரை 
திருப்திப்படுத்தியது என்பது உண்மைதான்‌. ஆனாலும்‌, இதே அளவு 
மன வேதனையும்‌ அவரைச்‌ சந்தித்தது. அவா்‌ தனியாக இருந்ததால்‌, 
இந்த எல்லா அழைப்புகளுக்கும்‌ செவிசாய்க்க அவரால்‌ இயல 
வில்லை. புதிதாக மனந்திருப்பப்பட்டவர்களின்‌ விசுவாசத்தை 
மேலும்‌ ஸ்திரப்படுத்த அவர்‌ இங்கே இருப்பது அவசியமானதாக 
இருந்தது. இது போன்ற கட்டாயங்கள்‌ உரோமையிலிருந்த அர்ச்‌. 
இஞ்ஞாசியாருக்கும்‌, போர்ச்சுக்கலில்‌ இருந்த சுவாமி ரொட்ரீகஸ-க்‌ 
கும்‌ அவர்‌ கடிதங்கள்‌ எழுதச்‌ செய்தன. அந்தக்‌ கடிதங்களில்‌, 
இந்தியா என்னும்‌ பரந்த திராட்சைத்‌ தோட்டத்தைப்‌ பண்படுத்த 
வேலையாட்களை அனுப்புமாறும்‌, இங்கே திராட்சைக்‌ குலைகள்‌ 


அறுவடைக்கு முற்றியிருப்பதாகவும்‌, ஆனால்‌ அவற்றைப்‌ பறித்துச்‌ 


164 


சேகரிக்க யாருமில்லை என்றும்‌ வற்புறுத்தி எழுதினார்‌. இத்துடன்‌ 
திருப்தியடையாமல்‌, இந்தியாவுக்கு நல்ல கல்வியறிவு பெற்றவர்‌ 
களை அனுப்பி, அவர்கள்‌ மூலம்‌ கிறீஸ்துநாதருக்காக அங்கே விலை 
மதிக்கப்படாத ஆத்துமங்களை வெற்றிகொண்டு, தங்களுக்குப்‌ 
பெரும்‌ பேறுபலன்களைச்‌ சம்பாதித்துக்கொள்ளும்படி ஐரோப்பா 
வின்‌ புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள்‌ அனைத்திற்கும்‌ கடிதங்கள்‌ 
எழுதுவது பற்றி அவர்‌ தீவிரமாக சிந்தித்துக்கொண்டிருந்தார்‌. 
உண்மையில்‌, பாரிஸிலிருந்த ஸோர்போன்‌ பல்கலைக்கழகத்திற்கு 
அவர்கடிதம்‌ எழுதவும்‌ செய்தார்‌. 

அர்ச்‌. இஞ்ஞாசியாருக்கு அவர்‌ எழுதிய கடிதங்களில்‌ ஒன்றில்‌ 
நாம்‌ புரிந்துகொள்கிறபடி, அவருடைய உணர்வுகள்‌ மனதை உருக்கு 
பவையாக இருந்தன. அந்தக்‌ கடிதத்திலிருந்து பின்வரும்‌ பகுதியை 
நாம்‌ இங்கு மேற்கோள்‌ காட்டுவோம்‌: “கழ்த்திசையின்‌ இந்தப்‌ 
பகுதிகளில்‌ பல, இன்னும்‌ பரலோக இராச்சியத்தில்‌ சேராமல்‌ இருக்‌ 
கின்றன. ஏனெனில்‌, அவற்றிற்குச்‌ சுவிசேஷம்‌ போதிப்பதில்‌ தங்களை 
ஈடுபடுத்திக்கொள்ளக்‌ கூடியவர்கள்‌ யாருமில்லை. ஐரோப்பாவில்‌ 
உள்ள கல்லூரிகளில்‌ சிலவற்றிற்கு, குறிப்பாக, பாரிஸிலுள்ள 
ஸார்போன்‌ பல்கலைக்கழகத்திற்கு நான்‌ நேரில்‌ சென்று, இந்த நல்ல 
நோக்கத்திற்காகத்‌ தங்கள்‌ திறமைகளைப்‌ பயன்படுத்த மனதாயிருக்‌ 
கக்கூடிய மாணவர்களை நோக்கி, “ஐயோ, ஐயோ! உங்கள்‌ அலட்‌ 
சியத்தால்‌ எவ்வளவு அதிகமான ஆத்துமங்கள்‌ மோட்சத்தை இழந்து, 
நரகத்திற்குத்‌ தீர்வையிடப்படுகிறார்கள்‌! ” என்று கூக்குரலிட விரும்பு 
கிறேன்‌! படிப்பில்‌ தீவிர அக்கறை காட்டுபவர்கள்‌, தாங்கள்‌ தவறாகப்‌ 
பயன்படுத்தும்‌ திறமைகளாகிய தாலந்துகளுக்குக்‌ கடவுளுக்குத்‌ 
தாங்கள்‌ கொடுக்க வேண்டிய கண்டிப்பான கணக்கு பற்றியும்‌ அதே 
அக்கறையோடு ஆராய்வார்கள்‌ என்றால்‌! ஓ, கடவுளின்‌ திருச்சித்தத்‌ 
திலிருந்து விலகிச்‌ செல்வதற்கும்‌, தங்கள்‌ சொந்த நாட்டங்களைப்‌ 
பின்பற்றுவதற்கும்‌ பதிலாக, உரிய வழிவகைகளைப்‌ பயன்படுத்து, 
“ஞானப்‌ பயிற்சிகளைச்‌” செய்து, தங்கள்‌ மட்டில்‌ கடவுளின்‌ திருச்‌ 
சித்தத்தை அறிந்துகொள்ள அவர்கள்‌ முயல்வார்கள்‌ என்றால்‌, அது 
இன்னும்‌ எவ்வளவு நல்லதாயிருக்கும்‌! அப்போது, “அண்டவரே, 
அடியேன்‌ இதோ இருக்கிறேன்‌; நான்‌ என்ன செய்ய வேண்டுமென்று 


165 


தேவரீர்‌ விரும்புகிறார்‌? நீர்‌ சித்தங்கொள்ளும்‌ இடத்திற்கு, உமது 
பார்வைக்கு நல்லதாயிருந்தால்‌, இந்தியாவுக்கும்‌ கூட, என்னை 
அனுப்பும்‌” என்று அவர்கள்‌ சொல்லக்கூடும்‌. அப்போது, அவர்களது 
வாழ்வில்‌ எவ்வளவு அதிகமான மகழ்ச்சி இருக்கும்‌! கடவுளின்‌ நீதி 
யாசனத்திற்கு முன்‌ தாங்கள்‌ நிற்கும்போது, இரக்கத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வோம்‌ என்று அவர்கள்‌ நம்ப எவ்வளவு அதிகமான காரணம்‌ 
இருக்கும்‌! ஏனெனில்‌ அவர்கள்‌ உண்மையோடு அவரை நோக்கி: 
“அண்டவரே, தேவரீர்‌ எனக்கு ஐந்து தாலந்துகளைத்‌ தந்தீர்‌. இதோ, 
அவற்றைக்‌ கொண்டு நான்‌ மேலும்‌ சம்பாதித்துள்ள ஐந்து தாலந்து 
களைப்‌ பாரும்‌” என்று சொல்லக்கூடியவார்களாக இருப்பார்கள்‌. 
பல்கலைக்கழகங்களில்‌ கல்வி கற்பதில்‌ தங்கள்‌ நாட்களைச்‌ செலவிடு 
பவர்கள்‌, திருச்சபை சார்ந்த தங்கள்‌ அந்தஸ்திற்குத்‌ தக்க விதமாக 
வாழும்‌ விருப்பத்தாலன்றி, உலக நன்மைகளையும்‌, உயர்‌ பதவிகளை 
யும்‌, மேற்றிராசனங்களையும்‌ அடைந்துகொள்ளும்‌ நோக்கத்தோடு 
அப்படிச்‌ செய்கிறார்கள்‌. குருவாகும்‌ நாட்டமுள்ள இளைஞர்கள்‌ 
எவ்வளவு அடிக்கடி, விரைவில்‌ ஓர்‌ உயார்‌ பதவியை அல்லது ஓர்‌ உலக 
நன்மையைச்‌ சம்பாதித்துக்கொள்வதற்காக மட்டுமே கல்வியறிவில்‌ 
முன்னேற நினைக்கிறார்கள்‌! அதைப்‌ பெற்றுக்கொண்டவுடன்‌, தேவ 
ஊழியத்திற்குத்‌ தங்களைக்‌ கையளித்து விட்டதாக அவர்கள்‌ 
எண்ணிக்கொள்கிறார்கள்‌! உண்மையில்‌, உலக நாட்டமே அவர்கள்‌ 
பின்பற்றும்‌ வழிகாட்டியாக இருக்கிறது. சர்வ வல்லப தேவனின்‌ 
திருச்சித்தம்‌ தங்கள்‌ விருப்பத்திற்கு எதிராக இருக்கக்‌ கூடாது என்று 
அவர்கள்‌ விரும்புகிறார்கள்‌, அவரது நல்விருப்பம்‌ தங்கள்‌ ஒழுங்கற்ற 
நாட்டங்களுக்கு ஒத்துப்‌ போகாது என்று அவர்கள்‌ அஞ்சுகிறார்கள்‌. 
தாங்களே விரும்பித்‌ தேர்ந்துகொள்ளும்‌ ஜீவிய அந்தஸ்து பற்றி மட்டுமே 
அவர்கள்‌ அவரோடு கலந்தாலோசிப்பார்கள்‌. பாரிஸ்‌ பல்கலைக்‌ 
கழகத்திற்கு, அல்லது குறைந்தபட்சம்‌ டாக்டர்‌ பிக்கார்டோவுக்கும்‌, 
நம்‌ கோர்னிபுஸ்‌ தலைவருக்கும்‌ கடிதங்கள்‌ எழுதி, தங்கள்‌ காரியங்‌ 


களையன்றி, கிறீஸ்துவின்‌ காரியங்களைத்‌ தேடும்‌ வேலையாட்கள்‌ 
மட்டும்‌ நம்மிடமிருந்தால்‌, இந்த விக்கிரக வழிபாட்டினரில்‌ எத்தனை 
கோடிப்‌ போர்‌ விசுவாசத்திற்கு மனந்திருப்பப்பட முடியும்‌ என்று 
அவர்களுக்குச்சொல்லும்படி நான்‌ என்‌ மனதில்‌ வற்புறுத்தப்படுகிறேன்‌. ” 


166 


ஸோர்போனின்‌ வேதசாஸ்திரிகளுக்கு அவர்‌ அனுப்பிய கடிதத்‌ 
தில்‌, அவர்கள்‌ தங்கள்‌ பதவிகளையும்‌, பேராசிரியர்‌ என்னும்‌ அந்தஸ்‌ 
தையும்‌, பலனற்ற விவாதங்களையும்‌ விட்டு விட்டு, விசுவாசத்தைப்‌ 
போதித்து, ஆத்துமங்களை இரட்சணியத்திற்கு வழிநடத்தும்‌ 
அப்போஸ்தலிக்க ஊழியத்தைத்‌ தேர்ந்துகொள்ளும்படி அவர்‌ 
களுக்கு அழைப்பு விடுத்தார்‌. ஆனால்‌ இந்தக்‌ கடிதம்‌ இப்போது 
நம்மிடையே இல்லை. எவ்வளவு தேடியும்‌, இது வரை அது கண்டு 
பிடிக்கப்படவில்லை. அது நிச்சயம்‌ எழுதப்பட்டது என்பதில்‌ நமக்கு 
எந்தச்‌ சந்தேகமுமில்லை. நவார்‌ அரச சபை உறுப்பினரும்‌, அதன்‌ 
முதன்மைத்‌ தணிக்கையாளருமான திரு ஜான்‌ டெராடா என்பவரின்‌ 
உறுதியாக சாட்சியம்‌ நம்மிடம்‌ உள்ளது. தாம்‌ அந்தக்‌ கடிதத்தைக்‌ 
கண்டதாகவும்‌, தாம்‌ பாரிஸில்‌ தத்துவஞானம்‌ பயின்று கொண்‌ 
டிருந்த அந்தக்‌ கால கட்டத்தில்‌ இந்தக்‌ கடிதத்தைத்‌ தாம்‌ 
நகலெடுத்து வைத்துக்கொண்டதாகவும்‌ அவர்‌ உறுதிப்படுத்துறொர்‌. 
அவரே தொடர்ந்து, அதன்‌ உண்மையான அப்போஸ்தலிக்க உணர்வு 
தமக்கு மிகுந்த மகிழ்ச்சியைத்‌ தந்ததாகவும்‌, தம்மைப்‌ போலவே 
இன்னும்‌ சில உறுப்பினர்களும்‌ அதை நகலெடுத்தார்கள்‌ என்றும்‌ 
கூறுகிறார்‌. 

நாம்‌ ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது போல, தங்களிடம்‌ வந்து 
சுவிசேஷ ஒளியைத்‌ தங்கள்‌ மீது வீசும்படி அவரை அழைத்த 
பல்வேறு மாகாணங்களில்‌, மன்னாரைச்‌ சேர்ந்த மக்களைப்‌ போல 
நாம்‌ நினைவுகூரத்‌ தக்கவர்களும்‌, நம்‌ புகழ்ச்சிக்கும்‌ தகுதியுள்ளவார்‌ 
களும்‌, நாம்‌ பரிசுத்தமான விதத்தில்‌ பொறாமை கொள்ளக்கூடியவர்‌ 
களும்‌, வேறு யாருமில்லை. இவர்கள்‌ இந்தக்‌ கீழைத்‌ திருச்சபை 
முழுவதிலும்‌ பொறுமைக்கும்‌, வீரத்துவமுள்ள திடத்திற்கும்‌ அழகிய 
மாதிரிகைகளாக இருந்தார்கள்‌: ஞானஸ்நானம்‌ பெற்று, கிறீஸ்து 
நாதருக்குள்‌ பிறந்து, கிறீஸ்துநாதருக்காக இரத்தம்‌ சிந்துவதில்‌ 
அவருக்காக மரிப்பதில்‌ இவர்கள்‌ ஏக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள்‌. 
இவர்களின்‌ விசுவாச விதையைக்‌ கடவுள்‌ ஆசீர்வதித்தபின்‌, அது 
எவ்வளவு விரைவாக முற்றி அறுவடைக்குத்‌ தயாரானது என்றால்‌, 
நேற்று விக்ரெகங்களை வழிபடுபவர்களாகவும்‌, இன்று கிறீஸ்தவர்‌ 
களாகவும்‌, நாளைய வேதசாட்சிகளாகவும்‌ அவர்கள்‌ இருந்தார்கள்‌. 


167 


மன்னார்‌ என்பது சுமார்‌ நாற்பது மைல்‌ சுற்றளவு கொண்ட ஒரு 
சிறு தீவாகும்‌. அது ஒரு நல்ல துறைமுகமாக இருந்தது. இந்தத்‌ 
துறைமுகம்‌ உள்ளூர்‌ மொழியில்‌ தலை மன்னார்‌ என்று அழைக்கப்‌ 
பட்டது. வணிக நோக்கங்களுக்காக வியாபாரிகள்‌ அடிக்கடி இங்கே 
வந்தார்கள்‌. இங்குள்ள மண்‌ பொதுவாக சாரமற்றதாக இருக்கிறது. 
தலைமன்னாருக்கும்‌, இலங்கைக்குமிடையே சுமார்‌ இருபது மைல்‌ 
நீளமுள்ள ஆபத்தான கடற்பகுதி இருக்கிறது. அங்கு காணப்படும்‌ 
மோசமான நீரோட்டங்களால்‌ இழுத்துச்‌ செல்லப்பட்டுப்‌ பல படகு 


களும்‌, கப்பல்களும்‌ பாறைகளில்‌ மோதிச்‌ சேதமடைந்திருக்‌ கின்றன. 
ஆனால்‌ அதையடுத்திருக்கும்‌ இலங்கைக்‌ கடற்பகுதி இதற்கு நேர்‌ 
எதிரானதாக இருக்கிறது. சிங்களர்கள்‌ தங்கள்‌ நாட்டைப்‌ பற்றிக்‌ 
கூறுவதை நாம்‌ நம்புவோம்‌ என்றால்‌, அவர்களுடைய தீவுதான்‌ 
ஆதாம்‌, ஏவாள்‌ வாழ்ந்த சிங்காரவனமாக இருந்தது! அவர்களிடம்‌ 
இன்னும்‌ இருக்கிற இந்த நம்பிக்கைக்கு அதரவாக, ஓர்‌ உயரமான, 
ஏறிச்‌ செல்ல மிகவும்‌ கடினமான ஒரு பாறையின்மீது, அவர்கள்‌ 
கூறுவுது போல, ஆதாமால்‌ பதிக்கப்பட்ட இரு மிகப்‌ பெரிய மனிதக்‌ 
காலடித்‌ தடங்கள்‌ காணப்படுகின்றன. 


அவர்களது இந்த நம்பிக்‌ கையை நம்மால்‌ ஏற்றுக்கொள்ள 
முடியாது என்றாலும்‌, அவர்களது நாடு உண்மையாகவே கீழ்த்திசை 
யின்‌ பூலோக மோட்சம்‌ என்று நாம்‌ சொல்லலாம்‌. அடிக்கடி மேகங்‌ 
களால்‌ மறைக்கப்படாத தெளிந்த வானம்‌, வருடத்தில்‌ இரண்டு 
கோடை காலங்கள்‌, இரண்டு வசந்த காலங்கள்‌; இங்கிருந்தவார்கள்‌ 
மிக முதுமையான வயது வரையிலும்‌ வாழ வசதியான, மிகச்‌ சுத்த 
மான, ஆரோக்கியமான காற்று; உண்மையாகவே, முதுமைதான்‌ 
அவர்களுடைய ஒரே நோயாயிருப்பதாகத்‌ தோன்றுகிறது. அவர்‌ 
களுடைய மரங்கள்‌ பசுமை மாறாதவை, ஒரு பக்கம்‌ கனிகள்‌ பழுத்துக்‌ 
குலுங்கும்‌ அதே சமயத்தில்‌, மறு பக்கத்தில்‌ புதிய மலர்கள்‌ இதழ்‌ 
விரித்துக்கொண்டிருக்கன்றன. இங்குள்ள மண்‌ மிக வளமானது, 
அதிகம்‌ பண்படுத்தத்‌ தேவையில்லாதது. மேலும்‌ இங்கே உலோகத்‌ 
தாதுச்‌ சுரங்கங்களும்‌, இரத்தினக்‌ கற்கள்‌ கிடைக்கும்‌ சுரங்கங்களும்‌, 
மதிப்பு மிக்க காடுகளும்‌, நறுமணப்‌ பொருட்கள்‌ விளையும்‌ பூண்டு 
களும்‌ காணப்படுகின்றன. இதன்‌ கடற்கரைகளில்‌ மிகச்‌ சிறந்த 


168 


முத்துக்கள்‌ மிகுந்திருக்கன்றன. சுருங்கச்‌ சொன்னால்‌, மனிதர்களின்‌ 
புலன்களுக்கு விருந்தாகும்‌ அனைத்தும்‌, தேவ தயவு பெற்ற இந்தத்‌ 
தீவில்‌ காணப்படுகின்றன. 

என்றாலும்‌, இந்த நன்மைகள்‌ அனைத்திற்கும்‌ மத்தியில்‌, அர்ச்‌. 
சவேரியார்‌ வாழ்ந்த காலத்தில்‌, இவை அனைத்தையும்‌ அழித்து 
விடக்கூடிய ஒரு மோசமான காரியம்‌ இருந்தது. அது, அங்கிருந்த 
காட்டுமிராண்டித்தனமானவர்களும்‌, நாகரீகமற்றவர்களுமான 
மக்களின்‌ பழக்க வழக்கங்கள்‌ அகும்‌. இவர்கள்‌ சர்வ வல்லபரின்‌ 
அசீர்வாதங்களால்‌ சூழப்பட்டவார்களாக வாழ்ந்து வந்தாலும்‌, புதிய 
அப்போஸ்தலரான அர்ச்‌. பிரான்சிஸ்‌ சவேரியாரின்‌ அர்ச்சியசிஷ்ட 
தனத்தின்‌ புகழையும்‌, புத்திக்கெட்டாத அற்புதங்களையும்‌ பற்றிய 
செய்தி, திருவாங்கூர்‌, முத்துக்குளித்துறை என்னும்‌ இரு கடற்கரைப்‌ 
பிரதேசங்களின்‌ வழியாக, இங்கு பரவும்‌ வரை, மெய்யங்கடவுளைப்‌ 
பற்றிய மிக அற்பமான அறிவும்கூட இல்லாதவர்களாக வாழ்ந்து 
வந்தார்கள்‌. புனிதரைப்‌ பற்றிக்‌ கேள்விப்பட்டதும்‌, மற்ற இராச்சியங்‌ 
களைப்‌ போலவே இவர்களும்‌, இவ்வளவு அற்புதமான மனிதரைக்‌ 
காணவும்‌, அவர்‌ கற்பிக்கும்‌ புதிய போதகங்களைக்‌ கேட்கவும்‌ 
ஆர்வம்‌ கொண்டார்கள்‌. 

ஆனால்‌ இலங்கை நம்‌ புனிதருக்கு இந்த வேண்டுகோளை 
விடுக்குமுன்பே, இந்தியாவின்‌ மன்னாரில்‌ வசித்தவர்கள்‌ நம்‌ புனித 
ரிடம்‌ தங்கள்‌ தூதர்களை அனுப்பி, தங்களிடம்‌ வந்து, தங்களுக்கு 
ஞான ஸ்நானம்‌ வழங்கும்படி அவரைக்‌ கேட்டுக்கொண்டார்கள்‌. 
இச்சமயத்தில்‌ உண்மையில்‌ அவர்‌ திருவாங்கூர்‌ சமஸ்தானத்து 
மக்களை மனந்திருப்பும்‌ பணியில்‌ ஈடுபட்டிருந்ததால்‌, தமது புதிய 
ஸ்தலத்‌ திருச்சபையைக்‌ கைவிட்டுச்‌ செல்ல அவரால்‌ இயலவில்லை. 
ஆகவே, தாமே செல்வதற்குப்‌ பதிலாக, கோவாவிலிருந்து தம்மோடு 
வந்திருந்த இரு குருக்களில்‌ ஒருவரைப்‌ புனிதர்‌ அங்கு அனுப்பினார்‌; 
எல்லாம்‌ வல்லவர்‌ இந்தக்‌ குருவின்‌ உழைப்புக்கு எத்தகைய 
வெற்றிகளால்‌ முடி சூட்டினார்‌ என்றால்‌, மிகக்‌ குறுகிய காலத்தில்‌, 
அவர்‌ இந்தத்‌ தீவைச்‌ சேர்ந்த ஏராளமானவர்களுக்குக்‌ கிறீஸ்து 
நாதரையும்‌, அவருடைய திருச்சட்டங்களையும்‌ பற்றிப்‌ போதித்து, 
அவர்களுக்கு ஞானஸ்நானம்‌ வழங்கியிருந்தார்‌. 

169 


அந்நாட்களில்‌ மன்னார்‌ பகுதி யாழ்ப்பாண அரசனின்‌ அதிகாரத்‌ 
திற்கு உட்பட்டிருந்தது. அவன்‌ துர்க்குணமும்‌, காட்டுமிராண்டித்‌ 
தனமும்‌ கலந்த கலவையாக இருந்தான்‌. உண்மையில்‌ அவன்‌ தன்‌ 
மக்களின்‌ அரசனாக இருந்ததை விட, அவர்களை அடக்கி ஒடுக்கு 
பவனாக இருந்தான்‌. தன்‌ படை பலத்தால்‌ அவன்‌ தன்‌ மூத்த சகோதர 
னிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை அபகரித்திருந்தான்‌. தன்‌ மக்களில்‌ 
பிரமுகார்களாக இருந்தவர்கள்‌ சட்டப்படி தங்கள்‌ அரசனாயிருக்க 
வேண்டிய இந்த மூத்த சகோதரனுக்கு ஆதரவாக மக்களைக்‌ கிளர்ச்சி 
செய்யத்‌ தூண்ட அனுமதிக்காதபடி, அவன்‌ அவர்களுடைய 
சொத்துக்களை அபகரித்து, அவர்களில்‌ பலரைக்‌ கொலையும்‌ 
செய்தான்‌. இவை எல்லாவற்றையும்‌ விட மோசமாக, அவன்‌ போர்ச்‌ 
சுக்கீசியார்களின்‌ பலத்திற்கும்‌, படைகளுக்கும்‌ பயப்பட்டதால்‌, அவர்‌ 
களோடு எப்போதும்‌ நட்பு பாராட்ட முயன்றாலும்‌, அவன்‌ கிறீஸ்து 
நாதரின்‌ திருப்பெயருக்கு ஒரு மிக மோசமான எதிரியாக இருந்தான்‌. 

இப்படிப்பட்டவன்‌ மன்னார்‌ மக்களின்‌ மனந்திரும்புதலைப்‌ 
பற்றிக்‌ கேள்வியுற்றபோது, அவர்களில்‌ ஒருவரையும்‌ கூட உயிரோடு 
விடுவதில்லை என்று சூளுரைத்தான்‌. ஆகவே, அவன்‌ தன்‌ படை 
களைத்‌ திரட்டி, திருட்டுத்தனமாக மன்னாருக்குள்‌ நுழைந்து, அதன்‌ 
மாசற்ற கிறீஸ்தவர்களை வாளுக்கு இரையாக்கினான்‌. அவனைப்‌ 
பற்றிய அச்சம்‌ அண்டை மாகாணங்களிலும்‌ பரவியது. அவனுடைய 
உத்தரவு எவ்வளவு கொடூரமாக இருந்ததோ, அதே அளவு கொடூரத்‌ 
தோடு அது நிறைவேற்றவும்பட்டது: வயது, பாலினம்‌, பட்டம்‌, 
பதவி, ஆண்‌, பெண்‌, இளைஞர்‌, முதியவர்‌, குழந்தைகள்‌ என்ற எந்தப்‌ 
பாகுபாடுமின்றி, சுருங்கச்‌ சொன்னால்‌, ஞானஸ்நானம்‌ பெற்றிருந் 
தவார்கள்‌ யாராயிருந்தாலும்‌, அவர்கள்‌ இரக்கமின்றிப்‌ படுகொலை 
செய்யப்பட்டார்கள்‌. 

என்றாலும்‌, ஞானஸ்நான வரப்பிரசாதத்தின்‌ பலன்கள்‌ உண்மை 
யாகவே அஆச்சரியத்திற்குரியவையாக இருந்தன. அவர்களில்‌ 
ஒவ்வொருவரிடமும்‌, அவன்‌ அல்லது அவள்‌ கிறீஸ்தவளா என்ற 
கேள்வி கேட்கப்பட்டது. இல்லை என்ற பதில்‌ அவர்களுடைய 
உயிரைப்‌ பாதுகாத்திருக்கும்‌. ஆனால்‌ கிறீஸ்துநாதரைப்‌ புதிதாய்க்‌ 
கண்டடைந்திருந்த இந்த மாசற்றவர்கள்‌, பொய்‌ சொல்லிப்‌ பிழைத்துக்‌ 


170 


கொள்வதற்குப்‌ பதிலாக, துணிவோடு தங்கள்‌ விசுவாசத்தை அறிக்கை 
யிட்டார்கள்‌. இன்னும்‌ பேசத்‌ தொடங்கியிராத பச்சிளங்குழந்தை 
களின்‌ சார்பாக, அவற்றின்‌ தாய்‌, தந்தையர்‌ பதிலளித்தார்கள்‌. 


இச்சமயத்தில்‌ சுமார்‌ எழுநூறு பேர்‌ கொலை செய்யப்பட்‌ 
டார்கள்‌. அவர்கள்‌ வேதசாட்சிகளாகக்‌ கொல்லப்பட்ட பாஸிம்‌ 
என்னும்‌ இடம்‌, அதிக மேன்மையானதொரு பெயருக்குத்‌ தகுதி 
யுள்ளதாக இருந்தது. அதன்படி, அது இந்நாள்‌ வரை, வேதசாட்சி 
களின்‌ நிலம்‌ என்று அழைக்கப்பட்டு வருகிறது. 

கிறீஸ்தவர்களின்‌ மீது இவ்வாறு தன்‌ கொடூரங்களையெல்லாம்‌ 
கட்டவிழ்த்து விட்டபோதும்‌, இந்தக்‌ காட்டுமிராண்டியான அரசன்‌ 
கிறீஸ்தவத்தை அழிப்பதில்‌ வெற்றி பெறவில்லை. அது அவனுடைய 
இராச்சியத்தில்‌ மட்டுமின்றி, அவனுடைய சொந்தக்‌ குடும்பத்திற்‌ 
குள்ளேயே வேரூன்றியது. அவனுடைய மூத்த மகன்‌ கடவுளால்‌ 
மிகுந்த வல்லமையோடு தொடப்பட்டு, வணிக நோக்கங்களுக்காக 
அடிக்கடி, அரசவைக்கு வந்து சென்ற ஒரு போர்ச்சுக்கீசிய வணிகரிட 
மிருந்து ஞான உபதேசத்தைப்‌ பெற்றுக்கொள்ள வழிகளைக்‌ கண்டு 
பிடித்தான்‌. ஆனால்‌ அவன்‌ இதை இரகசியமாகச்‌ செய்யவில்லை, 
இதைப்‌ பற்றிச்‌ சந்தேகம்‌ கொண்ட அவனுடைய தந்தை, மனிதத்‌ 
தன்மை ஏதுமற்றவனாக, உடனே இளவரசனைக்‌ கொன்று, அவனது 
உடலை ஒரு வயலில்‌ வீசவும்‌, அங்கே மிருகங்களால்‌ அது விழுங்கப்‌ 
படும்படி விட்டுவிடவும்‌ கட்டளையிட்டான்‌. ஆனால்‌ விசுவாசத்‌ 
தில்‌ இந்த இளைஞனின்‌ குருவாயிருந்தவரும்‌, இப்போது அவனை 
ஒரு வேதசாட்சியாக மதித்தவருமான போர்ச்சுக்கீசிய வணிகர்‌, 
இரவில்‌ இரகசியமாக அவனுடைய உடலைத்‌ தேடியெடுத்து, அதை 
நல்லடக்கம்‌ செய்தார்‌. 


இந்த இளைஞனின்‌ புண்ணியம்‌ அறியப்படாமல்‌ விடப்படு 
வதையோ, அவனுடைய பேறுபலன்‌ சாட்சியமின்றி மறைந்து போவ 
தையோ, அவனுடைய இரத்தமாயெ விலையேறப்பெற்ற விதை, 
தான்‌ விழுந்த மண்ணில்‌ பலன்‌ கொடாமல்‌ போவதையோ நம்‌ 
ஆண்டவர்‌ விரும்பவில்லை. ஏனெனில்‌ அவன்‌ அடக்கம்‌ செய்யப்‌ 
பட்ட இரவுக்கு மறு நாள்‌ காலையில்‌, அவனுடைய சரீரத்தின்‌ 


171 


நீளத்தின்‌ அளவைக்‌ கொண்ட ஒரு சிலுவை, அவனுடைய கல்லறை 
யின்மீது காணப்பட்டது. அது மிக அற்புதமான கலைப்‌ படைப்பாக, 
சம்மனசுக்களின்‌ கரங்களாலேயே செய்யப்பட்டது போல்‌ இருந்தது. 
அதுதான்‌ உண்மை என்று மக்கள்‌ உறுதியாக நம்பினார்கள்‌. அதைக்‌ 
கண்டவர்கள்‌ பெரும்‌ பிரமிப்பால்‌ தூண்டப்பட்டார்கள்‌. அது 
பெரியதொரு பாதிப்பை மக்களிடையே ஏற்படுத்தி விடாதபடி, 
அரசனின்‌ கைக்கூலிகள்‌ அந்தச்‌ சிலுவையை அழித்து, கல்லறையின்‌ 
மீதிருந்த மண்ணைச்‌ சமன்படுத்தினார்கள்‌. ஆனால்‌, மறு நாள்‌ காலை 
யில்‌ அந்தச்‌ சிலுவை மீண்டும்‌ அதே இடத்தில்‌ தோன்றியிருந்தது; 
அது மீண்டும்‌ அழிக்கப்பட்டது. ஆனால்‌ மூன்றாம்‌ நாள்‌ காலை 
யிலும்‌ இந்த அதிசயம்‌ நிகழ்ந்தது, அது மீண்டும்‌ அழிக்கவும்பட்டது. 
அந்தக்‌ கொடியவர்களுக்கு இந்த அதிசயம்‌ பலன்‌ தரவில்லை. அது 
தோன்றியதன்‌ நோக்கத்தை அவர்கள்‌ புரிந்துகொள்ளவில்லை. 


இவ்வாறு அவமானப்படுத்தப்பட்டு, நிலத்திலிருந்து அழிக்கப்‌ 
பட்ட அந்தத்‌ திருச்சலுவை, அடுத்து, நெருப்பின்‌ நிறத்தை எடுத்துக்‌ 
கொண்டு வானத்தில்‌ தோன்றியது! அதைச்‌ சூழ்ந்திருந்த ஒளிக்‌ 
கதிர்கள்‌ அற்புத அழகுள்ளவையாகவும்‌, அச்சம்‌ தருபவையாகவும்‌ 
இருந்தன. இந்தக்‌ காட்சி, அதைக்‌ கண்டவர்களின்‌ மனங்களில்‌ 
அற்புதமான விளைவுகளை உண்டாக்கியது. மக்கள்‌ பெரும்‌ 
எண்ணிக்கையில்‌ கிறீஸ்தவ விசுவாசத்தைத்‌ தழுவிக்கொண்டார்கள்‌, 
தங்கள்‌ உயிர்‌ பற்றிய அச்சமேயின்றி, அதைப்‌ பகிரங்கமாக அறிக்கை 
யிட்டார்கள்‌. விரைவில்‌ இவர்கள்‌ தங்கள்‌ விசுவாசத்திற்குத்‌ தக்க 
சம்பாவனையையும்‌, தங்கள்‌ தாராளத்திற்குத்‌ தகுதியுள்ள வேதசாட்‌ 
சிய முடியையும்‌ பெற்றுக்கொண்டார்கள்‌. அந்தக்‌ கொடுங்கோலன்‌ 
தன்‌ கைகளில்‌ கிடைத்தவர்களையெல்லாம்‌ கொன்று குவித்து, 
இவ்வாறு, உண்மையாகவே, வானத்தில்‌ கிறீஸ்துநாதரின்‌ திருச்‌ 
சிலுவைக்குப்‌ பெரும்‌ வெற்றிகளைத்‌ தந்துகொண்டிருந்தான்‌. 
ஏனெனில்‌ அவனால்‌ கொலையுண்ட வேதசாட்சிகளின்‌ ஆத்துமங்கள்‌, 
அத்திருச்சிலுவையைச்‌ சூழ்ந்திருந்த ஒளிக்‌ கதிர்களை விட அதிகப்‌ 
பிரகாசத்தோடு, பரலோக மகிமைக்கு ஏறிச்‌ சென்றார்கள்‌. 


அரசனுக்கு ஒரு சகோதரி இருந்தாள்‌. அவள்‌ மன பலம்‌ மிகுந்‌ 
தவள்‌; அதிகம்‌ படித்தவளாகவும்‌ இருந்தாள்‌. அவள்‌ இரகசியமாகக்‌ 
172 


கிறீஸ்தவ வேதத்தைத்‌ தழுவினாளா என்புது நமக்கு நிச்சயமாகத்‌ 
தெரியவில்லை. எது எப்படியானாலும்‌, அவள்‌ இளவரசர்களில்‌ 
இருவரைக்‌ கிறீஸ்தவர்களாக வளர்த்து வந்தாள்‌. அவர்களில்‌ ஒருவன்‌ 
அவளுடைய சொந்த மகன்‌; மற்றொருவன்‌ கொல்லப்பட்ட அவளது 
சகோதரனின்‌ மகன்‌. அவர்கள்‌ இருவரும்‌ விரைவில்‌ ஞானஸ்நானம்‌ 
பெறப்‌ போதுமான அளவுக்கு, அவளிடமிருந்து ஞான உபதேசம்‌ 
கற்றுக்கொண்டார்கள்‌. 

இப்போது அரசனின்‌ கொடுங்கோன்மை நெருங்க முடியாத 
தூரத்தில்‌ இவர்கள்‌ இருவரையும்‌ வைப்பது அவசியமாயிற்று. 
ஏனெனில்‌, அவள்மீதோ, அவர்கள்‌ மீதோ அவனுக்கு அற்ப சந்தேகம்‌ 
வந்தாலும்‌, அவர்கள்‌ மூவருமே இரக்கமின்றிக்‌ கொல்லப்படுவது 
உறுதி. அவள்‌ தன்னைப்‌ பற்றி அணுவளவும்‌ கவலைப்படவில்லை, 
வாழ்வதில்‌ பெரிய விருப்பமில்லை, மரணத்தைக்‌ கண்டும்‌ அச்ச 
மில்லை. இளவரசர்களைக்‌ காப்பாற்றுவதில்தான்‌ அவளுடைய 
கவனம்‌ முழுவுதும்‌ இருந்தது. தேவ பராமரிப்பு ஒரு திட்டத்தை 
அவளில்‌ தூண்டியது. அது வெற்றிகரமாக நிறைவேற்றவும்பட்டது. 
அவள்‌, நாம்‌ ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள போர்ச்சுக்கசிய வணிகரை 
இரகசியமாக வரவழைத்து, ஒரு சிறு படகைப்‌ போதிய ஆயுதங்‌ 
களோடு தயார்‌ செய்யவும்‌, அதில்‌ இளவரசர்களை கோவாவுக்கு 
அவர்‌ அழைத்துச்‌ செல்லவும்‌ ஏற்பாடு செய்தாள்‌. அங்கே அவர்கள்‌ 
முழுமையான விசுவாச போதகத்தைப்‌ பெற வேண்டுமென்று அவள்‌ 
விரும்பினாள்‌. அதன்பின்‌ அந்த இருவர்‌ மீதும்‌ போர்ச்சுக்கீசியா்‌ 
கொள்ளும்‌ இரக்கமும்‌, நீதியுணர்வும்‌, கொடுங்கோலனான அரச 
னின்‌ சிம்மாசனத்தில்‌, அதற்கு உரிமையுள்ளவனான ஓர்‌ இளவரசனை 


அரசனாக அவர்களை அமர்த்த உதவும்‌ என்று அவள்‌ நம்பினாள்‌. 


வணிகர்‌ மிகத்‌ திறமையாக இந்தத்‌ திட்டத்தை நிறைவேற்றி 
முடித்தார்‌. அவர்‌ அந்தத்‌ தீவிலிருந்து இளவரசர்களைப்‌ பத்திரமாகக்‌ 
கடத்திச்‌ சென்று, நேராக அவர்களைத்‌ திருவாங்கூர்‌ சமஸ்தானத்தில்‌ 
இருந்த பிரான்சிஸ்‌ சவேரியாரிடம்‌ அழைத்துச்‌ சென்றார்‌. நம்‌ புனிதர்‌ 
மகிழ்ச்சியால்‌ கண்ணீர்‌ சிந்தியபடி அவர்களை அணைத்துக்‌ 
கொண்டார்‌. கடவுள்‌ தமது எதிரியின்‌ வீட்டிலிருந்தே இரண்டு 
மேன்மை மிக்க கொள்ளைப்‌ பொருட்களின்மீது வெற்றிகொண்டது 


173 


பற்றி அவர்‌ அவருக்கு நன்றி செலுத்தினார்‌. அவர்‌ அவர்களை 
விசுவாசத்தில்‌ உறுதிப்படுத்தி, மிகவும்‌ பயனுள்ள போதகங்களை 
அவர்களுக்கு அளித்து, அறிமுகக்‌ கடிதங்களோடு அவர்களை கோவா 
வில்‌, பரிசுத்த விசுவாசத்தின்‌ குருமடத்‌ தந்தையரிடம்‌ அனுப்பி 
வைத்தார்‌. இந்த இருவரும்‌ தங்கள்‌ குடும்பத்தையும்‌, நாட்டையும்‌ 
சேசுக்கிறீஸ்துநாதருக்காக விட்டு வந்தது பற்றி வருத்தப்பட எந்தக்‌ 
காரணமும்‌ இராதவாறு பார்த்துக்கொள்ளும்படி இந்தியாவின்‌ 
போர்ச்சுக்கீசிய ஆளுனரையும்‌ தம்‌ கடிதத்தில்‌ அவர்‌ அன்போடு 
வற்புறுத்தியிருந்தார்‌. 

அவர்கள்‌ இருவரும்‌ ஒடிப்‌ போனதை அரசன்‌ கண்டுபிடித்த 
போத, அவன்‌ கோபவெறி கொண்டான்‌. தன்னால்‌ அரச பதவி 
அபகரிக்கப்பட்ட தன்‌ மூத்த சகோதரனும்‌ தன்‌ மருமக்களைப்‌ 
பின்பற்றி, கிறீஸ்தவார்களின்‌ பாதுகாவலைக்‌ தேடிக்கொள்ளக்‌ கூடும்‌ 
என்று அஞ்சிய அவன்‌, உடனடியாக அவனைக்‌ கொன்று விடத்‌ 
தீர்மானித்தான்‌. அதன்படி உடனே அவனை எல்லா இடங்களிலும்‌ 
தேடும்படி ஆட்களை அனுப்பினான்‌. கண்ட இடத்திலேயே 
அவனைக்‌ கொன்றுவிடும்படி அவன்‌ அவர்களுக்கு உத்தரவும்‌ 
தந்திருந்தான்‌. அவர்கள்‌ எவ்வளவுதான்‌ கவனமாகத்‌ தேடியபோதும்‌, 
அரசுரிமையை இழந்தவன்‌ மிகுந்த சிரமத்திற்குப்‌ பிறகு எப்படியோ 
அவர்களிடமிருந்து தப்பித்து, இறுதியாகப்‌ போர்ச்சுக்கல்‌ ஆளுகைப்‌ 
பகுதியைச்‌ சென்றடைந்தான்‌. அவனது முன்னாள்‌ படைத்தளபதியும்‌, 
வேறு பத்து மிகப்‌ பிரபலமான இலங்கைவாசிகளும்‌ அவனோடு 
சென்றார்கள்‌. இவர்கள்‌ கிறீஸ்துநாதருக்காகவும்‌, அவரது விசுவாசத்‌ 
திற்காகவும்‌ தங்கள்‌ மனைவி மக்களையும்‌, நாட்டையும்‌, உடைமை 


களையும்‌ விட்டு வந்திருந்தார்கள்‌. 

ஒரு கடுஞ்சோர்வூட்டுகிற, ஆபத்தான 900 கி.மீ. பயணத்திற்குப்‌ 
பிறகு, அவர்கள்‌ கோவாவைச்‌ சென்றடைந்தார்கள்‌. அங்கே அவர்கள்‌ 
மக்களால்‌ மகிழ்ச்சியோடு வரவேற்கப்பட்டார்கள்‌. அங்கே, சேசு 
சபைத்‌ தந்தையரிடம்‌ முறைப்படி ஞான உபதேசம்‌ கற்று, அவர்கள்‌ 
ஞானஸ்நானம்‌ செய்விக்கப்பட்டார்கள்‌. 


யாழ்ப்பாண அரச சிம்மாசனத்திற்கு உரிமையுள்ளவனான 


174 


முன்னாள்‌ அரசன்‌, தன்‌ இராச்சியம்‌ தன்‌ சகோதரனான கொடுங்‌ 
கோலனிடமிருந்து விடுவிக்கப்படும்‌ பட்சத்தில்‌, அது கிறீஸ்தவ 
மயமாவது மட்டுமின்றி, போர்ச்சுக்கசிய அரசு அதிகாரத்திற்கு 
உட்பட்டதாகவும்‌ இருக்கும்‌ என்று ஆணையிட்டு வாக்களித்தான்‌. 


புதிய இராச்சியங்களின்‌ கதவுகளை, விசேஷமாக, தாங்கள்‌ 
கிறீஸ்தவ விசுவாசத்தை முழுமையாகப்‌ புரிந்துகொள்ளுமுன்பே 
அதற்காக உயிர்‌ விட்ட வேதசாட்சிகளின்‌ இராச்சியத்தின்‌ கதவுகளை 
விசுவாசத்திற்குத்‌ திறப்பதில்‌ எப்போதுமே அக்கறையும்‌, கவலையும்‌ 
கொண்டிருந்தவராயெ சவேரியாரின்‌ இருதயத்திற்கு இதெல்லாம்‌ 
ஒரு புதிய உந்துசக்தியாக இருந்தது. கிறீஸ்தவத்தை முழுமையாக 
அறியாதபோதே அதற்காகத்‌ திட தைரியத்தோடு இந்த மக்கள்‌ 
தங்கள்‌ உயிரைக்‌ கையளித்தார்கள்‌ என்றால்‌, அதன்‌ அழகுகள்‌ 
பற்றியும்‌, தனிச்‌ சிறப்புகள்‌ பற்றியும்‌ முழுமையாக அறிந்துகொள்ளும்‌ 
போது, உத்தமதனத்தில்‌ அவர்களுடைய வளர்ச்சி எவ்வளவு 
மேன்மை மிகுந்ததாக இருக்கும்‌! மேலும்‌, யாழ்ப்பாண அரசனின்‌ 
அநீதியும்‌, துர்க்குணமும்‌ தண்டிக்கப்படாமல்‌ போனால்‌, விக்கிரக 
வழிபாட்டினரான மற்ற அரசர்களும்‌, தங்கள்‌ கிறீஸ்தவப்‌ பிரஜை 
களுக்கு எதிராக இதே போன்ற கொடூரங்களைச்‌ செய்ய ஊக்குவிக்கப்‌ 
படுவார்கள்‌. அநியாயமான முறையில்‌ ஆட்சியுரிமையை அபகரித்து, 
அதை இன்னும்‌ அதிகம்‌ அநியாயமான விதத்தில்‌ ஆண்டுகொண்‌ 
டிருந்த காட்டுமிராண்டியிடமிருந்து அந்நாடு விடுவிக்கப்படுவது 
இப்போது முற்றிலும்‌ அவசியமானது என்று அவருக்குத்‌ தோன்றியது. 

இனி, இதைச்‌ செய்து முடிப்பதற்கு, போர்ச்சுக்கசியப்‌ படை 
களின்‌ உதவியும்‌, ஆளுனரின்‌ அனுமதியும்‌ தேவை. இச்சமயத்தில்‌ 
அவர்‌ காம்பியாவில்‌ இருக்க நேர்ந்தது. சவேரியார்‌ ஒரு முடிவுக்கு 
வந்தார்‌. அது தவறான பருவ காலமாக இருந்தாலும்‌, அவர்‌ காம்பி 
யாவை நோக்கித்‌ தம்‌ கடற்பயணத்தைத்‌ தொடங்கினார்‌. அதற்கு 
முன்‌ அவர்‌ இப்போது அபிஷேகம்‌ பெற்ற குருவாக இருந்த சுவாமி 
பிரான்சிஸ்‌ மான்ஸில்லாவை விசுவாசத்தில்‌ இன்னும்‌ குழந்தையா 
யிருந்த திருவாங்கூர்‌ ஸ்தலத்‌ திருச்சபையைத்‌ தம்‌ இடத்திலிருந்து 
பராமரிக்கும்படி அவரை நியமித்தார்‌. 1544, டிசம்பர்‌ 16 அன்று 


அவர்‌ கொச்சியைச்‌ சென்றடைந்தார்‌. 


175 


எல்லாம்‌ வல்ல சர்வேசுரன்‌ இங்கே முதன்மைக்‌ குருவான 
மிக்கேல்‌ வாஸ்‌ என்பவரைச்‌ சந்திக்கும்‌ ஆறுதலைப்‌ புனிதருக்குத்‌ 
தந்தருளினார்‌. சவேரியார்‌ தம்‌ இருதயத்தின்‌ இரகசியங்களை 
அவருக்கு வெளிப்படுத்தினார்‌. யாழ்ப்பாண அரசனின்‌ அக்கிரமங்‌ 
களையும்‌, கொடூரங்களையும்‌ தண்டிக்க வைஸ்ராயைத்‌ தூண்டுவதற் 
காகவும்‌, தம்‌ இருதயத்தை ஒரு கட்டாரியைப்‌ போலப்‌ பிளந்த சில 


போர்ச்சுக்கீசியாகளின்‌ வெட்கங்கெட்ட நடத்தைக்கு எதிராகத்‌ தம்‌ 
கண்டனத்தைத்‌ தெரிவிப்பதற்காகவுமே தாம்‌ இந்தப்‌ பயணத்தை 
மேற்கொண்டதாக அவர்‌ தெரிவித்தார்‌. ஏனெனில்‌ ஒரு பக்கத்தில்‌ 
விக்கிரக வழிபாட்டினரான அரசர்கள்‌ தங்கள்‌ வேத கலாபனைகளின்‌ 
மூலம்‌ வேதசாட்சிகளை உருவாக்கிக்கொண்டிருக்க, மறு பக்கத்தில்‌, 
போர்ச்சுக்கீசிய அதிகாரிகள்‌ தங்கள்‌ துர்மாதிரிகைகளால்‌ விசுவாச 
மறுதலிப்பாளர்களை உருவாக்கிக்கொண்டிருந்தார்கள்‌. முத்துக்‌ 
குளித்துறையில்‌ அவர்களுடைய துணையோடு கிறீஸ்தவர்கள்‌ 
அடிமைகளாகப்‌ பணக்கார அஞ்ஞான எஜமானர்களுக்கு விற்கப்‌ 
பட்டு வந்தார்கள்‌. இதன்‌ மூலம்‌ இந்தக்‌ கிறீஸ்தவார்கள்‌ தங்கள்‌ 
வேதத்தை அனுசரிக்கும்‌ உரிமையை இழக்கும்‌ ஆபத்துக்கு உட்பட்‌ 
டி ருந்தார்கள்‌. 

மேலும்‌ சராசீனியர்கள்‌ எல்லா இடங்களிலும்‌ வரி வசூலிப்பவர்‌ 
களாக நியமிக்கப்பட்டார்கள்‌. மேலும்‌, கோவாவிலும்‌ கூட, 
அஞ்ஞானத்‌ தெய்வ வழிபாடு இந்தப்‌ போர்ச்சுக்கீசிய அதிகாரி 
களால்‌ வெளிப்படையாக அனுமதிக்கப்பட்டது. பிராமணர்களின்‌ 
ஆணவமிக்க போக்கும்‌ தடை செய்யப்படாமல்‌ விடப்பட்டி ருந்தது. 
இது மட்டுமின்றி, போர்ச்சுக்கல்‌ அரசரின்‌ அதிகாரத்திற்கு உட்பட்‌ 
டவனாக இருந்த கொச்சியின்‌ அரசன்‌ கிறீஸ்தவர்களாகிய தன்‌ 
குடி. மக்களின்‌ சொத்துக்களைப்‌ பறிமுதல்‌ செய்வதைத்‌ தடுக்க எந்த 
முயற்சியும்‌ எடுக்கப்படவில்லை. 

இவற்றின்‌ விளைவாக, தாம்‌ போர்ச்சுக்கலுக்குச்‌ சென்று 
அரசரைச்‌ சந்தித்து, இவற்றைப்‌ பற்றி முறையிடுவது பற்றி அடிக்கடி 
சிந்தித்துக்‌ கொண்டி ருந்ததாகவும்‌, பயணத்தின்‌ இடர்ப்பாடுகளைப்‌ 
பற்றித்‌ தாம்‌ சற்றும்‌ பயப்படவில்லை என்றும்‌, ஆனால்‌ எல்லாச்‌ 
சூழ்நிலைகளையும்‌ சீர்தூக்கிப்‌ பார்க்கும்போது, கடவுள்தாமே 

176 


தம்மிடம்‌ ஒப்படைத்திருந்த மிக ஏராளமான ஆத்துமங்களை 
அநாதைகளாக விட்டுச்‌ செல்வது கடவுளுக்கு மகிமையாக இருக்‌ 
காது என்று தாம்‌ கருதியதாகவும்‌ தெரிவித்தார்‌. 


நம்முடைய பரிசுத்த ஞானத்‌ தந்‌ைத எவ்வளவு ஆன்ம தாகத்‌ 
தோடு இப்படிப்‌ பேசினார்‌ என்றால்‌, அவர்‌ கேட்காமலே, 
முதன்மைக்‌ குரு தாமாகவே முன்வந்து, இந்தப்‌ பொறுப்பைத்‌ தாமே 
எடுத்துக்கொள்வதாகவும்‌, தாமே நேரில்‌ சென்று அரசரைச்‌ சந்திப்‌ 
பதாகவும்‌ வாக்களித்தார்‌. அடுத்த மாதத்திலேயே அவர்‌ தம்‌ பயணத்‌ 
தைத்‌ தொடங்கவும்‌ செய்தார்‌. புனிதர்‌ அரசருக்கும்‌, சுவாமி 
ரொட்ரீகஸ-க்கும்‌ எழுதிய கடிதங்களை அவர்‌ தம்மோடு எடுத்துச்‌ 
சென்றார்‌. 

ஐரோப்பாவைச்‌ சென்றடைந்ததும்‌, கடவுளின்‌ காரியத்திற்காக 
அரசரிடம்‌ எவ்வாறு விண்ணப்பித்து, தான்‌ விரும்பியவற்றைப்‌ 
பெற்றுக்கொள்வது என்பதை நன்றாக அறிந்திருந்த அவர்‌ தாம்‌ 
விரும்பிய அனைத்தையும்‌ அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார்‌. 
அரசர்‌ உரிய முறையில்‌ உருவாக்கப்பட்டி ருந்த பல பயனுள்ள சட்ட 
ஒழுங்குகளை அவரிடம்‌ ஒப்படைத்தார்‌. அவற்றை எடுத்துக்‌ 
கொண்டு மகிழ்ச்சியோடு மீண்டும்‌ கோவாவுக்குக்‌ கப்பலேறிய 
அவர்‌, 1546 இறுதி வாக்கில்‌ கோவாவை வந்தடைந்தார்‌. 


கோவாவில்‌ ஆளுனர்‌ அவையில்‌ அரச சட்டங்களை அவர்‌ 
சமர்ப்பிக்க அவை சபையில்‌ மிகுந்த மரியாதையோடு வாசிக்கப்‌ 
பட்டன. ஆனாலும்‌, அப்போது நிலவிய பல பிரச்சினைகளின்‌ காரண 
மாகவோ, அல்லது அரச கட்டளைகளைச்‌ செயல்படுத்தினால்‌ 
தாங்கள்‌ பெற்று வந்த உலக நன்மைகள்‌ இனி தங்களுக்குக்‌ கிடைக்‌ 
காது என்று கருதி, தந்திரமாகச்‌ செயல்பட்ட போர்ச்சுக்கீசிய 
அதிகாரிகள்‌ சிலரின்‌ முயற்சியாலோ, அரசரின்‌ கட்டளைகள்‌ 
உடனே அமல்படுத்தப்படவில்லை. 

ஆயினும்‌, யாழ்ப்பாண அரசனின்‌ அக்ரெமங்களுக்கு எதிராகக்‌ 
கப்பற்படையை அனுப்பும்படி ஆளுனரை வற்புறுத்துவதில்‌ 
சவேரியார்‌ வெற்றி பெற்றார்‌. டிசோசா கடற்கரைகளைத்‌ தங்கள்‌ 


கட்டுப்பாட்டில்‌ கொண்டிருந்த கப்பற்படைத்‌ தலைவர்களுக்குக்‌ 


177 


கடிதங்கள்‌ எழுதியனுப்பி, அவர்கள்‌ தங்கள்‌ படைகள்‌ அனைத்தை 
யும்‌ நாகப்பட்டணத்தில்‌ ஒன்றுகூட்டி, அங்கிருந்து யாழ்ப்பாண 
அரசனின்‌ மீது போர்‌ தொடுத்து, ஒன்றில்‌ அவனைக்‌ கொல்ல 
வேண்டும்‌, அல்லது அவனை உயிரோடு பிடித்து, சவேரியார்‌ சுவாமி 
யிடம்‌ அவனை ஒப்படைக்க வேண்டும்‌, அவனுக்குத்‌ தண்டனைத்‌ 
தீர்ப்பிடும்‌ உரிமை சவேரியாருடையது என்று அவர்‌ உத்தரவிட்டார்‌. 


இந்த வாக்குறுதியால்‌ மிகுந்த திருப்தியடைந்த சவேரியார்‌ 
கப்பற்படை போருக்குத்‌ தயாராகத்‌ தொடங்கிய அதே சமயத்தில்‌ 
கொச்சியை நோக்கிப்‌ புறப்பட்டார்‌. கண்ணனூர்‌ வழியாகக்‌ கொச்சி 
செல்லும்‌ சாலையில்‌ அவர்‌ பயணம்‌ செய்தார்‌. கண்ணனூரில்‌, ஒரு 
நல்ல கிறீஸ்தவார்‌ அவரை வரவேற்று, உணவும்‌, இருக்க இடமும்‌ தந்து 
அவரை உபசரித்தார்‌. புனிதர்‌ அவருக்குப்‌ பணம்‌ தருவதற்குப்‌ 
பதிலாக, இன்னும்‌ சிறந்ததொரு முறையில்‌ அவருக்குக்‌ கைம்மாறு 
செய்தார்‌. 

அந்த நல்ல மனிதர்‌ தம்‌ மகன்களில்‌ திமிர்‌ பிடித்த, கெட்ட 
இளைஞனான ஒருவனின்‌ நடத்தையால்‌ மிகுந்த துக்கத்திற்கு 
உள்ளாகியிருந்தார்‌. அவனைப்‌ பற்றி அவர்‌ புனிதரிடம்‌ வெகுவாக 
முறையிட்டுப்‌ புலம்பினார்‌. அவனுடைய இந்தத்‌ தவறான நடத்தை 
அவனுடைய வயதுக்கே உரிய நடத்தையாக இருக்கலாம்‌ என்றும்‌, 
நாளடைவில்‌ அவன்‌ திருந்தி விடுவான்‌ என்றும்‌ கூறி, சவேரியார்‌ 
அவருக்கு ஆறுதல்‌ தர முயன்றார்‌. 

இதன்பின்‌, அவர்‌ ஜெபிக்கத்‌ தொடங்கினார்‌. அவருடைய 
கண்கள்‌ வானத்தின்மீது பதிந்திருக்க, அவருடைய முகம்‌ பிரகாச 
முள்ளதாக ஆனது. ஒரு சிறு இடைவெளிக்குப்‌ பிறகு, அவர்‌ தம்‌ 
நண்பரின்‌ கரத்தைப்‌ பிடித்துக்கொண்டு, மிகுந்த சந்தோஷ உற்சாக 
முள்ள குரலில்‌ அவரை நோக்கி, “கவலையை விடுங்கள்‌. ஏனெனில்‌ 
நீங்கள்‌ உலகத்திலேயே மிகவும்‌ மகிழ்ச்சி நிறைந்த தந்தையரில்‌ 
ஒருவராக இருக்கிறீர்கள்‌. இப்போது உங்களுக்கு மிகுந்த வேதனை 
யைத்‌ தந்துகொண்டிருக்கும்‌ இந்த இளைஞன்‌ தன்‌ வாழ்வையும்‌, 
நடத்தையையும்‌ மாற்றிக்கொள்வான்‌; அவன்‌ அர்ச்‌. பிரான்சிஸ்‌ 
அசிசியாரின்‌ சபையில்‌ துறவியாகச்‌ சேர்வான்‌, தன்‌ கல்வியறிவிற்‌ 
காகவும்‌, அர்ச்சியசிஷ்டதனத்திற்காகவும்‌ அவன்‌ மிகுந்த புகழ்‌ 

178 


பெறுவான்‌” என்று தீர்க்கதரிசனம்‌ உரைத்தார்‌. அவருடைய தீர்க்க 
தரிசனம்‌ எழுத்துப்‌ பிசகாமல்‌ அப்படியே நிறைவேறியது. இந்த 
இளைஞர்‌ விரைவில்‌ அர்ச்‌, பிரான்சிஸ்‌ அசிசியாரின்‌ சபையில்‌ 
சேர்ந்து, சகோதரர்‌ லூக்காஸ்‌ என்ற பெயரைப்‌ பெற்றுக்கொண்டார்‌. 
அவர்‌ இலக்கியத்தில்‌ தனிச்‌ சிறப்புற்று விளங்கினார்‌, பரிசுத்த வாழ்வு 
வாழ்ந்தார்‌, இறுதியாக, இலங்கைத்‌ தீவில்‌ பிரசங்கம்‌ செய்துகொண் 
டி ருந்தபோது, கொடியவர்களால்‌ வேதசாட்சியாகக்‌ கொல்லப்‌ 
பட்டார்‌. 

இங்கே ஒரு சில நாட்கள்‌ தங்கியிருந்தபின்‌ அவர்‌ மீண்டும்‌ 
கொச்சிக்குப்‌ புறப்பட்டார்‌. அங்கே அவர்‌ தம்முடைய உண்மை 
யுள்ள, மாபெரும்‌ நண்பர்‌ என்று வழக்கமாக அழைத்து வந்த 
காஸ்மோ ஆன்னெஸ்‌ என்பவரைச்‌ சந்திக்க நேர்ந்தது. நல்ல நண்பர்‌ 
களிடையே வழக்கமாக நடப்புது போல, அவர்‌ தம்‌ விவகாரங்கள்‌ 
பற்றிக்‌ காஸ்மோவிடம்‌ பேசி, கடந்த ஆண்டு அவர்‌ மேற்கொண்ட 
பயணம்‌ நல்லபடியாக நடந்ததா என்று விசாரித்தார்‌. ஆம்‌ என்று 
காஸ்மோ பதிலளித்ததுடன்‌, ஏழு கப்பல்கள்‌ நிறைய தாம்‌ ஐரோப்‌ 
பாவுக்கு அனுப்பிய மிகுந்த மதிப்புள்ள சரக்குகளைப்‌ பற்றிய விவரங்‌ 
களை அவருக்குத்‌ தெரிவித்தார்‌. அந்தச்‌ சரக்குகளில்‌ முக்கியமாக 
மிளகும்‌, மற்ற அதிக விலையுள்ள நறுமணப்‌ பொருட்களும்‌ 
இருந்தன. காஸ்மோ தொடர்ந்து, “ஒரு மிக அதிக மதிப்புள்ள 
வைரத்தை நான்‌ அரசருக்கு அனுப்பியிருக்கிறேன்‌. அதை கோவா 
வில்‌ பத்தாயிரம்‌ டூக்காட்‌ பணத்துக்கு நான்‌ வாங்கினேன்‌. போர்ச்சுக்‌ 
கலில்‌ அதன்‌ மதிப்பு குறைந்தபட்சம்‌ இருபத்தைந்தாயிரமாக 
இருக்கும்‌” என்றும்‌ தெரிவித்தார்‌. 

சவேரியார்‌ இந்த விலையுயர்ந்த மணிக்கல்லைப்‌ பற்றி அவர்‌ 
சொல்லக்‌ கேட்டபோது, அதைப்‌ பற்றி ஆச்சரியப்பட்டு, ஏழு கப்பல்‌ 
களில்‌ அந்த வைரம்‌ இருக்கும்‌ கப்பல்‌ எது என்று கேட்க, “இ 
அட்டோக்கியா என்னும்‌ பெயருள்ள கப்பல்‌” என்று காஸ்மோ 
பதிலளித்தார்‌. “கப்பல்‌ தலைவரான டொன்‌ ஜான்‌ நொரோஞ்ஞோ 
என்பவரின்‌ பொறுப்பில்‌ அதைத்‌ தர வேண்டும்‌ என்று நான்‌ கவலை 
யோடி ருந்தேன்‌” என்றும்‌ அவர்‌ கூற, சவேரியார்‌ பதிலுக்கு, “குறிப்‌ 
பாக, அந்தக்‌ கப்பலில்தான்‌ இப்படிப்பட்ட ஒரு வைரத்தை 


179 


ஒப்படைக்க நான்‌ சற்றும்‌ விரும்பியிருக்க மாட்டேன்‌. வேறு எந்தக்‌ 
கப்பலில்‌ இருந்திருந்தாலும்‌, அது பத்திரமாக இருந்திருக்கும்‌” 
என்றார்‌! 

அவர்‌ பேசிய விதம்‌ காஸ்மோவுக்கு அதிர்ச்சியளிப்பதாக இருந்‌ 
தது. அவர்‌ புனிதரிடம்‌, “தந்தாய்‌, என்ன சொல்கிறீர்கள்‌! ஒரு முறை 
அட்டோக்கியா கப்பலில்‌ ஒழுக்கு இருந்தது என்பதற்காக இப்படிச்‌ 
சொல்கிறீர்களா? அதற்குப்‌ பிறகு, அது முழுவதுமாகப்‌ பழுது 
பார்க்கப்பட்டு விட்டது. அது புதுக்‌ கப்பலைப்‌ போல இப்போது 


மிக நன்றாக இருக்கிறது என்று எனக்கு நிச்சயமாகத்‌ தெரியும்‌” 
என்றார்‌. 

சவேரியார்‌ அவரிடம்‌, “காரணம்‌ அதுவல்ல” என்றார்‌. ஆனால்‌ 
அதற்கு மேல்‌ அவர்‌ எதுவும்‌ சொல்லவில்லை. ஆனால்‌ அவர்‌ 
சொல்வதை விட அதிகமானதை அவர்‌ அறிந்திருந்தார்‌ என்று 
அவருடைய நண்பர்‌ உறுதியாக நம்பினார்‌. இதனால்‌ மிகுந்த 
கவலைக்குள்ளான அவர்‌, “அந்தக்‌ கப்பல்‌ பத்திரமாகத்‌ துறை 
முகத்தை அடையும்படி எல்லாம்‌ வல்லவரிடம்‌ பிரார்த்தித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. அதை நான்‌ இழக்க நேர்ந்தால்‌, மீள முடியாதபடி 
அது என்னை அழித்து விடும்‌, ஏனெனில்‌, அரசரிடமிருந்து எந்தத்‌ 
தொகையையும்‌ பெறாமல்‌, நானே முழுப்‌ பணமும்‌ தந்து அந்த 
வைரத்தை வாங்கினேன்‌. ஆனால்‌ அரசர்‌ அதை விரும்பி வாங்கிக்‌ 
கொள்வார்‌ என்று நான்‌ நம்பியிருக்கிறேன்‌. ஆகவே, அந்த வைரம்‌ 
தொலைந்தால்‌, அதனால்‌ நான்‌ மட்டும்தான்‌ பாதிக்கப்படுவேன்‌” 


என்று புனிதரிடம்‌ கேட்டுக்கொண்டார்‌. 

ஆனாலும்‌, தம்‌ நண்பரைப்‌ புனிதர்‌ எச்சரிப்பதற்காக மட்டு 
மின்றி, தம்‌ ஜெபத்தின்‌ பலனைக்‌ கொண்டு அதைப்‌ பாதுகாக்கும்படி 
யாகவுமே கடவுள்‌ இந்தக்‌ கப்பலுக்கு வரவிருந்த ஆபத்தைத்‌ தம்‌ 
ஊழியருக்கு வெளிப்படுத்தினார்‌. புனிதர்‌ மட்டும்‌ ஜெபிக்காமல்‌ 
இருந்திருந்தால்‌, அது முழுவதுமாகத்‌ தொலைந்து போயிருக்கும்‌. 

ஒரு சில நாட்களுக்குப்‌ பிறகு, நண்பார்கள்‌ இருவரும்‌ மீண்டும்‌ 
ஒன்றாகப்‌ பந்தியில்‌ அமர்ந்திருந்தபோது, காஸ்மோ மீண்டும்‌ தமது 
வைரத்தைப்‌ பற்றிப்‌ பேசினார்‌. அதை நினைக்கும்போதெல்லாம்‌ 


180 


அவர்‌ மிகுந்த மன சஞ்சலத்தை உணர்ந்தார்‌. அவர்‌ இவ்வாறு மனச்‌ 
சோர்வடைந்திருப்பதைக்‌ காண்பதை சவேரியாரால்‌ தாங்கிக்கொள்ள 
இயலவில்லை. ஆகவே, அவர்‌ தம்‌ நண்பரிடம்‌, “கடவுளுக்கு நன்றி 
செலுத்துங்கள்‌. உங்கள்‌ வைரம்‌ போர்ச்சுக்கல்‌ அரசியின்‌ கரங்களில்‌ 
பத்திரமாயிருக்கிறது” என்றார்‌. 

ஐரோப்பாவிலிருந்து கப்பல்கள்‌ இந்தியாவுக்குத்‌ திரும்பி வந்த 
போது, புனிதரின்‌ தீர்க்கதரிசனத்திற்குக்‌ காரணமாயிருந்த ஆபத்து 
பற்றிய முழு விவரத்தையும்‌ அறிந்துகொண்டார்‌. தி அட்டோக்கியா 
கப்பல்‌ பாதி வழியில்‌ இருந்தபோது, கப்பலில்‌ ஒரு துளை விழுந்தது. 
சாதாரண சூழ்நிலைகளில்‌ அதை மூடுவதற்கு எந்த வழியும்‌ இருக்க 
வில்லை. அவர்கள்‌ இறைத்து வெளியேற்றியதை விட அதிகமான 
கடல்‌ தண்ணீர்‌ கப்பலுக்குள்‌ வந்துகொண்டிருந்தது. எனவே மூழ்கு 
வதைத்‌ தவிர வேறு எந்த வழியையும்‌ காணாத அந்தக்‌ கப்பல்‌ 
ஊழியர்கள்‌, ஒரு பாறையின்‌ மீது கப்பலை மோத விட்டு, அதை 
அதன்‌ விதிக்கு விட்டுவிட்டு, தங்கள்‌ உயிர்களை மட்டும்‌ காப்பாற்றிக்‌ 
கொள்வது என்ற முடி வுக்கு வந்தார்கள்‌. 

ஆனால்‌ அப்போது வேறு சில ஆலோசனைகள்‌ அவர்களுக்குத்‌ 
தோன்றின. அதன்படி, முக்கியப்‌ பாய்மரம்‌ வெட்டி அகற்றப்பட, 
எப்படி என்று யாருக்கும்‌ தெரியாமலே அந்தத்‌ துளை அடைபட்டு 
விட்டது. அந்தக்‌ கப்பலும்‌, தனது இரண்டு சிறிய பாய்களோடு மற்ற 
கப்பல்களைப்‌ பின்தொடர்ந்து, பத்திரமாக லிஸ்பன்‌ துறைமுகத்தைச்‌ 
சென்றடைந்தது. 

சவேரியார்‌ மே மாத இறுதி வரை கொச்சியில்‌ தங்கியிருந்தபின்‌, 
சுவாமி மான்சில்லாவை அழைத்துக்கொண்டு, இலங்கைக்குக்‌ கடற்‌ 
பயணம்‌ செய்து, அங்கிருந்து போர்ச்சுக்கீசிய கப்பற்படை இப்போது 
முழுமையான ஆயுதங்களோடு ஏறக்குறைய தயாராக இருந்த நாகப்‌ 
பட்டணத்திற்குச்‌ செல்லத்‌ திட்டமிட்டார்‌. கடல்‌ வழிப்‌ பயணம்‌ 


மேற்கொண்ட அவர்‌ மிகவும்‌ ஒழுக்கங்கெட்டவனாக இருந்த 
கப்பற்தலைவனுக்கு ஒரு மிகப்‌ பெரிய உபகாரத்தைத்‌ தாமே முன்‌ 
வந்து செய்தார்‌. அவன்‌ தன்‌ புலன்களைத்‌ திருப்இப்படுத்துவதைத்‌ 
தவிர வேறு எதைப்‌ பற்றியும்‌ கவலைப்பட்டதாகத்‌ தெரியவில்லை. 


181 


புனிதர்‌ விரைவில்‌ அவனுடைய ஆத்துமத்தின்‌ பரிதாப நிலையை 
அறிந்துகொண்டார்‌. அதன்பின்‌ அவர்‌ அவனோடு பழகத்‌ தொடங்கி, 
கடற்பயணம்‌, வரைபடங்கள்‌, காற்றுகள்‌, வழிகாட்டும்‌ நட்சத்திரக்‌ 
கூட்டங்கள்‌ போன்றவற்றைப்‌ பற்றி மட்டுமே அவனோடு உரை 


யாடினார்‌. 


கப்பற்தலைவன்‌ படிப்படியாக இறங்கி வந்து, தன்னுடைய 
மனச்சான்றின்‌ நிலை பற்றி அவருடன்‌ பேசத்‌ தொடங்கினான்‌. 
இலங்கையை அடைந்ததும்‌ அங்கே அவரிடம்‌ தான்‌ பாவசங்கீர்த்‌ 
தனம்‌ செய்வதாக அவன்‌ கூறினான்‌. அந்த வாக்குறுதியை சவேரியார்‌ 
ஏற்றுக்கொண்டார்‌. ஆனால்‌ கப்பல்‌ துறைமுகத்தை அடைந்த மாத்‌ 
திரத்தில்‌, கப்பற்தலைவன்‌ தன்‌ பாவசங்கீர்த்தன நினைவை முற்றிலு 
மாக மறந்து விட்டு, சவேரியாரைச்‌ சந்திப்பதைத்‌ தவிர்க்க தன்னால்‌ 
முடிந்த எல்லா வழிகளையும்‌ பயன்படுத்தினான்‌. ஆனால்‌ சர்வ 
வல்லபர்‌ அவனுக்காக அவனுடைய வழியில்‌ காத்திருந்தார்‌. அவன்‌ 
சற்றும்‌ எதிர்பாராமல்‌, கடற்கரையில்‌ தனியாக நடந்துகொண்டி ருந்த 
புனிதரைச்‌ சந்திக்கும்படி. அவர்‌ செய்தார்‌. 


புனிதரைக்‌ கண்டது கப்பற்தலைவனுக்கு எரிச்சலாட்டி யது. 
அவன்‌ எதிர்பாராமல்‌ இப்படி வந்து சிக்கிக்கொண்டது பற்றி வெட்க 
மடைந்தான்‌. ஆனாலும்‌, தன்னால்‌ புனிதரிடமிருந்து தப்ப இயலாத 
தால்‌, என்ன சொல்வதென்று தெரியாமல்‌, முடிந்த வரை தன்னை 
அமைதிப்படுத்திக்கொண்டு அவரை நோக்கி, “சுவாமி பிரான்சிஸ்‌, 
எப்போது என்னிடம்‌ பாவசங்கர்த்தனம்‌ கேட்கப்‌ போகிறீர்கள்‌?” 
என்று கேட்டான்‌. புனிதர்‌ புன்னகைத்தபடி, “எப்போது கேட்கப்‌ 
போகிறேனா? ஏன்‌, இப்போதே, இங்கேயே, இந்தக்‌ கடற்கரையில்‌ 
நடந்து கொண்டே அதைச்‌ செய்யலாமே!” என்று பதில்‌ கூறினார்‌. 
இதைச்‌ சொன்னபின்‌, அவர்‌ சிலுவை அடையாளம்‌ வரைய, 
அவனும்‌ சிலுவை வரைந்து, மேற்போக்காகத்‌ தன்னுடைய சில 
பாவங்களைச்‌ சொல்லத்‌ தொடங்கினான்‌. ஆனால்‌ உத்தம 
மனஸ்தாபத்தின்‌ எந்த அறிகுறியும்‌ அவனிடம்‌ தெரியவில்லை. 
அவனை அச்சப்படுத்தி விட விரும்பாத புனிதர்‌, அவன்‌ இஷ்டத்‌ 
திற்கு அவன்‌ தன்‌ பாவங்களைச்‌ சொல்ல அவனை அனுமதித்தார்‌; 
ஆனால்‌ இதற்கிடையே, கடவுளின்‌ வரப்பிரசாதம்‌ அவனில்‌ வேலை 


182 


செய்துகொண்டிருந்தது. படிப்படியாக அவன்‌ இளகத்‌ தொடங்கி 
னான்‌. இதை உணர்ந்த புனிதர்‌ அவனை மெதுவாக, அருகில்‌ இருந்த 
ஒரு சிற்றாலயத்திற்குக்‌ கூட்டிச்‌ சென்றார்‌. அவர்கள்‌ அதனுள்‌ நுழைந் 
தார்கள்‌. அங்கே முழந்தாளிடுவதற்கு அவன்‌ சற்று தயக்கம்‌ காட்டி 
னான்‌. அது தனக்குப்‌ பழக்கமில்லை என்று அவன்‌ கூற, புனிதர்‌ 
அதைப்‌ பற்றி எரிச்சல்படுவதற்குப்‌ பதிலாக, அங்கே கிடந்த ஒரு 
முக்காலியை அருகில்‌ இழுத்துப்‌ போட்டு, அதில்‌ உட்காரும்படி 
அவனிடம்‌ கூறினார்‌. 

நேரம்‌ செல்லச்‌ செல்ல, புனிதரின்‌ தந்தைக்குரிய புத்திமதி 
களால்‌ வெற்றிகொள்ளப்பட்ட அவன்‌, தரையில்‌ சாஷ்டாங்கமாக 
விழுந்து, தன்‌ மார்பில்‌ அறைந்துகொண்டு, மனங்கசந்து, பெருமூச்சு 
விட்டுக்‌ கண்ணீர்‌ சிந்தினான்‌. அதன்பின்‌, மீண்டும்‌ முதலிலிருந்து, 
இப்போது முழுவதும்‌ மாற்றமடைந்த மனதோடு புதிதாகப்‌ பாவ 
கீர்த்தனம்‌ செய்தான்‌; உண்மையில்‌ இந்தப்‌ பாவசங்கீர்த்தனம்‌ சில 
நாட்கள்‌ நீடித்தது. அதன்பின்‌ அவன்‌ முற்றிலுமாக ஒரு பரிசுத்த 
வாழ்வு வாழத்‌ தொடங்கினான்‌, மரணம்‌ வரையில்‌ அதில்‌ நிலைத்‌ 
திருந்தான்‌. 

இதற்குப்‌ பிறகு, ஆன்ம தாகம்‌ மிகுந்த நம்‌ அப்போஸ்தலர்‌ இலங்‌ 
கையின்‌ ஒரு சிறு தீவுக்குச்‌ சென்றார்‌. அங்கே, ஒரு சராசீனியனின்‌ 
சின்ன மகனை அவர்‌ உயிரோடு எழுப்பினார்‌. ஆனால்‌ விசாரணை 
அறிக்கை இந்தப்‌ புதுமையை மட்டும்‌ கூறி, அது பற்றிய விவரங்‌ 
களைப்‌ பற்றி ஏதும்‌ சொல்லாமல்‌ விட்டிருக்றெது. உரோமை 
விசாரணை மன்றத்‌ தணிக்கையாளர்கள்‌ குறிப்பிடுவது போல, அந்த 
இடம்‌ இருந்த பெரும்‌ தொலைவும்‌, அப்போது கப்பற்பயணத்தில்‌ 
இருந்த பெரும்‌ கஷ்டங்களும்‌, நம்‌ புனிதரின்‌ வீரத்துவமுள்ள பல 
செயல்களின்‌ விவரங்களை நாம்‌ பெற விடாமல்‌ தடுத்து விட்டன. 


என்றாலும்‌, நமக்குக்‌ கிடைத்துள்ள எஞ்சிய விவரங்களிலிருந்து, மகா 
உன்னதரின்‌ வலது திருக்கரத்தால்‌ செய்யப்படட இந்த மாபெரும்‌ 
அற்புதங்களின்‌ மிக விஸ்தாரமான பரிமாணங்களை நாம்‌ ஓரளவு 
யூகிக்க முடி கிறது. 

சவேரியார்‌ அடுத்து, மன்னார்‌ தீவுக்குச்‌ சென்றார்‌. அங்கே, மிக 


183 


அதிகமான விசுவாச வீரநாயகர்களின்‌ இரத்தத்தால்‌ நனைந்திருந்த 
அந்த மண்ணை அவர்‌ வணக்கத்தோடு முத்தமிட்டார்‌. நம்‌ அண்டவர்‌ 
இங்கே அவருக்காக ஓர்‌ எதிர்பாராத அறுவடையை ஆயத்தம்‌ செய்து 
வைத்திருந்தார்‌. அச்சமயத்தில்‌ இந்நாடு ஒரு மோசமான கொள்ளை 
நோயால்‌ பாதிக்கப்பட்டிருந்தது. அது ஒரு நாளைக்கு நூறுக்கும்‌ 
அதிகமான உயிர்களைப்‌ பறித்துக்‌ கொண்டிருந்தது. புனிதர்‌ வந்திருக்‌ 
கும்‌ செய்தியை அறிந்ததும்‌, மூவாயிரம்‌ பேர்‌ அடங்யெ மக்கள்‌ 
கூட்டம்‌ ஒன்று அவருக்கு முன்பாக ஒன்றுகூடியது. அவர்களில்‌ 
பெரும்பாலானவர்கள்‌ இன்னும்‌ அஞ்ஞானிகளாக இருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுக்கு இரக்கம்‌ காட்டும்படி அவரை இரந்து கேட்டுக்‌ 
கொண்டார்கள்‌. 


அவர்களுடைய துன்பத்தைக்‌ கண்டு ஆழமாகப்‌ பாதிக்கப்பட்‌! 
புனிதர்‌ அவர்களிடம்‌ மூன்று நாட்கள்‌ அவகாசம்‌ கேட்டார்‌. அதன்‌ 
பின்‌, ஒரு தனியிடத்தைத்‌ தேடிச்‌ சென்று, தாம்‌ பெற விரும்பிய 
உபகாரத்திற்காகப்‌ பக்தியுருக்கத்தோடு ஜெபித்தார்‌. மூன்று நாட்‌ 
களுக்குப்‌ பின்‌ அவர்‌ ஜெபத்தை முடித்த அதே நேரத்தில்‌, கொள்ளை 
நோயின்‌ பாதிப்பும்‌ நீங்கிப்‌ போனது. அதன்பின்‌ ஒரு உயிர்கூட 
பறிக்கப்படவில்லை. ஏற்கனவே நோயால்‌ பாதிக்கப்பட்டிருந்தவர்‌ 
களும்‌ கூட உடனே குணம்‌ பெற்றார்கள்‌. இந்த வெளிப்படையான 
புதுமை சத்தியத்திற்கு அவர்களுடைய கண்களைத்‌ திறந்தது. 
அவர்கள்‌ அனைவரும்‌ தங்களுக்கு ஞானஸ்நானம்‌ வழங்கும்படி 
அவரிடம்‌ கேட்டார்கள்‌. புனிதரும்‌ முறைப்படி அவர்களுக்கு ஞான 
உபதேசம்‌ கற்றுக்கொடுத்தபின்‌, தம்‌ சொந்தக்‌ கரங்களால்‌ அவர்‌ 
களுக்கு ஞானஸ்நானம்‌ வழங்கினார்‌. நாகப்பட்டணம்‌ சென்று, 


கிட்டத்தட்ட புறப்படத்‌ தயாராகியிருந்த போர்ச்சுக்கீசிய படைக்கு 


உத்தரவிடுவது முக்யெமானது என்று அவர்‌ நினைத்திராவிட்டால்‌, 
அங்கே இன்னும்‌ சற்று அதிகக்‌ காலம்‌ இருந்து, அந்த மக்களை 
விசுவாசத்தில்‌ உறுதிப்படுத்தவே அவர்‌ விரும்பியிருப்பார்‌. 
எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி விவகாரங்களின்‌ போக்கை முற்றிலு 
மாக மாற்றியிருந்ததைக்‌ கண்டுபிடித்து, அவர்‌ மிகுந்த வருத்தம்‌ 
கொண்டார்‌. பேகு என்னுமிடத்திலிருந்து திரும்பி வந்துகொண் 
டிருந்த ஒரு வணிகன்‌ யாழ்ப்பாணக்‌ கடற்கரையில்‌ கொடுங்கோல்‌ 


184 


அரசனால்‌ தாக்கப்பட்டு, கொள்ளையிடப்பட்டான்‌. அவனுக்கு 
எதிரான ஒரு போர்ப்‌ பிரகடனம்‌ தங்கள்‌ சொத்துக்களில்‌ எதையும்‌ 
மீட்டுக்கொள்ளும்‌ வாய்ப்புகளை அழித்து விடும்‌ என்று அஞ்சிய 
வணிகர்கள்‌, போர்ச்சுக்கீசிய அதிகாரிகளிடம்‌ விண்ணப்பிக்க, அவர்‌ 
கள்‌ படைகள்‌ புறப்படுவதை நிறுத்தியிருந்தார்கள்‌. இறுதியாக, அவர்‌ 
கள்‌ அதை முழுவதுமாகக்‌ கைவிட்டு விட்டார்கள்‌. இது போன்ற 


முயற்சிகள்‌ அற்ப காரியங்களால்‌ தடை செய்யப்பட்டு, ஒத்திப்‌ 


போடப்படும்போது, எப்போதும்‌ நடப்புது இதுதான்‌. 


ஆனால்‌ தம்‌ மகிமைக்கு மிகவும்‌ முக்கியமானதாக இருந்த 
இந்தக்‌ காரியம்‌ தடைப்படுவதை விரும்ப மாட்டார்‌ என்று புனிதர்‌ 
நம்பினார்‌. ஆகவே, இது முழுவதுமாக மறக்கப்பட்டு விடாது என்றும்‌ 
அவர்‌ நம்பினார்‌. பதினைந்து வருடங்களுக்குப்‌ பிறகு, இந்தியாவின்‌ 
வைஸ்ராயான டொன்‌ கொன்ஸ்தாந்தினோ டி ப்ரகான்ஸா என்பவர்‌ 
கொடுங்கோலனான இந்த அரசனைத்‌ தோற்கடித்து, மன்னாரில்‌ 
அவனுடைய இரும்புக்‌ கரத்தின்‌ ஆட்சியை முடிவுக்குக்‌ கொண்டு 
வந்து, போர்ச்சுக்கலின்‌ ஆட்சிக்கு அதை உட்படுத்தினார்‌. 

இந்த இடத்தில்‌, இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ பக்திமானான வைஸ்ரா 
யிடமிருந்து வெளிப்பட்ட மிகுந்த தாராளமுள்ள ஒரு செயலைக்‌ 
குறிப்பிடாமல்‌ நாம்‌ கடந்து சென்று விட முடியாது. யாழ்ப்பாணப்‌ 
போரில்‌ அவருக்குக்‌ கடைத்த கொள்ளைப்‌ பொருட்களில்‌ வெண்‌ 
குரங்கின்‌ பல்‌ ஒன்றும்‌ இருந்தது. அதனோடு தொடர்புள்ள சில 
மர்மமான கட்டுக்கதைகளின்‌ காரணமாக, கீழ்த்திசை நாடுகளில்‌ 
அது மிகவும்‌ பிரசித்தி பெற்ற ஒரு பொருளாக இருந்தது. பேகுவின்‌ 
அரசன்‌ அதற்கு எவ்வளவு உயர்வான மதிப்பளிப்பவனாக இருந்தான்‌ 
என்றால்‌, அவன்‌ தன்‌ பெயரால்‌ அதை வணங்குவதற்காகத்‌ தூதார்‌ 
களை ஒவ்வொரு வருடமும்‌ அனுப்பிக்கொண்டி ருந்தான்‌. இப்போது, 
அவன்‌ அதைப்‌ பெறப்‌ பிணைத்‌ தொகையாக மூன்று இலட்சம்‌ 
பணமும்‌, அத்துடன்‌ பத்து இலட்ச மதிப்புள்ள விலையுயர்ந்த வேறு 
பல பொருட்களையும்‌ தர முன்வந்தான்‌. ஆனால்‌, உலகிலுள்ள 
மொத்தப்‌ பொன்னையும்‌ விட கடவுளின்‌ மகிமையை அதிகமாக 
மதித்தவரான நம்‌ கிறீஸ்தவப்‌ பிரபு, அந்த மூட நம்பிக்கைக்குரிய 
பல்லைத்‌ தம்‌ கரத்தில்‌ எடுத்து, அதை அரச சபைக்கு முன்பாக ஒரு 

185 


வெண்கல உரலில்‌ இட்டு, அதை இடித்துத்‌ தூளாக்கி, அதை ஒரு 
தணல்‌ தட்டில்‌ தட்டி, அதிலிருந்து எழுந்த புகையை இனிய நறுமண 
முள்ளதூபமாக எல்லாம்‌ வல்ல சர்வேசுரனுக்கு ஒப்புக்கொடுத்தார்‌. 


இப்போது பதினைந்து வருடங்களுக்கு முந்தைய காலத்திற்குத்‌ 
திரும்பி வருவோம்‌. யாழ்ப்பாணத்திற்கு எதிராக எந்த ஒரு போரும்‌ 
நடத்தப்படாது என்புது பற்றிப்‌ பல சந்தேகங்களால்‌ குழப்பமடைந்த 
புனிதர்‌, இதைப்‌ பற்றி பரிசுத்த அப்போஸ்தலரான அர்ச்‌ தோமை 
யார்‌ விசேஷமாக வணங்கப்பட்டு வந்த மைலாப்பூருக்குச்‌ சென்று, 
இந்தப்‌ பிரச்சினைகள்‌ பற்றி அவருடன்‌ கலந்தாலோசிக்கத்‌ தீர்மானித்‌ 
தார்‌. அந்த 1545-ஆம்‌ ஆண்டில்‌, மார்ச்‌ 29 அன்று கொண்டாடப்‌ 
பட்ட குருத்து ஞாயிறன்று அவர்‌ கடற்பயணம்‌ புறப்பட்டார்‌. அவர்‌ 
சுமார்‌ ஐம்பது கடல்‌ மைல்கள்‌ தூரம்‌ பயணம்‌ செய்திருந்தபோது, ஒரு 
பெரும்‌ புயல்‌ எழுந்தது. இதனால்‌ வேறு வழியின்றி, கப்பற்தலைவன்‌, 
சில குன்றுகளுக்கு நடுவிலிருந்த ஒரு பாதுகாப்பான பகுதிக்குக்‌ 
கப்பலைச்‌ செலுத்தி, சாதகமான காற்று வீசும்‌ வரை அங்கே காத்‌ 
திருக்க முடிவு செய்தான்‌. அங்கே அவர்கள்‌ ஒரு வார காலம்‌ நிறுத்தி 
வைக்கப்பட்டார்கள்‌. இந்நாட்களின்போது, தியேகோ மதீய்ரா 


மற்றும்‌ சிலரின்‌ அதிகாரபூர்வ சாட்சியத்தின்படி புனிதர்‌ எதுவும்‌ 
உண்ணவுமில்லை, பருகவுமில்லை. அவர்‌ தமது ஜெபங்கள்‌ தந்த 
பரலோக இன்பங்களிலேயே தமது போஷாக்கைத்‌ தேடிக்கொண் 


L111. 


பெரிய சனியன்று, மதீய்ரா கேட்டுக்கொண்டதன்‌ பேரில்‌, 
அவருடைய விருப்பப்படி ஒரு வெங்காயம்‌ வேக வைக்கப்பட்ட 
தண்ணீர்‌ கொஞ்சம்‌ பருகினார்‌. இந்நாளில்‌ கால நிலையும்‌ சீரானது. 
ஓர்‌ இனிய தென்றல்‌ காற்று வீசத்‌ தொடங்க, அவர்கள்‌ தங்கள்‌ 
பயணத்தைத்‌ தொடங்கினார்கள்‌. அவர்கள்‌ இன்னும்‌ நூறு மைல்‌ 
தூரம்‌ பயணம்‌ செய்ய வேண்டியிருந்தது. காற்று சாதகமாகவும்‌, 
வானம்‌ தெளிவாகவும்‌ இருந்தாலும்‌, எதிர்காலத்தை ஊடுருவிக்‌ 
காணக்கூடியவராயிருந்த புனிதர்‌ மதீரோவை அழைத்து, கப்பல்‌ ஒரு 
புயலைத்‌ தாங்கும்‌ அளவுக்கு வலுவாக இருக்கிறதா என்று கேட்டார்‌. 
இல்லையென்று பதிலளித்தார்‌ மதீரோ. ஏனெனில்‌ கப்பல்‌ பழைய 
தாகவும்‌, பாதுகாப்பற்றதாகவும்‌ இருந்தது. 

186 


“அப்படியானால்‌, பாய்களை மாற்றுங்கள்‌, நாம்‌ துறைமுகத்‌ 
திற்குத்‌ திரும்பிப்‌ போவோம்‌” என்றார்‌ புனிதர்‌. “என்ன? கடல்‌ 
அமைதியாயும்‌, காற்று சாதகமாகவும்‌ இருப்பதை நீர்‌ காணவில்‌ 


லையா? சுவாமி பிரான்சிஸ்‌, எதைப்‌ பற்றி இப்படிப்‌ பயப்படுகிறா? 


ஒரு சிறு படகுகூட இது போன்ற சூழ்நிலையில்‌ பத்திரமாயிருக்குமே! 
இது போன்ற கப்பல்‌ என்றால்‌ சொல்லவே வேண்டியதில்லை” என்று 


கேட்டார்‌ மதீரோ. 


புனிதர்‌ எவ்வளவோ வற்புறுத்தியும்‌, அவரோ, மற்ற கப்பல்‌ 
ஊழியார்களோ அவர்‌ சொல்வதைக்‌ கேட்பதாக இல்லை. இவ்வளவு 
சாதகமான ஒரு காலநிலையை இழப்பது மூடத்தனம்‌ என்று கூறி, 
அவர்கள்‌ தொடர்ந்து கடற்பயணம்‌ செய்யத்‌ தீர்மானித்தார்கள்‌. 
ஆனால்‌, மிக விரைவில்‌ தங்கள்‌ பிடிவாதத்தையும்‌, நம்பிக்கை 
யின்மையையும்‌ பற்றி வருந்த வேண்டியிருந்தது. திடீரென ஒரு 
சூறாவளி எழுந்தது. அதைத்‌ தொடர்ந்து ஒரு கடும்‌ புயலும்‌ எழவே, 
அதைத்‌ தாக்குப்பிடிக்க முடியாத அவர்களுடைய பரிதாபமான 
கப்பல்‌, வேறு வழியின்றி, நாகப்பட்டணத்திற்கே காற்றால்‌ கொண்டு 
போய்ச்‌ சேர்க்கப்பட்டது. புனிதர்‌ இங்கே சில நாட்கள்‌ தங்கியிருந்த 
பின்‌, வழக்கம்‌ போல கால்நடையாக மைலாப்பூருக்குப்‌ புறப்‌ 
பட்டார்‌. 

மைலாப்பூர்‌ என்றவுடன்‌ கிறீஸ்தவர்களுக்கு நினைவுக்கு 
வருபவர்‌ அர்ச்‌. தோமையார்தான்‌. ஏனெனில்‌ இங்குதான்‌ அவர்‌ தங்கி 
யிருந்து, சீடர்களைத்‌ திரட்டினார்‌, இங்குதான்‌ அவர்‌ வேதசாட்சி 
யாகக்‌ கொல்லப்பட்டார்‌. இந்தப்‌ பகுதியின்‌ பாரம்பரிய வரலாறு 
களின்படி, பண்டைய மைலாப்பூர்‌ நீண்ட காலத்திற்கு முன்பே, 
படிப்படியான கடற்சீற்றங்களால்‌ மறைந்து விட்டது. இதை 
உறுதிப்படுத்தும்படியாக, இந்தப்‌ பகுதியிலுள்ள மக்கள்‌ இன்று 
கடலுக்கடியில்‌ இருக்கும்‌ சில பகுதிகளைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறார்கள்‌. 
இவை முன்பு இருந்த பெரிய மாளிகையின்‌ மீதங்கள்‌ என்று அவர்கள்‌ 
கூறுகிறார்கள்‌. 

இங்குள்ள மீனவர்கள்‌, கோபுரங்கள்‌, கட்டடங்கள்‌, அரசனின்‌ 


அரண்மனை போன்ற சில இடங்களைப்‌ பெயரிட்டும்‌ குறித்துக்‌ 


187 


காட்டுகிறார்கள்‌. சாதாரண மக்களால்‌, சிறிய அளவில்‌ தொடங்கப்‌ 
பட்ட இப்போதுள்ள நகரம்‌, பிற்காலத்தில்‌ போர்ச்சுக்கீசியரால்‌ 
விஸ்தாரமாக்கப்பட்டது. இந்நகரத்தில்‌, அர்ச்‌. தோமையாராலேயே 
கட்டப்பட்டதாகச்‌ சொல்லப்படும்‌ கடின மரத்தாலான ஒரு 
சிற்றாலயம்‌ இருக்கிறது. இதன்‌ இடப்பக்கத்தில்‌ ஒரு மிகச்‌ சிறிய 
பீடம்‌ இருக்கிறது. இதன்‌ கீழ்தான்‌ மகிமையுள்ள அப்போஸ்தலரின்‌ 
திருச்சரீரம்‌ சேமிக்கப்பட்டி ருக்கிறது என்று நம்பப்படுகிறது. 


இந்த நகரத்திற்கு அருகில்‌ சின்ன மலை என்று அழைக்கப்படும்‌ 
ஒரு குன்று இருக்கிறது. இங்கே ஒரு குகை அல்லது ஒரு சிறு கெபி 
இருக்கிறது. அதில்தான்‌ கலாபனையின்போது புனிதர்‌ ஒளிந்திருந்தார்‌ 
என்று சொல்லப்படுகிறது. மிகவும்‌ ஒடுக்கமாயிருக்கும்‌ இதன்‌ நுழை 
வாசலில்‌, சாம்பல்‌ நிறக்‌ கல்லில்‌ செதுக்கப்பட்ட ஒரு சிலுவை 
காணப்படுகிறது. அதன்‌ அடியில்‌ அப்போஸ்தலரால்‌ புதுமையாக 
உண்டாக்கப்பட்ட ஒரு நீரூற்று இருக்கிறது. இது ஒருநாளும்‌ வற்று 
வதில்லை, இதன்‌ நீரைப்‌ பருகும்‌ நோயாளிகள்‌ பலர்‌ குணமடை 


கிறார்கள்‌. 


இந்தச்‌ சின்ன மலையிலிருந்து மற்றொரு குன்று எழுகிறது. அது 
இதை விடச்‌ சற்றுப்‌ பெரியது, அமைதியான தியானத்திற்குப்‌ 
பொருத்தமான இடம்‌ இது. இதன்‌ ஒரு பக்கத்தில்‌, பசுமை மாறாத்‌ 
தாவரங்கள்‌ அடர்ந்த ஓர்‌ அழகான தோட்டம்‌ இருக்கிறது. அதன்‌ 
மற்ற பக்கங்கள்‌ கடலை நோக்கியபடி இருக்கின்றன. இங்கே அர்க்‌ 
தோமையாரும்‌, அவருடைய சீடர்களும்‌ வந்து ஜெபிப்பது வழக்கம்‌. 
இங்கேதான்‌ அவர்‌ ஈட்டியால்‌ குத்திக்‌ கொல்லப்பட்டார்‌ என்று 
நம்பப்படுகிறது. 

இந்தக்‌ குன்றின்‌ உச்சியில்‌ போர்ச்சுக்கீசியாகள்‌ ஒரு ஜெப 
இல்லத்தின்‌ சிதைவுகளைக்‌ கண்டுபிடித்தார்கள்‌. அதைப்‌ புனிதரின்‌ 
நினைவுக்கு வணக்கமாக, அவர்கள்‌ மீண்டும்‌ கட்டியெழுப்பத்‌ 
தீர்மானித்தார்கள்‌. அதற்காக அவர்கள்‌ அஸ்திவாரங்களை இடும்‌ 
முயற்சியில்‌ ஈடுபட்டபோது, அவர்கள்‌ ஒரு மெல்லிய, சதுர வடிவக்‌ 
கல்லைக்‌ கண்டுபிடித்தார்கள்‌. அதன்மீது ஒரு தனித்தன்மையுள்ள 
சிலுவை வடிவம்‌ செதுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும்‌, நாம்‌ அறிந்‌ 


188 


துள்ளவையும்‌, அர்க்‌ தோமையாரால்‌ உருவாக்கித்‌ தரப்பட்டவை 
யாகக்‌ கூறப்படும்‌ மற்ற சிலுவைகளுக்கு அது நுட்பமான விதத்தில்‌ 
ஒத்திருந்தது. சிலுவைக்கு மேலே, இறக்கைகளை விரித்திருக்கும்‌ ஒரு 
புறாவின்‌ உருவமும்‌ செதுக்கப்பட்டுள்ளது. இந்த உருவங்கள்‌ 
முழுவதும்‌ நமக்குப்‌ புரியாத பழமையாய்‌ எழுத்துக்களால்‌ சூழப்பட்‌ 
டுள்ளது. பழைய எழுத்துக்களில்‌ நிபுணத்துவம்‌ கொண்ட ஓரே ஒரு 
பிராமணர்‌ மட்டும்‌ இவற்றை விளக்கிக்‌ கூறுகிறபடி, இந்த எழுத்‌ 
துக்கள்‌ பின்வருமாறு கூறுகின்றன: 

“சேசுக்கிறீஸ்துநாதரின்‌ அப்போஸ்தலரும்‌, அவரால்‌ தமது 
பரிசுத்த திருச்சட்டத்தைப்‌ போதிக்கும்படி இங்கு அனுப்பப்பட்‌ 
டவருமான தோமையார்‌. இங்கேதான்‌ அவர்‌ சீடர்களைத்‌ திரட்டி 
னார்‌, இங்கேதான்‌ அவர்‌ வேதசாட்சியாகக்‌ கொல்லப்பட்டார்‌. ” 
மேலும்‌, இந்தக்‌ கல்லின்மீதுதான்‌ அவர்‌ மரண மடைந்தார்‌ என்றும்‌ 
நம்பப்பட்டது; ஏனெனில்‌, அதன்மீது சில இரத்தக்‌ கறைகள்‌ காணப்‌ 
படுகின்றன. 

போர்ச்சுக்கசியர்கள்‌ இந்த ஜெப இல்லத்தைக்‌ கட்டி முடித்த 
போது, அவர்கள்‌ இந்தக்‌ கல்லைப்‌ பீடத்தின்மீது ஸ்தாபித்தார்கள்‌. 
டிசம்பர்‌ 18 அன்று அங்கே திவ்ய பலிபூசை நிறைவேற்றப்பட்ட 
போது, (ஒவ்வொரு வருடமும்‌ இல்லாவிடினும்‌, சுவிசேஷம்‌ வாசிக்‌ 
கப்பட்டுக்கொண்டிருக்கும்போது, இந்தக்‌ கல்லிலிருந்து புகை 
எழுந்து, ஓர்‌ அடர்ந்த மேகத்தைப்‌ போல பீடத்தைச்‌ சூழ்ந்து 
கொண்டது. அது கலைந்தபோது, இந்தப்‌ புதுமையான திரவ ஆவி 
சுருங்குவதால்‌ உண்டாக்கப்படும்‌ பெரிய திரவத்‌ துளிகள்‌ அந்தக்‌ 
கல்லை மூடியிருந்தன. 

சவேரியார்‌ மைலாப்பூருக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தபோது, அவருக்குத்‌ 
தகுதியான ஒரு தங்கும்‌ வசதியை ஏற்படுத்தித்‌ தர கடவுள்‌ சித்தங்‌ 
கொண்டார்‌. முதன்மைக்‌ குருவான கஸ்பார்‌ கோக்லியோ என்பவர்‌ 
தம்‌ சொந்த வீட்டில்‌ அவரை ஏற்றுக்கொண்டார்‌. அது அர்ச்‌. தோமை 
யார்‌ ஆலயத்திற்கு அருகிலேயே இருந்தது. ஒரு சிறு தோட்டம்தான்‌ 
அந்த வீட்டையும்‌, ஆலயத்தையும்‌ பிரித்தது; இதன்‌ காரணமாக, 
பகலிலும்‌, இரவிலும்‌ ஆலயத்திற்குச்‌ சென்று ஜெபிப்பது புனிதருக்கு 


189 


எளிதாக இருந்தது. ஆனால்‌ இந்த ஏற்பாட்டில்‌ இரண்டு குறைகள்‌ 
இருந்தன. முதலாவதாக, அவரைக்‌ கனப்படுத்த எண்ணியோ, அல்லது 
வீட்டில்‌ கூடுதலாகத்‌ தனி அறை எதுவும்‌ இல்லாததாலோ, முதன்மை 
குரு அவரைத்‌ தம்‌ அறையிலேயே தங்க வைத்துக்கொண்டார்‌. இது 
புனிதரின்‌ பக்திக்குரிய திட்டங்களைத்‌ தடையின்றி நிறைவேற்ற ஒரு 
தடையாக இருந்தது. ஏனெனில்‌ முதன்மைக்‌ குரு உறங்கும்‌ வரை 
காத்திருந்து, அதன்‌ பின்னரே ஆலயத்திற்குச்‌ செல்ல அவரால்‌ 
முடிந்தது. 

இரண்டாவது குறைபாடு, சவேரியாரை விடக்‌ குறைந்த தைரியம்‌ 
உள்ள யாருக்கும்‌ மிக அதிக முக்கியத்துவமுள்ளதாக இருந்‌ திருக்கும்‌. 
இரவில்‌, பசாசுக்கள்‌ மிக அருவருப்பான உருவங்களோடு அவருக்குத்‌ 
தோன்றின. அவை ஆலயத்திற்கும்‌, குருவின்‌ இல்லத்‌ திற்கும்‌ 
இடையிலிருந்த தோட்டத்தைத்‌ தங்கள்‌ சேட்டைகளுக்‌ குரிய 
இடமாகத்‌ தோந்துகொண்டன. இதன்‌ விளைவாக, இருட்டிய பிறகு, 
யாரும்‌ அந்தத்‌ தோட்டத்தைக்‌ கடந்து செல்லத்‌ துணிய ல்லை. 
ஆனால்‌ புனிதர்‌ இயல்பாகவே உறுதியானவராக இருந்தது 
மட்டுமின்றி, சர்வ வல்லபர்‌ அனுமதிப்பதற்கு மேலாக, பசாசுக்‌ 
களால்‌ தம்மைத்துன்புறுத்த இயலாது என்பதை அவர்‌ மிக நன்றாகவே 
அறிந்திருந்தார்‌. ஆகவே, பசாசுக்களின்‌ காரணமாக, ஆலயம்‌ செல்‌ 
வதிலிருந்தும்‌, அங்கே ஜெபிப்பதிலிருந்தும்‌ பின்வாங்கும்‌ எண்ணம்‌ 
அவருக்கு இருக்கவில்லை. அவர்‌ தம்‌ இரவுகளை ஜெபத்தில்‌ கழிப்‌ 
பதற்காக அங்கே சென்றார்‌. அங்கு பசாசுக்களின்‌ இடையூறுகள்‌ 
எதுவுமில்லை என்பது போல அவர்‌ அங்கே மிக இயல்பாக ஜெபத்‌ 
தில்‌ ஆழ்ந்திருந்தார்‌. 

அவரிடம்‌ வெளிப்பட்ட கலக்கமற்ற அமைதி பசாசுக்களின்‌ 
ஆங்காரத்திற்குப்‌ பேரிடியாக இருந்தது. பலர்‌ அச்சத்தோடு தவிர்த்த 
காரியத்தை, அதாவது, இரவில்‌ அந்தத்‌ தோட்டத்தின்‌ வழியாக 
ஆலயத்திற்குக்‌ கடந்து செல்வதை, ஓர்‌ ஒற்றை மனிதர்‌ செய்யத்‌ 
துணிவதைக்‌ காண்பதை அவற்றால்‌ சகித்துக்கொள்ள முடியவில்லை. 
இதே மனிதர்தான்‌ ஆயிரக்கணக்கான ஆத்துமங்களைத்‌ தங்கள்‌ 
பிடி யிலிருந்து விடுவித்தவர்‌ என்பதை அவை அறிந்தபோது, 


190 


அவற்றின்‌ கோபம்‌ இன்னும்‌ அதிகமாயிற்று. இப்போது, அவர்‌ 
தங்கள்‌ அதிகாரத்தின்‌ கழ்‌ இருப்பதாக அவை மூடத்தனமாக 
எண்ணிக்கொண்டு, தங்கள்‌ சொந்த முறையில்‌ அவரை வரவேற்கத்‌ 
தீர்மானித்தன. 


ஒரு நாள்‌ இரவில்‌, அவர்‌, அங்கிருந்த மக்களால்‌ அதிகமாக 
வணங்கப்பட்டு வந்த திவ்ய கன்னிகையின்‌ திருச்சுரூபம்‌ ஒன்றுக்கு 
முன்பாக முழந்தாளிட்டு ஜெபித்துக்கொண்டி ருந்தபோது, பசாசுக்கள்‌ 
அவர்மீது பாய்ந்து, அவரை இரக்கமின்றி அடித்து உதைத்தன. 
இதனால்‌ உடல்‌ முழுவதும்‌ காயங்களையும்‌, சிராய்ப்புகளையும்‌ 
பெற்ற அவர்‌ இரண்டு நாட்கள்‌ படுக்கையில்‌ ஓய்வெடுக்க வேண்டிய 
தாயிற்று. அவருடைய துன்பங்கள்‌ கடுமையாக இருந்தன. அவரால்‌ 
எழுந்து நிற்கவே முடியவில்லை. என்ன நடந்தது என்பது பற்றி அவர்‌ 
முதன்மைக்‌ குருவிடம்‌ ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. 

ஆனால்‌, ஆலயத்தை ஒட்டியிருந்த ஓர்‌ அறையில்‌ உறங்கிய 
மலபாரைச்‌ சேர்ந்த ஓர்‌ இளைஞனுக்கு நடந்தவை எல்லாம்‌ வெளிப்‌ 
படுத்தப்பட்டன. அவன்‌ ஒரு பலத்த சத்தத்தால்‌ உறக்கத்திலிருந்து 
விழித்துக்கொண்டான்‌. படுக்கையிலிருந்து எழுந்து, சத்தம்‌ வந்த 
திசையை நோக்கிச்‌ சென்றபோது, பசாசுக்கள்‌ அவரை அடித்துக்‌ 
கொண்டிருந்ததையும்‌, புனிதர்‌ வலியால்‌ முனகியதையும்‌ கண்டு 
அவன்‌ கடும்‌ அச்ச வசப்பட்டான்‌. அவர்‌ தேவமாதாவின்‌ உதவியைக்‌ 
கேட்பதை அவனால்‌ தெளிவாகக்‌ கேட்க முடிந்தது. இந்த 
இளைஞன்‌ நடந்தது எல்லாவற்‌ றையும்‌ முதன்மைக்‌ குருவுக்கு 
அறிவித்தான்‌. 


மீண்டும்‌ தம்‌ உடல்‌ பலம்‌ பெற்றவுடனேயே புனிதர்‌ வழக்கம்‌ 
போல்‌ ஆலயத்தில்‌, ஜெபத்தில்‌ தம்முடைய இரவுகளைக்‌ கழிக்கத்‌ 
தொடங்கி விட்டார்‌. ஆனால்‌ அப்போது முதல்‌, வெறிபிடித்த அந்த 
நரக அரூபி கள்‌ அவரைச்சுற்றிலும்‌ பெரும்‌ ஓசைகளை எழுப்புவதற்கு 
அதிகமாக, வேறு எதையும்‌ செய்ய ஒருபோதும்‌ துணியவில்லை. 
அவரது கவனத்தைச்‌ சிதறடித்து, கடவுளிடமிருந்து அவரைப்‌ 
பிரிக்கும்‌ நம்பிக்கையில்தான்‌ இவ்வாறு அவை அவரை அச்சுறுத்த 
முயன்றன. 


191 


ஆனால்‌ அவை தாங்கள்‌ நடந்துகொள்ளும்‌ விதத்தை மாற்றிக்‌ 
கொண்டு, யாமப்‌ புகழ்‌ (MATINS) என்னும்‌ கட்டளை ஜெபத்தை 
ஒன்றுசேர்ந்து பாடியதைக்‌ கேட்டபோது, அவர்‌ உண்மையில்‌ 
ஏமாந்து போனார்‌. மறு நாள்‌ காலையில்‌, இரவின்‌ அந்த வழக்கத்திற்கு 
மாறான நேரத்தில்‌, யாமப்‌ புகழ்‌ பாடிக்கொண்டிருந்த குருக்கள்‌ யார்‌ 
என்று அவர்‌ முதன்மைக்‌ குருவிடம்‌ கேட்டார்‌. குரு கூறிய பதிலைக்‌ 
கேட்டபோது, அந்தப்‌ பாடகர்கள்‌ எங்கிருந்து வந்தார்கள்‌ என்பதை 
அவர்‌ நன்கு புரிந்துகொண்டார்‌. 

சர்வ வல்லபரிடமிருந்து அவருடைய ஊழியரின்‌ ஆத்துமத்தில்‌ 
பொழியப்பட்ட அபரிமிதமான வரப்பிரசாதங்கள்‌, எதிரியிட 
மிருந்து வரக்கூடிய எந்த ஒரு தாக்குதலிலிருந்தும்‌, நிந்தையிலிருந்தும்‌ 
அவரைப்‌ பாதுகாத்தன. இரவின்‌ நிசப்தத்தில்‌ கடவுளுக்கும்‌ அவருக்கும்‌ 
இடையே நடந்த காரியங்கள்‌, புனிதரின்‌ தாழ்ச்சியால்‌ நம்மிடமிருந்து 


மறைக்கப்பட்டு விட்டன. என்றாலும்‌, எதற்காக இந்த நீண்ட 
பயணத்தை அவர்‌ மேற்கொண்டாரோ, அந்த முக்கிய நோக்கத்தை 
அடைவதில்‌ அவர்‌ முழுவதுமாகத்‌ திருப்திப்படுத்தப்பட்டார்‌; 
ஏனெனில்‌ பரிசுத்த அப்போஸ்தலரான அர்ச்‌. தோமையாரின்‌ திருத்‌ 


தலத்தில்‌, தென்திசையில்‌ தொலைவிலிருந்த தீவுகளில்‌ வாழ்ந்த 
மக்களை மனந்திரும்ப அவர்‌ உழைக்க வேண்டும்‌ என்னும்‌ கடவுளின்‌ 
திருச்சித்தம்‌ அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இந்த உறுதிப்பாடு 
எவ்வளவு ஆணித்தரமானதாகவும்‌, அதே சமயத்தில்‌ அவருடைய 
ஆத்துமத்தை எந்த அளவுக்கு ஊக்குவிப்பதாகவும்‌ இருந்தது 
என்றால்‌, இந்த முயற்சியில்‌ எந்தத்‌ தயக்கமுமின்றித்‌ தம்‌ உயிரையே 
ஆபத்துக்குஉட்‌ படுத்தவும்‌ அவர்‌ தயாராக இருந்தார்‌. 


இந்தக்‌ காரியத்தைப்‌ பற்றி அவரே பேசுவதைக்‌ கேட்பது 
இன்பமானதாக இருக்கிறது. இந்த நாட்களைப்‌ பற்றி, கோவாவில்‌ 
இருந்த தம்முடைய இரு நண்பார்களான சுவாமி பவுல்‌ டி கேமரினோ 
மற்றும்‌ டாக்டர்‌ போர்கா என்பவர்களுக்கு அவர்‌ எழுதிய ஒரு 
கடிதத்தின்‌ ஒரு பகுதியை நம்‌ வாசகர்களுக்காக இங்கே பதிவு 
செய்கிறோம்‌: 


“இந்தக்‌ கடற்பயணத்தில்‌ எல்லாம்‌ வல்லவர்‌ மாபெரும்‌ நன்மை 


192 


களை என்மீது பொழிந்தருளுவார்‌ என்று நான்‌ நம்புகிறேன்‌. 
ஏனெனில்‌, கிறிஸ்தவம்‌ சமீபத்தில்‌ அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 
செலேபெஸ்‌ தீவுப்‌ பகுதியில்‌ நான்‌ உழைக்க வேண்டும்‌ என்னும்‌ 
தமது திருச்சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்த அவர்‌ திருவுளங்‌ 
கொண்டார்‌. ஆண்டவர்‌ எனக்குக்‌ குறித்துக்‌ காட்டியுள்ள 
காரியத்தை நிறைவேற்ற நான்‌ உறுதியாகத்‌ தீர்மானித்திருக்கிறேன்‌. 
நான்‌ வேறு விதமாகச்‌ செயல்பட்டால்‌, அவருடைய நேரடியான 
உத்தரவுகளுக்கு நான்‌ கீழ்ப்படியத்‌ தவறுவதாக எனக்குத்‌ தோன்றும்‌. 
அதன்‌ மூலம்‌, இவ்வாழ்விலும்‌, மறுவாழ்விலும்‌ அவர்‌ என்மீது 
பொழிந்த நன்மைகளுக்குத்‌ தகுதியற்றவனாக நான்‌ என்னை 
ஆக்கிக்கொள்வேன்‌. 

இந்த ஆண்டு மலாக்காவுக்குச்‌ செல்லும்‌ போர்ச்சுக்கீசிய கப்பல்‌ 
எதுவும்‌ எனக்குக்‌ கிடைக்கவில்லை என்றால்‌, நான்‌ ஏதாவது மூர்‌ 
இனத்‌ தாரின்‌ அல்லது அஞ்ஞானிகளின்‌ கப்பலில்‌ ஏறிச்‌ செல்வேன்‌. 
உண்மையில்‌ இதுவே நான்‌ கடவுளில்‌ கொண்டுள்ள நம்பிக்கை 
யாகும்‌. அவருடைய அன்பிற்காகவே நான்‌ இந்தப்‌ பயணத்தை மேற்‌ 
கொள்கிறேன்‌. மலாக்காவுக்குச்‌ செல்ல ஒரு சிறு துடுப்புப்‌ படகைத்‌ 
தவிர வேறு எதுவும்‌ எனக்குக்‌ கிடைக்கவில்லை என்றாலும்‌, அதில்‌ 
பயணம்‌ செய்து, கடலில்‌ மூழ்கிப்‌ போகும்‌ ஆபத்துக்குத்‌ தீர்மான 
மான விதத்தில்‌ நான்‌ என்னை உட்படுத்துவேன்‌. கடவுளில்தான்‌ என்‌ 
எல்லா நம்பிக்கையும்‌ உள்ளது. அவரையே நான்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
சார்ந்திருக்கிறேன்‌; அவருடைய அன்பிற்காக, உங்கள்‌ தொடர்ச்சி 
யான ஜெபங்களில்‌, பாவியாகிய என்னை நினைவுகூரும்படி 
உங்களை வேண்டிக்கொள்கிறேன்‌. ” 

அர்ச்‌. தோமையாரின்‌ நகரத்தில்‌ தாம்‌ தங்கியிருந்த காலத்தில்‌ 
சவேரியார்‌ ஜெபத்திற்கு அதிக நேரம்‌ ஒதுக்கினார்‌. ஏனெனில்‌, 
ஆன்மாக்களின்‌ நன்மைக்காகத்‌ தாங்கள்‌ செய்யும்‌ கடுஞ்‌ சோர்வூட்டு 


கிற உழைப்பிற்குப்‌ பிறகு, புனிதர்கள்‌ தஞ்சமடையும்‌ காரியம்‌ 
ஜெபம்தான்‌, என்றாலும்‌, அந்தப்‌ பகுதியிலிருந்த தம்‌ அயலாரின்‌ 
தேவைகளை அவர்‌ மறந்து விடவில்லை. பகல்‌ பொழுது முழுவதை 
யும்‌ அவர்‌ அவர்களுக்காகச்‌ செலவிட்டபின்‌, இரவு முழுவதையும்‌ 


கடவுளுக்காகவும்‌, தமக்காகவும்‌ அவர்‌ ஒதுக்கி வைத்துக்கொண்டார்‌. 


193 


மிகுந்த பிடிவாதமுள்ள பாவிகளையும்‌ அவர்‌ அற்புதமான முறையில்‌ 
மனந்திருப்பிய நிகழ்ச்சிகளைப்‌ பற்றி நம்பகமான, கண்கண்ட 
சாட்சிகள்‌ விவரித்திருக்கிறார்கள்‌. 

கடவுளின்‌ இஸ்பிரீத்துசாந்துவானவரால்‌ நிரப்பப்பட்ட வரும்‌, 
நித்திய சத்தியங்களின்‌ ஒளிக்குப்‌ பழக்கப்பட்ட வருமான ஒரு மனிதர்‌ 


என்ற முறையில்‌, அவர்‌ ஆத்துமங்களை மிகத்‌ தீவிரமாகப்‌ பாதிக்கும்‌ 
விதத்தில்‌ அவர்களுக்குப்‌ போதித்தார்‌. எந்த அளவுக்கு அவருடைய 
வாழ்வு அவருடைய வார்த்தைகளிலிருந்து வேறுபடாமல்‌ இருந்தது 
என்றால்‌, அவர்‌ பேசாமல்‌ மவுனமாக இருந்தபோதும்‌ கூட, அவரைக்‌ 
காண்பது ஒன்றே பாவியின்‌ இருதயத்தைத்‌ தொடப்‌ போதுமானதாக 
இருந்தது. புனிதரின்‌ பிறார்சிநேகம்‌ மிகுந்த புத்திமதிகளைப்‌ பிடிவாத 
மான முறையில்‌ எதிர்த்து நின்றவர்கள்‌ வழக்கமாக ஓர்‌ அகால 
முடிவை வந்தடைந்தார்கள்‌ என்பதை அனுபவம்‌ நமக்குக்‌ கற்பிக்‌ 
கிறது. 

இது எத்தகைய பயனுள்ள அச்சத்தை எழுப்பியது என்றால்‌, 
அவருடைய போதகத்தில்‌ இருந்த சத்தியத்தைப்‌ பரிசோதித்துப்‌ 
பார்க்கும்‌ ஆபத்திற்கு உட்படுவதற்குப்‌ பதிலாக, அநேகர்‌ தங்கள்‌ 
வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டார்கள்‌. அதே சமயம்‌, இதற்கு 
எதிராகச்‌ செயல்பட்டவர்கள்‌ ஏற்கனவே அவநம்பிக்கை நிலையில்‌ 
இருப்பவர்களாக மதிக்கப்பட்டார்கள்‌. பகிரங்கத்‌ துர்மாதிரிகைகள்‌ 
அகற்றப்பட்டன. அநியாயமான முறையில்‌ அடிமைகளாக்கப்பட்ட 
வார்கள்‌ விடுதலை செய்யப்பட்டார்கள்‌. பிணக்குகளும்‌, பகைகளும்‌ 
சமாதானமாக மாற்றப்பட்டன. அறியாய வட்டிக்குரிய ஒப்பந்தங்கள்‌ 
கிழித்தெறியப்பட்டன. மொத்தத்தில்‌, தாம்‌ இங்கே தங்கியிருந்த 
கொஞ்சக்‌ காலத்தில்‌ அவர்‌ இந்தப்‌ பகுதியைத்‌ தாம்‌ முதன்முதலில்‌ 
கண்ட நிலையிலிருந்து தலைகீழாக மாற்றும்‌ அளவுக்கு மிகப்‌ பெரிய 
காரியங்களை இங்கே செய்தார்‌. 

புனிதர்‌ எந்த அளவுக்கு மிக முழுமையான திருப்தியோடு 
இங்கிருந்து புறப்பட்டார்‌ என்றால்‌, அவர்‌ அதன்மீது ஓராயிரம்‌ 
ஆசிர்வாதங்கள்‌ இறங்கும்படியாக மன்றாடினார்‌; பிற்காலத்தில்‌, 
மலாக்காவைப்‌ போல ஒரு மோசமான இடம்‌ வேறு எதுவுமில்லை 


194 


என்று தாம்‌ கூறியதுபோலவே, இந்தியா முழுவதிலும்‌, தமக்குத்‌ 
தெரிந்து மைலாப்பூரை விடச்‌ சிறந்த இடம்‌ வேறு எதுவுமில்லை 
என்றும்‌ அவர்‌ கூறினார்‌. இதன்‌ காரணமாக, மைலாப்பூர்‌ எல்லாக்‌ 
காரியங்களிலும்‌ வளர்ச்சி பெறும்‌ என்றும்‌, மலாக்கா அழிவுறும்‌ 
என்றும்‌ அவர்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தார்‌. இந்த இரண்டு தீர்க்க 
தரிசனங்களுமே ஒரு சில ஆண்டுகளில்‌ நிறைவேறின. 

செல்வந்தனும்‌, இளைஞனுமான ஒரு பிரபு மைலாப்பூரில்‌ 
வாழ்ந்து வந்தான்‌. அவன்‌ எந்த அளவுக்குத்‌ தன்னுடைய நியாயமற்ற 
ஆசாபாசங்களுக்குத்‌ தன்னைக்‌ கையளித்திருந்தான்‌ என்றால்‌, 
உண்மையில்‌ தன்‌ குற்றத்தில்‌ அவன்‌ மகிமை பாராட்டுபவனாக 
இருந்தார்‌. அவனுடைய ஆத்துமத்தின்மீது வெற்றிகொள்ளும்படி, 
சவேரியார்‌ முதலில்‌ அவனுடைய நட்பைப்‌ பெற முயன்று, அதில்‌ 
வெற்றியும்‌ பெற்றார்‌. ஒரு நாள்‌ அவர்‌ இரவுணவு நேரத்தில்‌ அவன்‌ 
எதிர்பாராத விதத்தில்‌ அவனுடைய வீட்டுக்குச்‌ சென்றார்‌. “என்னை 


அனுப்பினவருடைய சித்தத்தைச்‌ செய்வதே என்‌ போஜனமாயிருக்‌ 
கிறது” என்று நம்‌ ஆண்டவர்‌ கூறிய அதே உணவை மட்டுமே நம்‌ 
பரிசுத்தரும்‌ இவ்வீட்டில்‌ சுவைத்து மகிழ்ந்தார்‌ என்றாலும்‌, தமது 
தரித்திரத்தால்‌, தம்‌ நண்பர்களிடம்‌ உணவைப்‌ பிச்சையாகக்‌ 
கேட்கும்‌ நிலைக்குத்‌ தாம்‌ தள்ளப்பட்டிருப்பதாக அவர்‌ அந்த 
இளைஞனுக்கு முன்பாகப்‌ பாசாங்கு செய்தார்‌. 

இளைஞனான இந்தப்‌ பிரபு இவ்வளவு அற்புதமான ஒரு மனிதர்‌ 
கன்‌ வீட்டுக்கு வந்ததால்‌, தான்‌ மகிமைப்படுத்தப்பட்டதாக 


உணர்ந்து, அவரை மகிழ்ச்சியோடு வரவேற்றான்‌. தனது துர்மாதிரி 
கையான செயல்களுக்குப்‌ புனிதர்‌ ஒரு கண்கண்ட சாட்சியாக 
இருந்து விடக்கூடும்‌ என்பதுதான்‌ அவனுடைய ஒரே கவலையாக 
இருந்தது. ஏனெனில்‌, அவர்‌ திடீரென்று வந்ததால்‌, பாவகரமான பல 
பொருட்களை அகற்ற அவனுக்கு நேரம்‌ இருக்கவில்லை. இதன்‌ 
காரணமாகப்‌ புனிதர்‌ தன்னைக்‌ கடுமையாகக்‌ கடிந்துகொள்வார்‌ 
என்று அவன்‌ பயந்தான்‌. 

ஆனால்‌ அவன்‌ நினைத்தது போல்‌ எதுவும்‌ நடக்கவில்லை. 
புனிதர்‌ பந்தியில்‌, தம்‌ இருக்கையில்‌ அமர்ந்து, தமக்குப்‌ பரிமாறப்‌ 


195 


பட்ட அனைத்தையும்‌ உட்கொண்டார்‌, உணவுப்‌ பதார்த்தங்களின்‌ 
சுவையைப்‌ புகழ்ந்தார்‌, அவர்‌ ஆச்சரியத்திற்குரிய முறையில்‌ மிகவும்‌ 
உல்லாசமாக இருப்பதாகத்‌ தோன்றினார்‌. அங்கிருந்த அவலட்சண 
மான ஓவியங்களையும்‌, வெறுப்புக்குரிய பொருட்களையும்‌ அவர்‌ 
கவனித்ததாகவே தெரியவில்லை. பந்தியில்‌ அமர்ந்திருந்தவளும்‌, 
அந்தப்‌ பிரபுவின்‌ முறைகெட்ட தோழியாயிருந்தவளுமான ஒரு 
பெண்ணைக்‌ கூட அவர்‌ கவனிக்கவேயில்லை. அவள்‌ அவனுடைய 
முறையான மனைவி என்பது போலவே அவர்‌ அவளிடம்‌ பேசினார்‌. 


அவருடைய உரையாடல்‌ உயிரோட்டமுள்ளதாகவும்‌, மனதிற்கு 


உகந்ததாகவும்‌ இருந்தது. கடவுளின்‌ தண்டனைகளைப்‌ பற்றியோ, 
துர்ச்‌ செயல்களின்‌ அருவருப்பான தன்மை பற்றியோ, புண்ணியத்‌ 
தின்‌ அழகைப்‌ பற்றியோ அவர்‌ எதுவும்‌ பேசவில்லை. அந்த 
இருவருக்கும்‌ இருந்த குற்றமுள்ள தொடர்பை அவர்‌ அறிந்திருந்ததற்‌ 
கான ஆதாரமாக எந்த ஒரு வார்த்தையும்‌ அவரிடமிருந்து வரவில்லை. 
மிகுந்த மரியாதையோடு தம்மைக்‌ கவனித்துக்கொண்ட அந்த 
இளைஞனுக்கு ஓராயிரம்‌ முறை நன்றி கூறிவிட்டு, அவர்‌ அங்கிருந்து 
புறப்பட்டார்‌. 

புனிதர்‌ நடந்துகொண்ட விதத்தைப்‌ பற்றி யோசித்துப்‌ பார்த்த 
அந்த இளைஞன்‌ முற்றிலுமாகக்‌ குழப்பமடைந்தான்‌. “இவ்வளவு 
பரிசுத்தமான ஒரு மனிதர்‌ வெறும்‌ உணவுக்காக என்னைத்‌ தேடி 
வந்திருக்க முடியுமா? அது உண்மையாகவே இருந்தாலும்‌, தமது 
கன்னிமையுள்ள அடக்கவொடுக்கத்திற்கு வேதனை தராத பல 
போர்ச்சுக்கீசிய இல்லங்களுக்கு அவர்‌ சென்றிருப்பார்‌. என்‌ வீடோ 
அதற்கு நேர்மாறானதாக இருந்துள்ளது. மிகத்‌ தீமையானவையும்‌, 
இடறலானவையுமான என்‌ முறைகெட்ட செயல்பாடுகளை அவர்‌ 
மட்டும்‌ இங்கே அறியாதவராக இருக்க முடியுமா? அவருடைய 
பக்தியார்வம்‌ எப்படி இவ்வளவு அதிகமான இடறலைச்‌ சகித்துக்‌ 
கொள்ள முடிந்தது? அவர்‌ எப்படி இவ்வளவு நட்போடு என்னுடன்‌ 
பழகியிருக்க முடியும்‌? எப்படி இவ்வளவு அமைதியானதாகத்‌ தம்‌ 
முகத்தை வைத்திருக்க அவரால்‌ முடிந்தது?” என்று அவன்‌ 
தன்னையே பல முறை கேட்டுக்கொண்டான்‌. 


இறுதியாக உண்மை அவன்‌ மனதிற்கு மின்னலாகப்‌ பளிச்சிட்டது. 


196 


புனிதரின்‌ பக்குவப்பட்ட பிறா்சிநேகம்‌ அவனுக்கு வெட்ட வெளிச்ச 
மாகத்‌ தோன்றியது. அழ்ந்த விதமாகப்‌ பாதிக்கப்பட்ட அவன்‌ 
உடனே புனிதரைத்‌ தேடிப்‌ புறப்பட்டான்‌. அவரைக்‌ கண்டதும்‌, 


மனங்கசந்து கண்ணீர்‌ சிந்தியபடி, தன்‌ அத்துமத்தைப்‌ பொறுப்‌ 
பேற்றுக்கொள்ளுமாறு அவன்‌ அவரிடம்‌ மன்றாடினான்‌. பதினைந்து 
ஆண்டுகளாகப்‌ பாவசங்கீர்த்தனத்‌ தொட்டி இருக்கும்‌ திசைக்கே 
செல்லாமல்‌ இருந்தவன்‌, இப்போது புனிதரிடம்‌ ஒரு பொதுப்‌ பாவ 


சங்கீர்த்தனம்‌ செய்தான்‌. அதன்பின்‌ புனிதரால்‌ தேற்றப்பட்டு, 
அவரால்‌ ஊக்குவிக்கப்பட்டு, அவன்‌ பரிசுத்தமாக வாழத்‌ தொடங்கி, 
சாகும்‌ வரை அதில்‌ நிலைத்திருந்தான்‌. 

மைலாப்பூர்‌ மக்களின்‌ ஞான, சரீரத்‌ தேவைகளைச்‌ சந்திப்‌ 
பதிலும்‌ நம்‌ கடவுளின்‌ மனிதர்‌ பின்வாங்கவில்லை. உயர்குடிப்‌ 
பிறந்த ஓர்‌ இளம்பெண்‌ கடும்‌ காய்ச்சலால்‌ அவதுிப்பட்டுக்கொண் 
டி ருந்தாள்‌. அது அவளை ஏற்கனவே மரண அவஸ்தை வரையிலும்‌ 
கொண்டு சென்றிருந்தது. அவள்‌ தன்னுணர்வையும்‌ இழந்திருந்தாள்‌. 
மிகுந்த துக்கத்திற்கு உள்ளாகியிருந்த அவளுடைய தாய்‌ கடவுளின்‌ 
மனிதர்‌ தன்‌ வீட்டைக்‌ கடந்து செல்வதை ஜன்னலிலிருந்து கண்டாள்‌. 
உடனே நம்பிக்கை அவளுடைய இருதயத்தில்‌ ஊற்றெடுக்க, அவள்‌ 
அவரை அழைத்து, அவர்‌ வந்து மரித்துக்கொண்டிருக்கும்‌ தன்‌ 
மகளை ஆசீர்வதிக்கும்படி அவரிடம்‌ கெஞ்சிக்‌ கேட்டாள்‌. 


புனிதர்‌ வீட்டினுள்‌ நுழைந்தார்‌. கஸ்தியில்‌ இருந்தவளைத்‌ தாம்‌ 
பார்த்த முதல்‌ பார்வையிலேயே, அவளைச்‌ சூழ்ந்திருந்த நண்பர்‌ 
களுக்கு அவர்‌ ஆறுதல்‌ தந்தார்‌. இளம்‌ பெண்‌ நிச்சயமாகக்‌ குணம்‌ 
பெறுவாள்‌ என்பதால்‌, யாரும்‌ அழ வேண்டாமென்று கேட்டுக்‌ 
கொண்ட அவர்‌, நோயாளியின்‌ படுக்கையருகில்‌ சென்று, அவள்‌ மீது 
சில சுவிசேஷ வார்த்தைகளை உச்சரித்துச்‌ சிலுவை அடையாளம்‌ 
வரைந்தார்‌. அந்தக்‌ கணமே அவள்‌ முழுவதும்‌ குணமடைந்தவளாக 
எழுந்து அமர்ந்தாள்‌. 

வணிகரான அவருடைய நெருங்கிய நண்பர்‌ ஒருவா்‌ மலாக்கா 
வுக்குக்‌ கடற்பயணம்‌ புறப்படும்‌ நிலையில்‌ இருந்தார்‌. அவார்‌ 
புனிதரிடம்‌ சென்று விடைபெற்று, அவருடைய ஆசீர்வாதத்தைக்‌ 


197 


கேட்டார்‌. அதன்பின்‌, ஒரு நண்பருக்குரிய நம்பிக்கையோடு, 
புனிதரின்‌ ஞாபகமாக ஏதாவது தமக்குத்‌ தரும்படி கேட்டார்‌. 
எப்போதும்‌ மிகுந்த தயவிரக்கமுள்ளவரான புனிதர்‌ தம்‌ கழுத்தில்‌ 
அணிந்திரந்த ஜெபமாலையைக்‌ கழற்றி, அதை அவருக்குக்‌ கொடுத்‌ 
தார்‌. ஏனெனில்‌ வேறு எதையும்‌ தர அவருடைய தரித்திரம்‌ அவரை 
அனுமதிக்கவில்லை. 


சவேரியார்‌ தம்‌ நண்பரிடம்‌ இந்த ஜெபமாலையைப்‌ பத்திர 
மாகப்‌ பாதுகாத்துக்கொள்ளும்படி கூறினார்‌. ஏனெனில்‌ அவர்‌ 
அதைத்‌ தம்மிடம்‌ வைத்திருக்கும்‌ வரை, கடலின்‌ எல்லா ஆபத்துக்‌ 
களிலிருந்தும்‌ அது அவரைப்‌ பாதுகாக்கும்‌ என்று புனிதர்‌ அவருக்கு 
வாக்களித்தார்‌. புனிதரிடமிருந்து தாம்‌ பெற்ற பரிசை விட, இந்த 
வாக்குறுதி அந்த பக்தியுள்ள வணிகருக்கு அதிகத்‌ திருப்தியளிப்பதாக 
இருந்தது. ஜெபமாலையின்‌ பாதுகாப்போடு அவர்‌ மகிழ்ச்சியுடன்‌ 
தம்‌ பயணத்தைத்‌ தொடங்கினார்‌. 


மைலாப்பூருக்கும்‌, மலாக்காவுக்கும்‌ இடைப்பட்ட கடற்பகுதி 
இந்தியாவின்‌ மிக மோசமான வளைகுடாக்களில்‌ ஒன்றாகும்‌. 
ஆனாலும்‌, அவருடைய கப்பல்‌ பத்திரமாக அதன்‌ பெரும்‌ பகுதி 
யைக்‌ கடந்தது. ஆனால்‌ அதன்பின்‌ இடீரென்று ஒரு புயல்‌ எழுந்தது. 
அது கப்பலை முழுவதும்‌ செயலற்றதாக்கி விட்டது. அது கடல்‌ 
நடுவிலிருந்த ஒரு குன்றின்மீது மோதிச்‌ சேதமடைந்தது. கப்பல்‌ 
ஊழியர்களிலும்‌, பயணிகளிலும்‌ பெரும்பாலானவர்கள்‌ இறந்து 
விட்டார்கள்‌. அதிக தைரியமுள்ள சிலர்‌ மட்டும்‌ பாறைகளைப்‌ 
பற்றிப்‌ பிடித்து உயிர்‌ பிழைத்தார்கள்‌. நம்‌ நல்ல வணிகரும்‌ அவார்‌ 
களில்‌ ஒருவராயிருந்தார்‌. 


ஆனால்‌ அவர்கள்‌ ஆழமான கடற்பகுதியில்‌ இருந்ததாலும்‌, 
அதன்‌ நடுவிலிருந்த குன்றில்‌ அவர்களுக்கு உணவோ தண்ணீரோ 
எதுவும்‌ கிடைக்கவில்லை. பட்டினியால்‌ இறப்பது பற்றிய அச்சம்‌ 
ஏதாவது ஒரு தீர்வு காணும்‌ கட்டாயத்திற்கு அவர்களை உள்ளாக்கி 
யது. ஆகவே, கப்பற்சேதத்தால்‌ கடலில்‌ மிதந்துகொண்டி ருந்த மரப்‌ 
பலகைகளை அவர்கள்‌ சேகரித்து, ஒரு வகையான சிறு படகை 


உருவாக்கினார்கள்‌. அவர்கள்‌ அதில்‌ ஏறி, உயிரைப்‌ பயணம்‌ வைத்து, 


198 


எதாவது பலமான நீரோட்டம்‌ தங்களைக்‌ கரையை நோக்கி இழுத்‌ 
துச்‌ செல்லலாம்‌ என்ற குருட்டு நம்பிக்கையோடு புறப்பட்டார்கள்‌. 
நம்‌ வணிகர்‌ புனிதரின்‌ ஜெபமாலையைத்‌ தம்‌ கழுத்தில்‌ அணிந்‌ 
திருந்தார்‌. அது தம்மைப்‌ பாதுகாக்கும்‌ வழியாக இருக்கும்‌ என்று 
அவர்‌ உறுதியாக நம்பினார்‌. தம்‌ நம்பிக்கையில்‌ அவர்‌ ஏமாற்றப்பட 
வில்லை. புனிதரின்‌ வாக்குறுதி முழுமையாக நிறைவேறியது. 
அவரும்‌ அவருடைய தோழர்களும்‌ அந்தச்‌ சிறு படகில்‌ புறப்பட்‌! 
மாத்திரத்தில்‌, அவர்கள்‌ எதிர்பார்த்தது போலவே, அலைகள்‌ அதை 


எல்லாத்‌ திசைகளிலும்‌ பந்தாடின. இதனிடையே, வணிகர்‌ என்ன 
நடந்து கொண்டிருக்றெது என்பதைச்‌ சற்றும்‌ உணர முடியாதவர்‌ 
ஆனார்‌. தாம்‌ கடல்‌ மீது இருந்ததையும்‌, மூழ்கும்‌ ஆபத்தில்‌ இருந்‌ 
ததையும்‌ அவர்‌ அறியவில்லை. ஒரு வகையான இன்பமான பரவசம்‌ 
அவரை வேறு எங்கோ சுமந்து சென்றது. அர்க்‌ தோமையாரின்‌ 
நகரத்தில்‌ தாம்‌ இருந்ததாகவும்‌, சுவாமி பிரான்‌சிஸுஈடன்‌ தாம்‌ 
உரையாடிக்‌ கொண்டிருந்ததாகவும்‌ அவருக்குத்‌ தோன்றியது. 

அவருடைய இந்தப்‌ பரவச நிலை ஐந்து நாட்கள்‌ நீடித்தது. 
அதன்‌ முடிவில்‌ அவர்‌ சுய நினைவுக்குத்‌ திரும்பினார்‌. அப்போது, 
தாம்‌ முற்றிலும்‌ அதிசயித்துப்‌ போகும்‌ விதமாக, தாம்‌ அறியாத ஒரு 
கடற்கரையின்‌ மணலில்‌ தாம்‌ படுத்திருப்பதைக்‌ கண்டார்‌. சுற்றிலும்‌ 
பார்த்தபோது, அவருடைய தோழர்களில்‌ யாரையும்‌ காணவில்லை. 
அவர்கள்‌ அனைவரும்‌ அலைகளால்‌ விழுங்கப்பட்டிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ உயிர்களை எவற்றிடம்‌ ஒப்படைத்திருந்தார்களோ, 
அந்தப்‌ பலகைகள்‌ மட்டுமே கரை ஒதுங்கியிருந்தன. 


அங்கிருந்த அந்தப்‌ பகுதியைச்‌ சேர்ந்த சிலரிடம்‌ அது எந்த 
இடம்‌ என்று அவர்‌ கேட்டபோது, தாம்‌ நாகப்பட்டணம்‌ கடற்கரை 
யில்‌ ஒதுங்கியிருந்ததை அவர்‌ அறிந்துகொண்டார்‌. அங்கிருந்து 
மைலாப்பூர்‌ அதிகத்‌ தொலைவில்‌ இருக்கவில்லை. அங்கிருந்து அவார்‌ 
மீண்டும்‌ கடற்பயணத்தைத்‌ தொடங்கினார்‌. 


சவேரியாரின்‌ பாதுகாக்கும்‌ அக்கறைக்குச்‌ சாட்சியாயிருக்கும்‌ 
பின்வரும்‌ சம்பவமும்‌ மிகுந்த ஆச்சரியத்திற்குரியதுதான்‌. ஜெரோம்‌ 


ஃபெர்னாண்டஸ்‌ டி மெண்டோஸா என்னும்‌ ஒரு போர்வீரன்‌, 


199 


சவேரியார்‌ இருந்த கோரமண்டல்‌ கடற்கரையிலிருந்து, எதிர்க்‌ 
கரையை அடையும்‌ நோக்கத்துடன்‌ அவன்‌ புறப்பட்டி ருந்தான்‌. 
அவர்கள்‌ கன்னியாகுமரி முனையை நெருங்கிக்கொண்டி ருந்தபோது, 
திடீரென கப்பற்கொள்ளையரால்‌ அவர்களுடைய கப்பல்‌ தாக்கப்‌ 
பட்டது. “மற்றவர்களுக்கு என்ன ஆனது என்று எங்களுக்குத்‌ தெரிய 
வில்லை. ஆனால்‌ ஜெரோம்‌ தம்‌ உடைமைகளையெல்லாம்‌ இழந்து, 
அரை நிர்வாணமாகக்‌ கொள்ளையார்களிடமிருந்தும்‌, கடலின்‌ ஆபத்‌ 
திலிருந்தும்‌ தப்பித்து விட்டார்‌. கொள்ளையர்கள்‌ ஒன்றில்‌ அவரைக்‌ 
கடலில்‌ வீசியிருக்க வேண்டும்‌. அல்லது அவரே கடலில்‌ குதித்து, 
நீந்திக்‌ கரையேறியிருக்க வேண்டும்‌. உரிய நேரத்தில்‌ அவர்‌ தாம்‌ 
எங்கிருந்து புறப்பட்டாரோ, அதே இடத்தைத்‌ திரும்பவும்‌ அடைந்‌ 
தார்‌. அங்கே தமக்கு நேர்ந்த நிர்ப்பாக்கியங்களைக்‌ கூறி, மக்களிடம்‌ 
அவர்‌ உதவி கேட்டார்‌. 


அப்போது எதிர்பாராமல்‌ சவேரியார்‌ சுவாமியைச்‌ சந்தித்து, 
அவரிடம்‌ உதவி கேட்டார்‌. தமது இரக்கத்தைத்‌ தவிர அவருக்குத்‌ தர 
தம்மிடம்‌ எதுவுமில்லை என்று புனிதர்‌ நன்கு அறிந்திருந்தார்‌. 
என்றாலும்‌ அவர்‌ தம்மையும்‌ மீறி தம்‌ சட்டைப்‌ பையினுள்‌ கைவிட்டு, 
அங்கு ஒன்றுமில்லாததைக்‌ கண்டார்‌. அவரிடம்‌ ஒரு செப்புக்காசு 
கூட இருக்கவில்லை. அவர்‌ முதலில்‌ பரலோகத்தை நோக்கித்‌ தம்‌ 
கண்களை உயர்த்தினார்‌. அதன்பின்‌ அந்த வீரனிடம்‌ திரும்பி, 
அவரிடம்‌, “சகோதரரே, கடவுள்‌ தருவார்‌” என்று சொல்லிவிட்டுத்‌ 
தம்‌ வழியே செல்லத்‌ தொடங்கினார்‌. 


அவர்‌ ஐந்தாறு அடிகள்‌ கூட நடந்திருக்க மாட்டார்‌, அப்போது, 
தம்‌ ஜெபம்‌ கேட்கப்பட்டதாக அவர்‌ உணர்ந்தார்‌. ஆகவே, மீண்டும்‌ 


ஜெரோமை நோக்கித்‌ திரும்பி அவரை அழைத்தார்‌. மீண்டும்‌ தம்‌ 
சட்டைப்‌ பையில்‌ கைவிட்டு, ஐம்பது நாணயங்களை வெளியே 
எடுத்தார்‌. அவற்றில்‌ ஒரு பகுதி பொற்காசுகளாகவும்‌, மறு பகுதி 
வெள்ளிக்‌ காசுகளாகவும்‌ இருந்தது. அவை இந்தியாவில்‌ அறியப்‌ 
படாத நாணயங்களாக இருந்தன. 


புனிதர்‌ அந்தக்‌ காசுகள்‌ அனைத்தையும்‌ ஜெரோமிடம்‌ தந்து, 
எல்லாம்‌ வல்லவரே அவற்றைத்‌ தமக்கு அனுப்பினார்‌ என்றும்‌, 


200 


இந்தக்‌ காரியத்தை அவர்‌ இரகசியமாக வைத்துக்கொள்ள வேண்டு 
மென்றும்‌ கேட்டுக்கொண்டார்‌. ஆனால்‌ ஜெரோமின்‌ மகிழ்ச்சியும்‌, 
நன்றியுணர்வும்‌ இதைச்‌ சாத்தியமற்றதாக்கி விட்டன. அவன்‌ தனது 
உபகாரியின்‌ பிறர்‌சிநேகத்தைப்‌ பிறருக்கு வெளிப்படுத்துவது தன்‌ 


கடமை என்று நினைத்தான்‌. ஆகவே, கோரமண்டல்‌ கடற்கரைப்‌ 
பகுதி முழுவுதும்‌ நடந்ததை அவன்‌ அறிவித்தான்‌. 


நாணயங்கள்‌ பரிசோதித்துப்‌ பார்க்கப்பட்ட போது, அவை மிகச்‌ 


சுத்தமான பொன்னாகவும்‌, வெள்ளியாகவும்‌ இருந்தது கண்டுபிடிக்‌ 
கப்பட்டது. அவை கடவுளிடமிருந்தே வந்தன என்பதில்‌ யாருக்கும்‌ 
சந்தேகம்‌ இருக்கவில்லை. வணிகர்கள்‌ அவற்றின்‌ நிறைக்கும்‌ மிக 
அதிகமான விலைகொடுத்து ஆர்வத்தோடு அவற்றை விலைக்கு 
வாங்கிக்கொண்டார்கள்‌. 

இந்த அற்புதச்‌ சம்பவம்‌ மற்றொரு சம்பவத்தை எனக்கு நினைவு 
படுத்துகிறது. அதன்‌ இடமும்‌, நடந்த தேதியும்‌ பதிவு செய்யப்பட 
வில்லை. அர்ச்‌. சவேரியார்‌ ஒரு முறை பயணம்‌ செய்துகொண்டிருந்த 
போது, ஒரு பிச்சைக்காரர்‌ தமக்குக்‌ கொஞ்சம்‌ எண்ணெய்‌ தரும்படி 
அவரிடம்‌ கேட்டார்‌. சில பக்தியுள்ள நண்பர்கள்‌ புனிதருக்குக்‌ 
கொஞ்சம்‌ எண்ணெய்‌ தந்திருந்தார்கள்‌ என்று அவர்‌ அறிந்திருந்தார்‌. 
தம்‌ நண்பர்‌ ஒருவர்‌ அவருக்குச்‌ சிறிது எண்ணெய்‌ தரவேண்டுமென்று 
புனிதர்‌ விரும்பினார்‌. என்றாலும்‌, எண்ணெய்ப்‌ பாத்திரம்‌ ஏற்கனவே 
வெறுமையாக இருப்பதால்‌. அவருக்குத்‌ தர தம்மிடம்‌ எதுவுமில்லை 
என்றும்‌, சற்று முன்தான்‌ அதைத்‌ தாம்‌ தலைகழாகக்‌ கவிழ்த்துப்‌ 
பார்த்ததாகவும்‌, அதில்‌ ஒரு துளி எண்ணெய்‌ கூட இல்லை என்றும்‌ 
நண்பர்‌ கூறினார்‌. பரிசுத்த தந்தை அவரிடம்‌ திரும்பவும்‌ போய்ப்‌ 
பாத்திரத்தைப்‌ பார்க்கும்படி நண்பரிடம்‌ கூற, அவரும்‌ அப்படியே 
செய்து, மகிழ்ச்சியோடு திரும்பி வந்து, இப்போது பாத்திரத்தில்‌ 
எண்ணெய்‌ முழுவதுமாக நிரம்பியிருப்பதாக ஆச்சரியத்தோடு 
கூறினார்‌. ஆனால்‌ அந்தப்‌ புதுமையைப்‌ பற்றி சற்றும்‌ அலட்டிக்‌ 
கொள்ளாத புனிதர்‌ தம்‌ நண்பரிடம்‌, “இவருக்குக்‌ கொஞ்சம்‌ 
எண்ணெய்‌ கொடும்‌, ஏழைகளிடம்‌ அதிக தாராளமுள்ளவராக 
இருக்கக்‌ கவனமாயிரும்‌” என்றார்‌. 


201 


பின்வரும்‌ சம்பவங்களும்‌ அதே அளவு வியக்கத்தக்கவையே. 
என்‌ வர்ணனையை நன்றாகப்‌ புரிந்துகொள்ளச்‌ செய்யும்படி, நான்‌ 
துல்லியமான விவரங்களைத்‌ தர விரும்புகிறேன்‌. மைலாப்பூரில்‌ 
தொடங்கிய ஒரு புதுமை மலாக்காவில்‌ முழுமை பெற்றது. ஜான்‌ டி 
எய்ரோ என்பவருக்கு, இந்த நிகழ்ச்சி நடந்தபோது, முப்பத்தைந்து 
வயது. அவர்‌ தொடக்கத்தில்‌ இராணுவத்தில்‌ பணியாற்றினார்‌. பிறகு 
அதிலிருந்து விலக, வியாபாரத்தில்‌ இறங்கியிருந்தார்‌. அவருக்குச்‌ 
சொந்தமாக ஒரு கப்பல்‌ இருந்தது. மேலும்‌ கணிசமான நிலச்‌ 
சொத்துக்களையும்‌ அவர்‌ வாங்கியிருந்தார்‌. எ 


என்றாலும்‌, அவருக்கு இன்னும்‌ திருப்தி ஏற்படவில்லை. தம்‌ 
இருதயத்தில்‌ தம்மைப்‌ பற்றியும்‌, உலகத்தைப்‌ பற்றியும்‌ தம்‌ சொந்த 
இருதயத்தைப்‌ பற்றியும்‌, கடவுளைப்‌ பற்றியும்‌ எந்தத்‌ திருப்தியையும்‌ 
அவரால்‌ உணர முடியவில்லை. தமக்கு நேரக்‌ கூடிய நிர்ப்பாக்‌ 
கியங்கள்‌ பற்றியும்‌, இவ்வுலகிலிருந்து நாம்‌ சுமந்து செல்லக்கூடிய 
காரியங்களைப்‌ பற்றியும்‌ அவரது இருதயம்‌ அவருக்கு நினைவுபடுத்‌ 
திக்கொண்டே இருந்தது. 

மேலும்‌, பலருக்கு நேர்ந்துள்ளது போல, ஒரே ஒரு கடல்‌ விபத்து 
தம்‌ செல்வங்கள்‌ அனைத்தையும்‌ தம்மிடமிருந்து பறித்து விட 
முடியும்‌ என்பதைப்‌ பற்றியும்‌ அவர்‌ எப்போதும்‌ நினைத்துக்கொண் 
டிருந்தார்‌. அப்படி ஒன்று நிகழ்ந்தால்‌, இவ்வுலக செல்வங்களையும்‌ 
இழந்து, மறுவுலகிற்கு அவசியமான பேறுபலன்களும்‌ தம்மிடம்‌ 
இல்லாமல்‌ போகும்‌ என்பதை நினைத்து அவர்‌ கலங்கிக்கொண் 
டிருந்தார்‌. இன்னும்‌ மேலாக, எல்லாமே நன்றாக நடந்தாலும்‌, 
இறுதியில்‌ மரணம்‌ வந்து, தாம்‌ சம்பாதித்த அனைத்தையும்‌ தம்மிட 
மிருந்து விலக்கி விடும்‌ என்பதைப்‌ பற்றியும்‌ அவர்‌ ஆழ்ந்து சிந்தித்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. இப்போது அவசியத்தால்‌ தாம்‌ செய்யும்படி 
கட்டாயப்படுத்தப்படுகிற காரியத்தைப்‌ பரலோகப்‌ பேறுபலன்‌ 


களுக்காகச்‌ செய்தால்‌ அது எவ்வளவு ஞானமுள்ள செயலாக 
இருக்கும்‌! ஏன்‌ இப்போதே எல்லாவற்றையும்‌ கடவுளிடம்‌ விலை 
யாகத்‌ தந்து மோட்சத்தையும்‌, அழியக்கூடிய நன்மைகளைக்‌ தந்து 
அழியாத நித்திய செல்வங்களையும்‌ தாம்‌ சம்பாதித்துக்கொள்ளக்‌ 
கூடாது? இவை போன்ற சிந்தனைகள்‌ எப்போதும்‌ அவர்‌ மனதில்‌ 


202 


சுழன்று கொண்டிருந்து, எல்லா உலக வசதிகளுக்கு மத்தியிலும்‌ 
அவரை அமைதியற்றவராக ஆக்கிக்கொண்டி ருந்தன. 

இதனிடையே, சவேரியார்‌ சுவாமி இலங்கையில்‌ அவரைச்‌ 
சந்தித்தார்‌. டி எய்ரோ அவருடைய வாழ்க்கை முறையையும்‌, 
பரிசுத்த தரித்திரத்தில்‌ அவர்‌ அனுபவித்து வந்த மகிழ்ச்சியையும்‌, 
மற்றவர்களின்‌ நன்மைக்காக அவர்‌ செய்து வந்த பயனுள்ள உழைப்‌ 
பையும்‌, சம்மனசுக்கொத்த அவருடைய மாசற்ற நடத்தையையும்‌ 
அவர்‌ கவனித்தார்‌. மொத்தத்தில்‌, உலகில்‌ மற்ற யாரையும்‌ விட 
அதிக மகிழ்ச்சியான மனிதராக டி எய்ரோ அவரைக்‌ கண்டார்‌. 
“இப்போது, இறுதியாக, என்ன வகையான வாழ்வை நான்‌ 
விரும்புகிறேன்‌ என்பதையும்‌, தம்‌ மாதிரிகையாலும்‌, புத்திமதி 
களாலும்‌ அதற்கு என்னைப்‌ பயிற்றுவிக்கக்‌ கூடிய ஆசிரியரையும்‌ 
கூட நான்‌ கண்டுபிடித்து விட்டேன்‌” என்று அவர்‌ தமக்குள்‌ 
சொல்லிக்கொண்டார்‌. 


புனிதருடனான சில உரையாடல்களுக்குப்‌ பிறகு, அவர்‌ தம்‌ 
இருதயம்‌ முழுவதையும்‌ அவருக்குத்‌ திறந்து காட்டியதோடு, 
அவரிடம்‌ ஒரு பொதுப்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்யவும்‌ விரும்பினார்‌. 
நம்‌ பரிசுத்தர்‌ நாகப்பட்டணத்திற்குக்‌ கடற்பயணம்‌ தொடங்கும்‌ 
நிலையில்‌ இருந்ததால்‌, தாங்கள்‌ இருவருமே செல்ல இருந்த 
மைலாப்பூரில்‌ மீண்டும்‌ சந்திக்கும்‌ வரை, இவற்றைத்‌ தள்ளிப்‌ போட 
அவர்கள்‌ இருவரும்‌ ஒப்புக்கொண்டார்கள்‌. 

இந்தத்‌ திட்டம்‌ நிறைவேற்றப்பட்டது. டி எய்ரோ தம்முடைய 
திட்டங்கள்‌ அனைத்தையும்‌ புனிதருக்கு வெளிப்படுத்தி, ஞான வாழ்‌ 
வில்‌ தம வழிகாட்டியாகவும்‌, ஆசிரியராகவும்‌ இருக்கும்படி சவேரி 
யாரிடம்‌ கேட்டுக்கொண்டார்‌. மேலும்‌, எல்லாம்‌ வல்லவர்‌ 
இவ்வளவு பெரிய தயவைத்‌ தமக்குக்‌ காண்பித்திருப்பதால்‌, தமக்குச்‌ 
சொந்தமான அனைத்தையும்‌, தம்முடைய உலக நம்பிக்கைகள்‌ 
அனைத்தையும்‌ அவருடைய திருப்பாதங்களில்‌ வைத்த விட்டு, எதிர்‌ 
காலத்தில்‌ கடவுளை மட்டுமே தேடத்‌ தாம்‌ தீர்மானித்திருப்பதாகவும்‌, 
புனிதர்‌ தம்மை ஏற்றுக்கொள்வார்‌ என்றால்‌, இனி எப்போதும்‌ 
அவருக்குத்‌ துணையாயிருக்கவும்‌, அவருடைய அப்போஸ்தலிக்க 


203 


வாழ்வு முறையைத்‌ தம்மால்‌ முடிந்த வரை பின்பற்றவும்‌ தாம்‌ விரும்பு 
வதாக அவர்‌ புனிதரிடம்‌ தெரிவித்தார்‌. 

சவேரியார்‌ அவருடைய திட்டத்தைப்‌ பாராட்டி, அவரை 
உற்சாகப்படுத்தினார்‌. அனால்‌ இது பற்றி ஒரு முடிவுக்கு வருவதை 
அவர்‌ விவேகத்தோடு தள்ளிப்‌ போட்டார்‌. டி எய்ரோ உலக 


உடைமைகளையும்‌, உலக இன்பத்தையும்‌ துறப்பதை அவர்‌ அங்கீ 
கரித்தார்‌; அவரைத்‌ தம்‌ துணைவராக ஏற்றுக்கொள்ளவும்‌ அவர்‌ 
சம்மதித்தார்‌. ஆனால்‌ தாம்‌ இன்னும்‌ சிறிது காலம்‌ அவரைப்‌ 
பரிசோதிக்கும்‌ வரையில்‌, துறவறத்தினுள்‌ அவரை உடனே 
அனுமதிப்பதற்கு அவர்‌ சம்மதிக்கவில்லை. இன்னும்‌ மூன்று நாட்‌ 
களில்‌ அவரிடம்‌ பாவசங்கீர்த்தனம்‌ கேட்கவும்‌, இடைப்பட்ட நாட்‌ 
களில்‌, அவரால்‌ தேவ சித்தத்தை அதிக உறுதியான முறையில்‌ 
பின்பற்ற முடியுமா என்பது பற்றிச்‌ சர்வ வல்லபரிடம்‌ கலந்தாலோசிப்‌ 
பதாகவும்‌ அவர்‌ வாக்களித்தார்‌. 


காரியங்கள்‌ அனைத்தும்‌ மிக நன்றாக நடப்பதாகத்‌ தோன்றியது. 
டி எய்ரோ பொதுப்‌ பாவசங்கர்த்தனம்‌ செய்தார்‌. கப்பலும்‌, வணிகப்‌ 
பொருட்களும்‌ விற்கப்பட்டு, கணிசமான பணம்‌ ஏழைகளுக்குப்‌ 
பிரித்துக்‌ கொடுக்கப்பட்டது. ஆனாலும்‌, அவர்‌ புனிதரிடமிருந்து 
தொலைவாக, வாடகைக்கு எடுத்த ஒரு வீட்டில்‌ தங்கி, தாம்‌ 
விரும்பிய உத்தமமான வாழ்வுக்கு ஒரு திடமான அஸ்திவாரத்தை 
இடும்‌ நோக்கத்தோடு ஜெபத்திலும்‌, தவ முயற்சிகளிலும்‌ ஈடுபட்டு 
வந்தார்‌. 

ஆனாலும்‌ இந்த வெளித்‌ தோற்றங்களோடு அடுத்து நிகழ்ந்தவை 
ஒத்துப்‌ போகவில்லை. சிறிது காலத்திற்குள்‌ இந்த தரித்திரமும்‌, தனி 
வாழ்வும்‌, இன்பங்களைத்‌ துறத்தலும்‌ அவருக்கு வெறுப்புக்குரியவை 
யாக ஆயின. தம்‌ செல்வங்களையெல்லாம்‌ பரித்தியாகம்‌ செய்து 
விட்டது பற்றி அவர்‌ வருந்தினார்‌. ஒரு முடிவெடுக்குமுன்‌ இன்னும்‌ 
சிறிது காலம்‌ சிந்தித்திருக்கலாம்‌ என்று அவர்‌ நினைத்தார்‌. இறுதி 
யாக, படிப்படியாக, அவர்தம்‌ இருதயத்தில்‌ மீண்டும்‌ ஒரு வியாபாரி 
யாக அகிவிட்டார்‌. 


மேற்கொண்டு கடவுளின்‌ காரியங்களில்‌ அவருக்கு எந்த விருப்ப 


204 


மும்‌ இல்லாமல்‌ போனதால்‌, வேறு இடங்களில்‌ இன்பத்தைத்‌ 
தேடும்படி அவரை வற்புறுத்துவது பசாசுக்குக்‌ கடினமான வேலை 
யாக இருக்கவில்லை. தன்‌ கைக்கெட்டும்‌ தூரத்தில்‌ அவரைக்‌ கெடுக்‌ 
கும்‌ வாய்ப்பு இருப்பதை உணர்ந்த அவன்‌ தன்‌ முதல்‌ தாக்குதலைத்‌ 
தொடுத்தான்‌. டி எய்ரோ தம்முடைய குற்றமுள்ள ஆசையைத்‌ 
திருப்திப்படுத்தத்‌ தொடங்கிய மாத்திரத்தில்‌, சவேரியாரிடமிருந்து 
முற்றிலுமாக விலகிவிட அவர்‌ தீர்மானித்தார்‌. இதன்‌ விளைவாக, 


அவர் கடன்கள்‌ வாங்கி, அல்லது எஞ்சியிருந்த தம்‌ சொந்த சொத்தின்‌ 
ஒரு பகுதியை விற்று, ஓர்‌ அடிமையையும்‌, அவன்‌ மூலம்‌ ஒரு சிறு 
கப்பலையும்‌, வணிகப்‌ பொருட்களையும்‌ விலைக்கு வாங்கினார்‌. 
ஆனால்‌ கடவுளிடமிருந்தும்‌, அவருடைய புனிதரிடமிருந்தும்‌ 
தப்பித்து ஒடும்‌ அவருடைய திட்டம்‌ கடவுளின்‌ கண்களுக்குத்‌ 
தப்பும்‌ அளவுக்கு இரகசியமானதாக இருக்கவில்லை. சவேரியாரும்‌ 


அதைக்‌ கடவுளிடமிருந்தே அறிந்துகொண்டார்‌. நம்‌ ஆண்டவரே 
அதை அவருக்கு வெளிப்படுத்தினார்‌. டி எய்ரோ கப்பற்பயணத்தைத்‌ 
தொடங்க இருந்தபோது, புனிதர்‌ உடனே தம்மைக்‌ காண விரும்பு 
வதாக அவரிடமிருந்து ஒரு செய்தி எய்ரோவுக்கு வந்தது. 


இந்த வணிகர்‌ முதலில்‌ ஏதோ தவறு நடந்திருக்க வேண்டும்‌ 
என்று நம்பும்படி தூண்டப்பட்டார்‌. ஆனாலும்‌, இறுதியாக, 
புனிதரிடம்‌ செல்வது என்று அவர்‌ தீர்மானித்தார்‌. என்றாலும்‌, தாம்‌ 
ஓடிப்‌ போவது பற்றிய உண்மையைப்‌ புனிதரிடமிருந்து மறைத்து 


விடவும்‌ அவர்‌ முடிவு செய்துகொண்டார்‌. ஏனெனில்‌ சவேரியாரால்‌ 
சந்தேகப்பட மட்டும்தான்‌ முடியும்‌, ஆனால்‌ தமது திட்டத்தை 
அவரால்‌ உறுதியாக அறிய முடியாது என்று அவர்‌ நம்பினார்‌. 

இவ்வாறு புனிதருக்கு என்ன பதில்‌ சொல்வதென்று திட்ட 
மிட்டுக்‌ கொண்டு, தைரியமான ஒரு முகபாவனையை அணிந்து 
கொண்டவராக அவர்‌ புனிதரைச்‌ சந்திக்கச்‌ சென்றார்‌. ஆனால்‌ 
சவேரியாரோ அவரைக்‌ கண்டவுடன்‌ மிகுந்த வேகமுள்ள குரலில்‌, 
“நீர்‌ பாவம்‌ செய்துவிட்டீர்‌, ஜான்‌! நீர்‌ பாவம்‌ செய்து விட்டீர்‌!” 
என்று குற்றஞ்சாட்டினார்‌. 

அதற்கு மேல்‌ எதுவும்‌ சொல்ல டி எய்ரோவுக்குச்‌ சந்தர்ப்பமே 


205 


கிடைக்கவில்லை. அவர்‌ புனிதரின்‌ பாதங்களில்‌ விழுந்து, “உண்மை 
தான்‌, தந்தாய்‌! நீர்‌ ஏற்கனவே அறிந்திருப்பதை நான்‌ ஏன்‌ மறுக்க 
வேண்டும்‌? நான்‌ பாவம்‌ செய்தேன்‌. இப்போது உம்‌ இரக்கத்திற்கு 
என்னைக்‌ கையளிக்கிறேன்‌” என்றார்‌. சவேரியார்‌ அவரைத்‌ தரையில்‌ 
இருந்து எழுப்பியபடி அவரிடம்‌: “அப்படியானால்‌, நீர்‌ இப்போது 
பாவசங்கர்த்தனம்‌ செய்யலாம்‌” என்றார்‌, உடனே அவரிடம்‌ பாவ 
சங்கர்த்தனமும்‌ கேட்டார்‌. ஜான்‌ உண்மையாகவே தமது பாவத்தைக்‌ 
குறித்து எவ்வளவு வருந்தினார்‌, இந்தக்‌ குறுகிய இடைவெளியில்‌ 
அவர்‌ எவ்வளவு முழுமையாகத்‌ தம்மையே மாற்றிக்கொண்டார்‌ 
என்றால்‌, அவர்‌ போய்த்‌ தம்‌ அடிமையையும்‌, தமது கப்பலையும்‌, 
வியாபாரப்‌ பொருட்கள்‌ அனைத்தையும்‌ விற்று, மிகவும்‌ ஏழைகளா 
யிருந்தவார்களுக்குப்‌ பணத்தைப்‌ பகிர்ந்தளித்து விட்டு, மீண்டும்‌ 
சவேரியாரின்‌ கரங்களில்‌ தம்மைக்‌ கையளித்தார்‌. 

இப்போது அவருடைய நோக்கங்களும்‌, உணர்வும்‌ முன்பை 
விட மிக நல்லவையாக இருந்தன. அவர்‌ புனிதரோடு மைலாப்பூருக்‌ 
கும்‌, மலாக்காவுக்கும்‌, மொலுக்காஸ-க்கும்‌, மீண்டும்‌ மலாக்கா 
வுக்கும்‌ சென்றார்‌. இங்கே அவர்‌ மீண்டும்‌ மற்றொரு சோதனையால்‌ 
மேற்கொள்ளப்பட்டார்‌. பக்தியுள்ள ஒரு போர்ச்சுக்கசியர்‌ சவேரி 
யாரிடம்‌ ஒப்படைக்கும்படி ஒரு பணத்‌ தொகையை அவரிடம்‌ 
ஒப்படைத்தார்‌. அனால்‌ ஜான்‌ புனிதரிடமிருந்து அதை மறைத்து 
விட்டார்‌. என்ன நோக்கத்திற்காக அதை மறைத்தார்‌ என்பது 


சொல்லப்படவில்லை. எது எப்படி யானாலும்‌, அவர்‌ அதை மறைத்‌ 
தது ஏதோ ஒரு தீய நோக்கத்தை அவர்‌ கொண்டிருந்ததைக்‌ காட்டிக்‌ 
கொடுக்கிறது. சவேரியார்‌ இதை எப்படி அறிந்துகொண்டார்‌ 
என்பதும்‌ நமக்குத்‌ தெரியாது. அவர்‌ அதை அறிந்துகொண்டார்‌ 
என்று சொல்வது நமக்குப்‌ போதுமானது. அது தண்டிக்கப்பட 
வேண்டிய ஒரு பாவம்‌ என்று கருதிய அவர்‌, அவர்‌ தனிமையில்‌ தவம்‌ 
செய்யவும்‌, புனிதர்தாமே அவரைத்‌ திரும்பி அழைத்துக்கொள்ம்‌ 
வரை உபவாசமிருக்கவும்‌ தூப்பே என்னும்‌ ஒரு சிறு வனாந்தரமான 
தீவுக்கு அவரை அனுப்பினார்‌. மிக நன்மையான காரியத்தில்‌, 
அல்லது மிகத்‌ தீமையான காரியத்தில்‌ நீண்ட காலம்‌ நிலைத்திருக்க 
முடியாதவரான டி எய்ரோ, புனிதருக்குக்‌ கீழ்ப்படிந்து, கைவிடப்‌ 


206 


பட்ட ஒரு குடிசையில்‌ தம்மை அடைத்துக்கொண்டு, புனிதர்‌ 
தமக்குக்‌ கட்டளையிட்டபடி, ஞானப்‌ பயிற்சிகளைச்‌ செய்தார்‌. 


ஒரு நாள்‌ அவர்‌ ஜெபித்துக்கொண்டிருந்தபோது, (அவர்‌ விழித்‌ 
திருந்தாரா அல்லது உறங்கி விட்டாரா என்று நமக்குத்‌ தெரிய 
வில்லை.) ஒரு காட்சியைக்‌ கண்டார்‌. அவர்‌ ஒரு பிரமாண்டமான 
ஆலயத்தில்‌ இருப்பது போலத்‌ தோன்றியது. அங்கே, பீடத்தின்‌ 
மீதிருந்த சிம்மாசனம்‌ ஒன்றில்‌, மகிமையுள்ள பரலோக இராக்கினி, 
தன்‌ திவ்ய பாலனோடு கம்பீரமாக வீற்றிருந்ததை அவர்‌ கண்டார்‌. 
திவ்ய பாலன்‌ அவர்களுடைய கரங்களிலிருந்து இறங்கி, டி எய்ரோவை 
நெருங்கி, அவருடைய கரத்தைப்‌ பிடித்து, தம்‌ திருமாதாவிடம்‌ அவரைக்‌ 
கூட்டிச்‌ சென்றார்‌. அனால்‌ அவர்களோ கோபத்தை வெளிப்படுத்‌ 
தும்‌ வெளித்‌ தோற்றத்துடன்‌, தன்னை நெருங்கி வரத்‌ தகுதியற்றவர்‌ 
என்று அவரைக்‌ கடிந்துகொண்டார்கள்‌. இதற்கு இரண்டு காரணங்‌ 
களையும்‌ அவர்கள்‌ கூறினார்கள்‌. அவை என்னவென்று சொல்லப்‌ 
படவில்லை என்றாலும்‌, அவை பாவசங்கர்த்தனத்தில்‌ இந்த மனிதர்‌ 
அலட்சியமாகச்‌ சொல்லாமல்‌ விட்ட பாவங்கள்தான்‌ என்று கூறப்‌ 
படுகிறது. 

மொத்தத்தில்‌, சர்வேசுரனுடைய திருமாதா தன்‌ அருகில்‌ வர 
அவரை அனுமதிக்க விரும்பாதவர்களைப்‌ போலக்‌ காட்டி க்கொண் 
டார்கள்‌. இதன்‌ காரணமாக அவர்‌ எழுந்து, வெளியே செல்ல 
எத்தனிப்பது போலத்‌ தோன்றினார்‌. சரியாக இந்த நேரத்தில்‌ காட்சி 
மறைந்தது. பரிதாபத்திற்குரிய மனிதர்‌ ஆழ்ந்த துயரத்திலும்‌, 
குழப்பத்திலும்‌ விடப்பட்டார்‌. 

இதன்பின்‌ மிக விரைவில்‌, சவேரியார்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்ய 
அவரை அழைத்தார்‌. ஜான்‌ தாம்‌ சரியென்று நினைத்த எல்லாவற்றை 
யும்‌ விளக்கமாக அவருக்கு விவரித்துக்‌ கூறினார்‌. அனால்‌ தாம்‌ 
கண்டதையும்‌, கேட்டதையும்‌ பற்றி எதுவும்‌ சொல்லாமல்‌ கவனமாக 
மறைத்து விட்டார்‌. அந்த முழுக்‌ காட்சியையும்‌ அவர்‌ சவேரியாரிட 
மிருந்து மறைத்து விட முயன்றார்‌. ஆனால்‌ புனிதரோ, அவர்‌ ஏன்‌ 
ஜெபத்தின்‌ போது தமக்குத்‌ தந்தருளப்பட்ட காட்சி பற்றி எதுவும்‌ 
சொல்லவில்லை என்று அவரிடம்‌ கேட்டதோடு, அந்தக்‌ காட்சி 


207 


தொடர்பான சில சூழ்நிலைகளையும்‌ அவருக்கு விவரித்துக்‌ 
கூறினார்‌. ஆனால்‌ டி எய்ரோவோ அந்த முழு விவகாரத்தையும்‌ 
துணிச்சலாக பறுத்தார்‌. அப்போது, (சந்தேகமின்றி, அந்தக்‌ காட்சியை 
அவருக்குப்‌ பெற்றுத்‌ தந்தவரான) சவேரியார்‌ அந்தக்‌ காட்சியின்‌ 
துல்லியமான எல்லா விவரங்களையும்‌ அவருக்கு எடுத்துக்‌ கூறிய 
தோடு, அவருக்குப்‌ புரியாத காரியத்திற்கு விளக்கமும்‌ தந்தார்‌. 
அப்போது முதல்‌, இனி அவரைத்‌ தம்‌ துணைவராக வைத்துக்‌ 
கொள்வதில்லை என்று அவர்‌ தீர்மானித்தார்‌. ஆயினும்‌, தம்முடைய 
எண்ணற்ற பயணங்களில்‌ தமக்குத்‌ துணையாயிருந்து அவர்‌ செய்த 
உதவிகள்‌ அனைத்திற்கும்‌ சம்பாவனையளிக்கும்‌ விதமாக, அவர்‌ 
அர்ச்‌. பிரான்சிஸ்‌ அசிசியாரின்‌ சபையில்‌ உட்‌ படுவார்‌ என்றும்‌, தமது 
மரணம்‌ வரையிலும்‌ அந்தச்‌ சபையில்‌ இருப்பார்‌ என்றும்‌ அவருக்கு 
முன்னுரைத்தார்‌. இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ முழுமையாக நிறைவேறியது. 
மைலாப்பூரிலிருந்து மலாக்காவுக்கும்‌, செலிபஸ-க்கும்‌ புறப்‌ 
படுமுன்‌, சவேரியார்‌ கோவாவிலிருந்த சுவாமிடி கேமரினோவுக்குக்‌ 
கடிதம்‌ எழுதி, புதிய வேதபோதகர்கள்‌ இருவரை அனுப்பும்படி 
கேட்டுக்கொண்டார்‌. அவர்கள்‌ இரண்டு சிங்கள இளவரசர்களோடு 
போர்ச்சுக்கலிலிருந்து விரைவில்‌ கோவா வந்து சேர்வார்கள்‌ என்று 
எதிர்பார்க்கப்பட்டது. அனால்‌ அப்படி எதுவும்‌ நடக்கவில்லை. 
அந்த இரு இளவரசர்களும்‌ ஒன்றரை ஆண்டுகளுக்குள்‌ ஒருவர்‌ பின்‌ 
ஒருவராக இறந்துவிட்டார்கள்‌. இதனால்‌, திருச்சபைக்கு இரண்டு 
இளவரசர்களையும்‌, மோட்சத்திற்கு இரண்டு ஆத்துமங்களையும்‌ 
வெற்றி கொள்வதாகிய நம்பிக்கைகள்‌ அனைத்தும்‌ அற்றுப்‌ போயின. 


208 


புத்தகம்‌ இரண்டு 

இது வரை, இந்தியாவில்‌ நம்‌ அப்போஸ்தலருடன்‌ சேர்ந்து நாம்‌ 
பயணம்‌ செய்தோம்‌. இந்நாடு மிகப்‌ பரந்ததாக இருந்தாலும்‌, 
அவருடைய ஆன்ம தாகத்தை முழுமையாகச்‌ செயல்படுத்த அது 
போதுமானதாக இருக்கவில்லை. இப்போது, ஆசியக்‌ கண்டத்தில்‌, 
பெரிய தீவுகளையும்‌, இராச்சியங்களையும்‌ உள்ளடக்கிய மற்றொரு 
உலகமாகிய மற்றொரு பகுதிக்கு நாம்‌ அவரைப்‌ பின்தொடர்ந்து 
செல்லப்‌ போகிறோம்‌. 


மைலாப்பூர்‌ வாசிகளின்‌ உரைக்க இயலாத வருத்தத்திற்கு மத்தி 
யில்‌ புனிதர்‌ அங்கிருந்து புறப்பட்டார்‌. மக்கள்‌ பெருங்கூட்டமாகக்‌ 
கப்பல்‌ வரை அவரைப்‌ பின்தொடர்ந்து வந்தார்கள்‌. அவர்‌ வங்காள 
விரிகுடாவைக்‌ கடந்து, 1545, செப்டம்பர்‌ 25 அன்று மலாக்காவுக்குப்‌ 
போய்ச்‌ சேர்ந்தார்‌. 

மலாக்கா ஒரு பெரிய தீபகற்பமாகும்‌. ஒரு வறண்ட நிலப்பகுதி 
யில்‌ அமைந்திருந்தாலும்‌, அங்கு வருடம்‌ முழுவதும்‌ வசந்த காலத்‌ 
தட்பவெப்பம்‌ நிலவுவதாகக்‌ கூறப்படுறெது. இந்தத்‌ தீபகற்பத்தின்‌ 
ஒரு கோடியில்‌, சுமத்ரா தீவுகளுக்கு எதிரே, மலாக்கா நகரம்‌ அமைந்‌ 
துள்ளது. இந்த நகரத்தின்‌ பெயரால்தான்‌ இந்த நாடு முழுவதுமே 
அழைக்கப்படுகிறது. நாம்‌ கையாள இருக்கும்‌ சவேரியாரின்‌ 
வாழ்க்கை வரலாற்றின்‌ இந்தப்‌ பகுதியில்‌, அது போர்ச்சுக்கசியர்‌ 
களின்‌ அதிகாரத்தின்‌ கழ்‌ இருந்தது. டொன்‌ அல்‌ஃபோன்ஸ்‌ 
அல்ப்யூக்கர்க்‌, கடற்படையையும்‌, நிலத்தில்‌ தனது இராணுவத்தையும்‌ 
கொண்டு அதைப்‌ பாதுகாத்து வந்த சராசீனியார்களிடமிருந்து அதைக்‌ 
கைப்பற்றியிருந்தார்‌. 

இந்த நகரம்‌ பெரியது, நன்கு கட்டப்பட்டது, மக்கள்‌ தொகை 
அதிகமுள்ளது, இது ஒரு பலத்த கோட்டையைக்‌ கொண்டுள்ளது. 
இதில்‌ வசிப்பவர்களில்‌ ஒரு பகுதியினர்‌ யூதர்கள்‌, மற்றொரு பகுதி 
யினர்‌ மூர்கள்‌, புறஜாதியார்‌ மற்றும்‌ கிறிஸ்தவர்கள்‌. மத ரீதியாக 
இவர்கள்‌ பிளவுபட்டிருந்தாலும்‌, இவர்கள்‌ ஓரளவு இணக்கமாகவே 
வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்‌. ஆனால்‌, இவர்களுடைய வாழ்க்கை 
புலம்புதலுக்குரிய முறையில்‌ ஒழுக்கங்கெட்டதாக இருந்தது. 


209 


சொகுசான வாழ்வு நடத்துவதிலும்‌, தங்கள்‌ புலன்களை எல்லா 
விதத்திலும்‌ திருப்திப்படுத்துவதிலும்‌ இவர்கள்‌ மிகுந்த ஆர்வம்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. ஆசாபாசங்களைத்‌ திருப்திப்படுத்துவதுதான்‌ 
இவர்களுடைய வாழ்வின்‌ வெளிப்படையான, முக்கியமான நோக்க 
மாக இருந்தது. 

மலாக்காவுக்குத்‌ தாம்‌ செய்த பயணத்தின்போது, அவர்‌ தமது 
பிறார்சிநேகத்தைச்‌ செயல்படுத்துவதில்‌ எப்போதும்‌ விழிப்பாயிருந் 
ததைக்‌ காட்டும்‌ மற்றொரு அழகிய சம்பவம்‌ நிகழ்ந்தது. இத்தகைய 
சந்தர்ப்பங்களில்‌ வழக்கமாக நிகழ்வது போல, வீரர்களும்‌, கப்பல்‌ 
ஊழியர்களும்‌ சீட்டு விளையாடுவதில்‌ கணிசமான நேரத்தை 
வீணாக்கிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அவர்களில்‌ வெறும்‌ பொழுது 
போக்கிற்காக இல்லாமல்‌, பேராசை உணர்வோடும்‌, ஆதாயத்திற்‌ 
காகவும்‌ சீட்டு விளையாடிய இருவர்‌ இருந்தார்கள்‌. இந்த இருவரில்‌ 
ஒருவனைப்‌ பல தீமைகள்‌ தொடர்ந்து துரத்திக்கொண்டி ருந்ததாகத்‌ 
தோன்றியது. இந்தச்‌ சூதாடி தான்‌ இழந்தவற்றைத்‌ திரும்பவும்‌ 
சம்பாதித்து விடும்‌ நம்பிக்கையோடு, ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தை 
நம்பிக்கொண்டு, மேலும்‌ மேலும்‌ தனக்குள்ள எல்லாவற்றையும்‌ 
வைத்து சூதாடிக்கொண்டிருந்தான்‌. இறுதியாக, தன்னிடம்‌ ஒரு 
செப்புக்காசு கூட மீதம்‌ இராதபடி அவன்‌ எல்லாவற்றையும்‌ சூதாட்‌ 
டத்தில்‌ இழந்து விட்டான்‌. இதில்‌ அவன்‌ தன்னுடைய பணத்தை 
மட்டுமின்றி, வியாபார நோக்கத்திற்காக மற்றவர்கள்‌ தன்னிடம்‌ 
ஒப்படைத்திருந்த பணத்திலும்‌ ஒரு பெரிய தொகையை அவன்‌ 
சூதாடித்‌ தோற்றுவிட்டான்‌. 

இதன்பின்‌ அவன்‌ தன்‌ பரிதாப நிலை பற்றிச்‌ சிந்திக்கத்‌ தொடங்கி, 
ஓர்‌ ஆழ்ந்த மனச்சோர்வு நிலைக்குள்‌ விழுந்தான்‌. பைத்தியம்‌ பிடித்‌ 
தவனைப்‌ போல, தன்னையும்‌, தன்‌ சொந்த வாழ்வையும்‌ கூட சபித்த 
அவன்‌, கடவுளின்‌ நேரடியான திருச்சட்டத்தை அவமதிக்கும்‌ வகை 
யில்‌, கடலில்‌ விழுந்து தற்கொலை செய்ய முடிவெடுத்தான்‌. 


சவேரியார்‌ எப்படியோ அவனுடைய பரிதாப நிலையைப்‌ பற்றி 
அறிந்துகொண்டார்‌. அவர்‌ அவனிடம்‌ விரைந்து சென்று, பரிவோடு 
அவனை அணைத்துக்கொண்டு, அவனைத்‌ தேற்ற முயன்றார்‌. 


210 


ஆனால்‌ அதனால்‌ பெரிதான நல்லது எதுவும்‌ நடக்கவில்லை. அந்த 
மனிதன்‌ அவரிடம்‌ முரட்டுத்தனமாக நடந்துகொண்டான்‌. என்றா 
லும்‌ ஓரிரு கணங்களுக்குள்‌ தம்மைச்‌ சுதாரித்துக்கொண்ட புனிதர்‌ 


கடவுளிடம்‌ இந்தப்‌ பிரச்சினையை ஓப்புவித்தபின்‌, பயணிகளில்‌ 
ஒருவரிடம்‌ சென்று, ஐம்பது ரியால்‌ பணத்தைக்‌ கடனாக வாங்கி 
னார்‌. அதை அந்தப்‌ பரிதாபத்திற்குரிய சூதாடியிடம்‌ கொண்டு 
போய்க்‌ கொடுத்து, போய்‌, சூதாட்டத்தில்‌ தன்னிடமிருந்த எல்லா 
வற்றையும்‌ பறித்துக்கொண்டவனை மீண்டும்‌ விளையாட அழைக்‌ 
கும்படி அவனுக்கு உத்தரவிட்டார்‌. 

அவர்கள்‌ விளையாடத்‌ தொடங்குமுன்‌, அவர்‌ சீட்டுக்‌ கட்டை 
எடுத்து, அதைச்‌ சற்றுக்‌ கலைத்தபின்‌, திருப்பிக்‌ கொடுத்தார்‌. 
இவ்வாறு உற்சாகப்படுத்தப்பட்டவனாக, தோற்றவன்‌ மீண்டும்‌ 


விளையாட்டைத்‌ தொடங்கினான்‌. இந்த முறை எவ்வளவு அதிகமாக 
விளையாடினானோ, அந்த அளவுக்கு அவன்‌ தொடர்ந்து வெற்றி 
பெற்றுக்கொண்டே இருந்தான்‌. இவ்வாறு, அவன்‌ தான்‌ இழந்ததை 
யெல்லாம்‌ மீட்டுக்கொண்டது மட்டுமின்றி, தன்‌ எதிரியின்‌ பணத்‌ 
தையும்‌ வெற்றிகொள்ளத்‌ தொடங்கினான்‌. 


சரியாக இந்த இடத்தில்‌, அங்கே இருந்த புனிதர்‌, மேற்கொண்டு 
அவன்‌ விளையாடாதபடி அவனைத்‌ தடுத்து, அவனை ஒதுக்குப்புற 
மாக அழைத்துச்‌ சென்று, அவனுடைய ஆத்துமத்தின்‌ பரிதாப நிலை 
பற்றி அவனிடம்‌ பேசத்‌ தொடங்கினார்‌. பலன்‌ மிக்க அவருடைய 
புத்திமதிகள்‌ அந்த மனிதனை முற்றிலுமாக மாற்றின. அவன்‌ 
என்றென்றைக்குமாக சூதாட்டத்தை விட்டு விலகியதோடு, 
அப்போது முதல்‌ ஒரு மிக முன்மாதிரிகையான வாழ்வு நடத்தி 
வந்தான்‌. 

அவருடைய மலாக்கா பயணம்‌ புதுமைகளால்‌ கனப்படுத்தப்‌ 
பட்டது போலவே, அவர்‌ அங்கு போய்ச்‌ சேர்ந்ததும்‌ மிகுந்த மதிப்‌ 
பிற்குரியதாக இருந்தது. சவேரியார்‌ சுவாமி தங்கள்‌ நாட்டிற்கு வந்து 
சேர்ந்திருக்கிறார்‌ என்ற செய்தி நகரத்தில்‌ பரவத்‌ தொடங்கியதும்‌, 
மக்கள்‌ கூட்டங்கூட்டமாக அவரைச்‌ சந்திக்க விரைந்து வந்தார்கள்‌. 
தமது பெயர்‌ உலகம்‌ முழுவதும்‌ பரவியிருந்ததை அவர்‌ அப்போது 


211 


புரிந்துகொண்டார்‌. குழந்தைகள்‌ அனைவரும்‌, தங்கள்‌ கரங்களில்‌ 
பச்சிளங்குழந்தைகளோடு தாய்மாரும்‌, செவிலியரும்‌ கூட, அந்த 
சந்தோஷ ஆர்ப்பரிப்பில்‌ பங்கெடுத்து, தங்களைத்‌ தேடி வந்த 
கடவுளின்‌ மனிதரை வரவேற்றார்கள்‌. அவர்கள்‌ அவருடைய கரங்‌ 
களை முத்தமிட்டு, அவருடைய ஆசீர்வாதத்தை இறைஞ்சிக்‌ கேட்‌ 
டார்கள்‌. அவர்‌ தமக்கேயுரித்தான பிறர்சிநேகத்துடனும்‌, அடக்க 
வொடுக்கத்துடனும்‌, நட்புடனும்‌ அவர்களுடைய வரவேற்பை 
ஏற்றுக்கொண்டார்‌; குழந்தைகளை வருடி சீராட்டினார்‌, முதல்‌ 
தடவையாக அங்கே வருபவரைப்‌ போல்‌ அல்லாமல்‌, பல வருடங்‌ 
களாக அவர்கள்‌ நடுவே வாழ்ந்தவரைப்‌ போல, அந்தக்‌ குழந்தை 
களில்‌ சிலரை அவர்‌ பெயர்‌ சொல்லி அழைத்தார்‌. இந்த நட்பான 
சூழ்நிலை, இந்தியக்‌ கடற்கரைகளிலிருந்து மலாக்கா வரை எட்டி 
யிருந்த அவருடைய புண்ணியத்தின்‌ புகழோடு சேர்ந்து, ஒரே சமயத்‌ 
தில்‌ ஒரு புனிதருக்குரிய மதிப்பையும்‌, நற்பெயரையும்‌ அவருக்குப்‌ 
பெற்றுத்‌ தந்தன. 

சிலர்‌ கேட்டுக்கொண்டதையும்‌ மீறி, தனிப்பட்ட குடும்பங்‌ 
களின்‌ இல்லங்களில்‌ சென்று தங்க அவர்‌ அடியோடு மறுத்துவிட்டு, 
தாம்‌ செல்லுமிடங்களில்‌ சபைக்குரிய மருத்துவமனைகள்‌ ஸ்தாபிக்‌ 
கப்பட்டிருக்கும்போது தாம்‌ வழக்கமாகச்‌ செய்வது போல, அவர்‌ 
பொது மருத்துவமனைக்குச்‌ சென்று தங்கினார்‌. இதற்கு இரண்டு 
நோக்கங்கள்‌ இருந்தன. ஏழைகள்‌ மத்தியில்‌ வாழ்வதைத்‌ தேர்ந்து 
கொள்வதன்‌ மூலம்‌ அவருடைய தாழ்ச்சி திருப்தியடைந்தது, 
நோயாளிகளுக்கு ஊழியம்‌ செய்ய வாய்ப்புக்‌ கிடைப்பதன்‌ மூலம்‌ 
அவருடைய பிறர்சிநேகமும்‌ திருப்தியடைந்தது. மேலும்‌, இங்கே 
அவர்‌ உபவாசத்திலும்‌, கடும்‌ தவ முயற்சிகளிலும்‌, இரவு கண்விழிப்பு 
களிலும்‌, ஜெபத்திலும்‌ தமக்கிருந்த பக்தியார்வத்தைத்‌ தங்குதடை 
ஏதுமின்றி அதிக சுதந்திரத்தோடு பின்பற்ற முடிந்தது. ஆயினும்‌, தாம்‌ 
விரும்பியது போல, கடவுளின்‌ கண்களைத்‌ தவிர மற்ற எல்லாக்‌ 
கண்களிலிருந்தும்‌ தமது இந்த பக்திக்குரிய வழக்கங்களை மறைப்‌ 
பதில்‌ அவர்‌ முழு வெற்றி பெறவில்லை. வேறு பலரிடையே, 
அவருடைய மிக நெருங்கிய நண்பார்களான அந்தோனி பெரேய்ரா, 
டி யேகோ பெரேய்ரா ஆகியோர்‌ குறிப்பாக, டியேகோ, அவருடைய 


212 


அர்ச்சியசிஷ்டதனத்தையும்‌, மற்றவர்களின்‌ நன்மைகளுக்காக அவார்‌ 
செய்து வந்த அயராத கடும்‌ உழைப்பையும்‌ கண்டு பிரமித்துப்‌ 
போயினர்‌. 


அவர்‌ தம்‌ இரவுகளை எப்படிச்‌ செலவிடுகிறார்‌ என்பதை அறிய 
அவர்கள்‌ வினோதப்‌ பிரியம்‌ கொண்டார்கள்‌. அதன்படி, அவர்‌ 
உறங்கும்‌ சிறு தடுப்பறையை மறைத்திருந்த பாயில்‌ இருந்த 
இடைவெளிகள்‌ வழியாக அவர்கள்‌ பார்த்தபோது, பகல்‌ பொழுதின்‌ 
பணிகளுக்குப்‌ பிறகு ஓய்வெடுக்கும்‌ விதமாக, அவர்‌ ஒரு பாடுபட்ட 
சுரூபத்தின்‌ முன்‌ முழந்தாளிட்டு, பரவச நிலையில்‌ இருப்பவரைப்‌ 
போல, வெகு நேரம்‌ அசையாமல்‌ இருப்பதைக்‌ கண்டார்கள்‌. ஆழ்ந்த 
காட்சிதியானத்தில்‌ சில மணி நேரம்‌ இப்படிக்‌ கடந்தது. தேவ 
சிநேகத்தின்‌ ஒளியால்‌ பிரதிபலித்த அவருடைய முகத்தைத்‌ தவிர, 
அவர்‌ இருந்த ஆன்ம நிலை வேறு எவ்வகையிலும்‌ அவருடைய 
ஆளுமையில்‌ வெளிப்படவில்லை. சில சமயங்களில்‌ கண்ணீர்‌ பெருகி 
வழிந்து, அவருடைய கன்னங்களை ஈரமாக்கியது. இவை அவர்‌ 


பெற்ற உள்ளரங்க ஆறுதல்களின்‌ இனிய சாட்சியங்களாக இருந்தன. 


இரண்டு பெரேய்ராக்களும்‌ இதற்கு மேல்‌ எதையும்‌ காண 
வில்லை என்றாலும்‌, இதில்‌ அதிக பாக்யெம்‌ பெற்றவர்களாயிருந்த 
வேறு சிலர்‌, அவர்‌ அந்தரத்தில்‌ உயர்த்தப்பட்டிருந்ததையும்‌, 
பிரகாசமான ஒளிக்கதிர்களால்‌ முழுவதுமாக சூழப்பட்டிருந்ததையும்‌ 
கண்டார்கள்‌. அதைப்‌ பற்றி, அவருடைய பரவச நிலைகளையும்‌, 


கடவுளுடனான அவருடைய அன்னியோன்னிய ஐக்கியத்தையும்‌ 


பற்றிப்‌ பேசும்போது, நாம்‌ விரிவாக விளக்குவோம்‌. இவ்வாறு, 
இரவின்‌ பெரும்‌ பகுதியை முழங்கால்களில்‌ நின்று ஜெபிப்பதில்‌ 
கழித்தபின்‌, அவர்‌ எழுந்து, தம்‌ படுக்கையில்‌ அமர்ந்தார்‌, அல்லது 
சோர்ந்து போன தம்‌ அவயவங்களை அதன்மீத கிடத்தினார்‌. அந்தப்‌ 
படுக்கை அல்லது கட்டில்‌ கயிறுகள்‌ பின்னப்பட்டு உருவாக்கப்‌ 


பட்டிருந்தது. ஒரு கல்லை அவர்‌ தலையணையாகப்‌ பயன்படுத்தி 
னார்‌. அதிகபட்சம்‌ இரண்டு அல்லது மூன்று மணி நேரம்‌ மட்டுமே 
அவர்‌ உறங்கினார்‌. அதன்பின்‌ எழுந்து, கட்டளை ஜெபம்‌ சொன்‌ 
னார்‌. பொழுது புலர்ந்தபோது, தம்முடைய பிறர்சிநேகச்‌ செயல்‌ 


பாடுகளை அவர்‌ மீண்டும்‌ தொடங்கினார்‌. 


213 


ஆனால்‌ அவருடைய நண்பர்கள்‌ மருத்துவமனையில்‌ அவரை 
அமைதியாக இருக்க விடவில்லை. இறுதியாக, தங்கள்‌ இல்லத்தில்‌ 
தங்கும்படி அவரை வற்புறுத்தி வந்த சில பக்தியுள்ள தனி மனிதர்‌ 
களின்‌ பிறர்சிநேகத்திற்கு அவர்‌ இணங்க வேண்டியதாயிற்று. 
அவர்கள்‌ ஏழைகளாக இருந்ததாலும்‌, அதன்‌ காரணமாக, அவரது 
கருத்துப்படி, அவரது அன்புக்கு அதிகம்‌ தகுதியுள்ளவர்களாக 
இருந்ததாலும்‌, அவர்களைத்‌ திருப்திப்படுத்தாமல்‌ இருக்க அவரால்‌ 
இயலவில்லை. மேலும்‌, தம்‌ சொந்தப்‌ பாணியில்‌ அவர்களுக்குரிய 
கைம்மாறு செய்வது, அதாவது ஒருபோதும்‌ வற்றாத சர்வ வல்லபரின்‌ 
பணப்‌ பையிலிருந்து அவர்களுக்கு உதவுவது அவருக்கு அதிக 
எளிதான காரியமாக இருந்தது. அதில்‌ அவர்‌ எப்போதுமே தமக்கும்‌, 
மற்றவர்களுக்கும்‌ தேவையானதைக்‌ கண்டடைந்தார்‌. 

தாம்‌ தங்கிய இல்லத்திற்கு சவேரியார்‌ விசேஷ ஆசீர்வாதம்‌ 
வழங்கினார்‌, அப்போது முதல்‌ அதில்‌ வசிப்பவர்கள்‌ யாராயிருந் 
தாலும்‌, அவர்கள்‌ வாழ்வில்‌ வளம்‌ பெறுவார்கள்‌ என்று அவர்‌ தீர்க்க 
தரிசனம்‌ உரைத்தார்‌. அவருடைய வாக்குறுதி நிறைவேறியதைப்‌ 
பின்னர்‌ நடந்த காரியங்கள்‌ எண்பித்தன. அவருடைய அர்ச்சியசிஷ்ட 
பட்ட விசாரணை அறிக்கை, தனிப்பட்ட முறையில்‌ நினைவுகூரத்‌ 
தகுதியுள்ளவையாக இருந்த புதுமைகளில்‌ ஒன்றை விவரிக்கிறது: 

அவர்‌ தங்கியிருந்த வீடு நகர மதில்களை எதிர்நோக்கியிருந்த 
அர்ச்‌. யாகப்பர்‌ கோட்டையை அடுத்திருந்தது. இந்த மதில்கள்‌ 
மிகவும்‌ உயரமாகவும்‌, கடலுக்கு முன்பாகவும்‌ இருந்தன. புனிதர்‌ 
அங்கே தங்கியிருந்த பிறகு, வெவ்வேறு சமயளங்களில்‌ இரண்டு 
குழந்தைகளும்‌, ஒரு பெண்ணும்‌ இந்த உயரமான மதில்களின்‌ 
மீதிருந்து தவறி விழ நேரிட்டது. அப்படி விழுந்தவர்கள்‌ கீழே இருந்த 
மதில்‌ முட்டுச்‌ சுவர்‌ மீது விழுந்தார்கள்‌. சாதாரண சூழ்நிலைகளில்‌, 
அவர்கள்‌ விழுந்த இடத்திலேயே தலைசிதறி இறந்திருப்பார்கள்‌. 
ஆனால்‌ இந்த மூவருமே ஒரு சிறு காயம்‌ கூட இன்றி உயிர்தப்பி 
னார்கள்‌. புனிதர்‌, தம்‌ வாக்குறுதியை நினைவுகூர்ந்து, கண்காணாத 
விதமாகத்‌ தம்‌ கரங்களை நீட்டி, அவர்கள்‌ சாகாதபடி தடுத்தார்‌ 
என்று உறுதியாக நம்பப்படுகிறது. 


214 


இந்த வீட்டிற்குத்‌ தரப்பட்ட சுபாவத்திற்கு மேலான பாதுகாப்பு 
எந்த அளவுக்கு முழுமையாக எண்பிக்கப்பட்டது என்றால்‌, அது 
மக்களின்‌ வணக்கத்திற்குரிய திருத்தலமாக மாறிப்போயிற்று. பலர்‌ 
என்ன விலை வேண்டுமானாலும்‌ கொடுத்து அதை வாங்கி விட 
முயன்றார்கள்‌. ஆனால்‌ அதன்‌ உரிமையாளரான ஜான்‌ சுவாரெஸ்‌ 
வெர்காரா என்பவர்‌, முதலாவது புதுமை நடந்த நேரத்திலிருந்து, 
முன்‌ எப்போதையும்‌ விட அதற்கு அதிகமான மதிப்பளித்தார்‌. எந்தக்‌ 
காரணத்திற்காகவும்‌ அதை விற்றுவிட அவர்‌ துணியவில்லை. அதற்கு 
மாறாக, தம்‌ குடும்பத்திற்கு விட்டுச்‌ செல்ல வேறு சொத்து எதுவும்‌ 
தம்மிடம்‌ இல்லையென்றே வைத்துக்கொண்டாலும்‌, அதன்‌ சுவர்‌ 
களுக்குள்‌ அர்ச்‌, பிரான்சிஸ்‌ சவேரியார்‌ தங்கியிருந்ததன்‌ மூலம்‌ 
அர்ச்சிக்கப்பட்டி ருந்த இந்த இல்லமே அவர்களைச்‌ செல்வந்தர்‌ 
களாக்கப்‌ போதுமானதாக இருக்கும்‌ என்றும்‌, ஏனெனில்‌, அது 
தன்னிலேயே ஒரு செல்வ வளம்‌ மிக்க ஆசிர்வாதங்களின்‌ கருவூலமாக 
இருக்கிறது என்றும்‌ கூறினார்‌. 

இது மலாக்கா நகரத்தில்‌ தம்‌ ஊழியரின்‌ ஜெபங்களைக்‌ கேட்க 
வும்‌, அவரது டேறுபலன்களைக்‌ கனப்படுத்தவும்‌ கடவுள்‌ தயைகூர்ந்த 
ஒரே ஒரு, அல்லது முக்கியமான சம்பவம்‌ அல்ல. புனிதர்‌ பட்ட 
விசாரணை அறிக்கையில்‌, அவர்‌ நோயாளிகளைப்‌ புதுமையான 
முறையில்‌ குணமாக்கிய சம்பவங்களை ஒன்றன்பின்‌ ஒன்றாக 
எண்ணிக்கொண்டிருக்க முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. 
ஏனெனில்‌ அவரால்‌ வெறுமனே தொடப்பட்டதும்‌ கூட, அவரிடம்‌ 
கொண்டு வரப்பட்ட எல்லா நோயாளிகளையும்‌ குணப்படுத்தியது. 
அவருடைய கரங்கள்‌ எல்லா வகையான நோய்களின்மீதும்‌ 
அதிகாரம்‌ பெற்றவை என்று நம்பப்பட்டது. பின்வருபவை இந்தப்‌ 
புதுமைகளில்‌ மிகவும்‌ குறிப்பிடத்தக்க ஒரு சிலவாகும்‌. 


பதினைந்து வயதுச்‌ சிறுவனான அந்தோனி ஃபெர்னாண்டெஸ்‌ 
ஆபத்தான முறையில்‌ நோயுற்று, சாகக்‌ கடந்தான்‌. அவனுடைய 
தாய்‌, பெயரளவு கிறீஸ்தவளாக இருந்தாள்‌. அவளுடைய சொந்த 
ஊராகிய ஜாவா தீவில்‌ மிக உயார்வாக மதிக்கப்பட்ட மந்திரவாதக்‌ 
கலையை முழுமையாக நம்பும்‌ அளவுக்கு அஞ்ஞானவாதத்தில்‌ 
அவள்‌ ஊறிப்‌ போயிருந்தாள்‌. மருத்துவத்தால்‌ தன்‌ மகனைக்‌ 


215 


குணமாக்க முடியாது என்று அறிந்துகொண்ட அவள்‌, தனக்குத்‌ 
தெரிந்த இந்திய மாந்திரீகர்களை வரவழைத்தாள்‌. அவர்களில்‌ நாய்‌ 
(Nai) என்னும்‌ பெயருள்ள ஒரு கிழவி இந்தத்‌ தொழிலில்‌ மிகவும்‌ 
திறமை பெற்றவளாகக்‌ கருதப்பட்டாள்‌. அவள்‌ தன்னால்‌ அவனைக்‌ 
குணமாக்க முடியும்‌ என்று வாக்களித்து, அதைச்‌ செய்ய கணிசமான 
பணமும்‌ பெற்றுக்கொண்டாள்‌. அதன்பின்‌ அவள்‌ சிறுவனின்‌ கரத்‌ 
தில்‌ ஒரு கயிற்றைக்‌ கட்டி, சில மந்திரங்களைச்‌ சொன்னாள்‌. 


ஆனால்‌ அவள்‌ எதிர்பார்த்தது போல எதுவும்‌ நடக்கவில்லை. 
நோயாளி எதையும்‌ உணரும்‌ நிலையில்‌ இல்லை. அவன்‌ பேசும்‌ சக்தி 
யையும்‌ இழந்து விட்டான்‌. மூன்று நாட்களாக கால்‌ கை வலிப்பும்‌ 
அவனைப்‌ பாடாய்ப்படுத்திக்கொண்டி ருந்தது. அவனால்‌ எதுவும்‌ 
பேசவோ, எதையும்‌ உண்ணவோ இயலவில்லை. அவன்‌ மிகவும்‌ 
ஆபத்தான நிலையில்‌ இருந்தான்‌. 

இந்த நிலையில்‌, ஒரு நல்ல பெண்‌ சிறுவனைப்‌ பார்க்க வந்தாள்‌. 
அவள்‌ மனங்கசந்து அழுதுகொண்டிருந்த அந்தத்‌ தாயின்மீது 
பரிதாபம்‌ கொண்டு, அவளிடம்‌: “நீ ஏன்‌ நம்‌ பரிசுத்த தந்தையை 
வரச்‌ சொல்லி ஆளனுப்பக்‌ கூடாது, அவர்‌ தொட்டாலே சிறுவன்‌ 
குணமாகி விடுவானே!” என்று கேட்டாள்‌. உடனே அவரை 
அழைத்து வர ஒருவன்‌ அனுப்பப்பட்டான்‌. புனிதரும்‌ தமக்கு வழக்க 
மான தயவிரக்கத்தோடு அந்த வீட்டுக்கு விரைந்து வந்தார்‌. 


அவர்‌ சிறுவனின்‌ கண்களில்‌ பட்டதுதான்‌ தாமதம்‌, அது வரை 
ஒரு மரத்‌ தடியைப்‌ போல்‌ அசையாமல்‌ கிடந்த அவன்‌ காட்டுத்தன 
மாகக்‌ கத்திக்கொண்டு, வெறி பிடித்தவனைப்போல்‌ எழுந்தான்‌. பல 
வலுவான அண்கள்‌ சேர்ந்துதான்‌ அவனைக்‌ கட்டுப்படுத்த 
முடிந்தது. அவனுடைய இந்த வெறி இயல்பானது அல்ல, மாறாக, 
அவனைப்‌ பேய்தான்‌ பிடித்திருக்கிறது என்பதைப்‌ புனிதர்‌ ஒரே 
பார்வையில்‌ அறிந்துகொண்டார்‌. வெறியோடு ஊளையிட்டுக்‌ 
கொண்டிருந்த சிறுவனுக்கு முன்பாக அவர்‌ திருச்சிலுவையை 
உயர்த்தியவுடன்‌ அவருடைய எண்ணம்‌ இன்னும்‌ உறுதியானது. 
சிறுவன்‌ வலிப்புகளுக்குள்‌ விழுந்து, சுற்றியிருந்தவர்களை நடுங்கச்‌ 
செய்யும்‌ அளவுக்குப்‌ பயங்கரமாக உறுமியபடி, மனித மீட்பின்‌ 


216 


மகிமைப்படுத்தப்பட்ட அடையாளத்தின்மீது அவன்‌ காறி உமிழ 


முயன்றான்‌. 

சவேரியார்‌ அவனுடைய படுக்கையருகில்‌ முழந்தாளிட்டு, நம்‌ 
திவ்ய ஆண்டவரின்‌ திருப்பாடுகளின்‌ வரலாற்றை வாசித்தார்‌. அவர்‌ 
தாம்‌ கொண்டு வந்திருந்த அருளிக்கம்‌ ஒன்றை அவனுடைய கழுத்‌ 
தில்‌ அணிவித்து, அவன்மீது பரிசுத்த தீர்த்தம்‌ தெளித்தார்‌. உடனே 
அவனுடைய கோபவெறி அடங்கியது. அவன்‌ முன்புபோல்‌ அசைய 
முடியாதவனாக ஆனான்‌. அதன்பின்‌ புனிதர்‌ எழுந்து, தாயை நோக்கி, 
“இன்னின்ன உணவுகளைத்‌ தயார்‌ செய்து, இரவின்‌ இன்னின்ன 
நேரங்களில்‌ அவனுக்குக்‌ கொடு. இனி அவனால்‌ அதை உண்ண 
முடியும்‌” என்றார்‌. அவர்‌ உணவின்‌ வகையையும்‌, அது தரப்பட 
வேண்டிய மிகச்சரியான நேரத்தையும்‌ குறிப்பிட்டுச்‌ சொன்னார்‌. 


அவர்விரும்பியபடி யே எல்லாம்‌ செய்யப்பட்டது. அதன்‌ காரண 
மாக அவர்‌ வாக்களித்ததும்‌ நடந்தேறியது. மேலும்‌, அவன்‌ குண 
மானால்‌, தொடர்ச்சியாக ஒன்பது நாட்கள்‌ மலை மாதா கோவி 
லுக்குச்‌ சிறுவனை அழைத்துச்‌ செல்லும்படி சிறுவனின்‌ தந்தைக்கு 
அவர்‌ உத்தரவிட்டார்‌. புனிதரும்‌ கூட மறுநாள்‌ அங்குதான்‌ பூசை 
வைக்கச்‌ செல்ல இருந்தார்‌. அச்சமயத்தில்‌ கடவுளின்‌ திருமாதாவிடம்‌ 
சிறுவனுக்காக ஜெபிப்பதாக அவர்‌ வாக்களித்தார்‌. இந்த ஏற்பாடு 
களைச்‌ செய்தபின்‌ அவர்‌ அங்கிருந்து வெளியேறினார்‌. 

மறு நாள்‌ காலையில்‌, சவேரியார்‌ மலை மாதா கோவிலில்‌ பூசை 
வைத்துக்கொண்டிருந்த அதே நேரத்தில்‌, நோயாளி திடீரென்று 
தன்னுணர்வும்‌, பேசும்‌ சக்தியும்‌ பெற்றுக்கொண்டு, முழு ஆரோக்‌ 
கியத்தோடு படுக்கையை விட்டு எழுந்தான்‌. 

வேறு மூவரை மரணத்தின்‌ பிடியிலிருந்து விடுவிக்க அவர்‌ 
இவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கவில்லை. அவர்கள்‌ பிரான்சிஸ்‌ 
லோப்பெஸ்‌ ஆல்மெய்தா, ரொட்ரீகஸ்‌ பெரேய்ராவின்‌ ஒரு 
சகோதரன்‌ மற்றும்‌ தியேகோ பெரெய்ராவால்‌ தத்தெடுக்கப்பட்ட 
ஒரு மூன்று வயதுக்‌ குழந்தை ஆகியோர்‌ ஆவர்‌. லோப்பெஸ்‌ 
ஏற்கனவே தன்னுணர்வை இழந்தும்‌, தமது மரண அவஸ்தையிலும்‌ 
இருந்தார்‌. ரொட்ரீகஸ்‌ மிகவும்‌ தளர்வுற்று, மூன்று நாட்களாக 


217 


எதையும்‌ உண்ண முடியாதவராயிருந்தார்‌. அந்தக்‌ குழந்தை கால்‌ கை 
வலிப்பு நோயாலோ, அல்லது பேய்‌ பிடித்திருந்ததாலோ கடுமை 
யான வலிப்புகளால்‌ அவதிப்பட்டுக்கொண்டிருந்தது. இவர்கள்‌ 
மூவரையும்‌ சந்திக்கும்படி புனிதர்‌ அழைக்கப்பட்டார்‌. அவரும்‌ 
அவர்களிடம்‌ வந்து, உடனே அவர்களைக்‌ குணமாக்கினார்‌: 
லோப்பெஸின்மீது அவர்‌ தம்‌ கரத்தை வைத்தவுடனேயே அவர்‌ 
குணமானார்‌; ரொட்ரிகஸிடம்‌ பாவசங்கீர்த்தனம்‌ கேட்டதன்‌ மூலம்‌ 
புனிதர்‌ அவரைக்‌ குணமாக்கினார்‌. குழந்தைக்கு மேலாக சுவிசேஷ 
வாசகம்‌ ஒன்றை வாசித்ததால்‌ அவன்‌ குணமானான்‌. 


தமது நெருங்கிய நண்பரான ஒரு போர்ச்சுக்கீசிய வணிகரிடம்‌, 


அவருடைய விலை மதிப்பு மிக்க சில வியாபாரப்‌ பொருட்கள்‌ 
கடலில்‌ பெரும்‌ ஆபத்துக்கு உட்படும்‌ என்று அவர்‌ முன்னுரைத்தார்‌. 
அப்படி அவர்‌ உரிய நேரத்தில்‌ அவரை எச்சரித்திருக்காவிட்டால்‌, 
இந்த வணிகர்‌ தமக்குள்ள அனைத்தையும்‌ இழந்திருப்பார்‌ என்பதில்‌ 
சந்தேகமில்லை. பயணமாக இருக்கும்‌ சில கப்பல்களில்‌, எந்தக்‌ 
கப்பலில்‌ அவர்‌ தம்‌ சரக்குகளை ஏற்றியிருக்கிறார்‌ என்று புனிதர்‌ 


அவரிடம்‌ கேட்ட போது, அவருடைய நண்பர்‌ ஒரு குறிப்பிட்ட 
கப்பலின்‌ பெயரைச்‌ சொன்னார்‌. உடனே புனிதர்‌, “இல்லையில்லை! 
அந்தக்‌ கப்பல்‌ வேண்டாம்‌. அதன்‌ பயணம்‌ மோசமாக முடிவடையும்‌” 
என்றார்‌ புனிதர்‌. 

ஆனால்‌ பரிதாபத்திற்குரிய அந்த வணிகருக்கு வேறு வழி இருக்க 
வில்லை. சரக்குகள்‌ அனைத்தையும்‌ கப்பலில்‌ ஏற்றியாயிற்று. 
கப்பலும்‌ புறப்படும்‌ நிலையில்‌ இருந்தது. புனிதர்‌ ஒரு சில நொடிகள்‌ 
அமைதியாகச்‌ சிந்தித்தபின்‌, அவரை நோக்கி: “உற்சாகம்‌ கொள்‌ 
ளும்‌. கடவுள்‌ உமக்குத்‌ தயவு காட்டுவார்‌. உம்‌ சரக்குகளோடு நீரும்‌ 
கப்பலில்‌ செல்ல வேண்டும்‌. மேலும்‌ இதை நினைவில்‌ வைத்துக்‌ 
கொள்ளும்‌: பயணத்தில்‌ உமக்கு என்ன விபத்து நேர்ந்தாலும்‌, உம்‌ 
முடைய சரக்குகளைக்‌ கப்பலிலிருந்து கடலில்‌ வீச எதுவும்‌ உம்மை 
வற்புறுத்த அனுமதிக்க வேண்டாம்‌” என்று எச்சரித்தார்‌. 


இவ்வாறு புனிதரால்‌ உறுதிப்படுத்தப்பட்டு, அந்த வணிகர்‌ 
கடற்பயணம்‌ மேற்கொண்டார்‌. பாதி வழியில்‌ இருந்தபோது, புயல்‌ 


218 


எழுந்தது. அது கப்பலை ஒரு மணற்கரையின்‌ மீது தள்ளியது. அங்கே 
அது வசமாகச்‌ சிக்கிக்கொண்டது. அதன்‌ பாரத்தைக்‌ குறைப்பதுதான்‌ 
மீண்டும்‌ கடலுக்குள்‌ அதை இழுப்பதற்கான ஒரே வழி என்று தோன்‌ 
றியது. இதன்‌ காரணமாக, கப்பலில்‌ இருந்த சரக்குகளில்‌ மிகுந்த பார 
முள்ள பாகமாக இருந்த வணிகப்‌ பொருட்களைக்‌ கப்பலிலிருந்து 
வெளியேற்றுவது என்று தீர்மானிக்கப்பட்டது. 

ஆனால்‌ நம்‌ போர்ச்சுக்கீசிய வணிகர்‌ சவேரியார்‌ சுவாமியால்‌ 
சமீபத்தில்‌ கூறப்பட்டி ருந்த தீர்க்கதரிசனத்தைக்‌ கூறி, இந்த முடி வைத்‌ 
தீர்மானமாக எதிர்த்தார்‌. இன்னும்‌ சிறிது நேரம்‌ பொறுமையாக 
இருக்கும்படியாகவும்‌, புனிதரின்‌ தீர்க்கதரிசனம்‌ தவறாமல்‌ நிறை 
வேறும்‌ என்றும்‌ அவர்‌ கப்பல்‌ ஊழியர்களிடம்‌ கேட்டுக்கொண்டார்‌. 
அவர்களும்‌ அவர்‌ சொன்னதை நம்பினார்கள்‌. கடைசியில்‌ அவர்‌ 
சொன்னதுதான்‌ சரி என்பது நிரூபணமானது. ஏனெனில்‌ திடீரென 
ஏற்பட்ட கடற்பெருக்கு ஒன்று கப்பலை மேலே உயர்த்தி, அது சிக்கி 
யிருந்த மணற்கரையிலிருந்து அதை விடுவிக்க, கப்பல்‌ மீண்டும்‌ தன்‌ 
பயணத்தைத்‌ தொடர்ந்தது. 

மலாக்காவில்‌ சவேரியாரால்‌ செய்யப்பட்ட எல்லாப்‌ புதுமை 
களிலும்‌ மிகவும்‌ அற்புதமானது ஓர்‌ இளஞ்சிறுமியை அவர்‌ உயிர்ப்‌ 
பித்த புதுமையாகும்‌. இவள்‌ இறந்து விட்டது மட்டுமின்றி, 
ஏற்கனவே அடக்கம்‌ செய்யப்பட்டும்‌ இருந்தாள்‌. அவள்‌ இறந்த 
போது, அவர்‌ மலாக்காவிலிருந்து சற்றுத்‌ தொலைவான ஓரிடத்தில்‌ 
இருந்தார்‌. அடுத்த மூன்று நாட்கள்‌ வரை அவர்‌ மலாக்காவுக்குத்‌ 
திரும்பி வரவுமில்லை. சிறுமி நோயுற்றிருந்தபோது அவரை எல்லா 
இடங்களிலும்‌ தேடியலைந்த அவளுடைய தாய்‌, அவர்‌ திரும்பி 
வந்து விட்டார்‌ என்பதை அறிந்தவுடன்‌, அவரிடம்‌ தஞ்சமடைவது 
என்று தீர்மானித்துக்கொண்டாள்‌. ஏனெனில்‌ தன்‌ மகள்‌ நோயுற்‌ 
றிருந்தபோது அவளை அவர்‌ எப்படிக்‌ குணப்படுத்தியிருக்க 
முடியுமோ, அப்படியே இப்போது அவளை உயிரோடு எழுப்பவும்‌ 
அவரால்‌ முடியும்‌ என்று அந்தத்‌ தாய்‌ உறுதியாக விசுவசித்தாள்‌. 
அதன்படி, அவள்‌ அவரைத்‌ தேடிச்‌ சென்றாள்‌. அவரைக்‌ கண்டதும்‌, 
அவள்‌ அவருடைய பாதங்களில்‌ விழுந்து, கண்ணீரால்‌ அவற்றைக்‌ 
குளிப்பாட்டினாள்‌. அதன்பின்‌ மார்த்தம்மாள்‌ நம்‌ ஆண்டவரிடம்‌ 


219 


கூறிய அதே வார்த்தைகளை அவள்‌ புனிதரிடம்‌ கூறினார்‌: “நீர்‌ 
இங்கே இருந்திருந்தால்‌, என்‌ மகள்‌ இறந்திருக்க மாட்டாள்‌; 
ஆயினும்‌ கடவுளால்‌ ஆகாதது ஒன்றுமில்லை என்பதால்‌, உமக்குச்‌ 
சித்தமானால்‌, அவளை உயிர்ப்பிக்க உம்மால்‌ கூடும்‌. ஏனெனில்‌ உம்‌ 
ஜெபங்களில்‌ நீர்‌ கேட்கும்‌ எதையும்‌ அவர்‌ தர மறுப்பதில்லை” 
என்றாள்‌. 

புனிதர்‌ அதிசயித்துப்‌ போனார்‌. சமீபத்தில்தான்‌ கிறீஸ்துநாதரின்‌ 
திருச்சட்டத்திற்கு மனந்திருப்பப்பட்டிருந்த ஒரு பெண்ணிடம்‌ 
இப்படிப்பட்ட அழமான விசுவாசம்‌ இருந்ததைக்‌ கண்டு அவார்‌ 
மிகவும்‌ மகிழ்ச்சியடைந்தார்‌. இந்தப்‌ புதுமைக்கு அவள்‌ முற்றிலும்‌ 
தகுதியுள்ளவள்‌ என்று அவர்‌ உறுதியாக நம்பினார்‌. ஆகவே, அவர்‌ 
தம்‌ கண்களைப்‌ பரலோகத்தை நோக்கி ஏறெடுத்து, எல்லாம்‌ வல்ல 
சர்வேசுரனிடம்‌ அவளைத்‌ தேற்றும்படியாகவும்‌, அவளுடைய 
விசுவாசத்திற்குச்‌ சம்பாவனை அளிக்கும்படியாகவும்‌ மன்றாடினார்‌. 
அதன்பின்‌ அவர்‌ அவளிடம்‌ திரும்பி, “நீ போகலாம்‌, உன்‌ குழந்தை 
உயிரோடி ருக்கிறாள்‌” என்றார்‌! அவள்‌ நம்பிக்கைக்கும்‌, அச்சத்திற்‌ 
கும்‌ நடுவில்‌ ஊசலாடினாள்‌. அவருடைய வார்த்தைகளில்‌ அவள்‌ 
சந்தேகம்‌ கொள்ளவில்லை. என்றாலும்‌, அவர்‌ தன்னோடு வந்து தன்‌ 
மகளைக்‌ குணப்படுத்தவில்லை என்பது பற்றி அவள்‌ வியப்படைந் 
தாள்‌. அவள்‌ அவரிடம்‌, “சுவாமி, ஏற்கனவே அவளைக்‌ கல்லறையில்‌ 
வைத்து மூன்று நாட்களாயிற்றே!” என, புனிதர்‌ பதிலுக்கு, “அது 
பிரச்சினையில்லை. போய்க்‌ கல்லறையைத்‌ துறந்து பார்‌. அவள்‌ 
உயிரோடு இருப்பதை நீ காண்பாய்‌” என்றார்‌. 


நம்பிக்கை மிகுந்த இந்தப்‌ புதிய கிறீஸ்தவள்‌ மேற்கொண்டு 
எந்தக்‌ கேள்வியும்‌ கேட்காமல்‌, மிகுந்த நம்பிக்கையோடும்‌, மகழ்ச்சி 
யோடும்‌ ஆலய கல்லறைத்‌ தோட்டத்தை நோக்கி ஓடினாள்‌. அங்கே, 
நடக்கவிருக்கும்‌ புதுமையைக்‌ காண ஆவலோடு கூடியிருந்த மக்கள்‌ 
கூட்டத்திற்கு முன்பாக, சிறுமியின்‌ கல்லறையின்‌ கல்‌ அகற்றப்பட்டு, 
சவப்பெட்டி திறக்கப்பட்டது. அங்கே அந்த இளஞ்சிறுமி உயிரோடு 
காணப்பட்டாள்‌. அனைவரும்‌ அதிசயித்தனர்‌, மகிழ்ச்சியும்‌, நன்றி 
யறிதலும்‌ அவர்களை நிரப்பிற்று. அஞ்ஞானிகளும்‌ கூட, தம்‌ 
ஊழியரின்‌ பேறுபலன்களுக்கு இத்தகைய ஒரு புதுமையைக்‌ 


220 


கைம்மாறாகத்‌ தந்தருளியதற்காக சர்வேசுரனுக்கு மகிமை செலுத்தி 
னார்கள்‌. 

நம்‌ பரிசுத்த அப்போஸ்தலர்‌ மலாக்காவில்‌ செய்த புதுமைகள்‌ 
இவ்வாறு மிகுந்த பிரமிப்பிற்கு உரியவையாக இருந்தாலும்‌, 
மக்களின்‌ நடத்தையையும்‌, அவர்களுடைய நல்லொழுக்கத்தையும்‌ 
சீர்திருத்துவதற்காக அவர்‌ செய்த கடின உழைப்புக்கு அவை போதிய 
பலன்‌ தரவில்லை. அவர்‌ ஒவ்வொரு ஞாயிறன்றும்‌, மக்களின்‌ 
நிலைக்குப்‌ பொருத்தமான சுதந்திரத்தோடும்‌, ஆன்ம தாகத்தோடும்‌ 
பிரசங்கங்கள்‌ செய்தார்‌. ஆனால்‌ மக்களிடையே கிறிஸ்தவர்கள்‌ 


தங்கள்‌ உடைகளில்‌ மட்டுமே அவிசுவாசிகளிடமிருந்து வேறுபட்‌ 
டிருந்தார்கள்‌. அவர்களுடைய வாழ்க்கை முறை ஏறக்குறைய 
ஒன்றாகத்தான்‌ இருந்தது. புலனின்பத்தை அதன்‌ மிகக்‌ கேவலமான 
வடிவங்களில்‌ அனுபவிப்பதும்‌, இலாபம்‌ சம்பாதிப்பதில்‌ கட்டுப்‌ 
பாடற்ற ஆசையும்‌, கடவுளைப்‌ பற்றிய மறதியும்‌, நித்திய சத்தியங்‌ 
களைப்‌ பற்றிய நிந்தையுணர்வும்‌ எல்லா இடங்களிலும்‌ மேலோங்கி 
யிருந்தன. 

இந்தக்‌ காரியங்களைப்‌ பற்றிப்‌ போதித்தபோது, அவர்‌ கடுமை 
யோடு தம்‌ இனிமையையும்‌ கலந்தே பேசினார்‌. அவருடைய 
கனிவுள்ள அன்பு, அவருடைய ஆன்ம தாகத்தின்‌ வேகத்திற்குச்‌ 
சமமானதாக இருந்தது. அவர்‌ தினமும்‌ குழந்தைகளுக்கும்‌ (இருநாட்‌ 
களில்‌ அடிமைகளுக்கும்‌) பரிசுத்த வேதத்தின்‌ பரம இரகசியங்களை 
யும்‌, கிறீஸ்தவ நல்லொழுக்கச்‌ சட்டங்களையும்‌ கற்பித்தார்‌; 
மருத்துவமனையில்‌ மட்டுமின்றி, தாம்‌ அழைக்கப்பட்ட எல்லா 
இடங்களுக்கும்‌ சென்று நோயாளிகளைச்‌ சந்தித்தார்‌. சூரியன்‌ 
அஸ்தமித்ததும்‌ அவர்‌ நகரத்‌ தெருக்களின்‌ வழியாக, சிறு பிள்ளைகள்‌ 
கூட்டம்‌ ஒன்றோடு சென்று, அவ்வப்போது தம்‌ கரத்திலிருந்த சிறு 
மணியை அடித்து, சாவான பாவ நிலையில்‌ இருப்பவர்களுக்காகவும்‌, 
உத்தரிக்றெ ஸ்தலத்திலுள்ள ஆத்துமங்களுக்காகவும்‌ ஜெபிக்க 
மக்களுக்குள்ள கடமையை நினைவுபடுத்தினார்‌. 

அவருடைய அந்தப்‌ பகிரங்கமான பிறர்சிநேகச்‌ செயல்‌ பலரை 
அவரவர்‌ ஆத்தும நிலையைப்‌ பற்றிச்‌ சிந்திக்கச்‌ செய்து, அவர்களது 


221 


கடந்த காலப்‌ பாவங்களின்‌ மீதான மனஸ்தாபத்தைத்‌ தூண்டியது. 
அவர்‌ பாவசங்கீர்த்தனங்கள்‌ கேட்டார்‌. சில சமயங்களில்‌ எவ்வளவு 
அதிகமானவர்கள்‌ அவரிடம்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்ய வந்தார்கள்‌ 
என்றால்‌, அவர்கள்‌ அனைவரையும்‌ திருப்திப்படுத்த அவருக்குப்‌ 
போதுமான நேரம்‌ இருக்கவில்லை. 

அப்போஸ்தலிக்க ஆன்ம தாகத்தை விளைவிக்கும்‌ அர்ச்சிய 
சிஷ்டதனத்தின்‌ மிகுதியால்‌ தாங்கப்பட்ட இத்தகைய வழிமுறை 
களைக்‌ கொண்டு, சிறிது காலத்திற்குள்‌ அவர்‌ அபரிமிதமான 
பலன்களை அறுவடை செய்தார்‌. கிறீஸ்தவர்களுக்குத்‌ தகுதியற்றதும்‌, 
தமை மிகுந்ததுமான ஒரு வழக்கத்தை அவர்‌ முழுவதுமாக அடக்கி 
ஒடுக்கினார்‌. அந்த வழக்கம்‌ நீண்ட கால சகிப்புத்தனத்தால்‌, நியாய 
மானது போல்‌ ஆக்கப்பட்டி ருந்தது. இளம்‌ பெண்கள்‌ ஆண்களின்‌ 
உடைகளை அணிந்து, ஊருக்குள்‌ நடமாடும்‌ வழக்கம்தான்‌ அது. 
(இன்று ஒருவேளை அர்ச்‌. சவேரியார்‌ உலகில்‌ இருந்தால்‌, இந்த 
வழக்கத்தை எதிர்ப்பதற்காக, கிறீஸ்தவர்கள்‌ அவரைப்‌ பரிகசித்து, 
நிந்தித்து, அவருடைய “மூடத்தனத்திற்காக” அவரைக்‌ கொலை 
செய்தாலும்‌ ஆச்சரியப்பட ஏதுமில்லை!) ஒரு துர்ப்பிரயோகமாக 
இருந்த இந்த வழக்கம்‌ பல சமயங்களில்‌, பெண்ணுக்கு மற்ற எதையும்‌ 
விட அழகிய அணிகலனாகிய அவளுடைய புண்ணியத்தை அவள்‌ 
இழந்து போகச்‌ செய்தது. ஆகவே, இந்த அருவருக்கத்தக்க வழக்‌ 
கத்தை அவர்‌ எந்த அளவுக்கு உயிரோட்டமுள்ள முறையில்‌ குற்றஞ்‌ 
சாட்டினார்‌ என்றால்‌, அதற்கு அடிமையாகியிருந்த பெண்கள்‌, 
தங்கள்‌ பாலினத்திற்கே உரிய பரிசுத்த வழக்கங்களுக்குத்‌ தங்களை 
மாற்றிக்கொண்டார்கள்‌. 

அவர்‌ நீண்ட காலப்‌ பகைவார்களிடையே சமாதானம்‌ செய்து 
வைத்தார்‌; முறையற்ற உறவுகளைத்‌ துண்டித்தார்‌; குழந்தைகளும்‌ 
கூட தெருக்களில்‌ பாடிக்கொண்டு திரிந்த அசுத்தப்‌ பாடல்களைத்‌ 
தடை செய்தார்‌; அவற்றிற்குப்‌ பதிலாக ஜெபங்களையும்‌, இந்த 
நோக்கத்திற்காகத்‌ தாமே இயற்றிய பக்திப்‌ பாடல்களையும்‌ கற்றுத்‌ 
தந்தார்‌. பல்வேறு இடங்களில்‌ சிறிய பீடங்கள்‌ ஏற்படுத்தப்பட்டன. 
குழந்தைகள்‌ அவற்றைச்‌ சுற்றிக்‌ கூடியிருந்து தங்கள்‌ ஜெபங்களைப்‌ 
பாடினார்கள்‌; புனிதர்‌ அடிக்கடி அவர்களோடு இந்த எளிய பக்திச்‌ 


222 


செயலில்‌ சேர்ந்து கொண்டார்‌. இவ்வாறு, அவர்‌ தம்‌ சின்னஞ்சிறிய 
வார்களோடு தம்மையும்‌ ஒரு குழந்தையாக ஆக்கிக்கொண்டார்‌. இதே 
முறையில்‌ அவர்‌ தமது பிறாசிநேகம்‌ தமக்குக்‌ கற்றுத்‌ தந்த முறைப்‌ 
படி எல்லோருக்கும்‌ எல்லாமுமாக ஆனார்‌; மேலும்‌, போர்வீரர்கள்‌, 
வணிகர்கள்‌, அடிமைகள்‌, பல்வேறு தொழிலாளர்கள்‌ போன்று, தாம்‌ 
கையாள வேண்டியிருந்த ஒவ்வொருவரின்‌ தொழிலுக்கும்‌ ஏற்றபடி 
தம்மை மாற்றிக்கொண்டார்‌. அவர்களோடு உரையாடினார்‌ அவர்‌ 


களுடைய தனிப்பட்ட நல்ல விருப்பங்களைத்‌ தம்முடையவையாக 


ஆக்கிக்கொண்டார்‌, இவ்வாறு, தமது தயாள குணத்தால்‌ அவர்‌ 
களைத்‌ தமக்குக்‌ கட்டுப்படுத்தி, இவ்வாறு அவர்களுடைய சொந்த 
இரட்சணியத்தின்‌ பொருட்டு அவர்‌ கடவுளுக்காக அவர்கள்‌ மீது 
வெற்றி கொண்டார்‌. 

அவர்‌ எண்ணற்ற முகம்மதியார்களையும்‌, விக்கிரக வழிபாட்டின 
ரையும்‌, யூதர்களையும்‌, கிறீஸ்தவ சத்தியத்தைப்‌ பற்றிய அறிவுக்கும்‌, 
ஞானஸ்நானத்திற்கும்‌ வழிநடத்தினார்‌. இந்த மனந்திரும்புதலில்‌ 
மிகவும்‌ குறிப்பிடத்தக்கது, பரிசுத்த வேதாகமங்களில்‌ சிறந்த அறிவு 
பெற்றவரும்‌, தம்‌ சொந்த மக்களால்‌ மிகவும்‌ மதிக்கப்பட்டவருமான 
ஒரு யூத ராபியை அவர்‌ மனந்திருப்பியது அகும்‌. புனிதரின்‌ பிரசங்‌ 
கங்கள்‌ இந்த மனிதர்‌ மீது எந்தப்‌ பாதிப்பையும்‌ ஏற்படுத்தவில்லை. 
அதற்கு மாறாக, சவேரியாரின்‌ வார்த்தைகள்‌ மற்ற மதத்தினரின்‌ 
மனங்களில்‌ ஏற்றி வைத்த விசுவாச ஒளியை அணைத்து விட அவர்‌ 
கடுமையாக முயன்றார்‌. அவர்‌ பகிரங்கமாக அவரை ஏளனம்‌ 
செய்தார்‌, சவேரியாரின்‌ வாதங்களுக்கு எதிர்வாதங்கள்‌ செய்தார்‌. 
அவருடைய புதுமைகளைப்‌ போலிகள்‌ என்றும்‌, அவருடைய அர்ச்‌ 
சியசிஷ்டதனத்தைக்‌ கள்ள ஞானம்‌ என்றும்‌ அழைத்தார்‌. 

புனிதர்‌ அவை அனைத்திற்கும்‌ எதிராக ஒரு வார்த்தை கூடப்‌ பேச 
வில்லை. மாறாக, இந்தப்‌ பரிதாபத்திற்குரிய மனிதரின்‌ குருட்டுத்‌ 
தனத்தால்‌ ஏராளமான ஆத்துமங்களின்‌ விசுவாசம்‌ பாதிக்கப்படுவது 
பற்றி அவர்‌ மிகுந்த வேதனைக்குள்ளானார்‌. இவர்‌ மனந்திரும்புவது 
மிகவும்‌ முக்கியம்‌ என்பதால்‌, கடவுளின்‌ மகிமையின்மீது தாம்‌ 
கொண்ட தாகத்தின்‌ பெயராலும்‌, சிலுவை மரணத்தை ஏற்றுக்‌ 
கொள்ள அவரது சொந்தத்‌ திருச்சுதனைத்‌ தூண்டிய ஆன்மாக்களின்‌ 


223 


மீதான அவருடைய சிநேகத்தின்‌ பெயராலும்‌, அவருடைய விலை 
மதிக்கப்படாத திரு இரத்தத்தின்‌ பேறுபலன்களை இந்தப்‌ பிடிவாத 
மும்‌, வக்கிர குணமும்‌ கொண்ட ராபிக்குத்‌ தந்தருளி அவரை மனந்‌ 
திருப்புமாறு சவேரியார்‌ கடவுளிடம்‌ மனமுருகி மன்றாடினார்‌. 


அவருடைய ஜெபம்‌ கேட்கப்பட்டது என்னும்‌ உறுதிப்பாட்டை நம்‌ 
ஆண்டவர்‌ அவருக்குத்‌ தந்தருளினார்‌. 

ஆகவே, சவேரியார்‌ இந்த ராபியைத்‌ தம்‌ இல்லத்திற்கு வரும்படி 
அழைத்தார்‌. அவர்‌ தம்முடைய மிகச்‌ சிறந்த நண்பர்‌ என்பது போல்‌, 
அன்று தம்மோடு உணவருந்தும்படி அவரை வற்புறுத்திக்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்‌. இந்த யூதர்‌ இதைக்‌ கேட்டுத்‌ திடுக்கிட்டார்‌. அவரது 
அழைப்பை மறுத்து விடும்படி அவர்‌ மிகவும்‌ சோதிக்கப்பட்டார்‌. 
ஆயினும்‌, அனைவராலும்‌ மதிக்கப்பட்ட ஒருவருக்கு முன்பாக 
கஞ்சத்தனம்‌ உள்ளவராக அல்லது நாகரீகமற்றவராகத்‌ தாம்‌ தோன்‌ 
றாதபடி, அவர்‌ மிகுந்த தயக்கத்தோட இந்த அழைப்பை ஏற்றுக்‌ 
கொண்டார்‌. ஆயினும்‌ சவேரியார்தான்‌ தம்‌ இல்லத்திற்கு 
உணவருந்த வர வேண்டுமென்று அவர்‌ கேட்டுக்கொள்ள, புனிதரும்‌ 
மகிழ்ச்சியோடு சம்மதித்தார்‌. 


ராபியின்‌ இல்லத்தில்‌ இருவரும்‌ இரவு உணவருந்த அமர்ந்‌ 
தார்கள்‌. நாம்‌ ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது போல, சவேரியாரின்‌ 
நடத்தையும்‌ எந்த விதமான செயற்கையும்‌, பாசாங்கும்‌ இருக்க 
வில்லை. அது அவரோடு நெருங்கிப்‌ பழகியவார்களை வெகுவாக ஈர்ப்‌ 
பதாக இருந்தது. உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும்‌ அவருடைய 
முகம்‌, கடவுளால்‌ முழுமையாக நிரம்பியிருந்த அவரது ஆத்துமத்‌ 
தின்‌ உள்ளரங்க அழகை வெளிச்சமிட்டுக்‌ காட்டுவதாக இருந்தது. 
யூத ராபி படிப்படியாக இளகத்‌ தொடங்கினார்‌. புனிதரைத்‌ தம்‌ 
இல்லத்தில்‌ அனுமதித்தது அவருக்கு இப்போது எந்த வருத்தத்தை 
யும்‌ தரவில்லை. புனிதரின்‌ உரையாடல்‌ அவருக்கு இன்பமாக இருந்‌ 
தது. விருந்து முடிந்து, புனிதர்‌ விடை பெற்றுக்கொண்ட போது, ராபி 
அவருடைய வருகைக்காக அவருக்கு நன்றி கூறியதோடு, அவர்‌ 
மீண்டும்‌ தம்‌ வீட்டிற்கு வர வேண்டுமென்று வருந்திக்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்‌. இதற்காகவே காத்திருந்த சவேரியாரும்‌ விருப்பத்தோடு 
அதற்குச்‌ சம்மதித்தார்‌. 

224 


அந்த யூதரின்‌ நட்பைச்‌ சம்பாதித்துக்கொண்டவுடன்‌, அவரது 
தவறான விசுவாசத்தை அவருக்குப்‌ புரிய வைக்கும்படி சவேரியார்‌ 
மிக ஆணித்தரமான வாதங்களை அவர்‌ முன்‌ வைத்தார்‌. கடவுளும்‌ 
அவருடைய வாதங்களை ஆசீர்வதிக்கவே, தேவ வரப்பிரசாதம்‌ 
ராபியின்‌ இருதயத்தில்‌ செயலாற்றத்‌ தொடங்கியது. அவர்‌ சத்தியத்‌ 
தின்‌ ஒளிக்குத்‌ தம்‌ கண்களைத்‌ திறந்தார்‌. அவருடைய மனந்திரும்‌ 
புதல்‌ மலாக்காவின்‌ கிறீஸ்தவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும்‌, 
மகிழ்ச்சியையும்‌ கொண்டு வந்தது. யூத ராபியாயிருந்தவர்‌ பகிரங்க 
மாக ஞானஸ்நானம்‌ பெற்றார்‌. அவருடைய முன்மாதிரிகை, 
இன்னும்‌ ஏராளமான யூதர்களை விரைவில்‌ சத்தியத்தின்‌ துறைமுகத்‌ 
திற்குக்‌ கொண்டு வந்து சேர்த்தது. 

சவேரியார்‌ இவ்வாறு மலாக்காவில்‌ தம்‌ உழைப்பின்‌ கனிகளைச்‌ 
சேகரித்துக்கொண்டிருக்க, அவருக்கு மிகுந்த திருப்தியளிக்கும்‌ ஒரு 
செய்தியைக்‌ கொண்டு அவருடைய மகிழ்ச்சியை அதிகரிக்கக்‌ கடவுள்‌ 
துயைகூர்ந்தார்‌. கோவாவிலிருந்து வந்த ஒரு கப்பல்‌ உரோமையிலிருந் 
தும்‌, போர்ச்சுக்கலிலிருந்தும்‌ அவருக்குக்‌ கடிதங்களைக்‌ கொண்டு 
வந்தது. சேசு சபையில்‌ ஏராளமான உறுப்பினர்கள்‌ சேர்ந்திருக்‌ 
கிறார்கள்‌ என்று அவருக்கு அறிவித்த அந்தக்‌ கடிதங்கள்‌, தேவ 
ஊழியத்திலும்‌, திருச்சபையின்‌ ஊழியத்திலும்‌ அவர்கள்‌ செய்து வந்த 
பேறுபலன்‌ நிறைந்த பணிகளைப்‌ பற்றிய விவரங்களையும்‌ சுமந்‌ 
திருந்தன. அவருடைய ஆத்தும்‌ எந்த அளவுக்கு மகிழ்ச்சியால்‌ நிரம்பி 
வழிந்தது என்றால்‌, வரவேற்புக்குரிய இந்தச்‌ செய்திகளைத்‌ திரும்பத்‌ 
திரும்ப வாசிப்பதில்‌ அவர்‌ சோர்ந்து போகவேயில்லை. அவர்‌ 
அவற்றை அடிக்கடி முத்தமிட்டார்‌, தம்‌ கண்ணீரால்‌ அவற்றை 
நனைத்தார்‌. (அவரே கூறுகிறபடி_) தாம்‌ மீண்டும்‌ ஐரோப்பாவில்‌ தம்‌ 
அன்பிற்குரிய சகோதரர்களுக்கு மத்தியில்‌ இருப்பதுபோல்‌, அல்லது 
அவர்கள்‌ தம்மோடு இந்தியாவில்‌ இருப்பது போல்‌ அவருக்குத்‌ 
தோன்றியது. 

இந்தச்‌ சமயத்தில்‌ அவருக்கு ஆறுதல்‌ தந்தது இது மட்டுமல்ல: 
கோவாவிலிருந்து வந்த இந்தக்‌ கடிதங்கள்‌ புதிதாக மூன்று தந்தையார்‌ 
அங்கு வந்து சேர்ந்திருப்பதை அறிவித்தது. அவர்கள்‌: அந்தோனி 
க்ரிமினாலே, நிக்கோலாஸ்‌ லான்ஸிலோட்டி மற்றும்‌ ஜான்‌ பேய்ரா 


225 


ஆகியோர்‌ ஆவர்‌. இவர்களில்‌ முதல்‌ இருவர்‌ இத்தாலியர்கள்‌, 
மற்றொருவர்‌ ஸ்பெயின்‌ நாட்டவர்‌. மூவருமே குருக்கள்‌, 
புண்ணியத்திலும்‌, அப்போஸ்தலிக்க ஆன்ம தாகத்திலும்‌ மிகச்‌ 
சிறந்தவர்கள்‌. இவர்களில்‌ க்ரிமினாலேதான்‌ இஞ்ஞாசியாரின்‌ 
புதல்வர்களில்‌ முதன்முதலில்‌ வேதசாட்சிய முடியை வென்றவராக 
இருந்தார்‌. 

சவேரியார்‌ உடலால்‌ அவர்களிடமிருந்து பிரிக்கப்பட்டிருந் 
தாலும்‌, தம்‌ இருதயத்தில்‌ அவர்களை அன்போடும்‌, மரியாதை 
யோடும்‌ அணைத்து வரவேற்றார்‌. லான்ஸிலோட்டி கோவா குரு 
மடத்தில்‌ தலைவராக இருக்கவும்‌, மற்ற இருவரும்‌ குமரிக்‌ கடற்‌ 
கரைக்குச்‌ சென்று மான்ஸில்லாவுக்கு உதவியாயிருக்கவும்‌ அவர்‌ 
உத்தரவுகளை அனுப்பினார்‌. இதனிடையே, தாம்‌ இருக்க வேண்டிய 
இடத்தில்‌ தொடர்ந்து இருக்க வேண்டியிருந்த அவர்‌, மக்காஸரில்‌ 
இருந்து செய்தி வருவதற்காகக்‌ காத்துக்கொண்டிருந்தார்‌. ஆனால்‌ 
மூன்று மாதங்கள்‌ காத்திருந்தும்‌ செய்தி எதுவும்‌ வரவில்லை. 
ஏனெனில்‌ அந்தக்‌ கடற்பயணத்திற்கான பருவ காலம்‌ இப்போது 
கடந்து விட்டிருந்தது. ஆகவே, மக்காஸேருக்குப்‌ பதிலாக 
அம்பாய்னாவுக்குச்‌ செல்ல அவர்‌ தீர்மானித்தார்‌. மக்காஸேருக்கு 
ஏற்கனவே சபையின்‌ குரு ஒருவர்‌ தரப்பட்டிருந்ததும்‌ அவருடைய 
இந்தத்‌ தீர்மானத்திற்குக்‌ காரணமாக இருந்தது. அவர்‌ மிகவும்‌ 
கஷ்டப்பட்டு, மக்கள்‌ கற்றுக்கொள்ள வேண்டிய பரிசுத்த வேதக்‌ 
கொள்கைகளை மலாய்‌ மொழிக்கு மொழிபெயர்த்திருந்தார்‌. தாம்‌ 
அங்கு போய்ச்‌ சேர்ந்தவுடன்‌ தம்‌ பணிகளைத்‌ தொடங்கிவிடத்‌ தாம்‌ 
ஆயத்தமாயிருக்கும்படியாக, மிகுந்த சிரமப்பட்டு அவற்றை அவர்‌ 
கற்றுமிருந்தார்‌. 

அவர்‌ புறப்படுவதைக்‌ காண்பது மக்களுக்கு மிகுந்த வேதனை 
தந்தது. அவரும்‌ புறப்படுவதில்‌ வருத்தப்படாமல்‌ இருக்கவில்லை. 
தாம்‌ மலாக்காவில்‌ நுழைந்தபோது அது இருந்ததை விட, இப்போது 
மிகவும்‌ வேறுபட்ட ஒரு நிலையில்‌ அவர்‌ அதை விட்டுப்‌ 
புறப்பட்டார்‌ என்றாலும்‌, தீமையின்‌ விதைகள்‌ அங்கே ஆழமாக 
வேரடித்திருந்தன, உயர்‌ வகுப்பினரின்‌ துர்மாதிரிகை அவர்களுக்குக்‌ 
கீழ்ப்பட்டவர்கள்‌ மீது எந்த அளவுக்கு ஒரு மோசமான விளைவை 


226 


ஏற்படுத்தியிருந்தது என்றால்‌, இதுவரை சவேரியார்‌ செய்த போதனை 
களும்‌, புதுமைகளும்‌ நிச்சயமாக அவர்‌ எதிர்பார்த்த மாபெரும்‌ பலன்‌ 
களைத்‌ தரவில்லை. பிற்காலத்தில்‌ இந்த இழிவான நகரத்தின்மீது 
விழவிருந்த தண்டனைகளையும்‌, மிக மோசமான பாழ்நிலையையும்‌ 
புனிதரின்‌ தீர்க்கதரிசன மனது காண கடவுள்‌ அனுமதித்தார்‌. அவர்‌ 
தம்‌ பிரசங்கங்களில்‌ வரவிருந்த பேரிடர்களை அடிக்கடி முன்னுரைத்து 
வந்தார்‌ என்றாலும்‌, அதற்குப்‌ பெரிய அளவில்‌ பலன்‌ கிடைக்க 
வில்லை. இந்த மக்களின்‌ பாவங்களை நினைத்து அவர்‌ அழுதார்‌ 
அவர்களுடைய நல்லொழுக்க மனந்திரும்புதலுக்காக அவர்‌ கடுமை 
யான உபவாசங்களை மேற்கொண்டார்‌. அடிக்கடி மூன்று, நான்கு 
நாட்கள்‌ எதையும்‌ உண்ணாமல்‌ இருந்தார்‌, தங்கள்‌ சொந்த நிர்ப்பாக்‌ 
கிய நிலை பற்றி அறியாதிருந்தவர்கள்‌ மற்றும்‌ அதைப்‌ பற்றிக்‌ கவலை 
யற்றிருந்தவர்களின்‌ பாவங்களுக்குப்‌ பரிகாரமாக அவர்‌ கடும்‌ தவ 
முயற்சிகளை மேற்கொண்டார்‌. 

அம்பாய்னாவுக்குச்‌ செல்வதற்கான கப்பல்‌ ஏற்கனவே தயாராக 
இருக்க, அவரும்‌, இன்னும்‌ அவருடைய துணைவராயிருந்த ஜான்‌ டி 
எய்ரோவும்‌, 1546, ஜனவரி 1 அன்று கப்பலேறினார்கள்‌. கப்பலும்‌ 
உடனே புறப்பட்டது. கப்பற்தலைவனும்‌, உயர்‌ அதிகாரிகளும்‌ 


போர்ச்சுக்கசியர்களாக இருந்தார்கள்‌. போர்வீரர்களும்‌, கப்பல்‌ 
ஊழியர்களுமோ இந்தியர்களாகவும்‌, குறிப்பாக விக்கிரகங்களை 
வழிபடுபவர்களாகவும்‌ இருந்தார்கள்‌. ஆனால்‌ சவேரியார்‌ மிக 
விரைவில்‌ அவர்களை மனந்திருப்பி, அவர்களுக்கு ஞானஸ்நானம்‌ 
வழங்கினார்‌. அவர்களில்‌ சிலர்‌ அவருடைய வாதங்களின்‌ வலிமை 
யால்‌ மனந்திருப்பப்பட, மற்றவர்கள்‌ அவருடைய போதகத்தோடு 
இணைந்திருந்த கற்பனைக்கெட்டாத ஒரு புதுமையால்‌ மனந்‌ 
திருப்பப்பட்டார்கள்‌. ஏனெனில்‌, அவர்‌ ஒரு மொழியில்‌ பேச, அவர்‌ 
பேசியதைக்‌ கேட்டவர்கள்‌ தத்தம்‌ சொந்த மொழியில்‌ அதைக்‌ 
கேட்டுப்‌ புரிந்துகொண்டார்கள்‌. அதாவது, அவர்‌ ஒவ்வொருவரிட 
மும்‌ தனித்தனியாக, அவரவருடைய பிரதேச மொழியில்‌ பேசியது 
போலாயிற்று. (கப்பலில்‌ வெவ்வேறு நாடுகளைச்‌ சேர்ந்த ஊழியர்கள்‌ 
இருந்தார்கள்‌.) சவேரியார்‌ தம்‌ சொந்த மொழியில்‌ (போர்ச்சுக்கீசிய 
மொழியில்‌) பேசினார்‌. அவர்கள்‌ அனைவருக்கும்‌ நடுவில்‌ அன்னிய 


227 


தேசத்தைச்‌ சேர்ந்தவராயிருந்த அவர்‌ பேசியதை அவர்கள்‌ அனை 
வரும்‌ ஒரே சமயத்தில்‌ மிக நன்றாகப்‌ புரிந்துகொண்டார்கள்‌. இதைப்‌ 
பற்றிப்‌ பின்னர்‌ நாம்‌ விளக்கமாக விவரித்துக்‌ கூறுவோம்‌. 


அவர்கள்‌ புறப்பட்டு ஒரு மாத காலமாகியிருந்தது. சாதகமான 
காற்று வீசியும்‌ அம்பாய்னா இன்னும்‌ கண்ணுக்குத்‌ தென்படாமல்‌ 
இருந்தது. கப்பல்‌ தலைவனும்‌, மற்ற மாலுமிகளும்‌, தாங்கள்‌ 
தெரியாமல்‌ அம்பாய்னாவைக்‌ கடந்து சென்று விட்டதாக சந்தேகப்‌ 
படத்‌ தொடங்கினார்கள்‌. அப்படி அவர்கள்‌ அதைத்‌ தவறவிட்டிருந் 
தால்‌, அவர்கள்‌ கப்பலைத்‌ திருப்பிக்கொண்டு அம்பாய்னாவுக்கு வர 
வாய்ப்பு மிகக்‌ குறைவாகவே இருந்தது, ஏனெனில்‌ இப்போது சாதக 
மாக இருந்த காற்று கப்பலைத்‌ திருப்பியவுடன்‌ எதிர்காற்றாக மாறி 
விடும்‌. மேலும்‌, எதிர்காற்று பலமாக வேறு இருந்தது. ஆகவே, பாய்‌ 
களைக்‌ குறைத்து, கப்பலைத்‌ திருப்பி, பக்கவாட்டில்‌ வீசும்‌ காற்றைப்‌ 
பயன்படுத்தி, முடிந்த வரை கப்பலை எதிர்த்‌ திசையில்‌ திருப்புவது 
மட்டும்தான்‌ இப்போது அவர்களுக்கு இருந்த ஒரே வழியாக 
இருந்தது. 

அவர்கள்‌ இவ்வாறு பல்வேறு திட்டங்களைப்‌ பற்றி விவாதித்துக்‌ 
கொண்டிருக்க, சவேரியார்‌, தங்களுக்கு முன்னிருந்த விஸ்தாரமான 


நீர்ப்பரப்பை ஊடுருவிக்‌ கண்டவரைப்‌ போல, புன்னகையோடு 


வந்து அவர்களுடன்‌ சேர்ந்து கொண்டார்‌. அவர்‌ அவர்களை 
அமைதிப்படுத்தி, அவர்களை நோக்கி, “தேவையின்றி சிரமப்படா 
தூர்கள்‌. நாம்‌ ஏற்கனவே விரிகுடாவுக்கு அருகில்‌ இருக்கிறோம்‌. 
நாளை விடியற்காலையில்‌ அம்பாய்னா நம்‌ கண்களுக்குப்‌ புலப்படும்‌” 
என்று அறிவித்தார்‌. உண்மையிலும்‌ அதுதான்‌ நடந்தது. 

மறு நாள்‌, பிப்ரவரி 14, விடியற்காலையில்‌ அவர்கள்‌ அந்தத்‌ 
தவை நெருங்கினார்கள்‌; அவர்களுக்குப்‌ பேராச்சரியமும்‌, மகிழ்ச்சி 
யும்‌ தந்தது என்னவென்றால்‌, சவேரியார்‌ சுவாமியை இறக்கி 
விடுவதற்காக மட்டுமே அம்பாய்னாவை நெருங்கிய கப்பல்‌, 
மீண்டும்‌ தான்‌ செல்ல வேண்டிய பாண்டா என்னும்‌ இடத்தை 
நோக்கிப்‌ புறப்பட்டபோது, காற்று இப்போது தன்‌ திசையை 


மாற்றிக்கொண்டு, அவர்களுக்குச்‌ சாதகமாக வீசத்‌ தொடங்கியதுதான்‌. 


228 


சவேரியாரும்‌, மற்றவர்களும்‌ ஒரு சிறு படகில்‌ இறக்கப்பட்டு, 
துடுப்புகளைப்‌ பயன்படுத்திக்‌ கரையை நோக்கிச்‌ சென்றார்கள்‌. 
ஆனால்‌ பாதி வழியில்‌, இரண்டு நீண்ட, தட்டையான படகுகளில்‌ 
பதுங்கியிருந்த கடற்கொள்ளையர்கள்‌ புனிதர்‌ வந்த சிறு படகை 
இடைமறிக்க முயன்றபோது, அதன்‌ துடுப்பாளர்கள்‌ எச்சரிக்கை 
அடைந்து, படகைத்‌ திருப்பி, தங்கள்‌ பலத்தையெல்லாம்‌ கொண்டு, 
ஆழ்கடலை நோக்கி அதைச்‌ செலுத்தினார்கள்‌. ஆனால்‌ புதுமை 


யான விதத்தில்‌ கடற்கொள்ளையர்களின்‌ படகுகள்‌ அதைப்‌ 
பின்தொடர்ந்து வர முயலவில்லை. மாறாக, அவர்கள்‌ அச்சத்தால்‌ 
தாக்கப்பட்டவர்களாக, தாங்கள்தான்‌ துரத்தப்படுபவர்கள்‌ என்பது 
போல்‌ அங்கிருந்து விரைந்து தண்டுவலித்து ஓடிப்‌ போனார்கள்‌. 
சவேரியாரின்‌ குழு இன்னும்‌ கரையை நோக்கிச்‌ செல்ல அச்சப்‌ 
பட்டுக்‌ கொண்டுதான்‌ இருந்தது. ஏனெனில்‌ கடற்கொள்ளையர்கள்‌ 
பதுங்கியிருந்து மீண்டும்‌ தங்களைத்‌ தாக்கலாம்‌ என்று அவர்கள்‌ 
நினைத்தார்கள்‌. ஆனால்‌ மற்றவர்கள்‌ காணாததைக்‌ கண்டவரான 
புனிதர்‌ அவர்களை உற்சாகப்படுத்தி, இனி பயப்பட ஏதுமில்லை 
என்று கூறி அவர்களை உறுதிப்படுத்தினார்‌. அவருடைய வார்த்தை 
களை நம்பி அவர்கள்‌ தீவை அடைந்தார்கள்‌. பிப்ரவரி 16 அன்று 
அவர்‌ கரையிறங்கினார்‌. 

போர்ச்சுக்கலின்‌ ஆதிக்கத்தில்‌ இருந்தாலும்‌, அதில்‌ வசித்தவர்கள்‌ 
இன்னும்‌ நாகரீகமடையாதவர்களாகத்தான்‌ இருந்தார்கள்‌. கடலோரப்‌ 
பிரதேசங்கள்‌ மட்டும்‌ இதிலிருந்து வேறுபட்டிருந்தன. அடிக்கடி கடல்‌ 
வழியாக வந்து செல்லும்‌ அந்நிய தேசத்தாரோடு பழகிப்‌ பழகி அவர்கள்‌ 
ஓரளவு நாகரீகமடைந்திருந்தார்கள்‌. சில ஆண்டுகளுக்கு முன்பு 
அந்த இராச்சியத்தின்‌ ஏழு மாகாணங்கள்‌ கிறீஸ்துநாதரின்‌ மீதான 
விசுவாசத்தைத்‌ தழுவியிருந்தன, என்றாலும்‌, சில போர்ச்சுக்கீசிய அமைச்‌ 
சார்கள்‌ மக்கள்‌ மீது விதித்த கொடுங்கோன்மையான வரிகளுக்குப்‌ 
பிறகு, மக்கள்‌ எந்த அளவுக்கு வெறுப்படைந்திருந்தார்கள்‌ என்றால்‌, 
போர்ச்சுக்கசியார்களோடு சேர்த்து, அவர்களுடைய பரிசுத்த வேதமும்‌ 
மக்களின்‌ வெறுப்புக்கு ஆளாகியிருந்தது. இதன்‌ காரணமாக, குருக்‌ 
களோ, தேவத்திரவிய அனுமானங்களோ இன்றி வாழ்ந்த அவர்கள்‌ 
ஏறக்குறைய விக்ரெக வழிபாட்டினரைப்‌ போலத்தான்‌ இருந்தார்கள்‌. 


229 


இப்போது, ஏற்கனவே ஞானஸ்நானம்‌ பெற்றிருந்தவர்களின்‌ 
விசுவாசத்திற்குப்‌ புத்துயிர்‌ தருவதுதான்‌ சவேரியாரின்‌ முதல்‌ நோக்க 
மாக இருந்தது. இவர்களில்‌ பெரும்பாலானவர்கள்‌ கடற்கரைப்‌ பகுதி 
களில்‌ ஆதிக்கம்‌ செலுத்தி வந்த சராசீனியர்களுக்குப்‌ பயந்து மலை 
களுக்குக்‌ குடிபெயர்ந்திருந்ததால்‌, நம்‌ பரிசுத்தர்‌ அவர்களைத்‌ தேடி 
எளிதில்‌ அணுக முடியாத எல்லா வகையான இடங்களுக்கும்‌ செல்ல 
வேண்டியிருந்தது. பல சமயங்களில்‌ அவர்‌ செங்குத்தான மலைகளின்‌ 
மீது கரங்களையும்‌, முழங்கால்களையும்‌ பயன்படுத்தி மேலேறவும்‌, 
பாறைப்‌ பிளவுகள்‌, குகைகள்‌ அகியவற்றைக்‌ கடந்து செல்லவும்‌, 
இதுபோன்ற மலைப்‌ பகுதிகளில்‌ சாதாரணமாக வாழும்‌ காட்டு 
விலங்குகளை எதிர்கொள்ளும்‌ ஆபத்துக்கு உட்படவும்‌ வேண்டி 
யிருந்தது. 

ஆனால்‌ இவற்றில்‌ எதனாலும்‌ அவரைத்‌ தடுத்து நிறுத்த முடிய 
வில்லை. எப்போதும்‌ தயாராகவும்‌, சந்தோஷ உற்சாகமுள்ளவராக 
வும்‌ இருந்த அவர்‌, இந்த நாகரீகமற்ற மனிதர்களை அரவணைத்துக்‌ 
கொண்டார்‌, அவர்களுடைய நோய்களைக்‌ குணமாக்கினார்‌, 
இறந்தவர்களை அடக்கம்‌ செய்தார்‌. மொத்தத்தில்‌, தமது அன்பா 
லும்‌, கடின உழைப்பாலும்‌ அவர்‌ அவர்கள்‌ மீது வெற்றிகொண்டார்‌. 
அவர்கள்‌ கிறிஸ்துநாதரிடம்‌ திரும்பி வந்து, தாங்களாகவே முன்‌ 
வந்து, தங்கள்‌ குழந்தைகளை ஞானஸ்நானத்திற்காக அவரிடம்‌ கொண்டு 
வந்தார்கள்‌. இந்தக்‌ குழந்தைகள்‌ நித்திய வாழ்வைச்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்ளப்‌ போதுமான காலம்‌ உயிரோடு இருக்கும்படி சர்வ 


வல்லபார்தாமே அது வரை அவர்களுடைய உயிரைப்‌ பாதுகாத்து 
வந்தார்‌ என்று சொல்லும்படியாக, இந்தக்‌ குழந்தைகளில்‌ பலர்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற்றவுடனே இறந்துபோனார்கள்‌. 


இவ்வாறு, இது வரை கிறீஸ்தவர்கள்மீது ஞான ரீதியான 
வெற்றியை அடைந்தபின்‌, சவேரியார்‌ இப்போது விக்கிரகங்களை 
வழிபட்டவர்களுக்கும்‌, சராசினியர்களுக்கும்‌ போதிக்கத்‌ தொடங்கி 
னார்‌. இதை அவர்‌ எவ்வளவு ஆன்ம தாகத்தோடு செய்து, அதில்‌ 
வெற்றியும்‌ அடைந்தார்‌ என்றால்‌, அவர்களில்‌ ஏராளமானவார்களை 
அவர்‌ சத்திய வேதத்திற்கு மனந்திருப்பினார்‌. அவர்‌ பல இடங்களில்‌ 
சிலுவைகளை நாட்டி வைத்தார்‌ ஆலயங்களைக்‌ கட்டினார்‌ ஞான 


230 


ஆசிரியார்களை நியமித்தார்‌. தாம்‌ பெற்ற இந்தப்‌ புதிய வெற்றியை 
உத்தமமானதாக்கும்படி, அவர்‌ முத்துக்குளித்துறையிலிருந்து 
தந்தையர்‌ இருவரை வரவழைத்தார்‌. 

அவர்‌ தம்‌ பிறர்சிநேகத்கைச்‌ செயல்படுத்த சர்வ வல்லப தேவன்‌ 
அவருக்கு மற்றொரு அருமையான வாய்ப்பைத்‌ தந்தருளினார்‌. 
மூன்று போர்ச்சுக்கீசிய கப்பல்களும்‌, ஆறு காஸ்டீலிய கப்பல்களும்‌ 
அம்பாய்னாவுக்கு வந்து சேர்ந்தபோது, அவற்றின்‌ ஊழியர்களிடையே 
ஒரு காய்ச்சல்‌ தொற்று பரவியிருந்தது. அதனால்‌ பாதிக்கப்பட்ட 
சிலர்‌ கப்பல்களிலேயே விடப்பட, மற்றவர்கள்‌ கரைக்கு வந்து, 
கூடாரங்களிலும்‌, மரக்கிளைகளாலும்‌, இலைகளாலும்‌ உருவாக்கப்‌ 
பட்ட சிறு குடிசைகளிலும்‌ தங்கினார்கள்‌. அவர்களில்‌ பலர்‌ இறந்து 
விடலாம்‌ என்று அஞ்சப்பட்டது. எந்த விதமான மருத்துவ உதவியும்‌, 
உண்மையில்‌ எந்த விதமான உதவியும்‌ அவர்களுக்குக்‌ கடைக்க 
வில்லை. 


சவேரியாரின்‌ தாராளமுள்ள ஆத்துமம்‌ காய்ச்சலால்‌ பாதிக்கப்‌ 
பட்டவர்களாலோ, அல்லது தமது உயிருக்கு வரக்கூடிய ஆபத்தைப்‌ 
பற்றியோ கவலை கொள்ளவில்லை. எங்கெல்லாம்‌ ஆபத்து மிக 
அதிகமாயிருந்ததோ, அங்கெல்லாம்‌ அவர்‌ தொடர்ந்து சென்று 
நோயாளிகளைக்‌ கவனித்துக்கொண்டி ருந்தார்‌. மிகுந்த அருவருப்புக்‌ 
குரிய வேலைகளைச்‌ செய்வதில்‌ அவர்‌ காட்டிய தயவும்‌, அன்பும்‌ 
ஆச்சரியத்திற்குரியதாகவும்‌, அவருடைய முகம்‌ எப்போதும்‌ 
சந்தோஷ உற்சாகமுள்ளதாகவும்‌ இருந்தது. எந்த அளவுக்கென்றால்‌, 
அவரைக்‌ காண்பதும்‌ கூட, நோயாளிகளுக்கு ஒரு தேற்றரவாக 
இருந்தது. ஆயினும்‌, அவர்களுடைய ஆத்துமங்களுக்கு உதவி 
செய்வது, அதாவது, அவர்கள்‌ சரியான முறையில்‌ தேவத்‌ திரவியள 
அனுமானங்களைப்‌ பெறுகிறார்களா என்று பார்த்துக்கொள்வதும்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ மோசமான நிலைக்குப்‌ பொருத்தமான விதத்தில்‌ 
மனஸ்தாப உணர்வோடு மரணத்தைத்‌ தழுவிக்கொள்கிறார்களா 
என்பதை உறுதிப்படுத்திக்கொள்வதுதான்‌ அவருடைய முதல்‌ கவலை 
யாக இருந்தது. இந்தப்‌ பாவசங்கீர்த்தனங்களுக்காக அவர்‌ எவ்வளவு 
பெரிய விலை கொடுக்க வேண்டியிருந்தது! அவர்கள்‌ போர்வீரர்‌ 


231 


களாகவும்‌, மாலுமிகளாகவும்‌, சரீர இச்சை மிகுந்த வாழ்வு நடத்திய 
வார்களாகவும்‌ இருந்தார்கள்‌. தங்கள்‌ குற்றத்தை அவர்கள்‌ உணரும்‌ 
படி புனிதர்‌ செய்தபோது, கடவுளின்‌ நன்மைத்தனத்தில்‌ நம்பிக்கை 
வைக்கும்படி அவர்களை வற்புறுத்த அவர்‌ மிகவும்‌ கஷ்டப்பட 
வேண்டியிருந்தது. ஏனெனில்‌ அவர்‌ நியாயமான முறையில்‌ குறித்துக்‌ 
காட்டியபடி, தேவ இரக்கத்தைத்‌ துர்ப்பிரயோகம்‌ செய்து, பாவத்‌ 
தில்‌ வாழ்பவர்கள்‌ அடிக்கடி அந்த இரக்கத்தில்‌ நம்பிக்கை வைக்க 
முடியாதவர்களாகத்தான்‌ இறக்கிறார்கள்‌: பாவத்தில்‌ இருக்கும்‌ 
போது, இரட்சணியத்தைப்‌ பற்றி மிதமிஞ்சிய நம்பிக்கை கொள்‌ 
பவர்கள்‌, மரணம்‌ நெருங்கும்போது அவநம்பிக்கை கொண்டு, அவல 
மாய்ச்‌ சாகிறார்கள்‌. 

காய்ச்சலால்‌ துன்பப்பட்டவர்களின்‌ உயிரைப்‌ பற்றிக்‌ கவலைப்‌ 
படுவதோடு அவருடைய பிறர்சிநேகம்‌ நின்று விடவில்லை. 
அவர்கள்‌ மரித்தபோது, அவரே அவர்களுக்குக்‌ கல்லறைக்‌ குழிகளை 
வெட்டி, திருச்சபையின்‌ இறுதிச்‌ சடங்குகளோடு அவர்களை 
அடக்கம்‌ செய்தார்‌. மரித்தவர்களுக்காகத்‌ தினமும்‌ திவ்ய பலிபூசை 
நிறைவேற்றினார்‌. 

நோயாளிகளுக்காக அவர்‌ செய்த பணிகள்‌ அனைத்திற்கும்‌ 
மத்தியிலும்‌, நல்ல ஆரோக்கியத்துடன்‌ இருந்தவர்களையும்‌ அவர்‌ 
மறந்து விடவில்லை. அவர்‌ ஒவ்வொரு ஞாயிறன்றும்‌ பிரசங்கங்கள்‌ 
செய்தார்‌. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே நிகழ்ந்து 
கொண்டிருந்த அச்சத்திற்குரிய கொள்ளை நோயையும்‌, எண்ணற்ற 
மரணங்களையும்‌ பற்றி அவர்‌ அவர்களை எச்சரித்தார்‌. ஆத்துமம்‌ 
நித்திய தண்டனைக்கு எதிர்பாராமல்‌ உட்படக்கூடிய ஆபத்தைப்‌ 
பற்றி அவர்களை எச்சரித்தார்‌. 


இந்தப்‌ பிரசங்கங்கள்‌ ஆழ்ந்த பாதிப்பை உண்டாக்கின. புனிதரின்‌ 
வழிகாட்டுதலின்கழ்‌ அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ தத்தம்‌ மனச்சான்றை 
ஒழுங்குபடுத்திக்கொள்வதில்‌ அக்கறை கொண்டார்கள்‌. இதன்‌ விளை 
வாக, அவர்‌ செய்ய வேண்டியிருந்த வேலைகள்‌ இரட்டிப்பாகின. 
கோட்டையை நிர்வகித்து வந்த போர்ச்சுக்கசிய அதிகாரிகள்‌ 
மூவரின்‌ வாழ்வைச்‌ சீர்திருத்த அவர்‌ எடுத்த முயற்சிகள்‌ நம்ப 


232 


இயலாதவையாக இருந்தன. இவர்கள்‌ ஐந்தாறு ஆண்டுகளாகக்‌ கூட 
கடவுளை ஒருபோதும்‌ நினைக்காதவார்களாக, மிகக்‌ கேவலமான 
வாழ்க்கை நடத்தி வந்திருந்தார்கள்‌. சவேரியார்‌ அவர்களோடு 
நட்புறவு கொள்ள முயன்றார்‌. அவர்களுடைய ஆத்துமங்களில்‌ இருந்த 
ஆபத்தான காயங்களுக்கு சாந்தத்துடன்‌ கூடிய அக்கறையோடு சிகிச்சை 
செய்தார்‌. நோயாளிகள்‌ குணப்படுத்தப்பட விரும்பாதபோது, இந்த 
ஆபத்து இன்னும்‌ பெரியதாக இருக்கிறது. 


அவர்‌ தமக்கு வழக்கமான எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்‌ 


டார்‌. இறுதியாக அவர்களை நல்ல பாவசங்கீர்த்தனம்‌ செய்யவும்‌, 
திவ்ய நன்மை உட்கொள்ளவும்‌, பரிசுத்தமாக வாழ அவர்கள்‌ உறுதி 


யான தீர்மானம்‌ செய்யவும்‌ தூண்டுவதில்‌ அவர்‌ வெற்றி பெற்றார்‌. 


ஆனால்‌ இந்த மனிதர்களின்‌ ஆன்ம உயிர்ப்பு கிட்டத்தட்ட நம்‌ 


பரிசுத்த தகப்பனைக்‌ கல்லறைக்கே கொண்டு சென்றுவிட்டது. அவர்‌ 
ஓர்‌ ஆபத்தான நோயால்‌ பாதிக்கப்பட்டார்‌. இந்த மூன்று ஆத்துமங்‌ 
களின்‌ மனந்திரும்புதலைக்‌ கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ளும்‌ 
படி அவர்‌ தம்‌ உடலை ஒறுத்து அடக்கப்‌ பயன்படுத்திய மிகக்‌ 
கடுமையான தவச்‌ செயல்களும்‌ இந்த நோய்க்கு ஒரு காரணமாக 
இருந்தன. 

காஸ்டீலிய குருவாகிய காஸ்மோ டி டோரஸ்‌ என்பவர்‌ சவேரியா 
ருக்குப்‌ பெரும்‌ உதவியாக வந்து சேர்ந்திருந்தார்‌. அவர்‌ ஸ்பானியக்‌ 
கப்பற்குழுவுடன்‌ ஸெவீல்லிலிருந்து வந்திருந்தார்‌. அம்பாய்னாவில்‌ 
கரையிறங்கியபோது, சவேரியாரைக்‌ கண்டவுடனேயே அவருடைய 
புண்ணியத்தால்‌ அவர்‌ முழுமையாக ஈர்க்கப்பட்டார்‌. எந்த 
அளவுக்குக்‌ கடவுளால்‌ இவ்வளவு முழுமையாக நிரம்பியவராகவும்‌, 
சுயத்தை நிந்தித்து, ஹுத்து, அடக்கியவராகவும்‌, ஆத்துமங்களின்‌ 
இரட்சணியத்தில்‌ அடங்காத தாகமுள்ளவராகவும்‌ அவரை இந்தக்‌ 
குருவானவர்‌ கண்டார்‌ என்றால்‌, அவருடைய முன்மாதிரிகையைக்‌ 
கண்டுபாவிக்கும்‌ ஆசையால்‌ பற்றியெரிந்தவராக, அவருக்குத்‌ 
துணைவராயிருக்க அவர்‌ ஆர்வத்தோடு முன்வந்தார்‌. 

விரைவில்‌ கோவாவிலிருந்த சேசு சபையினரின்‌ துறவற அங்கியை 
அவர்‌ தரித்துக்கொண்டார்‌. பிற்காலத்தில்‌ புனிதரோடு அவர்‌ 


233 


ஐப்பானுக்குச்‌ சென்ற அவர்‌, அங்கே ஆத்தும தாகத்தோடு அயராது 
உழைத்தார்‌. இவ்வாறு ஜப்பானியர்களின்‌ இரண்டாவது சவேரியார்‌ 
என்று அழைக்கப்பட அவர்‌ தகுதி பெற்றார்‌. 

அம்பாய்னாவில்‌ ஒரு வணிகன்‌ இருந்தான்‌. செல்வங்களின்‌ மீது 
அவனுக்கிருந்த பற்றையும்‌, எதிலும்‌ ஆதாயம்‌ சம்பாதிக்க அவனுக்‌ 
கிருந்த ஆசையையும்‌ சவேரியாரின்‌ பிரசங்கங்கள்‌ அனைத்தாலும்‌ 
கூட மாற்ற முடியவில்லை. வெளிப்படையான புத்திமதிகளால்‌ 
எந்தப்‌ பலனுமில்லை என்று கண்ட சவேரியார்‌, தனிப்பட்ட முறை 
யில்‌ அவரைக்‌ கடிந்துகொள்ளத்‌ தீர்மானித்தார்‌. வெளிப்படையான 
வெறுப்போட அந்த மனிதன்‌ அவர்‌ சொன்னதைக்‌ கேட்டான்‌. அதன்‌ 
பின்‌ முரட்டுத்தனத்தோடு அவரை அனுப்பிவிட்டான்‌. 

நம்‌ பரிசுத்தர்‌ அவனுடைய உலகப்‌ பற்றையும்‌, குருட்டத்தனத்‌ 
தையும்‌ கண்டு பரிதாபப்பட்டு, அவனுக்கு எந்த நன்மையையும்‌ 
செய்யத்‌ தம்மால்‌ இயலவில்லை என்பதைக்‌ குறித்து, ஆழ்ந்த துயரப்‌ 
பட்டக்‌ கண்ணீர்‌ சிந்தினார்‌. சவேரியாரின்‌ தனிப்பட்ட முயற்சி ஒரு 
தனி மனிதனுக்குப்‌ பலனற்றுப்‌ போனது என்று அவருடைய வரலாற்‌ 
றில்‌ நாம்‌ வாசிக்கும்‌ ஒரே ஒரு இடம்‌ இதுதான்‌. 

ஆனால்‌ மற்றொரு மனிதனை மனந்திருப்ப அவர்‌ செய்த முயற்சி 
பலனளித்தது. அவன்‌ இந்த அளவுக்குப்‌ பிடிவாதமுள்ளவனாக 
இருக்கவில்லை. ஆயினும்‌, தன்னிடம்‌ மிகுந்த செல்வமிருந்தும்‌, 
தன்னைச்‌ சுற்றி ஏழைகள்‌ நிரம்பியிருந்தும்‌, அவர்களுக்கு உதவி 
செய்யும்‌ அளவுக்கு உதார குணமில்லாதவனாக அவன்‌ இருந்தான்‌. 
இந்த மனிதனின்‌ பெயர்‌ ஜான்‌ அரோஜியோ என்பதாகும்‌. அவன்‌ 
புனிதரோடு மலாக்காவிலிருந்து அம்பாய்னாவுக்கு வந்திருந்தான்‌. 
அவருடைய பிறர்சிநேக வாழ்வால்‌ தூண்டப்பட்ட வனாக, நோயால்‌ 


பாதிக்கப்பட்ட கப்பல்களிலிருந்து கரைக்குக்‌ கொண்டு வரப்பட்ட 
பல ஏழைகளுக்குக்‌ கருணையோடு அவன்‌ அடிக்கடி உதவிகள்‌ 
செய்தான்‌; ஆனாலும்‌, உதவி தேவைப்படுபவர்களின்‌ எண்ணிக்கை 
அதிகரித்தபோது, தான்‌ அளவுக்கு மீறி அவர்களுக்குத்‌ தன்‌ பணத்தை 


யெல்லாம்‌ வாரியிறைப்பதாக அவன்‌ நினைத்துக்கொண்டான்‌. 


இதன்‌ காரணமாக, சவேரியார்‌ அவனிடம்‌ தாமே நேரில்‌ 


234 


உதவிகள்‌ கேட்பதை நிறுத்திக்கொண்டார்‌. ஆயினும்‌, அவனுடைய 
உதவி தமக்குத்‌ தேவை என்று உணர்ந்தபோதெல்லாம்‌ யாராவது 
ஒருவரை அவனிடம்‌ அவா்‌ அனுப்பினார்‌. இது போன்ற ஓர 
சந்தர்ப்பத்தில்‌, ஓர்‌ ஏழைக்குத்‌ தேவைப்பட்ட ஒரு ஜாடி திராட்சை 
இரசத்தை அவனிடம்‌ பெற்று வர பிரான்சிஸ்‌ பால்லியா என்பவரைப்‌ 
புனிதர்‌ அவனிடம்‌ அனுப்பினார்‌. 

உண்மையில்‌ அவர்‌ கேட்டதை அரோகியோ அவருக்குத்‌ 
தந்தான்‌ என்றாலும்‌, எரிச்சலோடு முறுமுறுத்தபடிதான்‌ அதைத்‌ 
தந்தான்‌. மேலும்‌, இனி இதுபோன்ற உதவிகளைக்‌ கேட்டுத்‌ தன்னிடம்‌ 
வர வேண்டாமென்று, தான்‌ மலாக்காவிலிருந்து திராட்சை இரசம்‌ 
கொண்டு வந்தது அம்பாய்னாவில்‌ ஏழைகளுக்கு அதைக்‌ கொடுத்து 
விரயமாக்குவதற்காக அல்ல என்றும்‌ அவன்‌ பால்லியாவிடம்‌ 
கண்டிப்பாகக்‌ கூறி விட்டான்‌. மேலும்‌, தன்னிடமிருக்கும்‌ கொஞ்ச 
நஞ்ச இரசமும்‌ தீர்ந்து விட்டால்‌, தன்‌ தேவைக்கு அது எங்கிருந்து 
கிடைக்கும்‌ என்றும்‌ அவன்‌ கேட்டான்‌. 

தூதர்‌ இரசத்துடன்‌ திரும்பி வந்து, அவன்‌ சொன்ன வார்த்தை 
களை சவேரியாரிடம்‌ கூறினார்‌. சவேரியார்‌ ஆச்சரியப்பட்டார்‌. ஒரு 
பரிசுத்த ஆர்வத்தோடு அவர்‌ பால்லியாவிடம்‌, “அரோகியோ என்ன 
நினைத்துக்கொண்டிருக்கிறான்‌? தன்னிடமுள்ள இரசத்தையெல்‌ 
லாம்‌ தான்‌ ஒருவனே பருகி விட முடியும்‌ என்று அவன்‌ நினைக்‌ 
கிறானா? இரசம்‌ முழுவதையும்‌ தனக்கென வைத்துக்கொள்ளும்படி, 
கிறீஸ்துநாதருக்கு அதைத்‌ தர அவன்‌ மறுப்பானா? இல்லை! இல்லை! 
அவன்‌ நினைப்பது தவறு; அவனுடைய இரசம்‌ தீருமுன்‌ அவன்‌ தன்‌ 
வாழ்வின்‌ முடிவுக்கு வந்து சேர்வான்‌! இதுதான்‌ அவன்‌ இருக்கப்‌ 
போகிற கடைசி நிலம்‌! அவன்‌ சாகும்போது, அவனுக்குச்‌ சொந்த 
மானதெல்லாம்‌, அவனுடைய விருப்பத்தையும்‌ மீறி ஏழைகளின்‌ 
கரங்களில்‌ விழும்‌! ” என்றார்‌. 

சவேரியார்‌ இதைப்‌ பால்லியாவிடம்‌ மட்டுமல்ல, மாறாக, அந்த 
மனிதனிடமே கூட முன்னுரைத்தார்‌. மிக விரைவில்‌ அவர்‌ சொன்ன 
அனைத்தும்‌ அப்படியே நிறைவேறியது. அவன்‌ தன்‌ மரணத்தை 
நெருங்கிக்கொண்டிருக்கறொன்‌ என்று அவர்‌ அவனை எச்சரித்தார்‌; 


235 


மிகக்‌ குறுகிய காலத்திற்குள்‌ மற்றவர்கள்‌ அவனிடமிருந்து பலவந்த 
மாகப்‌ பறித்துக்கொள்ள இருந்ததை இப்போது அவனே முன்வந்து 
அவர்களுக்குத்‌ தருவதன்‌ மூலம்‌ பேறுபலன்களைச்‌ சம்பாதித்துக்‌ 
கொள்ளும்படி அவர்‌ அவனுக்கு அறிவுறுத்தினார்‌. 

இதன்பின்‌ விரைவில்‌ சவேரியார்‌ அம்பாய்னாவை விட்டுப்‌ புறப்‌ 
பட்டார்‌. அரோகியோவும்‌ அவரோடு கப்பற்பயணம்‌ செய்ய 
விரும்பி, ஏற்பாடுகளைச்‌ செய்ய முயன்றான்‌. ஆனால்‌ கப்பல்‌ மிகச்‌ 
சிறியதாக இருந்ததாலும்‌, ஏற்கனவே அது முழுமையாக நிரம்பியிருந் 
ததாலும்‌, அவன்‌ என்ன முயற்சிகள்‌ செய்தும்‌, தான்‌ இருக்கும்‌ இடத்‌ 
திலேயே இருக்க வேண்டி யவனானான்‌. 

புனிதர்‌ டெர்னாட்டோவுக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்து ஒரு சில நாட்‌ 
களுக்குப்‌ பிறகு, ஒரு நாள்‌ அவர்‌ பூசை வைத்துக்கொண்டிருந்த 
போது, திடீரென்று பீடத்திலிருந்து திரும்பி, “ஜான்‌ அரோகியோ 
வுக்காக ஜெபியுங்கள்‌. அவன்‌ அம்பாய்னாவில்‌ இப்போதுதான்‌ 
இறந்திருக்கிறான்‌. நான்‌ நேற்று அவனுக்காகப்‌ பூசை ஒப்புக்கொடுத்‌ 
தேன்‌. இன்றும்‌ அவனுக்காகவே பூசை வைக்கிறேன்‌; அவனுடைய 


ஆத்துமத்திற்காகக்‌ கடவுளிடம்‌ என்னோடு சேர்ந்து ஜெபிப்பிர்களா?” 
என்று மக்களிடம்‌ கேட்டார்‌. கூடி யிருந்தவர்கள்‌ அவர்‌ சொன்னதைக்‌ 
கேட்டு மலைத்துப்‌ போனார்கள்‌; அவ்வளவு தூரத்திலிருந்து இந்தச்‌ 
செய்தி அவருக்கு எப்படி வந்திருக்க முடியும்‌ என்று அவர்கள்‌ 
யோசித்தார்கள்‌. ஏனெனில்‌ டொரனேட்டுக்கும்‌, அம்பாய்னாவுக்கும்‌ 
இடையில்‌ இருநூற்றெழுபது கடல்‌ மைல்‌ தூரம்‌ இருந்தது. ஆயினும்‌, 
கடவுளே இதை அவருக்கு வெளிப்படுத்தியிருப்பார்‌ என்று யூகித்துக்‌ 
கொண்ட அவர்கள்‌, உண்மையில்‌, அவனது மரணச்‌ செய்தி வந்தடை 
யும்போது, ஒப்பிட்டுப்‌ பார்ப்பதற்காக, இந்த நிகழ்வை அவர்‌ அறிவித்த 
நாளையும்‌, நேரத்தையும்‌ குறித்து வைத்துக்கொண்டார்கள்‌. 


பன்னிரண்டு நாட்களில்‌ ஜான்‌ டி எய்ரோவின்‌ கடிதங்களாலும்‌, 
அரோகியோவின்‌ மரணத்தின்போது அருகிலிருந்த இரஃபேல்‌ 
கார்வாலோ என்பவரிடமிருந்து வந்த கடிதத்தாலும்‌ இச்செய்தி மிகச்‌ 
சரியாகப்‌ புனிதர்‌ பீடத்திலிருந்து அதை அறிவித்த நேரத்தில்‌ 
நடந்திருந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. 


236 


கால நிலை இப்போது சாதகமாக இருந்ததால்‌, இரு குழுக்களான 
கப்பல்கள்‌ கோவாவுக்குப்‌ புறப்பட்டன. விஷக்‌ காய்ச்சலில்‌ தப்பிப்‌ 
பிழைத்த ஏழைகளுக்குத்‌ தேவைப்பட்ட அனைத்தையும்‌ சவேரியார்‌ 
பக்தியுள்ள தம்‌ நண்பர்களிடமிருந்து தானமாகப்‌ பெற்று அவர்‌ 
களுக்குத்‌ தந்தார்‌. மேலும்‌, அந்தக்‌ கப்பல்களில்‌ வரும்‌ அர்ச்‌. 
ஆஸ்டின்‌ சபையைச்‌ சேர்ந்த சில துறவிகளின்‌ புண்ணிய ஜீவியத்தைப்‌ 
புகழ்ந்து, அவர்களுக்கு உதவிகள்‌ செய்யும்படி கோவாவிலிருந்த 
சுவாமி டி கேமரினோவுக்கு அவர்‌ கடிதமும்‌ எழுதி அவர்களிடம்‌ 
தந்தார்‌. 

இந்தக்‌ கப்பற்குழுக்களோடு சேர்ந்து பயணித்த ஒரு கப்பல்‌ 
பெரும்‌ ஆபத்துக்களைச்‌ சந்திக்கும்‌ என்று அவர்‌ முன்னுரைத்தார்‌. 
அதுவும்‌ அப்படியே ஆயிற்று. முதலாவதாக, அது ஒரு பாறையில்‌ 
மோதி, அதன்‌ சுக்கான்‌ உடைந்துபோனது. ஆகவே, புதுமையான 
விதத்தில்‌ அது எப்படியோ இலங்கைக்‌ கரையில்‌ பத்திரமாக ஒதுங்கி 
யது. அங்கிருந்து அது தப்பித்துப்‌ புறப்பட்டதும்‌ ஒரு புதுமையாகவே 
இருந்தது. 

புனிதரை மொலுக்காஸ-க்குச்‌ சுமந்து செல்ல இருந்த கப்பல்‌ 


பயணத்திற்குத்‌ தயாராகிக்கொண்டிருக்கையில்‌, அவர்‌ அருகிலிருந்த 
சில தீவுகளைச்‌ சந்தித்தார்‌, எல்லா இடங்களிலும்‌ அவர்‌ தம்‌ வலை 
களை வீசி, தொடர்ந்து ஆத்துமங்களைப்‌ பிடித்துக்கொண்டி ருந்தார்‌. 
பாராமுரா என்னும்‌ ஒரு தீவுக்கு அவர்‌ சென்றபோது, ஓர்‌ அற்புத 
மான சம்பவம்‌ நிகழ்ந்தது. அவரோடு சென்றிருந்த அவரது துணைவ 
ரான ஃபாஸ்ட்‌ ரொட்ரீகஸ்‌ என்னும்‌ போர்ச்சுக்கசியரின்‌ வார்த்தை 
களிலேயே அதை நாம்‌ விவரிப்போம்‌. இவர்‌ வேறு ஏழு சாட்சி 
களோடு, இதை ஆணையிட்டு உறுதிப்படுத்தியிருக்கிறார்‌: “சுவாமி 
பிரான்சிஸ-ம்‌, ஜான்‌ ரப்போஸாவும்‌, நானும்‌ ஒரு காராக்காவில்‌ 
பயணம்‌ செய்துகொண்டிருந்தோம்‌. (காராக்கா என்பது இந்த நாடு 
களுக்கே உரிய ஒரு வகையான கப்பலாகும்‌. இது புயலை எதிர்‌ 
கொள்ள முடியாத அளவுக்குப்‌ பலவீனமானது.) திடீரென்று ஒரு 
கடும்புயல்‌ எழுந்தது. மாலுமிகள்‌ உள்ளூர்வாசிகளாகவும்‌, இந்தக்‌ 
கடற்கரைப்‌ பகுதிக்கு நன்கு பழக்கப்பட்டவார்களாக இருந்தாலும்‌, 
தப்பிப்‌ பிழைப்பது பற்றிய நம்பிக்கையை முழுவதுமாக இழந்து 
237 


விட்டார்கள்‌. ஆனால்‌ தந்தை பிரான்சிஸ்‌, தாம்‌ எப்போதும்‌ தம்‌ 
கழுத்தில்‌ அணிந்திருந்த தமது பாடுபட்ட சுரூபத்தைக்‌ கழற்றி, 
கப்பலின்‌ பக்கவாட்டுக்கு மேலாகக்‌ குனிந்து, அதைக்‌ கொண்டு 


கடல்‌ நீரைத்‌ தொட்டார்‌. அந்தக்‌ கணமே புயல்‌ அமர்ந்தது. 

ஆனால்‌ பரிதாபமான முறையில்‌ பாடுபட்ட சுரூபத்தைக்‌ கட்டி 
யிருந்த கயிறு அவருடைய விரலிலிருந்து நழுவி, அல்லது 
சுரூபத்தோடு அது கட்டப்பட்டிருந்த முடிச்சு உருவி அலைகளில்‌ 
விழுந்து மறைந்து போனது. இதனால்‌ பரிசுத்த தந்தை அடைந்த 
வேதனை மிகப்‌ பெரியதாக இருந்தது. அவர்‌ ஆறுதல்படுத்தப்பட 
இயலாதவராகத்‌ தோன்றினார்‌. 


மறு நாள்‌ நாங்கள்‌ பாராமுரா தீவில்‌ இறங்கினோம்‌. அங்கிருந்து, 
தாலெம்‌ என்னுமிடத்திற்குச்‌ சென்றோம்‌, அங்குதான்‌ கப்பல்‌ கட்டப்‌ 
பட்டிருந்தது. பாடுபட்ட சுரூபம்‌ தொலைந்ததற்கும்‌, நாங்கள்‌ கரை 
யிறங்கியதற்கும்‌ இடையே இருபத்து நான்கு மணி நேரம்‌ கடந்‌ 
திருந்தது. இந்நேரம்‌ முழுவதும்‌ கடல்‌ கொந்தளிப்பாகவே இருந்து 
கொண்டிருந்தது. கரையிறங்கியதும்‌ தந்தை பிரான்சிஸ ஈம்‌, நானும்‌ 


தாலேமை நோக்கிக்‌ கடற்கரையோரமாக நடக்கத்‌ தொடங்கினோம்‌. 
சுமார்‌ ஐந்நூறு அடிகள்‌ நடந்திருப்போம்‌, அப்போது ஒரு நண்டு 

கடலிலிருந்து வெளிவருவதை நாங்கள்‌ கண்டோம்‌. அது தன்‌ 

கொடுக்குகளில்‌ ஒரு பாடுபட்ட சுரூபத்தைச்‌ சுமந்தபடி சுவாமி 


பிரான்‌்சிஸை நோக்கி வந்துகொண்டிருந்தது! அச்சமயம்‌ நான்‌ 
அவருக்கு மிக அருகில்தான்‌ இருந்தேன்‌. பரிசுத்த தந்‌ைத முழந்‌ 
தாளிட்டார்‌. அவர்‌ அந்த நண்டிடமிருந்து பாடுபட்ட சுரூபத்தை 
எடுக்கும்‌ வரையில்‌, அது அவர்‌ முன்‌ அசையாமல்‌ நின்றுகொண் 
டிருந்தது. அதன்பின்‌ அது திரும்பி, விரைவாகக்‌ கடலுக்குள்‌ சென்று 
மறைந்து போனது! ஒரு நாள்‌ முழுவதும்‌ தம்மிடமிருந்து தொலைந்து 
போய்‌, இப்போது அதிசயமான முறையில்‌ தமக்குத்‌ திரும்பக்‌ 
கிடைத்த அந்தப்‌ பொக்கிஷத்தை அவர்‌ மிகுந்த ஆசையோடு 
திரும்பத்‌ திரும்ப முத்தமிட்டார்‌. அதன்பின்‌, தம்‌ கரங்களைத்‌ தம்‌ 
மார்பிற்குக்‌ குறுக்காகச்‌ சார்த்திக்கொண்டு, முழுமையாக அரை மணி 
நேரம்‌ ஜெபத்தில்‌ ஈடுபட்டி ருந்தார்‌. நானும்‌ மகிழ்ச்சியோடு, இந்த 


238 


மகா ஆச்சரியத்திற்குரிய அற்புதத்திற்காக நம்‌ அண்டவராகிய சேசுக்‌ 
கிறீஸ்துநாதருக்கு நானும்‌ அவரோடு சேர்ந்து நன்றிசெலுத்திக்‌ 
கொண்டிருந்தேன்‌. அதன்பின்‌ நாங்கள்‌ எழுந்து, எங்கள்‌ பயணத்‌ 
தைத்‌ தொடர்ந்தோம்‌. ” 

அவர்கள்‌ தாலேமில்‌ ஒரு வாரம்‌ தங்கியிருந்தபின்‌, ரொஸாலாபவ்‌ 
என்னுமிடத்திற்குப்‌ புறப்பட்டுச்‌ சென்றார்கள்‌. அங்கே சவேரியார்‌ 


உடனே விக்கிரகங்களை வழிபட்டு வந்த மக்களுக்குப்‌ போதிக்கத்‌ 
தொடங்கினார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ மிக அருவருப்பான பாவங்களில்‌ 
எப்படி மிருகங்களைப்‌ போல வாழ்ந்து வந்தார்கள்‌ என்றால்‌, அவர்‌ 
பேச்சுக்குச்‌ செவிகொடுக்க அவர்கள்‌ மறுத்து விட்டார்கள்‌. அந்தத்‌ 
தீவு முழுவதிலும்‌ சவேரியார்‌ ஓரே ஒரு ஆத்துமத்தைத்தான்‌ 
மனந்திருப்ப முடிந்தது. இதன்‌ காரணமாக, அங்கிருந்து புறப்படும்‌ 
போது, அவா்‌ தம்‌ பாதணிகளைக்‌ கழற்றி, அந்தச்‌ சபிக்கப்பட்ட 
தீவின்‌ தூசி எதையும்‌ தம்மோடு எடுத்துச்‌ செல்லாதபடி அதை 
நன்றாகத்‌ தட்டினார்‌. 

அவர்‌ மனந்திருப்பிய அந்த ஓர்‌ ஆத்துமம்‌ மிகச்‌ சிறந்ததோர்‌ 
ஆத்துமமாக இருந்தது என்று நாம்‌ உண்மையாகவே கூறலாம்‌. இந்த 
மனிதருக்குப்‌ புனிதர்‌ ஞானஸ்நானம்‌ வழங்கியபோது, பிரான்சிஸ்‌ 
என்னும்‌ தம்‌ பெயரையே அவருக்குத்‌ தந்தார்‌. இந்த மனிதரின்‌ எதிர்‌ 
காலத்தைக்‌ கடவுளிடமிருந்து அறிந்துகொண்டவராக, அவர்‌ சேசுக்‌ 
கிறீஸ்துநாதரின்‌ பரிசுத்த நாமத்தை உச்சரித்தபடி, பக்தியோடு மரண 
மடைவார்‌ என்று அவர்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தார்‌. இந்தத்‌ தீர்க்க 
தரிசனம்‌ எங்கும்‌ பரவியது. பலர்‌ அது எப்படி நிறைவேறப்‌ போகிறது 
என்று மிகுந்த வினோதப்‌ பிரியத்தோடு கண்காணித்துக்கொண்டிருந் 
தார்கள்‌. அது நாற்பத்திரண்டு ஆண்டுகளுக்குப்‌ பிறகு நிறைவேறியது. 
அந்த மனிதர்‌ படையில்‌ சேர்ந்து, பல போர்ச்சுக்கசியப்‌ போர்களில்‌ 
பங்குபெற்றார்‌. இறுதியாக, போர்ச்சுக்கசியர்களுக்கும்‌, சில இந்தியர்‌ 
களுக்குமிடையே நடந்த சண்டையில்‌ அவர்‌ மரண காயமடைந்து, 
மருத்துவ உதவிக்காகப்‌ பாளையத்திற்குத்‌ தூக்கிச்‌ செல்லப்பட்டார்‌. 
பல போர்ச்சுக்கசியா்களும்‌, இந்தியர்களும்‌ அவருடைய மரணப்‌ 
படுக்கையைச்‌ சூழ்ந்திருந்தார்கள்‌. அவர்களில்‌ சிலர்‌ பக்திக்காகவும்‌, 
வேறு சிலர்‌ சவேரியாரின்‌ தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறுமா என்று 

239 


பார்ப்பதற்காகவும்‌ அவ்வாறு அவரைச்‌ சூழ்ந்திருந்தார்கள்‌. புனிதர்‌ 
உரைத்திருந்த தீர்க்கதரிசனம்‌ எழுத்துப்‌ பிசகாமல்‌ அப்படியே நிறை 
வேறியதைஅவர்கள்‌ கண்டார்கள்‌. ஏனெனில்‌ காயப்பட்ட போர்‌ 
வீரர்‌ தம்‌ உயிர்‌ பிரியும்‌ வரை முழு உணர்வோடு இருந்தார்‌ தேவ 
பக்தியின்‌ ஆழ்ந்த உணர்வுகளை அவர்‌ வெளிப்படுத்திக்கொண்டி ருந்‌ 
தார்‌. தொடர்ந்து, “சேசுவே, எனக்கு உதவி செய்யும்‌!” என்று 
திரும்பத்‌ திரும்பச்‌ சொல்லிக்கொண்டிருந்தார்‌. இந்த வார்த்தைகள்‌ 
தம்‌ உதடுகளில்‌ இருக்கும்போதே அவர்‌ உயிர்துறந்தார்‌. 


புனிதர்‌ ரோஸலாவ்‌ தீவில்‌ ஒரே ஒரு ஆத்துமத்தைத்தான்‌ 
சம்பாதித்திருந்தார்‌ என்றாலும்‌, அதற்கு நேர்‌ எதிரான ஒரு வெற்றி 
உலாத்தே என்ற தீவில்‌ அவருக்காகக்‌ காத்திருந்தது. இது அம்பாய்னா 
என்னும்‌ ஒரே பொதுப்‌ பெயரைக்‌ கொண்ட ஏழு தீவுகளில்‌ ஒன்றாக 
இருந்தது. இந்தத்‌ தீவு போர்க்‌ கோலம்‌ பூண்டிருந்ததையும்‌, அதன்‌ 
அரசன்‌ முற்றுகையிடப்பட்டிருந்ததையும்‌ அவர்‌ கண்டார்‌. அவன்‌ 
சரணடையும்‌ நிலையில்‌ இருந்தான்‌. அவனிடம்‌ வீரமில்லாததோ, 
அல்லது ஆயுதங்கள்‌ குறைபட்ட தோ இதற்குக்‌ காரணமல்ல, மாறாக, 
முற்றுகையிட்டிருந்த எதிரி, தீவுக்கு நீர்‌ கொண்டு வரும்‌ குழாய்களை 
உடைத்து விட்டிருந்ததாலேயே அவன்‌ இந்த முடிவுக்கு வந்திருந்‌ 
தான்‌. இப்போது வறட்சியான பருவ காலம்‌ என்பதால்‌, மழை நீரைப்‌ 
பெறுவதற்கும்‌ எந்த வாய்ப்பும்‌ இருக்கவில்லை. உஷ்ணம்‌ கடுமை 
யாக இருந்ததாலும்‌, மக்கள்‌ உள்ளபடியே தாகத்தால்‌ இறந்துகொண் 
டிருந்ததாலும்‌, எதிரியிடம்‌ உடனடியாகச்‌ சரணடைவது மட்டுமே 
அரசனுக்கிருந்த ஒரே வழியாக இருந்தது. 

சவேரியாருக்கோ, கிறீஸ்துநாதருக்கென ஏராளமான அத்துமங்‌ 
களை ஆதாயப்படுத்துவதற்கான ஓர்‌ அருமையான வாய்ப்பாக இது 
தோன்றியது. ஆனால்‌ இப்போது முற்றிலுமாக எதிரிகளின்‌ கரங்‌ 
களில்‌ இருந்த அந்தத்‌ தீவின்‌ பரிதாபத்திற்குரிய மக்களின்‌ தேவையை 
அவர்‌ முதலில்‌ பூர்த்தி செய்ய வேண்டும்‌; அப்போதுதான்‌ அவர்‌ 
களைத்‌ தம்மால்‌ மனந்திருப்ப முடியும்‌ என்பதை அவர்‌ சந்தேகமின்றி 
அறிந்திருந்தார்‌. ஆகவே, தாழ்ச்சியாலும்‌, அதே சமயத்தில்‌ தேவ 
நம்பிக்கையாலும்‌ நிரம்பியவராக, அவர்‌ தடைகளைக்‌ தாண்டி, 
அரசனுக்கு முன்பாகச்‌ செல்ல வழி கண்டுபிடித்தார்‌. படைபலத்தால்‌ 


240 


அல்ல, மாறாக, தண்ணீரைக்கொண்டு அவனுக்கு உதவுவதாக அவார்‌ 
வாக்களித்தார்‌. (அரசனுக்கு அப்போது தேவையாயிருந்த ஒரே காரிய 
மும்‌ அதுதான்‌.) ஆனால்‌ இதற்கு அவர்‌ சில நிபந்தனைகளை 
விதித்தார்‌. ஊரின்‌ மையத்தில்‌ ஒரு சிலுவையை நாட்ட அரசன்‌ 
தன்னை அனுமதிக்க வேண்டும்‌ என்பதும்‌, தம்‌ கடவுளில்‌ அவன்‌ 
நம்பிக்கை கொள்ள வேண்டும்‌ என்பதும்‌ அந்த நிபந்தனைகளில்‌ 
அடங்கும்‌. அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவே தாம்‌ வந்துள்ள 
தாகக்‌ கூறிய அவர்‌, இயற்கையின்‌ ஆண்ட வராயிருக்றெ அவர்‌, இது 
மழைக்‌ காலமாக இல்லாவிடினும்‌ போதுமான மழையைத்‌ தந்தருள்‌ 
வார்‌ என்று அரசனுக்கு வாக்களித்தார்‌. மேலும்‌, இந்த வாக்குறுதி 
நிறைவேற்றப்பட்டு, போதிய தண்ணீர்‌ தரப்பட்டால்‌, அரசன்‌, தன்‌ 
மக்கள்‌ அனைவரோடும்‌ ஞானஸ்நானம்‌ பெறுவதாக வாக்களிக்க 
வேண்டும்‌ என்றும்‌ அவர்‌ கேட்டுக்கொண்டார்‌. 

எப்படியாவது இப்போதிருக்கும்‌ இக்கட்டான நிலையிலிருந்து 
தப்ப வேண்டும்‌ என்ற மனநிலையிலிருந்த அரசன்‌ இந்த நிபந்தனை 
களுக்கு உடனே சம்மதித்து, அவர்‌ கேட்ட எல்லாவற்றையும்‌ செய்‌ 
வதாக வாக்களித்தான்‌. 


ஒரு பெரிய சிலுவை நாட்டப்பட்டு, அப்போதிருந்த சூழ்நிலை 
அனுமதித்த அளவுக்கு, முடிந்த வரை சிறப்பாக அலங்கரிக்கப்‌ 
பட்டது. பலர்‌ ஆச்சரியத்தோடு என்ன நடக்கிறது என்று அறியாமல்‌ 
அதைப்‌ பார்த்துக்கொண்டிருந்தார்கள்‌. இந்தப்‌ புதிதான காட்சி 
பெருங்கூட்டமாக மக்களை அந்த இடத்திற்கு இழுத்து வந்திருந்தது. 
சவேரியார்‌ அந்தச்‌ சிலுவைக்கு முன்பாக முழந்தாளிட்டு, மிகுந்த 


பக்தியுருக்கத்தோடு ஜெபித்தார்‌. “சர்வ வல்லபரான சர்வேசுரா, 
இந்தச்‌ சிலுவை எதன்‌ அடையாளமாக இருக்கிறதோ, அந்த உமது 
திருச்சுதனின்‌ திருமரணத்தின்‌ பேறுபலன்களை நினைவுகூர்ந்து, உம்‌ 
தந்தைக்குரிய பரிவிரக்கத்தோடு இந்த மக்களுக்கு மழையைத்‌ 
தந்தருள உம்மை மன்றாடுகிறேன்‌, இதைச்‌ செய்வதற்கு, உம்முடைய 
திருச்சித்தத்தின்‌ ஒரு சிறு அசைவு போதுமானது, இதன்‌ மூலம்‌, உம்‌ 
திருச்சுதன்‌ யாருக்காகத்‌ தமது திரு இரத்தத்தைச்‌ சிந்தினாரோ, அந்த 
எண்ணற்ற ஆத்துமங்கள்‌ இரட்சணியமடைவார்கள்‌ என்பதையும்‌ 
நினைத்தருளும்‌” என்று அவர்‌ ஜெபித்தார்‌. 
241 


சவேரியார்‌ இப்படி ஜெபித்துக்கொண்டிருக்க, இதோ, இருண்ட 
மேகங்கள்‌ மிக விரைவாக வானத்தில்‌ திரண்டு, மிகக்‌ கனத்த மழை 
பொழியத்‌ தொடங்கியது. இது வரை என்ன நடக்கப்போகிறதோ 
என்ற கவலையில்‌ ஆழ்ந்திருந்த மக்கள்‌, இந்தப்‌ பேரதிசயத்தைக்‌ 
கண்டு அக்களிப்பால்‌ ஆர்ப்பரித்தார்கள்‌. மழையில்‌ சொட்டச்‌ 
சொட்ட நனைந்தபடி அவர்கள்‌ ஆடிப்‌ பாடினார்கள்‌. தங்கள்‌ 
தண்ணீர்ப்‌ பாத்திரங்களை நிரப்பிக்கொண்டார்கள்‌. 

தண்ணீர்ப்‌ பற்றாக்குறையைக்‌ கொண்டு அவர்கள்மீது வெற்றி 
கொண்டுவிடலாம்‌ என்று இறுமாந்திருந்த அவர்களுடைய எதிரிகள்‌, 
இப்போது தங்கள்‌ நம்பிக்கையெல்லாம்‌ இழந்து, தங்கள்‌ சொந்த 
நாட்டிற்கே திரும்பிப்‌ போனார்கள்‌. 

இவ்வளவு பகிரங்கமான ஒரு புதுமையால்‌, சவேரியார்‌ தம்‌ 
கடவுளைப்‌ பற்றிக்‌ கூறிய அனைத்தும்‌ உண்மையே என்பதில்‌ உறுதி 
யடைந்த அரசனும்‌, அவனுடைய குடிகளும்‌, உலாத்தே தீவில்‌ மட்டு 
மின்றி, அவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட மற்ற தீவுகளில்‌ 
வசித்தவார்களும்‌ சவேரியாரின்‌ கரத்தால்‌ ஞானஸ்நானம்‌ பெற்‌ 
றார்கள்‌. 

சவேரியார்‌ இந்த மக்களோடு மூன்று மாதங்கள்‌ தங்கியிருந்தார்‌. 
அப்போது, மொலுக்காஸ க்குப்‌ பயணம்‌ செய்யும்‌ ஒரு வாய்ப்பு 
அவருக்குத்‌ தரப்பட, அவர்‌ அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண் 
டார்‌. அம்பாய்னாவிலிருந்த சிறு ஆலயத்தைப்‌ பண்படுத்தும்‌ 
பொறுப்பை ஜான்‌ டி எய்ரோவிடம்‌ விட்டுவிட்டு, அவர்‌ டொனேட்‌ 
டுக்குச்‌ சென்றார்‌. அவர்கள்‌ மிக ஆபத்தான ஒரு வளைகுடாவைக்‌ 
கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அங்கே பெரும்‌ புயல்‌ ஒன்றை 
அவர்கள்‌ எதிர்கொண்டார்கள்‌. சவேரியார்‌ ஒரு கராக்காவிலும்‌ 
(கராக்கா என்பது ஒரு சிறு கப்பல்‌), அவருடைய போர்ச்சுக்கீசிய 
நண்பரான ஜான்‌ கால்வானோ என்பவர்‌ மற்றொரு கராக்காவிலும்‌ 
இருந்தார்கள்‌. புயல்‌ இந்த இரு படகுகளையும்‌ பிரித்து விட்டது. 
சவேரியார்‌ ஏறியிருந்த படகு எவ்வளவு மோசமாக அலைக்கழிக்கப்‌ 
பட்டது என்றால்‌, அவர்‌ சேதப்பட்ட அந்தப்‌ படகிலிருந்து உயிர்‌ 
பிழைத்துக்‌ கரையேறியதே ஒரு புதுமையாக இருந்தது. தமக்கு 


242 


விலையேறப்பெற்றதாயிருந்த இப்பேர்ப்பட்ட ஓர்‌ உயிரைக்‌ 
கடவுளே பத்திரமாகப்‌ பாதுகாத்தார்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. 
புனிதர்‌ பத்திரமாகத்‌ டொனேட்டை அடைந்தார்‌. 


ஆனால்‌ கால்வானோவைச்‌ சுமந்திருந்த படகின்‌ நிலை வேறா 
யிருந்தது. அது முழுவதுமாகச்‌ சேதமடைந்து, புயலின்‌ இரக்கத்‌ 
திற்குக்‌ கையளிக்கப்பட்டிருந்தது. கடுங்காற்று கடலுக்கு அதை 
வெகு தூரத்திற்கு இழுத்துச்‌ சென்றது. என்றாலும்‌, சவேரியாரின்‌ 
மனக்‌ கண்களுக்கு அப்பால்‌ அதைக்‌ கொண்டு செல்ல அந்தப்‌ 
புயலால்‌ இயலவில்லை. புனிதரால்‌ கடவுளால்‌ ஒளிர்விக்கப்பட்டு, 


படகுகள்‌ பிரிந்தபின்‌ என்ன நிகழ்ந்தது என்பதைக்‌ கண்டார்‌. 


தாம்‌ டெர்னேட்டுக்கு வந்து சேர்ந்தபின்‌ வந்த முதல்‌ திருநாள்‌ 
ஒன்றில்‌, அவர்‌ வழக்கம்போலப்‌ பிரசங்கம்‌ செய்துகொண்டி ருந்தார்‌. 
அதன்‌ நடுவில்‌, அவர்‌ சற்றுநேரம்‌ பிரசங்கத்தை நிறுத்தி, “கடலில்‌ 
மூழ்கிய ஜான்‌ கால்வானோவின்‌ ஆத்துமத்திற்காகக்‌ கடவுளிடம்‌ 
மன்றாடுங்கள்‌” என்று அவர்‌ அறிவித்தார்‌. கேட்டுக்கொண்டிருந் 
தவர்கள்‌ இந்தச்‌ செய்தியைக்‌ கேட்டுக்‌ கலக்கமடைந்தார்கள்‌. 
இதற்குக்‌ காரணம்‌ அவர்கள்‌ கால்வானோவைப்‌ பற்றி உணர்ந்த 
பரிதாப உணர்வு மட்டுமல்ல, மாறாக, அவர்களில்‌ சிலர்‌, அவர்‌ 
சென்ற படகில்‌ தங்கள்‌ உடைமைகளை ஏற்றி அனுப்பியிருந்தார்கள்‌. 
ஆகவே, புனிதர்‌ சொல்வது தவறாக இருக்கலாம்‌ என்ற நம்பிக்கை 
யோடு, சவேரியாரைக்‌ கரைக்குக்‌ கொண்டு வந்த மாலுமிகளிடம்‌, 
காணாமற்போன சிறு கப்பலைப்‌ பற்றி அவர்களுக்கு ஏதாவது செய்தி 
தெரியுமா என்று கேட்டார்கள்‌. வழியில்‌, இரண்டு சிறு கப்பல்களும்‌ 
ஒன்றையொன்று பிரிந்து விட்டன என்பதற்கு மேல்‌ தங்களுக்கு 
வேறொன்றும்‌ தெரியாது என்று மாலுமிகள்‌ பதிலளித்தார்கள்‌. 

இது வணிகர்களுக்கு ஓரளவு நம்பிக்கையளித்தது. ஏனெனில்‌ 
கால்வானோ இறந்திருப்பார்‌ என்றோ, கப்பல்‌ மூழ்கியிருக்கும்‌ 
என்றோ நம்பப்‌ போதுமான காரணமில்லை என்று அவர்கள்‌ நம்பி 
னார்கள்‌. சவேரியார்‌ கூறியவற்றைப்‌ பொறுத்த வரை அவர்‌ 
அவற்றை வெறும்‌ யூகமாகக்‌ கூறினார்‌ என்றுதான்‌ அவர்கள்‌ நினைத்‌ 


தார்களே தவிர, அதை ஒரு தீர்க்கதரிசனம்‌ என்று அவர்கள்‌ நினைக்க 


243 


வில்லை. இவ்வாறுதான்‌ நாம்‌ எது உண்மையாக இருக்க வேண்டும்‌ 
என்று விரும்புகிறோமோ, அதையே உண்மை என்று நம்பியும்‌ 
விடுகிறோம்‌. 


ஆயினும்‌ அவர்கள்‌ விரைவில்‌ தங்கள்‌ தவறை அறிந்துகொண் 
டார்கள்‌. ஏனெனில்‌ மூன்று நாட்கள்‌ முடியுமுன்பே, கடல்‌ உடல்‌ 
களையும்‌, துடுப்புகளையும்‌, சரக்குகளையும்‌, கப்பலின்‌ எஞ்சிய பகுதி 
களையும்‌ கரையில்‌ ஒதுங்கச்‌ செய்தது. அது எப்படி முழுமையாகச்‌ 
சேதமடைந்தது என்பதை இது அப்பட்டமாகக்‌ காட்டியது. இந்தத்‌ 
தூர்க்கதரிசனமும்‌, ஏற்கனவே அரோகியோ பற்றி நாம்‌ விவரித்த 
காரியமும்‌, இந்தியாவில்‌ அவரால்‌ செய்யப்பட்ட மற்ற புதுமைகள்‌ 
பற்றிக்‌ கப்பற்பயணிகள்‌ இந்தத்‌ தீவுகளில்‌ பரப்பியிருந்த செய்தி 
களும்‌, கிறீஸ்தவர்கள்‌ மட்டுமின்றி, அஞ்ஞானிகளும்‌ அவரை மிக 
உயார்வாக மதிக்கச்‌ செய்தன. 

உண்மையில்‌, அவர்‌ இவ்வாறு வணங்கப்படுவது முற்றிலும்‌ 
அவசியமானதாக இருந்தது. ஏனெனில்‌ அவர்‌ இந்தப்‌ பகுதிகளில்‌ 
மேலோங்கியிருந்த அசுத்த இச்சை நிரம்பிய வாழ்க்கை முறையைச்‌ 
சீர்திருத்தப்‌ பெரும்‌ முயற்சிகளைச்‌ செய்திருந்தார்‌. அது மட்டுமின்றி, 
கடவுளைப்‌ பற்றிய சிந்தனையின்றி, எப்போதும்‌ இந்த உலகக்‌ 
காரியங்களைப்‌ பற்றி மட்டுமே சிந்தித்துக்கொண்டி ருந்தவர்களும்‌ 
பணத்தையும்‌, பிறர்மீது ஆதிக்கம்‌ செலுத்துவதையும்‌, புலனின்பத்‌ 
தையும்‌ வெகுவாக நேசித்தவர்களுமான மனிதர்களை அவர்‌ மனந்‌ 
திருப்பியிருந்தார்‌. சவேரியாரின்‌ பணி மற்றும்‌ அப்போஸ்தலிக்க 
ஆன்ம தாகம்‌ ஆகியவற்றின்‌ வெற்றிகரமான பலன்களைப்‌ பற்றி 
ஓரளவு புரிந்துகொள்ள வேண்டுமானால்‌, அவரே எழுதிய ஒரு 
காரியத்தை இங்கு கூறுவது போதுமானது. தாம்‌ டெர்னேட்டில்‌ 


இருந்து புறப்பட்டபோது, இரண்டு பேரை மட்டுமே சாவான பாவ 
அந்தஸ்தில்‌ விட்டு வந்ததாக அவர்‌ எழுதியிருக்கிறார்‌. 

மக்கள்‌ பிறரிடமிருந்து அபகரித்தவற்றை உரியவர்களுக்குத்‌ 
திருப்பிக்‌ கொடுத்தார்கள்‌, மிக மோசமான எதிரிகளோடும்‌ கூட 
அவர்கள்‌ சமாதானம்‌ செய்துகொண்டார்கள்‌. இவை உண்மையாகவே 
ஆச்சரியத்திற்குரியவையாக இருந்தன. மக்களிடம்‌ இன்னும்‌ அதிக 


244 


மாகக்‌ காணப்பட்ட மற்றதுர்க்குணங்களை விட்டு அவர்கள்‌ விலகிய 
விதமும்‌ கூட இவ்வாறே ஆச்சரியத்திற்குரியதாக இருந்தது. புனிதார்‌ 
பாவசங்கீர்த்தனம்‌ கேட்பதிலும்‌, மற்ற தேவத்திரவிய அனுமானங்‌ 
களை வழங்குவதிலும்‌, போதிப்பதிலும்‌, சிறு குழந்தைகளுக்கு ஞான 
உபதேசம்‌ கற்பிப்பதிலும்‌ இடைவிடாமல்‌ ஈடுபட்டிருந்தார்‌. இந்தக்‌ 
காரியங்கள்‌ இந்த இடத்திற்கு முற்றிலும்‌ புதியவையாக இருந்தன. 
மலாக்காவில்‌ தாம்‌ செய்தது போலவே, இங்கும்‌ அவர்‌ வழக்க 
மாக, ஒவ்வொரு நாள்‌ மாலையிலும்‌, ஊர்த்‌ தெருக்கள்‌ வழியாகச்‌ 
சென்று, தம்முடைய கரத்திலிருந்த சிறு மணியை ஒலித்து, மரித்‌ 
தோருக்காகவும்‌, சாவான பாவத்தில்‌ வாழ்பவர்களுக்காகவும்‌ ஜெபிக்‌ 
கும்படியாக மக்களை அழைத்தார்‌. அவர்தாமே கூறுவது போல, 
ஆண்களும்‌, பெண்களும்‌, குழந்தைகளும்‌ ஒன்றுகூடி கடவுளைப்‌ 
போற்றித்‌ துதிப்பதைக்‌ காண்பது, உண்மையாகவே கடவுளுக்கு 
நன்றி செலுத்தப்‌ போதுமான காரணமாக இருந்தது. குழந்தைகள்‌ 
தெருக்களிலும்‌, பெண்கள்‌ தங்கள்‌ வீடுகளிலும்‌, விவசாயிகள்‌ தங்கள்‌ 
வயல்களிலும்‌, மீனவர்கள்‌ தங்கள்‌ படகுகளிலும்‌ கடவுளைப்‌ 
போற்றித்‌ துதித்தார்கள்‌. அனைவரும்‌ தங்கள்‌ பயனற்ற, பாவகரமான 
பாடல்களை ஒதுக்கிவிட்டு, அவற்றிற்குப்‌ பதிலாக, அப்போஸ்தலர்‌ 
களின்‌ விசுவாசப்‌ பிரமாணத்தையும்‌, பரலோக மந்திரத்தையும்‌, 
அருள்நிறை மந்திரத்தையும்‌, பாவசங்கீர்த்தன மந்திரத்தையும்‌ (the 
Confiteor), தேவ கட்டளைகளையும்‌, இரக்கச்‌ செயல்களையும்‌, மற்ற 
பக்திக்குரிய ஜெபங்களையும்‌ பாடல்களாகப்‌ பாடினார்கள்‌. இவை 
அனைத்தும்‌ அவர்களுடைய சொந்த வட்டார மொழியில்‌, அனை 
வருக்கும்‌ எளிதாகப்‌ புரியும்படி மொழிபெயர்க்கப்பட்டிருந்தன. 


பொதுவாக, இந்த மொழிபெயர்ப்புதான்‌ எந்த ஒரு புதிய 
இடத்திற்கு வரும்போதும்‌ அவர்‌ செய்த முதல்‌ பணியாக இருந்தது. 
முதலில்‌ முடிந்த வரை அதிகமான, நல்லறிவுள்ள மனிதர்களுக்கு 
அவர்‌ ஞான உபதேசமும்‌, மேற்கூறிய பாடல்களையும்‌ கற்றுத்‌ தந்து 
அவர்களை ஞான உபதேசிகளாக்குவார்‌. ஏனெனில்‌ இவர்கள்‌ 
இவற்றைக்‌ கற்றுக்‌ கொண்டபின்‌, அக்கம்பக்கத்திலுள்ள அஞ்ஞானக்‌ 
குழந்தைகளுக்கு இவற்றைக்‌ கற்றுத்‌ தந்தார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பங்கிற்கு, தாங்கள்‌ செல்லுமிடமெல்லாம்‌ இந்தப்‌ பாடல்களைப்‌ 


245 


பாடினார்கள்‌. அவற்றைக்‌ கேட்டவர்கள்‌ அவற்றால்‌ ஈர்க்கப்பட்‌ 
டார்கள்‌, அவ்வாறு ஈர்க்கப்பட்டவர்களின்‌ வினோதப்பிரியம்‌ 
தூண்டப்பட்டு, அவர்கள்‌ இயல்பாகவே அவற்றைப்‌ பற்றி விசாரிப்‌ 
பார்கள்‌. இவ்வாறு அவர்கள்‌ படிப்படியாக, சத்தியத்தை நோக்கி 
நகர்த்திக்கொண்டு வரப்படுவார்கள்‌. 

மொலுக்காஸில்‌ அவர்‌ ஏராளமானவர்களை மனந்திருப்பினார்‌. 
இந்த மனந்திருப்புதல்களில்‌ ஒன்று, சவேரியாருக்கு மிகவும்‌ மகிமை 
யளிக்கும்‌ விதத்தில்‌ இங்கே விசேஷமாகக்‌ குறிப்பிடப்படத்‌ தகுதி 
யுள்ளதாக இருக்கிறது. அது டி டோரின்‌ அரசனான அல்மாஸோரின்‌ 
மகளும்‌, டெ்னேட்டின்‌ அரசனான போலியேஃப்‌ என்பவனின்‌ 
மனைவியுமான நேயாக்கில்‌ என்பவளோடு தொடர்புள்ளது. இவள்‌ 
மேன்மையுள்ள ஆத்துமத்தையும்‌, பலம்மிக்க மனதையும்‌ கொண்ட 
ஓர்‌ இளவரசியாக இருந்தாள்‌. ஆனால்‌, கிற்ஸ்தவர்களை இவள்‌ 
வெகுவாக வெறுத்தாள்‌. அவள்‌ மனந்திரும்பிய சூழ்நிலை, அதை 
மிகவும்‌ குறிப்பிடத்தக்கதாக ஆக்குகிறது. 

அவள்‌ கிறீஸ்தவர்களை வெறுத்ததற்கான காரணத்தை நாம்‌ 
எளிதாகப்‌ புரிந்துகொள்ளலாம்‌. அவளுடைய ஆளுகைப்‌ பகுதிகளில்‌ 
ஐரோப்பியர்கள்‌ முதன்முதலில்‌ வந்திறங்கியபோது, அவள்‌ அவர்‌ 
களைத்‌ தங்கள்‌ சகோதரர்களைப்‌ போல வரவேற்று, அவர்களுக்கு 
நிலம்‌ தந்து, ஒரு கோட்டையைக்‌ கட்ட அவர்களை அனுமதித்திருந்‌ 
தாள்‌. ஆனால்‌ இந்தக்‌ கெட்ட கிறீஸ்தவர்கள்‌ அவளுடைய உபசரிப்‌ 
புக்குப்‌ பிரதிநன்றியாக, அவளிடமிருந்து ஆட்சியதிகாரத்தை எடுத்‌ 
துக்கொண்டார்கள்‌. அவர்கள்‌ முதலில்‌ அவளுடைய சிம்மாசனத்‌ 
தின்‌ நியாயமான வாரிசுகளான மூன்று மகன்களைச்‌ சிறைப்படுத்தி 


னார்கள்‌, அதன்பின்‌ அவர்களைக்‌ கொலையும்‌ செய்துவிட்டார்கள்‌. 


அவள்‌ கடவுளின்‌ தயவிரக்கத்திற்கு முற்றிலும்‌ தகுதியானவள்‌ 
என்று சவேரியார்‌ நம்பினார்‌. ஏனெனில்‌ அவள்‌ மிகவும்‌ அநியாய 
மான முறையில்‌ மனிதர்களால்‌ நடத்தப்பட்டிருந்தாள்‌. அவர்‌ 
அவளைச்‌ சந்திக்க வழி கண்டுபிடித்து, தாம்‌ மிக நன்றாக அறிந்திருந்த 
வகையில்‌, பரலோக இராச்சியத்தின்‌ மகிமைகளைப்‌ பற்றியும்‌, 
அவற்றை நாம்‌ பெற்றுக்கொள்வது எவ்வளவு எளிது என்பது பற்றியும்‌, 


246 


அவற்றை எப்போதாவது இழக்கும்‌ எல்லா ஆபத்திலிருந்தும்‌ விடுபட்‌ 
டிருப்பவர்களின்‌ மகிழ்ச்சியைப்‌ பற்றியும்‌, அவற்றிலிருந்து நித்தியத்‌ 
திற்கும்‌ விலக்கப்படுபவர்களின்‌ மிகக்‌ கொடூரமான நிர்ப்பாக்கியத்‌ 
தைப்‌ பற்றியும்‌ எந்த அளவுக்கு உள்ளத்தை உருக்கும்‌ விதமாகப்‌ பேசி 
னார்‌ என்றால்‌, பூமியில்‌ மேற்கொண்டு எந்த நம்பிக்கைக்கும்‌ இடமில்‌ 
லாதிருந்த இந்த ஞானமுள்ள அரசி, பரலோகத்தை நோக்கித்‌ தன்‌ 
ஆசைகளைத்‌ திருப்பத்‌ தொடங்கினாள்‌. 

ஆயினும்‌ முகம்மதுவின்‌ கொள்கைகளில்‌ அவள்‌ ஆழ்ந்த 
நம்பிக்கை கொண்டவளாக இருந்திருந்ததால்‌, சத்தியத்திற்குத்‌ 
தன்னைக்‌ கையளிப்பதற்கு முன்பாக, அவள்‌ புனிதரோடு சில முறை 
வாக்குவாதங்களில்‌ ஈடுபட்டாள்‌. இந்த வாதங்கள்‌ அவளை மேலும்‌ 
பலப்படுத்த மட்டுமே உதவின. அவளுடைய கண்கள்‌ சுவிசேஷ 
ஒளிக்குத்‌ திறக்கப்பட்டன. தேவ வரப்பிரசாதமும்‌, புனிதரின்‌ வாதங்‌ 
களும்‌ இறுதியாக வெற்றி பெற்றன. அவளுக்கு ஞானஸ்நானம்‌ 
வழங்கும்‌ வாக்குக்கெட்டாத ஆறுதலை அவர்‌ பெற்றுக்கொண்டார்‌. 
அவளுக்கு இசபெல்லா என்னும்‌ ஞானஸ்நானப்‌ பெயரை அவர்‌ 
வழங்கினார்‌. 

அவள்‌ உத்தமமான மனமும்‌, மேன்மை மிக்கதொரு இருதயமும்‌ 
கொண்ட பெண்‌, ஞான ஜீவியத்தின்‌ வழிகளில்‌ வேகமாக முன்னேறக்‌ 
கூடியவள்‌ என்று அவர்‌ அறிந்திருந்ததால்‌, விசேஷ கவனமெடுத்து, 
அவளுக்குத்‌ தொடர்ந்து ஞான காரியங்களைக்‌ கற்பித்தார்‌, அவள்‌ 
உண்மையாகவே ஒரு மகா தகுதியுள்ள ஆசிரியரின்‌ தகுதியுள்ள 
சீடப்பெண்‌ என்று தன்னை எண்பிக்கும்‌ வரை அவர்‌ அவளைப்‌ 
படிப்படியாக வழிநடத்திச்‌ சென்றார்‌. அவள்‌ தாழ்ச்சியிலும்‌, தனி 
ஜீவியத்திலும்‌, ஜெபத்திலும்‌ அற்புதமான வளர்ச்சி பெற்றாள்‌, தன்‌ 
எதிரிகளை ஆச்சரியத்திற்குரிய பொறுமையுடனும்‌, திடத்துடனும்‌ 
பொறுத்துக்கொண்டாள்‌, கிறீஸ்தவ பக்திச்‌ செயல்களில்‌ தன்‌ நேரத்‌ 
தைச்‌ செலவிட்டாள்‌. இதன்‌ காரணமாக, தான்‌ ஓர்‌ அரசியானபோது 
மதிக்கப்பட்டதை விட இப்போது அவள்‌ மக்களால்‌ அதிகமாக 
மதிக்கப்பட்டாள்‌. 


மொலுக்காஸில்‌ பரிசுத்த வேதம்‌ எவ்வளவு நல்ல முறையில்‌ 


247 


முன்னேறிக்கொண்டி ருந்ததாகத்‌ தோன்றியது என்றால்‌, நீண்ட கால 
மாகத்‌ தம்‌ மனதில்‌ மறைந்திருந்த ஒரு திட்டத்தை இப்போது 
தம்மால்‌ பாதுகாப்பாகச்‌ செயல்படுத்த முடியும்‌ என்று புனிதர்‌ 
நினைத்தார்‌. அது, அதிகம்‌ அச்சத்திற்குரிய இராசச்சியமாகிய 
மோரோவில்‌ சேசுக்கிறீஸ்துநாதரின்‌ திருநாமத்தையும்‌, விசுவாசத்‌ 
தையும்‌ அறிமுகப்படுத்துவது ஆகும்‌. அவருடைய இந்த எண்ணத்தை 
அறிந்தவுடன்‌, அது பொதுவாக, மிகத்‌ திடமான முறையில்‌ எதிர்க்கப்‌ 
பட்டது; அவருடைய சொந்த இருதயத்தை விடக்‌ குறைவான 
அப்போஸ்தலிக்க ஆன்ம தாகமுள்ள வேறு எந்த இருதயத்தாலும்‌, 
வெளிப்படையாகவே வெல்லப்பட இயலாதவையாக இருந்த 
தடைகளின்‌ மீது வெற்றிகொண்டிருக்கவே இயலாது. 


கப்பலில்‌ அந்தத்‌ தீவுக்கு அவர்‌ பயணம்‌ செய்வதும்கூட டெர்னேட்‌ 
கிறீஸ்தவர்களுக்கு, அவர்‌ உறுதியான மரணத்தை நோக்கி விரையும்‌ 
செயலாகத்‌ தோன்றியது. அதன்‌ குடிகள்‌ தங்கள்‌ நெருங்கிய, இரத்த 
உறவினர்களைக்‌ கூட கொன்று தின்னத்‌ தயங்காத நரமாம்சம்‌ 
தின்பவர்களாக இருந்தார்கள்‌. அப்படியிருக்க, அன்னியரான 
அவருக்கு என்ன நிகழும்‌? அவர்‌ போர்ச்சுக்கல்‌ அரசின்‌ பாதுகாவலின்‌ 
கீழ்‌ இருப்பது அங்கே அவருக்கு எந்த விதத்திலும்‌ உதவாது. 
ஏனெனில்‌ போக்குவரத்திற்காகவோ, பொருட்கள்‌ வாங்கவோ 
போர்ச்சுக்கீசியாகள்‌ அந்தத்‌ தீவுக்கு ஒருபோதும்‌ சென்றதில்லை. 
அங்குள்ள மண்‌ தரிசானது, அது இயற்கையாலும்‌ கூசுட சபிக்கப்‌ 
பட்டது, மனிதர்களை விட அதிகமாக மிருகங்ஙகளுக்கே பொருத்த 
மானது என்று நாம்‌ துணிந்து சொல்லலாம்‌. பாறைப்‌ பாங்கான நிலம்‌, 


மலைகள்‌, உப்புச்‌ சுவையுள்ள தண்ணீர்‌ (கடல்‌ தண்ணீர்‌ அல்ல), 
கந்தகத்‌ தன்மையுள்ள சூழ்நிலை, அச்சந்தரும்‌ நில நடுக்கங்கள்‌, 
அடிக்கடி கற்களையும்‌, சாம்பல்‌ மழையையும்‌ பொழியும்‌ 
பிரமாண்டமான எரிமலைகள்‌--இவை அனைத்தும்‌ சேர்ந்து, இந்தத்‌ 
தவை மற்ற நாடுகளுக்கு மிகுந்த வெறுப்புக்குரிய நிலமாக ஆக்கி 
யுள்ளன. 

ஆனால்‌ இந்தப்‌ பாதகமான காரியங்களில்‌ எதுவும்‌ அவரைத்‌ 
தடுத்து நிறுத்தக்கூடியவையாக இருக்கவில்லை. முன்குறிப்பிட்ட 
அளவுக்கு மோசமான வேறு தீமைகளும்‌ அவருக்குச்‌ சுட்டிக்‌ 


248 


காட்டப்பட்டன. ஆனால்‌ தங்கள்‌ சக மனிதர்களையே விழுங்கும்‌ 
மனிதர்களிடம்‌ எதைத்தான்‌ எதிர்பார்க்க முடியும்‌? விஷங்களைத்‌ 
தயாரிப்பதை மட்டுமே தங்கள்‌ அறிவாகக்‌ கொண்டவர்களும்‌, 
வஞ்சகத்தை மட்டுமே தங்கள்‌ உரையாடலின்‌ நோக்கமாகக்‌ கொண்‌ 
டவர்களுமான மனிதர்களிடம்‌? அங்குள்ள பழங்குடியினர்‌ மிருகங்‌ 
களைப்‌ போல ஒன்றிணைந்து கூடுகட்டி வாழ்கிற காடுகள்‌ வழியாக 
வும்‌, குகைகளின்‌ வழியாகவும்‌ யார்‌ அவரை வழிநடத்துவார்கள்‌? 
இந்தக்‌ காடுகளிலும்‌, குகைகளிலும்தான்‌ அவர்கள்‌ தங்கள்‌ குழந்தை 
களுக்கு மனிதர்களைக்‌ கொல்லுவதற்கு ஓர்‌ ஆயத்தமாக, காட்டுப்‌ 
பன்றிகளை அம்பெய்து கொல்லப்‌ பயிற்சியளிக்கறொர்கள்‌! 

இயற்கையின்‌ உள்ளுணர்வுகளுக்குக்‌ கூட இன்னும்‌ சரிவரத்‌ 
திறக்காத அந்த இருதயங்களுக்குள்‌ வேதக்‌ கொள்கைகளை ஊற்றும்‌ 
வழியை அவர்‌ எப்படிக்‌ கண்டுபிடிக்கப்‌ போகிறார்‌? முதலில்‌ அவர்‌ 
மிருகங்களாக இருக்கும்‌ அவர்களை மனிதர்களாக மாற்ற வேண்டும்‌; 
அதன்பின்‌ தான்‌ மனிதர்களாயெ அவர்களைக்‌ கிறீஸ்தவார்களாக 
மாற்ற முடியும்‌. இதை அவர்‌ செய்து முடிக்குமுன்‌, அவர்களுடைய 
காட்டுமிராண்டித்தனமான கொடூர குணமும்‌, அருவருப்பான 
நடத்தைகளும்‌, நேர்மையின்மையும்‌, வஞ்சக மனமும்‌, கொடூரமும்‌, 
இன்னும்‌ ஓராயிரம்‌ துர்க்குணமும்‌ அவர்களிடமிருந்து உரிந்து 
அகற்றப்பட வேண்டும்‌. இவையோ அவர்களோடு கூடப்‌ பிறந்த 
குணங்கள்‌ என்று நாம்‌ சொல்லலாம்‌. அவர்கள்‌ வளர வளர, 
அவையும்‌ கூடவே வளர்கின்றன. அப்படியிருக்க, அவருக்கு என்ன 
நம்பிக்கை இருக்க முடியும்‌? 

ஆனால்‌, அவர்‌ வெற்றி பெறுவார்‌ என்றே வைத்துக்கொண் 
டாலும்‌: அவர்களை மனிதர்களாகவும்‌, கிறீஸ்தவர்களாகவும்‌ மாற்று 
வதில்‌ அவர்‌ வெற்றி பெறுவதாகவே வைத்துக்கொண்டாலும்‌, 
அவர்கள்‌ எவ்வளவு காலம்‌ அதில்‌ நிலைத்திருப்பார்கள்‌? அவர்‌ 
அவர்களுடன்‌ இருக்கும்‌ வரை அப்படியிருப்பார்கள்‌, அதற்குப்‌ 
பிறகு, அவர்களை அடக்கியாண்டு வழிநடத்த யாரால்‌ முடியும்‌? 
அவருடைய தைரியம்‌, அல்லது அவருடைய வல்லமை, வேறு 
யாருக்கு இருக்கிறது? அவர்களால்‌ தந்திரமான முறையில்‌ கொல்லப்‌ 
பட்ட போர்ச்சுக்கீசிய குருவான பீற்றர்‌ வாஸின்‌ இரத்தம்‌ கூட 


249 


இன்னும்‌ காய்ந்திருக்காது; அப்படியிருக்க, இவருக்கு அங்கே என்ன 
பாதுகாப்பு இருக்கும்‌? அங்கே தாம்‌ ஒரு வேதசாட்சியாக மரிக்கப்‌ 
போவதாகக்‌ கூட அவர்‌ பெருமையடித்துக்கொள்ள முடியாது, 
ஏனெனில்‌ அவர்கள்‌ பரிசுத்த வேதத்தின்‌ மீதுள்ள வெறுப்பால்‌ 
அல்லாமல்‌, தங்கள்‌ கொடூர குணத்தால்‌ மட்டுமே அவரைக்‌ கொலை 
செய்வார்கள்‌. ஏனெனில்‌ பரிசுத்த வேதத்தைப்‌ பற்றி அவர்களுக்கு 
எதுவுமே தெரியாது. 


அந்தப்‌ பகுதிகளில்‌ இன்னும்‌ ஆயிரக்கணக்கான வேறு தீவுகள்‌ 
இருக்கின்றன. இவர்‌ ஏன்‌ அங்கே போய்ப்‌ பலனுள்ள முறையில்‌ 
அங்குள்ளவர்களுக்குக்‌ கடவுளின்‌ திருச்சட்டத்தை அறிவிக்கக்‌ 
கூடாது? உறுதியற்ற ஒரு நம்பிக்கைக்காக, அல்லது நம்பிக்கைக்கே 
இடமற்ற ஒரு காரியத்திற்காக, தம்‌ சொந்த உயிரையும்‌, வேறு ஏராள 
மானவர்களின்‌ இரட்சணியத்தையும்‌ அவர்‌ ஏன்‌ தூக்கியெறிய 
வேண்டும்‌? 

இந்த வாதங்கள்‌ இந்நூலாசிரியரின்‌ கற்பனைகள்‌ அல்ல. அவை 
சவேரியாரைத்‌ தங்கள்‌ தந்தையாக நேசித்து, ஒரு புனிதராக அவரை 
வணங்கிய டெொரனேட்‌ கிறிஸ்தவர்கள்‌ அவரைத்‌ தடுப்பதற்காகக்‌ 
கூறிய உண்மையான காரணங்களாகும்‌. அவருக்கு எந்த ஒரு நிர்ப்‌ 


பாக்கியமும்‌ ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அச்சத்தில்‌, அவர்கள்‌ 


அவரை எச்சரிப்பதில்‌ ஒருவரோடு ஒருவர்‌ போட்டியிட்டார்கள்‌. 
அத்துடன்‌ அவரை வற்புறுத்திப்‌ பணிய வைத்து விடலாம்‌ என்ற 
நம்பிக்கையில்‌ அவர்கள்‌ அவரிடம்‌ அழுது கெஞ்சியும்‌ பார்த்து 
விட்டார்கள்‌. ஆனால்‌ இவற்றில்‌ எதுவும்‌ பலன்‌ தரவில்லை என்று 
கண்டு, அவர்கள்‌ அவரைப்‌ பலவந்தப்படுத்துவதில்‌ இறங்கினார்கள்‌. 
டொரனேட்டின்‌ ஆளுனர்‌ சட்டத்தின்‌ மூலம்‌ அவரைப்‌ போக 
விடாமல்‌ தடுக்க வேண்டும்‌, மீறி அவர்‌ போக விரும்பினால்‌, தண்டிக்‌ 
கப்படுவார்‌ என்று அவரை அச்சுறுத்த வேண்டும்‌, மேலும்‌ எந்த 
மாலுமியும்‌ அவரை மோரோ தீவுக்கு அழைத்துச்‌ செல்லக்‌ கூடாது 
என்று அவர்‌ கட்டளையிட வேண்டும்‌ என்று அவர்கள்‌ அவரைத்‌ 
தூண்டினார்கள்‌. 


அவர்களுடைய இந்த முயற்சிகள்‌ சவேரியாருக்கு வேதனை 


250 


தந்தன. கடவுளின்‌ மதகிமையின்மீது அவர்கள்‌ கொண்டிருந்த குறை 
வான மதிப்பைக்‌ குறித்து அவர்‌ உரக்க முறையிட்டார்‌. போதக 
மேடையில்‌ ஏறி, அந்த அஞ்ஞான மக்களின்‌ புலம்புதலுக்குரிய நிலை 
பற்றி அவர்‌ எத்தகைய கடுமையோடும்‌, ஆன்ம தாகத்தோடும்‌ பேசி 
னார்‌ என்றால்‌, அவர்‌ புறப்படுவதற்கு எதிரான தடைகள்‌ அனைத்தும்‌ 
அகன்றது மட்டுமின்றி, அவர்‌ பேசியதைக்‌ கேட்டவர்களில்‌ பலர்‌ 
அவரோடு அந்தத்‌ தீவுக்குச்‌ செல்லவும்‌, தேவைப்பட்டால்‌, அவரோடு 
மரிக்கவும்‌ கூட முன்வந்தார்கள்‌. 

சவேரியார்‌ பதிலுக்கு இப்படிப்‌ பேசத்‌ தொடங்கினார்‌: 
“கடவுளின்‌ வல்லமையைக்‌ கட்டுப்படுத்தத்‌ துணிபவன்‌ யார்‌? அவரது 
வரப்பிரசாதத்தை ஏன்‌ இவ்வளவு குறைத்து மதிப்பிடுகிறீர்கள்‌? அந்த 
இருதயங்கள்‌ எவ்வளவு பிடிவாதமுள்ளவையாக இருந்தாலும்‌, 
அவர்களுடைய மனங்கள்‌ எவ்வளவு முரடானவையாக இருந்தாலும்‌, 
அவர்களுடைய குணம்‌ எவ்வளவு மிருகத்தனமானதாக இருந்தாலும்‌, 
மகா உன்னதரின்‌ சாந்தமுள்ளதும்‌, ஆனால்‌ எதிர்க்கப்பட முடியாதது 
மான வல்லமை அவர்களை மென்மையாக்கி, சாந்தமுள்ளவர்களாக்க 
வல்லதாக இருக்கிறது; காய்ந்த கோலைத்‌ துளிர்க்கச்‌ செய்பவரும்‌, 
கற்களிலிருந்தும்‌ ஆபிரகாமுக்கு மக்களை எழுப்ப வல்லவருமான 
வரால்‌ ஆகாதது ஒன்றுமில்லை. அவர்களைப்‌ போல்‌ எளிய இருதய 
மும்‌, ஆன்ம குருட்டுத்தனமும்‌ உள்ளவர்களே! சின்னஞ்சிறிய ஒரு 
நிலம்‌ உலகத்தையே விசுவாசத்திற்கு மனந்திருப்பியவரும்‌, பேரரசு 
களையும்‌ கூட தம்முடைய திருச்சட்டத்தின்‌ ஆளுகைக்கு 
அடிபணியச்‌ செய்தவருமான நம்‌ எல்லாம்‌ வல்ல சர்வேசுரனை 
எதிர்த்து நிற்குமா? 

மற்ற எல்லாவற்றிற்கும்‌ மேலாக மோரோ தீவு கடவுளின்‌ 
கரங்களில்‌ என்றென்றும்‌ மலடாகவே நிலைத்திருக்குமா? அதன்‌ மண்‌ 


ஒருபோதும்‌ வளப்படுத்தப்படக்‌ கூடாதா? நம்‌ திவ்ய இரட்சகரின்‌ 
திருச்சிலுவை அங்கே ஒருபோதும்‌ இரட்சணியத்தின்‌ கனிகளைப்‌ 
பிறப்பிக்க இயலாதபடி வல்லமையற்றுப்‌ போய்விட்டதா? நித்திய 
பிதா சகல மக்களினங்களையும்‌ தமது நித்திய சுதனின்‌ வாரிசுரிமை 
யாக ஒப்படைத்தபோது, மோரோவின்‌ மக்களை மட்டும்‌ அவற்‌ 


றோடு சேர்க்காமல்‌ விட்டுவிட்டாரா? 
251 


அவர்கள்‌ நாகரீகமற்றவர்கள்‌, காட்டுமிராண்டிகள்‌, மிருகத்தன 
மானவர்கள்‌, இன்னும்‌ அதிகம்‌ மோசமானவர்கள்‌ என்பது உண்மை 
தான்‌ என்றாலும்‌, இந்த எதிர்மறையான காரியங்கள்‌ நம்மில்‌ நாம்‌ 
நம்பிக்கை வைக்காமல்‌, கடவுளிலேயே நம்‌ முழு நம்பிக்கையையும்‌ 
வைக்கத்தான்‌ நம்மைத்‌ தூண்ட வேண்டும்‌. அவரிடமிருந்து 
மட்டுமே நாம்‌ நமக்குத்‌ தேவைப்படும்‌ உதவியையும்‌, பலத்தையும்‌ 
பெற்றுக்கொள்ள முடியும்‌. அவர்களுடைய காட்டுமிராண்டித்‌ 
தனமும்‌, துர்ப்புத்தியும்‌ அவர்களை முன்னேறச்‌ செய்ய முயற்சிக்‌ 
காதபடி மற்றவர்களைத்‌ தடுத்து விட்டது என்பதால்‌, இந்தப்‌ பணியை 
என்மீது எடுத்துக்கொள்வது இன்னும்‌ அதிகமான அளவுக்கு எனக்‌ 
குக்‌ கடமையாக இருக்கிறது. 

மோரோ தீவில்‌ நறுமணத்‌ தோட்டங்களும்‌, பொன்‌ மலைகளும்‌, 


முத்து நதிகளும்‌ அபரிமிதமாக மிகுந்திருந்தன என்றால்‌, கிறீஸ்தவர்கள்‌ 
எப்போப்பட்ட ஆபத்துக்களையும்‌ பொருட்படுத்தாமல்‌ அங்கே 


செல்ல மாட்டார்களா? மனுமக்களின்‌ பேராசையைவிட தேவ இருச்‌ 
சுதனின்‌ பிறர்சிநேகம்‌ குறைவான தைரியத்தைத்‌ தருமா? கடவுளின்‌ 


கண்களில்‌ அதிக மதிப்புள்ளவை எவை, நான்‌ குறிப்பிட்ட இந்த உலக 
செல்வங்களா, அல்லது தேவ திருச்சுதனின்‌ திரு இரத்தத்தையே 
விலையாகக்‌ கொண்டிருக்கிற அந்தத்‌ தீவின்‌ ஆத்துமங்களா? 
அவற்றை இரட்சிப்பதில்‌ உயிரையும்‌ கையளிக்க நாம்‌ தயாராயிருக்க 


வேண்டாமா? 


அவர்கள்‌ விஷத்தால்‌, அல்லது கட்டாரியால்‌ என்னைக்‌ கொலை 
செய்வார்கள்‌ என்று நீங்கள்‌ என்னிடம்‌ சொல்கிறீர்கள்‌. அனால்‌ 
அப்படிப்பட்ட பயம்‌ எதுவும்‌ உங்களுக்கு வேண்டாம்‌. அத்தகைய 
ஒரு பாக்கிய நிலைக்கு நான்‌ தகுதி பெறவில்லை. அவ்வளவு பெரிய 
உபகாரம்‌ என்னைப்‌ போன்ற மனிதர்களுக்குத்‌ தந்தருளப்படுவது 
இல்லை. ஆனாலும்‌, இந்தத்‌ துன்பம்‌ எனக்காகக்‌ காத்திருக்குமானால்‌, 
நான்‌ உங்களுக்குக்‌ கூறுகிறேன்‌, நான்‌ ஆயத்தமின்றி இருக்கிற, 
அல்லது ஏற்றுக்கொள்ள ஆர்வமின்றி இருக்கிற எந்த வாதையும்‌ 
இல்லை, எந்த வகையான மரணமும்‌ இல்லை. ஓரே ஒரு ஆத்துமத்தின்‌ 
மீட்பிற்காகவும்‌ கூட நான்‌ சாகவும்‌, எத்தகைய துன்பத்தை அனுபவிக்‌ 
கவும்‌ தயாராக இருக்கிறேன்‌. 


252 


மேலும்‌ யாருடைய இரட்சணியத்திற்காக சர்வேசுரன்தாமே தம்‌ 
உயிரைக்‌ கையளித்தாரோ, அந்த அத்துமங்களை இரட்சிக்கும்‌ 
நம்பிக்கையில்‌ ஓர்‌ அற்ப மனிதன்‌ மரிக்கவும்‌ முன்வருவதில்‌ என்ன 
ஆச்சரியம்‌ இருக்க முடியும்‌? நான்‌ படுகொலை செய்யப்படுகிறேன்‌ 
என்றே வைத்துக்கொள்வோம்‌: அப்போது இந்தப்‌ பரிதாபத்திற்குரிய 
மக்களின்‌ சார்பாக என்‌ குரலை விட என்‌ இரத்தம்‌ அதிக வல்லமை 
யோடு கடவுளிடம்‌ பரிந்து பேசாதா? 


திருச்சபையின்‌ தொடக்க காலங்களில்‌, சுவிசேஷ விதை 


அஞ்ஞானவாதத்தின்‌ பண்படுத்தப்படாத வயல்களில்‌ விதைக்கப்‌ 
பட்டபோது, அது முளைத்து வளர்ந்து, கனி தருவதற்கு, போதகர்‌ 
களின்‌ வியர்வையை விட அதிகமாக வேதசாட்சிகளின்‌ இரத்தத்தைத்‌ 
தான்‌ சார்ந்திருந்தது என்பது உங்களுக்குத்‌ தெரியாதா?” 

அவர்‌ முடிவாக, இந்தக்‌ காரியத்தில்‌, தம்‌ சொந்த பயத்தைத்‌ 
தவிர, பயப்படுவதற்கு வேறு எதுவுமில்லை என்றார்‌; கடவுள்தாமே 
தம்மை அங்கே செல்ல அழைப்பதாகவும்‌, தாம்‌ அங்கே செல்வதை 
மனிதர்கள்‌ தடுக்கக்கூடாது என்றும்‌ கூறினார்‌. 

மேலே அவரால்‌ கூறப்பட்டவற்றோடு, உரோமையிலிருந்த 
அர்ச்‌. இஞ்ஞாசியாருக்கும்‌, மற்ற குருக்களுக்கும்‌ அவர்‌ எழுதிய 
கடிதங்களின்‌ சாராம்சம்‌ ஒன்றையும்‌ நாம்‌ சேர்க்க வேண்டும்‌. 
மோரோ தவுக்குத்‌ தாம்‌ செல்ல விரும்புவது பற்றி அவர்களுக்கு 
அறிவிக்கும்‌ விதமாக அவர்‌ இப்படி எழுதுகிறார்‌: 

“நாடு ஆபத்துக்கள்‌ நிறைந்ததாக இருக்கிறது; மக்கள்‌ யாருக்‌ 
காவது தரும்‌ உணவில்‌ அல்லது பானத்தில்‌ விஷத்தைக்‌ கலக்கும்‌ 
அளவுக்கு மிகவும்‌ கெட்டவர்களாக இருக்கிறார்கள்‌; அதன்‌ விளை 
வாக, அவர்களுக்கு விசுவாசத்தை போதிக்கும்படி, வெளிப்படை 
யான மரண ஆபத்துக்குத்‌ தங்களை உட்படுத்தி யாருக்கும்‌ 
மனமில்லை. நான்‌ ஒரு பக்கம்‌ அவர்கள்‌ இருக்கிற தேவையின்‌ நிலை 
யாலும்‌, அவர்களுடைய துயரமான, கைவிடப்பட்ட நிலையாலும்‌, 
அவர்களுக்குப்‌ போதிக்கவும்‌, ஞானஸ்நானம்‌ வழங்கவும்‌ யாருமில்‌ 
லாத அவல நிலையாலும்‌ ஈர்க்கப்படுகிறேன்‌; மறு பக்கம்‌, என்‌ 
சொந்த உயிரைத்‌ தந்தாவுது என்‌ அயலானின்‌ இரட்சணியத்திற்காக 


253 


உழைக்கும்‌ என்‌ கடமையால்‌ நான்‌ நெருக்கப்படுகிறேன்‌. இதன்‌ 
காரணமாக, அவர்களுக்கு நித்திய ஜீவியத்தைப்‌ பெற்றுத்‌ தரும்படி 
மரண ஆபத்துக்குத்‌ துணிந்து என்னை உட்படுத்த நான்‌ தீர்மானித்‌ 
இருக்கிறேன்‌. 


கடவுளே என்‌ ஏக நம்பிக்கை. என்‌ பலவீனத்திற்குச்‌ சாத்தியமான 
வரை “தன்‌ ஆத்துமத்தைக்‌ காத்துக்கொள்ள விரும்புகிறவன்‌ அதை 
இழந்து விடுவான்‌; என்‌ நிமித்தம்‌ தன்‌ ஆத்துமத்தை இழப்பவனோ, 
அதைக்‌ கண்டடைவான்‌” என்னும்‌ நம்‌ இவ்ய இரட்சகரின்‌ இந்த 
வாக்கியத்திற்கு ஏற்றபடி, என்னை ஒழுங்குபடுத்திக்கொள்ள நான்‌ 
ஆசிக்கிறேன்‌. முதல்‌ பார்வையில்‌ ஆண்டவரின்‌ இந்த வார்த்தைகள்‌ 
தெளிவாகவும்‌, எளிதாகவும்‌ இருப்பவையாகத்‌ தோன்றுகின்றன. 
ஆனால்‌ நடைமுறையில்‌, அவை புரிந்துகொள்ள மறைவானவை 
யாகவும்‌, கடினமானவையாகவும்‌ ஆகப்‌ பொருத்தமானவையாகவும்‌ 
இருக்கின்றன. ஏனெனில்‌, கடவுளில்‌ தன்‌ உயிரை மீண்டும்‌ கண்டடை 
யும்படி, அவருக்காக அதைக்‌ கையளிக்கும்‌ வாய்ப்பு இருக்கும்‌ 
போது, அதாவது, கடவுளின்‌ மகிமைக்காக உயிரைப்‌ பணயம்‌ 
வைத்து ஏதாவது ஒரு முயற்சியில்‌ ஈடுபட வேண்டியிருக்கும்போது, 
முன்பு தெளிவாக இருந்தது ஏதோ ஒரு வகையில்‌, வினோதமான 
முறையில்‌ இருண்டதாகவும்‌, புத்திக்கெட்டாததாகவும்‌ ஆகிவிடுவது 
அடிக்கடி நிகழ்கிறது. மிகக்‌ கூர்ந்த புத்தியுள்ளவர்களாலும்‌ கூட 
அதைப்‌ புரிந்துகொள்ள முடிவதில்லை. கடவுளே விசேஷ தயவோடு 
யாருக்கு அதைக்‌ கற்பிக்கிறாரோ, அவர்களால்‌ மட்டுமே அதைப்‌ 
புரிந்துகொள்ள முடியும்‌. 

மிக நுட்பமாக இதுபோன்ற சந்தர்ப்பங்கள்தான்‌ நம்‌ சொந்த 
பலவீனத்தையும்‌, மனித சுபாவத்தின்‌ எளிதில்‌ உடையக்கூடி ய, நோயுற்ற 
நிலையை நமக்குக்‌ காட்டுகின்றன. என்மீது உலகத்தன்மையான 
பற்றுக்கொண்டுள்ள இங்குள்ள என்‌ நண்பார்களில்‌ பலர்‌, தங்கள்‌ 
கண்ணீராலும்‌, வேண்டுகோள்களாலும்‌ இந்த ஆபத்தான நாட்டிற்கு 
நான்‌ செல்லாமல்‌ தடுக்க முயன்றார்கள்‌. ஆனால்‌ தங்கள்‌ முயற்சிகள்‌ 
பலனற்றுப்‌ போனதைக்‌ கண்டு, வீரியம்‌ மிக்க விஷ முறிவு மருந்து 
களை எனக்குத்‌ தர அவர்கள்‌ விரும்புகிறார்கள்‌. ஆனால்‌ இந்த வகை 
யான எதையும்‌ நான்‌ ஏற்றுக்கொள்ளப்‌ போவதில்லை. ஏனெனில்‌, 


254 


இது போன்ற மருந்துகளை ஒரு சுமையாக நான்‌ ஏற்றுக்கொள்வது, 
அச்சத்தைக்‌ கொண்டு என்னை நான்‌ நிரப்பிக்கொள்வதாகவே 
இருக்கும்‌. சர்வ வல்லப சர்வேசுரனிடம்‌ என்‌ உயிரின்‌ பாதுகாப்பை 


நான்‌ ஒப்படைத்திருக்கும்போது, எனக்கு எதுவும்‌ தேவையில்லை. 


இதன்‌ காரணமாக, நான்‌ எவ்வளவு அதிகமாக மனித மருந்து 
களை எடுத்துக்கொள்வேனோ, அந்த அளவுக்குக்‌ கடவுளில்‌ நம்பிக்‌ 
கைக்‌ குறைவுள்ளவனாக இருப்பேன்‌. ஆகவே, நான்‌ அவர்களுக்கு 
நன்றி கூறியதோடு, நான்‌ அவர்களிடம்‌ இரந்து கேட்டுக்கொள்‌ 
வதெல்லாம்‌, அவர்கள்‌ தொடர்ந்து எனக்காக ஜெபிக்க வேண்டும்‌ 
என்பதுதான்‌ என்றும்‌ அவர்களிடம்‌ கூறிவிட்டேன்‌. அவர்கள்‌ 
எனக்குத்‌ தரக்கூடிய விஷ முறிவு மருந்துகள்‌ அனைத்தையும்விட 
அவர்களது ஜெபங்கள்தான்‌ எனக்கு அதிகப்‌ பயனுள்ளவையாக 
இருக்கும்‌. ” 

அவர்களுடைய பயனற்ற வேண்டுகோள்களை மறுத்து விட்டு, 
அவர்களிடம்‌ அவர்‌ விடை பெற்றுக்கொண்ட போது, அவர்கள்‌ இனி 
ஒருபோதும்‌ அவரைக்‌ காணப்‌ போவதில்லை என்பதுபோல, அழுது 
துக்கித்தபடி, கப்பல்‌ வரைக்கும்‌ அவரோடு சேர்ந்து வந்தார்கள்‌. 
அவரோடு போகவும்‌, அவருடைய ஆபத்துக்களைப்‌ பகிர்ந்து 
கொள்ளவும்‌ முன்வந்தவர்களிலிருந்து அவரே தேர்ந்தெடுத்த மிகுந்த 
பக்தியுள்ளவர்களும்‌, மிகுந்த வேத அறிவு கொண்டவர்களுமான ஒரு 
சிலரோடு அவர்‌ பயணத்தைத்‌ தொடங்கினார்‌. சாதகமான காற்று 
அவர்களை விரைவாக முன்னோக்கிச்‌ சுமந்து சென்றது; அப்போது, 
திடீரென சவேரியார்‌ கேட்பவர்களை அச்சத்தால்‌ ஊடுருவக்கூடிய 
ஒரு கூக்குரலை வெளியிட்டார்‌. அதே சமயத்தில்‌ அவர்‌ தம்‌ 
அங்கியைக்‌ கிழித்துக்கொண்டு, “என்‌ சேசுவே! ஓ, அந்தப்‌ பரிதாபத்‌ 
திற்குரிய சிருஷ்டிகள்‌ படுகொலை செய்யப்படுகறொர்களே!” என்ற 
வார்த்தைகளையும்‌, இன்னும்‌ சில பரிதாப உணர்வை வெளிப்படுத்‌ 
தும்‌ வார்த்தைகளையும்‌ உச்சரித்தார்‌. அவர்‌ இவ்வாறு புலம்பிக்‌ 
கொண்டிருக்கையில்‌, கடலின்‌ ஒரு குறிப்பிட்ட பகுதியில்‌ அவரது 
கண்கள்‌ நிலைகுத்தி நின்றன. அச்ச வசப்பட்ட மாலுமிகளும்‌, 
பயணிகளும்‌ அவரைச்‌ சுற்றி ஒன்றுகூடி, யார்‌ படுகொலை 


செய்யப்படுகிறார்கள்‌, எங்கே என்று அவரிடம்‌ கேட்டார்கள்‌. 


255 


ஏனெனில்‌ அப்படிப்பட்ட எதையும்‌ அவர்களால்‌ காண முடிய 
வில்லை. 


உண்மையில்‌ அவர்‌ பரவச நிலைக்கு உட்பட்டி ருந்தார்‌, முழுவது 
மாகக்‌ கடவுளில்‌ கிரகிக்கப்பட்டி ருந்தார்‌. அவர்‌ மிகுந்த நம்பிக்கை 
யோடு எதைப்‌ பற்றிப்‌ பேசினாரோ, அந்தக்‌ காரியத்தைக்‌ காண 
கடவுள்‌ அவருக்கு உதவி செய்திருந்தார்‌. புனிதர்‌ தன்னுணர்வு 
அடைந்ததும்‌, மீண்டும்‌ அவர்கள்‌ கேள்விகளால்‌ அவரை மொய்த்‌ 
தார்கள்‌. ஆனால்‌ தம்‌ உணர்வுகளை வெளிப்படுத்தி விட்டது பற்றி 
குழப்பத்தால்‌ வெட்கிச்‌ சிவந்த அவர்‌ பதிலேதும்‌ தராமல்‌, ஜெபிக்கச்‌ 
சென்று விட்டார்‌. 

ஆனாலும்‌ புனிதரின்‌ வார்த்தைகளின்‌ பொருள்‌ நீண்ட நேரத்‌ 
திற்கு அவர்களுக்கு மர்மமானதாக இருக்கவில்லை. ஏனெனில்‌, 
மோரோ நாட்டைச்‌ சேர்ந்த தீவுகளில்‌ ஒன்றை அவர்கள்‌ நெருங்கிய 
போது, வெட்டிச்‌ சிதைக்கப்பட்ட எட்டுப்‌ போர்ச்சுக்கசியா்களின்‌ 


மரித்த உடல்கள்‌ கடற்கரையில்‌ கிடப்பதைக்‌ கண்டார்கள்‌. அப்போது 
தான்‌, தாங்கள்‌ இன்னும்‌ நடுக்கடலில்‌ இருந்தபோது, தமது காட்சி 
யில்‌ கொல்லப்படுபவர்களாக அவர்‌ கண்டது இவர்களைத்தான்‌ 
என்பதை அவர்கள்‌ புரிந்துகொண்டார்கள்‌. அவர்கள்‌ கரையிறங்கி 
யதும்‌, பிணங்கள்‌ கிடந்த இடத்திலேயே அவற்றை அடக்கம்‌ செய்து, 
குழிகளின்மீது ஒரு சிலுவையை நட்டு வைத்தார்கள்‌. இந்தக்‌ கடமை 
யைச்‌ செய்து முடித்ததும்‌, சவேரியாரும்‌, அவருடைய துணைவர்‌ 
களும்‌ தங்கள்‌ பயணத்தைத்‌ தொடர்ந்து, மேற்கொண்டு எந்தப்‌ 
பிரச்சினையுமின்றித்‌ துறைமுகத்தை அடைந்தார்கள்‌. 
காட்டுமிராண்டிகள்‌ என்று சொல்லப்பட்ட அங்குள்ள மக்களின்‌ 
வரவேற்பு டெொரனேட்‌ வாசிகளின்‌ அச்சத்தை எண்பிப்பதை விட 
அதிகமாகப்‌ புனிதரின்‌ நம்பிக்கை உறுதிப்படுத்துவதாகவே இருந்தது. 
ஏனெனில்‌, அவர்கள்‌ கப்பலிலிருந்து இறங்கியபோது, உள்ளுர்வாசி 


களின்‌ கூட்டம்‌ ஒன்று, சந்தேகமேயின்றி சர்வ வல்லப சர்வேசுரனின்‌ 
தூண்டுதலால்‌ அவர்களைச்‌ சந்திக்க வந்தது. அவர்களிடம்‌ எல்லா 
விதமான நல்ல மனதும்‌, மரியாதையும்‌ வெளிப்பட்டன. அவர்கள்‌ 
தங்கள்‌ சொந்த மொழியில்‌, “இதோ, நம்‌ பரிசுத்த தந்‌ைத!” என்று 


256 


கூச்சலிட்டார்கள்‌. அதைக்‌ கேட்டு அவர்‌ திருப்தியடைந்தார்‌, 
என்றாலும்‌ அடுத்த கணமே அவர்‌ வெட்கமும்‌, குழப்பமும்‌ அடைந்‌ 
தார்‌. தாம்‌ எதற்காக அங்கே சென்றாரோ, அந்த வேலையை, 
அதாவது, கிறீஸ்தவ விசுவாசத்தை அறிவிக்கும்‌ வேலையைத்‌ 
தொடங்கினார்‌: பல்வேறு கிராமங்களுக்குச்‌ சென்றார்‌, மிகப்‌ 
பகிரங்கமான இடங்களில்‌ நின்று, மலாய்‌ வட்டார மொழியில்‌ தாம்‌ 
மொழிபெயர்த்திருந்த அப்போஸ்தலா்களின்‌ விசுவாசப்‌ பிரமாணத்‌ 
தையும்‌, மற்ற ஜெபங்களையும்‌ பாடினார்‌. இந்தப்‌ புதிய காரியம்‌ 
உடனே நாகரீகமற்ற அந்த மனிதர்களின்‌ கவனத்தை ஈர்த்தது. 
அவர்கள்‌ அவரைச்‌ சுற்றி ஒன்றுகூடினார்கள்‌. அவர்களது நன்மைக்‌ 
காக அவரை அங்கே கூட்டி வந்திருந்த கடவுள்‌, அவர்களுடைய 
பார்வையில்‌ அவரை மிகவும்‌ பிரியத்திற்கும்‌, நட்‌ பிற்கும்‌ உரியவராக 
ஆக்கினார்‌. அவர்கள்‌ எந்தக்‌ கட்டுப்பாடுமின்றி அவரை நெருங்கி 
வந்தார்கள்‌. இயல்பாகவே மனிதர்களை வெல்லக்கூடிய அவருடைய 
நடையுடை பாவனைகள்‌, அவருடைய பிறா்சிநேகத்தால்‌ உச்சம்‌ 
பெற்று, அவர்களுடைய துர்க்குணமாகிய பாவத்தின்‌ ஆயுதத்தை 
அவர்களிடமிருந்து அகற்றியது. 

அவர்‌ குழந்தைகளை வருடி சீராட்டினார்‌, தமது பக்திப்‌ பாடல்‌ 
களில்‌ சிலவற்றை அவர்களுக்குக்‌ கற்பிக்கத்‌ தொடங்கினார்‌ அது 
அவர்களுக்கு மகிழ்ச்சியளிப்பதாகவும்‌, அதில்‌ அவர்கள்‌ ஆர்வம்‌ 
காட்டுவதாகவும்‌ தோன்றியது. அது அவருக்கு இரு மடங்கு திருப்தி 
யளித்தது, ஏனெனில்‌, அவர்கள்‌ பாடுவதைக்‌ கேட்டு, அவர்‌ 
களுடைய பெரியவர்கள்‌ படிப்படியாக அவற்றிற்கான விளக்கத்‌ 


தைத்‌ தேடுவார்கள்‌ என்று அவர்‌ நம்பினார்‌. 


இப்படிப்பட்ட நல்ல தொடக்கங்களால்‌ உற்சாகப்படுத்தப்‌ 


பட்டு, அவர்‌ அடுத்து, வழக்கமாக மற்ற இடங்களில்‌ தாம்‌ கடைப்‌ 
பிடித்த போதக முறைகளில்‌ இங்கேயும்‌ தணிந்து போதிக்கத்‌ தொடங்‌ 
கினார்‌. அதற்கு அதே விதமான நல்ல பலன்களும்‌ கிடைத்தன. 
முதலில்‌ அவர்‌ குழந்தைகளுக்கு மட்டும்‌ ஞானஸ்நானம்‌ கொடுத்‌ 
தார்‌, அதன்பின்‌ ஒரு சில பெரியவர்களுக்கும்‌, இறுதியாக, கிராமங்‌ 
களிலும்‌, சிறு நகரங்களிலும்‌ இருந்த எல்லா மக்களுக்கும்‌ ஞான 


257 


ஸ்நானம்‌ வழங்கினார்‌; ஆலயங்களைக்‌ கட்டினார்‌, எல்லா 
இடங்களிலும்‌ சிலுவைகளை நாட்டினார்‌. 

அடுத்து, நாகரீக வளர்ச்சியில்‌ இவர்களை விட மோசமானவர்‌ 
களாக இருந்த மக்களைத்‌ தேடிச்‌ செல்ல அவர்‌ தவறவில்லை. 
அவர்கள்‌ காட்டு மிருகங்களைப்‌ போல தங்கள்‌ மலைக்‌ குகைகளில்‌ 
ஒளிந்துகொண்டார்கள்‌. 

ஒரு முறை, அவர்களில்‌ ஒரு கூட்டத்தினர்‌ அவரை எவ்வளவு 
மோசமாக எதிர்கொண்டார்கள்‌ என்றால்‌, கடவுள்‌ புதுமையால்‌ 
அவரைப்‌ பாதுகாத்திராவிட்டால்‌, அவருடைய உயிர்‌ பலியாக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. அவர்‌ ஒரு நதிக்‌ கரையில்‌ போதித்துக்கொண்டும்‌, 
அவர்களுடைய நம்பிக்கைகளையும்‌, வாழும்‌ முறையையும்‌ 
கண்டனம்‌ செய்துகொண்டும்‌ இருந்தபோது, அவர்கள்‌ மிகுந்த கோப 
மடைந்து, அவரைக்‌ கல்லால்‌ எறிந்து கொல்வதற்காகக்‌ கற்களை 
எடுத்தார்கள்‌. தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லாதது போலத்‌ தோன்றி 
யது. அவர்கள்‌ அவருக்கு இடப்பக்கத்தில்‌ இருந்தார்கள்‌. அகன்ற, 
ஆழமான நதி வலது பக்கத்தில்‌ இருந்தது. ஆனால்‌ மற்ற மக்களினங்‌ 
களின்‌ இரட்சணியத்திற்கென்று அவரை நியமித்திருந்த கடவுள்‌, 
பாதுகாப்பான இடம்‌ தேடும்படி அவரை எச்சரித்ததோடு, அதற்‌ 
கான வாய்ப்புகளையும்‌ ஏற்படுத்தித்‌ தந்தார்‌. 

ஆற்றங்கரை மணலில்‌ ஒரு பெரிய மரத்‌ தடி பாதி புதைந்து 
கிடந்தது. மனித முறைப்படி பேசும்போது, அதை அசைப்பதற்குக்‌ 
கூட, குறைந்தது பத்துப்‌ பேர்‌ சேர்ந்து ஒன்றாகத்‌ தங்கள்‌ பலத்தைப்‌ 
பயன்படுத்த வேண்டியிருக்கும்‌; ஆனால்‌ அவர்‌ எந்த விதமான 
கஷ்டமும்‌ இன்றி, அது ஒரு சிறு கைத்தடி என்பது போல்‌ அதைத்‌ 
தூக்கி, தண்ணீருக்குள்‌ அதை வீசியெறிந்து, அதன்மேல்‌ ஏறிக்கொண் 


டார்‌. உடனே கண்காணாத கரம்‌ ஒன்று புதுமையான விதத்தில்‌ அந்த 
மரத்‌ தடியை மறு கரைக்குத்‌ தள்ளிச்‌ சென்றது. ஏமாந்து போன 
அந்தக்‌ காட்டுமிராண்டி கள்‌ முழுவதுமாக அதிசயித்துப்‌ போயினர்‌. 


கோப வெறி கொண்ட இந்த விக்கிரக வழிபாட்டினரின்‌ கரங்‌ 


களால்‌ அவருடைய உயிரைப்‌ பறிக்கப்‌ பசாசுக்கள்‌ முயற்சி செய்தது 
இந்த ஒரு முறை மட்டுமல்ல. தங்களுடைய இவ்வளவு பெரியதொரு 


258 


இரை பரிசுத்த அப்போஸ்தலரால்‌ தங்களிடமிருந்து பறித்துக்‌ 
கொள்ளப்படுவதைக்‌ கண்டு, அவை வெறிகொண்டு கொந்தளித்தன. 
தாம்‌ போதிக்கும்போது அவை நரகத்தில்‌ சங்கிலிகளால்‌ கட்டப்‌ 
படுகின்றன என்று அவரே கூட நினைத்தார்‌. அர்ச்‌. மிக்கேல்‌ 
அதிதூதர்‌ திருநாளன்று அவர்‌ பூசை நிறைவேற்றியபோது, இந்த 
அவருடைய எண்ணம்‌ நிரூபிக்கப்பட்டது. அவருடைய பாதங்களின்‌ 
கீழ்‌ இருந்த நிலம்‌ மோசமாக நடுங்கியது. எந்த அளவுக்கு என்றால்‌, 
பீடம்‌ முழுவுதுமாக இடிந்து விடும்‌ என்று அவர்‌ பயந்தார்‌. “அநேக 
மாக, அர்ச்‌. மிக்கேல்‌ அதிதூதர்‌ அந்தச்‌ சமயத்தில்‌, இந்தத்‌ துர்ப்பாக்‌ 
கியமுள்ள நாட்டைத்‌ தங்கள்‌ கொடுங்கோன்மையான ஆட்சியின்‌ 
கீழ்‌ நீண்ட காலம்‌ வைத்திருந்த பசாசுக்களை நரகத்திற்குத்‌ துரத்தி 
யோட்டி, அங்கே அவற்றைச்‌ சங்கிலிகளால்‌ கட்டி வைத்துக்கொண் 
டிருந்தார்‌” என்று அவர்‌ கூறுகிறார்‌. 

அவை கட்டப்பட்டிருந்தாலும்‌ சரி, அல்லது சுதந்திரமாக 
இருந்தாலும்‌ சரி, சவேரியார்‌ அந்த நாட்டை அவர்களிடமிருந்து 
திரும்பப்‌ பறித்துக்கொண்டார்‌. அங்கிருந்து அவர்‌ புறப்பட்டபோது, 
ஆயிரக்கணக்கான கிறீஸ்தவர்களை அவர்‌ அங்கே விட்டுச்‌ சென்றார்‌. 
அவர்‌ இருபத்தையாயிரம்‌ ஆத்துமங்களைக்‌ கொண்ட டோலோ 
நகரம்‌ முழுவதையுமே அவர்‌ மனந்திருப்பியிருந்தார்‌. மேலும்‌, வேறு 
சில ஊர்களிலும்‌, கிராமங்களிலும்‌ இருந்த மக்களுக்கும்‌ அவர்‌ ஞான 
ஸ்நானம்‌ வழங்கியிருந்தார்‌. இவற்றை விட மிக அசாதாரணமாகத்‌ 
தோன்றுவது என்னவென்றால்‌, விசுவாசம்‌ இந்தக்‌ காட்டுமிராண்டி 
களின்‌ நெஞ்சங்களுக்குள்‌ விதைக்கப்பட்டபோது, அது அங்கே 
ஆழமாக வேரடித்து, எந்த அளவுக்கு விஸ்தாரமாகக்‌ கிளைகளைப்‌ 
பரப்பியது என்றால்‌, அங்கே தாம்‌ வந்த சேர்ந்து நாளன்று, சவேரியார்‌ 
ஓர்‌ அங்குலமளவு கிறீஸ்தவ நிலத்தைக்‌ கூடக்‌ காணவில்லை. 
ஆனால்‌, அங்கிருந்து தாம்‌ புறப்பட்டபோது, இருபத்தொன்பதுக்கும்‌ 
குறையாத சிறு நகரங்களையும்‌, கிராமங்களையும்‌, குக்கிராமங்களை 
யும்‌ கிறீஸ்துநாதரின்‌ இராச்சியத்தில்‌ சேர்த்து, அவருடைய இருச்‌ 
சட்டத்திற்கு அவற்றை உட்படுத்தியிருந்தார்‌. 

மோரோ தீவு நம்‌ பரிசுத்த அப்போஸ்தலருக்கு எவ்வளவு ஆறுதல்‌ 
அளிப்பதாக இருந்தது என்றால்‌, அது தேவ நம்பிக்கையின்‌ தீவு என்று 

259 


அழைக்கப்பட வேண்டும்‌ என்று அவர்‌ வழக்கமாகச்‌ சொல்வதுண்டு. 
கடவுளின்‌ திருக்கரத்தின்‌ வழியாக அன்றி, மக்களின்‌ பழக்க வழக்கங்‌ 
களைத்‌ திருத்த முடியும்‌ என்று நாம்‌ எதிர்பார்க்க முடியாது என்பது 
இதற்கு முதல்‌ காரணமாகும்‌. டொனேட்டின்‌ மக்கள்‌ அவர்‌ மீது 
தங்களுக்கிருந்த பாசத்தால்‌, அவருடைய உயிரைப்‌ பறித்து விடும்‌ 
என்று, அல்லது குறைந்தபட்சம்‌, பயனற்றதாக இருக்கும்‌ என்று 
தாங்கள்‌ நம்பிய ஒரு பணியை அவர்‌ மேற்கொள்ளாமல்‌ தடுக்க 


முயன்றபோதும்‌, சவேரியார்‌ தம்‌ நம்பிக்கையெல்லாம்‌ கடவுளின்‌ 
பேரில்‌ வைத்திருந்தார்‌ என்பது மற்றொரு காரணம்‌. அவருடைய 
உழைப்புக்கு வெகுமதியாகத்‌ தரப்பட்டவை அஆத்துமங்கள்‌ மட்டு 
மல்ல. எண்ணற்ற வரப்பிரசாதங்களும்‌ பரலோகத்திலிருந்து அவார்‌ 
மீது பொழியப்பட்டன. அவருடைய இருதயத்தை நிரப்பிய 
ஆறுதல்கள்‌ எவ்வளவு பெரியவையாக இருந்தன என்றால்‌, அர்ச்‌. 
இஞ்ஞாசியாருக்குத்‌ தாம்‌ எழுதிய ஒரு கடிதத்தில்‌, தமக்கு வழக்க 
மான மட்டுமிதமுள்ள வார்த்தைகளில்‌ இவற்றைக்‌ குறிப்பிடும்‌ 
போது, அவை என்னென்ன வரப்பிரசாதங்கள்‌ என்பதை நாம்‌ ஓரளவு 
நன்றாகவே புரிந்துகொள்ளும்படி, அவர்‌ செய்கிறார்‌. தொடர்ந்து, 
“மோரோ தீவு எந்த அளவுக்கு முழுமையாக ஆறுதல்களால்‌ நிறைந்‌ 
திருக்கிறது என்பதை நீங்கள்‌ புரிந்துகொள்ளும்படியாகவே இந்தக்‌ 
காரியங்களை நான்‌ உங்களுக்கு எழுதுகிறேன்‌. கடவுளின்‌ ஊழியத்‌ 
தில்‌ எதிர்கொள்ளப்பட்ட இந்த ஆபத்துக்களும்‌, சுய விருப்பமுள்ள 
உழைப்புகளும்‌, எனக்கு ஆசீர்வாதங்களின்‌ வற்றாத ஒரு கருவூலமாக 
இருக்கின்றன. உண்மையாகவே இந்த நாடுதான்‌ ஒரு சில ஆண்டுக்‌ 
காலமாக, நான்‌ என்‌ கண்பார்வை மங்கியிருக்கக்‌ காரணமாக 
இருந்தன. மிக அபரிமிதமான தெய்வீக ஆறுதலால்‌ அந்த அளவுக்கு 
நான்‌ மிக அடிக்கடி தாரை தாரையாக இனிய மகிழ்ச்சியின்‌ கண்ணீரை 
வடித்திருக்கிறேன்‌. வேறு எந்த இடத்திலும்‌ இந்த அளவுக்கு இதை 
அனுபவித்திருப்பதாக எனக்கு நினைவில்லை. இங்கே என்‌ உழைப்பு 
களின்‌ துன்பங்கள்‌ மிகக்‌ குறைவாக இருந்த அளவுக்கு வேறு எங்கும்‌ 
இருக்கவில்லை” என்று அவர்‌ எழுதுகிறார்‌. 

இங்கே அவர்‌ மூன்று மாதங்கள்‌ தங்கியிருந்தார்‌. அதன்பின்‌ 
மொலுக்காஸ-க்குத்‌ திரும்பி வந்தார்‌. மனந்திருப்பப்பட்ட இந்த 


260 


நாடுகளுக்கு வேதபோதகர்களை நியமிப்பதற்காக அங்கிருந்து கோவா 
வுக்குச்‌ செல்ல அவர்‌ திட்டமிட்டி ருந்தார்‌. ஆனால்‌ தம்‌ திட்டங்கள்‌ 
தம்‌ விருப்பப்படி நடக்கவில்லை என்பதை அவர்‌ கண்டார்‌. தாம்‌ 
விரும்பியபடி, தம்மை மோரோவிலிருந்து டெொர்னேட்டுக்குக்‌ 
கொண்டு வந்த அதே கப்பலில்‌ அவரால்‌ மலாக்காவுக்குச்‌ செல்லவும்‌ 
முடியவில்லை. ஏனெனில்‌, டெர்னேட்‌ வாசிகள்‌ இன்னும்‌ சிறிது 
காலம்‌ தங்களோடு தங்கியிருக்கும்படி எந்த அளவுக்கு அவரை 
வற்புறுத்தி, வேண்டிக்‌ கேட்டுக்கொண்டார்கள்‌ என்றால்‌, வேதக்‌ 
கடமைகளில்‌ இன்னும்‌ அதிகமாகத்‌ தாங்கள்‌ பயிற்றுவிக்கப்படு 
வதன்‌ மூலம்‌ ஆத்தும அதாயம்‌ பெற வேண்டுமென்ற நிஜமான 
ஆசையிலிருந்து எழுந்த அந்த வேண்டுகோளை அவரால்‌ மறுக்க 
முடியவில்லை. 


இந்த ஏற்பாடு அனைவருக்குமே ஆறுதல்‌ தருவதாக இருந்தது. 
அவர்‌ இங்கே கழித்த மூன்று மாதங்களின்போது, ஆத்துமங்களில்‌ 
அளவிட முடியாத பலன்களை அவர்‌ விளைவித்தார்‌. இப்போது 
அஞ்ஞானிகளை ஞானஸ்நானத்திற்கு வழிநடத்திக்‌ கொண்டு 
வருவதோ, கிறீஸ்தவார்களைத்‌ தவ வாழ்வுக்கு இழுப்பதோ அவருக்கு 
எந்த விதத்திலும்‌ கடினமானதாக இருக்கவில்லை. கிறீஸ்தவர்கள்‌ 
தங்கள்‌ வேதக்‌ கடமைகளைச்‌ சரிவர நிறைவேற்றியபடி வாழ்வதைக்‌ 
கண்ட அஞ்ஞானிகள்‌ விரைவில்‌ அவர்களைக்‌ கண்டுபாவிக்கும்படி 
தூண்டப்பட்டனர்‌. தேவ வரப்பிரசாதத்திலும்‌, கடவுளின்‌ நட்புற 
விலும்‌ வாழ்வதன்‌ இனிமைகளைச்‌ சுவைக்கத்‌ தொடங்கியதும்‌, 
அவர்கள்‌ அதிகமதிகமாக அவருடைய ஊழியத்திற்குத்‌ தங்களைக்‌ 
கையளிப்பதில்‌ மகிழ்ச்சியடைந்தார்கள்‌. 

சவேரியார்‌ திருநாட்களின்போது, காலையில்‌ போர்ச்சுக்கீசிய 
மொழியிலும்‌, பிற்பகலில்‌ உள்ளூர்‌ மக்களின்‌ மொழியிலுமாக இரு 
முறை போதிக்கும்‌ தம்‌ வழக்கத்தை மீண்டும்‌ தொடங்கினார்‌. 
வாரத்தில்‌ இரண்டு நாட்கள்‌ பெண்களுக்குத்‌ தனி வேதக்‌ கல்விக்காக 
ஒதுக்கப்பட்டன. அவருடைய மீதமுள்ள நேரம்‌ குழந்தைகளுக்கும்‌, 
பாவசங்கீர்த்தனத்‌ தொட்டிக்கும்‌ ஒதுக்கப்பட்டது. உயிர்ப்புத்‌ 


திருநாள்‌அன்று ஏராளமானவர்கள்‌ திவ்ய நன்மை உட்கொள்வதைக்‌ 
காணும்‌ திருப்தி அவருக்குக்‌ கிடைத்தது. 
261 


தீவின்‌ அரசரான செசீல்‌ ஏரியோவின்‌ மனந்திரும்புதல்‌ என்னும்‌ 
ஒரே ஒரு ஆறுதல்‌ மட்டும்‌ அவருடைய மகிழ்ச்சியை முழுமையான 
தாக ஆக்குவதற்குத்‌ தேவையாயிருந்தது. வரலாற்றின்‌ ஏதோ ஒரு 
முந்திய காலத்தில்‌, காஸ்டீலிய கப்பற்படை மொலுக்காவுக்குப்‌ 
பயணமானபோது, டெர்னேட்டின்‌ கோட்டைத்‌ தளபதியான 
ஜோர்டான்‌ ஃப்ரெத்தாஸ்‌ என்பவர்‌ ஏரியோ ஏதோ வஞ்சகத்‌ திட்டத்‌ 
தில்‌ ஈடுபட்டிருப்பதாக சந்தேகப்பட்டார்‌. இதன்‌ காரணமாக, அவர்‌ 
அவருடைய உடமைகளையெல்லாம்‌ பறிமுதல்‌ செய்து, அவரை 
இரும்புச்‌ சங்கிலிகளால்‌ பிணைத்து கோவாவுக்கு அனுப்பி வைத்‌ 
தார்‌. அவர்‌ செய்த இச்செயல்‌ நீதிமன்றத்திற்கு முன்பாகக்‌ கொண்டு 
வரப்பட்டது. அது, சிறைப்பட்ட அரசனுக்குத்‌ தண்டனை விதிப்‌ 
பதற்குப்‌ பதிலாக அவசரத்திலும்‌, தகுந்த ஆதாரமின்றியும்‌ செயல்‌ 
பட்டதாகக்‌ கூறி ஃப்ரெய்த்தாஸ-க்குத்‌ தண்டனை விதித்தது. ஆளுனர்‌ 
டி. காஸ்ட்ரோ, அரசரைக்‌ குற்றமற்றவர்‌ என்றும்‌ பிரமாணிக்கமுள்ள 
வர்‌ என்றும்‌ அறிவித்து, அவருடைய உரிமைகளையும்‌, ஆளுகைப்‌ 
பகுதிகளையும்‌ அவரிடம்‌ திரும்ப ஒப்படைத்தார்‌. 

தன்‌ நாட்டிற்கு அரசர்‌ திரும்பிச்‌ சென்றபோது, பொர்னார்டீன்‌ டி 
சோஸாவும்‌ அவரோடு சென்றார்‌. முந்திய அவமானத்திற்குப்‌ 
பரிகாரமாக அவர்‌ வெளிப்படையாக அரசனுக்கு மரியாதை 
செலுத்தி வந்தார்‌. இந்தப்‌ பயணத்தின்‌ செலவுகள்‌ அனைத்தையும்‌ 
ஃப்ரெய்த்தாஸ்‌ ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றும்‌, அரசரிடமிருந்து 
எடுத்துக்கொண்ட அனைத்தையும்‌ அவருக்குத்‌ திருப்பித்‌ தர 
வேண்டும்‌ என்றும்‌ ஃப்ரெய்த்தாஸ்‌ வற்புறுத்தப்பட்டார்‌. இறுதியாக, 


அவருடைய படைத்தளபதி என்ற பதவியும்‌ அவரிடமிருந்து பறிக்கப்‌ 
பட்டு, அவர்‌ அநியாயமான முறையில்‌ ஏரியோவுக்குப்‌ பூட்டி 
அழைத்துச்‌ சென்ற அதே சங்கிலிகளால்‌ பிணைக்கப்பட்டு, அவர்‌ 
கோவாவுக்குக்‌ கொண்டு செல்லப்பட்டார்‌. 

இதே போன்றதொரு நிர்ப்பாக்கியமும்‌, இதே போல மீண்டும்‌ 
மரியாதை வணக்கத்தையும்‌, உடைமைகளையும்‌ திரும்பப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதும்‌ ஏரியோவுக்கு முந்திய அரசராயிருந்த தாபாரியா 
என்பவனுக்கும்‌ நிகழ்ந்திருந்தது. அவர்‌ கிறீஸ்தவார்களின்‌ கரங்களில்‌ 
இருந்து தாம்‌ பெற்றுக்கொண்ட நீதியால்‌ மகழ்ச்சிகொண்டு 

262 


விசுவாசத்தைத்‌ தழுவியிருந்தார்‌. அவர்‌ டொரனேட்டுக்குத்‌ திரும்பி 
வருவதற்காக கோவாவிலிருந்து புறப்படுமுன்‌ ஆடம்பரமான 
முறையில்‌ ஞானஸ்நானம்‌ செய்விக்கப்பட்டார்‌. தமது மரணத்தின்‌ 
போது, அவர்‌ தமது தவைப்‌ போர்ச்சுக்கல்‌ அரசரின்‌ அதிகாரத்திற்குக்‌ 
கீழ்ப்படுத்தினார்‌. 

இதே நல்ல முடிவு ஏரியோவுக்கும்‌ நிகழும்‌ என்று புனிதர்‌ 
நம்பிக்கை கொண்டு, அவர்‌ திரும்பி வந்தபோது, கிறீஸ்துநாதரைப்‌ 
பற்றிய அறிவை அவருக்குத்‌ தர முயன்றார்‌. அரசரைக்‌ கிறீஸ்தவார்‌ 
ஆக்குவது ஒரே ஒரு ஆத்துமத்தின்‌ மீது வெற்றி கொள்வதை விட 
மேலானதாக இருக்கும்‌. ஏனெனில்‌ அவருடைய உதாரணத்தைப்‌ 
பின்பற்றி, ஏராளமானவர்கள்‌ இரட்சிக்கப்படுவார்கள்‌. ஏனெனில்‌ 
அவர்‌ ஒரு சிறந்த மனிதர்‌ என்று கருதப்பட்டார்‌, அக்கம்பக்கத்தில்‌ 
இருந்த தீவுகளின்‌ சிற்றரசர்களால்‌ அவர்‌ அதிகமாக மதிக்கப்பட்டார்‌. 
முதலில்‌ அவர்‌ மிகுந்த நம்பிக்கை தந்தார்‌. சவேரியாரை மரியாதை 
யோடு அவர்‌ வரவேற்றார்‌. ஆனால்‌ அவர்‌ மீது ஒரு வகையான 
பாசத்தை அவர்‌ உணர்ந்தார்‌, தம்‌ பார்வையை விட்டுப்‌ புனிதர்‌ விலகக்‌ 
கூடாது என்று அவர்‌ விரும்பியதாகத்‌ தோன்றியது. புனிதர்‌ மணிக்‌ 
கணக்காகக்‌ கடவுளைப்‌ பற்றியும்‌, பரிசுத்த வேதத்தின்‌ பரம இரகசியங்‌ 
களைப்‌ பற்றியும்‌ பேசுவதை அவர்‌ விருப்பத்தோடு கேட்டுக்கொண் 


டி ருப்பார்ங என்றாலும்‌, ஞானஸ்நானம்‌ பெறும்படி வற்புறுத்தப்பட்‌ 
போது, அவருடைய பதில்கள்‌ மழுப்பலாக ஆனெ. அவருடைய 
வாக்குறுதிகள்‌ முழுமையானவையாக இல்லை, எப்போதும்‌ ஞான 
ஸ்நானத்தைத்‌ தள்ளிப்‌ போட அவர்‌ சாக்குப்போக்குகளைக்‌ கண்டு 
பிடித்தார்‌. 

புனிதர்‌ வெகுவாக ஆசித்த இந்த வெற்றிக்கு இருந்த முதன்மை 
யான, அல்லது ஒரே தடை, அவர்‌ நூறு மனைவியரைக்‌ கொண்டிருந்‌ 
தார்‌ என்பதில்‌ அடங்கியிருந்தது! இந்தக்‌ காரியத்தில்‌ கிறீஸ்தவத்‌ 
திருச்சட்டத்தின்‌ கடுமையை ஏற்றுக்கொள்ள அவரால்‌ முடிய 
வில்லை. இந்த விவகாரத்தை அவர்‌ தாம்‌ உட்பட்டிருந்த மதத்தின்‌ 
போதனையின்படி, அல்லது தம்‌ சொந்த சரீர இச்சையின்படி, 
மிகவும்‌ மழுப்பலான விதத்தில்‌ அவர்‌ வாதம்‌ செய்தார்‌. கிறீஸ்தவர்‌ 
களும்‌, முகம்மதியர்களும்‌ ஒரே கடவுளைத்தான்‌ ஆராதிக்கிறார்கள்‌ 

263 


என்று அவர்‌ கூறினார்‌; அப்படியிருக்க, கடவுள்‌ ஒரு சராசீனியன்‌ பல 
மனைவியரைக்‌ கொண்டிருக்க அனுமதித்துவிட்டு, கிறீஸ்தவர்கள்‌ 
மட்டும்‌ ஒரே ஒரு மனைவியைக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌ என்று 
எப்படிக்‌ கட்டளையிடுவார்‌ என்று அவர்‌ வாதிட்டார்‌. 

தம்‌ வாதங்கள்‌ தோல்வியடைவதை அவர்‌ கண்டபோதெல்லாம்‌, 
தமது முந்திய வாக்குறுதிகளுக்குத்‌ திரும்பிச்‌ சென்ற அவர்‌, புனிதரு 
குப்‌ புதிதான நம்பிக்கைகளைக்‌ கொடுக்கத்‌ தொடங்குவார்‌. 
ஏனெனில்‌, சவேரியாரின்‌ நட்பையோ, தம்‌ ஆத்துமத்தின்‌ இரட்சணி 
யளத்தையோ இழந்து விடக்கூடாது என்று அவர்‌ விரும்புவது 
வெளிப்படையாகத்‌ தெரிந்தது. ஆனால்‌ முகம்மதுவின்‌ மதத்தை 
சேசுக்கிறீஸ்துநாதரின்‌ பரிசுத்த வேதத்தோடு, அல்லது மாம்சத்தை 
இஸ்பிரீத்துவோடு ஒன்றிக்கத்‌ தம்மால்‌ இயலாதபோது, அவர்‌ சேறு 
நிறைந்த ஒரு குழியில்‌ இறங்கி விட்ட ஒரு மனிதனைப்‌ போலிருந்தார்‌. 
தம்முடைய ஒரு காலைச்‌ சேற்றிலிருந்து வெளியே எடுக்க அவார்‌ 
முயன்றபோதெல்லாம்‌, அவருடைய மறு கால்‌ அதில்‌ இன்னும்‌ 
ஆழமாகப்‌ புதைந்தது. 

ஏரியோ கடைசி வரை, தமது மதத்திற்கே உரித்தான உடலின்பம்‌ 
சார்ந்த அருவருப்புகளிலேயே தங்கியிருந்தார்‌. அவரிடமிருந்து 
அதிக பட்சமாக சவேரியாரால்‌ பெற முடிந்ததெல்லாம்‌, போர்ச்சுக்‌ 
கீசியர்கள்‌ தமக்குப்‌ பின்‌ தம்‌ மகனை மோரோ தீவின்‌ அரசராக்கு 
வார்கள்‌ என்றால்‌, அப்போது தாம்‌ ஒரு கிறீஸ்தவர்‌ ஆவதாக அவர்‌ 
தந்த வாக்குறுதி மட்டும்தான்‌. ஆனால்‌ இதிலும்‌ கூட அவர்‌ தம்‌ 
வாக்குறுதியை மீறினார்‌. அவருடைய மகன்‌ அரசனாக்கப்பட்டு, 
ஞானஸ்நானம்‌ பெற அனுமதிக்கப்பட்டான்‌; ஆயினும்‌, அவனது 
கிறீஸ்தவக்‌ குடிமக்களுக்கு எதிராகவும்‌, போர்ச்சுக்கசியா்களுக்கு 
எதிராகவும்‌ இரத்தக்களறியான ஒரு வேத கலாபனையை அவன்‌ 
தொடங்கினான்‌. அவர்கள்‌ தனக்குச்‌ செய்த நன்மைக்கெல்லாம்‌ 
பதிலாக, அவர்களை முடிந்த அளவுக்கு அவன்‌ காயப்படுத்தினான்‌. 
அச்சத்திற்குரிய ஒரு சோக நிகழ்வுக்கு அவன்‌ மட்டுமே காரண 
கர்த்தாவாக இருந்தான்‌. அதைப்‌ பற்றி நாம்‌ பின்னர்‌ பார்ப்போம்‌. 


ஏரியோவின்‌ அரச சபையில்‌ சவேரியாரின்‌ ஆன்ம தாகமும்‌, 


264 


பணிகளும்‌ முற்றிலும்‌ பலனற்றுப்‌ போகவில்லை. அரசனின்‌ இரு 
சகோதரிகள்‌ விசுவாசத்திற்கு மனந்திருப்பப்பட்டார்கள்‌. அவர்களது 
முன்மாதிரிகையை அவர்களது சகோதரர்களாயெ மற்ற இளவரசர்‌ 
களும்‌ பின்பற்றினார்கள்‌. 

இப்போது, தாம்‌ அவசரத்‌ தேவைகளைக்‌ கவனிக்க வேண்டிய 
மற்ற இடங்களுக்குப்‌ போக வேண்டிய நேரம்‌ வந்து விட்டதாக 
சவேரியார்‌ நினைத்தார்‌. ஆனாலும்‌ அவருடைய புத்திக்கூர்மை 
மிகுந்த பிறர்சிநேகம்‌ அவருடைய புறப்பாட்டையும்‌ மீறி அங்கே 


தங்கியிருக்கவும்‌, மக்கள்‌ இன்னும்‌ தங்கள்‌ நாட்டிலேயே இருந்‌ 
தாலும்‌, அவர்களைத்‌ தம்மோடு கூட்டிச்‌ செல்லவும்‌ ஒரு வழியைக்‌ 
கண்டுபிடித்தது. இவற்றில்‌ முதல்‌ காரியம்‌, மலாய்‌ மொழியில்‌ அவர்‌ 
உருவாக்கிய நீண்ட போதகத்தின்‌ வழியாக சாத்தியமானது. அது 
நல்ல கிறீஸ்தவர்கள்‌ விசுவசிக்க வேண்டியதும்‌, அனுசரிக்க வேண்டி 
யதுமான அனைத்தையும்‌ உள்ளடக்கிய போதகமாக இருந்தது. 
இதைத்‌ தம்‌ இடத்தை நிரப்பும்படி டெர்னேட்‌ மக்களுக்கு அவர்‌ 
உரிமைச்‌ சொத்தாகத்‌ தந்தார்‌. இதன்‌ பல நகல்கள்‌ எடுக்கப்பட்டன. 


அவை (அவருடைய மரணத்திற்குப்‌ பிறகும்‌ கூட) அவர்களுடைய 
பொதுக்‌ கூட்டங்களில்‌ வாசிக்கப்பட்டன. குழந்தைகளும்‌ கூட 
அவற்றை மனப்பாடம்‌ செய்துகொண்டு, தெருக்களில்‌ ஓடி விளை 


யாடும்போது அவற்றை உரக்கப்‌ பாடினார்கள்‌. 


இரண்டாவது காரியத்தை சாத்தியமாக்குவதற்காக, அவர்‌ மிகச்‌ 
சிறந்த குணங்களையும்‌, திறமைகளையும்‌ கொண்ட இளைஞர்கள்‌ 
பலரைத்‌ தேர்ந்தெடுத்தார்‌. அவர்களுடைய பெற்றோர்‌ அவர்களை 
மனதார அவருக்கு விட்டுக்‌ கொடுத்தார்கள்‌. இந்த இளைஞர்களை 
அவர்‌ தம்மோடு அழைத்துச்‌ சென்று, கோவாவிலிருந்த குருமடத்தில்‌ 
கல்வி பெறும்படி அவர்களைச்‌ சேர்த்து விடுவார்‌. குருப்பட்டம்‌ 
பெற்ற பிறகு, அவர்கள்‌ மொலுக்காஸ-க்குத்‌ திரும்பி வந்து, தம்‌ 
மக்களின்‌ மத்தியில்‌ விசுவாசத்தின்‌ ஆசிரியர்களாக ஆவார்கள்‌. 
இதுதான்‌ அவரது திட்ட மாக இருந்தது. 

இவ்வாறு பரிசுத்த வேத காரியங்களை இங்கே ஏற்பாடு செய்த 


பின்‌, அவர்‌ தம்‌ அன்புப்‌ பிள்ளைகளில்‌ உணர்ச்சிகளைத்‌ தவிர்க்கும்‌ 


265 


படியாக, அவர்‌ இரகசியமாகப்‌ புறப்படத்‌ தயாரானார்‌. அவர்கள்‌ 
அவர்‌ தங்களோடு இல்லாமல்‌ போவதை அவர்களால்‌ கற்பனை கூட 
செய்து பார்க்க முடியவில்லை. ஆகவே, யாரும்‌ கவனிக்காமல்‌ 
கப்பலேறி விட வேண்டும்‌ என்றும்‌, அதன்பின்‌ நள்ளிரவில்‌ பாய்‌ 
விரித்துப்‌ புறப்பட்டு விட வேண்டும்‌ என்றும்‌ அவர்திட்டமிட்டார்‌. 


ஆனால்‌ அந்த முயற்சி தோல்வியுற்றது, ஏனெனில்‌ அளவுக்கு 
அதிக மான கண்கள்‌ அவர்‌ செய்வதையெல்லாம்‌ விளக்கெண்ணெய்‌ 
விட்டுக்கொண்டு கவனித்துக்கொண்டிருந்தன. ஒரு கப்பல்‌ புறப்‌ 
படத்‌ தயாராயிருக்கிறது என்றும்‌, தங்கள்‌ புனிதத்‌ தந்தை இரகசிய 
மாகத்‌ தங்களை விட்டுப்‌ போய்விடப்‌ போகிறார்‌ என்றும்‌ ஒரு செய்தி 


அங்கே பரவியது. உடனே ஆண்களும்‌, பெண்களும்‌, குழந்தைகளும்‌ 
அவரைத்‌ தேடிக்கொண்டு கடற்கரைக்கு வந்தார்கள்‌. அவர்‌ தங்கள்‌ 
பார்வையில்‌ பட்டதும்‌, புதிதாய்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றவர்கள்‌ 
கண்ணீரோடும்‌, துக்கத்தோடும்‌ அவரைச்‌ சூழ்ந்துகொண்டார்கள்‌. 
சிலர்‌ அவருடைய கரங்களை முத்தமிட்டார்கள்‌, சிலர்‌ அவருடைய 
பாதங்களை முத்தமிட்டார்கள்‌. அனைவரும்‌ தங்களை ஆசீர்வதிக்‌ 


கும்படி அவரிடம்‌ கேட்டுக்கொண்டார்கள்‌. 


அவர்‌ புறப்பட்டுப்‌ போவது பற்றிய தம்‌ நோக்கத்தில்‌ உறுதியாக 
இருப்பதைக்‌ கண்டதும்‌, மீண்டும்‌ ஒரு தடவையாகவது தங்களிடம்‌ 


திரும்பி வரும்படி அவர்கள்‌ அவரிடம்‌ கெஞ்சிக்‌ கேட்டுக்கொண் 
டார்கள்‌. அவர்களைப்‌ போலவே அவரும்‌ அவர்களைத்‌ திரும்பவும்‌ 
காண ஆவலாக இருந்தார்கள்‌. ஆகவே, தாம்‌ அவர்களிடம்‌ திரும்பி 
வர ஒருவேளை முடியாமல்‌ போனால்‌, தம்‌ நண்பார்களில்‌ சிலரை 
அவர்களிடம்‌ அனுப்புவதாக அவர்‌ வாக்களித்தார்‌. ஏற்கனவே 
அவர்களில்‌ சிலரை இந்தியாவிலிருந்து வரச்‌ சொல்லி அவர்‌ கடிதம்‌ 
எழுதியிருந்தார்‌. தாம்‌ அவர்கள்‌ அனைவரையும்‌ தம்‌ இருதயத்தில்‌ 
சுமந்து செல்வதாகவும்‌, கடவுளுக்கு முன்பாக அவர்களைத்‌ தாம்‌ 
ஒருபோதும்‌ மறக்கப்‌ போவதில்லை என்றும்‌ அவர்‌ அவர்களுக்கு 
வாக்களித்தார்‌. 

கப்பலில்‌ ஏறியதும்‌, மீண்டும்‌ ஒரு முறை அவர்‌ அவர்களை ஆசிர்‌ 
வதித்து, அவர்களிடம்‌ விடைபெற்றார்‌. உண்மையாகவே இந்தக்‌ 


266 


கடவுளின்‌ மனிதரின்‌ அர்ச்சியசிஷ்டதனம்‌ நேசத்திற்குரியதாக இருந் 
தது. அவர்‌ தமக்குத்தாமே கடுமையுள்ளவராக இருந்தாலும்‌, மற்றவர்‌ 
களிடம்‌ முழுவதும்‌ அன்பாகவே இருந்தார்‌. தந்தையரில்‌ எல்லாம்‌ 
அதிக அன்பு மிக்க ஒரு தந்தையும்‌ கூட, சவேரியார்‌ தம்‌ ஞானப்‌ 
பிள்ளைகளை நேசித்த அளவுக்குத்‌ தன்‌ பிள்ளைகளை நேசித்திருக்க 
முடியாது. அவர்களில்‌ பெரும்பாலானவர்கள்‌ காட்டுத்தனமானவர்‌ 
களாகவும்‌, நாகரீகமற்றவார்களாகவும்‌ இருந்தார்கள்‌; ஆயினும்‌ 
அவர்கள்‌ அவருடைய புதல்வர்களாக இருந்தார்கள்‌. அந்த முறை 
யில்‌, அவர்கள்‌ அவருக்கு மிகவும்‌ பிரியமானவர்களாக இருந்தார்கள்‌. 

அவர்‌ அவர்களில்‌ ஒருவராகவே மாறிவிட்டதாகத்‌ தோன்றினார்‌. 
அந்த அளவுக்கு அவர்‌ அவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கும்‌, 
விருப்பங்களுக்கும்‌ ஏற்ப தம்மை மாற்றிக்கொண்டி ருந்தார்‌. அவர்‌ 
களுடைய நலனைத்‌ தவிர வேறு எதிலும்‌ அக்கறையின்றி இருந்தார்‌. 
அவர்களைக்‌ கடவுளுக்குக்‌ காணிக்கையாகத்‌ தாம்‌ ஒப்புக்கொடுக்‌ 
கும்படியாக, அவர்களை அவர்‌ தம்முடையவர்களாக வெற்றிகொண் 
டிருந்தார்‌. 

அவர்‌ சென்ற கப்பல்‌ வழியில்‌ அம்பாய்னா சென்று விட்டு, இறுதி 
யாக மலாக்காவுக்குச்‌ செல்லவிருந்தது. அம்பாய்னாவில்‌ அவர்‌ சில 
நாட்கள்‌ தங்கியிருந்தார்‌. அதற்குக்‌ காரணம்‌, முன்னூறு கடல்‌ 
மைல்கள்‌ பயணம்‌ செய்தபின்‌ ஓய்வெடுக்க வேண்டும்‌ என்பதற்காக 
அல்ல, மாறாக, அங்கே நங்கூரமிட்டிருந்த நான்கு கப்பல்களில்‌ 
இருந்த சில போர்ச்சுக்கீசியக்‌ கப்பல்‌ ஊழியர்களின்‌ ஆத்துமங்களுக் 
குத்‌ தாம்‌ ஏதாவது நன்மை செய்ய முடியும்‌ என்று அவர்‌ நம்பியது 
தான்‌. அவர்கள்‌ பெரும்பாலும்‌ நித்திய காரியங்களைப்‌ பற்றிக்‌ 
குறைவாகவே கவலைப்பட்ட அல்லது அவற்றைப்‌ பற்றிய எந்தக்‌ 
கவலையும்‌ இல்லாத மனிதர்களாக இருந்தார்கள்‌. என்றாலும்‌, 
உயிர்ப்புத்‌ திருநாள்‌ அப்போதுதான்‌ கடந்து சென்றிருக்க, அவர்கள்‌ 
நிகடலில்‌ இருந்ததால்‌, தங்கள்‌ பாஸ்காக்‌ கடமைகளை நிறைவேற்ற 
எந்த வாய்ப்பும்‌ இல்லாமல்‌ இருந்திருந்தார்கள்‌. 

சவேரியார்‌ இந்த வாய்ப்பைப்‌ பயன்படுத்திக்கொண்டு, அவர்கள்‌ 


தேவத்‌ திரவியஅனுமானங்களில்‌ தஞ்சமடைய இதுதான்‌ சரியான 


267 


நேரம்‌ என்று அவர்களுக்கு நினைவுபடுத்தினார்‌. கரையிறங்கியதும்‌ 
அவர்‌ கடற்கரையிலிருந்த மரங்களின்‌ கிளைகளையும்‌, இலைகளை 
யும்‌ கொண்டு ஒரு குடிசையை உருவாக்கினார்‌. தரையைத்தான்‌ 
அவர்‌ தம்‌ படுக்கையாகப்‌ பயன்படுத்தினார்‌, அவ்வப்போது தாம்‌ 
பிச்சையாகப்‌ பெற்ற அப்ப நொறுங்கல்களைக்‌ கொண்டு தம்‌ பசியை 
ஆற்றிக்கொண்டார்‌. இங்கே அவர்‌ தமக்கு வழக்கமான பிறர்‌சிநேகச்‌ 
செயல்களை மீண்டும்‌ தொடங்கினார்‌ இடறல்களை அகற்றினார்‌, 
எதிரிகளிடையே சமாதானம்‌ செய்து வைத்தார்‌, தம்மால்‌ எங்கெல்‌ 
லாம்‌ பாவத்தைத்‌ தடுக்க முடியுமோ, அல்லது புண்ணியத்தைத்‌ 
தூண்ட முடியுமோ, அங்கெல்லாம்‌ விரைந்து சென்றார்‌. 

தமது பல பிறர்சிநேகச்‌ செயல்களுக்கு மத்தியில்‌, தன்‌ பாவத்தால்‌ 
தன்‌ ஆத்துமத்தையும்‌, நோயால்‌ தன்‌ உயிரையும்‌ இழந்து போகும்‌ 
ஆபத்தில்‌ இருந்த பரிதாபத்திற்குரிய ஒரு போர்வீரனை இரட்‌ சிக்கும்‌ 
மகிழ்ச்சியைப்‌ பெற்றுக்கொண்டார்‌. இந்த நோய்‌ ஆபத்தானதாக 
இருந்தது. அது அவனை ஏற்கனவே முற்றிலுமாகத்‌ தேய்ந்து மெலிந்து 
போகச்‌ செய்திருந்தது. சவேரியார்‌ எத்தகைய உத்தம மனஸ்தாபத்தை 
அவனில்‌ தூண்டினார்‌ என்றால்‌, அவன்‌ இறந்தபோது, புனிதர்‌ 
(ஆனந்தக்‌ கண்ணீர்‌ வழிந்துகொண்டிருந்த) தம்‌ கண்களைப்‌ 
பரலோகத்தை நோக்கி உயர்த்தி, “இந்த ஆத்துமத்தை சம்பாதிக்கும்‌ 
படி சரியான நேரத்தில்‌ என்னை இங்கு கொண்டு வந்த சர்வேசுரன்‌ 
ஸ்துதிக்கப்படுவாராக!” என்று உணர்வு பொங்கக்‌ கூறினார்‌. இந்த 
அவருடைய மனவல்லய ஜெபம்‌, அந்தப்‌ போர்வீரன்‌ இரட்சிக்கப்‌ 
பட்டான்‌ என்று நம்‌ ஆண்டவர்‌ புனிதருக்கு வெளிப்படுத்தினார்‌ 
என்னும்‌ நம்பிக்கைக்கு இடமளித்தது. 

மேலும்‌ இங்கு, மிகத்‌ தொலைவில்‌ இருந்தாலும்‌, இச்சமயத்தில்‌ 
தியேகோ எகிடியோ என்பவனின்‌ ஆத்துமம்‌ ஊக்குவிக்கப்படவும்‌, 
ஆதரிக்கப்படவும்‌ வேண்டிய தேவையில்‌ இருந்ததை ஞான முறை 
யில்‌ காண கடவுள்‌ அவருக்கு உதவினார்‌. புனிதர்‌ சில நாட்களுக்கு 
முன்தான்‌ அவனை முழு உடல்‌ நலத்தோடு டெர்னோட்டில்‌ விட்டு 
வந்திருந்தார்‌. இப்போது அவன்‌ எந்த அளவுக்கு மரணத்திற்கு 
நெருக்கமாக இருந்தான்‌ என்றால்‌, சவேரியார்‌ போதித்துக்கொண் 
டிருந்தபோத, அவர்‌ திடீரென்று அதை இடைநிறுத்தினார்‌. அவன்‌ 

268 


மரிக்கும்‌ தறுவாயில்‌ இருந்ததை உண்மையாகவே நேரில்‌ கண்டவ 
ரைப்‌ போல்‌ அவர்‌ உரத்த குரலில்‌, “சகோதரரே, இப்போது மொலுக்‌ 
காஸில்‌ மரண அவஸ்தையில்‌ இருக்கிற டி யேகோ எகிடியோவுக்காக 
ஜெபிப்போமாக/!” என்றார்‌. 

அதற்கு மேல்‌ அவர்‌ ஒன்றும்‌ சொல்லவில்லை. ஆனால்‌ சில நாட்‌ 
களுக்குள்‌ அந்த இளைஞனின்‌ மரணச்‌ செய்தி வந்து சேர்ந்தது. 
அம்பாய்னாவில்‌ சுமார்‌ மூன்று வார காலம்‌ தங்கியிருந்த பிறகு, 
நான்கு போர்ச்சுக்கீசிய கப்பல்கள்‌ மலாக்காவை நோக்கிப்‌ புறப்படத்‌ 
தயாராயின. சவேரியாரும்‌ அவற்றில்‌ ஒன்றில்‌ ஏற இருக்கிறார்‌ என்று 
நினைத்த அவர்கள்‌, ஒரு குறிப்பிட்ட வணிகக்‌ கப்பலில்‌ இருந்த 
ஊழியர்களும்‌, பயணிகளும்‌, அந்தக்‌ கப்பலில்‌ ஏறும்படி புனிதரிடம்‌ 
கெஞ்சிக்‌ கேட்டுக்கொண்டார்கள்‌. ஆனால்‌ அந்தக்‌ கப்பலில்‌ 
பயணம்‌ செய்த சிலரின்‌ தகுதியின்மை காரணமாக, புனிதர்‌ அதை 
விரும்பவில்லை. அவர்‌ கொன்ஸாலோ ஃபெர்னாண்டஸிடம்‌, 
“இந்தக்‌ கப்பல்‌ பெரும்‌ ஆபத்தில்‌ இருப்பதைக்‌ காண்கிறேன்‌. கடவுள்‌ 
அதைப்‌ பாதுகாப்பாராக!” என்று கூறினார்‌. அவருடைய இந்த 
வார்த்தைகள்‌ பயனுள்ளவையாக இருந்தன. சிலர்‌ கடும்‌ அச்ச வசப்‌ 
பட்டு, தங்களைத்‌ திருத்திக்கொண்டார்கள்‌. ஒருவேளை இந்தத்‌ 
தீர்க்கதரிசனம்‌ தரப்படவில்லை என்றால்‌, அவர்களிடம்‌ இந்த 
மாற்றம்‌ வந்திருக்க முடியாது. 

கப்பல்கள்‌ புறப்பட்டன. வழக்கம்‌ போல்‌ அவருடைய தீர்க்க 
தரிசனம்‌ நிறைவேறியது. அந்தக்‌ கப்பல்‌ பல ஆபத்துக்களை எதிர்‌ 
கொண்டது. ஒடுக்கமான சாபான்‌ நீர்ச்‌ சந்தியைக்‌ கடக்கும்போது, 
தண்ணீருக்குள்‌ மறைவாயிருந்த ஒரு பாறையில்‌ அது சிக்கிக்‌ 
கொண்டது. ஆனாலும்‌, எப்படியோ புதுமையான முறையில்‌ அது 
இந்த ஆபத்திலிருந்து தப்பியது. அதன்‌ சுக்கானின்‌ சங்கிலி உடைந்த 
தையும்‌, வேறு சில சிறு சேதங்களையும்‌ தவிர வேறு எந்த சேதமும்‌ 
அதற்கு ஏற்படவில்லை. 

சவேரியார்‌ இன்னும்‌ அம்பாய்னாவில்‌ தங்கியிருந்தார்‌. அவர்‌ 
ஏற்கனவே கிறீஸ்தவ மயமாக்கப்பட்ட ஏழு கிராமங்களைச்‌ சந்தித்துக்‌ 
கொண்டும்‌, ஆலயங்களைக்‌ கட்டி யெழுப்பிக்கொண்டும்‌, சிலுவை 


269 


களை நாட்டிக்கொண்டும்‌, இவ்வாறு, விசுவாசிகளின்‌ தேவ பக்தி 
யைத்‌ திருப்திப்படுத்திக்கொண்டுமிருந்தார்‌. கடந்த சில நாட்களாக 
பருவ நிலை மிகவும்‌ வறட்சியாக இருந்ததால்‌, நாட்டுப்புறம்‌ வறண்டு, 
தீய்ந்து போயிருந்தது. எனவே உணவுப்‌ பஞ்சம்‌ வரவிருப்பதற்கான 
எல்லா அறிகுறிகளும்‌ அங்கே இருந்தன. தங்கள்‌ ஞானஸ்நானத்திற்கு 
முன்‌, பசாசால்‌ கெடுக்கப்பட்டும்‌, அவசியத்தின்‌ தீய ஆலோசனை 
களைப்‌ பின்பற்றியும்‌, தங்களுக்கு மழை தேவைப்பட்டபோது, 
மந்திரங்களைப்‌ பயன்படுத்துவதை வழக்கமாகக்‌ கொண்டிருந்த சில 
கெட்ட பெண்கள்‌, இப்போது, அதை மீண்டும்‌ கையில்‌ எடுத்‌ 
தார்கள்‌. துர்ப்பாக்கியமான முறையில்‌ அவர்களுக்கு ஒரு விக்கிரகமும்‌ 
கிடைக்க நேர்ந்தது. 


ஆகவே, அவர்கள்‌ அதைச்‌ சுற்றி ஒன்றுகூடி, தங்கள்‌ பேய்ச்‌ 
சடங்குகளை நடத்தி, தங்கள்‌ வழக்கமான மந்திரங்களைக்‌ கொண்டு 
பசாசை ஆராதித்தார்கள்‌. ஆனால்‌ அளவிட முடியாத மிகப்‌ பெரும்‌ 
தேவத்‌ துரோகத்தால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ அத்துமங்களைப்‌ பாரமாக்‌ 
கிக்‌ கொண்டதைத்‌ தவிர வேறு ஒன்றும்‌ நடக்கவில்லை. இந்தக்‌ 
காரியத்தை மற்றொரு நல்ல கிறீஸ்தவப்‌ பெண்‌ அறிய வந்தாள்‌. 
இவள்‌ அந்தப்‌ பெண்களை மிகக்‌ கடுமையாகக்‌ கண்டித்தாள்‌: 
“என்ன? இதை விட உன்னதமான ஒரு வழி நமக்கில்லையா? பரிசுத்த 
தந்தையால்‌ நம்‌ வீட்டு வாசல்களுக்கு முன்பாகவே நடப்பட்டுள்ள 
திருச்சிலுவை நமக்கில்லையா? பாவமற்ற ஆத்துமங்களோடு இந்தச்‌ 
சிலுவையின்‌ அடியில்‌ இருந்து, நாம்‌ மன்றாடிக்‌ கேட்கும்‌ எதுவும்‌ 
நமக்குத்‌ தந்தருளப்படும்‌ என்று அவரே நமக்கு வாக்களிக்க 
வில்லையா?” என்று அவள்‌ அவர்களிடம்‌ கேட்டாள்‌. 


இதன்பின்‌ அவள்‌ அவர்களை அழைத்துக்கொண்டு, அங்கே 
சென்றாள்‌. அவர்களும்‌ அவளோடு அங்கே முழந்தாளிட்டு, தங்கள்‌ 
மீது தயவு காட்டும்படியாகவும்‌, தங்களுக்குத்‌ தண்ணீர்‌ தருவதன்‌ 
மூலம்‌ அந்த விக்கிரகத்தை அவமானப்படுத்தும்படி யாகவும்‌ 
அவர்கள்‌ சர்வ வல்லப சர்வேசுரனிடம்‌ மன்றாடினார்கள்‌. அவர்‌ 
களில்‌ பலர்‌ தண்ணீரை விட, மின்னல்களின்‌ தாக்குதலுக்கே தகுதி 
பெற்றிருந்தார்கள்‌ என்றாலும்‌, தமது அப்போஸ்தலரின்‌ நிமித்தமாக 
வும்‌, அந்த நல்ல பெண்ணின்‌ விசுவாசத்தின்‌ நிமித்தமாகவும்‌ நம்‌ 


270 


ஆண்டவர்‌ அவர்களுடைய ஜெபத்தைக்‌ கேட்டார்‌. உடனே வானம்‌ 
இருண்டது; மழை கொட்டித்‌ தீர்க்கத்‌ தொடங்கியது. 

இதன்பின்‌ அந்த பக்தியுள்ள பெண்‌, மற்ற பெண்களோடு சென்று, 
அந்த விக்கிரகத்தை அதன்‌ பிடத்திலிருந்து உடைத்தெடுத்து, சேற்றில்‌ 
அதை இழுத்து வந்து, தன்‌ காலால்‌ அதை உதைத்து, துண்டு 
துண்டாக அதை நொறுக்கி, இப்போது நீர்‌ பெருக்கெடுத்து ஓடிக்‌ 
கொண்டிருந்த ஆற்றில்‌ வீசியெறிந்து, “பசாசே தொலைந்து போ! 
எங்களால்‌ உனக்கு ஒரு ஆறு நிறைய தண்ணீரைத்‌ தர முடியும்‌; 
ஆனால்‌ உன்னால்‌ எங்களுக்கு ஒரு துளி நீரைக்‌ கூட தர முடிய 
வில்லை” என்று கூறி அதைச்‌ சபித்தாள்‌. 

சவேரியார்‌ அம்பாய்னாவிலிருந்து மலாக்காவுக்குப்‌ புறப்பட்‌ 
டார்‌. மலாக்காவிலிருந்து வெளியேறியபின்‌ ஒன்றரை அண்டுகள்‌ 
கழித்து, 1547, ஜூலை மாதத்தில்‌ மீண்டும்‌ அங்கே அவர்‌ கரை 
யிறங்கினார்‌. அங்கே, அவரால்‌ கடிதம்‌ எழுதி வரவழைக்கப்பட்ட 
வா்களும்‌, உண்மையான அப்போஸ்தலிக்க உணர்வுள்ளவர்களும்‌, 
தமக்குப்‌ பின்‌, தமது மிகக்‌ கடினமான மொலுக்காஸ்‌ வேதபோதகக்‌ 
களத்தைத்‌ திறம்பட நிர்வகிக்கக்கூடியவர்களுமாகிய மூன்று 
குருக்களைச்‌ சந்தித்தது அவருக்கு மிகுந்த ஆறுதல்‌ தந்தது. அவர்கள்‌ 
தான்‌ அவர்‌ சந்தித்த, அவரது சபையின்‌ முதல்‌ மூன்று குருக்களாக 
இருந்தார்கள்‌. கோவாவில்‌ மேலும்‌ ஏழு குருக்கள்‌ வந்து சேர்ந்திருக்‌ 
கிறார்கள்‌ என்று அவர்கள்‌ அறிவித்தபோது, அவர்களுடனான அவரது 
இந்தச்‌ சந்திப்பின்‌ மகிழ்ச்சி இரு மடங்காக அதிகரித்தது. 

கோவாவுக்குத்‌ இரும்பிச்‌ செல்வதற்குச்‌ சரியான பருவ காலத்திற்‌ 
காகக்‌ காத்துக்கொண்டு, அவர்‌ மலாக்காவில்‌ தங்கியிருந்த நான்கு 
மாதங்களின்போது, ஆத்துமங்களுக்கு ஊழியம்‌ செய்வதில்‌ அவர்‌ 
முழுமையாக ஈடுபட்டிருந்தார்‌. அவர்‌ கிறீஸ்தவர்களுக்கும்‌, 
அஞ்ஞானிகளுக்கும்‌, போர்ச்சுக்கசியர்களுக்கும்‌, புதிதாக மனந்திருப்‌ 
பப்பட்ட இந்தியர்களுக்கும்‌ போதித்தார்‌. எந்தக்‌ கட்டடமும்‌ 
தங்களைக்‌ கொள்ள போதுமான அளவுக்கு விஸ்தாரமாக இல்லை 
என்னுமளவுக்கு, அவர்கள்‌ மிகப்‌ பெருங்கூட்டமாக அவருடைய 


பிரசங்கங்களைக்‌ கேட்கப்‌ புறப்பட்டு வந்தார்கள்‌. அவர்‌ ஒவ்வொரு 


271 


நாளும்‌ விசுவாசத்தின்‌ ஏதாவுது ஒரு பரம இரகசியத்திற்கு விளக்கம்‌ 
அளித்தார்‌; பகைகளை அடக்கினார்‌ பிணக்குகளை ஓடுக்கினார்‌ 
அவற்றின்‌ இடத்தில்‌ பிறர்சிநேகத்தையும்‌, சமாதானத்தையும்‌ விதைத்‌ 
தார்‌; தொடர்ந்து பாவசங்கீர்த்தனம்‌ கேட்டார்‌; ஞானஸ்நான 
ஆயத்தக்காரர்களுக்குக்‌ கற்பித்தார்‌; குழந்தைகளுக்கும்‌, மனந்திரும்‌ 
பியவர்களுக்கும்‌ ஞானஸ்நானம்‌ கொடுத்தார்‌; மருத்துவமனைகளில்‌ 
பணியாற்றினார்‌; நோயாளிகளை அவர்களுடைய வீடுகளுக்கே 
சென்று சந்தித்தார்‌, மரிக்கிறவா்களுக்கு உதவி செய்தார்‌. 


“எல்லோரையும்‌ திருப்திப்படுத்துவது எனக்கு சாத்தியமில்லை 
என்பதால்‌, எனக்கும்‌ விரோதிகள்‌ இல்லாமல்‌ இருக்கவில்லை. என்றா 
லும்‌, அவர்களுடைய வெறுப்பு என்னை அதிகமாகப்‌ பாதிப்பதில்லை, 
ஏனெனில்‌, இந்த வெறுப்பு பாவத்தின்‌ மீதான என்‌ போரால்தான்‌ 
விளைகிறது என்பதை நான்‌ அறிவேன்‌. அதற்கு மாறாக, அது என்‌ 
பக்தியை வளர்க்கவே பயன்படுகிறது” என்று அவரே கூறுகிறார்‌. 

இவ்வாறு நம்‌ புனிதர்‌ துர்க்குணத்தில்‌ மூழ்கியிருந்தவா்களும்‌, 
அப்போஸ்தலிக்க சுதந்திரத்தோடும்‌, ஆத்தும தாகத்தோடும்‌ அவர்‌ 
தங்களைக்‌ கடிந்தகொண்டபோது, அதற்காக அவர்‌ மீது கோபம்‌ 
கொண்டவர்களுமான மனிதர்களின்‌ கெடுமதியைத்‌ தமது பிறர்‌ 
சிநேகத்தின்‌ நல்ல நோக்கத்தைக்‌ கொண்டு எதிர்த்து நின்றார்‌. 
அவர்கள்‌ இந்த விதத்தில்‌, தங்களைக்‌ குணப்படுத்த முயலும்‌ மருத்‌ 
துவரை வெறுக்கும்‌ பைத்தியங்களைப்‌ போல நடந்துகொண்டார்கள்‌. 
அவர்‌ தங்கள்‌ ஆத்துமத்தின்‌ காயங்களைத்‌ தங்களுக்கு வெளிப்படுத்‌ 
தியபோது, அவர்கள்‌ இப்படித்தான்‌ நடந்துகொண்டார்கள்‌; 


தாங்கள்‌ இந்தக்‌ காயங்களால்‌ பாதிக்கப்பட்டி ருப்பது பற்றி வெட்கப்‌ 
படுவதை விட, அவர்‌ அவற்றைக்‌ கண்டுபிடித்து விட்டார்‌ என்பதற்‌ 
காக அவர்கள்‌ அதிகமாக வெட்கப்பட்டார்கள்‌. 


அவரிடம்‌ வேத பாடங்களைக்‌ கற்றுக்கொண்டிருந்த குழந்தை 
களில்‌ பவுல்‌ கோமஸ்‌ என்ற ஒரு மிகப்‌ புத்திசாலியான ஒரு சிறுவன்‌ 
இருந்தான்‌. (இவர்‌ பிற்காலத்தில்‌ சபையின்‌ உறுப்பினரானார்‌.) 
பக்திக்குரிய எதையும்‌, அல்லது பரிசுத்த வேதத்தின்‌ பரம இரகசியங்‌ 
களோடு தொடர்புள்ள எதையும்‌ மனப்பாடமாகச்‌ சொல்லும்‌ 


272 


விசேஷ வரப்பிரசாதமும்‌, திறமையும்‌ அவனிடம்‌ இருந்தன. இதன்‌ 
காரணமாகப்‌ புனிதர்‌ அடிக்கடி ஞான உபதேச வகுப்புகளை 
அவனைக்‌ கொண்டு தொடங்கினார்‌. 


ஒரு முறை, மக்கள்‌ ஞான உபதேசத்திற்காகக்‌ கூடியிருந்தபோது, 
அவர்‌ வகுப்பைத்‌ தொடங்கும்படி பவுலை அழைத்தார்‌. ஆனால்‌, 
பவுல்‌ அங்கில்லை. அவர்கள்‌ அவனைத்‌ தேடினார்கள்‌, ஆனால்‌ 
அவனை எங்கும்‌ காணவில்லை. புனிதர்‌ ஒரு கணம்‌ அமைதியாக 
ஜெபித்தபோது, சிறுவன்‌ எங்கிருந்தான்‌ என்பதை எல்லாம்‌ வல்லவர்‌ 
அவருக்கு அறிவித்தார்‌. ஆகவே, சவேரியார்‌ கூட்டத்தின்‌ ஊடாகக்‌ 
கடந்து, நேராக ஞானஸ்நானத்‌ தொட்டி இருந்த அறைக்குச்‌ 
சென்றார்‌. அங்கே அவன்‌ ஒளிந்துகொண்டிருந்தான்‌. அவ்வளவு 
பெரிய கூட்டத்திற்கு முன்பாக, அதுவும்‌ தனக்குப்‌ போதுமான 
அளவுக்கு மனப்பாடமாகத்‌ தெரியாத ஒரு காரியத்தைப்‌ பற்றிப்‌ பேச 
வெட்கப்பட்டுக்கொண்டு தான்‌ அப்படி ஒளிந்திருந்ததாகவும்‌, 
தனக்குப்‌ பதிலாக அவர்‌ வேறு யாரை அழைக்கப்‌ போகிறார்‌ என்று 


பார்க்கத்‌ தான்‌ விரும்பியதாகவும்‌ அவன்‌ கூறினான்‌. 


அவன்‌ குழப்பத்தோடும்‌, வெட்கத்தோடும்‌ இருந்ததால்‌, புனிதர்‌ 
அவனுடைய கையைப்‌ பிடித்து, அதிக எதிர்பார்ப்போடு இருந்த 
கூட்டத்தினர்‌ ஊடாக அவனை அழைத்துச்‌ சென்றார்‌. அவர்கள்‌ 
நடந்தவற்றைக்‌ கண்டு மிகுந்த மகிழ்ச்சியடைந்திருந்ததோடு, 
எதுவுமே நடக்காதது போல்‌ உடனே தைரியமாகப்‌ பேசத்‌ தொடங்‌ 
கும்படி அவனை உற்சாகப்படுத்தினார்கள்‌. சிறுவன்‌ கீழ்ப்படிந்து, 
அற்புதமாகப்‌ பேசத்‌ தொடங்கினான்‌. 

இவ்வாறே, தன்‌ மனைவியை நம்பாமல்‌, அவளைக்‌ கொன்று 
விடப்‌ போவதாக மிரட்டிய ஒரு பொறாமை பிடித்த போர்வீரனின்‌ 
காட்டுமிராண்டித்தனமான விருப்பத்தை அவன்‌ செயல்படுத்த 
விடாமல்‌ தடுக்கும்படியும்‌, கடவுளின்‌ தீர்க்கதரிசன ஒளி அவருக்கு 
உதவி செய்தது. உண்மையில்‌, அவன்‌ அவளுடைய கழுத்தை அறுக்‌ 
கும்படி தன்‌ கட்டாரியையும்‌ ஓங்கியிருந்தபோது, சவேரியார்‌ அவசர 
மாகக்‌ குறிக்கிட்டு, அதிகாரத்‌ தொனியுள்ள குரலால்‌ அவனைத்‌ 
தடுத்து நிறுத்தினார்‌. அவனுடைய சந்தேகம்‌ அடிப்படையற்றது 


273 


என்று அவர்‌ அவனுக்குத்‌ தெளிவுபடுத்தி, இவ்வாறு, அந்தக்‌ குற்ற 
மற்ற பெண்ணின்‌ உயிரையும்‌ காப்பாற்றினார்‌. 


இன்னும்‌ அதிகமான தூரத்திலிருந்து அவர்‌ தமது மனக்கண்‌ 
ணால்‌, இலங்கையின்‌ பாறைகளில்‌ பஃபோலா என்னும்‌ பெயார்‌ 
கொண்ட கப்பற்தலைவர்‌ கார்ஸியாவின்‌ கப்பலுக்குக்‌ காத்திருந்த 
பேரிடர்களைக்‌ கண்டார்‌. பின்னாளில்‌ புனிதர்‌ தம்‌ தோழமை 
யிலிருந்து விலக்கி யவரான டி எய்ரோவும்‌ இந்தக்‌ கப்பலில்‌ இருந்‌ 
தார்‌. அவர்தாமே புனிதரின்‌ தீர்க்கதரிசனம்‌ எப்படித்‌ துல்லியமாக 
நிறைவேறியது என்பதற்குச்‌ சாட்சியம்‌ கூறியிருக்கிறார்‌. கப்பலின்‌ 
முன்னணியம்‌ ஒரு பாறையின்‌ இடுக்கில்‌ வசமாகச்‌ சிக்கிக்கொண்டது. 
கப்பல்‌ இரண்டாகப்‌ பிளந்து போகாதது ஒரு புதுமையாகவே கருதப்‌ 
டும்‌ அளவுக்கு, இந்த விபத்து மிக மோசமானதாக இருந்தது. இந்த 
ஆபத்திலிருந்து பிழைப்பதற்கு அவர்களுக்கு மிக அற்பமானதொரு 
வாய்ப்பும்‌ கூட இருக்கவில்லை. கப்பலில்‌ அந்த அளவுக்குப்‌ பல 
சேதங்கள்‌ ஏற்பட்டிருந்தன. ஆனால்‌ ஜான்‌ டி எய்ரோ மனந்தளர்ந்து 
போயிருந்த கப்பல்‌ ஊழியர்களை உற்சாகப்படுத்தினார்‌; புனிதரின்‌ 
தார்க்கதரிசனத்தின்படி, அவர்களுடைய பயம்தான்‌ இன்னும்‌ பெரிய 
பிரச்சினைக்கு அவர்களை ஆளாக்கி விடும்‌ என்று அவர்‌ உறுதியாகக்‌ 
கூறியதோடு, அடுத்த அலை கப்பலை அந்தப்‌ பாறையிடுக்கிலிருந்து 
விடுவித்து விடும்‌ என்று நம்பும்படி அவர்களை அவர்‌ உற்சாகப்‌ 
படுத்தினார்‌. உண்மையிலும்‌ அதுதான்‌ நிகழ்ந்தது. அவர்கள்‌ மீதிப்‌ 
பயணத்தைப்‌ பத்திரமாகச்‌ செய்து முடித்தார்கள்‌. 

சவேரியார்‌ மலாக்காவில்‌ இருந்தபோது நிகழ்ந்த காரியங்‌ களில்‌ 
இவை ஒரு சில மட்டுமே. இவற்றோடு பின்வரும்‌ அற்புதமான 
நிகழ்ச்சியையும்‌ நாம்‌ சேர்த்துக்கொள்ளலாம்‌. இந்த நிகழ்ச்சி 
இந்தியா முழுவதும்‌ அவருடைய பெயரைப்‌ பிரபலமாக்கியது. இது 
இங்கே பதிவு செய்யப்படுவதற்கு முழுத்‌ தகுதியுள்ளதாக இருக்றெது. 


தொண்ணூற்று மூன்று கண்கண்ட சாட்சிகளால்‌ சாட்சியம்‌ கூறப்‌ 


பட்ட நம்பகமான பதிவுகளிலிருந்து இந்த நிகழ்ச்சியை நாம்‌ 
கண்டெடுத்திருக்கிறோம்‌. 


மலாக்கா, அந்தக்‌ கடற்பகுதிகளில்‌ அதற்கிருந்த ஆட்சி 


274 


அதிகாரத்தோடு போர்ச்சுக்கீசியாகளால்‌ கைப்பற்றப்பட்ட பிறகு, 
அண்டை நாடுகளின்‌ அரசர்களின்‌ போக்குவரத்தும்‌, செல்வங்களும்‌ 
குறைந்துபோக, அதற்கு ஏற்ற அளவில்‌, அவர்களுடைய பொறாமை 
யும்‌, பகைமையும்‌ அதிகரித்தன. தங்கள்‌ வீரத்தையும்‌, எண்ணிக்கை 
யையும்‌, தங்களுக்கிருந்த கடல்‌ திறமையையும்‌ நினைத்து, ஐரோப்‌ 
பியார்களைத்‌ துரத்தி விடவும்‌, மாபெரும்‌ தளகர்த்தரான அல்ப்யூகர்க்‌ 
யார்‌ மீது வெற்றிகொண்டாரோ, அந்த முகம்மதியனின்‌ மகனையே 
அரசனாக ஏற்படுத்தவும்‌, அவன்‌ இல்லையென்றால்‌, யாராவது ஒரு 
மூர்‌ இனத்தவனை அல்லது குறைந்தபட்சம்‌ கிறீஸ்தவனாக மட்டும்‌ 
இல்லாத எந்த ஒரு மக்களினத்தையும்‌ சேர்ந்த ஒருவனைத்‌ தங்களால்‌ 
அரசனாக்கவும்‌ முடியும்‌ என்று அவர்கள்‌ இன்னும்‌ நம்பினார்கள்‌. 
அடிக்கடி தாக்குதல்‌ முயற்சிகள்‌ செய்யப்பட்டன. படைகள்‌ 
தொடர்ந்து நாட்டை முற்றுகையிட்டபடி இருந்தன. ஆனால்‌ அவை 
எப்போதும்‌ போர்ச்சுக்கசியரிடம்‌ தோற்றுப்‌ போயின. இறுதியாக 


அக்கீனின்‌ அரசனான சுல்தான்‌ அலாவுதின்‌ என்பவன்‌ ஓர்‌ இறுதித்‌ 
தாக்குதலை நடத்தத்‌ தீர்மானித்தான்‌. அவன்‌ தன்‌ மதப்‌ பற்று காரண 
மாகக்‌ கிறீஸ்தவர்களுக்கும்‌, தன்‌ சுயநலத்தின்‌ காரணமாகப்‌ போர்ச்‌ 
சுக்கசியர்களுக்கும்‌ பரம எதிரியாக இருந்தான்‌. அக்கீன்தான்‌ சுமத்ரா 
தீவிலிருந்த அனைத்திலும்‌ பெரிய இராச்சியமாக இருந்தது. 
அதற்கும்‌ மலாக்காவுக்கும்‌ இடையே சுமார்‌ முப்பத்தாறு மைல்‌ 
அகலமுள்ள ஒரு கால்வாய்‌ இருந்தது. 

முதலில்‌ அவன்‌ கோட்டையைப்‌ பகிரங்கமாகத்‌ தாக்கத்‌ துணிய 
வில்லை. ஆனால்‌ பலம்‌ வாய்ந்த ஒரு கப்பற்படையுடன்‌ அவன்‌ அந்தக்‌ 
கடற்பகுதிகளைச்‌ சுற்றி வந்து, போர்ச்சுக்கீசியரின்‌ வணிகத்திற்குப்‌ 
பெரும்‌ இடையூறாக இருந்து, அதைப்‌ பெருமளவுக்கு அழித்தான்‌, 
மேற்கிலிருந்த மலாக்காவுக்கு அனுப்பப்பட்ட உதவிகளையும்‌ அங்கு 
போய்ச்‌ சேராதபடி அவன்‌ தடுத்து விட்டான்‌. இவற்றின்‌ மூலம்‌, நகரம்‌ 
ஆயுதமேந்திய போர்‌ வீரர்கள்‌ இன்றியும்‌, உணவு மற்றும்‌ அத்தியா 
வசியப்‌ பொருட்கள்‌ இன்றியும்‌ பலவீனப்பட்டு விடும்போது, தனது 
மிகப்‌ பெரும்‌ தாக்குதலைத்‌ தொடுக்க வேண்டும்‌ என்பது அவனது 
திட்டமாக இருந்தது. 


275 


இந்தத்‌ திட்டத்தை நிறைவேற்ற, மலாக்காவுக்கு அப்பால்‌, தன்‌ 
கப்பற்படையை வசதியான முறையில்‌ நிறுத்தக்கூடிய ஒரு துறை 
முகம்‌ அவனுக்குத்‌ தேவையாயிருந்தது. மேலும்‌, இவ்வாறு, ஒரு 
கோட்டையும்‌ அவசியமாயிற்று. அதற்காகத்‌ திட்டங்கள்‌ தீட்டப்‌ 
பட்டு, உத்தரவுகள்‌ தரப்பட்டன. இந்தத்‌ தயாரிப்புகள்‌ ஒரு போர்‌ 
தொடங்கப்‌ போவதற்கான மிகத்‌ தெளிவான அறிகுறிகளாக 
இருந்தன. 

ஆனால்‌ மேலே பரலோகத்தில்‌, சர்வ வல்லப சர்வேசுரன்‌ 
பூலோகத்தில்‌ தமக்கு எதிராக இந்தக்‌ கொடுங்கோலன்‌ தீட்டிக்‌ 
கொண்டிருந்த திட்டங்களைத்‌ தவிடுபொடியாக்கச்‌ சித்தங்கொண் 
டார்‌. ஏனெனில்‌, மலாக்காவிலிருந்து கிறீஸ்தவர்களைத்‌ துரத்தி 
யடிப்பது மட்டுமல்ல, மாறாக, கீழ்த்திசையிலிருந்தே கிறீஸ்தவத்தை 
வெளியேற்றி விடுவது அவனுடைய நோக்கமாக இருந்தது. தனது 
தொடக்க ஏற்பாடுகளைச்‌ செய்து முடித்தவுடன்‌, அவன்‌ போர்வீரர்‌ 
களைத்‌ திரட்டினான்‌, ஆயுதங்களையும்‌, கப்பல்களையும்‌ அதிகரித்‌ 
தான்‌. ஆனாலும்‌ இவற்றை அவன்‌ இரகசியமாகச்‌ செய்தான்‌. 
ஏனெனில்‌ தனது கப்பற்படை நெருங்கி வந்‌, மலாக்கா வாசிகளுக்கு 
அவர்கள்‌ இருந்த ஆபத்தான நிலை பற்றி எச்சரிக்கும்‌ வரை, எதிரி 
எதையுமே அறியாமலும்‌, அறிய வரும்போது, எதிர்த்தாக்குதலுக்‌ 
குரிய ஆயத்தங்களைச்‌ செய்ய அவர்களுக்கு நேரமே தராமலும்‌ 
இருப்பது அவனுடைய நோக்கமாக இருந்தது. 

அவனிடம்‌ சண்டையிடும்‌ வீரர்கள்‌ ஐயாயிரம்‌ பேர்‌ இருந்தார்கள்‌. 
இவர்கள்‌ கடற்போரில்‌ மிகுந்த பயிற்சியும்‌, அனுபவமும்‌ உள்ளவர்‌ 
களாக இருந்தார்கள்‌. அவர்களில்‌ ஐந்நூறு பேர்‌ அவனுடைய உயர்‌ 
குடியினராக இருந்தார்கள்‌. இவர்கள்‌ பொன்னாலான கைக்கவசங்‌ 
களையும்‌, கைக்கடகங்களையும்‌ அணிந்திருந்தார்கள்‌. இது பிரபுத்‌ 
துவத்திற்கு மட்டும்‌ வழங்கப்பட்டு வந்த ஒரு மரியாதையாக 
இருந்தது. இவர்கள்‌ தவிர சாகச வீரர்களாயெ துருக்கியரும்‌, 
ஜானிஸரியர்களும்‌ அரசனுக்கு உதவ தாங்களாகவே முன்வந்தனர்‌. 
இவர்கள்‌ போரில்‌ தங்களுக்குள்ள திறமையைப்‌ போர்ச்சுக்கீசியா்‌ 
களுக்குக்‌ காட்ட விரும்பினார்கள்‌. 

கப்பற்படையில்‌ எழுபது கப்பல்கள்‌ இருந்தன. அவற்றில்‌ 

276 


போரில்‌ முன்னணியிலிருந்து கலந்துகொள்ளும்‌ கப்பல்களும்‌, இரு 
பிரதான பாய்மரங்களைக்‌ கொண்ட கப்பல்களும்‌, சிறு போர்க்‌ 
கப்பல்களும்‌, துடுப்பிடும்‌ அடிமைகளைக்‌ கொண்ட, நீண்ட, 
ஒற்றைத்‌ தளமுள்ள கப்பல்களும்‌, மூர்‌ இனத்தாருக்கே உரிய மற்ற 
கப்பல்களும்‌ இருந்தன. 

இறுதியாக, அவன்‌ மிக ஏராளமான ஆயுதங்களையும்‌, தளவாடங் 
களையும்‌, வெடிமருந்துகளையும்‌, உணவு மற்றும்‌ அத்தியாவசியப்‌ 
பொருட்களையும்‌ சேகரித்து வைத்திருந்தான்‌. இவ்வாறு, குணத்தில்‌ 
காட்டுமிராண்டியும்‌, அரசனுக்கு மிகப்‌ பிரியமானவனுமான பையா 
சூரா என்னும்‌ ஒரு சராசீனியனைத்‌ தளபதியாக நியமித்து, மேற்கூறிய 
வற்றை அவனிடம்‌ ஒப்படைத்திருந்தான்‌. அரசன்‌ அவன்‌ மீது 
கொண்ட அன்பின்‌ அடையாளமாக, பெத்திர்‌ தீவின்‌ அரசனாக 
அவனை ஏற்படுத்தியிருந்தான்‌. 

1547, அக்டோபர்‌ 9 அன்று இரவு இரண்டு மணியளவில்‌ சூராவே 
நேரடியாக இந்த இடத்தில்‌ இடீரெனத்‌ தோன்றி, போர்‌ தொடங்க 
இருப்பதை அறிவிக்கும்‌ வரை, இந்த நடவடிக்கைகள்‌ பற்றிய எந்தச்‌ 
செய்தியும்‌ மலாக்காவை எட்டியிருக்கவில்லை. தாங்கள்‌ எதிர்பாரா 
மல்‌ வந்து சேர்ந்ததால்‌, மலாக்கா மக்களிடையே பெரும்‌ திகில்‌ 
ஏற்பட்டிருக்கும்‌ என்று எண்ணிக்கொண்டு, அவர்கள்‌ தாக்குதலைத்‌ 
தொடங்கத்‌ திட்டமிட்டபோது, ஜானிசரியர்கள்‌ முன்னின்று 
தாக்குதலை நடத்த முன்வந்தனார்‌. மேலும்‌, ஏற்கனவே பாதி வெற்றி 
கொள்ளப்பட்டு விட்ட ஓர்‌ எதிரிக்கு எதிராகத்தான்‌ தாங்கள்‌ பேரிட 
வேண்டியிருக்கும்‌ என்று அவர்கள்‌ நினைத்தார்கள்‌. 

இரவு இருட்டாகவும்‌, மேகங்கள்‌ அடர்ந்தும்‌ இருந்தது. அது 
இப்படி ஒரு தாக்குதல்‌ முயற்சிக்கு மிகப்‌ பொருத்தமானதாக இருந் 
தது. ஆகவே, ஏணிகள்‌ வழியாக ஏறிச்‌ சென்று நகரத்தின்‌ மீது ஒரு 
தாக்குதலும்‌, துறைமுகத்தில்‌ இருந்த கப்பல்கள்‌ மீது மற்றொன்றுமாக 
ஓர்‌ இரட்டைத்‌ தாக்குதலைத்‌ தொடங்க உத்தரவுகள்‌ பிறப்பிக்கப்‌ 
பட்டன. மிகுந்த தைரியமுள்ளவர்கள்‌ கரையில்‌ குதித்து, தாங்கள்‌ 
ஏற்படுத்தியிருந்த புதுங்கு குழியின்‌ ஒரு பகுதிகளில்‌ தங்கள்‌ ஏணி 
களை நிறுத்தினார்கள்‌. ஆனால்‌ தாங்கள்‌ நினைத்ததை விட இந்த 


277 


வேலை மிகக்‌ கடினமானதாக இருந்ததை அவர்கள்‌ கண்டார்கள்‌. 
போர்‌ வீரர்களும்‌, முழு ஆயுதந்தரித்த குடிமக்களும்‌ மதில்களுக்கு 
மேல்‌ விரைந்து வந்து, தாக்குதல்‌ தொடுத்தவர்களுக்கு எவ்வளவு 
பாசம்‌ மிகுந்த வரவேற்புக்‌ கொடுத்தார்கள்‌ என்றால்‌, எதிரிகளில்‌ 
பலர்‌ அங்கேயே கொல்லப்பட்டு விழுந்தார்கள்‌. அவர்களில்‌ 
ஒருவனால்‌ கூட மதில்‌ மீது வெற்றிகரமாக ஏற முடியவில்லை. 


கடலின்மீதுதான்‌ முகம்மதியர்களுக்கு அதிக வெற்றி கிடைத்தது. 
செயற்கை நெருப்பு மற்றும்‌ எரிபொருட்களின்‌ மழை எவ்வளவு 
இடைவிடாததாக இருந்தது என்றால்‌, துறைமுகத்தில்‌ இருந்த 
எல்லாக்‌ கப்பல்களும்‌ (மொத்தம்‌ எட்டுக்‌ கப்பல்கள்‌) எரிந்து 
போயின. அக்கன்‌ வீரர்கள்‌ மதிலில்‌ ஏறும்‌ தங்கள்‌ முயற்சி தோல்வி 
யடைந்தாலும்‌, கடலின்‌ மீது தாங்கள்‌ பெற்ற வெற்றியால்‌ திருப்தி 
யடைந்தார்கள்‌. 

மறு நாள்‌ காலையில்‌ அவர்கள்‌ மீண்டும்‌ வந்தார்கள்‌. அவர்களது 
கப்பல்கள்‌ பிறை நிலவு வடிவமாக அணிவகுத்து நின்றன. அவை 
ஆடம்பரமான முறையில்‌ கொடிகளால்‌ அலங்கரிக்கப்பட்டி ருந்தன. 
அவற்றின்‌ ஊழியர்கள்‌ பகல்பொழுதை மது அருந்துவதிலும்‌, 
பல்வேறு கேளிக்கைகளிலும்‌ செலவிட்டார்கள்‌. இதனிடையே, 
தங்கள்‌ மனைவியரோடும்‌ குழந்தைகளோடும்‌ இரவு முழுவதும்‌ மீன்‌ 
பிடிப்பதில்‌ ஈடுபட்டிருந்த ஏழு ஏழைப்‌ பாமரர்கள்‌ மலாக்காவுக்குத்‌ 
திரும்பும்‌ வழியில்‌ அக்கனியர்களின்‌ காவற்‌ கப்பல்‌ ஒன்றிடம்‌ சிக்கிக்‌ 
கொண்டார்கள்‌. அவர்கள்‌ உடனே படைத்தலைவனிடம்‌ கொண்டு 
செல்லப்பட, அவர்கள்‌ மிருகத்தனமாக அடிக்கப்படவும்‌, அவர்‌ 
களுடைய காதுகளும்‌, மூக்குகளும்‌ வெட்டப்படவும்‌, எழுவரில்‌ 
அதிக பலமுள்ளவனின்‌ கை கால்‌ நரம்புகள்‌ வெட்டப்படவும்‌ உத்தர 


விட்டடான்‌. இந்தச்‌ சிதைக்கப்பட்ட நிலையில்‌ அவர்கள்‌ மலாக்கா 
வுக்கு அனுப்பப்பட்டார்கள்‌. டொன்‌ பிரான்சிஸ்‌ மெல்லோ என்னும்‌ 
போர்ச்சுக்கீசிய படைத்தலைவருக்கு, அச்சுறுத்தம்‌ வார்த்தைகள்‌ 
நிறைந்த, பகிரங்கக்‌ கீழ்ப்படியாமையை வெளிப்படுத்தும்‌ கடிதம்‌ 
ஒன்று அவர்களிடம்‌ கொடுத்து அனுப்பப்பட்டது. கிழக்கத்திய 
பாணியில்‌ மிரட்டலாகவும்‌, ஆணவத்தோடும்‌ எழுதப்பட்டிருந்த 
அந்தக்‌ கடிதத்தின்‌ ஐரோப்பிய வாசகர்களின்‌ உதடுகளில்‌ 


278 


புன்னகையைத்‌ தூண்டுபவையாகவே இருக்கும்‌. அந்த அசல்‌ கடிதத்‌ 
தின்‌ மொழிபெயர்ப்பை இங்கு தருகிறோம்‌: 

“பசும்பொன்னாலான கப்பல்களில்‌, அக்கன்‌ மற்றும்‌ இரண்டு 
கடல்களை ஒட்டிய நாடுகளின்‌ அரசரான மாபெரும்‌ சுல்தான்‌ 
அலாராடினின்‌ (இந்த வார்த்தைக்கு, மெக்காவின்‌ புனித இல்லத்தின்‌ 
இனிய நறுமணமுள்ள மெழுகுவர்த்தி என்புது பொருள்‌.) புன்னகை 
யைச்‌ சுமந்திருக்கும்‌ பெருமையைப்‌ பெற்றுள்ள பையா சூராவாகிய 
நான்‌, பின்வருவதை நீர்‌ அறிந்துகொள்ள வேண்டுமென்று விரும்பு 
கிறேன்‌: உம்‌ அரசரின்‌ இந்தக்‌ கடற்பகுதியை நான்‌ கைப்பற்றி, என்‌ 
பயங்கரமுள்ள கர்ஜனையைக்‌ கொண்டு, உமது கோட்டைக்குள்‌ 
அச்சத்தையும்‌ திகிலையும்‌ வீசியெறிந்திருக்கிறேன்‌ என்று நீர்‌ அவருக்கு 
அறிவிக்கலாம்‌. அவருடைய அதிகாரத்தையும்‌ மீறி, நான்‌ இங்கே மீன்‌ 
பிடித்துக்கொண்டிருக்கிறேன்‌. நான்‌ விரும்பும்‌ வரை, இங்கேயே 
நான்‌ இருப்பேன்‌. இந்த என்‌ நோக்கத்திற்கு, பூமியையும்‌, அதிலுள்ள 
எல்லா நாடுகளையும்‌, எல்லா இயற்கைக்‌ கூறுகளையும்‌, தங்கள்‌ 
நிலவோடு வானங்களையும்‌ எனக்கு சாட்சியாக இருக்கும்படி நான்‌ 
அழைக்கிறேன்‌. இவை அனைத்தும்‌, உம்‌ அரசர்‌ வெல்லப்பட்டு 
விட்டார்‌ அவர்‌ அடக்கியொடுக்கப்பட்டு விட்டார்‌ இப்போது 
அவர்‌ பெருமையோ, வீரமோ இல்லாத மனிதராக இருக்கிறார்‌ 
அவரது படைகள்‌ (எங்கள்‌) நாட்டால்‌ தோற்கடிக்கப்பட்டு வெற்றி 
கொள்ளப்பட்டுள்ளன. இப்போது வெற்றி பெற்றிருக்றெ எங்கள்‌ 
அரசரின்‌ அனுமதியின்றி, அவர்‌ தம்‌ விருதுக்கொடிய இங்கே பறக்க 
விட இனி ஒருபோதும்‌ முடியாது. 

“அகவே, அவர்‌ என்‌ அரசரின்‌ பாதங்களுக்குக்‌ கீழாகத்‌ தலை 
பணிவாராக. ஏனெனில்‌ இந்நாள்‌ முதல்‌, அவர்‌ என்‌ அரசரின்‌ குடிமக 
னாகவும்‌, அடிமையாகவும்‌ ஆவார்‌. நான்‌ அறிக்கையிடும்‌ இந்தக்‌ 
காரியத்திலுள்ள உண்மையை நீரே அறிக்கையிடும்படி யாக, நான்‌, 
இந்தக்‌ கணத்திலும்‌, நான்‌ இப்போது இருக்கிற இந்த இடத்திலு 
மிருந்து, இந்தச்‌ சவாலையும்‌, கீழ்ப்படிய மறுக்கும்‌ என்‌ தைரியத்‌ 
தையும்‌ உமக்கு அனுப்புகிறேன்‌. அவர்‌ சார்பாக, இந்த என்‌ கடிதத்தை 
ஏற்று, அதற்குப்‌ பதில்‌ சொல்ல உமக்குத்‌ துணிவு இருக்கிறதா என்று 
பார்க்க நான்‌ விரும்புகிறேன்‌. ” 


279 


படைத்தலைவனும்‌, பெரிய அதிகாரிகள்‌ அனைவரும்‌ 
கையொப்பமிட்டு, அந்தப்‌ பரிதாபத்திற்குரிய மீனவனிடம்‌ கொடுத்து 
அனுப்பிய கடிதம்‌ இதுதான்‌. மெல்லோ தன்னுடைய துணைத்‌ 
தலைவர்களிடையே, அவர்களுடைய சிரிப்புக்கும்‌, கேலிகளுக்கும்‌ 
மத்தியில்‌, இதை அவர்களுக்கு வாசித்துக்‌ காட்டினார்‌. ஆனாலும்‌, 
அவர்கள்‌ இதைக்‌ கேலி செய்யத்‌ தயாராக இருந்தார்களே தவிர, 
இந்தச்‌ சவாலை ஏற்றுக்கொள்ளத்‌ தயாராக இருக்கவில்லை. 
ஏனெனில்‌, அவர்களுடைய கப்பல்கள்‌ எரிந்து போனதால்‌, வெளியே 
போய்க்‌ கடல்‌ மீது போரிடுவதற்குப்‌ பதிலாக, உண்மையில்‌ அவர்கள்‌ 
மதில்‌ சுவருக்குள்‌ முற்றுகையிடப்பட்டிருந்தார்கள்‌. ஆலோசனைக்‌ 
கூட்டத்தில்‌ அவர்களிடையே கருத்து வேறுபாடுகள்‌ இருந்தன. 
யாரும்‌ எந்த முடிவுக்கும்‌ வர வாய்ப்பே இல்லாதது போலத்‌ 
தோன்றியது. 

மிகச்‌ சரியாக இந்தச்‌ சமயத்தில்‌, சவேரியார்‌ சுவாமி மலைமாதா 
ஆலயத்தில்‌ பூசை நிறைவேற்றிவிட்டு, அங்கே வந்தார்‌. அவர்‌ அனை 
வராலும்‌, குறிப்பாக மெல்லோவாலும்‌ மகிழ்ச்சியோடு வரவேற்கப்‌ 
பட்டார்‌. மெல்லோ சூராவின்‌ கடிதத்தை அவருக்கு வாசிக்கத்‌ தந்து, 
அவருடைய கருத்தைக்‌ கேட்டார்‌. புனிதர்‌ வழக்கம்போலத்‌ தம்‌ 
கண்களைப்‌ பரலோகத்தை நோக்கியும்‌, தம்‌ ஆத்துமத்தைக்‌ 
கடவுளிடமும்‌ உயர்த்தியபடி, ஒரு சில வினாடிகள்‌ அமைதியாக 
இருந்தபின்‌ பின்வருமாறு பதிலளித்தார்‌: 


“அணவமிக்க இந்தக்‌ குற்றம்‌ சகித்துக்கொள்ளப்பட முடியாதது. 
இங்கே அரசர்‌ அவமதிக்கப்படுவதை விட அதிகமாக சர்வ வல்லப 
சர்வேசுரன்தான்‌ அவமதிக்கப்பட்டிருக்கிறார்‌. இப்படிப்பட்ட ஓர்‌ 
அவமானத்தை நாம்‌ கண்டும்‌ காணாமல்‌ விட்டுவிடுவோம்‌ என்றால்‌, 
போர்க்களத்தில்‌ அவர்களை நாம்‌ சந்திக்க மறுத்து, தங்களைப்‌ பற்றிய 
வெறும்‌ அச்சமும்‌ கூட நம்மை வென்று விட்டது என்று பெருமை 
யடித்துக்கொள்ள அவர்களை அனுமதிப்பதன்‌ மூலம்‌, சராசீனியர்‌ 
களின்‌ அசட்டுத்‌ துணிச்சலிலிருந்து நாம்‌ வேறு என்னதான்‌ 
எதிர்பார்க்க முடியாது? இதுவே ஒரு துர்மாதிரிகையாக ஆகிவிடும்‌, 
அக்கீனின்‌ அரசன்தான்‌ இதில்‌ பிரதானமானவன்‌ என்றாலும்‌, அவன்‌ 
தனியாகச்‌ செயல்பட விரும்ப மாட்டான்‌. அருகிலுள்ள நாடுகளின்‌ 


280 


அரசர்களில்‌ பலர்‌ தன்னைப்‌ பின்பற்றுவதை அவன்‌ காண்பான்‌. 
ஆகவே, படைபலம்‌ மிக்க அவர்கள்‌ கிறீஸ்தவர்களாயெ நம்‌ 
கடவுளுக்கு முன்பாகக்‌ காற்றில்‌ கலைந்து போகும்‌ புகையைப்‌ 
போலிருக்கிறார்கள்‌ என்பதை நாம்‌ இந்தக்‌ காட்டுமிராண்டிகள்‌ 
புரிந்துகொள்ளும்படி செய்ய வேண்டும்‌. சவாலை ஏற்றுக்கொண்டு, 
போருக்குப்‌ புறப்படுங்கள்‌!” 


“அனால்‌ நம்மிடம்‌ கப்பல்கள்‌ இல்லையே!” என்று பதிலுக்குக்‌ 
கேட்டார்‌ மெல்லோ, “நம்மிடம்‌ பாதி எரிந்து போன நான்கு 


கப்பல்கள்‌ மட்டும்தான்‌ இருக்கின்றன. அவற்றைப்‌ பழுது பார்ப்‌ 
பதற்கு ஆகும்‌ நேரமும்‌, புதுக்‌ கப்பல்களைக்‌ கட்ட ஆகும்‌ நேரமும்‌ 
ஒன்றாகத்தான்‌ இருக்கும்‌. நமக்கு அவ்வளவு நேரமில்லை. அப்படியே 
அவை நல்ல நிலையில்‌ இருந்தாலும்‌, எழுபது கப்பல்களுக்கு முன்‌ 
இந்த நான்கு கப்பல்கள்‌ எம்மாத்திரம்‌?” 

உடனே புனிதர்‌ பதில்மொழியாக, “அவர்களிடம்‌ ஆயிரம்‌ 
கப்பல்கள்‌ இருக்கிறதென்றே வைத்துக்கொண்டாலும்‌, கடவுளுக்கு 
எண்கள்‌ ஒரு பொருட்டாக இருக்க முடியுமா? இது அவருடைய 
செயல்‌ அல்லவா? அவருடைய திருப்பெயரால்‌ இந்தக்‌ காரியத்தை 
நாம்‌ தொடங்கினால்‌, மீதியை அவர்‌ பார்த்துக்கொள்ள மாட்டாரா?” 
என்று கேட்டார்‌. சர்வ வல்லப சர்வேசுரன்தாமே சவேரியாரின்‌ வாய்‌ 
மொழியாகத்‌ தம்முடைய திருச்சித்தத்தை வெளிப்படுத்தியதாகத்‌ 
தோன்றியது. யாரும்‌ அவருக்கு எதிர்த்துப்‌ பேசவில்லை. மெல்லோவு 
வும்‌, மற்றவார்களும்‌ புனிதரோடு ஆயுத சாலைக்குச்‌ சென்றார்கள்‌. 
அங்கே ஒரு பெரிய கப்பல்களும்‌, ஏழு சிறு துடுப்புக்‌ கப்பல்களும்‌ 
இருந்தன. அவை போருக்குப்‌ பயன்படுவதை விட, விறகுக்குத்தான்‌ 
அதிகம்‌ பயன்படும்‌ என்ற நிலையில்‌ இருந்தன. 


படைக்கலன்களுக்குப்‌ பொறுப்பான அரசு அதிகாரியான 


எட்வர்ட்‌ பரேட்டோ என்பவர்‌ வரவழைக்கப்பட்டார்‌. இந்தக்‌ 


கப்பல்களை உடனடியாகப்‌ பழுது பார்த்து, தேவையான ஆயுதங்‌ 
களை அவற்றில்‌ ஏற்றும்படி மெல்லோ அவருக்கு உத்தரவிட்டார்‌. 
ஆனால்‌ இதற்கு சாத்தியமேயில்லை என்று பரேட்டோ மறுத்தார்‌. 
அவரிடம்‌ கயிறுகளோ, கப்பற்பாய்த்‌ துணிகளோ, கப்பற்பாய்களோ, 


281 


எதுவும்‌ இருக்கவில்லை. நிலைமை நிஜமாகவே மிக மோசமானதாகத்‌ 
தோன்றியது. 

சவேரியார்‌ சுற்றிலும்‌ இருந்த அதிகாரிகளையும்‌, கப்பல்‌ தலைவர்‌ 
களையும்‌ நோக்கினார்‌. அவர்களில்‌ ஏழு பேரை அவர்‌ அரவணைத்து, 
இந்தக்‌ கப்பல்களில்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ அவர்களில்‌ ஒவ்வொருவரும்‌ 


பெறுப்பேற்கும்படி அவர்களிடம்‌ கேட்டுக்கொண்டார்‌. “இது 


உங்களுடையது,” “இதை நீங்கள்‌ எடுத்துக்கொள்ளுங்கள்‌” என்று 
ஒவ்வொரு கப்பலையும்‌ சுட்டிக்‌ காட்டி, அவரே யார்‌ யாருக்கு எந்தக்‌ 


கப்பல்‌ என்பதையும்‌ முடிவுசெய்தார்‌. 


தாங்கள்‌ எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு இந்த வார்த்தைகளில்‌ 
ஏதோ ஒரு வல்லமை மிகுந்திருந்தது போல்‌, ஒவ்வொருவரும்‌ உடனே 
சம்மதித்தார்கள்‌. உடனே நூற்றுக்கும்‌ அதிகமான ஆட்கள்‌ வேலை 
யைத்‌ தொடங்கினார்கள்‌, ஐந்து நாட்களில்‌, சிறு துடுப்புக்‌ கப்பல்‌ 
களும்‌, அவற்றை விடப்‌ பெரிய கப்பலும்‌ தயாராகி விட்டன. 
இதனிடையே மெல்லோ தம்முடைய மிகச்‌ சிறந்த வீரர்களில்‌ 
நூற்றெண்பது பேரைத்‌ தேர்ந்தெடுத்து, எட்டுக்‌ கப்பற்‌ தலைவர்‌ 
களிடம்‌ அவர்களைப்‌ பிரித்துக்‌ கொடுத்தார்‌. இந்தச்‌ சின்னஞ்சிறிய 
கப்பற்படைக்கு அவர்‌ தம்மடைய மைத்துனரான பிரான்சிஸ்‌ தேஸா 
என்பவரை நியமித்தார்‌. சவேரியாரும்‌ தங்களோடு வர வேண்டும்‌ 
என்று அவர்கள்‌ வற்புறுத்தத்‌ தொடங்கவே, புனிதரும்‌ இந்தச்‌ சிறு 
கப்பற்படையோடு தாமும்‌ வர சம்மதித்தார்‌. உடனே வீரர்கள்‌ மட்டு 
மீறிய மகிழ்ச்சி கொண்டனர்‌. வடுகர்‌ படையை வெறுமனே 
தம்முடைய பிரசன்னத்தால்‌ அவர்‌ திரும்பியோடச்‌ செய்ததை 
அவர்கள்‌ நினைவுகூர்ந்தார்கள்‌. 


ஆனால்‌ நகர மக்கள்‌ இந்த ஏற்பாட்டுக்கு உடன்படவில்லை. 


தங்கள்‌ பரிசுத்த தந்த தங்களை விட்டுச்‌ சென்றால்‌, தாங்கள்‌ 
உடனே இந்த இடத்தை விட்டு, வேறு நாடுகளுக்குப்‌ போய்விடப்‌ 
போவதாக அவர்கள்‌ கூறினார்கள்‌. இறுதியாக மக்கள்‌ பக்கமே 
வெற்றி வந்தது. சவேரியார்‌ தாம்‌ இருக்குமிடத்திலேயே இருப்பது 
என்றும்‌, நகர மக்களுக்கு அவர்‌ தமது பிரசன்னத்தைக்‌ கொண்டும்‌, 


கப்பற்படைக்கு அவர்‌ தமது ஜெபங்களைக்‌ கொண்டும்‌ துணையா 


262 


யிருப்பது என்றும்‌ தீர்மானிக்கப்பட்டது. 

போர்வீரர்கள்‌ கப்பல்களில்‌ ஏறிமுன்‌, அவர்கள்‌ போரில்‌ வென்‌ 
றாலும்‌ சரி, வீர மரணம்‌ அடைந்தாலும்‌ சரி, அதனால்‌ கடவுளின்‌ 
மகிமை அதிகரிக்கும்‌, அவர்களும்‌ ஒரு மாபெரும்‌ சம்பாவனையைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌ என்பது பற்றி அவர்‌ அவர்களோடு உரை 
யாடினார்‌. அவர்களுடைய வீரத்தின்‌ அளவுக்கு அவர்களுடைய 
கிறீஸ்தவ பக்தியார்வத்தையும்‌ அவர்களுடைய இருதயங்களில்‌ 
தூண்டும்‌ விதமாக, அவர்‌ மிகுந்த ஆற்றலோடு பேசினார்‌. சுருங்கக்‌ 
கூறுவதானால்‌, மனதாராளத்தின்‌ ஒரு தூண்டுதலால்‌ ஏவப்பட்டு, 
அவர்கள்‌ அனைவரும்‌ தங்கள்‌ உடலில்‌ கடைசித்‌ துளி இரத்தம்‌ 
இருக்கும்‌ வரையில்‌ கடவுளுக்காகப்‌ போராடப்‌ போவதாக 


அறிக்கையிட்டார்கள்‌. அதைக்‌ கேட்டு, சவேரியாரும்‌, மெல்லோ 
வும்‌, அங்கே இருந்த குடிமக்கள்‌ சிலரும்‌ உணர்ச்சி மிகுதியால்‌ 
கண்ணீர்‌ சிந்தினார்கள்‌. 

ஆனாலும்‌ இவ்வாறு வெடித்துப்‌ புறப்பட்ட ஆர்வத்தைத்‌ துக்க 
மாகவும்‌, அச்சமாகவும்‌ மாற்ற அதிகமாக எதுவும்‌ தேவைப்பட 
வில்லை. மக்கள்‌ கூட்டம்‌ மிக எளிதாக ஒரு கோடி முனையிலிருந்து 
மறுகோடி முனைக்கு மாற்றப்பட்டு விடுகிறது. அந்தச்‌ சின்னஞ்சிறு 
கப்பற்படை பாய்விரிக்கும்‌ நிலையில்‌ இருந்தது. அவர்களை 
உற்சாகப்படுத்தி அனுப்பி வைப்பதற்காக எல்லோரும்‌ கரையில்‌ கூடி 
யிரந்தார்கள்‌. சவேரியார்‌ மலைமாதா அலயத்தில்‌ இருந்து, வெற்றிக்‌ 
காக ஜெபித்துக்கொண்டிருந்தார்‌. கப்பல்கள்‌ புறப்பட்டு ஒரு நூறு 
கஜ தூரம்‌ கூட சென்றிருக்காது, அதற்குள்‌ விருதுக்கொடி தாங்கிய 
கப்பல்‌ ஒரு பாறையில்‌ மோதி உடனே மூழ்கியும்‌ விட்டது. இது 


எப்படி சாத்தியம்‌ என்று யாருக்கும்‌ தெரியவில்லை, ஏனெனில்‌ கடல்‌ 
அலைகளே இல்லாமல்‌ அமைதியாக இருந்தது. 

அச்சம்‌ தரும்‌ வேதனைக்‌ கூக்குரல்‌ ஒன்று காற்றைக்‌ கிழித்தது. 
அதைரியம்‌ எல்லா இருதயங்களையும்‌ பற்றிக்கொண்டது. துரித 
மான உதவி அருகிலேயே இருந்ததால்‌, வீரர்களில்‌ யாரும்‌ சாக 
வில்லை. ஆனாலும்‌, சாதாரணமாக, மக்கள்‌ கெட்ட சகுனங்களை 


உடனே நம்பி விடுகிறார்கள்‌, ஒரு நிகழ்ச்சியின்‌ வெற்றியை மட்டும்‌ 


263 


வைத்தே அதன்‌ தகுதியைத்‌ தீர்மானிக்கிறார்கள்‌ என்பதால்‌, 
சவேரியார்‌ சுவாமியினுடையவும்‌, மெல்லோவினுடையவும்‌ 
ஆலோசனையைக்‌ கேட்டு இந்த முயற்சியில்‌ இறங்கியது மூடத்‌ 
தனம்‌ என்றும்‌, மெல்லோவிடம்‌ வீரம்‌ இருக்கும்‌ அளவுக்கு விவேகம்‌ 
இல்லை என்றும்‌ அவர்கள்‌ பேசத்‌ தொடங்கினார்கள்‌. அவர்களிடம்‌ 
நம்பிக்கை இருந்தது உண்மைதான்‌. ஆனால்‌ எந்தச்‌ சூழ்நிலையிலும்‌ 
கடவுள்‌ வெற்றி பெறுவார்‌ என்ற உறுதியான விசுவாசம்‌ அவர்களிடம்‌ 
இருக்கவில்லை. 

எட்டு பழைய கப்பல்கள்‌ எழுபது திடமான கப்பல்களுக்கு 
முன்னால்‌ என்ன செய்ய முடியும்‌? மேலும்‌, நகரமும்‌, கோட்டையும்‌ 
கூட பாதுகாப்பின்றி விடப்படும்‌! இரண்டாவதான ஒரு தாக்குதலை 
எப்படி எதிர்த்து நிற்க முடியும்‌? எதிரியை மதில்களின்மீது எதிர்‌ 
கொள்வதற்கு, அங்கே யார்‌ இருப்பார்கள்‌? நல்ல வேளையாக, 
கடவுள்‌ இப்படிப்‌ புதுமையான முறையில்‌ தங்களுக்கு ஞான 
வெளிச்சம்‌ தந்து விட்டார்‌! துறைமுகத்திற்கு அருகிலேயே, எல்லா 
வற்றிலும்‌ கொஞ்சம்‌ நல்ல கப்பலைத்‌ தாக்கி மூழ்கடிக்க, கடவுளைத்‌ 
தவிர வேறு யாரால்‌ முடியும்‌? 

இது போன்ற பல காரியங்களை அவர்கள்‌ பேசினார்கள்‌, படிப்‌ 
படியாக, முறைப்பாடுகள்‌ அதிகரித்து, ஒரு கலகமாக மாறும்‌ 
சூழ்நிலை உருவாகத்‌ தொடங்கியது. மெல்லோ, நிலைமை மோச 
மானதை உணர்ந்து, புனிதர்‌ வந்து, கோபமடைந்திருந்த மக்கள்‌ 
கூட்டத்தைச்‌ சமாதானப்படுத்தும்படியாக, அவரைத்‌ தேடிப்‌ 
பார்த்துக்‌ கூட்டி வர அளனுப்பினார்‌. 

அவரைக்‌ தேடிச்‌ சென்றவன்‌, ஆலய பீடத்தருகில்‌ அவரைக்‌ 
கண்டான்‌. அவருடைய கரத்தில்‌ திவ்ய நற்கருணை இருந்தது. அவர்‌ 
அதை உட்கொள்ளும்‌ நிலையில்‌ இருந்தார்‌. அந்த மனிதன்‌ அவரை 
நெருங்கிச்‌ சென்றபோது, அவன்‌ இருந்த இடத்திலேயே இருக்கும்‌ 
படி புனிதர்‌ சைகை காட்டினார்‌. கப்பற்படைத்‌ தலைவரின்‌ கப்பல்‌ 
மூழ்கி விட்டதைக்‌ கடவுள்‌ ஏற்கனவே அவருக்கு வெளிப்படுத்தி 
யிருந்தார்‌. மேலும்‌, இந்த முயற்சி வெற்றி பெற, புனிதரின்‌ ஜெபங்‌ 
களும்‌, கண்ணீரும்‌ மட்டுமின்றி, அவருடைய துன்பங்களும்‌, அவர்‌ 


264 


ஆபத்துக்கு உட்படுவதும்‌ கூட தேவைப்படும்‌ என்றும்‌ அவர்‌ புரிந்து 
கொள்ளும்படி கடவுள்‌ செய்திருந்தார்‌. 

புனிதர்‌ பூசையை முடித்து, புனித உடுப்புகளைக்‌ களைந்தபின்‌, 
தூதனிடம்‌ திரும்பி, அவன்‌ ஒரு வார்த்தை கூட பேச அனுமதிக்காமல்‌, 
“உம்‌ தலைவரிடம்‌ திரும்பிச்‌ சென்று, கவலைப்பட வேண்டாம்‌ 
என்றும்‌, தம்மில்‌ நம்பிக்கை வைப்பவர்களைக்‌ கடவுள்‌ கைவிட 
மாட்டார்‌ என்றும்‌, நம்‌ தேவைகள்‌ எவ்வளவு அதிகமாக இருக்கின்‌ 
றனவோ, அவ்வளவுக்கு அவருடைய தாராளமும்‌ அதிகமாக இருக்‌ 
கும்‌ என்றும்‌ என்‌ பெயரால்‌ சொல்லும்‌” என்று அவனிடம்‌ கூறினார்‌. 


அதன்பின்‌ அவர்‌ பரலோக இராக்கினியின்‌ ஒரு சித்திரத்திற்கு 
முன்பாக ஜெபத்தில்‌ நிலைத்திருந்தார்‌. அங்கே அவர்‌ மனங்கசந்து 
அழுவதை மற்றவர்கள்‌ கண்டார்கள்‌, “என்‌ ஆண்டவராகிய சேசுக்‌ 
கிறீஸ்துவே, என்‌ ஆத்துமத்தின்‌ நேசமே! உம்‌ கருணையுள்ள விழி 
களை என்மீது திருப்பும்‌! ஓ மகிமையுள்ள கன்னிகையே, என்னோடு 
சேர்ந்து அவரிடம்‌ ஜெபியும்‌! ஆண்டவரே, உம்முடைய திருக்காயங்‌ 


களைப்‌ பாரும்‌, உம்முடைய தெய்வீக மகத்துவம்‌ எங்களுக்குத்‌ 
துணையாக இருக்க எப்படிக்‌ கடமைப்பட்டிருக்கிறது என்பதை நீர்‌ 


அவற்றில்‌ காண்பீர்‌. நான்‌ என்னுடையவும்‌, என்‌ சகோதரார்களுடை 
யவும்‌ துன்பத்திற்குத்‌ தீர்வாக உம்முடைய அளவற்ற கருணையிடம்‌ 
உம்‌ காயங்களை முன்னிட்டுக்‌ கேட்டு மன்றாடியபின்‌, இரக்கத்தின்‌ 
பிதாவாகவும்‌, சகல சிருஷ்டிகளுடையவும்‌ ஆண்டவருமாகிய 
தேவரீர்‌ எனக்குத்‌ தந்தருள கடமைப்படாதது என்ன உண்டு?” என்று 
அவர்‌ ஜெபிப்பதை அவர்கள்‌ கேட்டார்கள்‌. 

தமது ஜெபம்‌ முடிந்ததும்‌, அவர்‌ எழுந்து கோட்டைக்குச்‌ சென்‌ 
றார்‌. அங்கே அவர்‌ மெல்லோவைச்‌ சந்தித்தார்‌. அவருடைய 
முகமும்‌, வார்த்தைகளும்‌ அவர்‌ துயரமாயிருப்பதைக்‌ காட்டின. 
மேலும்‌, தம்முடைய இந்த இக்கட்டான நிலைக்குப்‌ புனிதரே 
காரணம்‌ என்ற எண்ணத்தில்‌ அவர்‌ சவேரியார்‌ மீது சற்று கோபமாக 
இருப்பதும்‌ தெரிந்தது. அவர்‌ கடவுளில்‌ தாம்‌ முன்பு கொண்டிருந்த 
மேன்மையுள்ள நம்பிக்கையை இவ்வளவு எளிதாக இழந்து விட்டது 
பற்றி சவேரியார்‌ அவரை சாந்தமாகக்‌ கண்டித்தார்‌. இருவரும்‌ கடற்‌ 


285 


கரைக்குச்‌ சென்றார்கள்‌. அங்கே மூழ்கிய கப்பலிலிருந்து ஆயுதங்‌ 
களும்‌, மற்ற பொருட்களும்‌ மீட்கப்பட்டு, கரையில்‌ வைக்கப்பட்‌ 
டிருந்ததை அவர்கள்‌ கண்டார்கள்‌. 

அதன்பின்‌, மிகுந்த உற்சாகமுள்ள குரலில்‌ பேசத்‌ தொடங்கிய 
அவர்‌ தளர்ந்து போயிருந்த பல இருதயங்களுக்குத்‌ தைரியம்‌ 
தருவதில்‌ வெற்றி பெற்றார்‌. ஆனாலும்‌ ஓர்‌ ஆழமான அவநம்பிக்கை 
உணர்வு இன்னும்‌ அவர்களிடம்‌ மேலோங்கியிருந்தது. இவ்வளவு 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த ஒரு விவகாரத்தில்‌ தேவையின்றி சமரசம்‌ 
செய்துகொள்ள விரும்பாத மெல்லோ, இந்த முயற்சியைத்‌ தொடர்‌ 
வதா அல்லது இராணுவ மற்றும்‌ அரசு அதிகாரிகள்‌ சங்கத்தை ஒன்று 
கூட்டி, ஒவ்வொருவரின்‌ கருத்தையும்‌ கேட்பதா என்பதை வாக்‌ 


கெடுப்புக்கு விடத்‌ தீர்மானித்தார்‌. வாக்கெடுப்பில்‌ போருக்கு 
எதிராக அவர்கள்‌ அனைவரும்‌ ஒரே மனதாக வாக்களித்தார்கள்‌. 
இவ்வளவு மோசமான விதத்தில்‌ தொடங்கிய ஒரு காரியத்தைத்‌ 
தொடர்ந்து செய்வது பற்றிய கருத்தை அவர்கள்‌ அனைவரும்‌ எதிர்த்‌ 
தார்கள்‌. விவேகமும்‌, மனச்சான்றும்‌ இவ்வளவு மோசமான ஆபத்‌ 
துக்கு உட்பட நம்மைத்‌ தூண்ட முடியாது, நகரத்தின்‌ பாதுகாப்புக்‌ 
குப்‌ பொறுப்பாக இருப்பவர்களின்‌ உயிரை நாம்‌ ஏன்‌ ஆபத்துக்கு 
உட்படுத்த வேண்டும்‌? 

மக்கள்‌ இந்த முறையில்‌ வாதம்‌ செய்துகொண்டிருக்க, சங்கத்தின்‌ 
இராணுவ உறுப்பினர்கள்‌ அதிக தாராளமுள்ள உணர்வுகளை 
வெளிப்படுத்த அவர்களைத்‌ தூண்டும்படியாக, சவேரியார்‌ சர்வ 
வல்லப சர்வேசுரனிடம்‌ உள்ளரங்கமாக மன்றாடிக்கொண்டி ருந்தார்‌ 
அவர்‌ அவர்களைச்‌ சுற்றுமுற்றும்‌ பார்த்து, அவர்களை உற்சாகப்‌ 
படுத்தும்‌ சைகைகளைச்‌ செய்தார்‌, அவர்கள்‌ கடவுளுக்கு ஆணை 
யிட்டுத்‌ தங்களை ஒப்புக்கொடுத்திருக்கிறார்கள்‌ என்பதையும்‌, 
கடவுளில்‌ அவர்கள்‌ நம்பிக்கை மட்டும்‌ வைப்பார்கள்‌ என்றால்‌, அவர்‌ 
அவர்களோடு இருப்பார்‌ என்றும்‌ அவர்களுக்கு நினைவுபடுத்த 
விரும்பியவரைப்‌ போல்‌, அடிக்கடி தம்‌ கண்களைப்‌ பரலோகத்தை 
நோக்கி உயர்த்தினார்‌. 


தாம்‌ மனதிற்குள்‌ அவர்களோடு பேசியதை அவர்கள்‌ புரிந்து 


286 


கொண்டார்கள்‌ என்பதை விரைவில்‌ அவர்களுடைய வார்த்தைகள்‌ 
வெளிப்படுத்தின. அந்தக்‌ கப்பலுக்கு எந்தத்‌ தீமையும்‌ ஒருபோதும்‌ 
நிகழாதது போல்‌, அவர்கள்‌ ஒரே இருதயத்தோடு, தைரியமாக 
(முந்தின நாள்‌ தாங்கள்‌ மிகுந்த ஆர்வத்தோடு) கடவுளுக்குத்‌ தங்கள்‌ 
சுய அர்ப்பணத்தைப்‌ புதுப்பித்தார்கள்‌. உண்மையான போர்வீரர்கள்‌ 
என்ற முறையில்‌, தாங்கள்‌ அரசருக்குச்‌ சம்பளத்திற்காகவும்‌, கிறீஸ்து 
நாதருக்குத்‌ தங்கள்‌ அர்ப்பண வார்த்தைப்பாட்டின்படியும்‌ ஊழியம்‌ 
செய்துகொண்டிருப்பதால்‌, தங்கள்‌ அதிகாரபூர்வ வாக்குத்தத்தத்தில்‌ 
இருந்து எதுவும்‌ தங்களை விடுவிக்க முடியாது என்று அவர்கள்‌ 
அறிக்கையிட்டார்கள்‌. ஆகவே, தாங்கள்‌ போய்‌, தங்கள்‌ கடைசி மூச்சு 
இருக்கும்‌ வரை போரிடப்‌ போவதாக அவர்கள்‌ அறிவித்தார்கள்‌. 
யாருடைய மகிமைக்காகத்‌ தாங்கள்‌ ஆயுதந்தரித்தார்களேோ, அவரில்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ நம்பிக்கையை வைத்தார்கள்‌. அவருடைய உதவி 
யுடன்‌ தாங்கள்‌ வெற்றி பெறுவது உறுதி என்றும்‌ அவர்கள்‌ சூளுரைத்‌ 
தார்கள்‌. 

இன்று அவர்கள்‌ பயப்படுவதற்கு நேற்றை விட எது மாறியிருக்‌ 
கிறது? அவர்கள்‌ அனைவரும்‌ அதே எண்ணிக்கையில்‌ இன்றும்‌ 
உயிரோடு இருக்கிறார்கள்‌. ஒரு கப்பல்‌ மூழ்கி விட்டது உண்மைதான்‌, 
என்றாலும்‌, தங்களில்‌ ஒரே ஒரு வீரனைக்‌ கூட அவர்கள்‌ இழக்க 
வில்லை. 


இந்த இடத்தில்‌ சவேரியார்‌ குறுக்கிட்டு, சுபாவத்திற்கு மேலான 
ஏதோ ஒரு முறையில்‌ கடவுளால்‌ ஏவப்பட்டவரைப்‌ போல ஆழ்ந்த 


ஆன்ம உணர்வோடு பேசினார்‌: “இந்தக்‌ கப்பலை இழந்து பற்றி 
நீங்கள்‌ வருந்த மாட்டீர்கள்‌; அதற்குப்‌ பதிலாக மற்றொரு கப்பல்‌ 
வரும்‌; மற்றொரு இரட்டைப்‌ பாய்மரக்‌ கப்பல்‌ உங்கள்‌ படையில்‌ 
சேர்க்கப்படும்‌. நாம்‌ இழந்த அந்த ஒரு துடுப்பிடும்‌ கப்பலுக்குப்‌ 
பதிலாக, அவற்றை விட மிகச்‌ சிறந்த வேறு இரு கப்பல்கள்‌ நம்‌ 


உதவிக்கு வரும்‌. அவை வந்து கொண்டிருக்கின்றன. அவை 
இப்போது கடலின்மீது இருக்கின்றன. தம்மில்‌ நம்பிக்கை கொள்ள 
உங்களுக்குக்‌ கற்பிக்கும்படி அவர்தாமே உங்களுக்கு அவற்றை 
அனுப்புகிறார்‌; இதே நாளில்‌, சூரியன்‌ அஸ்தமிப்பதற்கு முன்‌, 
உங்கள்‌ சொந்தக்‌ கண்களால்‌ அவற்றைக்‌ காண்பீர்கள்‌!” என்று அவர்‌ 


287 


தீர்க்கதரிசனம்‌ உரைத்தார்‌. 


அவார்‌ பேசி முடித்தபோது, எல்லாப்‌ பக்கங்களிலும்‌ மக்கள்‌ 
தங்களுக்குள்‌ இரகசியமாகப்‌ பேசிக்கொண்டார்கள்‌. போர்வீரர்கள்‌ 
மத்தியில்‌ மிகுந்த அக்களிப்பு வெளிப்படையாகக்‌ காணப்பட, 
மக்களோ குழப்பமடைந்தவர்களாக அங்கிருந்து சென்றார்கள்‌. 
செயலாளரான பல்தசார்‌ ஐபெரா இந்தக்‌ கூட்டத்தின்‌ முரண்பட்ட 
கருத்துகள்‌ பற்றிய ஓர்‌ அறிக்கையைத்‌ தயார்‌ செய்தார்‌. இந்தப்‌ 
பிரச்சினைக்கான தீர்வு புனிதரின்‌ தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறுவதில்‌ 
அடங்கியிருக்க வேண்டும்‌. மெல்லோ அதிகாரிகளைக்‌ கோட்டைக்கு 
வரவழைத்து, அவர்களுக்கு இரவு விருந்தளித்தார்‌. அதே நேரத்தில்‌ 
சவேரியார்‌ பரிசுத்த மலைமாதாவிடம்‌ ஜெபிப்பதற்காக ஆலயத்‌ 
திற்குத்‌ திரும்பிச்‌ சென்றார்‌. 

இதனிடையே, தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறுவதைக்‌ காணும்‌ ஆவல்‌ 
கொண்ட குழுக்கள்‌ நகரத்தின்‌ அதிக உயரமான பகுதிகளில்‌ போய்‌ 
இருந்துகொண்டு, கடலைத்‌ தீவிரமாகக்‌ கண்காணித்துக்கொண் 
டிருந்தார்கள்‌. கடற்கரையை நோக்கியிருந்த ஜன்னல்கள்‌, வாக்களிக்‌ 
கப்பட்ட கப்பல்களைப்‌ பார்க்கும்‌ ஆசையில்‌ அடிக்கடி சந்திக்கப்‌ 
பட்டன. பரிசுத்த தந்தையின்‌ முன்னுரைத்தல்‌ நிறைவேறும்‌ வாய்ப்பு 
பற்றிப்‌ பல கருத்தக்கள்‌ நிலவின. சூரியன்‌ அஸ்தமிக்க ஒரு மணி 
நேரம்‌ இருந்தபோது, பரிசுத்த மலை மாதாவிடம்‌ ஜெபித்துக்கொண் 
டிருந்த புனிதருக்கு இரண்டு கப்பல்கள்‌ வந்துகொண்டிருக்கும்‌ 
செய்தி அறிவிக்கப்பட்டது. 

மெல்லோ உடனே, வேகமாகச்‌ செல்லும்‌ ஒரு ரோந்துப்‌ படகை 
வேவு பார்க்க அனுப்பினார்‌. அவை இரண்டு இரட்டைப்‌ பாய்மரக்‌ 
கப்பல்கள்‌ என்பது நிரூபணமானது. அவற்றில்‌ எழுபது போர்ச்சுக்‌ 
கீசிய வீரர்கள்‌ இருந்தார்கள்‌. தந்தையும்‌, மகனுமான டியேகோ 
சுவாரெஸும்‌, பல்தசார்‌ சுவாரெஸும்‌ அவற்றின்‌ தலைவர்களாக 
இருந்தார்கள்‌. இந்தக்‌ கப்பல்கள்‌ பேகுவுக்குச்‌ செல்ல வேண்டியவை 
யாக இருந்தன. அனால்‌ மலாக்காவில்‌ வசூலிக்கப்பட்ட வந்த 
நங்கூரமிடுவதற்கான வரிகளைத்‌ தவிர்ப்பதற்காக அவை ஆழக்‌ 
கடலில்‌ நிறுத்தப்பட்டி ௬ுந்தன. 


288 


மக்களின்‌ மகிழ்ச்சி கரைகடந்ததாக இருந்தது. அவர்கள்‌ சவேரி 
யாரை நன்றியாலும்‌, புகழ்ச்சிகளாலும்‌ நிரப்பினார்கள்‌. அவர்களில்‌ 
மிகவும்‌ நம்பிக்கையற்றவர்களாகவும்‌, கோழைகளாகவும்‌ இருந் 
தவர்கள்‌ இப்போது திடம்பெற்று, கடவுள்‌ தங்கள்‌ ஏற்பாடுகளைக்‌ 


கண்காணித்து வந்திருக்கிறார்‌ என்றும்‌, புனிதரின்‌ வாய்மொழியாக 
அவர்‌ வெற்றியை வாக்களித்திருக்கிறார்‌ என்றும்‌ ஒப்புக்கொண் 
டார்கள்‌. 

இப்போது, துறைமுகத்திற்குள்‌ நுழைந்து, தங்கள்‌ போரில்‌ 
சேர்ந்துகொள்ள அந்த இரு கப்பற்தலைவர்களையும்‌ வற்புறுத்த 
வேண்டியிருந்தது. சவேரியார்தாமே இந்தப்‌ பொறுப்பை ஏற்றுக்‌ 
கொண்டார்‌. அவர்‌ அவர்களிடம்‌ சென்று, கீழ்ப்படிய மறுத்து, 
தங்களை எதிர்த்து நிற்கும்‌ காட்டுமிராண்டியான அரசனின்‌ ஆணவத்‌ 
தைப்‌ பற்றி அவர்களுக்கு விளக்கிக்‌ கூறினார்‌. மேலும்‌, அரசனின்‌ மீது 
வெற்றி கொண்டு, அவனைத்‌ தண்டிப்பதில்‌, கடவுளின்‌ மகிமை 
அதிகரிக்கும்‌ என்பதையும்‌, விசுவாசமற்றவர்கள்‌ தண்டிக்கப்படாமல்‌ 
விடப்படுவதில்‌ உள்ள ஆபத்துக்களையும்‌ அவர்‌ அவர்களுக்குச்‌ 
சுட்டிக்‌ காட்டினார்‌. 

அந்த இரு கப்பல்‌ தலைவர்களின்‌ மனங்களின்மீதும்‌ வெற்றி பெற 
இது முற்றிலும்‌ போதுமானதாக இருந்தது. சுங்க இல்லத்தில்‌ நங்கூர 
மிடுவதற்கான வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவது பற்றிய ஒரு 
வாக்குறுதி மட்டும்தான்‌ அவர்களுக்குத்‌ தேவைப்பட்டது. இந்தச்‌ 
சலுகை அவர்களுக்கு உடனே வழங்கப்பட்டது. மேலும்‌, புதிதாய்‌ 
வந்தவர்களைக்‌ கனப்படுத்தும்‌ விதமாக, கப்பற்படைத்‌ தலைவரான 
டொன்‌ பிரான்சிஸ்‌ தேஸாவும்‌, சுங்கத்‌ துறை அணையரும்‌ நேரில்‌ 
வந்து, அந்த வரி விலக்கை எழுத்துபூர்வமாக அவர்களுக்குத்‌ தந்தனர்‌. 
ஆகவே, இரண்டு கப்பல்களும்‌ துறைமுகத்திற்குக்‌ கொண்டு வரப்‌ 
பட்டன. அடுத்த நான்கு நாட்களில்‌, அவர்களுக்குத்‌ தேவையான 
பொருட்களும்‌, கூடுதல்‌ மாலுமிகளும்‌, போருக்குத்‌ தேவையான 
அனைத்தும்‌, மேற்கொண்டு, இருநூற்றைம்பது போர்ச்சுக்கீசியார்‌ 
களும்‌ அவர்களிடம்‌ ஒப்படைக்கப்பட்டார்கள்‌. 


அக்டோபர்‌ 21, வெள்ளியன்று, அவர்கள்‌ புறப்பட்டார்கள்‌. 


289 


சவேரியார்‌ முன்கூட்டியே விருதுக்கொடியை மந்திரித்திருக்க, 
மெல்லோ பூலோ ஸாம்ப்லோன்‌ என்னும்‌ இடத்தோடு முடிவடை 
யும்‌ மலாக்கா ஆளுகைப்‌ பகுதிகளின்‌ எல்லைகளுக்கு அப்பால்‌ 
அக்கீனியார்களைத்‌ தேடி வேண்டாம்‌ என்று அவர்களுக்கு உத்தரவிட்‌ 
டிருந்தார்‌. இப்போது அவர்கள்‌ மகிழ்ச்சியோடு புறப்பட்டார்கள்‌. 
எதிரியை எதிர்கொள்ளும்‌ அச்சம்‌ எதுவும்‌ அவர்களிடம்‌ இல்லை. 
குறிக்கப்பட்ட எல்லைகள்‌ வரை சென்றும்‌, எதிரியின்‌ கப்பற்படை 
தொடர்பான எதையும்‌ காணாதபோது, எதிரியை எதிர்கொள்வது 
பற்றிய நம்பிக்கைகளை அவர்கள்‌ கிட்டத்தட்ட இழந்து 
விட்டார்கள்‌. அவர்களில்‌ பெரும்‌ பகுதியினர்‌ இன்னும்‌ சிறிது தூரம்‌ 
போய்ப்‌ பார்க்கலாம்‌ என்று தேஸாவிடம்‌ கெஞ்சினார்கள்‌. ஆனால்‌, 
மெல்லோவின்‌ உத்தரவுகளை மீற விரும்பாத அவா்‌ இதை முற்றிலு 
மாக மறுத்து விட்டார்‌. ஆகவே, அவர்கள்‌ திரும்பவும்‌ துறைமுகத்‌ 
திற்குச்‌ செல்வதற்கு ஆயத்தம்‌ செய்யத்‌ தொடங்கினார்கள்‌. 
அக்டோபர்‌ 28 அன்று, ஒரு பெரிய சூரிய கிரகணம்‌ இருந்தது. 
கப்பற்படை நங்கூரம்‌ பாய்ச்சிய நிலையிலேயே இருக்க அதை 
வற்புறுத்தும்‌ அளவுக்கு ஒரு மிகப்‌ பலமான வட மேற்குக்‌ காற்று 
எழுந்தது. அவர்கள்‌ இவ்வாறு இருபத்து மூன்று நாட்களாக ஒரே 
இடத்தில்‌ நிறுத்தப்பட்டிருந்தார்கள்‌. உணவுப்‌ பொருட்களின்‌ 
கையிருப்பு குறைந்துகொண்டே வந்தது. ஆகவே, உணவுப்‌ பொருட்‌ 


கள்‌ தேடிச்‌ செல்லும்‌ கட்டாயத்திற்கு அவர்கள்‌ உள்ளானார்கள்‌. 
இதன்படி, அவர்கள்‌ பேகு நகரக்‌ கடற்கரையை நோக்கிப்‌ பயணித்து, 
ஐஜுூன்ஸாலாம்‌ அல்லது தனசேரின்‌ துறைமுகத்தை அடைந்தார்கள்‌. 
இது தேவ பராமரிப்பின்‌ திட்டப்படி யே நடந்தது. அவர்கள்‌ உணவு 
தேடித்தான்‌ சென்றார்கள்‌, ஆனால்‌ அங்கே அவர்கள்‌ எதிரியைக்‌ 


கண்டுபிடி த்தார்கள்‌. 
னிடையே, மலாக்கா மக்கள்‌ கடுமையான எச்சரிக்கை 
த ஒரு 


நிலையில்‌ இருந்தார்கள்‌. கப்பற்படை புறப்பட்டுச்‌ சென்று ஆறு 
வாரங்கள்‌ கடந்து விட்டன. ஆனால்‌ அவர்களைப்‌ பற்றிய செய்தி 


எதுவும்‌ வரவில்லை. ஒன்றில்‌ கப்பல்கள்‌ அனைத்தும்‌ கடலில்‌ மூழ்கடிக்‌ 
கப்பட்டிருக்க வேண்டும்‌, அல்லது தங்கள்‌ மக்களுக்குச்‌ செய்தி 


290 


கொண்டு வர முடியாதபடி அக்கீனியா்கள்‌ அவர்கள்‌ எல்லோரையும்‌ 
அடிமைப்படுத்தியிருக்க வேண்டும்‌. மனித கற்பனை வழக்கமாகப்‌ 
பேரிடர்களை இன்னும்‌ அதிகரிக்கிறது, யூகங்கள்‌ மிக அடிக்கடி 
உண்மைச்‌ செய்திகளாக மாற்றப்பட்டு, எங்கும்‌ பரப்பப்படுகின்‌ றன. 
மலாக்காவிலும்‌ இதுதான்‌ நடந்தது. போர்‌ நடந்த இடத்தையும்‌, 
நேரத்தையும்‌ பற்றிய ஓர்‌ அனுமான அறிக்கை தரப்பட்டு, அப்போது 
தான்‌ ஸாலாங்கோரிலிருந்து வந்து சேர்ந்த ஓர்‌ இரட்டைப்‌ பாய்மரக்‌ 


கப்பலால்‌ உறுதி செய்யப்பட்டது. அந்தக்‌ கப்பலின்‌ ஊழியர்கள்‌, 
போர்ச்சுக்கசியா்கள்‌ வெற்றிகொள்ளப்பட்டுப்‌ படுகொலை செய்யப்‌ 
பட்டதையும்‌, அவர்களிடமிருந்து அனைத்தும்‌ கொள்ளையிடப்‌ 
பட்டதையும்‌ நேரில்‌ கண்டவர்களிடமிருந்து தங்களுக்குத்‌ தகவல்‌ 
கிடைத்ததாகப்‌ பொய்‌ நாடகமாடி னார்கள்‌. 

ஆகவே, மலாக்காவின்‌ அழுகைப்‌ புலம்பல்கள்‌ எழுந்தன, 
இப்போது முற்றிலுமாகப்‌ பாதுகாப்பின்றி விடப்பட்டிருந்த நகரம்‌ 
விரைவில்‌ அழிக்கப்படுவது பற்றிய செய்திகள்‌ மனச்சோர்வளிப்‌ 
பவையாக இருந்தன. மனைவியரும்‌, தாய்மாரும்‌, பெண்மக்களும்‌, 
சகோதரிகளும்‌ இந்தச்‌ சமயத்தில்‌ தாங்கள்‌ இழந்து போன உறவினர்‌ 
களை நினைத்துத்‌ துக்கித்துக்கொண்டிருந்தார்கள்‌. மற்றவர்கள்‌, 
குற்றமுள்ள வினோதப்‌ பிரியத்தோடு பொய்களின்‌ தகப்பனிடம்‌ 
தஞ்சமடைந்திருந்தார்கள்‌. அவர்கள்‌ மந்திரங்களைப்‌ பயன்படுத்தி, 
இறந்தவர்களின்‌ ஆவிகளை அழைத்து, அறிக்கைகள்‌ உண்மையாக 
அல்லது பொய்யா என்று தெரிந்துகொள்ள முயன்றார்கள்‌. எதிர்‌ 


பார்க்கப்பட்டபடியே, பதில்கள்‌ பசாசு விரும்பியபடியே துக்கச்‌ 
செய்திகளாக இருந்தன. இந்தத்‌ தோல்விக்கான முழுக்‌ குற்றமும்‌, 
இந்தத்‌ திட்டத்தை வகுத்தவரான சவேரியார்‌ சுவாமி மீது சாட்டப்‌ 
பட்டது. மெல்லோ கூட வெளியே நடமாடுவது எந்த விதத்திலும்‌ 
பாதுகாப்பில்லை என்பதால்‌, தம்‌ மாளிகையிலேயே அடைபட்டுக்‌ 
கடந்தார்‌. அவரும்‌ புனிதரின்‌ செயல்பாடுகள்‌ பற்றி மிகுந்த அதிருப்தி 
அடைந்திருந்தார்‌. 

இதே நேரத்தில்‌, மேலும்‌ எச்சரிக்கை கொள்வதற்கான ஒரு புதிய 
காரணம்‌ குடிமக்களின்‌ கலகத்தை அதிகரித்தது. அவர்கள்‌ தங்கள்‌ 


291 


நண்பர்கள்‌ தொலைவான ஓரிடத்தில்‌ இறந்தது பற்றி அழுதுகொண் 
டிருப்பதற்குப்‌ பதிலாக, இப்போது தங்கள்‌ சொந்த மரணம்‌ நெருங்கி 
வருவது பற்றி அழ வேண்டியவர்கள்‌ ஆனார்கள்‌. ஆனால்‌ நம்‌ நிர்ப்‌ 
பாக்கியங்கள்‌ ஓர்‌ உச்சக்கட்டத்தை அடைய அனுமதிப்பதும்‌, 
நிலைமை இனி சீர்ப்பட வாய்ப்பேயில்லை என்று தோன்றும்போது, 
எதிர்பாராத விதமாகத்‌ தம்‌ மக்களைக்‌ காப்பாற்ற வருவதும்‌, எந்த 
அளவுக்கு நிர்ப்பாக்கியம்‌ சூழ்ந்திருந்ததோ, அதற்கும்‌ மேலாக, 
நன்மைகளால்‌ அவர்களை நிரப்புவதும்‌ கடவுளுக்கு ஒன்றும்‌ புதிது 
அல்ல! 

அக்கீனியர்களைப்‌ போலவே சுமத்ரா தீவிலிருந்தும்‌ ஓர்‌ ஆபத்து 
வருவதாகச்‌ செய்தி வந்ததுதான்‌ இந்தப்‌ புதிய எச்சரிக்கை உணர்‌ 
வுக்குக்‌ காரணமாக இருந்தது. யியாந்த்தாவின்‌ அரசனும்‌, அல்ப்யூகர்க்‌ 
மலாக்காவிலிருந்து துரத்தியடித்தவனுமான முகம்மதியனின்‌ மகனு 
மாக இருந்தவன்‌, மீண்டும்‌ மலாக்காவைத்‌ தன்‌ கைவசப்படுத்திக்‌ 
கொள்ள சரியான சந்தர்ப்பத்திற்காகக்‌ காத்துக்கொண்டி ருந்தான்‌. 
இப்போது அதன்‌ பாதுகாப்பற்ற நிலையை அறிந்தவனாக, தாக்குதல்‌ 
மூலம்‌ அல்லது வஞ்சகத்தின்‌ மூலம்‌ தன்னால்‌ வெற்றிபெற முடியும்‌ 
என்று அவன்‌ நம்பினான்‌. ஆகவே, அவன்‌ தன்‌ ஆட்களைத்‌ திரட்டிக்‌ 


கொண்டு, ஒரு பெரிய கப்பற்படையையும்‌ ஆயத்தம்‌ செய்தான்‌. 
அதனுடன்‌ அவன்‌ மலாக்காவிலிருந்து இருபது மைல்‌ தொலைவில்‌ 
உள்ள ஹார்‌ என்னுமிடத்திற்குக்‌ கடற்பயணம்‌ செய்து, அங்கே 
நங்கூரமிட்டு, அக்கீனியர்கள்‌ போர்ச்சுக்கசியரை அழித்தது பற்றித்‌ 
தனக்கு அறிக்கை சமர்ப்பிக்க, ஒரு ரோந்துக்‌ கப்பலை அனுப்பினான்‌. 


இதனிடையே அவன்‌ போர்ச்சுக்கசிய தளபதியான மெல்லோ 
விடம்‌ ஒரு மனிதனைத்‌ தன்‌ தூதனாக, தான்‌ மிக வஞ்சமான முறை 
யில்‌ தயார்‌ செய்த ஒரு கடிதத்துடன்‌ அனுப்பினான்‌. அதில்‌, 
பிரமாணிக்கமுள்ள நட்பு என்ற போர்வையில்‌, அவன்‌ தீட்டிய 
மிகவும்‌ கீழ்த்தரமான துரோகச்‌ செயல்‌ ஒன்று மறைந்திருந்தது. 
அந்தக்‌ கடிதத்தில்‌, தான்‌ பட்டாவ்‌ இராச்சியத்திற்கு எதிரான கடற்‌ 
போரில்‌ ஈடுபடும்‌ தறுவாயில்‌ இருந்தபோது, அக்கனியர்களால்‌ 


போர்ச்சுக்கசியர்கள்‌ படுகொலை செய்யப்பட்டதைக்‌ கேள்விப்‌ 


292 


பட்டதாகவும்‌, வெற்றி பெற்ற அக்கீனிய அரசன்‌ மலாக்காவை 
நெருப்புக்கும்‌, வாளுக்கும்‌ இரையாக்கும்‌ தீர்மானத்துடன்‌ அதை 
நோக்கி வந்துகொண்டிருப்பதாகவும்‌, போர்ச்சுக்கீசியாகள்‌ தன்‌ 
சொந்தப்‌ பிள்ளைகள்‌ என்பதுபோல்‌ இந்தச்‌ செய்தி தன்‌ இருதயத்‌ 
தைத்‌ துளைத்ததாகவும்‌, தனது நல்ல சகோதரரான போர்ச்சுக்கல்‌ 
அரசரின்‌ மீது தனக்குள்ள பாசத்தால்‌, தன்‌ சொந்த விருப்பங்களை 
ஒதுக்கி வைத்துவிட்டு, மலாக்காவுக்கு உதவுவதற்காகத்‌ தான்‌ 
விரைந்து வந்துள்ளதாகவும்‌ அவன்‌ எழுதியிருந்தான்‌. மேலும்‌, 
மெல்லோ தன்னை அவருடைய நண்பனாகவும்‌, அவரது நாட்டைச்‌ 
சேர்ந்த ஒருவனைப்‌ போலவும்‌ ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்று 
அவரிடம்‌ வேண்டிக்கொண்ட அவன்‌, துறைமுகத்திற்குள்‌ ஏராள 
மான தன்‌ ஆட்களையும்‌, உணவு மற்றும்‌ அத்தியாவசியப்‌ பொருட்‌ 
களையும்‌ கொண்டு வர தன்னை அனுமதிக்குமாறும்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருந்தான்‌. 


அனால்‌ மிக நன்றாகத்‌ திட்டமிடப்பட்ட அவனுடைய இந்த 
வஞ்சகம்‌ செயல்வடிவம்‌ பெறவில்லை. ஒரு மூர்‌ இனத்தான்‌ ஒரு 


கிறீஸ்தவனோடு நல்ல நட்புறவுடன்‌ பழக முடியும்‌ என்பதை நம்ப 
வில்லை. அதற்குத்‌ தகுந்த காரணமும்‌ உள்ளது என்பது நமக்குத்‌ 
தெரியும்‌. அவர்‌ கடிதத்தை வாசித்தார்‌. உடனே அந்தக்‌ கடிதத்தின்‌ 
கீழ்‌ இருந்த இடத்தில்‌, அவனுடைய நீண்ட கால பிரமாணிக்கத்தை 
யும்‌, நட்பையும்‌ தாம்‌ நன்கு அறிந்துள்ளதாகவும்‌, ஆகவே, புதிய 
சாட்சியம்‌ ஒன்றும்‌ தேவையில்லை என்றும்‌, அவன்‌ தருவதாக 
வாக்களித்த உதவியைப்‌ பொறுத்த வரை, அது மறக்கப்பட முடியாது 
என்பது நிச்சயம்‌ என்றும்‌, சரியான நேரத்தில்‌, அதற்குத்‌ தாம்‌ 
வட்டியும்‌ முதலுமாகத்‌ திருப்பித்‌ தரப்‌ போவதாகவும்‌ அவர்‌ எழுதி 
னார்‌. 

மேலும்‌, அக்கீனியர்களுக்கு எதிராகத்‌ தாம்‌ அனுப்பிய கப்பற்‌ 
படையைப்‌ பொறுத்த வரை, உறுதியான வெற்றி பற்றிய செய்தி 
ஒன்று தமக்கு வந்துள்ளதாகவும்‌, தமது படை வெற்றியோடு எந்த 
நேரமும்‌ திரும்பி வருவதற்காகத்‌ தாம்‌ காத்திருப்பதாகவும்‌ எழுதிய 
அவர்‌, இறுதியாக, விசேஷமாக, மலாக்காவில்‌ ஆட்களும்‌, தேவைப்‌ 


293 


படும்‌ எல்லா வகைப்‌ பொருட்களும்‌ மிகத்‌ தாராளமாக இருப்பதால்‌, 
பட்டாவ்‌ இராச்சியத்திற்கு எதிராக முதலில்‌ அவன்‌ திட்டமிட்ட 
போரையே தொடர்ந்து நடத்தும்படியாக அவனுக்கு அறிவுரை 
கூறினார்‌. 


இரண்டு தரப்பினரும்‌ ஒருவர்‌ மற்றவரைப்‌ புரிந்துகொண் 
டார்கள்‌ என்பது தெளிவு. தன்‌ ஒற்றர்கள்‌ திரும்பி வந்ததும்‌, தன்‌ 
வஞ்சகத்‌ திட்டத்தைப்‌ பகிரங்கமான தாக்குதலாக மாற்றும்‌ எண்ணத்‌ 
தோடு, சராசீனியன்‌ தான்‌ இருந்த இடத்திலேயே இருந்துகொண் 
டான்‌. இதனிடையே மலாக்கா ஒரு பயங்கரமான குழப்ப நிலையில்‌ 
இருந்தது. சவேரியார்‌ மட்டுமே கடவுளின்‌ தந்தைக்குரிய அன்பை 
யும்‌, வாக்குறுதிகளையும்‌ நம்பிக்கையோடு சார்ந்திருப்பவராக, அதே 
தடுமாற்றமில்லாத அமைதியோடு இருந்தார்‌. அந்த அமைதி அவரது 
முகத்திலும்‌ பிரதிபலித்தது. பொதுவிலும்‌, தனிமையிலும்‌, அவரது 
அயராத பிறர்சிநேகம்‌ எப்போதும்‌ மக்களைத்‌ தேற்றிக்கொண்டும்‌, 
கடவுளில்‌ நம்பிக்கை கொள்ளும்படி அவர்களைத்‌ தூண்டிக்கொண் 
டுமிருந்தது. என்றாலும்‌, மாந்தரீகம்‌ கடவுளின்‌ கடுஞ்சினத்தை 
மக்கள்‌ மீது இறங்கச்‌ செய்யும்‌ மிக மோசமான பாவம்‌ என்பதால்‌, 
அதனிடம்‌ தஞ்சமடைந்தவர்களை அவர்‌ கடுமையாகச்‌ சாடிக்‌ 
கொண்டுமிருந்தார்‌. 

ஆனால்‌ அவருடைய வார்த்தைகளுக்குப்‌ பெரிய அளவில்‌ பலன்‌ 
இருந்ததாகத்‌ தோன்றவில்லை. தமது பிரசங்கம்‌ முடிந்தவுடன்‌, 
தங்கள்‌ கப்பற்படையின்‌ வெற்றிக்காகவும்‌, அவர்கள்‌ பத்திரமாகத்‌ 
திரும்பி வருவதற்காகவும்‌ ஜெபிக்கும்படி அவர்‌ மக்களிடம்‌ கேட்டுக்‌ 
கொள்வார்‌. அப்போது, அவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ பார்த்தபடி, 
“அவர்‌ அவர்களை உயிரோடு எழுப்பட்டும்‌; அதன்பின்‌ நாம்‌ 
அவர்கள்‌ வெற்றியோடு திரும்பி வருவதற்காக ஜெபிப்போம்‌; ஆம்‌, 
ஆம்‌! அவர்‌ அவர்களை உயிரோடு எழுப்பட்டும்‌!” என்று தங்களுக்‌ 
குள்‌ முணுமுணுத்தார்கள்‌. ஆனால்‌ கடவுள்‌ தமது இரக்கத்தில்‌, 
மக்களின்‌ நன்றியற்றதனத்தை விட, தம்‌ ஊழியரின்‌ விசுவாசத்தையும்‌, 
பேறுபலன்களையும்‌ மட்டுமே கண்ணோக்கினார்‌. 


இப்போது கப்பற்படையிடம்‌ திரும்பி வருவோம்‌. டிசம்பர்‌ 3 


294 


அன்று அவர்கள்‌ அத்தியாவசியத்‌ தேவைகளைத்‌ தேடி சிடா கடற்‌ 
கரையை நெருங்கினார்கள்‌. சூரியன்‌ அஸ்தமித்தபோது, அவர்கள்‌ 
டோடிர்‌ ஆற்றினுள்‌ நுரைந்தனர்‌, அது மலாக்காவிலிருந்து நானூறு 
மைலுக்கும்‌ அதிகமான தூரத்தில்‌ இருக்கிறது. மாலைக்‌ கருக்கல்‌ 
நேரத்தில்‌, ஒரு படகு தண்டு வலிக்கும்‌ சத்தத்தோடு அமைதியாக 
நகர்ந்து வருவதை அவர்கள்‌ உணர்ந்தனர்‌. போர்ச்சுக்கீசியார்கள்‌ அவர்‌ 
களைத்‌ தடுத்து நிறுத்தியபோது, அவர்கள்‌ அந்நாட்டைச்‌ சேர்ந்த 
மீனவர்கள்‌ என்று அறிந்துகொண்டார்கள்‌. பக்கத்தில்‌ ஏதாவது 
கிராமங்கள்‌ இருக்கின்றனவா என்றும்‌, எங்கே நல்ல தண்ணீரும்‌, 
அத்தியாவசியப்‌ பொருட்களும்‌ கிடைக்கும்‌ என்றும்‌ கேட்டபோது, 
அவர்கள்‌ இந்நாட்டிற்கு நடந்த நிர்பபாக்யெங்களை விவரிக்கத்‌ 
தொடங்கினார்கள்‌. தொலைவான உள்நாட்டில்‌, பல கிராமங்களும்‌, 
குக்ரொமங்களும்‌ இருக்கின்றன என்றும்‌, ஆனால்‌, அக்கனியர்கள்‌ 
எதிர்பாராமல்‌ இந்தக்‌ கிராமங்களைத்‌ தாக்கி, சுற்றுப்புறத்தையெல்‌ 
லாம்‌ நாசமாக்கி விட்டதால்‌, இவர்களுக்கு அத்தியாவசியப்‌ 
பொருட்கள்‌ எதுவும்‌ அங்கே கிடைக்காது என்றும்‌, தங்கள்‌ சொந்த 
அரசனும்‌ கூட மிகுந்த சிரமத்தோடுதான்‌ அக்கீனியர்களிடமிருந்து 
தப்பி, பட்டான்‌ நாட்டிற்குத்‌ தப்பியோடினார்‌ என்றும்‌, இந்த இரக்க 
மற்ற எதிரியின்‌ கரங்களில்‌ எல்லாம்‌ சிக்கக்கொண்டன என்றும்‌, 


அவர்கள்‌ முதலில்‌ தங்கள்‌ வழியில்‌ வந்த அனைவரையும்‌ கொன்று 
விட்டு, ஏராளமான கொள்ளைப்‌ பொருட்களைக்‌ கொண்டுபோய்‌ 
விட்டார்கள்‌ என்றும்‌ கூறினார்கள்‌. 

கடைசியில்‌ ஒரு வழியாக அக்கீனியார்களைச்‌ சந்திக்க வாய்ப்புக்‌ 
கிடைத்தது பற்றிப்‌ போர்ச்சுக்கீசியாகள்‌ மகிழ்ச்சியடைந்தார்கள்‌. 


எல்லாக்‌ கப்பல்களிலிருந்தும்‌ மகிழ்ச்சிக்‌ கூக்கூரல்‌ அடுத்தடுத்து 
எழுந்தது. கொடிகளும்‌, பதாதைகளும்‌ பறக்கவிடப்பட்டன. 
தேஸோவும்‌, அவருடைய அதிகாரிகளும்‌ தங்கள்‌ பதவிகளுக்குரிய 
உடைகளை அணிந்துகொண்டார்கள்‌, மற்ற எல்லா வீரர்களும்‌, 
மாலுமிகளும்‌ மீதமிருந்த சேமிப்பிலிருந்து கூடுதலான பொருட்‌ 
களைப்‌ பெற்றுக்கொண்டார்கள்‌. 


கப்பற்படைத்‌ தலைவர்‌ தமது மகிழ்ச்சி மிகுதியில்‌, பீரங்கிக்‌ 


295 


குண்டுகளை வெடிக்கக்‌ கட்டளையிட்டார்‌. அனால்‌ தமது படை 
அருகிலிருப்பதை எதிரிக்கு அது தெரியப்படுத்தி விடும்‌ என்பதை 
யும்‌, தமது வெடி மருந்தைத்‌ தாம்‌ வீணாக்குவது பற்றியும்‌ அவர்‌ 
சிந்திக்கவில்லை. அக்கீனியா்கள்‌ வெடிகுண்டுச்‌ சத்தத்தைக்‌ கேட்டு, 
வேறு சில கப்பல்கள்‌ அருகில்‌ இருப்பது பற்றித்‌ திருப்தியடைந் 
தார்கள்‌. ஆகவே, அவர்கள்‌ உளவு பார்க்கும்படி நான்கு இரட்டைப்‌ 
பாய்மரக்‌ கப்பல்களை அனுப்பினார்கள்‌. இவற்றில்‌ மூன்று 
கப்பல்கள்‌ இதே நோக்கத்திற்காக அனுப்பப்பட்ட, வீரர்கள்‌ நிறைந்த 
மூன்று போர்ச்சுக்கசியக்‌ கப்பல்களை எதிர்கொண்டன. அவர்கள்‌ 
சந்தித்தபோது நள்ளிரவு நெருங்கியிருந்தது. ஆனால்‌ நிலவு தெளி 
வாக இருந்ததால்‌, அவர்களால்‌ ஒருவரையொருவர்‌ காண முடிந்தது. 
போர்ச்சுக்கீசிய வீரர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ ஒரு அக்கீனிய வீரனை 
எதிர்கொண்டு வெற்றி பெற்றார்கள்‌. நான்காவது அக்கினியக்‌ கப்பல்‌ 
பின்வாங்கி, சூராவுக்குச்‌ செய்தி கொண்டு சென்றது. 

போர்ச்சுக்கசியர்கள்‌ தங்கள்‌ ஆறு கைதிகளுடன்‌ (ஆறு பேர்‌ 
மட்டுமே உயிரோடு இருந்தார்கள்‌.) மற்ற இரட்டைப்‌ பாய்மரக்‌ 
கப்பல்களை நோக்கிச்‌ சென்றார்கள்‌. உண்மையில்‌, நாம்‌ ஏற்கனவே 
கூறியுள்ளதுபோல்‌, அவை போர்ச்சுக்கசியரின்‌ கப்பல்களை விட 
எல்லா வகையிலும்‌ பெரிதாகவும்‌, நன்றாகவும்‌ இருந்தன. போர்ச்சுக்‌ 
கீசியர்கள்‌ வேறு மூன்று கப்பல்கள்‌ எதிரிக்கு எந்த விதத்திலும்‌ பயன்‌ 
படாதவாறு அவற்றுக்கு நெருப்பு வைத்தபின்‌, ஆவலோடு 
காத்திருந்த தங்கள்‌ தோழர்களிடம்‌ திரும்பி வந்தார்கள்‌. 

எதிரியின்‌ படைபலத்தையும்‌, நிலையையும்‌ பற்றிய ஏதாவது சில 
தகவல்களைப்‌ பெறுவதற்காக ஆறு கைதிகளும்‌ விசாரிக்கப்பட்‌ 
டார்கள்‌. ஆனால்‌ அவர்களிடமிருந்து ஒரு வார்த்தை கூட வெளி வர 
வில்லை. இறுதியாக அவர்களில்‌ நால்வருடைய கரங்களும்‌, 
பாதங்களும்‌ ஒரு கயிற்றால்‌ கட்டப்பட்டு, கடலில்‌ வீசப்படப்‌ போவ 


தாக மிரட்டப்பட்டார்கள்‌. அப்போதும்‌ அவர்கள்‌ வாய்‌ திறவாத 
தால்‌, அவர்களில்‌ கடலில்‌ வீசப்பட்டார்கள்‌. இப்போது மீதமிருந்த 
இருவர்‌ மற்றவர்களைப்‌ போல சாக விரும்பாமல்‌, அக்கினியப்‌ படை 


யின்‌ நிலை பற்றி அவர்களுக்கு வெளிப்படுத்த முன்வந்தனர்‌. 


296 


போர்ச்சுக்கீசியர்கள்‌ அவர்கள்‌ இருவரையும்‌ தனித்தனியே 
விசாரித்தார்கள்‌. அவர்கள்‌ இருவரும்‌ கூறிய தகவல்கள்‌ ஒன்றோடு 
ஒன்று முற்றிலுமாக ஒத்துப்‌ போனதால்‌, அவர்கள்‌ பொய்‌ சொல்ல 
வில்லை என்பது தெளிவானது. அவர்கள்‌ கூறியதன்படி, அவர்‌ 
களுடைய நாட்டு வீரர்கள்‌ நதிக்கு மேற்புறத்தில்‌ பன்னிரண்டு பிரிவு 
களாக நிறுத்தப்பட்டிருந்தார்கள்‌. அவர்களுடைய கப்பற்படையில்‌ 


ஐயாயிரம்‌ வீரர்களும்‌, ஐயாயிரம்‌ அல்லது அதற்கு மேற்பட்ட 
மாலுமிகளும்‌ இருந்தார்கள்‌. மேலும்‌ அடுத்திருந்த நாட்டை 
அவர்கள்‌ கைப்பற்றி அங்கே அதிகாரம்‌ செலுத்திக்கொண்டிருந் 
தார்கள்‌; அதன்‌ அரசன்‌ துரத்தியடிக்கப்பட்டான்‌, அந்நாட்டைச்‌ 
சேர்ந்த இரண்டாயிரம்‌ பேர்‌ கொல்லப்பட்டார்கள்‌. வேறு இரண்‌ 
டாயிரம்‌ பேர்‌ அடிமைகளாக்கப்பட்டி ருந்தார்கள்‌. இந்த அக்ரெமங்‌ 
கள்‌ மட்டுமின்றி, அவர்கள்‌ ஏராளமான செல்வங்களையும்‌ கொள்ளை 
யடித்திருந்தார்கள்‌. மேலும்‌, பெங்காலிலிருந்து மலாக்காவுக்கு வரும்‌ 
கப்பல்களை இடைமறிப்பது, இவ்வாறு தங்கள்‌ கரங்களில்‌ விழும்‌ 
கிறீஸ்தவர்கள்‌ அனைவரையும்‌ கொல்வது என்னும்‌ நேரடி நோக்கத்‌ 
திற்காக அவர்கள்‌ அங்கே ஒரு கோட்டையைக்‌ கட்டிக்கொண்டும்‌ 
இருக்கிறார்கள்‌ என்றும்‌ அவர்கள்‌ செய்தி தந்தார்கள்‌. 
போர்ச்சுக்கீசியரின்‌ ஆற்றலையும்‌, கோபத்தையும்‌ தூண்டு 
வதற்கு, கப்பற்படைத்‌ தலைவரிடமிருந்து உணர்ச்சியைத்‌ தூண்டும்‌ 
உரை எதுவுமின்றி, இந்தத்‌ தகவல்கள்‌ முற்றிலும்‌ போதுமானவையா 
யிருந்தன. ஆயினும்‌, வழக்கத்தைத்‌ தவிர்த்து விடாதபடி, தமது 
செந்நிற உடையின்மீது மார்க்‌ கவசம்‌ அணிந்து, தம்‌ கரத்தில்‌ தமது 
நீண்ட மெல்லிய வாளைப்‌ பிடித்திருந்த தேஸா தமது முழுப்‌ படைக்‌ 
கும்‌ முன்பாக ஒரு வீர உரையாற்றினார்‌, அவர்‌ கடவுளுக்கு அவர்கள்‌ 
தந்த வாக்குறுதியையும்‌, சுவாமி பிரான்சிஸின்‌ பேறுபலன்களையும்‌ 
அவர்களுக்கு நினைவூட்டினார்‌; அவருடைய ஆலோசனையின்‌ 
பேரில்தான்‌ அவர்கள்‌ இந்த நிலையில்‌ இப்போது இருக்கிறார்கள்‌ 
என்றும்‌, அவருடைய ஜெபங்கள்‌ சந்தேகமேயின்றித்‌ தங்களுக்கு 
வெற்றியைப்‌ பெற்றுத்‌ தரும்‌ என்றும்‌ அவர்களுக்கு நம்பிக்கையளித்‌ 
தார்‌. எதிரியின்‌ கப்பற்படை மிகப்‌ பெரியதாக இருந்ததால்‌, அவர்‌ 
தமது சிறிய கப்பற்படையை, எதிரியால்‌ முழுவதுமாகச்‌ சூழ்ந்து 


297 


கொள்ளப்பட முடியாததும்‌, கடற்கரையின்‌ இயற்கைச்‌ சூழலி 
லிருந்து முடிந்த வரை அதிகமான பலனைப்‌ பெறக்கூடியதுமான ஒரு 
மிக அனுகூலமான இடத்தில்‌ நிறுத்தினார்‌. 

இந்த ஏற்பாடுகள்‌ செய்து முடிக்கப்பட்ட சில நிமிடங்களில்‌ 
அக்கீனியர்கள்‌ பார்வையில்‌ தென்பட்டார்கள்‌. போர்ச்சுக்கீசியார்‌ 
களைக்‌ கண்டவுடன்‌, அவர்கள்‌ தங்கள்‌ அருவருப்பான போர்க்‌ 
கூச்சலை எழுப்பி, தங்கள்‌ எக்காளங்களை ஒலித்து, தங்கள்‌ முரசு 
களைக்‌ கொட்டினார்கள்‌. அடிமைகள்‌ துடுப்பிடும்‌ மூன்று கப்பல்கள்‌ 
அவர்களுடைய முன்னணிக்‌ கப்பல்களாக வந்தன. (அவற்றில்‌ ஒன்றில்‌ 
சூரா இருந்தான்‌.) அவற்றின்‌ பின்னால்‌, ஒரு குழுவுக்கு ஆறாக, 
ஒன்பது வரிசைகளில்‌ அவர்களுடைய எல்லாக்‌ கப்பல்களும்‌ 
அழகாக அணிவகுத்து வந்தன. 

அக்கீனியர்கள்தான்‌ முதலில்‌ அம்புகளை எய்தார்கள்‌. போர்ச்சுக்‌ 
கீசியாகள்‌ அதை எதிர்கொள்ளத்‌ தயாராக இருந்ததால்‌, அந்த 
அம்புகள்‌ முற்றிலும்‌ பலனற்றுப்‌ போயின. ஆனால்‌ இப்போது 
அவர்கள்‌ நேருக்கு நேராக இருந்ததால்‌, அம்புகளின்‌ மழையும்‌, இரு 
தரப்பு வீரர்களின்‌ துப்பாக்கிகளிலிருந்தும்‌ பாய்ந்த வந்த தோட்டாக்‌ 
களும்‌ அச்சம்‌ தருபவையாக இருந்தன. கடவுள்‌ ஜான்‌ சுவாரெஸின்‌ 
கப்பலிலிருந்த சீறிப்‌ பாய்ந்த ஒரு பீரங்கிக்‌ குண்டின்‌ மூலம்‌ போர்ச்சுக்‌ 
கீசியர்களுக்கு வெற்றியைத்‌ தராமல்‌ இருந்திருந்தால்‌, இந்தப்‌ போர்‌ 
ஓர்‌ இரத்தக்‌ களறியாக முடிந்திருக்க நிறைய வாய்ப்பு இருந்தது. 
இந்தப்‌ பீரங்கிக்‌ குண்டு பெதிரின்‌ அரசனுடைய கப்பலின்‌ ஒரு 
பக்கத்தைத்‌ தாக்கி, அதில்‌ எவ்வளவு பெரிய பிளவை ஏற்படுத்தியது 
என்றால்‌, அது அடுத்த சில நிமிடங்களிலேயே மூழ்கத்‌ தொடங்‌ 
கியது! உடனே சூராவையும்‌, அவனோடு மூழ்கிக்கொண்டி ருந்த நூறு 
சிறந்த வீரார்களையும்‌ காப்பாற்ற மூன்று துடுப்புக்‌ கப்பல்கள்‌ 
விரைந்து வந்தன. 

சற்றும்‌ எதிர்பாராத இந்தச்‌ சூழ்நிலை எதிரிக்‌ கப்பல்படையில்‌ 
இருந்த ஒழுங்கு முழுவதையும்‌ சில நிமிடங்களில்‌ சீர்குலைத்து 
விட்டது. கப்பல்கள்‌ நதியைக்‌ கடக்க முயன்றுகொண்டிருக்கையில்‌, 


ஒன்று மற்றொன்றின்‌ வழியில்‌ குறுக்கே வர, அவற்றின்‌ கட்டமைப்பு 


298 


சிதைந்து போனது. கிறீஸ்தவப்‌ படை முழு அளவில்‌ நான்கு முறைகள்‌ 
தங்கள்‌ தாக்குதலைத்‌ தொடுபபதற்கு முன்‌ அவற்றின்‌ நிலைகளை 
ஒழுங்குபடுத்திக்கொள்ள எதிரிகளால்‌ முடியவில்லை. இதன்‌ காரண 
மாக அவர்களுடைய ஒன்பது கப்பல்கள்‌ மூழ்கிப்‌ போக, வேறு பல 
கப்பல்கள்‌ செயலிழந்து போயின அல்லது சேதப்பட்டுப்‌ போயின. 
அது மட்டுமின்றி, எதிரிகளில்‌ மிக ஏராளமானவர்கள்‌ இந்தத்‌ தாக்கு 
தலில்‌ கொல்லப்பட்டார்கள்‌. 

சர்வேசுரன்‌ இவ்வளவு வெளிப்படையாகத்‌ தங்களுக்காகப்‌ போரிடு 
கிறார்‌ என்பதைக்‌ கண்டதும்‌, போர்ச்சுக்கசியர்கள்‌ உத்வேகம்‌ பெற்‌ 
றார்கள்‌. அவர்களுடைய மூன்று இரட்டைப்‌ பாய்க்‌ கப்பல்களில்‌ 
இருந்தவர்கள்‌ தொடர்ந்து தங்கள்‌ துப்பாக்கிகளை இயக்கிக்கொண் 
டிருக்க, மற்ற மூன்றும்‌ பீரங்கித்‌ தாக்குதலை நடத்திக்கொண்டிருந் 
தன. இங்கே சர்வ வல்லபர்‌ நாம்‌ யாரென்று அறியாத ஒரு போர்‌ 
வீரனின்‌ ஓர்‌ ஒற்றைத்‌ தாக்குதலைக்‌ கொண்டு வெற்றியை நிறைவு 
செய்தார்‌: முதல்‌ தாக்குதலில்‌ தண்ணீரிலிருந்து காப்பாற்றப்பட்டு, 
அவநம்பிக்கையோடு போராடிக்கொண்டிருந்த படைத்‌ தலைவ 
னான அரசனை அந்த வீரனின்‌ ஓர்‌ ஒற்றைத்‌ துப்பாக்கி ரவை பதம்‌ 
பார்த்தது. அவன்‌ காயம்‌ பட்டவுடன்‌, தனது தைரியத்தை முழுவது 
மாக இழந்து விட்ட அவன்‌, இரண்டு துடுப்புக்‌ கப்பல்களோடு தப்பி 
யோடி, இவ்வாறு போரில்‌ வீர மரணமடையும்‌ மகிமையை இழந்‌ 
தான்‌. என்றாலும்‌, உண்மையில்‌, சில மணி நேரத்திற்குப்‌ பிறகு அவன்‌ 
இறந்தான்‌ என்று வரலாறு கூறுகிறது. 

இப்போது படைத்‌ தலைவனான அரசனின்றி விடப்பட்ட கப்பற்‌ 
படை முழுவதுமாக மனச்‌ சோர்வடைந்தது. என்றாலும்‌, தாங்கள்‌ 
போர்ச்சுக்கீசியாகளால்‌ கைது செய்யப்படுவதற்குப்‌ பதிலாக, எதிரிப்‌ 
படை வீரர்கள்‌ தங்கள்‌ ஆயுதங்களையும்‌, மாலுமிகள்‌ தங்கள்‌ துடுப்பு 
களையும்‌ எறிந்துவிட்டுக்‌ கப்பல்களிலிருந்து கடலில்‌ குதித்து 
உயிரோடு கரையை அடைய முயன்றார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
அனைவரும்‌ அலைகளால்‌ விழுங்கப்பட்டார்கள்‌. 


இவ்வாறு, மிகுந்த ஆதிக்கத்தோடு கடலில்‌ ஆதிக்கம்‌ செலுத்திக்‌ 


கொண்டு, அக்கம்பக்கத்து நாடுகளுக்குச்‌ சிம்ம சொப்பனமாக 


299 


விளங்கிய பல்லாயிரக்கணக்கான அக்கீனியர்களும்‌, மூர்களும்‌, 
ஜூானிசரியர்களும்‌ பையா சூராவோடு அன்று கடலுக்கு இரை 
யானார்கள்‌. அவர்களில்‌ ஒருவனும்‌ கூட உயிர்‌ தப்பவில்லை. போர்ச்‌ 
சுக்கசியா்களில்‌ பலர்‌ காயப்பட்டார்கள்‌ என்றாலும்‌, இருபத்தாறு 
பேர்‌ மட்டுமே கொல்லப்பட்டார்கள்‌. அவர்களில்‌ நால்வர்‌ போர்ச்‌ 
சுக்கீசியார்கள்‌, மற்றவர்கள்‌ உள்ளூர்ப்‌ போர்வீரர்களும்‌, மாலுமிகளு 
மாக இருந்தார்கள்‌. போர்ச்சுக்கீசியாகளுக்குக்‌ கிடைத்த கொள்ளைப்‌ 
பொருட்கள்‌ ஏராளமானவையாக இருந்தன. அவற்றில்‌ நாற்பத்தைந்து 
கப்பல்களும்‌, முன்னூறு பீரங்கிகளும்‌ அடங்கும்‌. இவற்றில்‌ சில, 
போர்ச்சுக்கலின்‌ இலச்சினையைக்‌ கொண்டிருந்தன! இதற்கு முன்‌ 
நடந்த பல்வேறு சிறு போர்களில்‌ இவை சிறிது சிறிதாக இழக்கப்‌ 
பட்டிருந்தன. இப்போது, தேவ சித்தப்படி அனைத்தும்‌ ஒட்டு 
மொத்தமாக மீட்டுக்கொள்ளப்பட்டன. இவை தவிர, எண்ணூறு 
துப்பாக்கிகளும்‌, கீழ்த்திசை நாடுகளுக்கே உரிய வளைவான வாள்‌ 
களும்‌, வில்களும்‌, ஈட்டிகளும்‌, மற்ற ஆயுதங்களும்‌ அவர்களுக்குக்‌ 
கிடைத்தன. இந்தப்‌ போரில்‌ அவர்கள்‌ பெற்ற கொள்ளைப்‌ பொருட்‌ 
களின்‌ மதிப்பு பிரமாண்டமானதாக இருந்தது. 

அக்கனியர்களின்‌ தண்டனையும்‌, போர்ச்சுக்கீசியார்களின்‌ மகிமை 
யும்‌ இத்துடன்‌ முடிந்துவிடவில்லை. தன்‌ சொந்த நாட்டிலிருந்து 
அக்கீனியா்களால்‌ விரட்டி யடிக்கப்பட்டு, பட்டாவ்‌ நாட்டில்‌ தஞ்ச 
மடைந்திருந்த பார்லெஸின்‌ அரசன்‌, அவசரமாக ஐந்நூறு வீரர்களைத்‌ 
திரட்டிக்கொண்டு, தன்‌ விருதுக்கொடியைப்‌ பறக்க விட்டு வந்து, 
சிறைக்‌ கைதிகளைக்‌ காவல்‌ காப்பதற்காக நியமிக்கப்பட்டி ருந்த 
இருநூறு அக்கீனியா்கள்‌ மீது பாய்ந்து, அவர்கள்‌ அனைவரையும்‌ 
படுகொலை செய்தான்‌; அதன்பின்‌, அவர்களுடைய சொந்த 
மக்களின்‌ வசதிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு கப்பல்‌ 
களில்‌ ஏறி, ஆற்றில்‌ போர்ச்சுக்கசியர்களைப்‌ பின்தொடர்ந்தான்‌. 


உண்மையில்‌ பார்லெஸ்‌ அரசன்‌ தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட 
பகுதிகளைத்‌ திரும்பிப்‌ பெற உதவிய போர்ச்சுக்கீசியார்களின்‌ 
வெற்றியைக்‌ குறித்து அவன்‌ மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருந்தான்‌. 
அவர்கள்‌ தனக்குச்‌ செய்த இந்த நன்மைக்காக, போர்ச்சுக்கல்‌ அரச 
ருக்கு நிரந்தரமாகக்‌ கப்பம்‌ கட்ட அவனே முன்வந்தான்‌. 


300 


இந்த வெற்றியை முழுமையடையச்‌ செய்வதற்கு, மேற்கொண்டு 
எதுவும்‌ தேவைப்படவில்லை. தனது பெரும்‌ கப்பற்படையோடு 
மலாக்காவின்‌ கடல்‌ எல்லைகளுக்குள்‌ இன்னும்‌ தங்கியிருந்த 
வியாந்த்தாவின்‌ அரசனைத்‌ துரத்தியடிப்பது மட்டுமே இன்னும்‌ 
மீதமிருந்தது. அவனுடைய நோக்கம்‌ அவன்‌ பாசாங்கு செய்தது 
போல, போர்ச்சுக்கசியரோடு நட்புப்‌ பாராட்டுவதாக இல்லாமல்‌, 
மலாக்காவின்‌ பரம வைரி என்ற முறையில்‌, அதைக்‌ கைப்பற்றுவதாக 
மட்டுமே இருந்தது. இரத்தக்களறி ஏதுமின்றியும்‌, போர்‌ நிகழாமலும்‌ 
இது செய்து முடிக்கப்பட்டது. போர்ச்சுக்கசியர்களைப்‌ பற்றிய 
அச்சமே அதைச்‌ செய்து முடித்தது. அக்கீனியார்களுக்கும்‌, போர்ச்சுக்‌ 
கீசியாகளுக்கும்‌ இடையே நடந்த போரின்‌ முடிவை உறுதிப்படுத்திக்‌ 
கொள்ளும்படி அவனால்‌ அனுப்பி வைக்கப்பட்ட உளவுக்‌ கப்பல்கள்‌, 
அக்கீனியா்களின்‌ முழு நாசத்தைப்‌ பற்றி அறிந்துகொண்டு, திரும்பி 
வந்து தங்கள்‌ அரசனுக்குத்‌ தகவல்‌ தந்தன. அவனோ இந்த எதிர்‌ 
பாராத முடிவால்‌ கொந்தளித்தவனாக, இந்தத்‌ துர்ச்செய்தி கொண்டு 
வந்த பரிதாபத்திற்குரிய தூதனை வாளால்‌ குத்திக்கொன்றான்‌; 
அதன்பின்‌ தன்‌ சொந்தப்‌ பாதுகாப்பு பற்றி அச்சம்‌ கொண்டு, அவன்‌ 
அவசர அவசரமாக நங்கூரத்தை உயர்த்தி, தனக்கு ஏதோ திடீர்‌ நோய்‌ 
வந்திருப்பதாகக்‌ காரணம்‌ கூறி விட்டு, தன்‌ சொந்த நாட்டிற்கு 
ஓட்டம்‌ பிடித்தான்‌. 

ஆனால்‌ இந்த நாட்கள்‌ முழுவதிலும்‌, மலாக்கா தன்‌ சொந்த 
வெற்றியைப்‌ பற்றியோ, அல்லது சராசீனிய அரசன்‌ பயந்து ஓடிப்‌ 
போனதைப்‌ பற்றியோ எதையும்‌ அறியாமல்‌ இருந்தது. நடந்தவற்‌ 
றிற்கு நேர்‌ எதிராக, மலாக்கா வாசிகள்‌ எந்த நேரமும்‌ தாங்கள்‌ 
முற்றுகையிடப்படலாம்‌ அல்லது தாக்கப்படலாம்‌ என்ற அச்சமுள்ள 
எதிர்பார்ப்புடன்‌ இருந்தார்கள்‌. இதனால்‌, முன்‌ எப்போதையும்‌ விட 
அவர்கள்‌ அதிகம்‌ அதைரியப்பட்டிருந்தார்கள்‌; அவர்களுடைய 
சொந்தத்‌ தகுதி ஏதுமின்றி, தாம்‌ தம்முடைய வாக்குத்தத்தங்களுக்கு 
எப்போதுமே பிரமாணிக்கமுள்ளவர்‌ என்று அவர்களுக்கு எண்பிக்‌; 
கும்‌ ஒரே நோக்கத்தோடு, கடவுள்‌ அவர்களைத்‌ தேற்றவும்‌, 
சவேரியாரின்‌ ஜெபங்கள்‌ எவ்வளவு வல்லமையுள்ளவை என்று 


அவர்களுக்குக்‌ காட்டவும்‌ தயைகூர்ந்தார்‌. இந்த முழுப்‌ போரையும்‌ 


301 


முன்னின்று நடத்தியவராகிய சர்வேசுரன்‌, தமது ஊழியர்‌ மீதான 
மக்களின்‌ பக்தியை வளர்ப்பதற்காக, இந்தப்‌ போரின்‌ நாளும்‌, 
நேரமும்‌ மிகச்சரியாக, டிசம்பர்‌ 4 அன்று நிகழச்‌ செய்தார்‌. 


அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. மிகச்‌ சரியாகப்‌ போர்‌ நிகழ்ந்த 
அதே சமயத்தில்‌ மெல்லோவும்‌, மக்கள்‌ அனைவரும்‌, தேவ வழிபாட்‌ 
டிற்காகப்‌ பிரதான ஆலயத்தில்‌ ஒன்றுகூடியிருக்க சவேரியார்‌ 
அன்றைய சுவிசேஷத்தைப்‌ பற்றிப்‌ பிரசங்கம்‌ செய்வதற்காக வழக்கம்‌ 
போலப்‌ போதக மேடைமீது ஏறினார்‌. பிரசங்கத்தின்‌ நடுவில்‌, 
அங்கிருந்து சம்மனசுக்களால்‌ சுமந்து செல்லப்பட்டு, தொலைதூரத்‌ 
தில்‌ நிகழ்ந்துகொண்டிருந்த அதிசயமான நிகழ்வுகளைக்‌ காணும்‌ 
ஒருவரைப்‌ போல்‌ அவர்‌ திடீரென்று மெளனமானார்‌. அவருடைய 
கரங்கள்‌ ஒன்றையொன்று இறுக்கிப்‌ பிடித்தன, அவருடைய கண்கள்‌ 
பெரிய கெபிகளில்‌ ஒன்றின்‌ விதானத்திலிருந்து தொங்க விடப்பட்‌ 
டிருந்த ஒரு பாடுபட்ட சுரூபத்தின்மீது சற்றும்‌ அசையாமல்‌ நிலை 
குத்தி நின்றன. அவருடைய முகமும்‌, அதன்‌ தோற்றமும்‌, நிறமும்‌ 
மாறிக்கொண்டே இருந்தன. அது ஒரு சமயம்‌ மகிழ்ச்சியையும்‌, 


மற்றொரு சமயம்‌ கவலையையும்‌, மீண்டும்‌ பரிதாப உணர்வையும்‌, 
துக்க உயார்வையும்‌ மாறி மாறி வெளிப்படுத்தியது. பரவச நிலைகளில்‌ 
வழக்கமாக நிகழ்வதுபோல, ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத வாக்‌ 
கியங்களும்‌, குழப்பமான, அரைகுறையான, மக்களால்‌ சற்றும்‌ புரிந்து 
கொள்ள முடியாத வார்த்தைகளும்‌ அவரிடமிருந்து வெளிப்பட்டன. 


ஆனால்‌ அவார்‌ ஏதோ ஒரு போரைப்‌ பற்றி மறைமுகமாகப்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்தார்‌ என்பதும்‌, போரிடும்‌ இரு பிரிவுகளிள்‌ இழப்புகள்‌ 
மற்றும்‌ அனுகூலங்களை அவரால்‌ பார்க்க முடிந்தது என்பதும்‌ 
அங்கே வெட்ட வெளிச்சமானது. இதன்‌ காரணமாக, அவர்‌ பேசிய 
வற்றைக்‌ கேட்டுக்கொண்டிருந்தவர்கள்‌, குறிப்பாகப்‌ புனிதர்‌ தமது 
தெளிவற்ற வார்த்தைகளோடு ஜெபத்தைக்‌ கலப்பதை அவர்கள்‌ 
கண்டபோது, அவர்களும்‌ அவரைப்‌ போலவே பரவச நிலைக்கு 
உட்பட்டவர்களாகத்‌ தோன்றினார்கள்‌. ஏனெனில்‌ கடவுளின்‌ 
நிமித்தமாகத்‌ தங்களை மரண ஆபத்துக்கு உட்படுத்தியிருந்தவா்‌ 
களைப்‌ பராமரித்துப்‌ பாதுகாக்கும்படி யாகவும்‌, ஏனெனில்‌ அவர்கள்‌ 


302 


அவருடைய மக்கள்‌, அவருக்குச்‌ சொந்தமானவர்கள்‌ என்றும்‌, 
ஆயிரக்கணக்கானவர்களுக்கு எதிராக அவர்கள்‌ எண்ணிக்கையில்‌ 
மிகக்‌ கொஞ்சமாயிருக்கிறார்கள்‌ என்றும்‌, கடவுளின்‌ மகிமையை 
ஆதரித்துப்‌ பாதுகாப்பவர்களும்‌, கீழ்த்திசையில்‌ அவருடைய 
விசுவாசத்தைப்‌ பரப்பப்‌ போராடுபவர்களுமான தம்‌ மக்களைக்‌ 


காட்டுமிராண்டிகள்‌ வென்றுவிடக்‌ கடவுள்‌ அனுமதிக்கக்‌ கூடாது 
என்றும்‌ அவர்‌ நம்‌ ஆண்டவரிடம்‌ தெளிவான வார்த்தைகளில்‌ 
ஜெபித்தார்‌. 

இவ்வாறு ஜெபித்தபின்‌, அவர்‌ மீண்டும்‌ போரில்‌ நடப்பவற்றைக்‌ 
காணத்‌ தொடங்கினார்‌. முன்பு போலவே, முகத்தில்‌ மாற்றங்கள்‌ 
வந்து போய்க்‌ கொண்டிருந்தன. இறுதியாக, அவர்‌ விரும்பியது 
அப்படியே நிகழ்ந்தது போல்‌, அந்தத்‌ திருமுகம்‌ முற்றிலும்‌ சமாதான 
முள்ளதாக மாறியது. அவர்‌ தம்‌ கரங்களையும்‌, தலையையும்‌ போதக 
மேடையின்‌ ஓரத்தில்‌ சாய்த்து, அந்த நிலையிலேயே சற்று நேரம்‌ 
மெளனமாக இருந்தார்‌. சுமார்‌ இரண்டு அல்லது மூன்று விசுவாசப்‌ 
பிரமாணங்கள்‌ சொல்வதற்கான நேரத்தை அவர்‌ இப்படிச்‌ செலவிட்‌ 
டார்‌. கூடியிருந்த ஒவ்வொருவரும்‌ கவலையோடும்‌, பரபரப்போடும்‌, 
ஆச்சரியத்தோடும்‌ அவரைப்‌ போலவே படபடப்போடு அமைதி 
யாக இருந்தார்கள்‌. 

இந்த மார்மம்‌ நீண்ட நேரம்‌ நீடிக்கவில்லை. சவேரியார்‌ தம்‌ 
தலையை உயர்த்தினார்‌. அவருடைய முகம்‌ ஒரு சம்மனசானவரின்‌ 
முகத்தைப்‌ போல ஜொலிக்க, அவர்‌ உறுதியான வார்த்தைகளில்‌, 
“சகோதரர்களே, நம்‌ கப்பற்படைக்கு சர்வேசுரன்‌ தந்துள்ள மாபெரும்‌ 
வெற்றிக்கு நன்றியறிதலாக, நாம்‌ அனைவரும்‌ ஒன்றுசேர்ந்து, ஒரு 
பரலோக மந்திரமும்‌, ஓர்‌ அருள்நிறை மந்திரமும்‌ சொல்வோம்‌. 
அக்கனியர்கள்‌ தோற்கடிக்கப்பட்டார்கள்‌. வரும்‌ வெள்ளிக்கிழமை 
இந்தச்‌ செய்தி நம்‌ நகரத்தை வந்தடையும்‌. அதன்பின்‌ விரைவில்‌ 
வெற்றிவீரர்களாயெ நம்‌ சகோதரர்கள்‌, தங்கள்‌ எதிரிகளிடமிருந்து 
கைப்பற்றிய ஏராளமான கொள்ளைப்‌ பொருட்களோடு வந்த சேர்‌ 
வார்கள்‌” என்று அறிவித்தார்‌. இதைச்‌ சொன்னபின்‌ அவர்‌ போதக 
மேடையிலிருந்து இறங்கினார்‌. 


303 


முந்தைய தவறான அறிக்கைகளால்‌ மிக மோசமாக மனச்சோர்‌ 
வடைந்திருந்த மக்களிடமிருந்து பல வகையான உணர்ச்சிக்‌ கூக்குரல்‌ 
கள்‌ எழுந்தன. அவர்களில்‌ பலர்‌ சந்தோஷத்தையும்‌, சிலர்‌ கடவுளுக்கு 
நன்றியறிதலையும்‌, இன்னும்‌ சிலர்‌ பேராச்சரியத்தையும்‌ வெளிப்‌ 
படுத்தினார்கள்‌; சிலர்‌ புனிதரின்மீது ஆசீர்வாதங்கள்‌ இறங்கி வரும்‌ 
படி. ஜெபித்தார்கள்‌; மிகச்‌ சில பரிதாபத்திற்குரியவர்கள்‌ மட்டும்‌ 
இந்தச்‌ செய்தி உண்மையாக இருக்க முடியாது என்று நம்பினார்கள்‌. 


இடைப்பட்ட நான்கு நாட்களும்‌ நான்கு நூற்றாண்டுகளைப்‌ 
போல நீள்வதாக அவர்களுக்குத்‌ தோன்றின. வெள்ளியன்று, 
நகரத்திலிருந்த அனைவருமே கடற்கரையில்தான்‌ நின்றுகொண் 
டிருந்தார்கள்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ புனிதரின்‌ வார்த்தைகளை 
மெய்ப்பிக்கும்‌ விதமாக தூரத்தில்‌ ஏதாவது கப்பற்பாய்‌ தெரிகிறதா 
என்று உன்னிப்பாகக்‌ கவனித்துக்கொண்டிருந்தார்கள்‌. அவர்களது 
நம்பிக்கை வீண்போகவில்லை. அதே நாளில்‌, மெல்லோவுக்கு 
வெற்றிச்‌ செய்தியை அறிவிப்பதற்காக அனுப்பப்பட்டிருந்த 
எம்மானுவேல்‌ கோடிஞ்ஞோ என்பவர்‌ துறைமுகத்தை வந்தடைந் 
தார்‌. மிக விரைவிலேயே கப்பற்படைத்‌ தலைவரான பிரான்ஸி 
தேஸோவும்‌ தம்முடைய மேன்மை மிக்க சிறு கப்பற்படையோடு, 
எதிரியிடமிருந்து பிடிபட்ட மிகச்‌ சிறப்பான இருபத்தைந்து 
கப்பல்கள்‌ பின்தொடர வந்து சேர்ந்தார்‌; மற்ற கப்பல்களை இயக்கப்‌ 
போதுமான அளவுக்கு ஆள்பலம்‌ இல்லாததால்‌, அவர்கள்‌ அவற்றை 
எரித்து விட வேண்டியிருந்தது. 


ஒரு சிறு கப்பற்படையாகச்‌ சென்று, ஒரு பெரிய வெற்றிப்‌ படை 
யாகத்‌ திரும்பி வந்த அவர்கள்‌ கடலில்‌, தொலைவில்‌, தங்கள்‌ 
பார்வையில்‌ பட்டதும்‌ மெல்லோவும்‌, நகரத்தார்‌ அனைவரும்‌ 
அவர்களுக்கு வாழ்த்துக்‌ கூற கடற்கரைக்கு வந்தார்கள்‌. ஒரு பெரிய 
பாடுபட்ட சுரூபத்தை உயர்த்திப்‌ பிடித்தபடி, சவேரியார்தான்‌ முதல்‌ 
ஆளாக நடந்து வந்தார்‌. ஏனெனில்‌ கிறீஸ்துநாதர்தான்‌ அவர்களுக்கு 
வெற்றியைத்‌ தந்திருந்தார்‌; அவருக்கே முதல்‌ நன்றியறிதல்களும்‌, 
பீரங்கெளின்‌ முதல்‌ வணக்கமும்‌ உரித்தானவையாக இருந்தன. 


வெற்றி வீரர்கள்‌ கப்பல்களிலிருந்து இறங்கியபோது, புனிதர்‌ முதல்‌ 


304 


வீரனில்‌ தொடங்கி கடைசி வீரன்‌ வரை அவர்கள்‌ ஒவ்வொருவரை 
யும்‌ அன்போடு அரவணைக்க, உரைக்க இயலாத மகிழ்ச்சியால்‌ 
வழிந்த கண்ணீரோடு அவர்களும்‌ அவரை நன்றியோடு அணைத்துக்‌ 
கொண்டார்கள்‌. 

இந்த நிகழ்ச்சி தமக்குப்‌ பெற்றுத்‌ தந்த மரியாதை வணக்கங்களின்‌ 
காரணமாகவும்‌, பரிசுத்த வேதம்‌ சார்ந்த மற்ற விவகாரங்களின்‌ 
காரணமாகவும்‌, சவேரியார்‌ மலாக்காவை விட்டு விரைவில்‌ புறப்பட 
ஏற்பாடுகளைச்‌ செய்தார்‌. முத்துக்குளித்துறையில்‌ தமது சிறிய 
தலைச்சன்‌ பிள்ளையாகிய சிறு திருச்சபையைச்‌ சந்திப்பது அவரது 
நோக்கமாக இருந்ததால்‌, நாம்‌ ஏற்கனவே விவரித்துள்ளது போல, 
கோவா குருமடத்தில்‌ குருத்துவக்‌ கல்வி பயிலும்படி மொலுக்காஸில்‌ 
இருந்து தம்மோடு அழைத்து வந்திருந்த இளைஞர்களை அவர்‌ 
கொன்ஸாலோ ஃபொர்னாண்டஸிடம்‌ ஒப்படைத்தார்‌. ஏனெனில்‌ 


இவருடைய கப்பல்‌ நேராக கோவாவுக்குத்தான்‌ செல்ல இருந்தது. 
இவர்‌ நல்ல மனிதராகவும்‌, புனிதரிடம்‌ அதிகப்‌ பற்றுக்கொண்டவ 
ராகவும்‌ இருந்ததால்‌, இந்தப்‌ பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்‌. ஏறக்‌ 
குறைய இருபது இளைஞர்கள்‌ இருந்தாலும்‌, அவர்களுக்குரிய 
செலவுக்கான பணம்‌ எதையும்‌ அவர்‌ பெற்றுக்கொள்ள விரும்ப 
வில்லை. சவேரியார்‌ தம்மை எப்போதும்‌ நினைவில்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌ என்பதை மட்டுமே அவர்‌ வேண்டிக்‌ கேட்டுக்கொண் 
டார்‌. 

அவர்‌ எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாகவே இந்த வரம்‌ 
அவருக்குத்‌ தந்தருளப்பட்டது. அவருடைய கப்பல்‌ இந்தப்‌ பயணத்‌ 
தின்போது ஒரு பெரிய ஆபத்திற்கு உட்படும்‌ என்று சவேரியார்‌ 
மூன்று முறை அடுத்தடுத்து அவரை எச்சரித்தார்‌. உண்மையிலும்‌, 
அதுதான்‌ நிகழ்ந்தது. ஆனால்‌ கடவுள்‌, புனிதரின்‌ ஜெபங்களால்‌ 
தூண்டப்பட்டவராக, தமது எதிர்கால நம்பிக்கைகளின்‌ பிரியமுள்ள 
வக்குத்தத்தங்களாகிய இந்த இருபது இளைஞர்களின்‌ நிமித்தமாக 
வும்‌, புனிதரின்‌ ஜெபங்களுக்குச்‌ செவிசாய்க்கும்படி யாகவும்‌, கப்பல்‌ 
சேதமடையாதபடி அதைப்‌ பாதுகாத்து, கோவாவுக்குப்‌ பத்திரமாக 
அதை ஏந்திச்‌ சென்று கரை சேர்த்தார்‌. 


305 


அதே சமயத்தில்‌, வேறு ஒரு கப்பலில்‌ இருந்தாலும்‌, புனிதரும்‌ 
கூட, கப்பற்சேதத்தின்‌ ஆபத்திற்கு உட்படும்‌ நிலையிலும்‌, இதே 
அளவுக்குக்‌ கடவுளின்‌ பாதுகாவல்‌ தேவைப்படும்‌ நிலையிலும்தான்‌ 
இருந்தார்‌. இலங்கை வளைகுடாவைக்‌ கடந்துகொண்டிருந்தபோது, 
ஒரு கடுமையான கீழ்த்திசைப்‌ புயல்‌ எழுந்தது, இதுவே அவர்‌ இது 
வரை எதிர்கொண்ட எல்லாப்‌ புயல்களிலும்‌ மிக மோசமானதாக 
இருந்தது. கடல்‌ எந்த அளவுக்கு உயரமாக எழுந்தது என்றால்‌, அடுத்‌ 
தடுத்து வந்த ஒவ்வொரு அலையும்‌ அவர்களை நீர்ச்‌ சமாதி செய்து 
விடப்‌ போவதைப்‌ போலத்‌ தோன்றியது; கப்பலில்‌ பாரம்‌ அதிகம்‌ 
இருந்தது. அந்தப்‌ பாரமே அதற்குப்‌ பாதுகாப்பாக இருப்பதாகத்‌ 
தோன்றியது. ஆயினும்‌ காற்றின்‌ கடுமை எவ்வளவு பயங்கரமானதாக 
இருந்தது என்றால்‌, அதைக்‌ கட்டுப்படுத்த மாலுமிகளால்‌ சற்றும்‌ 
இயலவில்லை. மூன்று பகல்களும்‌, மூன்று இரவுகளுமாக அவர்கள்‌ 
இந்த நம்பிக்கையற்ற நிலையில்‌ இருந்தார்கள்‌. உண்மையாகவே 
அவர்கள்‌ காற்றினுடையவும்‌, அலைகளினுடையவும்‌ இரக்கத்திற்குக்‌ 
கையளிக்கப்பட்டி ருந்தார்கள்‌. 

அந்தப்‌ பரிதாபத்திற்குரிய கப்பல்‌ ஊழியர்கள்‌ மற்றும்‌ 
பயணிகளின்‌ கடும்‌ அச்சமும்‌, ஓலங்களும்‌, புலம்‌ பல்களும்‌, மரணம்‌ 
நெருங்கி வருவதைக்‌ கண்டு அவர்கள்‌ செய்த நேர்ச்சைகளும்‌, 
அவர்களுடைய அழுகையும்‌, திகிலும்‌ மரணத்தை விட அதிக அச்சம்‌ 
தருபவையாகத்‌ தோன்றின. புயல்‌ வீசும்‌ பெருங்கடலின்‌ காட்சி 
ஒன்றே அச்சத்தைத்‌ தூண்டப்‌ போதுமானதாக இருந்தது. அது நிச்சய 
மாக, மனிதன்‌ எதிர்த்து நிற்க முடியாத இயற்கையின்‌ காட்சிகளில்‌ 
ஒன்றாக இருந்தது. 

இந்த எல்லாத்‌ துன்பத்திற்கும்‌ மத்தியிலும்‌, புனிதரின்‌ அமைதி 
யான உடற்கஙுகளும்‌, சாந்தமான வார்த்தைகளும்தான்‌ அந்தப்‌ 
பரிதாபத்திற்குரியவர்களுக்கு ஒரே ஆறுதலாக இருந்தன. கடலில்‌ 
மூழ்கி இறக்கும்‌ ஆபத்தோ, அவரைச்‌ சுற்றிருந்த பொதுவான பயங்கர 
நிலையோ, அவருடைய ஆத்துமத்தின்‌ பேரமைதியை எந்த விதத்‌ 
திலும்‌ குலைத்து விடவில்லை. அவர்‌ அனைவரிடமும்‌ பாவசங்கர்த்‌ 
தனம்‌ கேட்டார்‌, கடவுள்‌ தம்‌ திருச்சித்தத்தின்படி தங்களுக்கு 


306 


அனுப்புவது வாழ்வோ, சாவோ, எதுவாக இருந்தாலும்‌, அதை 
அவரது திருக்கரங்களில்‌ இருந்து ஏற்றுக்கொள்ள அவர்‌ அவர்களை 
ஊக்குவித்தார்‌. அதன்பின்‌ ஒரு தனி அறைக்குச்‌ சென்று, தமது பாடு 
பட்ட சுரூபத்திற்கு முன்பாக முழந்தாளிட்டு, கடவுளில்‌ முற்றிலு 
மாகக்‌ கரகிக்கப்பட்டவராகத்‌ தம்‌ எஞ்சிய நேரத்தை அவர்‌ செலவிட்‌ 
டார்‌. 

அவருடைய சக பயணிகளில்‌ ஒருவரான பிரான்சிஸ்‌ பெரேய்ரா 
இதை உறுதிப்படுத்தியிருக்றொர்‌. இவர்‌ புனிதரிடம்‌ ஆறுதல்‌ தேடிச்‌ 
சென்றபோதெல்லாம்‌, அவர்‌ இவ்வாறு ஜெபத்தில்‌ ஈடுபட்டிருப்‌ 
பதைக்‌ கண்டு, அவருடைய கவனத்தைச்‌ சிதறடிக்கத்‌ துணியாமல்‌, 
வெறுமனே அவரைப்‌ பார்த்தபடி சற்றுநேரம்‌ நின்றபின்‌ திரும்பிச்‌ 
செல்வதில்‌ திருப்தியடைந்தார்‌. 

இந்த முறையில்‌ அலைகள்‌ வீசியெறிந்து விளையாடிக்கொண் 
டிருந்த ஒரு விளையாட்டுப்‌ பொருளாக இருந்த கப்பல்‌ இப்போது, 
இலங்கையின்‌ மணற்பாங்கான கரைகளுக்கு அருகில்‌ இருந்தது. 
இந்தப்‌ பகுதி நல்ல காலநிலையிலும்‌ கூட, கடந்து செல்ல ஆபத்தான 
பகுதியாக இருந்தது. இச்சமயத்தில்‌, சவேரியார்‌, முழந்தாளிலிருந்து 
எழுந்து, கப்பலின்‌ சுக்காணியிடம்‌ சென்று, கடல்‌ ஆழத்தை 
அளக்கும்‌ கயிற்றைத்‌ தம்மிடம்‌ தரும்படி கேட்டார்‌. அதைப்‌ பெற்ற 
தும்‌, தமது பரிதாபமான அங்கியிலிருந்து ஒரு சிறு துண்டைக்‌ கழித்‌ 
தெடுத்து, அந்தக்‌ கயிற்றில்‌ அதைக்‌ கட்டி, கடலில்‌ வீசிய அதே 
சமயத்தில்‌, “ஓ பிதா, சுதன்‌, இஸ்பிரீத்துசாந்துவாகிய சர்வேசுரா, 
இந்த மக்களின்மீதும்‌, என்மீதும்‌ இரக்கமாயிரும்‌!” என்று ஜெபித்தார்‌. 
அதே கணத்தில்‌ கடல்‌ அமைதியானது. 

இதைக்‌ கண்டு மகிழ்ந்த சுக்காணி, ஆழமளக்கும்‌ கயிற்றைப்‌ 
புனிதரிடமிருந்து திரும்பப்‌ பெற்றபோது, அடக்கமற்ற முறையில்‌ 
தன்‌ அக்களிப்பை வெளிப்படுத்தத்‌ தொடங்கினான்‌. ஆனால்‌ 
புனிதரோ, கோவாவிலிருந்து மலாக்காவுக்கு அவன்‌ திரும்பிச்‌ செல்‌ 
லும்‌ பயணத்தில்‌ அவனுக்கு நேரிட இருந்த மற்ற ஆபத்துகளுக்குத்‌ 
தயாராகும்படி அவனுக்கு உத்தரவிட்டதன்‌ மூலம்‌, தன்‌ அடக்க 
வொடுக்கத்தைக்‌ காத்துக்கொள்ளும்படி அவனை எச்சரித்தார்‌. 


307 


பிற்பாடு உரோமையிலிருந்த அர்ச்‌. இஞ்ஞாசியாருக்கும்‌, தம்‌ 
நண்பர்களுக்கும்‌ இந்தப்‌ புயலைப்‌ பற்றி விளக்கித்‌ தாம்‌ எழுதிய 
கடிதத்தில்‌, சவேரியார்‌ தம்‌ இருதயத்தின்‌ செயல்பாடுகளையும்‌, 
மரணத்திற்கு முன்பாக, தம்மைச்‌ சுற்றிலும்‌, எங்கும்‌ அழுகையும்‌, 
கிட்டத்தட்ட அவநம்பிக்கையும்‌ ஆட்‌ சிசெலுத்திக்கொண்டிருந்த 
சமயத்தில்‌ தாம்‌ அமைதியாக இருந்த காரணத்தையும்‌ விவரித்திருக்‌ 
கிறார்‌. தம்‌ சொந்தப்‌ புனிதத்துவத்தைத்‌ தம்பட்டம்‌ அடித்துக்கொள்‌ 
வதற்காக அல்ல, மாறாக, சபை முழுவதையும்‌ சந்தோஷப்படுத்தும்‌ 
நோக்கத்துடனேயே அவர்‌ எழுதியுள்ள இந்தக்‌ கடிதத்தின்‌ வாசகங்‌ 
களை அவருடைய வார்த்தைகளிலேயே இங்கு நாம்‌ மேற்கோளாகத்‌ 
தருவோம்‌: 


“புயல்‌ அதன்‌ உச்சத்தில்‌ இருக்கையில்‌, ஒவ்வொருவரும்‌ 
தங்களுக்கு வரக்கூடிய மரணத்தைப்‌ பற்றி அஞ்சி நடுங்கிக்கொண் 
டி ருந்தபோது, நான்‌ கடவுளுக்கு என்னைக்‌ கையளித்து, ஏற்கனவே 
மரித்த சேசு சபைப்‌ புனிதர்களில்‌ தொடங்கி, வெற்றி பெற்றதும்‌, 
போராடுவதுமான திருச்சபையின்‌ அர்ச்சியசிஷ்டவர்களின்‌ பேறு 
பலன்களை அவருக்கு ஒப்புக்கொடுத்தேன்‌. உண்மையில்‌, நான்தான்‌ 
உலகத்திலேயே பெரும்‌ பாவி என்பதை நான்‌ சிந்தித்தபோது, இந்தப்‌ 
புயலுக்கு நடுவில்‌ இவ்வளவு அதிகமான ஆறுதலை அனுபவித்தது 
குறித்து நான்‌ வெட்கத்திற்கு உள்ளானேன்‌. இவ்வுலகில்‌ வாழ்பவர்‌ 
களும்‌, பரலோகத்தில்‌ தேவ காட்சியை அடைந்திருப்பவர்களுமான 
நம்‌ சபையின்‌ பிரியத்திற்குரிய சகோதரர்களின்‌ பேறுபலன்களின்‌ 
வழியாகக்‌ கடவுளுக்கு என்னை நான்‌ கையளித்தபோது, என்னுள்‌ 
உணர்ந்த ஞான இன்பத்தை உரைக்க என்னிடம்‌ வார்த்தைகள்‌ 
இல்லை. மேலும்‌, இந்த மோசமான சூழ்நிலைகளின்கழ்‌, என்‌ கண்‌ 
களிலிருந்து ஏராளமாக வழிந்த சந்தோஷக்‌ கண்ணீர்‌ வெள்ளங்‌ 
களைப்‌ பற்றி நான்‌ அதிசயிக்கிறேன்‌ என்பதை நான்‌ உங்கள்‌ முன்‌ 
ஒத்துக்கொள்கிறேன்‌. ஆகவே, கடவுள்‌ இந்தப்‌ புயலில்‌ என்னைக்‌ 
காப்பாற்றத்‌ திருவுளங்கொள்ளும்‌ பட்சத்தில்‌, அவருடைய ஊழியத்‌ 
தில்‌ வேறு பல பெரிய துன்பங்களை அவர்‌ எனக்கென ஒதுக்கி 
வைக்கும்படி கடவுளிடம்‌ மன்றாடும்படியாக நான்‌ அவர்களிடம்‌ 
வேண்டி க்கொண்டேன்‌. 


308 


என்‌ பிரியமுள்ள தந்தையரே, பிரியமுள்ள சகோதரர்களே, 
கடவுளுக்கு என்‌ நன்றியறிதலின்‌ கடனைத்‌ திருப்பிச்‌ செலுத்த எனக்கு 
உதவும்படி உங்களைத்‌ தூண்டுவதற்காகவே இதை உங்களுக்கு 
எழுதுவது என்‌ கடமை என்று நான்‌ நினைத்தேன்‌. என்னால்‌ ஒரு 
போதும்‌ திருப்பிச்‌ செலுத்த முடியாத மிகப்‌ பெரிய கடன்‌ இது. 

நம்‌ சபையைப்‌ பற்றி நான்‌ பேச அல்லது எழுதத்‌ தொடங்கிய 
பிறகு, அதை எப்படி முடிப்பது, உரிய எல்லைகளுக்குள்‌ என்னையே 
எப்படிக்‌ கட்டுப்படுத்திக்கொள்வது என்பதை நான்‌ அறியாதிருக்‌ 


கிறேன்‌; ஆயினும்‌, கப்பல்‌ இப்போது புறப்படும்‌ நிலையில்‌ 
இருப்பதால்‌, நான்‌ என்‌ கடிதத்தை முடிக்க வேண்டும்‌. பின்வரும்‌ 
உணர்வுகளுக்கு மிகப்‌ பொருத்தமானவையும்‌, அவற்றை மிக நன்றாக 
வெளிப்படுத்தக்‌ கூடியவையுமான இந்த வார்த்தைகளைத்‌ தவிர, 
வேறு எந்த வார்த்தைகளிலும்‌ என்னால்‌ வெளிப்படுத்த இயலாது 
என்பதை நான்‌ அறிந்திருக்கிறேன்‌: 

சேசு சபையே, நான்‌ எப்போதாவது உன்னை மறந்து விடுவேன்‌ 


என்றால்‌, என்‌ வலக்கரம்‌ மறக்கப்படுவதாக!” 


புயல்‌ புதுமையான விதத்தில்‌ அமர்த்தப்பட்டி ருக்க, பயணத்தின்‌ 
எஞ்சிய பகுதி மிக நன்றாக அமைந்தது. அவர்கள்‌ 1548, ஜனவரி 12 
அன்று கொச்சிக்கு வந்து சேர்ந்தார்கள்‌. அங்கே சவேரியார்‌ ஏறக்‌ 
குறைய இரண்டு வாரங்கள்‌ இருந்து கிறீஸ்தவர்களுக்குப்‌ பல்வேறு 
ஊழியங்கள்‌ செய்தார்‌; போர்ச்சுக்கல்‌ அரசர்‌ டொன்‌ ஜானுக்கும்‌, 
ஐரோப்பாவிலிருந்த மற்ற நண்பர்களுக்கும்‌, ஒவ்வொரு வருடமும்‌, 
வருடத்தின்‌ இந்தப்‌ பருவ காலத்தில்‌ புறப்பட்டுச்‌ செல்லும்‌ கப்பல்‌ 
களில்‌ கொடுத்து அனுப்புவதற்காகக்‌ கடி தங்களைத்‌ தயார்‌ செய்தார்‌. 

அடுத்ததாக, கன்னியாகுமரிக்குச்‌ சென்ற அவர்‌ அங்கிருந்து முத்துக்‌ 
குளித்துறைக்குப்‌ புறப்பட்டார்‌. இந்த பக்தியுள்ள கிறீஸ்தவர்கள்‌ 
தங்கள்‌ பரிசுத்த தந்தையை எவ்வளவு மகிழ்ச்சியோடும்‌, வணக்கத்‌ 
தோடும்‌ வரவேற்றார்கள்‌, எப்படி இந்த மகிழ்ச்சியை ஆடிப்‌ பாடிக்‌ 
கொண்டாடினார்கள்‌ என்பதை விளக்குவது இயலாத காரியமாகவே 


இருக்கும்‌. அவர்கள்‌ பாடல்கள்‌ பாடியபடி அவரைச்‌ சந்திக்க எதிர்‌ 
கொண்டு சென்றார்கள்‌; அவருடைய வருகையைக்‌ கொண்டாடு 


309 


வதில்‌ அவர்களுடைய பக்தி அவர்களுடைய அன்போடு போட்டி 
யிடுவதாக இருந்தது. கிறீஸ்தவர்கள்‌ தம்முடையவும்‌, இந்தப்‌ பகுதி 
களுக்குத்‌ தமக்குப்‌ பின்வந்தவர்களுடையவும்‌ கடுமையான உழைப்‌ 
பின்‌ பலனாக, எண்ணிக்கையிலும்‌, புண்ணியத்திலும்‌ வளர்ந்திருந் 
ததைக்‌ கண்டபோது, புனிதரும்‌ அவர்களைப்‌ போலவே மிகுந்த 
திருப்தியும்‌, மகிழ்ச்சியும்‌ அடைந்தார்‌. கன்னியாகுமரி முதல்‌ தூத்துக்‌ 
குடி வரையுள்ள கடற்கரை ஊர்களில்‌ இரண்டு இலட்சத்திற்கும்‌ 
அதிகமான கிறீஸ்தவர்கள்‌ இருந்ததைத்‌ தாங்கள்‌ கண்டதாக சுவாமி 
பிரான்சிஸ்‌ பெரேஸ்‌ 1548ஆம்‌ ஆண்டில்‌ கோவாவிலிருந்து 
எழுதினார்‌. பின்னாட்களில்‌, அஞ்ஞானிகளால்‌ தங்களுக்கு எதிராக 
எழுப்பப்பட்ட வேத கலாபனைகளை எதிர்கொள்வதில்‌ தாங்கள்‌ 
காண்பித்த திடதைரியத்தின்‌ மூலம்‌ அவர்கள்‌ தங்கள்‌ புண்ணியத்தை 
முழுவதுமாக எண்பித்தார்கள்‌. தங்கள்‌ விசுவாசத்தை பறுதலிப்‌ 
பதற்குப்‌ பதிலாக, சிறு குழந்தைகளும்‌ கூட எந்தத்‌ தயக்கமும்‌ இன்றி, 
கொலைஞர்களுக்குத்‌ தங்கள்‌ கழுத்துகளை நீட்டிக்கொடுத்தார்கள்‌. 
இது தவிர, அவர்களுடைய மாசற்ற வாழ்வும்‌, அவர்களுடைய 
ஜெபங்களாலும்‌, உயிருள்ள விசுவாசத்தோடு அவர்கள்‌ ஜெபித்த 
ஜெபமாலைகளாலும்‌ நோயாளிகள்‌ புதுமையாகக்‌ குணப்படுத்தப்‌ 
பட்டதும்‌, அவர்களுக்கு அருகில்‌ வசித்த அஞ்ஞானிகளும்‌ கூட 
கிறீஸ்தவப்‌ பரிசுத்த வேதத்தின்மீது மிகுந்த மரியாதை கொள்ளக்‌ 
காரணமாக இருந்தன. 


சவேரியார்‌ ஜனவரி மாதத்தையும்‌, பிப்ரவரி மாதத்தின்‌ ஒரு 
பகுதியையும்‌ இந்தக்‌ கடற்கரையைச்‌ சேர்ந்த மக்களோடு கழித்தார்‌. 
அங்கிருந்து, கன்னியாகுமரிக்கு அவ்வளவு தொலைவில்‌ இல்லாத 
மணப்பாட்டுக்குச்‌ சென்றார்‌. இங்கே, இந்த நாட்டுப்புறமெங்கும்‌ 
சிதறி வாழ்ந்த தம்முடைய சபைத்‌ தந்தையார்‌ அனைவரையும்‌ அவர்‌ 
ஒன்றுகூட்டி, அவர்கள்‌ ஒவ்வொருரவரின்‌ தனிப்பட்ட தேவைகளுக்கு 
ஏற்றபடி, அவர்களுக்குத்‌ தனிப்பட்ட போதனையையும்‌, அறிவுரை 
களையும்‌ தந்தார்‌. அதன்பின்‌ அவர்‌ ஊர்களையும்‌, கிராமங்களையும்‌ 
முறைப்படி (அநேகமாக நம்‌ பங்குகளைப்‌ போல) தனித்தனிப்‌ பிரிவு 
களாகப்‌ பிரித்து, இந்தத்‌ தந்தையர்‌ ஒவ்வொருவரிடமும்‌ சில பிரிவு 
களை ஒப்படைத்தார்‌. 


310 


சுவாமி அந்தோனி கிரிமினாலே எஞ்சிய பகுதிகளுக்கு ஞான 
அதிகாரியாக நியமிக்கப்பட்டார்‌. அவர்களுடைய போதகமும்‌, 
வாழ்க்கை முறையும்‌ ஒரே விதமாக இருக்கும்படியாக, அவர்‌ அவார்‌ 
களுக்கு எழுத்து வடிவத்தில்‌ சில விதிகளை ஏற்படுத்தித்‌ தந்தார்‌. 
இப்பேர்ப்பட்ட தேவ ஊழியரிடமிருந்து வந்ததால்‌, இங்கே அவற்‌ 
றைத்‌ தருவுது தகுதியுள்ளதாக இருக்கிறது. மேலும்‌, ஆத்துமங்களின்‌ 
ஊழியத்தில்‌ அவர்களைப்‌ போலவே ஈடுபடுத்தப்பட்டிருக்கும்‌ 
மற்றவர்களுக்கும்‌ அவை பயனுள்ளவையாக இருக்கும்‌: 

“உங்கள்‌ பொறுப்பில்‌ இருக்கும்‌ இடங்களில்‌ பிறக்கும்‌ குழந்தை 
களுக்கு ஞானஸ்நானம்‌ தருவதே உங்கள்‌ முதல்‌ கவலையாக இருக்‌ 
கட்டும்‌; சுவிசேஷ ஊழியத்தில்‌ இதைவிட அதிக முக்கெத்துவம்‌ 
உள்ளதாக வேறு எதுவும்‌ இருக்க முடியாது என்பதால்‌, இதை வேறு 
யாரிடமும்‌ ஒப்படைக்காமல்‌, நீங்களே இதைச்‌ செய்யுங்கள்‌. பெற்‌ 


றோரோ, பங்கு அதிகாரிகளோ உங்களை அழைக்கும்வரை காத்திருக்‌ 
காதீர்கள்‌. ஏனெனில்‌ இந்தக்‌ காரியத்தில்‌ அவர்கள்‌ மிக எளிதாக, 
அலட்சியமாக இருக்கலாம்‌. ஆனால்‌ ஞானஸ்நானமின்றி யாரும்‌ 


இறக்காதபடி, உங்களிடம்‌ ஒப்படைக்கப்பட்டுள்ள கிராமங்களுக் 
குச்‌ சென்று, வீடு வீடாகச்‌ சென்று, ஞானஸ்நானம்‌ பெற வேண்டிய 
பச்சிளங்குழந்தைகள்‌ இருக்கின்றனவா என்று விசாரியுங்கள்‌. 
அத்தகைய குழந்தைகள்‌ இருந்தால்‌, உடனடியாக அவர்களுக்கு 
ஞானஸ்நானம்‌ கொடுங்கள்‌. 


“இதற்கு அடுத்ததாக, பரிசுத்த வேதக்‌ கொள்கைகளைக்‌ குழந்தை 
களுக்குக்‌ கற்றுக்கொடுப்பதைவிட அதிக அத்தியாவசியமான காரியம்‌ 
வேறு எதுவுமில்லை. ஆனாலும்‌, நீங்கள்‌ எல்லா இடங்களிலும்‌ ஒரே 
சமயத்தில்‌ இருக்க முடி யாது என்பதால்‌, ஆசிரியர்களும்‌, ஞான உபதேசி 
மாரும்‌ அவர்களுக்குக்‌ கற்றுக்கொடுப்பதாகிய நம்முடைய இன்றைய 
நடைமுறை ஒழுங்காகக்‌ கடைப்பிடிக்கப்படுகிறதா என்பதில்‌ கவன 
மாயிருங்கள்‌. நீங்கள்‌ ஒரிடத்தைச்‌ சந்திக்கச்‌ செல்லும்போதெல்லாம்‌, 
அந்த இடத்தின்‌ குழந்தைகளை ஒன்றுகூட்டி, அவர்களுடைய 
ஆசிரியர்கள்‌ மற்றும்‌ ஞான உபதேசிமாரின்‌ முன்னிலையில்‌ அவர்‌ 
களை ஒருவர்‌ பின்‌ ஒருவராகப்‌ பரிசோதித்துப்‌ பாருங்கள்‌. உங்களது 


311 


அடுத்தடுத்த இரண்டு சந்திப்புகளில்‌ அவர்கள்‌ எந்த அளவுக்கு 
முன்னேறியிருக்கிறார்கள்‌ என்று கவனியுங்கள்‌. 


இதன்‌ மூலம்‌ ஆசிரியர்கள்‌ குழந்தைகளுக்குக்‌ கற்றுக்கொடுப்‌ 
பதில்‌ கவனமாயிருப்பார்கள்‌. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும்‌ 
ஆண்கள்‌ ஆலயத்தில்‌ ஒன்றுகூட வேண்டும்‌. அங்கே, வழக்கமான 
பக்திமுயற்சிகளுக்குப்‌ பிறகு, நீங்கள்‌ அவர்களுக்கு முன்‌ ஓர்‌ உரை 
யாற்ற வேண்டும்‌. அதில்‌, ஒரு குறிப்பிட்ட இடத்தில்‌ மேலோங்கி 
யிருக்கிற தீமைகளைப்‌ பற்றி நீங்கள்‌ பேச வேண்டும்‌. உங்கள்‌ உரை 
களை உதாரணங்களையும்‌, உவமைகளையும்‌ தந்து தெளிவாக 
விளக்கிச்‌ சொல்லுங்கள்‌. நீங்கள்‌ பேசுவது எல்லோருக்கும்‌ நன்கு 
புரிய வேண்டும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ வாழ்வைத்‌ திருத்தத்‌ தவறினால்‌, 
கடவுள்‌ இந்த உலகத்தில்‌ அவர்கள்‌ வாழும்‌ காலத்தைக்‌ குறைப்பதன்‌ 
மூலம்‌, அல்லது அவர்களைக்‌ கொடுமைப்படுத்தும்‌ அஞ்ஞான 
அரசர்களின்‌ கரங்களில்‌ அவர்களைக்‌ கையளிப்பதன்‌ மூலம்‌ 
இவ்வுலகிலும்‌, நித்திய வாதைகளுக்கு அவர்களைத்‌ தீர்ப்பிடுவதன்‌ 
மூலம்‌ மறுவுலகிலும்‌ அவர்களைத்‌ தண்டிப்பார்‌ என்று அவர்களை 
எச்சரியுங்கள்‌. அரசு அதிகாரிகள்‌ ஞாயிற்றுக்ழெமைகளில்‌ பொது 
ஜெபங்களில்‌ பங்குபெறுகிறார்களா என்று விசாரியுங்கள்‌. 

நீங்கள்‌ எந்த இடத்திற்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தாலும்‌, தனி மனிதர்‌ 
களுக்கிடையே பிணக்குகளோ, பகையோ இருக்கிறதா என்று 
கேட்டு உறுதி செய்துகொள்ளுங்கள்‌. அப்படி எதுவும்‌ இருந்தால்‌, 
முடிந்த வரை சமாதானத்தையும்‌, கருணையுணர்வையும்‌ ஏற்படுத்த 
முயற்சி செய்யுங்கள்‌. சாத்தியமானபோது, சம்பந்தப்பட்ட ஆண்கள்‌ 
ஞாயிற்றுக்கிழமைகளிலும்‌, சம்பந்தப்பட்ட பெண்கள்‌ சனிக்கிழமை 


களிலும்‌ ஆலயத்தில்‌ இருக்கும்போது இந்த வேலையைச்‌ செய்‌ 
யுங்கள்‌. 

விசுவாச சத்தியங்களின்‌ விளக்கத்தை மலபார்‌ மொழியில்‌ மொ 
ழிபெயர்க்கும்‌ பொறுப்பை பிரான்சிஸ்‌ கோக்லியோவிடம்‌ நான்‌ 
ஒப்படைக்கிறேன்‌. இந்த வேலை முடிந்தவுடன்‌, அதைப்‌ பல படிகள்‌ 
(நகல்கள்‌) எடுங்கள்‌; அவை ஞாயிறன்று ஆண்களுக்கும்‌, சனியன்று 
பெண்களுக்கும்‌ ஆலயத்தில்‌ வாசித்துக்‌ காட்டப்பட வேண்டும்‌. 


312 


அதை நீங்களே வாசியுங்கள்‌. விளக்கம்‌ தேவைப்படும்‌ இடங்களில்‌ 
விளக்கம்‌ கொடுங்கள்‌. 

அண்களும்‌, பெண்களும்‌ தரும்‌ பிச்சை அல்லது தர்மம்‌ ஆலயத்‌ 
திற்குத்‌ தரப்படும்‌ காணிக்கையாக இருந்தாலும்‌ சரி, அல்லது 
ஏதாவது ஒரு நேர்ச்சையின்‌ நிறைவேற்றமாக இருந்தாலும்‌ சரி, அது 
முழுவதும்‌ ஏழைகளிடையே பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும்‌; உங்கள்‌ 
சொந்த உபயோகத்திற்காக ஒரு செப்புக்‌ காசு முதலாய்‌ நீங்கள்‌ அதில்‌ 
இருந்து பயன்படுத்தக்கூடாது. 

“ஓவ்வொரு சனிக்கிழமையிலும்‌, ஞாயிற்றுக்கிழமையிலும்‌, 
யாராவது நோயுற்றிருந்தால்‌, உடனே அதை உறுதிப்படுத்திக்‌ 
கொண்டு, அதை உங்களுக்கு அறிவிக்கும்படி அவர்களுக்கு நினைவு 
படுத்துங்கள்‌; இந்தக்‌ காரியத்தில்‌ யாராவது அலட்சியமாயிருந்து, 
அந்த நோயாளி இறந்துபோனால்‌, இந்த அலட்சியத்திற்குத்‌ 
தண்டனையாக, அலட்சியப்படுத்தியவருக்குக்‌ கிறீஸ்தவ அடக்கம்‌ 
பறுக்கப்படும்‌ என்பதையும்‌ அவர்களிடம்‌ தெளிவாகக்‌ கூறிவிடுங்கள்‌. 


“நீங்கள்‌ நோயாளிகளைச்‌ சந்திக்கும்போது, முதல்‌ வேலையாக, 
அவர்களை விசுவாசப்‌ பிரமாணம்‌ சொல்லச்‌ சொல்லுங்கள்‌; 
ஒவ்வொரு பிரிவுக்குப்‌ பிறகும்‌, அதை அவர்கள்‌ உறுதியாக விசுவசிக்‌ 
கிறார்களா என்று கேளுங்கள்‌. அதன்பின்‌ அவர்களைப்‌ பாவசங்கர்த்‌ 
தன மந்திரமம்‌, வேறு சில ஜெபங்களும்‌ சொல்லச்‌ சொல்லுங்கள்‌. 
அதன்‌ பின்‌, அவர்களுக்கு மேலாக, சுவிசேஷத்தை வாசியுங்கள்‌. 

“அடக்கச்‌ சடங்குகளின்போது, ஆலயத்தில்‌ குழந்தைகளை 
ஒன்றுகூட்டுங்கள்‌. அங்கிருந்து நீங்களும்‌ அவர்களும்‌ பவனியாகச்‌ 
செல்ல வேண்டும்‌. சிலுவை தாங்கும்‌ சிறுவன்‌ முதலில்‌ செல்ல 
வேண்டும்‌. சங்கதங்களைப்‌ பாடியபடி பவனியாகச்‌ செல்லுங்கள்‌. 


மரித்தவனின்‌ வீட்டுக்குச்‌ சென்றதும்‌, ஒரு முன்னிசை மற்றும்‌ பதிலிசை 
வாக்கியம்‌ சொல்லப்பட வேண்டும்‌. பிரேதம்‌ அடக்கம்‌ செய்யப்‌ 
படுமுன்‌ இவை மீண்டும்‌ சொல்லப்பட வேண்டும்‌. கூடியிருப்பவர்‌ 
களுக்கு வாழ்வின்‌ நிலையாமை பற்றியும்‌, மரணம்‌ வருவது உறுதி 
என்பது பற்றியும்‌, அது வரும்‌ நேரத்தைப்‌ பற்றிய நிச்சயமின்மை பற்றி 
யும்‌, நன்றாக மரித்து, மோட்சத்தை அனுபவித்துச்‌ சுவைக்கும்படி 


313 


யாக, வாழ்வைத்‌ திருத்துவதன்‌ அவசியத்தையும்‌, புண்ணியார்களாக 
வாழ்வதன்‌ அவசியத்தையும்‌ பற்றியும்‌ ஒரு சுருக்கமான புத்திமதி கூற 
ஒருபோதும்‌ தவறாகூர்கள்‌. 

“யாருடைய குழந்தையாவுது நோயில்‌ விழுந்தால்‌, பெற்றோர்‌ 
உடனே குழந்தையை ஆலயத்திற்குக்‌ கொண்டுவர வேண்டும்‌ 
என்றும்‌, அவர்களுக்கு மேலாக சுவிசேஷப்‌ பகுதி ஒன்று வாசிக்கப்‌ 
பட வேண்டுமென்றும்‌, ஞாயிற்றுக்ழெமைகளில்‌ ஆண்களுக்கும்‌, 
சனிக்கிழமைகளிலும்‌ பெண்களுக்கும்‌ புத்தி கூறுங்கள்‌. இந்த 
வழக்கம்‌ ஆலயங்கள்மீது பெற்றோர்‌ மிகுந்த மரியாதையை உணரச்‌ 
செய்யும்‌. குறிப்பாக தங்கள்‌ குழந்தைகள்‌ இதன்‌ மூலம்‌ குணமடை 
வதைக்‌ காணும்போது, அவர்கள்‌ இதில்‌ உறுதிப்படுவார்கள்‌. 


“எல்லா வழக்குகளையும்‌ அகற்ற முயலுங்கள்‌; ஏதாவது 
தீவிரமான வழக்கு இருந்தால்‌, ஞாயிற்றுக்கிழமைகளில்‌ ஆலய 
வழிபாட்டிற்குப்‌ பிறகு, மாவட்ட ஆட்சியாளர்களால்‌ (015(771௦(- 
யlers) அவை தீர்க்கப்பட ஏற்பாடுகள்‌ செய்யுங்கள்‌. ஆனாலும்‌, இந்த 
வகையான விவகாரங்களில்‌ உங்களில்‌ உதவி செய்ய முடியாவிட்‌ 
டால்‌, அதில்‌ தலையிடாதீர்கள்‌. இந்த உலகக்‌ காரியங்களைக்‌ கவனிக்‌ 
கும்படி ஆன்ம சம்பந்தமான இரக்கச்‌ செயல்களை எந்த விதத்திலும்‌ 
அலட்சியம்‌ செய்து விடாதீர்கள்‌. இந்த உலக விவகாரங்களால்‌ 
மோசமான விளைவுகள்‌ ஏற்படும்‌ என்று நீங்கள்‌ அறிய வந்தால்‌, 
எப்போதும்‌ போர்ச்சுக்கசிய ஆட்சியாளர்களுக்கு அதை அறிவித்து 
விடுங்கள்‌. கடுமையோடு நடத்தும்போது இருப்பதை விட, கருணை 
யோடு நடத்தும்போது எப்போதும்‌ எளிதாக அணுகக்கூடியவர்களா 
யிருக்கும்‌ இந்த மக்களோடு ஒத்துப்‌ போக எல்லா வழிகளிலும்‌ 
முயற்சி செய்யுங்கள்‌. 

முதலில்‌ சுவாமி க்ரிமினாலேயுடன்‌ கலந்து பேசாமல்‌, யாரையும்‌ 
தண்டிக்க ஒருபோதும்‌ துணியாதீர்கள்‌. மாவட்டத்‌ தலைவரோடு 
அதே இடத்தில்‌ நீங்கள்‌ இருக்க நேர்ந்தால்‌, அவரே தீர்ப்பிடுபவராக 
இருக்கட்டும்‌. 

எவனாவது ஒரு விக்கிரகத்தையோ, அஞ்ஞான தெய்வத்தையோ 
செய்வித்தால்‌, சுவாமி க்ரிமினாலே, பின்வரும்‌ தண்டனையை 


314 


அங்கீகரித்தால்‌, இந்தக்‌ குற்றம்‌ செய்தவன்‌ கிராமத்தை விட்டு வெளி 
யேற்றப்பட்டு, வேறு ஓரிடத்திற்கு மாற்றப்பட வேண்டும்‌. 


“இந்த ஞான உபதேச வகுப்புகளில்‌ அதிக ஆர்வத்தோடு பங்கு 
பெறும்‌ குழந்தைகளிடம்‌ தனிப்பட்ட பிரியமும்‌, அன்பும்‌ காட்டுங்கள்‌. 


அவர்கள்‌ செய்யும்‌ சிறு சிறு தவறுகளைப்‌ பெரிதுபடுத்தாதர்கள்‌. 
ஏனெனில்‌ அவர்கள்‌ மனச்சோர்வும்‌, வெறுப்பும்‌ அடைந்தவர்களாக 
அன்றி, திருப்தியோடு இந்த வகுப்புகளிலிருந்து செல்வது முக்கியம்‌. 
போர்ச்சுக்கீசியாகள்‌ யாராவது அங்கிருக்கும்போது, உள்ளூர்க்‌ 
காரர்களிடம்‌ குற்றம்‌ கண்டுபிடிக்காதபடி கவனமாயிருங்கள்‌. அதற்கு 
மாறாக, அவர்களுக்கு ஆதரவாக இருந்து, அவர்கள்‌ சார்பாகப்‌ 
பேசுங்கள்‌. ஏனெனில்‌, அவர்கள்‌ கிறீஸ்தவார்களாகி சிறிது காலமே 
ஆகிறது. ஞான போதகத்தைப்‌ பெற அவர்களுக்கு ஒரு சில வழிகள்‌ 
மட்டுமே இருக்கின்றன என்பதைச்‌ சிந்திக்கும்போது,) அவர்கள்‌ 
இப்போது இப்படி இருப்பதைப்‌ பற்றி ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. 
அவர்கள்‌ இதை விட மோசமாக இல்லை என்பதுதான்‌ ஆச்சரியமான 


விஷயம்‌. 


“உங்களால்‌ முடிந்த எல்லா ஞான உதவிகளையும்‌ மலபார்‌ குருக்‌ 
களுக்குத்‌ தாருங்கள்‌, அவர்களுக்குப்‌ பதிலாக, பாவசங்கீர்த்தனம்‌ 
கேளுங்கள்‌, பூசை வைக்கவும்‌, நன்மாதிரிகை தரவும்‌ அவர்களுக்கு 
வேண்டிய வசதிகளை ஏற்படுத்திக்‌ கொடுங்கள்‌. அவர்களைப்‌ பிறர்‌ 
தவறாகப்‌ புரிந்துகொள்ளும்படி ஒருபோதும்‌ பேசவோ, எழுதவோ 
வேண்டாம்‌. போர்ச்சுக்கீசிய அரசு அதிகாரிகளை உரிய மரியாதை 
யோடு நடத்துங்கள்‌. உங்களுக்கும்‌, அவர்களுக்குமிடையில்‌ பூசல்கள்‌ 
எதுவும்‌ இராதிருக்கட்டும்‌. எல்லோருடனும்‌ நட்போடு இருங்கள்‌; 
ஆனால்‌ இலஞ்சம்‌ வாங்க அவர்கள்‌ என்ன காரணம்‌ சொன்னாலும்‌, 
அதை சகித்துக்கொண்டு இருக்க வேண்டாம்‌. கிறீஸ்தவர்களை 
அவர்கள்‌ கசக்கிப்‌ பிழிவது பற்றி அவர்களைக்‌ கண்டியுங்கள்‌, 
ஆயினும்‌ அதிலும்‌ கருணை இருக்கட்டும்‌. நீங்கள்‌ கண்டிப்பதால்‌ 
எந்தப்‌ பலனும்‌ இல்லை என்று காணும்போது, உயர்‌ அதிகாரிகளிடம்‌ 


காரியத்தை எடுத்துச்‌ செல்லுங்கள்‌. 


“போர்ச்சுக்கசியா்களிடம்‌ உங்கள்‌ உரையாடல்கள்‌ கடவுளைப்‌ 


315 


பற்றியதாகவே எப்போதும்‌ இருக்கக்கடவது; மரணம்‌, தீர்வை, 
உத்தரிக்கிற ஸ்தலம்‌ அல்லது நரகத்தின்‌ வாதைகள்‌ ஆகியவற்றைப்‌ 
பற்றிப்‌ பேசுங்கள்‌; அடிக்கடி தேவத்திரவிய அனுமானங்களைப்‌ 
பெறவும்‌, கடவுளின்‌ திருச்சட்டத்தை அனுசரிக்கவும்‌ அவர்களுக்கு 
அறிவுறுத்துங்கள்‌. ஆனால்‌ நீங்களோ, அவர்களோ பொழுதுபோக்‌ 
கிற்காக வேறு காரியங்களைப்‌ பற்றிப்‌ பேசுவீர்கள்‌ என்றால்‌, உங்கள்‌ 
நேரத்தை வீணாக்குவதோடு, உங்கள்‌ அந்தஸ்தின்‌ மற்ற கடமைகளை 
யும்‌ அலட்சியம்‌ செய்து விடுவீர்கள்‌. 

“கோவாவிலுள்ள சபைத்‌ தந்தையருக்கும்‌, சகோதரர்களுக்கும்‌ 
கடிதங்கள்‌ எழுத மறக்க வேண்டாம்‌, அவற்றில்‌ அவர்களுக்கு ஞான 
மகிழ்ச்சி தருறெ எல்லா விவரங்களையும்‌ எழுதுங்கள்‌; அவ்வாறே, 
உங்கள்‌ ஆயர்‌, இந்தப்‌ பகுதிகளில்‌ உங்கள்‌ முக்கிய சிரேஷ்டர்‌ என்ற 
முறையில்‌ உங்கள்‌ மேற்றிராணியாருக்கும்‌ மிகுந்த தாழ்ச்சியும்‌, 
மரியாதையுமுள்ள வார்த்தைகளில்‌ கடிதங்கள்‌ எழுதுங்கள்‌. 

மற்றொரு நாட்டின்‌ அரசனே உங்களைத்‌ தன்‌ நாட்டிற்கு வரும்‌ 
படி அழைத்தாலும்‌, முதலில்‌ சுவாமி க்ரிமினாலே மற்றும்‌ மாவட்ட 
ஆட்சியாளரின்‌ சம்மதத்தைப்‌ பெறாமல்‌, வேறு எந்த நாட்டிற்கும்‌ 
செல்ல வேண்டாம்‌. கீழ்ப்படிதலின்‌ பெயரால்‌, தாழ்ச்சியோடு 
எப்போதும்‌ இத்தகைய அழைப்புகளை மறுத்து விடுங்கள்‌. 

நான்‌ மீண்டும்‌, மீண்டும்‌ உங்களை வற்புறுத்திக்‌ கேட்டுக்கொள்‌ 
கிறேன்‌: நீங்கள்‌ எங்கே இருந்தாலும்‌, அல்லது எங்கே அனுப்பப்பட்‌ 
டாலும்‌, அனைவரிடமும்‌, அன்போடும்‌, நட்போடும்‌, மரியாதை 
யுடனும்‌ நடந்துகொள்ளுங்கள்‌; ஏனெனில்‌ அப்போது ஆத்துமங்‌ 
களை ஆதாயப்படுத்துவது உங்களுக்கு அதிக எளிதாயிருக்கும்‌. 
இம்முறையில்‌ அதிகக்‌ கனிகளைப்‌ பிறப்பிக்க நம்‌ ஆண்டவர்‌ உங்க 
ளுக்கு உதவுவாராக, அவர்‌ உங்கள்‌ அனைவரோடும்‌ எப்போதும்‌ 
இருப்பாராக! ஆமென்‌. ” 


இதற்கு முந்திய ஒரு காலகட்டத்தில்‌, அதாவது, பரவர்களின்‌ 
மீதான பொறுப்பு தம்மிடம்‌ ஒப்படைக்கப்பட்டிருந்த காலத்தில்‌, 


மணப்பாட்டிலிருந்து சுவாமி மான்ஸில்லாவுக்கு அவர்‌ எழுதிய 
மற்றொரு சுருக்கமான போதகத்திலிருந்து, சவேரியார்‌ இந்த 


316 


மக்களின்‌ ஞான நலனில்‌ எவ்வளவு அதிக அக்கறை கொண்டிருந்தார்‌ 
என்பதை நாம்‌ கண்டுகொள்ளலாம்‌. 


“எனக்கு மிகவும்‌ பிரியமான சகோதரரே, இந்த மக்களை, குறிப்‌ 
பாக அதிக செல்வாக்குள்ளவர்களை, அதிகக்‌ கனிவோடும்‌, பிறர்‌ 
சிநேகத்துடனும்‌ நடத்தும்படி உங்களைக்‌ கேட்டுக்கொள்கிறேன்‌. 
ஏனெனில்‌, ஒரு முறை அவர்களுடைய அன்பை நீங்கள்‌ பெற்றதும்‌, 
அவர்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை உங்களால்‌ 
செய்ய முடியும்‌. அவர்களுடைய குறைபாடுகளையும்‌, பலவீனங்‌ 
களையும்‌, மிகுந்த பொறுமையோடு சகித்துக்கொள்ளுங்கள்‌. நீங்கள்‌ 
விரும்பக்கூடிய அளவுக்கு அவர்கள்‌ இன்னும்‌ நல்லவர்களாகவில்லை 
என்றால்‌, உரிய காலத்தில்‌ அவர்கள்‌ அப்படி ஆகிவிடுவார்கள்‌ என்று 
நம்புங்கள்‌. ஆனால்‌ இந்த அளவுக்கு அவர்களிடம்‌ உங்களால்‌ 
சாதிக்க முடியவில்லை என்றாலும்‌, என்னைப்‌ போலவே நீங்கள்‌ 
அவர்களிடம்‌ உங்களால்‌ ஏற்படுத்த முடிந்த சிறிதளவு ஞான நன்மை 
யைப்‌ பற்றித்‌ திருப்தியுள்ளவராயிருங்கள்‌. தனது கெட்ட பிள்ளை 
களையும்‌ அன்போடு நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனைப்‌ போல, 
நீங்களும்‌ அவர்களிடம்‌ நடந்துகொள்ளுங்கள்‌. அவர்களில்‌ 
எத்தகைய துர்ப்புத்தியை நீங்கள்‌ உணர்ந்தாலும்‌, அவர்களுக்கு உங்க 
ளால்‌ செய்ய முடிந்த எல்லா நன்மைகளையும்‌ செய்வதைத்‌ தள்ளிப்‌ 
போடாதீர்கள்‌. ஏனெனில்‌ நம்மால்‌ பல வழிகளில்‌ நோகடிக்கப்படும்‌ 
நம்‌ தேவனாகிய ஆண்டவர்‌ இந்தக்‌ காரணத்திற்காகத்‌ தம்‌ வரங்‌ 
களையும்‌, நன்மைகளையும்‌ நம்மீது பொழிவதை நிறுத்துவதில்லை. 
நம்மை எளிதாக அழித்து விட அவரால்‌ முடியும்‌ என்றாலும்‌, அந்த 
அளவுக்கு அவர்‌ நம்மைக்‌ கைவிட்டுவிடுவதில்லை. நீங்கள்‌ உத்தரிக்‌ 
கிற ஸ்தலத்தில்‌ இருந்து, உங்கள்‌ பாவங்களுக்குரிய அபராதத்தைத்‌ 
திருப்பிச்‌ செலுத்திக்கொண்டிருப்பதாகக்‌ கற்பனை செய்துகொள்‌ 
ளுங்கள்‌; அப்போது, மறுவுலகில்‌ உங்கள்‌ கடன்களைத்‌ திருப்பிச்‌ 
செலுத்துவதற்குப்‌ பதிலாக, இவ்வுலகிலேயே அதைச்‌ செய்வதற்கான 
ஒரு மிக எளிதான வழி உங்களுக்குத்‌ தரப்பட்டுள்ளதாக இதை 
நினைத்துக்கொள்ளுங்கள்‌. ”” 

பொதுவாகப்‌ பேசும்போது, புனிதர்‌ மிகுந்த சாந்தமும்‌, கனிவும்‌ 


317 


உள்ளவராக இருந்தார்‌ என்றாலும்‌, அவசியம்‌ என்று அவர்‌ கருதிய 
போது, அவருடைய ஆன்ம தாகம்‌ அவரை மற்றொரு மனிதராக 
மாற்றுவதாகத்‌ தோன்றியது. பரிசுத்த வேதத்தை அதரித்துப்‌ பாது 
காக்கும்படியாக, அவர்‌ தம்‌ இனிமைகளோடு, கசப்புகளைக்‌ கலந்து, 
இவ்வாறு, மிகுந்த பயனுள்ள ஒரு மருந்தைத்‌ தயாரித்தார்‌. 
மான்ஸில்லாவுக்கு அவர்‌ எழுதிய அதே கடிதத்தின்‌ மற்றொரு 
பகுதியைக்‌ கவனியுங்கள்‌: 

“அவர்கள்‌ செய்ய வேண்டிய நன்மையைச்‌ அவர்கள்‌ செய்யச்‌ 
செய்வதில்‌ உங்களால்‌ வெற்றி பெற முடியாதபோது, தண்டனை 
தேவைப்படுபவர்களைத்‌ தண்டிப்பதில்‌ அடங்கியுள்ள இரக்கச்‌ 
செயலிடம்‌ நீங்கள்‌ தஞ்சமடைய வேண்டும்‌. தண்டனைக்குத்‌ தகுதி 
யுள்ளவர்களை, குறிப்பாக அவர்கள்‌ மற்றவர்களுக்கு இடறலாக 
இருக்கும்போது, தண்டிக்காமல்‌ இருப்பது ஒரு பெரிய பாவம்‌ 
என்பதை நீங்கள்‌ அறிவீர்கள்‌. கடவுளுக்கு எதிராக இவ்வளவு 
அதிகமான குற்றங்கள்‌ செய்யப்படுவதை என்னால்‌ காண முடிந்தும்‌, 
அவற்றை என்னால்‌ தடுக்க இயலாதபோது, உயிரோடி ருக்க வேண்டி 
யிருப்பதற்காக நான்‌ வருந்துகிறேன்‌ என்பதை ஒத்துக்கொள்கிறேன்‌. 
கடவுளை மிகக்‌ கொடூரமாக நோகச்‌ செய்பவார்களைக்‌ கட்டுப்‌ 
படுத்துவதில்‌ அதிகக்‌ கண்டிப்புள்ளவனாக நான்‌ இராவிடில்‌, அதை 
விட அதிக பாரமாக என்னை அழுத்துவது வேறு எதுவும்‌ இருக்க 
முடியாது. ” 

இவ்வாறு, முத்துக்குளித்துறையில்‌ தமது சிறு திருச்சபையின்‌ 
விவகாரங்களுக்குத்‌ தீர்வு கண்டபின்‌, அவர்‌ இலங்கைத்‌ தீவுக்குப்‌ 


புறப்பட்டுச்‌ சென்றார்‌. அங்கே, கிறீஸ்துநாதரின்‌ வீரமிக்க வேத 
சாட்சிகள்‌ அனைவருடையவும்‌ இரத்தமாகிய விலையேறப்பெற்ற 
விதை அபரிமிதமான அறுவடையை விளைவிக்கும்‌ என்று அவரு 
டைய இருதயம்‌ அவரிடம்‌ கூறியது, அல்லது கடவுள்தாமே அவரு 
டைய இருதயத்தில்‌ இந்த எண்ணத்தைத்‌ தூண்டினார்‌. அவருடைய 
நம்பிக்கை பொய்க்கவில்லை. இந்தத்‌ தீவின்‌ மிகுந்த வலிமையுள்ள 
இராச்சியமாகிய கண்டிக்குச்‌ சென்ற அவர்‌, உடனே போதிக்கவும்‌ 
தொடங்கினார்‌. மிக விரைவில்‌, அதன்‌ சிற்றரசனையே விசுவாசத்திற்‌ 


318 


கென அவர்‌ வெற்றிகொண்டார்‌. இந்தச்‌ சிற்றரசன்‌ வெளிப்படை 
யாகத்‌ தான்‌ ஒரு கிறீஸ்தவனாக மாறியதை அறிவிக்கவோ, தன்‌ 
குடிமக்கள்‌ கிறீஸ்தவத்தைத்‌ தழுவும்படி அவர்களைத்‌ தூண்டவோ 
துணியவில்லை என்பது உண்மைதான்‌, ஏனெனில்‌ அப்படி அவன்‌ 
செய்தால்‌, அக்கம்பக்கத்திலுள்ள சிற்றரசர்கள்‌ அவனுக்கு எதிராகப்‌ 
போர்‌ தொடுத்திருப்பார்கள்‌, அதன்‌ விளைவும்‌ மோசமானதாக 
இருந்திருக்கும்‌. 

இந்த அரசன்‌ போர்ச்சுக்கல்‌ தனக்குத்‌ தரக்கூடிய பாதுகாப்பை 
உறுதிப்படுத்திக்கொள்ள ஆவலாயிருந்தான்‌. ஆனால்‌ இந்தியாவின்‌ 
போர்ச்சுக்கீசிய ஆளுனர்‌ இதைவிட அதிக முக்யெத்துவமுள்ள வேறு 
விவகாரங்களைக்‌ கையாண்டுகொண்டிருந்தார்‌, இந்தச்‌ சமயத்தில்‌, 
மற்ற சிற்றரசர்களிடமிருந்து அவனைப்‌ பாதுகாக்கும்படி வீரர்களை 
அனுப்பவும்‌ இயலாதவராக அவர்‌ இருந்தார்‌; மேலும்‌, அவனுடைய 
அரச சபையைச்‌ சேர்ந்த பலரும்‌, விசுவாசப்‌ பரம்புதலை விட, அரச 
மணிமகுடத்தின்‌ இவ்வுலக நலன்களையே பெரிதாகக்‌ கருதினார்கள்‌ 
என்பதால்‌ கண்டியைக்‌ கிறீஸ்தவ மயமாக்குவது என்ற சிற்றரசனின்‌ 
கனவுக்கு அவர்கள்‌ துணை நிற்கவில்லை. 


ஆகவே, தாமே நேரில்‌ ஆளுனரிடம்‌ சென்று, கண்டி சிற்றரச 
னின்‌ விவகாரத்தைப்‌ பற்றி அவரிடம்‌ கலந்தாலோசிக்கவும்‌, 
மோரோவின்‌ அரச அதிகாரத்தை டெர்னேட்டின்‌ அரசனான 
ஏரியோ என்பவனின்‌ ஒரு மகனுக்கு வழங்க அவரிடம்‌ விண்ணப்பிக்‌ 
கவும்‌ சவேரியார்‌ தீர்மானித்தார்‌. இதற்காக இலங்கையிலிருந்து 
கோவாவுக்குப்‌ புறப்பட்டுச்‌ சென்ற அவர்‌, முந்திய அரசனால்‌ 
அனுப்பப்பட்ட தூதனை அங்கே விட்டுவிட்டு, டி காஸ்ட்ரோ 
இருந்த பாஸாயிமுக்குச்‌ சென்றார்‌. அங்கே அவர்‌ மிகுந்த மரியாதை 
யோடும்‌, அன்போடும்‌ வரவேற்கப்பட்டார்‌. 

அவருடைய அற்புதச்‌ செயல்களைப்‌ பற்றி மிக அதிகமாகக்‌ 
கேள்விப்பட்டிருந்த ஆளுனர்‌, அவரோட உரையாட முடிந்தது பற்றி 
மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார்‌. புனிதர்‌ விரும்பிய எதையும்‌ செய்யத்‌ 
தாம்‌ மிகவும்‌ ஆவலோடு இருப்பதாக அவர்‌ அறிவித்தார்‌. 
டெர்னேட்டின்‌ மகனை அரசனாக்கவும்‌, கண்டி சிற்றரசனின்‌ சார்‌ 


319 


பாக சவேரியார்‌ முன்வைத்த திட்டங்களுக்கும்‌ அவர்‌ சம்மதித்தார்‌. 
புனிதர்‌ கேட்டுக்கொண்டபடி, கண்டிக்குத்‌ துருப்புகளை அனுப்ப 
அவார்‌ உத்தரவுகள்‌ அனுப்பினார்‌ மேலும்‌, ஞானஸ்நானம்‌ டெறும்‌ 
நோக்கத்தோடு கோவாவில்‌ தங்கியிருந்த தூதர்‌ மரியாதை வணக்‌ 
கத்தோடு நடத்தப்பட வேண்டுமென்றும்‌ அவர்‌ உத்தரவிட்டார்‌. 


புனிதரின்‌ இந்த விருப்பங்களைத்‌ தாம்‌ நிறைவேற்றியதற்குக்‌ 
கைம்மாறாக, அவர்‌ அந்த வருடத்தின்‌ குளிர்காலத்தைக்‌ கோவாவில்‌ 
கழிக்க வேண்டுமென்று டி காஸ்ட்ரோ கெஞ்சிக்‌ கேட்டுக்கொண் 
டார்‌. அங்கே, விரைவில்‌ அவரைச்‌ சந்திக்கவும்‌, தம்முடைய ஆத்தும 
விவகாரங்களைப்‌ பற்றி அவரிடம்‌ கலந்து பேசவும்‌ அவர்‌ விரும்பி 
னார்‌. இந்த ஏற்பாட்டை முன்வைத்தபோது ஆளுனர்‌ அறிந்திருந் 
ததை விட, அது அவருக்கு அதிக நன்மை பயப்பதாக இருந்தது. 
எனெனில்‌ மிக விரைவில்‌ ஒரு மெதுவான காய்ச்சலால்‌ அவர்‌ 
பாதிக்கப்பட்டார்‌. அது, வெளிப்படையாக, முதலில்‌ சாதாரண 
மானதாகத்‌ தோன்றினாலும்‌, குணப்படுத்தப்பட முடியாத அளவுக்கு 
மிகவும்‌ பிடிவாதமானதாக இருந்தது. இறுதியாக அது அவரைக்‌ 
கல்லறைக்கே கொண்டு சென்றுவிட்டது. மிகுந்த உடல்‌ பலவீனத்‌ 
தோடு அவர்‌ கோவாவுக்குத்‌ திரும்பி வந்தார்‌. நித்தியத்திற்கென சுதந்‌ 
திரமான முறையில்‌ தம்மை ஆயத்தம்‌ செய்யும்படியாக, அவர்‌ தம்‌ 
ஆட்சி மன்ற நிர்வாகம்‌ என்னும்‌ பெரிய சுமையை இறக்கி வைத்து 
விட்டு, சவேரியாரின்‌ கரங்களில்‌ தம்‌ ஆத்துமத்தின்‌ பொறுப்பை 


ஒப்படைத்தார்‌. பகல்‌ பொழுதின்‌ பெரும்‌ பகுதியை அவருடன்தான்‌ 
ஆளுனர்‌ கழித்தார்‌, பரலோகக்‌ காரியங்களைப்‌ பற்றிப்‌ புனிதர்‌ பேசு 
வதைக்‌ கேட்பதன்‌ மூலம்‌ அவர்‌ மிகுந்த ஞான நன்மையும்‌, 
ஆறுதலும்‌ பெற்றுக்கொண்டார்‌. மே மாத இறுதி வாக்கில்‌, போர்ச்‌ 
சுக்கல்‌ அரசரிடமிருந்து கடிதங்கள்‌ வந்து சேர்ந்தன. அவர்‌, 
ஆளுனரின்‌ பிரமாணிக்கமுள்ள சேவைகளுக்குக்‌ கைம்மாறு வழங்‌ 
கும்படியாக, அவருடைய நிர்வாகக்‌ காலத்தை மேலும்‌ மூன்று 
வருடங்களுக்கு நீட்டித்து, வைஸ்ராய்‌ என்னும்‌ கெளரவப்‌ பட்டத்‌ 
தையும்‌, இன்னும்‌ அரச ஆதரவின்‌ வேறு பல அடையாளங்களையும்‌ 
கொண்டு அவரைப்‌ பெருமைப்படுத்தினார்‌. 


320 


ஆனால்‌ இச்சமயத்தில்‌ டி காஸ்ட்ரோ உலகத்தை நிந்தித்துத்‌ 
தள்ளியிருந்தார்‌. அது ஒரு கரத்தால்‌ அவருக்கு மூன்று வருட மகிமை 
யைத்‌ தருவதாகத்‌ தோன்றிய அதே சமயம்‌, மறு கரத்தால்‌, அவரது 
உயிரின்‌ கடைசிப்‌ பொறியையும்‌ அணைத்து விட முயன்றுகொண் 
டிருந்தது. இறுதியாக, திருச்சபையின்‌ பரிசுத்த தேவத்திரவிய 
அனுமானங்களாலும்‌, புனிதர்‌ தமக்குச்‌ செய்த வேறு பல ஞான உதவி 
களையும்‌ கொண்டு தம்மைப்‌ பலப்படுத்திக்கொண்ட அவர்‌ அதே 
ஆண்டு ஐன்‌ 6 அன்று சமாதானத்தோடு மரித்தார்‌. 

சவேரியார்‌ இந்த இடத்தை விட்டுப்‌ புறப்படுமுன்‌ (தற்செயலாக 
அல்லாமல்‌, தெய்வீக ஏற்பாட்டால்‌) இளம்‌ போர்ச்சுக்கசியப்‌ பிரபு 
வான ரொட்ரிக்‌ ஸெக்கேய்ரா என்பவரைச்‌ சந்தித்தார்‌. இந்தப்‌ பிரபு 
புனிதரைச்‌ சந்தித்ததில்‌ ஒரே சமயத்தில்‌ மகிழ்ச்சியும்‌, வெட்கமும்‌ 
அடைந்தார்‌. ஆனால்‌ நம்‌ புனிதரோ, கடுமையானவராகவும்‌, 
ஆச்சரியமுள்ளவராகவும்‌ தோன்றினார்‌. ஸெக்கேய்ரா பரிசுத்த 
வாழ்வு நடத்தவில்லை, இரண்டு வருடங்களுக்கு முன்‌ அவர்‌ 
மலாக்காவில்‌ ஒரு பெரும்‌ அக்கிரமத்தைச்‌ செய்திருந்தார்‌. இதன்‌ 
காரணமாக, அவார்‌ அங்கிருந்து உயிருக்குப்‌ பயந்து தப்பியோட 
வேண்டியதாயிற்று. அச்சமயத்தில்‌ சவேரியார்‌ தங்கியிருந்த மருத்துவ 
மனையில்‌ அவர்‌ தஞ்சமடைந்தார்‌. சவேரியார்‌ மொலுக்காஸ க்‌ 


கான கப்பல்‌ புறப்படுவதற்காகக்‌ காத்துக்கொண்டி ருந்தார்‌. 


புனிதர்‌ தமது வழக்கப்படி இந்தப்‌ பிரபுவுக்கு மிகுந்த கருணை 
காட்டினார்‌. அவருடைய இரட்சிப்பில்‌ அவர்‌ மிகுந்த ஆவல்‌ 
கொண்டிருந்தார்‌. அவர்‌ கடவுளைப்‌ பற்றிய அறிவுக்கு அவனை வழி 
நடத்தினார்‌, இறுதியாக, ஒரு பொதுப்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்து, 
புதிய, பரிசுத்த வாழ்வு ஒன்றைத்‌ தொடங்கும்படி அவரைத்‌ தூண்டி 
னார்‌. அங்கு நிலவிய தட்பவெப்ப நிலையையும்‌, அங்குள்ளவர்கள்‌ 
நடத்திய உல்லாசமான, புலனின்பங்கள்‌ நிறைந்த வாழ்க்கை முறை 
யையும்‌ கண்ட அவர்‌, ஐரோப்பாவுக்குத்‌ திரும்பிச்‌ செல்லும்படி 
அவரை வற்புறுத்தினார்‌. அவரும்‌ அவ்வாறே செய்வதாக அவருக்கு 
ஆணையிட்டு உறுதி கூறினார்‌. 


ஆனால்‌ அவருடைய வாக்குறுதியின்‌ ஒரு பகுதிதான்‌ நிறைவேற்‌ 


321 


றப்பட்டது. ஏனெனில்‌, அவர்‌ கோவாவிலிருந்து ஐரோப்பாவுக்குச்‌ 
செல்வதற்காக அங்கே வந்து சேர்ந்தபோது, அவருக்கு வந்த ஒரு 
பெரும்‌ சோதனை அவருடைய நல்ல நோக்கத்திலிருந்து அவரை 
விலக்கி, அவர்‌ கடவுளுக்குப்‌ பிரமாணிக்கமற்றவர்‌ என்று நிரூபித்தது. 
அவர்‌ விரைவில்‌, முன்பை விட அதிகமாகக்‌ கெட்டுப்‌ போனார்‌ 
என்பது பற்றி நாம்‌ ஆச்சரியப்படத்‌ தேவையில்லை. 

அவர்‌ கடைசியாகப்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்து, இரண்டு 
வருடங்களுக்கும்‌ மேலாகியிருந்தது. இப்போது, அவர்‌ இவ்வாறு 
சவேரியாரை எதிர்பாராமல்‌ சந்தித்தபோது, மிகுந்த வெட்கமடைந் 
தார்‌. நாகரீகமான முறையில்‌ அவரைத்‌ தவிர்த்து விட முடிந்தால்‌, 
அவன்‌ மகிழ்ச்சியோடு அதைச்‌ செய்திருப்பார்‌. ஆனால்‌, அது 
அவரால்‌ முடியாததால்‌, எதைப்‌ பற்றியும்‌ பெரிதாக அலட்டிக்‌ 
கொள்ளாதவரைப்‌ போலத்‌ தன்னைக்‌ காட்டிக்கொண்டு, சவேரியா 
ருக்கு வாழ்த்துக்கூறி அவருடையண கரத்தை முத்தமிட முயன்றான்‌. 

ஆனால்‌ புனிதரோ திகிலடைந்தவரைப்‌ போன்ற பாவனையோடு 
அவனிடமிருந்து அவசரமாகப்‌ பின்வாங்கினார்‌. பரிதாப உணர்‌ 
வோடும்‌, ஆனால்‌ திடமான கண்களோடும்‌ அவரை எதிர்கொண்ட 
புனிதர்‌, “மகனே, இன்னுமா நீ இங்கே இருக்கிறாய்‌? இன்னும்‌ 
இந்தியாவிலா இருக்கிறாய்‌? நீ இப்போது எப்படி ஐரோப்பாவில்‌ 
இல்லாதிருக்க முடிந்தது? நீ கடவுளுக்கும்‌, எனக்கும்‌ செய்து தந்த 
சத்தியம்‌ என்ன ஆனது? அதை நிறைவேற்றுவதற்காகத்தானே நீ 
மலாக்காவிலிருந்து புறப்பட்டு வந்தாய்‌?” என்று அவரிடம்‌ 


கேட்டார்‌. 


தன்‌ சொந்த மனச்சான்றாலும்‌, புனிதரின்‌ வார்த்தைகளாலும்‌ 
கண்டிக்கப்பட்டு, வெட்கமடைந்த அவர்‌ ஏதாவது ஒரு சாக்குச்‌ 
சொல்ல முயன்றார்‌. ஆனால்‌ சவேரியார்‌ இந்த முறை அவரை 
அவ்வளவு எளிதாக விட்டுவிடுவதாக இல்லை. அவர்‌ அவனிடம்‌, 
“அப்படியானால்‌, நீ போர்ச்சுக்கலுக்குத்‌ திரும்பிச்‌ செல்லாதபடி 


உன்னைத்‌ தடுத்தவர்கள்‌ மீது பழியைப்‌ போட நினைக்கிறாயா? 
இரண்டு வருடங்களுக்கும்‌ மேலாகப்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்யாமல்‌ 


இருந்ததற்கு என்ன சாக்குப்போக்குச்‌ சொல்லப்‌ போகிறாய்‌? சர்வ 


322 


வல்லப சர்வேசுரனின்‌ வரப்பிரசாதத்திற்கும்‌, நட்பிற்கும்‌ முதலில்‌ நீ 
திரும்பி வராவிடில்‌, என்‌ நட்பைப்‌ பெற முடியும்‌ என்று கனவிலும்‌ 
நினைக்காதே” என்றார்‌. இன்னும்‌ எவ்வளவு அதிகமாகவும்‌, ஆணித்‌ 
தரமாகவும்‌ அவர்‌ பேசினார்‌ என்றால்‌, அந்த இளைஞர்‌ அவரை 
எதிர்த்து நிற்க முடியாதவராக, விரைவில்‌ அவரிடம்‌ திரும்பி வருவ 
தாகவும்‌, அவருடைய வழிகாட்டுதலின்‌ கீழ்‌ தன்‌ ஆத்துமத்தை 
மீண்டும்‌ ஒழுங்குபடுத்துவதாகவும்‌ வாக்களித்தார்‌. அதை நிறை 
வேற்றவும்‌ செய்தார்‌. அப்போது முதல்‌ தன்‌ வாழ்வின்‌ முடிவு வரை 
அவர்‌ கிறீஸ்தவப்‌ புண்ணிய வாழ்வில்‌ நிலைத்திருந்தார்‌. 

தன்‌ ஆத்தும ஆதாயத்தைக்‌ கருத்தில்‌ கொண்டு, ஸெக்கேய்ரா 
சவேரியார்‌ தங்கியிருந்த அதே மருத்துவமனையில்‌ ஒரு சில நாட்கள்‌ 
தங்கியிருக்க விரும்பினார்‌. இதைப்‌ பற்றி அவரே இப்படி விவரிக்‌ 
கிறார்‌: இரவுப்‌ பொழுதைப்‌ புனிதர்‌ எப்படிக்‌ கழிக்கிறார்‌ என்பதை 
அறிய விரும்பிய அவர்‌, கதவின்‌ இடுக்குகள்‌ வழியாகச்‌ சில தடவை 
கள்‌ அவரைக்‌ கண்காணித்தார்‌. அப்போது, மற்ற அனைவரும்‌ 
உறங்கிக்கொண்டிருக்க, புனிதர்‌ முழந்தாளில்‌ நின்று, தம்‌ கரங்களை 
நெஞ்சின்மீது சார்த்தியபடி, ஒரு பாடுபட்ட சுரூபத்திற்கு முன்பாக 
ஜெபித்துக்கொண்டி ருந்தார்‌. இந்த நிலையில்‌ நீண்ட நேரம்‌ இருந்த 
பின்‌ அவர்‌ எழுந்து, ஒரு கல்லைத்‌ தலையணையாக வைத்துக்‌ 


கொண்டு இரண்டு அல்லது மூன்று மணி நேரம்‌ உறங்கினார்‌ அதன்‌ 
பின்‌ எழுந்து, திவ்ய கட்டளை ஜெபம்‌ சொன்னார்‌, அதன்பின்‌ திவ்ய 
பலிபூசை நிறைவேற்றினார்‌. 

திவ்ய கட்டளை ஜெபத்தைப்‌ பொறுத்த வரை, அவர்‌ பரிசுத்த 
ஸ்தானத்திடமிருந்து ஒரு விசேஷ சலுகையைப்‌ பெற்றிருந்தார்‌. 
அதன்படி மூன்று வேளை ஜெபங்கள்‌ மட்டும்‌ சொல்ல அவருக்கு 
அதிகாரம்‌ இருந்தது. இது, மற்ற திருச்சபை அதிகாரிகள்‌ மற்றும்‌ 
துறவிகளுக்குப்‌ பொதுவான அளவை விட மிகக்‌ குறுகியது ஆகும்‌. 
ஆனால்‌, உழைப்பும்‌, களைப்பும்‌ எவ்வளவுதான்‌ தம்மை வருத்தி 
னாலும்‌, இந்தச்‌ சலுகையை அவர்‌ தமக்கென ஒருபோதும்‌ பயன்‌ 
படுத்தியதில்லை. பல சமயங்களில்‌, நேரம்‌ குறைவாயிருக்கும்போது, 
அவர்‌ தம்‌ உணவுகளையும்‌, ஓய்வையும்‌ கூட முழுவதுமாகத்‌ தவிர்த்‌ 


323 


திருக்கிறார்‌, இந்த மாபெரும்‌ கடமையை மட்டும்‌ அவர்‌ ஒருபோதும்‌ 
தவிர்த்ததில்லை. இது நேரடியாகக்‌ கடவுளுக்குத்‌ தாம்‌ பட்டுள்ள 
கடன்‌ என்று அவர்‌ கூறுவார்‌. அவர்‌ கட்டளை ஜெப மணிவேளைகள்‌ 
அனைத்தையும்‌ (முடிந்த வரை அதிகமான மரியாதை வணக்கத்‌ 
தோடு) அவர்‌ ஜெபித்தது மட்டுமல்ல, மாறாக, வேனி க்ரேயாத்தோர்‌ 
ஸ்பீரித்துஸ்‌ என்னும்‌ பாடலைப்‌ பாடிய பிறகே, அவர்‌ பல கட்டளை 


ஜெப மணிவேளை ஜெபங்களைத்‌ தொடங்குவார்‌. தாம்‌ இத்தகைய 
ஒப்பற்ற உபகாரங்களை யாரிடமிருந்து பெற்றுக்கொண்டாரோ, 
அந்த இஸ்பிரீத்துசாந்துவின்‌ மீதான பெரும்‌ பக்தியாலேயே இதை 
அவர்‌ எப்போதும்‌ செய்து வந்தார்‌. 


சவேரியார்‌ கோவாவிலிருந்து பஸாயிமுக்குத்‌ திரும்பி வந்த 
வுடன்‌, அவர்‌ சுவாமி பிரான்சிஸ்‌ பெரேஸ-க்கும்‌, சகோதரர்‌ ரோக்‌ 
ஒலிவியேராவுக்கும்‌, மலாக்காவில்‌ அவர்கள்‌ கடைப்பிடிக்க 
வேண்டிய செயல்முறைகள்‌ பற்றி வார்த்தைகளிலும்‌, எழுத்துக்களி 
லும்‌ விதிமுறைகளைத்‌ தந்து, அவர்களை மலாக்காவுக்கு அனுப்பி 
னார்‌. இந்த விவரங்களை எவ்வளவு நுணுக்கமாக அவர்‌ விவரித்திருக்‌ 
கிறார்‌ என்று காண்பது ஆச்சரியம்‌ தருகிறது. ஒலிவியேரா பள்ளிக்‌ 
கூடங்களில்‌ கற்பிக்க வேண்டியவராக இருந்ததால்‌, தேவ பக்தியை 
யும்‌, நல்லொழுக்க விதிகளையும்‌ வளர்ப்பதற்குப்‌ பதிலாக, சண்டை 
சச்சரவுகளைத்‌ தூண்டுவதையே நோக்கமாகக்‌ கொண்ட உலகத்‌ 
தன்மையான, சர்ச்சைக்குரிய புத்தகங்களுக்குப்‌ பதிலாக, புனிதர்கள்‌ 
வரலாறு தொடர்பான புத்தகங்களை வாசிக்கக்‌ குழந்தைகளுக்குக்‌ 
கற்பிக்கும்படி புனிதர்‌ இவருக்கு உத்தரவிடுகிறார்‌. கடவுளின்‌ மகிமை 
யும்‌, ஆன்மாக்களின்‌ நன்மையும்‌ சார்ந்த காரியங்களிலும்‌, அவரது 
ஆன்ம தாகத்திற்கு எதுவுமே அளவுக்கு மீறியதாகவோ, மிக அற்ப 
மானதாகவோ தோன்றுவதில்லை. இந்த இரு பக்தியார்வமுள்ள 
தேவ ஊழியர்களும்‌ பத்திரமாக மலாக்காவுக்கு வந்து சேர்ந்து, சபை 
யின்‌ கல்லூரிக்கான அஸ்திவாரங்களை இட்டார்கள்‌. இந்தக்‌ கல்லூரி 
ஜப்பானிலும்‌, சீனாவிலும்‌, மொலுக்காஸிலும்‌, மற்ற அப்போஸ்‌ 
தலிக்க வேதபோதக நாடுகளிலும்‌ கடவுளுக்கு மிகப்‌ பெரும்‌ சேவை 
யாற்றியது. 


324 


நம்‌ பரிசுத்த தந்த கோவாவில்‌ தங்கியிருந்தபோது, ஓரளவு 
சமாதானத்தை அனுபவிக்க அவரால்‌ முடிந்தது; அதை அவர்‌ 
விசேஷமான காட்சி தியானத்திற்குப்‌ பயன்படுத்திக்கொண்டார்‌; 
ஏனெனில்‌, அதுவே அவருடைய நீண்ட பயணங்களுக்கும்‌, முழுச்‌ 
சோர்வுக்கு ஆளாக்கிய உழைப்புகளுக்கும்‌ பிறகு, அவருடைய 
பலத்தைப்‌ புதுப்பிப்பதாக இருந்தது என்பதை அவரே ஓத்துக்கொண் 
டி ருக்கிறார்‌. 

அவர்‌ தம்‌ பகல்களிலும்‌, இரவுகளிலும்‌ பெரும்‌ பகுதியை ஜெபத்‌ 
தில்‌ செலவிட்டார்‌. திவ்ய நற்கருணையே அவருடைய விசேஷ 
பக்திக்குரிய காரியமாக இருந்ததால்‌, கல்லூரியில்‌, ஆலயத்தை 
நோக்கியிருந்த ஒரு சிறு அறையை அவர்‌ தம்‌ ஜெப ஸ்தலமாகத்‌ 
தேர்ந்துகொண்டார்‌. இங்கே அவர்‌ அனுபவித்த ஞானப்‌ பரவசங்கள்‌ 
கடவுளுக்கும்‌, அவருக்கும்‌ மட்டுமே தெரிந்தவையாக இருந்தன. 
ஆயினும்‌ அங்கே அவருடைய இருதயத்தினுள்‌ மூட்டப்பட்ட 
தேவசிநேக நெருப்பை அவரால்‌ எப்போதும்‌ மறைக்க முடிய 
வில்லை என்பது நமக்கு நல்ல வாய்ப்பாக இருக்றெது. அவர்‌ வழக்கப்‌ 
படி. எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தபோதிலும்‌, சில அறிகுறிகள்‌ 
அவருடைய பரவச நிலையைக்‌ காட்டிக்கொடுத்தன. கல்லூரித்‌ 
தோட்டத்தில்‌ உலாவுகையில்‌ அவர்‌ ஒரு வகையான பரவச 
நிலையில்‌ இருந்ததைப்‌ பலர்‌ அடிக்கடி கண்டிருக்கறொர்கள்‌. அங்கே 
அவர்‌ மிகக்‌ குளிரான இரவுகளில்‌, காலநிலையின்‌ கடுமையைச்‌ 
சற்றும்‌ அறியாதவராக அடிக்கடி தங்கியிருந்தார்‌. இந்தச்‌ சந்தர்ப்பங்‌ 
களில்‌ சிலவற்றில்‌, அவர்‌ தரையிலிருந்து அந்தரத்தில்‌ எழும்பி, நீண்ட 
நேரமாக அந்த நிலையில்‌ இருந்ததைப்‌ பலர்‌ கண்டார்கள்‌. ஏறக்‌ 
குறைய ஒன்றுக்கொன்று எதிராக இருந்த இரு சிறிய கெபிகளுக் 
கிடையே நடக்கும்போது, அவர்‌ கடவுளை நோக்கி உரத்த குரலில்‌, 


“இனி இல்லை, ஒ ஆண்டவரே, இனி நான்‌ என்பது ஒருபோதும்‌ 
இல்லை!” என்று கூக்குரலிடுவதைத்‌ தாங்கள்‌ கேட்டதாக இன்னும்‌ 
சிலர்‌ கூறியிருக்றொர்கள்‌. இதன்பின்‌ அவர்‌ பற்றியெரியும்‌ தமது 
நெஞ்சத்தின்‌ கடும்‌ வெப்பத்தைத்‌ தணிக்கும்படி அவர்‌ தம்‌ அங்கி 
யின்‌ முன்பக்கத்தைத்‌ திறந்து வைத்தார்‌. ஆனால்‌ இது எப்போதும்‌ 
அவருக்குப்‌ போதுமானதாக இருக்கவில்லை. ஏனெனில்‌ சில சமயங்‌ 


325 


களில்‌ அவர்‌ ஈரத்‌ துணிகளை அணியவும்‌, குளிர்ந்த நீரில்‌ முழுவது 
மாக மூழ்கியிருக்கவும்‌ வேண்டியவரானார்‌. பரலோக நெருப்பின்‌ 
கடும்‌ வெப்பம்‌ அந்த அளவுக்கு அகோரமானதாக இருந்தது. 

ஒரு நாள்‌ டொன்‌ டி காஸ்ட்ரோ கோவாவிலிருந்த மைதானங்‌ 
களில்‌ ஒன்றைக்‌ கடந்து சென்றுகொண்டிருந்தார்‌. சவேரியாரும்‌ 
அங்கு ஏதோ வேலையாகச்‌ சென்றிருந்தார்‌. திடீரென, அவர்‌ தரை 
யிலிருந்து சில அங்குலங்கள்‌ அந்தரத்தில்‌ உயர்ந்து நிற்பதைக்‌ 
காஸ்ட்ரோ கண்டார்‌. இத்தகைய ஒரு காட்சியால்‌ தாக்கப்பட்டவ 
ராக, புனிதர்‌ இந்நிலையில்‌ கடவுளைப்‌ பற்றியும்‌, பரலோகத்தைப்‌ 
பற்றியும்‌ ஏதாவது அற்புதமான காரியங்களைப்‌ பற்றிப்‌ பேசுவதைக்‌ 
கேட்கலாம்‌ என்ற ஆசையோடு அவர்‌ புனிதரின்‌ துணைவரிடம்‌ 
அவரை அந்தப்‌ பரவச நிலையிலிருந்து எழுப்புமாறும்‌, அவரைப்‌ 
பேசச்‌ செய்யுமாறும்‌ வற்புறுத்தினார்‌. காஸ்ட்ரோவின்‌ கண்கள்‌ 
அந்தப்‌ பரவசமுள்ள முகத்தில்‌ பதிந்திருந்தன. அந்த முகம்‌ சூரிய 
னைப்‌ போலப்‌ பிரகாசித்தது, அது எப்போதும்‌ மிகப்‌ பிரகாசமான 
ஒளிக்கதிர்களால்‌ சூழப்பட்டிருந்தது. காஸ்ட்ரோ புனிதரின்‌ பாதங்‌ 
களின்‌ அருகில்‌ முழந்தாளில்‌ விழுந்தார்‌. அவரிடமிருந்து புத்திமதி 
யாகச்‌ சில வார்த்தைகளைக்‌ கேட்கவும்‌ அவர்‌ பாக்கியம்‌ பெற்றார்‌. 
அதன்பின்‌ அவார்‌ பேராச்சரியமும்‌, பக்தியும்‌ நிறைந்தவராக வீடு 
திரும்பினார்‌. 

நம்‌ ஆண்டவர்‌ தம்‌ புனிதருக்குத்‌ தாம்‌ வழங்கி வந்த விசேஷ 
நன்மைகளைப்‌ பற்றிய வெளிப்பாட்டைக்‌ கல்லூரிச்‌ சுவார்களுக்குள்‌ 
மட்டும்‌ நிறுத்திக்கொள்ளவில்லை என்று பல சம்பவங்கள்‌ காட்டு 
கின்றன. மதம்‌ பிடித்த யானை ஒன்று, மிருகக்‌ காட்சிசாலையிலிருந்து 
எப்படியோ தப்பித்து, தெருக்களின்‌ வழியாக அங்குமிங்கும்‌ ஓடி, 
எல்லாப்‌ பக்கங்களிலும்‌ பெரும்‌ அச்சத்தையும்‌, குழப்பத்தையும்‌ 
விளைவித்தது. இச்சமயத்தில்‌, கடவுளில்‌ தம்‌ முழு ஆன்மாவும்‌ 
கிரகிக்கப்பட்டிருக்க, புனிதர்‌ நடந்த களேபரங்களை அறியாதவ 
ராகவும்‌, அந்த மத யானை தமக்கு எதிரே வருவதைக்‌ கூட உணராத 
வராகவும்‌, தெருவோரமாக நடந்துகொண்டிருந்தார்‌. இதைக்‌ கண்ட 
மக்கள்‌, பலத்த சத்தமெழுப்பி, அவரை நோக்கி வந்துகொண்டிருந்த 


326 


ஆபத்தைப்‌ பற்றி அவரை எச்சரிக்க முயன்றார்கள்‌. 

இதனிடையே அந்த மத யானை அவரை மிகவும்‌ நெருங்கி 
வந்திருந்தது. நம்‌ ஆண்டவர்‌ தமது திருக்கரத்தை அந்த மிருகத்திற்கும்‌ 
புனிதருக்குமிடையே வைத்து அதை இடைமறிக்காமல்‌ இருந்திருந்‌ 
தால்‌, அந்தப்‌ பெரிய மிருகம்‌ சந்தேகமேயின்றி, அவரைத்‌ தூக்கிச்‌ 
சுழற்றி, வானில்‌ எறிந்திருக்கும்‌; ஆனால்‌ அது திடீரென நின்றது. 
ஓரிரு கணங்களுக்குப்‌ பிறகு, எந்த ஒரு வெளிப்படையான காரணமு 
மின்றி, அது மற்றொரு திசையை நோக்கித்‌ திம்பி வேகமாகச்‌ சென்று 
மறைந்தது. 

தமது அற்பமான காலை உணவுக்குப்‌ பிறகு, ஆலயத்தின்‌ மணிக்‌ 
கோபுரத்தின்‌ ஒரு மறைவான மூலைக்குச்‌ சென்று, அங்கே கடவுளோடு 
இனிய பொழுதுபோக்கில்‌ இரண்டு, மூன்று மணி நேரத்தைச்‌ செல 
விடுவதை வழக்கமாகக்‌ கொண்டிருந்தார்‌. ஆனால்‌ குறிக்கப்பட்ட 
நேர அளவுக்குள்‌ தம்மைக்கட்டுப்படுத்திக்கொள்ள அவரால்‌ 
எப்போதும்‌ இயலவில்லை என்பதால்‌, அவர்‌ குருமடத்தைச்‌ சேர்ந்த 
ஆண்ட்ரூ என்னும்‌ இளைஞர்‌ வந்து, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில்‌ 
தம்மை அழைக்க வேண்டும்‌ என்று அவர்‌ ஏற்பாடு செய்துகொண் 
டார்‌. குறிப்பாக ஒரு முறை, தாம்‌ வைஸ்ராயைச்‌ சந்திக்க வேண்டி 
யிருந்தபோது, காலை பத்து மணியளவில்‌ ஆண்ட்ரூ தம்மை 
அழைக்க வேண்டும்‌ என்று அவர்‌ விரும்பினார்‌. அந்த இளைஞரும்‌ 
கீழ்ப்படிந்தார்‌. ஆனால்‌ மணிக்‌ கோபுரத்திற்குள்‌ நுழைந்தபோது, 
புனிதர்‌ ஒரு முக்காலியின்மீது, தம்‌ நெஞ்சில்‌ இரு கரங்களையும்‌ 
குறுக்காக சார்த்தியபடி அமர்ந்திருப்பதையும்‌, அவருடைய கண்‌ 
களும்‌, முகமும்‌ சூரியனைப்‌ போலப்‌ பிரகாசிப்பதையும்‌ அவர்‌ 


கண்டார்‌. ஆண்ட்ரூ மகிழ்ச்சியோடு சற்று நேரம்‌ அமைதியாக 
நின்றார்‌. அதன்பின்‌ அவர்‌ அவரை அழைத்தார்‌, பதிலில்லை. 
அடுத்து இன்னும்‌ சற்று குரலை உயர்த்தி அவரை அழைத்தார்‌, தம்‌ 
பாதங்களைத்‌ தரையில்‌ தட்டி சத்தமும்‌ ஏற்படுத்தினார்‌, கதவை 
அறைந்து சார்த்தினார்‌, ஆனால்‌ புனிதர்‌ தம்மைச்‌ சுற்றி நடப்பது 
எதையும்‌ உணர முடியாத அளவுக்குக்‌ கடவுளில்‌ மூழ்கியிருந்தார்‌ 
என்பது வெளிப்படையாகத்‌ தெரிந்தது. 


327 


ஆகவே, ஆண்ட்ரூ அங்கிருந்து சென்றுவிட்டு, இரண்டு மணி 
நேரம்‌ கழித்துத்‌ திரும்பி வந்தார்‌, அப்போதும்‌ புனிதர்‌ அதே நிலை 
யில்‌ இருப்பதை அவர்‌ கண்டார்‌. ஆகவே, புனிதரை அவர்‌ பலமாகப்‌ 
பிடித்து உலுக்க, புனிதர்‌ ஆழ்ந்த சோர்வு நிலையிலிருந்து வெளி 
வருபவரைப்‌ போலத்‌ தன்னுணர்வு அடைந்தார்‌. தாம்‌ இரண்டு மணி 
நேரத்திற்குப்‌ பதிலாக நான்கு மணி நேரம்‌ பரவச நிலையில்‌ இருந்து 
விட்டதை உணர்ந்து, ஆண்ட்ரூவுடன்‌ வைஸ்ராயின்‌ அரண்மனைக்கு 


அவசரமாகச்‌ சென்றார்‌. 


ஆனால்‌ தெருவில்‌ காலடி எடுத்து வைத்ததுதான்‌ தாமதம்‌, அவர்‌ 
மீண்டும்‌ பரவச நிலைக்குள்‌ விழுந்தார்‌. அவர்‌ குழப்பமான முறையில்‌ 
கோவாவின்‌ தெருக்களில்‌ எத்தகைய வேகத்தோடு அங்குமிங்கும்‌ 
ஓடினார்‌ என்றால்‌, இளைஞரும்‌, வேகமுள்ளவருமான ஆண்ட்ரூ 
வால்‌ அவருக்கு ஈடுகொடுத்து ஓட முடியவில்லை. 

இறுதியாக, மாலை நேரம்‌ நெருங்கி விட்டதால்‌, இப்போது 
தன்னுணா்வுக்கு வந்திருந்த புனிதர்‌ இனி வைஸ்ராயைத்‌ திட்டமிட்ட 
படி சந்திக்க முடியாது என்பதை உணர்ந்து, ஆண்ட்ரூவிடம்‌: “என்‌ 
குழந்தாய்‌, நாம்‌ இல்லத்திற்குத்‌ திரும்பிப்‌ போவோம்‌. கடவுள்‌ இந்த 
நாள்‌ முழுவதையும்‌ தமக்கென எடுத்துக்கொண்டார்‌. நம்மால்‌ 
இன்று செய்ய முடியாததை இன்னொரு நாள்‌ செய்ய வேண்டும்‌” 
என்றார்‌. 

ஆனால்‌ கடவுளுடனான அவருடைய நெருக்கமான ஐக்கியம்‌, 
மற்றவர்களின்‌ நலனுக்காக அவர்‌ செய்து வந்த அயராத உழைப்பு 
களுக்கு எந்த விதத்திலும்‌ இடையூறாக இருக்கவில்லை. அவரது 
போதகத்தாலும்‌, குழந்தைகளுக்குக்‌ கற்பித்ததாலும்‌, மருத்துவ 
மனைகளிலும்‌, சிறைச்சாலைகளிலும்‌ மட்டுமின்றி, தனி மனிதர்‌ 
களின்‌ இல்லங்களிலும்‌ பணிபுரிந்ததாலும்‌ கிடைத்த பலன்‌ நம்ப 
முடியாததாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட, பெயர்‌ போன பாவியை 
மனந்திருப்புவதற்கான தமது திட்டததைச்‌ செயல்படுத்துவதில்‌ 
அவர்‌ கடைப்பிடித்த பெறுமை மற்றும்‌ நிலைத்த தன்மைக்கு 
இவற்றில்‌ எதுவும்‌ ஈடாக முடியாது. இவன்‌ ஒரு போர்வீரன்‌, மிகக்‌ 


கேவலமான, மிகத்‌ தீமையான பழக்கங்கள்‌ கொண்டவன்‌, சூதாடி, 


328 


தேவ தூஷணி, மொத்தத்தில்‌ கடவுளைப்‌ பற்றியோ, தன்‌ ஆத்துமத்‌ 
தைப்‌ பற்றியோ ஒருபோதும்‌ சிந்திக்காதவனாக இவன்‌ இருந்தான்‌. 
பதினெட்டு வருடங்களில்‌ ஒரே ஒரு முறை மட்டும்‌ இவன்‌ பாவ 
சங்கீர்த்தனம்‌ செய்திருந்தான்‌. அந்தத்‌ தடவையும்‌ கூட, கோவாவின்‌ 
முதன்மைக்‌ குருவிடம்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்து, பாவ மன்னிப்புப்‌ 
பெற அவன்‌ விரும்பினான்‌, ஆனால்‌ தன்‌ வாழ்வைத்‌ திருத்துவது 
பற்றிய எந்த எண்ணமும்‌ அவனிடம்‌ இருக்கவில்லை. கிறீஸ்தவர்‌ 
களிடையே வாழ்ந்த அவன்‌, தான்‌ ஒரு துருக்கியன்‌ என்று கருதப்‌ 
படுவதை விரும்பவில்லை. ஆகவே, அவன்‌ தன்‌ தோழர்களுடன்‌ 
முதன்மைக்‌ குருவிடம்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்யச்‌ சென்றான்‌. 
ஆனால்‌ அவனிடம்‌ மனஸ்தாபத்திற்கான எந்த அறிகுறியும்‌ தென்‌ 
படாததால்‌, பாவ மன்னிப்புப்‌ பெற அவன்‌ தகுதியற்றவன்‌ என்று 
நம்பிய அவர்‌ அவனுக்குப்‌ பாவப்‌ பொறுத்தல்‌ அசீர்வாதம்‌ வழங்கா 
மலேதிருப்பி அனுப்பி விட்டார்‌. 


இப்படி மறுதலிக்கப்பட்டதால்‌ நம்பிக்கையிழந்து, தான்‌ நித்திய 
நரகத்திற்குத்‌ தீர்ப்பிடப்பட்டு விட்டதாக நினைத்துக்கொண்டு, 
தனக்கு எஞ்சியிருந்த குறுகிய இவ்வுலக வாழ்வில்‌ எல்லா வகையான 


பாவங்களின்‌ இன்பங்களையும்‌ துய்த்தனுபவிக்க அவன்‌ தீர்மானித்‌ 
தான்‌. அதன்படி, அவன்‌ ஒரு இரத்த வெறி பிடித்த காட்டு விலங்கை 
விடவும்‌ தரந்தாழ்ந்த ஒரு வாழ்வு நடத்தத்‌ தொடங்கினான்‌. பாவத்‌ 
திலேயே மூழ்கிக்‌ கிடப்பதில்‌ அவன்‌ இன்பம்‌ கண்டான்‌. 

இப்படிப்பட்ட ஒருவன்‌ மனந்திரும்புதலின்‌ வரப்பிரசாதத்திற்குத்‌ 
தகுதியற்றவன்‌ என்றாலும்‌, நம்‌ பரிசுத்த தந்தை அவனை மனந்திருப்‌ 
பும்‌ வரப்பிரசாதத்திற்குத்‌ தகுதியுள்ளவராக இருந்தார்‌. அவருடைய 
பிறார்சிநேகத்திற்குச்‌ சம்பாவனையாகக்‌ கடவுள்‌ இந்த வரத்தை 
அவருக்குத்‌ தந்திருந்தார்‌. 

அக்காலத்தில்‌ மூர்களால்‌ கைப்பற்றப்பட்டிருந்ததும்‌, மெக்கா 
வின்‌ கால்வாய்களுக்கு எதிரே இருந்ததுமான ஒரு முக்கியமான 
கோட்டையாகிய ஏடெனை மீண்டும்‌ கைப்பற்றுவதற்காகக்‌ கப்பற்‌ 
படை ஒன்று தயாராகிக்கொண்டிருந்தது. இது, பாவியாகிய அந்த 
வீரனைக்‌ கோவாவுக்குக்‌ கொண்டு வந்தது. இத்தகைய ஒரு விலை 


329 


யேறப்பெற்ற இரையை எப்போதும்‌ தேடிக்கொண்டிருந்த சவேரியா 
ருக்கு, அவருடைய நண்பர்கள்‌ சிலர்‌ இந்தப்‌ பரிதாபத்திற்குரிய 
மனிதனின்‌ அவல நிலை பற்றி முறைப்படி அறிவித்தார்கள்‌. 


அவனது ஆன்ம நலனில்‌ அதிக உயிரோட்டமுள்ள ஆர்வத்தைத்‌ 
தம்மில்‌ எழுப்பிக்கொள்ள அவருக்கு மேற்கொண்டு எதுவும்‌ தேவைப்‌ 
படவில்லை. அவனுக்குத்‌ தம்மை அறிமுகப்படுத்திக்கொள்ள அவர்‌ 
வழிகளைக்‌ கண்டுபிடித்தார்‌. முதல்‌ கணத்திலிருந்தே அவனிடம்‌ 
மிகுந்த அக்கறையோடும்‌, கருணையோடும்‌ நடந்துகொண்டார்‌. 
அதே சமயத்தில்‌, அவர்‌ கடவுளுக்கு முன்பாக, அவனுக்காக உருக்க 
மாகக்‌ கண்ணீர்‌ சிந்தி ஜெபித்துக்கொண்டி ருந்தார்‌. கப்பற்படை 
புறப்படும்‌ நேரம்‌ வரும்‌ வரை அவர்‌ தொடர்ந்து இதைச்‌ செய்து 
கொண்டிருந்தார்‌. அவன்‌ புறப்பட இருந்த நேரத்தில்‌ சவேரியார்‌ 
அவனைச்‌ சந்தித்து, அவன்‌ எந்தக்‌ கப்பலில்‌, எந்தக்‌ கப்பல்‌ 
தலைவரின்‌ கழ்‌ பயணம்‌ செல்லப்‌ போகிறான்‌ என்று விசாரித்தார்‌. 
அந்த வீரன்‌ இந்த இரு விவரங்களையும்‌ அவருக்குத்‌ தந்தான்‌. 

புனிதர்‌ அவனை நோக்கி: “ஆ, நான்‌ எவ்வளவு பேறுபெற்றவன்‌! 
நானும்‌ அதே கப்பலில்தான்‌ வருகிறேன்‌” என்று மகிழ்ச்சியை 
வெளிப்படுத்தும்‌ முகத்தோடு கூறினார்‌. ஆகவே, அவனுடைய 
கையைப்‌ பிடித்தபடி அவர்‌ அவனிடம்‌: “நாம்‌ தோழர்களைப்‌ போல 
சேர்ந்து செல்வோம்‌” என்றார்‌. அவருடைய உண்மையான நோக்கத்‌ 
தைப்‌ பற்றி எந்த விதமான சந்தேகமும்‌ இல்லாத அந்த வீரன்‌, தான்‌ 
கனப்படுத்தப்பட்டதாக உணர்ந்தான்‌. என்றாலும்‌, முழு உலகத்‌ 


தாலும்‌ ஒரு புனிதராகப்‌ பார்க்கப்படும்‌ ஒருவரால்‌ தான்‌ கவனிக்கப்‌ 
படுவதைக்‌ கண்டு அவன்‌ ஒரு விதமான வெட்க உணர்வையும்‌ 
அடைந்தான்‌. 

அதன்படி, அவர்கள்‌ இருவரும்‌ கப்பலுக்குள்‌ ஒன்றாக நுழைந்‌ 
தார்கள்‌. அந்தக்‌ கப்பலின்‌ தலைவன்‌ அவரைக்‌ கண்டு மிகுந்த 
மகிழ்ச்சியடைந்தான்‌. அவர்‌ தன்‌ கப்பலில்‌ ஏறியதற்கான காரணம்‌ 
அவனுக்குப்‌ புரியவில்லை. ஆயினும்‌ சவேரியார்‌ கப்பலில்‌ இருப்பது 
அதன்‌ பாதுகாப்பிற்கான உத்தரவாதம்‌ என்று அவன்‌ உணர்ந்தான்‌. 


புனிதருக்கும்‌, அருவருப்புக்குரிய, சபிக்கப்பட்ட பாவி என்று தாங்கள்‌ 


330 


கருதும்‌ ஒருவனுக்குமிடையே இருந்த நெருக்கத்தைக்‌ கவனித்த 
வீரர்கள்‌ சற்று இடறல்பட்டார்கள்‌, அவரைக்‌ குறை கூறினார்கள்‌, நம்‌ 
இரக்கமுள்ள ஆண்டவர்‌ மனந்திரும்பியவளான மதலேனம்மாளை 
ஏற்றுக்கொண்டபோது, பரிசேயர்கள்‌ செய்தது போல, இவர்களும்‌, 
“இவர்‌ அர்ச்சியசிஷ்டவராயிருந்தால்‌, தாம்‌ நண்பராக நினைக்கிற 
இந்த மனிதன்‌ யாரென்றும்‌, எப்படிப்பட்டவனென்றும்‌ சந்தேகமற 
அறிந்திருப்பாரே; அவன்‌ பாவியல்லவா?” (காண்க. லூக்‌. 7:39) 
என்று ஒருவரோடு ஒருவர்‌ முறுமுறுத்துப்‌ பேசினார்கள்‌. 

அவர்கள்‌ ஒன்றாக உண்டார்கள்‌, உரையாடினார்கள்‌. அந்த 
வீரன்‌ சூதாட்ட மேஜையில்‌ அமர்ந்தபோது, சவேரியார்‌ இன்னும்‌ 
அவனுக்கு அருகில்‌ இருந்து, அவன்‌ வெற்றி பெற்றபோதெல்லாம்‌ 
வெளிப்படையாக சந்தோஷப்பட்டுக்கொண்டும்‌, அவன்‌ தோற்ற 
போதெல்லாம்‌ வருத்தப்பட்டுக்கொண்டும்‌ இருந்தார்‌. இம்முறை 
யில்‌ அவன்‌ அவரைத்‌ தன்‌ நண்பராக முழு மனதோடு ஏற்றுக்கொண் 
டார்‌. அவன்‌ உள்ளபடி அவரிடம்‌ ஒரு விதமான பற்றும்‌ கொண்‌ 
டான்‌. அதன்பின்‌ புனிதர்‌ அவனிடம்‌ அவனது ஆத்துமத்தைப்‌ பற்றிப்‌ 
பேசத்‌ தொடங்கினார்‌. இந்த இரக்கத்தினுடையவும்‌, மீட்பினுடை 
யவும்‌ நாட்களில்‌ கடவுள்‌ எவ்வளவு எளிதான நம்‌ பாவங்களை 
மன்னிக்கிறார்‌ என்றும்‌, தன்‌ பாவங்கள்‌ எவ்வளவு பெரியவையாக 
இருந்தாலும்‌, எவனும்‌ அவநம்பிக்கை கொள்ளத்‌ தேவையில்லை, 
ஏனெனில்‌ ஒரு பெரும்‌ பாவியை மிக விரைவில்‌ ஒரு புனிதனாக 
மாற்ற கடவுளால்‌ முடியும்‌ என்றும்‌, இப்போது நரகத்திலுள்ள ஓர்‌ 
ஆத்துமத்திற்கு மற்றொரு வாய்ப்புக்‌ கொடுக்கப்பட்டால்‌ (அதற்கு 
எந்த வாய்ப்புமில்லை!), தவம்‌ செய்வதால்‌ அந்த அச்சத்திற்குரிய 
தீச்சுவாலைகளிலிருந்து தன்னால்‌ தப்ப முடியும்‌ என்றால்‌, எத்தகைய 
தவ முயற்சியையும்‌, அது எவ்வளவு கடுமையானதாகவும்‌, பயங்கர 
மானதாகவும்‌ இருந்தாலும்‌, அதைச்‌ செய்ய அந்த அத்துமம்‌ தயாராக 
இருக்கும்‌ என்றும்‌, அப்படியிருக்க, அந்த வாதைகளுக்குத்‌ தீர்ப்பிடப்‌ 
படுவதினின்று நம்மைக்‌ காத்துக்கொள்ள கடவுள்‌ நம்மிடம்‌ 
கேட்கும்‌ அற்பமான பரிகாரங்களை நாம்‌ இன்னும்‌ எவ்வளவு 
அதிகக்‌ காரணத்தோடு செய்ய, அதாவது, தவமாகிய நீதிமன்றத்‌ 
திடம்‌ தஞ்சமடைய, தயாராக இருக்க வேண்டும்‌ என்றும்‌ அவனுக்கு 


331 


விளக்கிக்‌ கூறினார்‌. 
வாய்ப்புக்‌ கிடைக்கும்போதெல்லாம்‌ அவர்‌ இவ்வாறே இன்னும்‌ 


அதிகமாக, இதே போன்ற வார்த்தைகளில்‌ அவனை வற்புறுத்தி 
வந்தார்‌. இறுதியாக, ஒரு நாள்‌ அவர்‌ அவனிடம்‌, அவன்‌ பாவசங்கர்த்‌ 


தனம்‌ செய்து எவ்வளவு காலமாயிற்று என்று தற்செயலாகக்‌ கேட்பது 


போலக்‌ கேட்டார்‌. அந்த வீரன்‌ வெட்கப்பட்டுப்‌ பெருமூச்சு 
விட்டான்‌, ஆயினும்‌, பதினெட்டு ஆண்டுகளாயிற்று என்று உண்மை 
யைச்‌ சொன்னான்‌; மேலும்‌, தவறு முழுவதும்‌ தன்னுடையதல்ல, 
ஏனெனில்‌ தான்‌ ஒரு முறை பாவசங்கீர்த்தனம்‌ செய்யச்‌ சென்றபோது, 
அந்தக்‌ குருவானவர்‌ தன்னைக்‌ கடுமையாக நடத்தி, பாவ மன்னிப்புத்‌ 
தராமல்‌ தன்னைத்‌ திருப்பியனுப்பி விட்டார்‌ என்றும்‌, இனி இது 
போன்ற அவமானத்திற்குத்‌ தன்னை ஒருபோதும்‌ உட்படுத்தப்‌ 
போவதில்லை என்று தான்‌ அன்றே தீர்மானித்ததாகவும்‌ அவன்‌ கூறி 


னான்‌. இறுதியாக, “கிறீஸ்துநாதர்‌ மற்றவர்களைப்‌ போலவே எனக்‌ 
காகவும்‌ மரிக்கவில்லை என்பது போல்‌, அல்லது எந்த ஆத்துமமும்‌ 
கடவுளின்‌ வரப்பிரசாதத்திற்குத்‌ தகுதியுள்ளதல்ல என்பது போல்‌, 
அந்தக்‌ குருவானவர்‌ என்னைத்‌ துரத்தியடித்து விட்டார்‌.” 

இந்தப்‌ பதிலின்‌ மூலம்‌, தம்‌ முயற்சிகள்‌ பலனளிக்கத்‌ தொடங்கி 
விட்டன என்பதை அறிந்து புனிதர்‌ திருப்தி கொண்டார்‌. ஆகவே, 
அந்தக்‌ குருவானவர்‌ நடந்துகொண்ட விதத்தைப்‌ பற்றி அவர்‌ சற்று 
ஆச்சரியம்‌ காட்டத்‌ தொடங்கினார்‌. மனிதர்கள்‌ தம்மை நோகச்‌ 
செய்தபின்னும்‌, அவர்கள்‌ உண்மையாகவே மனந்திரும்பித்‌ தம்மிடம்‌ 
வந்தால்‌, மகா இனிமையுள்ள தயாளத்தோடு அவர்களை வரவேற்று, 
ஏற்று, அணைத்துக்கொள்ளும்‌ கடவுளைப்‌ போல, ஒவ்வொரு குருவும்‌ 
பாவிகளிடம்‌ மிகுந்த கருணையோடு இருக்க வேண்டுமென்றும்‌, 
மகா உன்னதப்‌ பரிசுத்தரான சர்வேசுரன்‌ இவ்வளவு இரக்கம்‌ 


காட்டும்போது, பாவிகளாயெ நாம்‌ இன்னும்‌ எவ்வளவு அதிகக்‌ 
காரணத்தோடு ஒருவர்‌ மீது ஒருவர்‌ இரக்கமுள்ளவர்களாக இருக்க 
வேண்டும்‌ என்றும்‌, உண்மையாகவே கடவுளிடமிருந்து பெற்றுக்‌ 
கொள்ள நாம்‌ எதிர்பார்த்திருக்றெ அதே இரக்கத்தோடு நாமும்‌ நம்‌ 
சகோதரர்களை நடத்துவதுதான்‌ நியாயமானது என்றும்‌ கூறினார்‌. 


332 


இறுதியாக, அவர்‌ அவனிடம்‌, “இந்தக்‌ காரியத்தில்‌ இனிமேல்‌ 
உன்னையே நீ குழப்பிக்கொள்ள வேண்டாம்‌. நானே உன்னிடம்‌ 
பாவசங்கர்த்தனம்‌ கேட்பேன்‌; உன்‌ பாவங்கள்‌ எண்ணிக்கையிலும்‌, 
தன்மையிலும்‌ உள்ளபடி இருப்பதைவிட ஆயிரம்‌ மடங்கு பெரியவை 
யாக இருந்தாலும்‌, அவற்றைக்‌ கேட்கும்‌ அளவுக்கு என்னிடம்‌ 
பொறுமையும்‌, உன்னை மன்னிக்க என்னிடம்‌ மிகுந்த இரக்கமும்‌ 
இருக்கின்றன. பரிகாரத்தைப்‌ பற்றி நீ கவலைப்பட வேண்டாம்‌. நாம்‌ 
நண்பர்களைப்‌ போல்‌, அதை நமக்குள்‌ பகிர்ந்துகொள்வோம்‌. நாம்‌ 
இருவரும்‌ சேர்ந்து இந்தப்‌ பரிகாரத்தைச்‌ செய்தால்‌, பரலோகத்திற்கு 
முழுமையாகக்‌ கணக்குக்‌ கொடுத்துவிட முடியும்‌. நான்‌ உன்னிடம்‌ 
கேட்பதெல்லாம்‌ ஒன்றே ஒன்றுதான்‌: நீ உன்‌ முழு வாழ்வினுடைய 
வும்‌ ஒரு பொதுப்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்ய வேண்டும்‌. இதை நீ 
செய்து முடிக்கும்போது, இது வரை நீ உன்‌ வாழ்வில்‌ ஒருபோதும்‌ 
உணர்ந்திராத மகிழ்ச்சியை அனுபவிப்பாய்‌ என்று நான்‌ உனக்கு 
வாக்களிக்கிறேன்‌. இதை நினைவில்‌ கொண்டிரு: உன்‌ தொழிலில்‌ 
அடிக்கடி நிகழ்வது போல, மரணம்‌ எப்போது வேண்டுமானாலும்‌ 
நிகழலாம்‌. ஒருவேளை இந்த எல்லாப்‌ பாவங்களாலும்‌ நிரப்பப்‌ 
பட்ட ஆத்துமத்தோடு, “சேசுவே, எனக்கு உதவி செய்யும்‌!” என்று 
சொல்லக்‌ கூட நேரமின்றி நீ இறப்பாய்‌ என்றால்‌, உனக்கு என்ன 
நேரிடும்‌ என்று சிந்தித்துப்‌ பார்‌!” என்றார்‌. 

இதன்பின்‌, அவன்‌ இது வரை வாழ்ந்த வாழ்வின்‌ நிகழ்ச்சிகளை 
நினைவுபடுத்திப்‌ பார்க்கும்படி புனிதர்‌ அவனுக்கு அறிவுறுத்தினார்‌. 
உண்மையில்‌ புனிதரே அவனோடிருந்து அத்தும சோதனை செய்ய 
அவனுக்கு மிகவும்‌ உதவியாயிருந்தார்‌. இந்த ஆத்தும சோதனை 
நேரம்‌ முழுவுதும்‌, பாக்கியவானான அந்த மனிதன்‌ ஏதோ ஒரு விதத்‌ 
தில்‌ பாதிக்கப்பட்டவனாகத்‌ தோன்றினான்‌, சவேரியார்தம்‌ இஷ்டப்‌ 
படி தன்னை நடத்தும்படி அவன்‌ விட்டுவிட்டான்‌. 

இப்போது சவேரியார்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்யும்படி வற்புறுத்த 
வேண்டி யிராமல்‌, அந்த வீரன்‌ மனஸ்தாபத்தோடு, புனிதர்‌ கற்பனை 
செய்யக்‌ கூடிய அளவுக்கும்‌ மிக அதிகமாகத்‌ தான்‌ ஒரு பெரும்‌ பாவி 
யாயிருந்ததால்‌ அவர்‌ தன்னை வெறுக்காமலும்‌, புறக்கணிக்காமலும்‌ 


333 


இருக்கும்படி யாக அவரிடம்‌ இரந்து கேட்டுக்கொண்டான்‌. 


காரியங்கள்‌ இவ்வாறு புனிதர்‌ திட்டமிட்டபடி முன்னேறிக்‌ 
கொண்டிருக்க, கப்பல்‌ கூலான்‌ என்னுமிடத்தில்‌ நங்கூரமிட்டது. 
சத்தியப்‌ பிரமாணம்‌ செய்து, சாட்சியம்‌ கூறிய ஒரு கண்கண்ட சாட்சி 
கூறுகிறபடி, “சவேரியாரும்‌, அந்த வீரனும்‌ ஒன்றாகக்‌ கப்பலை 
விட்டு இறங்கினார்கள்‌. அவர்கள்‌ இருவரும்‌ எங்கே போகிறார்கள்‌, 
என்ன செய்யப்‌ போகிறார்கள்‌ என்று பார்ப்பதற்காக நானும்‌ 
மற்றவர்களும்‌ அவர்களைப்‌ பின்பற்றினோம்‌. ஏனெனில்‌ ஒருவருக்‌ 
கொருவர்‌ நேர்‌ எதிரான குணமுள்ள இருவருக்கிடையே நாங்கள்‌ 
கண்ட அந்த விசித்திரமான நெருக்கம்‌ எங்களுக்கு வியப்பாக 
இருந்தது. 

“அவர்கள்‌ இருவரும்‌ ஒரு காட்டுப்‌ பகுதிக்குள்‌ நுழைந்து, சற்று 
தூரம்‌ சென்றபின்‌, சவேரியார்‌ சுவாமி ஒரு மரத்தடியில்‌ அமர்ந்தார்‌. 
அந்த வீரன்‌ அவருடைய பாதங்களின்‌ அருகில்‌ முழந்தாளிட்டு, மனங்‌ 
கசந்து அழுதபடி பாவசங்கீர்த்தனம்‌ செய்தான்‌. அது முடிந்தபோது, 
புனிதர்‌ ஒரு பரலோக மந்திரத்தையும்‌, ஓர்‌ அருள்நிறை மந்திரத்தை 
யும்‌ மட்டும்‌ அவனுக்கு அபராதமாகத்‌ தந்தார்‌. அது அந்த வீரனுக்கு 
மிகுந்த வியப்பளித்தது. ஆயினும்‌ அவர்‌ காட்டிய இந்த இரக்கத்தின்‌ 
காரணத்தை அறிந்தபோது, அவன்‌ அதிசயித்துப்‌ போனான்‌. 
ஏனெனில்‌, சவேரியார்‌ இன்னும்‌ சற்று தூரம்‌ காட்டுக்குள்‌ சென்று, 
தம்‌ மேலாடையை அகற்றி, தம்‌ இடக்கரத்தில்‌ ஒரு பாடுபட்ட 
சுரூபம்‌ இருக்க, இரும்புச்‌ சங்கிலிகள்‌ கொண்ட ஒரு கசையால்‌ 
தம்மையே இரக்கமின்றி அடித்துக்கொள்ளத்‌ தொடங்கினார்‌. சற்று 
நேரத்தில்‌, அவர்‌ தோள்களிலிருந்து இரத்தம்‌ பீறிட்டு வழியத்‌ 
தொடங்கியது. ஆயினும்‌ அவர்‌ நிறுத்துவதாக இல்லை. 

அந்த வீரன்‌ அடிகளின்‌ சத்தத்தைக்‌ கேட்டோ, அல்லது அசாதா 
ரணமான ஏதோ நடக்கிறது என்று சந்தேகப்பட்டேோ, புனிதர்‌ இருக்‌ 
கிற இடத்தைத்‌ திருட்டுத்தனமாக நெருங்கியபோது, புனிதர்‌ 
தம்மைத்தாமே சிதைத்துக்கொள்வதைக்‌ கண்டான்‌. உடனே, அவன்‌ 
தங்களிடையே செய்துகொண்ட ஒப்பந்தத்தை நினைவுகூர்ந்தான்‌. 
தன்‌ பாவங்களுக்குப்‌ பரிகாரமாகத்தான்‌ இந்தப்‌ பரிசுத்த இரத்தம்‌ 


334 


சிந்தப்படுகிறது என்பதை அவன்‌ அந்தக்‌ கணமே புரிந்துகொண் 
டான்‌. ஆகவே, தன்னைத்தானே அடக்கிக்கொள்ள முடியாதவனாக, 
கண்ணீரில்‌ குளித்தபடி. அவன்‌ சவேரியாரின்‌ பாதங்களில்‌ விழுந்து, 
“ஆ, தந்தாய்‌! இந்தத்‌ தபசு எனக்குரியது, நான்தான்‌ பாவி, நீர்‌ 
இல்லை, நீர்‌ ஒரு புனிதர்‌!” என்றான்‌. அதன்பின்‌, அந்தப்‌ பாரமான 
கசையை அவருடைய கரத்திலிருந்து பிடுங்கிய அவன்‌ தான்‌ அணிந்‌ 
திருந்த உடைகளைக்‌ கிழித்துக்கொண்டு, தன்னைத்தானே கடுமை 
யாக அடித்துக்கொள்ளத்‌ தொடங்கினான்‌. இதைக்‌ கண்டு நானும்‌, 
என்‌ சக ஒற்றாகளும்‌ பிரமித்துப்‌ போனோம்‌. அது எங்களுக்கு மிகச்‌ 
சிறந்த முன்மாதிரிகையாகவும்‌ இருந்தது. 

இவ்வாறு, தங்கள்‌ பக்தியையும்‌, தவப்‌ பிரியத்தையும்‌ திருப்திப்‌ 
படுத்திக்கொண்டபின்‌, புனிதர்‌ அவனை அரவணைத்துக்கொண்ட 
துடன்‌, அவனுக்காகத்தான்‌ தாம்‌ அந்தக்‌ கப்பலில்‌ வந்ததாகவும்‌, 
இப்போது தாம்‌ வந்த வேலை முடிந்துவிட்டதால்‌, கோவாவுக்குத்‌ 
திரும்பிச்‌ செல்வதாகவும்‌ கூறி அவனிடமிருந்து விடைபெற்றுக்‌ 
கொண்டார்‌. ” 

எதிர்காலத்தில்‌ எப்படி ஒழுங்காக நடந்துகொள்ள வேண்டும்‌ 
என்பது பற்றி அவர்‌ அவனுக்கு மிகப்‌ பயனுள்ள அறிவுரை தந்தார்‌ 
மனந்திரும்புதலில்‌ நிலையாயிருக்கவும்‌, பயனுள்ள தேவ பயத்தில்‌ 
வளரவும்‌ அவனுக்குத்‌ தாம்‌ உதவுவதாக அவனுக்கு வாக்களித்தார்‌. 
மேலும்‌, கடவுள்‌ தம்மை விட்டு ஓடிக்கொண்டே இருப்பவர்களின்‌ 
பின்னால்‌ எப்போதும்‌ ஓடுவதில்லை என்று கூறி அவர்‌ அவனை 
எச்சரித்தார்‌. அதன்பின்‌ அவர்‌ அந்த வீரனை எந்த அளவுக்கு முழுமை 
யாக மாற்றமடைந்த மனிதனாக விட்டுச்‌ சென்றார்‌ என்றால்‌, 
ஏதெனுக்கு எதிரான போர்‌ முடிந்து திரும்பியவுடன்‌, அவன்‌ ஒரு 
மிகக்‌ கண்டிப்பான துறவற சபையில்‌ சேர்ந்து, தன்‌ கடைசி மூச்சு 
வரை தேவ ஊழியத்தில்‌ நிலைத்திருந்தான்‌. 

புனிதர்‌ கோவாவுக்த்‌ திரும்பி வந்தவுடன்‌, தமது பக்திக்குரிய 
வேலைகளை மீண்டும்‌ தொடங்கினார்‌. கடவுளும்‌ அவர்‌ வழியாக 
அடிக்கடி பல அற்புதங்களைச்‌ செய்துகொண்டிருந்தார்‌. தன்‌ 
மனைவி, குழந்தைகளின்‌ அடிப்படைத்‌ தேவைகளைக்‌ கூட பூர்த்தி 


335 


செய்ய முடியாத ஓர்‌ ஏழை மனிதன்‌ இருந்தான்‌. தங்கள்‌ வறுமையால்‌ 
அவநம்பிக்கை நிலைக்குத்‌ தள்ளப்பட்ட அவன்‌ தற்கொலை செய்து 
கொள்ள முடிவு செய்தான்‌. ஆகவே, அவன்‌ தன்‌ மேலாடைக்குள்‌ ஒரு 
கயிற்றை ஒளித்து வைத்துக்கொண்டு, தூக்கிட்டுக்கொள்வதற்காக 
ஒரு தனிமையான இடத்தைத்‌ தேடிச்‌ சென்றான்‌. 


மிகச்‌ சரியாக அந்த இடத்திற்கு அருகிலிருந்த அர்ச்‌. சின்னப்பர்‌ 
தேவாலயத்தில்‌ சவேரியார்‌ பாவசங்கீர்த்தனம்‌ கேட்டுக்கொண்டி ருந் 
தார்‌. திடீரென்று, அவர்‌ ஒரு தீர்க்கதரிசன ஒளி பெற்றவராகப்‌ பாவ 
சங்கீர்த்தனத்‌ தொட்டியை விட்டு வெளியேறி, தம்‌ தொப்பியைத்‌ 
தேடி எடுக்கக்‌ கூட நேரத்தை வீணாக்காமல்‌ விரைந்து சென்று, மிகச்‌ 
சரியான நேரத்தில்‌ அந்த மனிதனைச்‌ சந்தித்து, அந்த அவசரச்‌ 
செயலை அவன்‌ செய்துவிடாமல்‌ அவனைத்‌ தடுத்து விட்டார்‌. 
அன்போடு அவனை அரவணைத்துக்கொண்ட அவர்‌, தாம்‌ தங்கி 
யிருந்த கல்லூரிக்கு அவனை அழைத்துச்‌ சென்று, அவனை நன்றாகக்‌ 
கவனித்துக்கொண்டார்‌. அவன்‌ அங்கிருந்த சில நாட்களில்‌ புனிதர்‌ 
தெருக்களுக்குச்‌ சென்று அவனுக்காகப்‌ பிச்சையெடுத்து வந்தார்‌. 
அவனுடைய தேவைகளுக்குப்‌ போதுமான பணம்‌ கிடைத்ததும்‌, 
அதை அவனிடம்‌ தந்து, மகிழ்ச்சியுள்ளவனாகவும்‌, திருத்தப்பட்ட 
வனாகவும்‌ அவனை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்‌. 

கேத்தரீன்‌ கீவ்ஸ்‌ என்பவளின்‌ சாட்சியம்‌: இவள்‌ நீண்ட காலமாக 
ஒரு மிகுந்த அச்சத்திற்குரிய சோதனையால்‌ துன்பப்பட்டு 
வந்திருந்தாள்‌. ஒரு கடைசிப்‌ புகலிடமாக, நம்‌ புனிதரிடம்‌ பாவசங்‌ 
கீர்த்தனம்‌ செய்ய அவள்‌ முடிவு செய்தாள்‌. அவரிடம்‌ அவள்‌ தான்‌ 
படும்‌ துன்ப துயரங்களை விளக்கிக்‌ கூறினாள்‌. அவர்‌ அவளைத்‌ 
தேற்றி, அவளுக்கு உற்சாகம்‌ தரும்‌ விதமாக, “அஞ்சாதே; இப்போது 
முதல்‌ நீ விடுவிக்கப்பட்டவளாக இருப்பாய்‌” என்றார்‌. 


இதன்பின்‌ நடந்தவை புனிதரின்‌ இந்த வாக்குறுதியை நிரூபித்‌ 
தன. அந்தச்‌ சோதனை உடனே மறைந்து விட, அவளுடைய 
இருதயத்தை நீண்ட காலமாக சொந்தளிப்பான புயலின்‌ இடத்தை 
மிக இனிமையான அமைதி நிரப்பியது. இதன்பின்‌ அந்த பக்தியுள்ள 
பெண்மணி அடிக்கடி புனிதரிடம்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்து வந்தாள்‌. 


336 


அவர்‌ பாவப்‌ பொறுத்தல்‌ வார்த்தைகளை உச்சரிக்கும்போதெல்‌ 
லாம்‌ ஒரு பரலோகப்‌ புண்ணியம்‌ அவரிடமிருந்து வெளிப்பட்டுத்‌ 
தன்னை வந்தடைவதாக அவள்‌ உணர்ந்தாள்‌. அவள்‌ வேறு எந்தச்‌ 
சமயத்திம்‌ உணர்ந்திராத ஒரு ஞான சந்தோஷத்தை அது அவளில்‌ 
விளைவித்தது. 


ஒரு நாள்‌ இந்தக்‌ காரியத்தை அவள்‌ அவருக்குத்‌ துணிந்து 
வெளிப்படுத்தியபோது, “நீ செய்ய வேண்டியதெல்லாம்‌ கடவுளுக்கு 
நன்றி செலுத்துவது மட்டுமே, உன்‌ பாவங்களை மன்னிக்க அவர்‌ 
திருவுளங்கொண்டிருக்கறொர்‌” என்பதைத்‌ தவிர வேறு எந்தப்‌ பதிலை 
யும்‌ அவார்தரவில்லை. 


ஊரில்‌ ஒரு குதிரை இருந்தது. அது எவ்வளவு அடங்காததாக 
இருந்தது என்றால்‌, அதற்கு இலாடம்‌ அடிக்க முடியவில்லை. அதன்‌ 
சொந்தக்காரன்‌ ஒரு நாள்‌ புனிதரிடம்‌ தன்‌ நிலையைச்‌ சொல்லிப்‌ 
புலம்பினான்‌. அவரோ அவன்‌ மீது பரிதாபம்‌ கொண்டு, அந்தக்‌ 
குதிரையைத்‌ தாம்‌ பார்க்க வேண்டுமென்று கேட்டார்‌. இருவரும்‌ 
தொழுவத்திற்குச்‌ சென்றார்‌. அவர்‌ குதிரையின்‌ கழுத்தை வருடி, 
அதைச்‌ செல்லமாகத்‌ தட்டிக்கொடுத்து, அதனிடம்‌: “நீ இவ்வளவு 
அழகான குதிரையாயிருக்றொய்‌, ஆனால்‌ இலாடத்தை மாட்டிக்‌ 
கொள்ள இவ்வளவு பிடிவாதமாக ஏன்‌ மறுக்கிறாய்‌?” என்றார்‌. 


[1] 


அதன்பின்‌ அவர்‌ குதிரையின்‌ சொந்தக்காரனிடம்‌: லாடம்‌ 
அடிப்பவனை வரச்‌ சொல்லுங்கள்‌” என்றார்‌. அவன்‌ உடனே 
வந்தாலும்‌, தான்‌ பல முறை இதற்கு முயற்சி செய்து பார்த்து விட்ட 
தாகவும்‌, சில சமயங்களில்‌ குதிரையிடமிருந்து கடியும்‌, உதையும்‌ 
வாங்கியதுதான்‌ கிடைத்த பலன்‌ என்றும்‌, இன்னொரு முறை அந்த 
ஆபத்துக்கு உட்பட தனக்கு விருப்பமில்லை என்றும்‌ கூறி, அந்த 
வேலையைச்‌ செய்ய மறுத்தான்‌. புனிதர்‌ இன்னும்‌ ஒரே ஒரு முறை 
முயற்சி செய்யும்படி கடவுளின்‌ பெயரால்‌ அவனை வற்புறுத்தவே, 
அவனும்‌ சம்மதித்தான்‌. அவன்‌ தன்‌ வேலையைச்‌ செய்து முடிக்கும்‌ 
வரை, குதிரை ஓர்‌ ஆட்டுக்குட்டியைப்‌ போல்‌ அமைதியாக நின்றது. 
அந்நாள்‌ முதல்‌ அந்தக்‌ கட்டுக்கடங்காத குணத்தின்‌ அறிகுறி 
முதலாய்‌ அதனிடம்‌ அவன்‌ காணவில்லை. 


337 


சவேரியார்‌ இவ்வாறு இந்தியர்களுக்குப்‌ பல நன்மைகளைச்‌ 
செய்துகொண்டிருக்கையில்‌, சபைக்கு மேலும்‌ பத்து உறுப்பினர்‌ 
களை அனுப்ப நம்‌ ஆண்டவர்‌ சித்தங்கொண்டார்‌. எண்ணிக்கையை 
மட்டும்‌ பார்த்தால்‌, இது ஒரு சிறு காரியம்தான்‌. ஆனால்‌ உண்மை 
யில்‌ இது பெரிய காரியமாயிருந்தது. ஏனெனில்‌ அவர்கள்‌ ஒவ்வொரு 
வரும்‌ பல சாதாரணத்‌ துறவிகளுக்குச்‌ சமமானவர்களாக இருந்‌ 
தார்கள்‌. 1548, செப்டம்பர்‌ மாதத்தில்‌ அவர்கள்‌ கோவாவுக்கு வந்து 
சேர்ந்தார்கள்‌. வீரத்துவமுள்ள புண்ணியங்கள்‌ நிறைந்த சுவாமி 
கஸ்பார்‌ பார்ஸேயுஸ்‌ என்பவரும்‌ அவர்களில்‌ ஒருவராயிருந்தார்‌. 


இந்த இரு புகழ்பெற்ற மனிதர்களும்‌ ஒருவரையொருவர்‌ வாழ்த்‌ 
தியபடி அணைத்துக்கொண்ட போது, அவர்கள்‌ பெற்ற மகிழ்ச்சியும்‌, 
அவர்கள்‌ ஒருவர்‌ மீது ஒருவர்‌ கொண்டு அன்பு மிக்க மரியாதை 
உணர்வும்‌ பெரிதாயிருந்தது. இந்தப்‌ புதிய வேலையாட்களும்‌, 
இந்தியாவுக்கு வந்த சபையின்‌ மற்ற உறுப்பினர்களும்‌, ஐரோப்பா 
விலிருந்த தம்‌ சகோதரர்களுக்குப்‌ புனிதர்‌ எழுதிய ஆன்ம தாகம்‌ 
மிகுந்த கடிதங்களால்‌ தூண்டப்பட்டுத்தான்‌ இந்தியாவுக்கு வந்திருந்‌ 
தார்கள்‌. இந்தக்‌ கடிதங்கள்‌ ஒரு சாதாரண மனிதனின்‌ இருதயத்தில்‌ 
இருந்து வந்தன என்று சொல்வதை விட, ஒரு பக்திச்சுவாலகரின்‌ 
இருதயத்திலிருந்து வந்த வார்த்தைகளால்‌ நிறைந்திருந்தன என்று 
சொல்வதே சரியாக இருக்கும்‌. 

அவருடைய கடிதங்கள்‌ உரோமையைச்‌ சென்றடைந்தபோதெல்‌ 
லாம்‌ கர்தினால்களும்‌, பாப்பரசரும்‌ கூட அவற்றைத்‌ தாங்கள்‌ 
வாசிக்கத்‌ தரும்படி கேட்பது வழக்கமாயிருந்தது. இங்கே பதிவு 
செய்ய அதிகத்‌ தகுதியுள்ள மற்றொரு காரியம்‌ என்னவெனில்‌, அர்ச்‌. 
பிலிப்‌ நேரியார்‌ அவற்றை வாசிப்பதில்‌ மிகுந்த இன்பங்கண்டார்‌ 
என்பதுதான்‌. அவர்தம்‌ சீடர்களிடம்‌ அவற்றைக்‌ காட்டி, அவர்களது 
பக்தியார்வத்தையும்‌, ஆன்ம தாகத்தையும்‌ தூண்டி அதிகரிக்க முயன்‌ 
றார்‌. அவை அர்ச்‌. பிலிப்‌ நேரியாரின்‌ பற்றியெரியும்‌ பிறர்சிநேகத்‌ 
தின்‌ மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தின என்றால்‌, இந்தியாவில்‌ 
வாழ்ந்த அஞ்ஞானிகளின்‌ இரட்சணியத்திற்காக உழைக்கும்படி, தம்‌ 
சீடர்களில்‌ இருபது பேரைக்‌ கூட்டி, அவர்களோடு இந்நாட்டிற்கு 


338 


வர விரும்பினார்‌. ஆனால்‌ அவர்‌ இந்தியாவுக்கல்ல, மாறாக, உரோ 
மைக்காகவே நியமிக்கப்பட்டிருப்பதாக சர்வ வல்லபர்‌ அவருக்கு 
அறிவித்தார்‌. இது சர்வ ஞானமுள்ள தேவ பராமரிப்பின்‌ அற்புதமான 
தீர்மானமாக எனக்குத்‌ தோன்றுகிறது. கிறீஸ்தவ உலகத்தின்‌ 
தலைமையகம்‌ அர்க்‌ பிலிப்‌ நேரியாரின்‌ கடும்‌ உழைப்புகளால்‌ 
அர்ச்சிக்கப்படும்‌ அதே நேரத்தில்‌, ஆண்டவரின்‌ சத்தியம்‌ உலகம்‌ 
முழுவதும்‌ பரப்பப்படுவது அதன்‌ நோக்கமாக இருந்தது. 

அர்ச்‌. பிரான்சிஸ்‌ சவேரியாரின்‌ கடிதங்களால்‌ விளைந்த 
மற்றொரு விலையேறப்பெற்ற பலனை இங்கு குறிப்பிடாமல்‌ இருக்க 
வும்‌ என்னால்‌ இயலாது; ஏனெனில்‌ சுவாமி ஜெரோம்‌ நடால்‌ 
என்னும்‌ அற்புதமான ஒரு வேதபோதகரைத்‌ தான்‌ அடைந்துகொண் 
டதற்கு சேசு சபை இந்தக்‌ கடிதங்களுக்கே கடன்பட்டிருக்றெது. 
இஞ்ஞாசியார்‌ பாரிஸில்‌ பயின்றுகொண்டிருந்த அதே காலத்தில்‌ 
இவரும்‌ அங்கே கல்வி பயின்றுகொண்டிருந்தார்‌. இஞ்ஞாசியார்‌ 
இந்த இளைஞரின்‌ ஆச்சரியத்திற்குரிய குணங்களை உணர்ந்த 
இஞ்ஞாசியார்‌ தம்‌ நோக்கத்திற்காக இவர்‌ மீது வெற்றிகொள்ள 
முயன்றார்‌. அவ்வாறே ஃபேபரும்‌, லேய்னேயும்‌ முயன்றார்கள்‌, 
ஆனால்‌ பலனில்லை. தாம்‌ சுவிசேஷத்தைத்‌ தவிர வேறு எந்த வழி 
காட்டியையும்‌ பின்பற்றப்‌ போவதில்லை என்றும்‌, இஞ்ஞாசியாரை 
யும்‌, அவருடைய நண்பர்களையும்‌ பொறுத்த வரை, அவர்களுடைய 
திட்டங்கள்‌ என்ன, அவர்களுடைய நோக்கங்கள்‌ என்ன என்று 
தம்மால்‌ புரிந்துகொள்ள முடியவில்லை என்றும்‌ அவர்‌ கூறிவிட்டார்‌. 

இந்த எண்ணங்களால்‌ நிரம்பியராக, அவர்‌ தம்‌ சொந்த நாடான 
மயோர்க்காவுக்குத்‌ திரும்பி, அங்கே பத்து வருடங்களைக்‌ கழித்தார்‌. 
அவருடைய மனம்‌ விசித்திரமான முறையில்‌ பல்வேறு காரியங்‌ 
களிடையே ஊசலாடிக்கொண்டிருந்தது. கடவுளுக்காக அதிகம்‌ 
செய்ய வேண்டுமென்னும்‌ விருப்பம்‌ அவருக்கிருந்தது. அனால்‌ 
என்ன செய்வது என்பதை மட்டும்‌ அவரால்‌ தீர்மானிக்க முடிய 
வில்லை. 


இறுதியாக, தேவ பராமரிப்பின்‌ ஒரு நியமத்தால்‌, நம்‌ இந்திய 
அப்போஸ்தலரின்‌ ஒரு கடிதத்தின்‌ நகல்‌ நடாலின்‌ கரங்களில்‌ போய்ச்‌ 


339 


சேர்ந்தது. அவர்‌ அதை வாசித்ததால்‌ எந்த அளவுக்குப்‌ பாதிக்கப்‌ 
பட்டார்‌ என்றால்‌, அவர்‌ உடனடியாக உரோமைக்குத்‌ திரும்பி 
வந்து, அர்ச்‌. இஞ்ஞாசியாரின்‌ பாதங்களில்‌ விழுந்து, சேசு சபைக்குத்‌ 
தம்மை ஒப்புக்கொடுத்தார்‌. உரிய காலத்தில்‌, சபையின்‌ நிர்வாகத்தில்‌ 
அதன்‌ பரிசுத்த ஸ்தாபகருக்கு உதவியாளராக அவர்‌ ஏக மனதாகத்‌ 
தோர்ந்தெடுக்கப்பட்டார்‌. சபையின்‌ ஒழுங்குகளை வற்றாத பக்திப்‌ 
பற்றுதலோடு அனுசரித்து வந்தார்‌. ஐரோப்பா முழுவதிலும்‌, 
ஆப்ரிக்காவின்‌ ஒரு பகுதியிலும்‌ தொடர்ந்து பயணங்கள்‌ செய்து 
கொண்டிருந்து, அவர்‌ எல்லா இடங்களிலும்‌ தம்முடைய அயராத 
ஆன்ம தாகத்தின்‌ சுவடுகளை விட்டுச்‌ சென்றார்‌. 


தமது உடன்‌ உழைப்பாளர்கள்‌ கப்பலில்‌ வந்திறங்கி ஐந்து நாட்‌ 


களுக்குப்‌ பிறகு, சவேரியார்‌ அவர்களிடமிருந்து பிரிந்து, முத்துக்‌ 
குளித்துறைக்கு விரைய வேண்டியதாயிற்று. ஏனெனில்‌ அவருடைய 
பிரியத்திற்குரிய பரவர்களைக்‌ கொடியவர்களான வடுகர்களின்‌ 
தாக்குதல்களுக்கு எதிராக ஆதரித்துப்‌ பாதுகாக்க அவர்‌ அவர்களோடு 
இருக்க வேண்டியிருந்தது. பரவர்களுக்குப்‌ போர்ச்சுக்கீசியார்களின்‌ 
நிரந்தரமான பாதுகாவலைப்‌ பெற்றுத்‌ தர அவர்‌ மிகுந்த ஆவல்‌ 
கொண்டிருந்தார்‌. அவர்‌ முத்துக்குளித்துறையில்‌ தங்கியிருந்தபோது, 
அவர்‌ வடுகர்களால்‌ படுகொலை செய்யப்பட்டு விட்டார்‌ என்ற 
செய்தி எப்படியோ கோவாவைச்‌ சென்றடைந்தது. இந்த வதந்திக்கு 
உண்மையின்‌ சாயலைப்‌ பூசும்படி, அவருடைய அச்சத்திற்குரிய 
துன்பங்கள்‌ பற்றிய விவரங்கள்‌ இந்தச்‌ செய்தியோடு சேர்க்கப்‌ 
பட்டதுடன்‌, அவற்றை அவர்‌ தாங்கியதில்‌ வெளிப்படுத்திய வீரத்துவ 
முள்ள திட தைரியத்தைப்‌ பறறிய அற்புதங்களும்‌ இணைத்துச்‌ 
சொல்லப்பட்டன. 

இந்த பயங்கரமான செய்தியால்‌ கோவாவில்‌ விளைந்த 
பரபரப்பை விளக்குவது இயலாத காரியம்‌. போர்ச்சுக்கீசியரும்‌, 
உள்ளூர்க்‌ கிறீஸ்தவர்களும்‌ மட்டுமின்றி, இந்தியக்‌ குடிகளான 
அஞ்ஞானிகளும்‌, முகம்மதியர்களும்‌ கூட அவருக்காகத்‌ துக்கம்‌ 
அனுசரித்தார்கள்‌. எங்கும்‌ இந்தப்‌ புனிதத்‌ தந்தையின்‌ புண்ணியங்‌ 
களையும்‌, அவருடைய தீர்க்கதரிசனங்களையும்‌, புதுமைகளையும்‌, 


340 


மாசு மறுவற்ற அவருடைய பரிசுத்த வாழ்வையும்‌, கண்ணியம்‌ மிக்க 
நடத்தையையும்‌, சுய நிந்தையையும்‌, மட்டற்ற தேவசிநேகத்தையும்‌, 
அனைவரின்‌ இரட்சணியத்தின்மீதும்‌ அவர்‌ கொண்டிருந்த 
தாகத்தைப்‌ பற்றியும்தான்‌ அனைவரும்‌ பேசினார்கள்‌. இவற்றோடு 
திருப்திப்படாமல்‌, அவர்‌ இறந்த இடத்திற்குச்‌ சென்று, வடுகார்களிட 
மிருந்து அவருடைய புனித சரீரத்தின்‌ திருப்பண்டங்களை மீட்டு 
வரவும்‌, அதற்காக எவ்வளவு பணம்‌ வேண்டுமானாலும்‌ வடுகர்‌ 
களுக்குத்‌ தரவும்‌ போர்ச்சுக்கீசியார்கள்‌ தீர்மானித்தார்கள்‌. மேலும்‌, 
சவேரியாருக்கு அர்ச்சியசிஷ்டவர்‌ பட்டம்‌ வழங்குவது பற்றிப்‌ 
போர்ச்சுக்கீசிய அரசர்‌ டொன்‌ ஜான்‌ பரிசுத்த ஸ்தானத்துடன்‌ 
தமக்கிருந்த செல்வாக்கைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌ என்று அவரைக்‌ 
கேட்டுக்கொள்வது என்றும்‌ அவர்கள்‌ தீர்மானித்தார்கள்‌. 

இந்தக்‌ குழப்ப நிலை உச்சநிலையில்‌ இருந்தபோது, புனிதர்‌ 
இன்னும்‌ உயிரோடுதான்‌ இருக்கிறார்‌ என்றும்‌, அவர்‌ கோவாவுக்கு 
அண்மையில்தான்‌ இருக்கிறார்‌ என்றும்‌ ஒரு செய்தி கோவாவை 
வந்தடைந்தது. விரைவில்‌ அவர்‌ அங்கு வந்து சேர்ந்தபோது, 
நகரத்தின்‌ துயரம்‌ அசாதாரணமானதொரு மகிழ்ச்சியாக வெளிப்‌ 
பட்டது. மக்கள்‌ தங்கள்‌ அன்புக்குரிய தந்தையும்‌, போதகருமான 
வரின்‌ முகக்கூறுகளை உற்றுநோக்கிக்கொண்டி ருப்பதில்‌ ஒருபோதும்‌ 
சலிப்படைய இயலாதவர்களைப்‌ போலத்‌ தோன்றினார்கள்‌. 
ஏனெனில்‌ அவர்களைப்‌ பொறுத்த வரை, அவர்‌ கல்லறையினின்று 
புதிதாய்‌ உயிர்த்தெழுந்த ஒருவரைப்‌ போலிருந்தார்‌. 

புனிதர்‌ மிகச்‌ சமீபத்தில்‌ ஐரோப்பாவிலிருந்து வந்து சேர்ந்திருந்த 
தம்‌ சகோதரர்களைச்‌ சந்திப்பதில்‌ மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார்‌. அவர்‌ 
களும்‌ தங்கள்‌ கடற்பயணத்தில்‌ சில ஆபத்துக்களைச்‌ சந்தித்தபின்‌ 
தான்‌ கோவாவுக்கு வந்து சேர்ந்திருந்தார்கள்‌. அவர்கள்‌ மொசாம்பிக்‌ 
கிற்கு அருகில்‌ இருந்தபோது, கப்பற்தலைவனின்‌ அனுபவமின்மை 
காரணமாக, பல மணல்‌ மேடுகளுக்கு நடுவே, ஆழமற்ற தண்ணீரில்‌ 
ஒரு பாறைப்‌ பிளவுக்குள்‌ சிக்கிக்கொண்டது. அவர்கள்‌ எவ்வளவு 


முயன்றும்‌, அதிலிருந்து கப்பல்‌ விடுபடுவதாகத்‌ தோன்றவில்லை. 


அவர்கள்‌ கிட்டத்தட்ட நம்பிக்கையிழந்து விட்டார்கள்‌. 


341 


ஆனால்‌ மனித உதவிகள்‌ அனைத்தும்‌ நம்மிடமிருந்து அற்றுப்‌ 
போகும்போதுதான்‌, மிக அடிக்கடி பரலோக உதவி நமக்குக்‌ கடைக்‌ 
கிறது. கப்பலில்‌ இருந்த சேசு சபைத்‌ தந்தையர்‌ (அர்ச்‌, ஊர்சுலா 
சபைக்‌ கன்னியராகிய (பதினோராயிரம்‌ வேதசாட்சிகளில்‌ ஒருத்தி 
யின்‌ தலையைத்‌ திருப்பண்டமாகத்‌ தங்களோடு கொண்டு வந்திருந்‌ 
தார்கள்‌: கோவாவில்‌ இருந்த சேசு சபைக்‌ கோவிலுக்கு ஒரு விலை 
யேறப்பெற்ற பரிசாக அதைக்‌ கொடுப்பது அவர்களுடைய எண்ண 
மாக இருந்தது. இந்த வணக்கத்திற்குரிய திருப்பண்டம்‌ அனைவரும்‌ 
காணும்படி காட்சிக்கு வைக்கப்பட்டபோது, அனைவரும்‌ முழந் 
தாளிட்டார்கள்‌. இந்த வேதசாட்சி, தங்களை மட்டுமின்றி, அவளு 
டைய சொந்தச்‌ சரீரத்தின்‌ இந்த விலையேறப்பெற்ற அருளிக்கத்‌ 
தையும்‌ பாதுகாக்கும்படி அவர்கள்‌ மன்றாடினார்கள்‌. தங்களைக்‌ 
காப்பாற்றும்படி அவர்கள்‌ அவளுடைய வல்லமையுள்ள மன்றாட்‌ 
டின்‌ உதவியை இரந்து கேட்டார்கள்‌. 


இந்த ஜெபம்‌ முடிந்தும்‌ முடியாதிருக்கையிலேயே கப்பல்‌ அந்தப்‌ 
பாறையிலிருந்த ஒரு பெரிய பிளவின்‌ வழியாக வழுக்கிக்கொண்டு 
வெளியே வந்தது! அந்தப்‌ பிளவு கப்பலின்‌ அடிப்‌ பாகம்‌ கடந்து வர 
முடியாத அளவுக்கு ஓடுக்கமானதாகத்தான்‌ இருந்தது. ஆனால்‌ 
அந்தப்‌ பாறையின்‌ பக்கவாட்டுப்‌ பகுதிகள்‌ தாங்களாகவே விட்டுக்‌ 
கொடுத்து, உள்பக்கமாக வளைந்து, இவ்வாறு அந்தக்‌ கப்பல்‌ 
பாறையின்‌ பிடியிலிருந்து வெளியே செல்ல அதை அனுமதித்தன. 


இப்போது சுக்கானைச்‌ சரி செய்ய வேண்டிய வேலை இருந்தது. 
ஆனால்‌ அதற்குத்‌ தேவையான மூலப்‌ பொருட்கள்‌ எதுவும்‌ 
அவர்களிடம்‌ இருக்கவில்லை. ஆகவே, அவர்கள்‌ மீண்டும்‌ வேத 
சாட்சியான புனிதையிடம்‌ தஞ்சமடைந்தார்கள்‌. உடனே சுக்கான்‌ 
தானாகவே பழுது நீங்கிப்‌ பயன்படுத்தக்‌ கூடியதாக ஆனதை 
அவர்கள்‌ கண்டு வியந்தார்கள்‌. கப்பல்‌ மேற்கொண்டு எந்த விபத்து 
மின்றி கோவாவை வந்தடைந்தது. 

இந்தத்‌ தந்தையர்‌ சர்வ வல்லப சர்வேசுரனால்‌ ஒரு குறிப்பிட்ட 
முறையில்‌ தமக்குத்‌ தந்தருளப்பட்டிருப்பதாக சவேரியார்‌ கருதினார்‌. 


அவர்‌ அவர்களை வரவேற்று அணைத்துக்கொண்டபோது அவர்கள்‌ 


342 


அனுபவித்த ஆன்ம பக்தியார்வத்தையும்‌, மகிழ்ச்சியையும்‌ அவர்‌ 
களுடைய ஒரு கடிதத்திலிருந்து நாம்‌ கண்டுபிடிக்கலாம்‌. அது 
சுவாமி பவுல்‌ வால்லோ என்பவர்‌ போர்ச்சுக்கலில்‌ இருந்த தமது 
சகோதரர்களுக்கு எழுதிய கடிதமாகும்‌: 

“தந்தை பிரான்சிஸ்‌ முதல்‌ முறையாக எங்களை வந்து சந்தித்த 
போது, “இவா்‌ உண்மையிலும்‌ உண்மையாக, நிஜமாகவே கடவுளின்‌ 
ஊழியராக இருக்கிறார்‌ வேறு எங்கும்‌ இவருக்குச்‌ சரிசமமான 
யாரையும்‌ நம்மால்‌ கண்டுபிடிக்க முடியாது” என்று எனக்குள்‌ 
வியந்து கூறாமல்‌ இருக்க என்னால்‌ முடியவில்லை! ஓ, அவரைப்‌ 
பார்ப்பது ஒன்றே கூட எங்களில்‌ எழுப்பிய உணர்வுகள்‌ எவ்வளவு 
மேலானவையாகவும்‌, பலதரப்பட்டவையாகவும்‌ இருந்தன! அவார்‌ 
பேசுவதைக்‌ கேட்பது இன்னும்‌ எவ்வளவு மேலானதாக இருக்கிறது! 
கடவுளுக்கு ஊழியம்‌ செய்யும்‌ ஆசையை அவர்‌ ஒவ்வொருவரிலும்‌ 
தூண்டுகிறார்‌!” 

இதன்பின்‌ அவர்‌ தொடர்ந்து, புனிதரோடு கோவாவில்‌ தாங்கள்‌ 
ஒன்றாகக்‌ கழித்த ஐந்து நாட்கள்‌, சந்தோஷ மிகுதியின்‌ காரணமாக, 
ஒரு கண நேரத்தைப்‌ போலத்‌ தோன்றின. சுவாமி சீமோன்‌ 
ரொட்ரீகஸின்‌ அறிவுரையை ஏற்று, அவர்‌ சுவாமி அந்தோனி 
கோமஸை கோவாவிலுள்ள கல்லூரியின்‌ தலைவராக நியமித்தார்‌. 
அவர்‌ ஒரு மிகச்‌ சிறந்த வேதபோதகர்‌ மட்டுமல்ல, மாறாக, நிர்வாகத்‌ 
தின்‌ எந்த ஒரு பதவிக்கும்‌ அவர்‌ முற்றிலும்‌ தகுதியானவர்‌. தொடர்ந்து 
நிகழ்ந்த காரியங்கள்‌ அதை மிக நன்றாக நிரூபித்தன. அதன்பின்‌ 
அவர்‌ அர்ச்‌. இஞ்ஞாசியாரின்‌ விருப்பப்படி சில ஏற்பாடுகளைச்‌ 
செய்துவிட்டு, கொச்சிக்குப்‌ பயணமானார்‌. அங்கே, சபைப்‌ பிரதிநிதி 
யான பீற்றர்‌ கொன்சாலெஸ்‌ தம்‌ மக்கள்‌ புனிதரின்‌ போதனைகள்‌ 
மற்றும்‌ முன்மாதிரிகையின்‌ பலன்களைப்‌ பெற வேண்டும்‌ என்று 
நீண்ட காலமாக விரும்பிக்கொண்டிருந்தார்‌. புனிதர்‌ அங்கே 
இரண்டு மாதங்கள்‌ தங்கியிருந்து மக்களுக்குப்‌ போதித்துக்‌ 
கொண்டும்‌, குழந்தைகளுக்குக்‌ கற்பித்துக்கொண்டும்‌, நோயாளி 
களுக்குப்‌ பணிவிடைகள்‌ செய்துகொண்டும்‌, வழக்கம்போல, தமது 
அப்போஸ்தலிக்கப்‌ பணிகளிலிருந்து விளைந்த பலனைச்‌ சேகரித்துக்‌ 


343 


கொண்டும்‌ இருந்தார்‌. பாவிகள்‌ மனந்திருப்பப்பட்டார்கள்‌, பகிரங்க 
இடறல்கள்‌ அகற்றப்பட்டன, எண்ணற்ற ஆத்துமங்களின்‌ புண்ணிய 
வாழ்வில்‌ பெரும்‌ வளர்ச்சி ஏற்பட்டது. அஞ்ஞானிகள்‌ சத்திய 
விசுவாசத்தைப்‌ பற்றிய அறிவுக்குக்‌ கொண்டு வரப்பட்டார்கள்‌. 
கடவுள்‌ சில புதுமைகளின்‌ வழியாக அவருடைய பேறுபலன்‌ 
களை வெளிப்படுத்தவும்‌ பிரியங்கொண்டார்‌. அவற்றில்‌ பின்வரு 
வது மிகவும்‌ குறிப்பிடத்தக்க ஒரு புதுமையாகும்‌. நான்கு வயதான 
ஒரு சிறுவன்‌ நான்கு மாதங்களுக்கும்‌ மேலாக தொடர்ச்சியான 
காய்ச்சலால்‌ அவதிப்பட்டு வந்திருந்தான்‌. அவன்‌ மிகவும்‌ மெலிந்து 
ஒரு எலும்புக்கூடாகக்‌ காட்சியளித்தான்‌. மருத்துவர்கள்‌ தங்கள்‌ 


திறமைகள்‌ அனைத்தையும்‌ பயன்படுத்திப்‌ பார்த்து விட்டார்கள்‌. 
ஆனால்‌ எந்தப்‌ பலனும்‌ கிடைக்கவில்லை. ஆகவே, இறுதியாக, 
அவனைக்‌ குணப்படுத்தும்‌ நம்பிக்கையை அவர்கள்‌ இழந்து விட்‌ 
டார்கள்‌. சிறுவனின்‌ பெற்றோர்‌ ஆழ்ந்த துயரத்தில்‌ இருந்தார்கள்‌. 
அவனைக்‌ காப்பாற்ற எந்த வாய்ப்பும்‌ இனி இல்லை என்பதால்‌, 
குறைந்த பட்சம்‌ மரணமாவது விரைவில்‌ வந்து, தங்கள்‌ குழந்தையின்‌ 
நீண்ட காலத்துன்பத்தை முடித்து வைக்க வேண்டுமென்று அவர்கள்‌ 
விரும்பத்‌ தொடங்கியிருந்தார்கள்‌. 


காரியங்கள்‌ இந்த நிலையில்‌ இருக்க, சவேரியார்‌ தற்செயலாக 
அவர்களுடைய வீட்டிற்கு வந்தார்‌. அவர்கள்‌ உடனே தங்கள்‌ 
குழந்தையின்‌ படுக்கையறைக்கு அவரைக்‌ கூட்டிச்‌ சென்றார்கள்‌. 
தங்கள்‌ வேண்டுதல்கள்‌ அனைத்தையும்‌ விட, அவனுடைய தோற்றம்‌ 
ஒன்றே புனிதரின்‌ பரிதாப உணர்வைக்‌ தூண்டப்‌ போதுமானதாக 
இருக்கும்‌ என்று அவர்கள்‌ நம்பினார்கள்‌. உண்மையிலும்‌ அதுதான்‌ 
நடந்தது. தமது சிறிய நோயாளியைக்‌ குணப்படுத்த யாருடைய 
மன்றாட்டும்‌ அவருக்குத்‌ தேவைப்படவில்லை. அவர்‌ அவனை ஆசீர்‌ 
வதித்தபின்‌ வழக்கம்போல, அவனுக்கு மேலாக, சுவிசேஷப்‌ பகுதி 
ஒன்றை வாசித்தார்‌. குழந்தை ஏற்கனவே மரண இளைப்பிற்கு 
உட்பட்டவனாகத்‌ தோன்றினான்‌. ஆனால்‌ சவேரியார்‌ தமது சுவிசேஷ 
வாசகத்தை முடித்தும்‌ முடிக்காதிருக்கையிலேயே, இதோ, சிறுவன்‌ 
தன்‌ கண்களைத்‌ திறந்தான்‌, புன்னகைத்தான்‌, மிகுந்த சந்தோஷத்‌ 


344 


தோடு தனது மழலை மொழியில்‌ அவரோடு பேசவும்‌ தொடங்கி 
விட்டான்‌! 

அதிசயித்துப்‌ போன அவனுடைய தந்தை, அவன்‌ குணப்படுத்தப்‌ 
பட்டு விட்டான்‌ என்பதைப்‌ புரிந்துகொண்டார்‌. அவர்‌ குழந்தையின்‌ 
நெஞ்சிலும்‌, நெற்றியிலும்‌ ஆவலோடு கை வைத்துப்‌ பார்த்தார்‌. 
அவை சவேரியார்‌ அந்த அறைக்குள்‌ நுழைந்தபோது, சகிக்க 
முடியாத அளவுக்கு நெருப்பாய்க்‌ கொதித்துக்கொண்டிருந்தன. 
ஆனால்‌ இப்போது, அவை ஆரோக்கியமான ஒரு குழந்தையினுடை 
யவையாக, குளிர்ந்திருந்தன. குழந்தை உண்மையாகவே குணமாக்கப்‌ 
பட்டு விட்டான்‌. தான்‌ மிகுந்த வேதனையோடு மிக நீண்ட கால 
மாகப்‌ படுத்திருந்த படுக்கையிலிருந்து உடனே எழுந்த அவன்‌ கீழே 
இறங்கி விளையாடத்‌ தொடங்கிவிட்டான்‌! 

மிகவும்‌ ஒழுக்கங்கெட்ட வனாக இருந்த ஒரு மனிதனின்‌ நோயுற்ற 
அத்துமத்தை அவர்‌ குணப்படுத்தியது இன்னும்‌ பெரிதான ஆசீர்‌ 
வாதமாக இருந்தது. சவேரியார்‌ அவனைச்‌ சந்திக்க நேர்ந்த அதே 
நேரத்தில்‌, அவன்‌ அர்ச்‌. அந்தோனியார்‌ ஆலயத்தின்‌ பின்பக்கத்தில்‌ 
தன்‌ கெட்ட நோக்கத்தை நிறைவுசெய்துகொண்டிருந்தான்‌. ஆனால்‌ 
தனக்கு நன்கு பரிச்சயமாயிருந்த புனிதர்‌ வருவதைக்‌ கண்டதும்‌, 
அவன்‌ அவரைச்‌ சந்திக்கச்‌ சென்றான்‌. அவருடைய கரத்தை 
முத்தமிடவும்‌ அவன்‌ முயன்றான்‌. சவேரியார்‌ அவனைச்‌ சாதாரண 
மாக நலம்‌ விசாரித்தார்‌, ஆனால்‌ ஓர்‌ ஆழ்ந்த தோற்றத்தோடு 
அவனிடம்‌, அவன்‌ எப்படி இருக்கிறான்‌ என்று கேட்டார்‌. கடவுளின்‌ 
நன்மைத்தனத்தால்‌ தான்‌ மிகவும்‌ நன்றாக இருப்பதாக அவன்‌ 
பதிலளித்தான்‌. புனிதரோ அவனை நோக்கி, “உன்‌ உடல்‌ நலமாக 
இருக்கிறது, உண்மைதான்‌, அதைப்‌ பற்றி மட்டும்தான்‌ நீ கவலைப்‌ 
படுகிறாய்‌. ஆனால்‌ உன்‌ ஆத்துமம்‌ எப்படி இருக்கிறது?” என்றார்‌. 
அதன்பின்‌, அவனும்‌, கடவுளும்‌ மட்டுமே அறிந்திருந்தவையும்‌, 
அவனுடைய இருதயத்தில்‌ கூடுகட்டியிருந்தவையுமான தீமையான 
திட்டங்களை அவர்‌ விவரிக்கத்‌ தொடங்கினார்‌. சுபாவத்திற்கு 
மேலான வழியில்தான்‌ புனிதர்‌ அவற்றைக்‌ கண்டுபிடித்திருக்க 
முடியும்‌ என்பதை அவன்‌ புரிந்துகொண்டான்‌. 


345 


ஆகவே, வெட்கமும்‌, ஆச்சரியமும்‌ அடைந்த அவன்‌, இனி 
மறுப்பது அபத்தமானதாக இருக்கும்‌ என்பதால்‌ அவற்றை வெளிப்‌ 
படையாக ஓத்துக்கொண்டான்‌. அதன்பின்‌ பரிசுத்தரின்‌ வழிகாட்டு 
தலுக்கு அவன்‌ உடனே தன்னை ஒஓப்புவித்தான்‌. தன்‌ தீய வழிகளைத்‌ 
திருத்திக்கொண்டு, ஆபத்தான பாவ சந்தர்ப்பங்களை மிகக்‌ கவன 
மாக விலக்கி, பரிசுத்தமாக வாழ்த்‌ தொடங்கினான்‌. 

இவ்வாறு கொச்சி மக்களுக்குப்‌ பயனுள்ளவராக இருந்து, சபைப்‌ 
பிரதிநிதியான தம்‌ நண்பருக்கு ஆறுதலாயிருந்தபின்‌ (அவர்‌ பிற்காலத்‌ 
தில்‌ புனிதரைப்‌ பற்றிய மாபெரும்‌ காரியங்களைப்‌ பற்றியும்‌, அவர்‌ 
தம்‌ விருந்தாளியாக இருந்த இரண்டு மாதங்களில்‌ அவரிடம்‌ தாம்‌ 
கண்ட மிக உயர்வான அர்ச்சியசிஷ்டதனத்தைப்‌ பற்றியும்‌ விவரித்து 
எழுதியுள்ளார்‌. ), அவர்‌ பஸாயிமுக்குக்‌ கப்பற்பயணத்தைத்‌ தொடங்‌ 
கினார்‌. அங்கே, அவர்‌ இந்திய ஆளுனரிடமிருந்து மலாக்காவின்‌ 
கப்பற்படைத்‌ தலைவருக்கு, அவர்‌ புனிதரை எந்தப்‌ பிரச்சினையும்‌ 
இன்றி ஜப்பானுக்கு அழைத்துச்‌ செல்லும்படி கூறிய ஓர்‌ உத்தரவைப்‌ 
பெற்றுக்கொண்டார்‌. 

இதனால்‌ மிகுந்த திருப்தியடைந்த சவேரியார்‌ கோவாவுக்குத்‌ 
திரும்பி வந்து, தம்‌ துணைவர்களைப்‌ பல்வேறு வேத போதகப்‌ 
பணிகளில்‌ நியமித்தார்‌. தம்முடைய குருக்கள்‌ ஒவ்வொருவரின்‌ 
பணிகளிலும்‌ அவர்களுக்கு உதவியாக இருக்கவும்‌, அவர்களுடைய 
நடத்தைக்கு சாட்சியாக இருக்கவும்‌ ஒரு துணைவரை அவர்‌ 
நியமித்தார்‌. இது தொடர்பாக அர்ச்‌. இஞ்ஞாசியாரே நேரடியாக 
அவருக்கு ஓர்‌ உத்தரவை அனுப்பியிருந்தார்‌. இந்த ஏற்பாடுகள்‌ 
கடினமாயிராதபடி, இந்தியாவில்‌ அவர்களுடைய எண்ணிக்கை 
மிகக்‌ குறைவானதாக இருந்தாலும்‌, சேசு சபையின்‌ பரிசுத்த ஸ்தாபகர்‌ 
இக்காரியத்தில்‌ கண்டிப்புள்ளவராக இருந்தார்‌, சபை உறுப்பினர்கள்‌ 
ஒரே இடத்தில்‌ இருவர்‌ சேர்ந்திருப்பதை விட வேறு எந்த விதமாகவும்‌ 
வாழ்வதை (அதாவது தங்களைக்‌ கண்காணிக்க யாருமின்றித்‌ தனிமை 
யில்‌ வாழ்வதை) அவர்‌ விரும்பவில்லை. 


சவேரியார்‌ இவ்வாறு, பொது நன்மைக்கும்‌, தம்‌ துறவற 
சகோதரர்களின்‌ தனிப்பட்ட நலனுக்கும்‌ பயனுள்ளதாக இருக்கும்‌ 


346 


என்று தாம்‌ கருதிய ஏற்பாடுகள்‌ அனைத்தையும்‌ செய்து முடித்தபின்‌, 
இந்தியாவிலிருந்து ஐப்பானுக்குத்‌ தம்‌ கடற்பயணத்திற்கான ஆயத்தங்‌ 
களைச்‌ செய்யத்‌ தொடங்கினார்‌. இது ஒரு வருட காலத்திற்கும்‌ 
மேலாக அவருடைய மனதை ஆக்கிரமித்திருந்த ஒரு திட்டமாக 
இருந்தது. இந்த அப்போஸ்தலிக்க முயற்சிக்குக்‌ காரணமாக இருந்த 
சூழ்நிலைகளை இங்கு குறிப்பிடுவது நல்லதாக இருக்கும்‌. ஏனெனில்‌ 
ஐப்பானில்‌ கிறீஸ்தவத்தின்‌ முன்னேற்றம்‌, அதற்கு முந்திய பல நூற்‌ 
றாண்டுகளாகத்‌ திருச்சபை கண்டிருந்த நிகழ்ச்சிகளை விட மிக 
மேலானவையாக இருந்த நிகழ்ச்சிகளின்‌ பலனாக இருந்தது. 


ஆஞ்சியேர்‌ என்னும்‌ பெயருள்ள ஒரு ஜப்பானிய இளைஞன்‌ 
இருந்தான்‌. இவன்‌ ஸாக்ஸுஈமா மாகாணத்தின்‌ முக்கிய நகரமான 
காங்கோஸிமாவைச்‌ சேர்ந்தவன்‌; பிரபுத்துவ குடும்பத்தில்‌ பிறந்‌ 
தவன்‌, நன்கு படித்தவன்‌; கூரிய அறிவுள்ளவன்‌, என்றாலும்‌ ஓர்‌ 
அஞ்ஞானி. அவனுடைய நல்லொழுக்க விதிகள்‌ அவனுடைய 
அஞ்ஞான விசுவாசத்திற்கு ஒத்தவையாக இருந்தன. அவனுடைய சக 
தேசத்தாரால்‌ எந்த விதத்திலும்‌ ஒரு கெட்ட மனிதன்‌ என்று 
அழைக்கப்பட முடியாதவனாக அவன்‌ இருந்தான்‌ என்ற போதிலும்‌, 
தோ ஒரு காரணத்தால்‌, அவனால்‌ எதிலும்‌ மனச்சான்றின்‌ சமாதானத்‌ 
தைக்‌ கண்டடைய முடியவில்லை. ஆத்துமம்‌ அழியாதது என்றும்‌, 
பாவத்தைத்‌ தண்டிக்க நரகம்‌ என்ற ஒன்று இருக்கிறது, அதன்‌ 
வாதைகள்‌ அச்சத்திற்குரியவை என்றும்‌ அவன்‌ உறுதியாக விசுவசித்‌ 
தான்‌. (ஐப்பானிய வேதசாஸ்திரிகளான) போன்ஸேக்கள்‌ மிகச்‌ 
சிறந்தவையாகத்‌ தங்களுக்குத்‌ தோன்றிய வாதங்களை முன்வைத்‌ 
தாலும்‌, அவனது குழப்பங்களைத்‌ தீர்க்க இயலாதவர்களாகவும்‌, 
அவனுடைய அச்சங்களை அகற்ற இயலாதவர்களாகவும்‌ இருந்‌ 
தார்கள்‌. இதன்‌ காரணமாக, அவன்‌ அடிக்கடி போர்ச்சுக்கீசியா்‌ 
களோடு உரையாடுவதை விரும்பினான்‌. அவர்கள்‌ 1542ஆம்‌ ஆண்டு 
முதல்‌ ஜப்பானுடன்‌ வியாபாரத்‌ தொடர்புகொண்டிருந்தார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ வணிகத்‌ திறமையை விட ஞான காரியங்களில்‌ 
அதிகத்‌ திறமை பெற்றவர்களாக இருந்தார்கள்‌. மலாக்காவுக்குச்‌ 
சென்று பிரான்சிஸ்‌ சவேரியார்‌ என்ற ஒரு குருவானவரைச்‌ சந்திக்கும்‌ 
படி அவர்கள்‌ அவனுக்கு அறிவுரை கூறினார்கள்‌. (அவருடைய 


347 


பரிசுத்த வாழ்வு மற்றும்‌ புதுமைகள்‌ பற்றித்‌ தங்களுக்குத்‌ தெரிந்த 
வற்றை அவர்கள்‌ அவனுக்கு எடுத்துக்‌ கூறினார்கள்‌.) அவனுடைய 
பிரச்சினையைக்‌ கேட்ட மாத்திரத்தில்‌, அவர்‌ அவனுடைய மனதை 
முழுவதுமாகத்‌ திருப்திப்படுத்தி, அதற்குச்‌ சமாதானம்‌ தருவார்‌ என்று 
அவர்கள்‌ உறுதியளித்தார்கள்‌. 


இந்த இளைஞன்‌ திருமணமானவன்‌. தன்‌ சந்தேகங்களுக்குரிய 
தூர்வைப்‌ பெற அவன்‌ அதிகம்‌ விரும்பினாலும்‌, 2,500 மைல்‌ தூர 
கடற்பயணம்‌ அதற்குத்‌ தகுதியுள்ளது என்று அவனுக்குத்‌ தோன்ற 
வில்லை. ஏனெனில்‌, அந்தக்‌ கடற்பயணம்‌ ஆபத்துக்கள்‌ நிறைந்த 


தாகவும்‌, மிகவும்‌ கடினமானதாகவும்‌, அவனுடைய உயிருக்கே 
ஆபத்தானதாகவும்‌ இருக்கக்‌ கூடும்‌ என்று அவன்‌ அறிந்திருந்தான்‌. 

அவன்‌ இந்தக்‌ குழப்ப நிலையில்‌ இருந்தபோது, ஒரு திடீர்‌ 
விபத்து, அவனுடைய ஆத்தும இரட்சணியத்தை விட அதிகமாக, 
தன்‌ உயிரைக்‌ காத்துக்கொள்ள அவனை வற்புறுத்தியது. ஏதோ ஒரு 
காரணத்திற்காக அவன்‌ எதிர்பாராமல்‌ தன்‌ எதிரி ஒருவனைக்‌ 
கொன்று விட்டான்‌. நீதியின்‌ அதிகாரிகளிடமிருந்து தப்பும்படி 
அவன்‌ போன்ஸேக்களின்‌ மடம்‌ ஒன்றில்‌ அடைக்கலம்‌ தேடினான்‌. 

ஒரு போர்ச்சுக்கசியரான அல்வாரெஸ்‌ வாஸ்‌ என்பவர்‌ நடந்ததை 
அறிந்துகொண்டார்‌. இவர்‌ ஆஞ்சியேரின்‌ நண்பராயிருந்தார்‌. துறை 
முகத்தில்‌ அவருடைய கப்பல்‌ தயாராக இருக்க, அவர்‌ அவனிடம்‌ 
சென்று, அவனை இரகசியமாக மலாக்காவுக்குத்‌ தாம்‌ அழைத்துச்‌ 
செல்வதாக அவனிடம்‌ கூறினார்‌; அவனுடைய எதிரிகளும்‌, பொது 
மக்களின்‌ கோபமும்‌ அமைதியடையும்‌ வரை அங்கே இருந்தபின்‌, 
அவன்‌ தம்முடனோ, அல்லது வேறு ஏதாவது ஒரு வணிகரின்‌ 
கப்பலிலோ ஐப்பானுக்குத்‌ திரும்பி வரலாம்‌ என்றும்‌ அவர்‌ 
அவனுக்கு அறிவுரை கூறினார்‌. 

ஆஞ்சியேர்‌ இதைக்‌ கேட்டு மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான்‌; இதற்‌ 
காக அவன்‌ இரு மடங்கு நன்றியுள்ளவனாக இருந்தான்‌. ஏனெனில்‌ 
இந்தப்‌ பயணம்‌ அவனுடைய உயிரைப்‌ பாதுகாப்பது மட்டுமின்றி, 


சுவாமி பிரான்சிஸ்‌ சவேரியாரைச்‌ சந்திக்க ஒரு வாய்ப்பையும்‌ தரும்‌ 
என்று அவன்‌ எண்ணினான்‌. ஆனால்‌ தாம்‌ எதிர்பார்த்தபடி 


348 


விரைவில்‌ பயணத்தைத்‌ தொடங்க வாஸால்‌ முடியவில்லை. ஆகவே, 
அவர்‌ அருகிலேயே இருந்த மற்றொரு துறைமுகத்தில்‌ தமது கப்பலில்‌ 
இருந்த டொன்‌ ஃபெொர்னாண்டோ என்பவருக்குக்‌ கடிதம்‌ எழுதி 
அதை அவனிடம்‌ தந்து அனுப்பினார்‌. 

ஆஞ்சியேர்‌, தனது இரு ஊழியர்களுடன்‌ இரவில்‌ புறப்பட்டான்‌. 
ஒரு விசேஷ தேவ பராமரிப்பின்படி, குறித்த இடத்திற்குப்‌ போய்ச்‌ 
சேர்ந்த அவன்‌, தான்‌ விரும்பியபடி, £ஃபெர்னாண்டோவை அல்ல, 
மாறாக, மலாக்காவுக்குப்‌ புறப்படுவதற்காக நங்கூரத்தை உயர்த்திக்‌ 
கொண்டிருந்த ஒரு கப்பலின்‌ மாலுமியான ஜார்ஜ்‌ ஆல்வாரெஸ்‌ 
என்பவரைச்‌ சந்தித்தான்‌. இவர்‌ மிகுந்த மதிப்புள்ள மனிதராகவும்‌, 
அர்ச்‌. பிரான்சிஸ்‌ சவேரியாரின்‌ நண்பராகவும்‌ இருந்தார்‌. அந்த 
இளம்‌ ஐப்பானியனின்‌ நோக்கத்தை அறிந்துகொண்ட அவர்‌, 
கடவுளுக்குத்‌ தன்னை அர்ப்பணிக்க விரும்பும்‌ ஒரு ஜப்பானியனை 
நம்‌ புனிதரிடம்‌ கொண்டு போய்ச்‌ சேர்ப்பதை விட, அவருக்கு வேறு 
எந்த விதத்திலும்‌ தம்மால்‌ அதிகமான மகிழ்ச்சியைத்‌ தர முடியாது 
என்பதை நன்கு அறிந்திருந்ததால்‌, தமக்குக்‌ கிடைத்த இந்த வாய்ப்‌ 
பைக்‌ குறித்து மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார்‌. 

ஆகவே, அவார்‌ மிகுந்த மரியாதையோடும்‌, அன்போடும்‌ 
அவனையும்‌, அவனுடைய இரண்டு ஊழியர்களையும்‌ தமது 
கப்பலுக்குவரும்படி அழைத்தார்‌. சற்று நேரத்திற்குப்‌ பின்‌ கப்பல்‌ 
மலாக்காவை நோக்கிப்‌ புறப்பட்டது. நாம்‌ ஏற்கனவே குறிப்பிட்‌ 
டுள்ளது போல, இந்தப்‌ பயணம்‌ நீண்டதாக இருந்ததால்‌, இந்த நல்ல 
கப்பற்தலைவர்‌ ஆஞ்சியேரோடு அடிக்கடி வேத காரியங்களைப்‌ 
பற்றி உரையாடும்‌ வாய்ப்புகளைப்‌ பெற்றார்‌. இவன்‌ புத்திக்‌ கூர்மை 
யும்‌, அறிவும்‌ நிறைந்தவனாக இருந்ததால்‌, தன்‌ சொந்த விசுவாசத்‌ 
தின்‌ அருவருப்பான இருளுக்கும்‌, சுவிசேஷ சத்தியத்தின்‌ ஒளிக்கும்‌ 
இடையிலிருந்த முரண்பாட்டை அவன்‌ சீக்கிரமாகவே கண்டு 
பிடித்தான்‌. கப்பற்தலைவர்‌ கற்பித்த மாசற்றதனமும்‌, அர்ச்சியசிஷ்ட 
தனமும்‌ அவனுடைய இருதயத்தைப்‌ பலமாகத்‌ தாக்கின. என்றாலும்‌, 
சுவாமி பிரான்சிஸ்‌ சவேரியார்‌ இதைப்‌ பற்றி இன்னும்‌ என்ன 
சொல்லப்‌ போகிறார்‌ என்பதைக்‌ கேட்டபின்‌ ஒரு முடிவுக்கு வரலாம்‌ 


349 


என்று அவன்‌ தீர்மானித்தான்‌. கப்பற்தலைவர்‌ அவரைப்‌ பற்றி 
எத்தகைய மாபெரும்‌, அற்புதமான காரியங்களை அவனுக்கு விவரித்‌ 
துக்‌ கூறினார்‌ என்றால்‌, அவரைச்‌ சந்திப்பது பற்றிய ஆஞ்சியேரின்‌ 
விருப்பம்‌ கவலையாக மாற, ஒவ்வொரு நாளும்‌ ஒரு நூற்றாண்டைப்‌ 
போல நீண்டுகொண்டே செல்வதாக அவனுக்குத்‌ தோன்றியது. 
புனிதரைச்‌ சந்திக்கும்‌ எண்ணம்‌ தந்த மகிழ்ச்சி எவ்வளவு பெரியதாக 
இருந்ததோ, அவ்வளவுக்கு, மலாக்காவை அடைந்தபோது, புனிதரை 
அங்கே காண முடியாததால்‌ அவனுடைய ஏமாற்றமும்‌ அதிகமாக 
இருந்தது. ஏனெனில்‌ அவர்‌ சிறிது காலத்திற்கு முன்புதான்‌ மொலுக்‌ 
காஸுக்குப்‌ பயணமாகியிருந்தார்‌. 

அவர்‌ திரும்பி வர எவ்வளவு காலமாகும்‌ என்பது உறுதியாகத்‌ 
தெரியாததால்‌, அவர்‌ திரும்பி வருவார்‌ என்ற நம்பிக்கையில்‌ சிறிது 
காலம்‌ அங்கே தங்கியிருக்க ஆஞ்சியேர்‌ தீர்மானித்தான்‌. கிறீஸ்தவ 
னாகத்‌ தீர்மானித்திருந்த அவன்‌, சபைப்‌ பிரதிநிதியான அல்போன்ஸ்‌ 
மார்ட்டினெஸ்‌ என்பவரிடம்‌ தனக்கு ஞானஸ்நானம்‌ வழங்கும்படி 
வற்புறுத்தினான்‌. ஆனால்‌ அவரோ, தாமே போதுமான அளவுக்கு 
ஞான உபதேசப்‌ பயிற்சி பெற்றிராததால்‌, அவனுக்கு ஞானஸ்நானம்‌ 
வழங்க மறுத்ததோடு, விக்கிரகங்களை வழிபடும்‌ ஒரு நாட்டில்‌, ஓர்‌ 
அஞ்ஞான மனைவியோடு ஒரு கிறீஸ்தவனாக வாழ அவனால்‌ 
முடியாது என்று அவனிடம்‌ கூறினார்‌. 


ஆனால்‌ இந்தப்‌ பரிதாபத்திற்குரிய சபைப்‌ பிரதிநிதியின்‌ 
அறியாமையைக்‌ தமது மேலான நோக்கங்களை நிறைவேற்றுவதற் 
கான வழியாகக்‌ கடவுள்‌ பயன்படுத்திக்கொண்டார்‌. அவர்‌ இந்த 
அஞ்ஞானியை சவேரியாருக்கென்று ஒதுக்கி வைத்தார்‌. அவர்‌ 
வழியாகவே ஐப்பான்‌ நாடு சேசுக்கிறீஸ்துநாதருக்காக வெற்றிகொள் 
ளப்பட வேண்டுமென்று அவர்‌ சித்தங்கொண்டார்‌. மார்ட்டினெஸ்‌ 
அவனுக்கு ஞானஸ்நானம்‌ வழங்கியிருந்தால்‌, இது நிறைவேற 
முடியாது. 

இவ்வாறு தன்‌ நம்பிக்கையெல்லாம்‌ இழந்து போன ஆஞ்சியேர்‌, 
ஒரு கிறீஸ்தவனாகும்‌ எண்ணத்தை விட்டுவிட்டான்‌. அதன்படி 
அவன்‌ காங்கோஸிமாவுக்குத்‌ திரும்பிச்‌ செல்லப்‌ புறப்பட்டான்‌. 


350 


அவர்கள்‌ கரையிலிருந்து இன்னும்‌ இருபது லீக்‌ தொலைவில்‌ இருந்த 
போது, சர்வ வல்லபர்‌ ஒரு கடும்‌ புயலை எழுப்பினார்‌. அது நேரடி 
யாகக்‌ கரையினின்றே வீசியதால்‌, அவர்களுடைய கப்பலை 
ஆழ்கடலுக்குள்‌ வெகுதூரம்‌ இழுத்துச்‌ சென்று விட்டது. அடுத்து 
எழுந்த மற்றொரு கடுமையான புயல்‌ நான்கு பகல்களும்‌, நான்கு 
இரவுகளும்‌ சற்றும்‌ தணியாமல்‌ அகோரமாக வீசி, இன்னும்‌ அதிக 
தூரமாக அவர்களைக்‌ கொண்டு சென்று விட்டது. 

ஆனால்‌ கடவுள்‌ தம்‌ சொந்த வழியில்‌ அவர்களைக்‌ கண்காணித்‌ 
துக்கொண்டிருந்தார்‌. அவர்‌ கப்பலை அறுநூறு மைல்‌ தூரம்‌ 
வழிநடத்தி, இறுதியாக சிங்ஷ- என்னும்‌ இடத்தில்‌ கொண்டுபோய்ச்‌ 
சேர்த்தார்‌. அது ஜப்பானுக்கு நிறைய கப்பல்கள்‌ புறப்படும்‌ துறை 
முகமாக இருந்தது. 

இந்த இளைஞன்‌ சமீபத்தில்‌ எதிர்கொண்ட ஆபத்து அவனை 
மீண்டும்‌ ஒரு நல்ல மனநிலைக்குக்‌ கொண்டு வந்திருந்தது. அவனது 
முந்திய எண்ணங்கள்‌ மீண்டும்‌ உயிர்‌ பெற்றன. என்றாலும்‌ அவன்‌ 
குழப்பத்தோடும்‌, அமைதியற்றவனாகவும்‌ இருந்ததால்‌, கடற்கரை 
யில்‌ சற்று நேரம்‌ காலாற நடப்பதற்காக வெளியே சென்றான்‌. அங்கே 
நல்ல வேளையாக அவன்‌ ஆல்வாரெஸ்‌ வாளைச்‌ சந்தித்தான்‌. இவர்‌ 
சிறிது காலத்திற்கு முன்‌ அவனிடம்‌ ஃபெொரனாண்டோவுக்குக்‌ கடிதம்‌ 
தந்து அனுப்பிய அதே நண்பர்தான்‌. 

வாஸ்‌ இப்போது மலாக்காவுக்குப்‌ புறப்படும்‌ நிலையில்‌ இருந்‌ 
தார்‌. ஆஞ்சியேரின்‌ பயணங்கள்‌ பலனற்றுப்‌ போனதைக்‌ கேட்டு 
அறிந்துகொண்ட அவர்‌, தம்முடன்‌ மலாக்காவுக்குத்‌ திரும்பி வரும்‌ 
படியும்‌, அங்கே சுவாமி பிரான்சிஸ்‌ சவேரியாரை அவன்‌ சந்திக்க 
முடியும்‌ என்றும்‌, அநேகமாக அவரே அவனுடைய சொந்த நாட்‌ 
டிற்கு அவனோடு கூட வரலாம்‌ என்றும்‌ கூறி நம்பிக்கையூட்டி னார்‌. 
ஆஞ்சியேரும்‌ உடனே சம்மதித்து, வாஸுடன்‌ பயணத்தைத்‌ 
தொடங்கினார்‌. இதே சமயத்தில்‌ சவேரியாரும்‌ மொலுக்காஸில்‌ 
இருந்து மலாக்காவுக்குத்‌ திரும்பி வந்துகொண்டிருந்தார்‌. 

ஆஞ்சியோர்‌ கரையிறங்கியதும்‌ இந்தச்‌ செய்தியைக்‌ கேள்விப்‌ 


பட்டு, கற்பனைக்கெட்டாத மகிழ்ச்சியடைந்தான்‌. தன்னுடைய 


351 


இந்த சமீப கால நிர்ப்பாக்கியங்கள்‌ அனைத்தும்‌, தன்னுடைய 
அதிமிக நன்மைக்காக சர்வ ஞானமுள்ள தேவ பராமரிப்பால்‌ 
வழிநடத்தப்பட்டுள்ளன என்று அவன்‌ உணர்ந்தான்‌. புனிதரிடம்‌ 
இனியும்‌ யாரும்‌ தன்னை அறிமுகப்படுத்தத்‌ தேவையில்லை என்று 
அறிந்தவனாக, அவன்‌ அவரைத்‌ தேடிக்கொண்டு புறப்பட்டான்‌. 
அப்போது, (கடவுள்தாமே ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்தபடி) 
அவன்‌ தன்னை முதல்‌ முறை ஜப்பானிலிருந்து மலாக்காவுக்கு அழைத்து 
வந்த ஜார்ஜ்‌ ஆல்வாரெஸைச்‌ சந்தித்தான்‌. அவர்கள்‌ ஒருவருக்‌ 
கொருவர்‌ சமாதான வாழ்த்துக்‌ கூறினார்கள்‌. ஆல்வாரெஸ்‌ ஆர்வத்‌ 
தோடு அவனை சவேரியாரிடம்‌ கூட்டிச்‌ சென்றார்‌. அச்சமயத்தில்‌ 
சவேரியார்‌ மாதா கோவிலில்‌ இருந்தார்‌. ஆல்வாரெஸ்‌ இந்த இளம்‌ 
ஐப்பானியனைப்‌ பற்றியும்‌, அவன்‌ அவ்வளவு தூரத்தில்‌ இருக்கும்‌ தன்‌ 
வீட்டை விட்டு இங்கு வந்திருப்பதன்‌ காரணத்தையும்‌ சவேரியாருக்‌ 
குச்‌ சுருக்கமாகவும்‌, விரைவாகவும்‌ விவரித்துக்‌ கூறினார்‌. 

சவேரியாரின்‌ ஆத்துமம்‌ இந்தச்‌ செய்தியால்‌ அனுபவித்த 
ஆறுதலை விளக்குவது முற்றிலும்‌ இயலாத காரியமாகவே இருக்கும்‌. 
அந்த நாடு முழுவதினுடையவும்‌ வேதபோதகம்‌ தம்மிடம்‌ ஒப்படைக்‌ 
கப்பட்டு விட்டது என்பது போல, அவர்‌ விரிந்த கரங்களோடு 
ஆஞ்சியேரிடம்‌ விரைந்து வந்தார்‌. அவனைத்‌ தம்‌ நெஞ்சோடு அவர்‌ 
அணைத்துக்கொண்டபோது, அவருடைய இருதயம்‌ ஜப்பான்‌ 
நாட்டிற்காகத்‌ திறந்தது. அங்கே மிக விரைவில்‌ தாம்‌ சென்று, சேசுக்‌ 
கிறீஸ்துநாதரின்‌ திருப்பெயரை அறிவிக்கத்‌ தம்மால்‌ முடியும்‌ என்று 
அவர்‌ நம்பினார்‌. 

ஆஞ்சியேர்‌ அர்ச்‌. இஞ்ஞாசியாருக்குப்‌ பின்னாட்களில்‌ தான்‌ 
எழுதிய கடிதங்களில்‌ ஒன்றில்‌, சவேரியாரின்‌ அன்பு மிகுந்த முதல்‌ 
அணைப்பு தன்னில்‌ விளைவித்த நன்மைகளை விளக்குகிறார்‌. தாம்‌ 
அச்சமயத்தில்‌ அனுபவித்த ஆறுதல்‌ நிச்சயமாக சுபாவத்திற்கு மேலான 
ஒன்றாகத்தான்‌ இருந்திருக்க வேண்டும்‌ என்று அவர்‌ கூறுகிறார்‌. 

இவர்கள்‌ இருவரும்‌ இனமும்‌, இருவருக்குமே மிகவும்‌ பிரியமான 
காரியங்களைப்‌ பற்றி உரையாடி, பரஸ்பர மகிழ்ச்சியில்‌ திளைத்தனர்‌. 
அந்த ஐப்பானியன்‌ போர்ச்சுக்கீசிய மொழியை ஓரளவு அறிந்திருந் 


352 


ததால்‌, இதை அவர்களால்‌ ஓரளவுக்கு எளிதாகவே செய்ய முடிந்தது. 
நாம்‌ ஏற்கனவே விவரித்துள்ளது போல, அக்கனியர்கள்‌ தோற்கடிக்‌ 
கப்படுவது வரைக்கும்‌ அவர்கள்‌ மலாக்காவிலேயே தங்கியிருந்‌ 
தார்கள்‌. அதன்பின்‌ அவர்கள்‌ கோவாவுக்குப்‌ புறப்பட்டு, 1548, மார்ச்‌ 
மாதத்‌ தொடக்கத்தில்‌ அங்கு போய்ச்‌ சேர்ந்தார்கள்‌. ஆஞ்சியோர்‌ 
குருமடத்தில்‌ தங்க வைக்கப்பட்டான்‌, அவனுக்கு ஞான உபதேசத்தை 
முழுமையாகக்‌ கற்றுத்‌ தரும்‌ பொறுப்பை சவேரியார்‌ சுவாமி 


காஸ்மோ டோரஸ்‌ என்பவரிடம்‌ ஒப்படைத்தார்‌. பெந்தேகோஸ்தே 
ஞாயிறன்று மிகுந்த ஆடம்பரத்தோடும்‌, கொண்டாட்டங்களோடும்‌ 
அதிமேற்றிராணியாராரின்‌ கரங்களாலேயே அவன்‌ ஞானஸ்நானம்‌ 
செய்விக்கப்பட்டான்‌. சவேரியார்‌ உரைக்கவியலாத மகிழ்ச்சியை 
அனுபவித்தார்‌. இஸ்பிரீத்துசாந்துவானவரின்‌ இந்த இறங்கி 
வருதலில்‌, திருச்சபையின்‌ பேரரசு உலகின்‌ கடையெல்லைகள்‌ 
வரைக்கும்‌ கூட விரிந்து பரவுவதையும்‌, அதன்‌ மூலம்‌, இது வரை 
கிறீஸ்தவத்திற்கு முற்றிலும்‌ அன்னியமானதாக இருந்த ஒரு புதிய 
மொழி (பதினைந்து நூற்றாண்டுகளுக்கு முன்‌) இதே நாளில்‌ யூதேயா 
வின்‌ செனாக்கிலுக்கு வெளியே, ஏழை மீனவரின்‌ குரலில்‌ ஒலித்த பல 
தொன்மையான மொழிகளோடு சேர்க்கப்படுவதையும்‌ அவர்‌ 


காட்சியாகக்‌ கண்டார்‌. 


ஞானஸ்நானத்தின்போது, ஆஞ்சியேர்‌ பரிசுத்த விசுவாசத்தின்‌ 
பவுல்‌ என்ற பெயரைப்‌ பெற்றுக்கொண்டான்‌. காஸ்மோ ஆன்னெஸ்‌ 
தமது குருமடத்திற்கு மகிமையின்‌ அடையாளமாக இந்தப்‌ பெயரை 
அவனுக்குத்‌ தந்தார்‌. இதே சமயத்தில்‌ ஞானஸ்நானம்‌ பெற்ற இரு 
ஊழியர்களும்‌ அந்தோனி, ஜான்‌ என்ற பெயர்களைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டார்கள்‌. ஜப்பான்‌ திருச்சபையின்‌ இந்த முதற்கனிகளைப்‌ 
பொறுத்த வரை, அவர்கள்‌ மனந்திரும்பிய தோடு எல்லாம்‌ முடிந்து 
விடவில்லை. அவர்களுடைய புண்ணியம்‌ மிக விரைவில்‌ எத்தகைய 
சிகரங்களை எட்டிப்‌ பிடித்தது என்றால்‌, சவேரியாரே தம்‌ 
ஐரோப்பிய நண்பர்களுக்குத்‌ தாம்‌ எழுதிய கடிதங்களில்‌ இதைக்‌ 
குறிப்பிட்டி ருக்கிறார்‌; அது தம்‌ சொந்த பக்தியார்வத்திற்கு ஒரு 
முழுமையான உந்துசக்தியாக இருந்தது என்றும்‌ அவர்‌ எழுதுகிறார்‌. 


353 


அவர்கள்‌ முழுமையாக முப்பது நாட்கள்‌ அர்ச்‌. இஞ்ஞாசியாரின்‌ 
தியானப்‌ பயிற்சிகளில்‌ ஈடுபட்டார்கள்‌. இந்நாட்களின்போது, சர்வ 
வல்லபரான சர்வேசுரன்‌, புண்ணியத்தின்‌ வழிகளில்‌ வெகுவாக 
முன்னேறிய மனிதர்களாலும்‌ கூட மிக அரிதாகவே உணரப்படுகிற 
நித்திய சத்தியங்களைப்‌ பற்றிய மிகத்‌ தெளிவான விளக்கங்களை 
அவர்களுடைய மனங்களுக்குள்‌ பொழிவதில்‌ பிரியங்கொண்டார்‌. 
கடவுளின்‌ திருக்கரத்தாலேயே அவர்களுடைய இருதயங்களில்‌ 


முத்திரையிடப்பட்ட இந்தப்‌ பதிவுகள்‌, இனி ஒருபோதும்‌ அழிக்க 
முடியாத விளைவுகளை அந்த இருதயங்களில்‌ விளைவித்தன. நீண்ட 


காலமாக, அவர்கள்‌ அவரைத்‌ தவிர வேறு எதைப்‌ பற்றியும்‌ எதுவும்‌ 
பேச முடியாதவர்களாக இருந்தார்கள்‌. குறிப்பாக, சேசுநாதரின்‌ 
திருப்பாடுகளைப்‌ பற்றிய தங்கள்‌ தியானங்களில்‌ தேவ தாராளத்தில்‌ 
இருந்து தங்களுக்குத்‌ தரப்பட்ட பல சாட்சியங்களால்‌ அவர்கள்‌ 


ஆழமாகப்‌ பாதிக்கப்பட்டார்கள்‌. அவற்றோடு தொடர்புகொள்ள 
அவர்கள்‌ மிகுந்த ஆவல்‌ கொண்டார்கள்‌. திவ்ய பலிப்பொருளான 
வரின்‌ இந்த அளவற்ற நேசத்திற்கு நன்றியறிதலாக, கடவுளுக்குச்‌ 
சித்தமானால்‌, தங்கள்‌ இரத்தத்தைச்‌ சிந்தவும்‌ அவர்கள்‌ ஏக்கமுள்ள 
வர்களாக இருந்தார்கள்‌. 

ஆத்துமங்களின்‌ இரட்சிப்பிற்காக அவர்கள்‌ கொண்ட தாகமும்‌, 
அவர்களுடைய விசுவாசமும்‌ பல சமயங்களில்‌ கட்டுக்கடங்காத 
வேகத்தோடு, காண்பவர்களைப்‌ பாதிக்கும்‌ விதத்தில்‌ அவர்களிட 
மிருந்து வெளிப்பட்டன. இது பவுலிடம்‌ இன்னும்‌ அதிகமாகவே 
வெளிப்பட்டது. “ஓ, ஜப்பானியரே! ஓ என்‌ மக்களே! உங்கள்‌ கண்‌ 
களைத்‌ திறந்து உங்களையே உற்றுநோக்கி, உங்கள்‌ சொந்தக்‌ 
குருட்டுத்தனத்தைக்‌ கண்டுபிடியுங்கள்‌!” என்று பவுல்‌ அடிக்கடி 
ஏக்கத்தோடு கூறுவதை மற்றவர்கள்‌ கேட்டார்கள்‌. இந்த வார்த்தை 
களில்‌ அவர்‌ கூறுவது என்ன என்று சவேரியார்‌ ஒரு முறை அவரிடம்‌ 
கேட்டபோது (இனி, பவுலை மரியாதையோடு அழைப்போம்‌), 
“ஐப்பானில்‌, சூரியனையும்‌, சந்திரனையும்‌, அவை இருக்கிறபடி யே 
கடவுளின்‌ படைப்புகளில்‌ ஒரு பாகமாகவும்‌, பகலையும்‌, இரவையும்‌ 


பிரிக்கும்படி கடவுளால்‌ நமக்குத்‌ தரப்பட்டவையும்‌, நமக்கு 


354 


ஊழியர்களாகக்‌ கடவுளால்‌ தரப்பட்டிருக்கிற தங்களைப்‌ போலவே 
நாமும்‌ கடவுளுக்கு ஊழியம்‌ செய்ய வேண்டும்‌ என்று நமக்குக்‌ 
கற்பிப்பவையுமாக மட்டுமே காணாமல்‌, அவற்றைத்‌ தெய்வங்களாக 
ஆராதிக்கிற பலர்‌ இருக்கிறார்கள்‌. அவற்றை இந்த விதமாய்க்‌ காண்‌ 
பதற்குப்‌ பதிலாக, அவர்கள்‌ தங்கள்‌ குருட்டுத்தனத்தில்‌ அவற்றைத்‌ 
தங்கள்‌ தெய்வங்களாக மாற்றுகிறார்கள்‌. பரிசுத்த கிறீஸ்தவ வேதத்‌ 
தின்‌ சத்தியங்கள்‌ எந்த அளவுக்கு மிகத்‌ தெளிவாக நிரூபிக்கப்பட்‌ 
டிருக்கின்றன, அவை புத்திக்கு எந்த அளவு ஒத்திருக்கின்றன 
என்றால்‌, ஓரளவாவது நல்ல புத்தியோடு அவற்றைக்‌ கேட்பவர்‌ 
களால்‌ அவற்றை விசுவசிக்காமல்‌ இருக்கவே முடியாது. புண்ணியத்‌ 
தில்‌ வளர்வதற்கும்‌, புண்ணியத்தின்‌ ஓர்‌ உயர்நிலையை எட்டுவதற்்‌ 
கும்‌ ஒரு வழியாக, பாவசங்கீர்த்தனம்‌, திவ்ய நன்மை ஆகியவற்றிற்கு 
மேலான வேறு எந்த தேவ உதவிகளையும்‌ நாம்‌ கற்பனை செய்து 
பார்க்கவும்‌ முடியாது. ஏனெனில்‌, பாவ சங்கீர்த்தனம்‌ ஆத்துமத்தை 
ஒவ்வொரு தீமையிலிருந்தும்‌ விடுவிப்பது போல, திவ்ய நன்மை 
ஒவ்வொரு நன்மையையும்‌ ஆத்துமத்தின்மீது பொழிகிறது. 
ஏனெனில்‌ அது கடவுளையே நமக்குத்‌ தருகிறது” என்றார்‌ பவுல்‌. 


இந்த பக்தியார்வமும்‌, ஆன்ம தாகமும்‌ கொண்ட புதிய கிறீஸ்த 
வரின்‌ உணர்வுகள்‌ இவ்வளவு மேன்மை மிக்கவையாக இருந்தன. 
சுவாமி டி டோரஸ்‌ அவருக்கு அர்ச்‌. மத்தேயு சுவிசேஷத்தைப்‌ பற்றிய 
விளக்கங்‌ களைத்‌ தந்தார்‌. இந்த விளக்கங்கள்‌ அவருக்கு எவ்வளவு 
மேலான இன்பங்களாக இருந்தன என்றால்‌, அவர்‌ மத்தேயு 
சுவிசேஷம்‌ முழுவதையும்‌ மனப்பாடமாகக்‌ கற்றுக்கொண்டார்‌! 
கிறீஸ்தவர்களானாலும்‌ சரி, அஞ்ஞானிகளாக இருந்தாலும்‌ சரி, 
மக்கள்‌ கூட்டம்‌ ஒன்றை அவர்‌ கண்டபோதெல்லாம்‌, கிறீஸ்தவர்‌ 
களிடமிருந்து கிறீஸ்தவத்தைப்‌ பற்றிய புதிய தகவல்களைப்‌ பெறும்‌ 
படி, அல்லது அஞ்ஞானிகளின்‌ குருட்டுத்தனத்திலிருந்து அவர்களை 
விடுவிக்கும்படி, அவர்‌ பல கேள்விகளை அவர்களுக்கு முன்பாக 
வைப்பதை வழக்கமாக்கிக்‌ கொண்டார்‌. 


இம்முறையில்‌ பரிசுத்த விசுவாசத்தின்‌ பவுல்‌ கடவுளின்‌ வழிகளில்‌ 
முன்னேறினார்‌. பிரான்சிஸ்‌ சவேரியார்‌ என்னும்‌ பெயருள்ள, தமது 


355 


அர்ச்சியசிஷ்டதனமுள்ள வாழ்வுக்காகப்‌ பிரசித்தி பெற்றிருந்த ஒரு 
மனிதரைச்‌ சந்திக்கும்‌ நம்பிக்கையோடு மட்டுமே அவர்‌ ஜப்பானில்‌ 
இருந்து இந்தியாவுக்கு வந்தார்‌. அவர்‌ வழியாகத்‌ தமது மனச்சான்றின்‌ 
சமாதானத்தையும்‌, ஆத்தும பலத்தையும்‌ கண்டடையலாம்‌ என்ற 
நம்பிக்கையில்‌ அவர்‌ இங்கே வந்தார்‌. ஆனால்‌ கடவுளோ, இன்னும்‌ 
உயர்வான நோக்கங்களைக்‌ கொண்டிருந்தார்‌. புனிதர்‌ அவருடைய 
திட்டங்களின்‌ ஆலோசகராகவும்‌, அவருடைய நித்திய பயணத்தில்‌ 
அவருடைய வழிகாட்டியாகவும்‌, துணைவராகவும்‌, அவருடைய 
நண்பராகவும்‌, ஐப்பானில்‌ திருச்சபையை ஸ்தாபிப்பதில்‌ உடன்‌ 
உழைப்பாளராகவும்‌ இருக்கும்படி சர்வேசுரன்‌ அவரைப்‌ பவுலுக்குத்‌ 
தந்தருளினார்‌. 

இந்த மூவரின்‌ மிகச்‌ சிறப்பான மனநிலைகளைப்‌ பற்றிப்‌ புனிதர்‌ 
ஜார்ஜ்‌ ஆல்வாரெஸிடம்‌ மிகுந்த புகழ்ச்சியான வார்த்தைகளைப்‌ 
பேசினார்‌. அவர்களிடம்‌ சிறந்து விளங்குவதாகத்‌ தங்களுக்குத்‌ 
தோன்றுவது உண்மையில்‌ ஜப்பான்‌ மக்கள்‌ அனைவருக்கும்‌ பொது 
வான காரியம்தான்‌ என்றும்‌, தாம்‌ அறிந்துள்ள வரை, ஜப்பானியர்‌ 
களில்‌ புத்திக்கூர்மையில்‌ சிறந்து விளங்குபவர்கள்‌ என்றும்‌ 
ஆல்வாரெஸ்‌ புனிதரிடம்‌ கூறினார்‌. பரிசுத்த விசுவாசத்தின்‌ பவுல்‌ 
ஆல்வாரெஸ்‌ சொன்னதை உறுதிப்படுத்தினார்‌. சுவிசேஷ ஊழியர்‌ 
களின்‌ நடத்தை அவர்கள்‌ கற்பிக்கும்‌ விசுவாசக்‌ கொள்கைகளோடு 
ஒத்திருப்பதாகக்‌ காணப்படுமானால்‌, ஜப்பானியர்களின்‌ மனந்‌ 
திரும்புதல்‌ உறுதியானதாக இருக்கும்‌ என்று அவர்‌ புனிதரிடம்‌ 
கூறினார்‌. 

புனிதரின்‌ நம்பிக்கைகளை அதிகரித்து, அவருக்கு மிகுந்த 
ஆறுதல்‌ தரும்‌ இன்னும்‌ சில காரியங்களையும்‌ பவுல்‌ அவரிடம்‌ 
குறிப்பிட்டுப்‌ பேசினார்‌. மற்ற காரியங்களிடையே, காங்கோஸிமா 
வில்‌ (மட்டுமின்றி, ஜப்பானின்‌ மற்ற பகுதிகளிலும்‌), போன்ஸேக்கள்‌ 
எனப்படும்‌ துறவிகளின்‌ ஏராளமான மடங்கள்‌ இருக்கின்றன 
என்றும்‌, அவர்களில்‌ பலர்‌ மக்களிடமிருந்து முற்றிலுமாகத்‌ 
தங்களைத்‌ தனிமைப்படுத்திக்கொண்டு, தியான வாழ்வுக்குத்‌ 
தங்களைக்‌ கையளித்து வாழ்வதாகவும்‌, இவர்களில்‌ ஒருவர்‌ 


356 


தம்முடைய தகுதிகளின்படியும்‌, தம்முடைய கல்வியறிவிலும்‌ மிக 
அதிகமாக மதிக்கப்படுபவராக இருக்கிறார்‌ என்றும்‌, அவர்‌ 
மற்றவர்களின்‌ ஆசிரியராக மதிக்கப்படுகிறார்‌ என்றும்‌ அவர்‌ 
கூறினார்‌. 

குறிக்கப்பட்ட நேரங்களில்‌ அந்தத்‌ துறவி தம்‌ சீடர்களை 
அழைத்து, அவர்களுக்கு முன்‌ ஒரு பிரசங்கம்‌ செய்கிறார்‌; அதன்பின்‌ 
ஒரு மணி நேர தியானத்திற்கான கருத்தைத்‌ தருகிறார்‌. அது 
பின்வருவது போல்‌ இருக்கும்‌: “ஒரு மனிதன்‌ மரிக்கும்‌ தருவாயில்‌ 
இருக்கிறான்‌ என்று வைத்துக்கொள்ளுங்கள்‌. ஏதோ ஒரு வழியில்‌ 
அவனால்‌ தன்‌ பலத்தைத்‌ திரட்டிக்கொண்டு பேசத்‌ தொடங்க 
முடிகிறது என்றால்‌, இனி மாற்றப்பட முடியாத பிரிவு நிகழப்‌ 
போகும்‌ அந்த நேரத்தில்‌, ஆத்துமம்‌ சரீரத்திடம்‌ என்ன சொல்லும்‌? 
அல்லது தண்டனைத்‌ தீர்ப்புப்‌ பெற்ற ஓர்‌ ஆத்துமத்தால்‌ ஒரு சில 
நொடிகள்‌ தன்‌ சங்கிலிகளிலிருந்து விடுபட்டு, நம்‌ மத்தியில்‌ மீண்டும்‌ 
தோன்ற முடிகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள்‌: அது நம்மிடம்‌ 
என்ன சொல்லும்‌? அந்த நெருப்புமயமான பகுதிகளைப்‌ பற்றி என்ன 
விவரங்களை நமக்குத்‌ தரும்‌?” 


இதுபோன்ற தியானக்‌ கருத்தைத்‌ தந்த பிறகு, ஒவ்வொருவரும்‌ 
அடுத்த ஒரு மணி நேரம்‌ ஞான ஓடுக்க நிலையில்‌ நிலைத்திருப்‌ 
பார்கள்‌. அதன்பின்‌ அவர்கள்‌ அனைவரும்‌ மீண்டும்‌ ஒன்றுகூட்டப்‌ 
படுவார்கள்‌, அவர்களுடைய குரு ஒவ்வொருவரையும்‌ தனித்தனியே 
அழைத்து, அவர்களுடைய தியானத்தைப்‌ பற்றிய ஒரு விளக்கத்தைத்‌ 
தரும்படி கேட்பார்‌. அற்புதமான, அல்லது மனதைக்‌ கவரக்‌ கூடிய 
கருத்துக்களைக்‌ கூறுபவர்கள்‌ ஞானிகள்‌ என்றும்‌, ஆன்ம தன்மை 
யுள்ளவர்கள்‌ என்றும்‌ புகழப்படுவார்கள்‌; குறிப்பிடத்தக்க எதையும்‌ 
கூறாதவர்கள்‌ சோம்பேறிகள்‌ என்றும்‌, உலகத்தன்மையானவர்கள்‌ 
என்றும்‌ கண்டிக்கப்படுவார்கள்‌. 

பவுல்‌ தொடர்ந்து இந்த போன்ஸேக்களைப்‌ பற்றிப்‌ பேசினார்‌: 
அவர்கள்‌ இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை தங்கள்‌ மடங்களை 
விட்டு வெளியே சென்று, தெருக்களில்‌ மக்களுக்குப்‌ போதிப்பதை 


வழக்கமாகக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கந்தலான பழைய 


357 


உடைகளை அணிந்திருப்பார்கள்‌; கடுமையுள்ள முகத்‌ தோற்றத்‌ 
தைக்‌ கொண்டிருப்பார்கள்‌, அச்சமூட்டும்‌ பாவனைகள்‌ அவர்களிடம்‌ 
இருந்து வெளிப்படும்‌. மக்கள்‌ வந்து தாங்கள்‌ பேசுவதைக்‌ கேட்கும்‌ 
படி அவர்கள்‌ அழைப்பார்கள்‌, உடனே ஆண்களும்‌, பெண்களும்‌, 
குழந்தைகளும்‌ அவர்களைச்‌ சுற்றிக்‌ கூட்டமாகக்‌ கூடுவார்கள்‌. 
போதகர்‌ போதக மேடையில்‌ ஏறுவார்‌, அவர்‌ அருகில்‌ ஒரு பலகை 
இருக்கும்‌. அதன்மீது நரகமானது, சங்கிலிகள்‌, நெருப்பு, கழிகள்‌, 
கொக்கிகள்‌ போன்ற பல வகையான அதன்‌ வாதைக்‌ கருவிகளோடு 
சித்தரித்துக்‌ காட்டப்படும்‌. போதகர்‌ ஆணித்தரமானவையும்‌, 
அச்சமூட்டுபவையுமான வார்த்தைகளில்‌ இவற்றைப்‌ பற்றி விளக்கிக்‌ 
கூறுவார்‌. இறுதியாக, அவர்பேசுவதைக்‌ கேட்பவர்கள்‌, குறிப்பாகப்‌ 
பெண்கள்‌, சற்றுநேரம்‌ ஒரு விதமான வெறிபிடித்த நிலைக்கு 
உட்பட்டிருப்பார்கள்‌. 

பவுல்‌ தந்த இந்தத்‌ தகவல்கள்‌ எல்லாம்‌ சவேரியாருக்கு மிகுந்த 
திருப்தியளிப்பவையாக இருந்தன. இவை, சுவிசேஷ போதனைகளை 
ஏற்றுக்கொள்ளப்‌ பொருத்தமான மனநிலைகள்‌ ஐப்பானியரிடம்‌ 
இருப்பதை அவருக்குக்‌ காட்டின. இப்போது இந்தியாவில்‌ சபைத்‌ 
தந்தையர்‌ பலர்‌ இருந்ததாலும்‌, இன்னும்‌ பலர்‌ வருடாவருடம்‌ 
ஐரோப்பாவிலிருந்து வந்துகொண்டி ருந்ததாலும்‌, சவேரியாரின்‌ 
இருதயம்‌ முழுவதுமாக ஜப்பானை நோக்கித்‌ திரும்பியது. ஆனாலும்‌ 
(அவருடைய சொந்தக்‌ கருத்துக்கள்‌ அல்ல, மாறாக,) கடவுளின்‌ 
திருச்சித்தமே எப்போதும்‌ அவருடைய நடத்தையை இயக்கும்‌ 
வல்லமையாக இருந்து வந்ததால்‌, தேவ திருச்சித்தத்தை உறுதிப்‌ 
படுத்திக்கொள்ள எல்லா வழி வகைகளையும்‌ பயன்படுத்தித்‌ தீர்க்கும்‌ 
வரையிலும்‌ அவர்‌ தாமாகவே எந்த ஒரு முடிவுக்கும்‌ வர மாட்டார்‌. 

சவேரியார்‌ இந்தியாவினுடையவும்‌, ஜப்பானுடையவும்‌ காவல்‌ 
தூதர்களிடம்‌ மிகுந்த பக்தியுருக்கத்தோடு ஜெபித்தார்‌, இக்காரியத்‌ 
தில்‌ நம்‌ ஆண்டவரின்‌ திருச்சித்தம்‌ என்ன என்பது பற்றிய ஞான 
வெளிச்சத்தைத்‌ தமக்குத்‌ தந்து, அதைத்‌ தமக்கு அறிவிக்கும்படியாக 
அவர்‌ அவர்களை இரந்து மன்றாடினார்‌. இப்படி ஒரு முறையோ, 
இரு முறைகளோ மட்டுமல்ல, மாறாக, இந்த பக்தியில்‌ அவர்‌ சில 


358 


மாதங்கள்‌ தங்கியிருந்து, கடவுளுக்கு முன்பாக ஏராளமாகக்‌ கண்ணீர்‌ 


வடித்தபடி ஜெபித்தார்‌. இறுதியாக, இந்தத்‌ தொலைவான பிரதேசங்‌ 
களில்‌ சார்வ வல்லபர்‌ தம்முடைய ஊழியத்தைக்‌ கேட்கிறார்‌ 


என்பதற்கான மிக அன்னியோன்னியமான உறுதிப்பாட்டை அவர்‌ 
பெற்றுக்கொண்டார்‌. இவ்வாறு, தேவ திருச்சித்தத்தைப்‌ பற்றிய 
தெளிவைப்‌ பெற்றுக்கொண்டபின்‌, மனிதர்களுடையவும்‌, பசாசுக்‌ 
களுடையவும்‌ எந்த விதமான ஒருங்கிணைந்த எதிர்ப்பும்‌ அவருடைய 
நோக்கத்தை அசைத்து விட முடியவில்லை. அவர்‌ ஐப்பானுக்குச்‌ 
செல்லாமல்‌ தடுக்க அவருடைய நண்பார்களும்‌, தெரிந்தவர்களும்‌ 


எல்லா வகையான வாதங்களையும்‌ பயன்படுத்திப்‌ பார்த்தார்கள்‌. 
தங்களுக்கு மிகப்‌ பிரியமானவரும்‌, மதிப்பு மிக்கவருமான ஒருவரை 
இழக்கும்‌ எண்ணத்தை அவர்களால்‌ தாங்க முடியவில்லை. ஜப்பா 
னில்‌ கிடைக்கக்‌ கூடியதும்‌, ஆனால்‌ உறுதியற்றதுமான ஒரு நன்மைக்‌ 
காக இந்தியா அவரை இழந்து போகும்‌ ஆபத்துக்கு உட்படுவது 
அவர்களுக்கு இன்னும்‌ அதிகக்‌ கசப்பானதாக இருந்தது. 

அவார்‌ மறைவான பாறைகளும்‌, மீன்‌ கூட்டங்களும்‌, புயல்களும்‌, 
சூறாவளிகளும்‌, எதிர்‌ நீரோட்டங்களும்‌ நிறைந்திருந்த மிக ஆபத்‌ 
தான கடல்‌ வழியாக, நான்காயிரம்‌ மைல்‌ தூரம்‌ பயணம்‌ செய்ய 
வேண்டியிருந்தது. இந்த ஆபத்துக்கள்‌ போதாதென்று, இந்தக்‌ கடல்‌ 
வழியில்‌ கடற்கொள்ளையர்களும்‌ ஏராளமாக நிறைந்திருந்தார்கள்‌. 
இவர்கள்‌ பல இடங்களில்‌ வணிகக்‌ கப்பல்களுக்காகப்‌ பதுங்கிக்‌ 
காத்திருந்து அவற்றைத்‌ தாக்கினார்கள்‌. அவர்களுடைய உடைமை 
களைக்‌ கொள்ளையிடுவது போதாதென்பதுபோல, அவர்கள்‌ 
வணிகர்கள்‌ மற்றும்‌ கடற்பயணிகளின்‌ உறுப்புகளைச்‌ சிதைத்‌ 
தார்கள்‌, மிகவும்‌ காட்டுமிராண்டித்தனமான முறையில்‌ அவர்களைப்‌ 
கொலையும்‌ செய்தார்கள்‌. அப்படியிருக்க, அந்நிய நாட்டவரும்‌, 
அவர்களுடைய மொழியை அறியாதவருமான அவர்‌ இந்தக்‌ காட்டு 
மிராண்டி களிடமிருந்து எதைத்தான்‌ எதிர்பார்க்க முடியும்‌? யார்‌ 
அவரை வரவேற்று, ஆதரவு தந்து, அவரைப்‌ பாதுகாப்பார்கள்‌? 


பொது அறிவும்‌, பொது விவேகமும்‌ இந்தப்‌ பயணத்திற்கு மிகச்‌ 
சரியான எதிர்வாதங்களாக இருந்தன. இவற்றையும்‌, இன்னும்‌ 


359 


பல்வேறு காரணங்களையும்‌ காட்டி, நம்‌ புனிதரின்‌ நண்பர்களும்‌, 
அவரால்‌ மனந்திருப்பப்பட்டவர்களும்‌ அவரை எப்படியாவது 
தடுத்து விட முயன்றார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய வார்த்தைகள்‌ 
செவிடன்‌ காதில்‌ ஊதிய சங்கைப்‌ போலாகின. கடவுள்தாமே 
அவரை அழைத்தபோது, மிக ஆணித்தரமான வாதங்களும்‌, மிக 
மோசமான ஆபத்துக்களும்‌, இவ்வுலகினுடையவும்‌, நரகத்தினுடை 
யவும்‌ எல்லாத்‌ தடைகளும்‌ அவருக்கு ஒரு பொருட்டாகவே இருக்க 
வில்லை. அவற்றில்‌ எதுவும்‌ அவருடைய நோக்கத்திலிருந்து அவரை 
விலக்கவிட முடியவில்லை. அவர்‌ அவர்களுடைய ஒவ்வொரு 
வாதத்தையும்‌ எதிர்த்து நின்றார்‌. 

“என்ன! இவ்வுலகின்‌ மக்களின்‌ பேராசை உலக செல்வங்களைத்‌ 
தேடுவதில்‌, கடவுளைப்‌ பின்செல்பவர்களின்‌ தேவசிநேகத்தை விட 
அவர்களை அதிக தைரியமுள்ளவர்களாக ஆக்கிவிட முடியுமா? நித்திய 
இரட்சணிய வரப்பிரசாதத்தையும்‌, அதன்‌ கனிகளையும்‌ ஆன்ம தாகத்‌ 
தோடும்‌, கிறீஸ்தவப்‌ பிறர்சிநேகத்தோடும்‌ புதிய மக்களினங்களுக்குச்‌ 
சுமந்து செல்பவர்களை விட, கேவலம்‌ உலக வணிக ஆதாயத்திற்காக 
அவற்றின்‌ பின்னே அலைபவர்கள்‌ அதிகத்‌ தூரம்‌ கடற்பயணம்‌ 
செய்வதாக, உலகப்‌ பொருளாசை பெருமையடித்துக்கொள்ள 
முடியுமா? வெறும்‌ வணிகக்‌ காரணங்களுக்காகப்‌ போர்ச்சுக்கசியக்‌ 
கப்பல்கள்‌ ஏற்கனவே ஜப்பான்‌ வரைக்கும்‌ துணிந்து சென்றதில்‌ 
லையா? ஏராளமான உலக செல்வங்களைச்‌ சுமந்துகொண்டு, 
கோவாவுக்குப்‌ பத்திரமாக வந்து சேர்ந்திருக்கிற ஜார்ஜ்‌ ஆல்வா 
ரெஸைப்‌ பாருங்கள்‌! நேற்றுதான்‌ வந்து சேர்ந்திருக்கிற ஆல்வாரெஸ்‌ 
வாஸைப்‌ பாருங்கள்‌. சூறாவளிகள்‌, கடற்கொள்ளையர்‌, நீரின்‌ அடியில்‌ 
மறைந்திருக்கும்‌ பாறைகள்‌, புயல்கள்‌ ஆகியவற்றின்‌ ஆபத்துக்களுக்கு 
இவர்கள்‌ உட்‌ படவில்லையா? இவர்களைப்‌ போன்ற வேறு வணிகர்கள்‌ 
கப்பற்சேதத்திலும்‌, கடற்கொள்ளையிலும்‌ சிக்கி உயிர்விடவில்‌ 
லையா? கடவுளின்‌ குருக்களை விட, இந்த வணிகர்கள்‌ அதிகப்‌ 
பாதுகாப்பான கடவுச்‌ சீட்டு (0௫880011) எதையும்‌ வைத்திருக்‌ 
கிறார்களா? அது அவர்களை இந்த ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்‌ 
இமா? செல்வங்களைத்‌ தேடிக்‌ கடற்பயணம்‌ செய்பவர்கள்‌, கடவு 
ளின்‌ திருச்சட்டத்தை அறிவிக்கவும்‌, அவருடைய இராச்சியத்தைப்‌ 


360 


பரப்பவும்‌ பயணிப்பவர்களிடமிருந்து விலக்கப்பட்டிருக்கிற, 


பாதுகாப்பிற்கான ஏதாவது ஓர்‌ உத்தரவாதத்தைக்‌ கொண்டிருக்‌ 
கிறார்களா?” என்று அவர்‌ கேட்டார்‌. 


இந்த முக்கியமான காரியத்தைப்‌ பற்றி அவருடைய இருதயமே 
அவருடைய பேனாவின்‌ வழியாகப்‌ பேசுவதைக்‌ கேட்பது இன்னும்‌ 
சிறப்பானதாக இருக்கும்‌. ஐரோப்பாவிலிருந்த தம்‌ சகோதரர்களுக்கு 
அவர்‌ இச்சமயத்தில்‌ எழுதிய கடிதங்கள்‌ அனைத்திலுமிருந்து, ஓர்‌ 
அப்போஸ்தலருக்குத்‌ தகுதியுள்ள ஆத்துமத்தின்‌ தாராளம்‌ வெளிப்‌ 
படுகிறது. இந்தக்‌ கடற்பயணத்தின்‌ ஆபத்துக்கள்‌ பற்றிய அச்சத்திற்‌ 
குப்‌ பதிலாக, அந்த ஆபத்துக்களுக்குள்‌ நுழைய அவருக்கிருந்த 
அவசரத்தை அவை வெளிப்படுத்துகின்றன. அவர்‌ அர்ச்‌ இஞ்ஞாசி 
யாருக்குப்‌ பின்வருமாறு எழுதுகிறார்‌: 


“நான்‌ ஜப்பானுக்குப்‌ புறப்பட கிட்டத்தட்ட தயாராகி 
விட்டேன்‌. நான்‌ ஏறக்குறைய ஆயிரத்து முன்னூறு லீக்‌ தூரம்‌ நீர்ப்‌ 
பயணம்‌ யெய வேண்டியிருக்கும்‌. இந்தப்‌ பயணத்தைப்‌ பற்றிய எதிர்‌ 


பார்ப்பு எனக்குத்‌ தரும்‌ உள்ளரங்க ஆறுதலை விளக்க நான்‌ முயல்‌ 
வேன்‌ என்றால்‌, என்‌ கடிதத்தை ஒருபோதும்‌ முடித்துக்கொள்ள 
மாட்டேன்‌. ஏனெனில்‌ அது பயங்கரப்‌ புயல்கள்‌, பாறைகள்‌, 
சூறாவளிகள்‌, கொள்ளையர்கள்‌ என்று எல்லா வகையான ஆபத்து 
களும்‌ நிறைந்ததாக இருக்கிறது. இதன்‌ காரணமாக, இங்கிருந்து 
ஐப்பானுக்குப்‌ புறப்படும்‌ நான்கு கப்பல்களில்‌, இரண்டு கப்பல்கள்‌ 
பத்திரமாகப்‌ போய்ச்‌ சேரும்‌ என்றால்‌, அது அற்புதமானதாகவே 
இருக்கும்‌. ஆனால்‌ என்னைப்‌ பொறுத்த வரை, இது வரை நான்‌ எதிர்‌ 
கொண்டவற்றை விட அளவற்ற விதமாக மிகப்‌ பெரிய ஆபத்து 
களை நான்‌ எதிர்கொள்ள வேண்டியிருந்தாலும்‌, சேசுக்கிறீஸ்து 
நாதரின்‌ மீதான விசுவாசம்‌ அங்கே நட்டு வளர்க்கப்பட்டு, மிகுதி 
யான கனி தரும்‌ என்னும்‌ என்‌ நம்பிக்கை மிக உறுதியானதாக இருக்‌ 
கிறது. ” 

சுவாமி சீமோன்‌ ரொட்ரீகஸுக்குத்‌ தாம்‌ எழுதிய மற்றொரு 
கடிதத்தில்‌ அவர்‌ இப்படிச்‌ சொல்கிறார்‌: “மலாக்காவிலிருந்து 
கப்பல்கள்‌ இங்கு வந்து சேர்ந்து விட்டன. எல்லாச்‌ சீனத்‌ 


361 


துறைமுகங்களும்‌ போர்ச்சுக்கசியாகளுக்கு எதிராக ஆயுதந்தரித்திருக்‌ 
கின்றன என்ற செய்தியோடு அவை வந்திருக்கின்றன ஆனால்‌ 
ஐப்பானுக்கு என்‌ பயணத்தைத்‌ தொடங்குவதை இது ஒத்தி வைத்து 
விடாது. ஏனெனில்‌ இந்தத்‌ துன்ப துரிதங்கள்‌ நிறைந்த வாழ்வில்‌, என்‌ 
கடவுளின்‌ அன்பிற்காகவும்‌, அவருடைய ஊழியத்திற்காகவும்‌, 
அவருடைய திருச்சட்டத்தின்‌ பரவுதலுக்காகவும்‌ ஆபத்துக்கு 
உட்படும்போதும்‌, மரண ஆபத்துக்கு உட்படும்போதும்தான்‌, வேறு 
எதிலும்‌ காணாத சமாதானத்தை நான்‌ அனுபவிக்கிறேன்‌. உண்மை 
யில்‌, இத்தகைய ஆபத்துகளிலிருந்து தொலைவாக இருக்கும்போது 
அல்லாமல்‌, அவற்றிற்கு மத்தியில்‌ இருக்கும்போதுதான்‌ ஒருவன்‌ 
அதிகமான இன்பத்தையும்‌, ஆறுதலையும்‌ அனுபவிக்கிறான்‌. 

என்‌ பக்தியுள்ள நண்பர்கள்‌ அனைவரும்‌ என்‌ நோக்கத்திலிருந்து 
என்னை விலகச்‌ செய்யும்‌ நம்பிக்கையில்‌, எல்லா வகையான எச்சரிக்‌ 
கைகளையும்‌ கொண்டு என்னை நிரப்புகிறார்கள்‌. அதைப்‌ பொறுத்த 
வரை, இவ்வளவு குறைவான அவர்களுடைய விசுவாசத்தைக்‌ கண்டு 
என்‌ வியப்பை மட்டுமே என்னால்‌ வெளிப்படுத்த முடிகிறது. 
ஏனெனில்‌, எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, அலைகளை எழுப்புபவரும்‌, 
புயலை ஆள்பவரும்‌ கடவுள்தான்‌ அல்லவா? சீன மற்றும்‌ ஜப்பானியக்‌ 
கடற்கரையோரப்‌ புயல்கள்‌ உலகின்‌ மற்ற எந்தப்‌ பகுதியிலும்‌ வீசும்‌ 
புயல்களை விட அதிக பயங்கரமானவை என்று அவர்கள்‌ என்னிடம்‌ 
கூறுகிறார்கள்‌. ஆயினும்‌ அவர்‌ காற்றுகளின்மீது அதிகாரமுள்ளவராக 
இருக்கிறார்‌. அங்கே எண்ணற்றவையாக இருக்கிற கடற்பாறை 
களுக்கு அவரே எஜமானராக இருக்கிறார்‌. கப்பல்கள்‌ அவற்றில்‌ 
மோதுவதும்‌, அவற்றால்‌ சேதப்படுவதும்‌ அவருடைய திருச்சித்தமே. 
நான்‌ கடந்து செல்லவிருக்கும்‌ கடற்பகுதிகளைப்‌ பாதிக்கும்‌ கடற்‌ 
கொள்ளையருக்குக்‌ கட்டளையிடுபவர்‌ அவரே. இவர்கள்‌ மிகப்‌ 
பெரும்‌ எண்ணிக்கையில்‌ அங்கே நிறைந்திருக்கிறார்கள்‌. குறிப்பாக, 
போர்ச்சுக்கீசியாரகள்‌ மட்டில்‌ அவர்கள்‌ காட்டும்‌ குரூரங்கள்‌ 
கற்பனைக்கெட்டாதவையாக இருக்கின்றன. 

சர்வ வல்லபரே அனைவருக்கும்‌ கட்டளையிடுபவரும்‌, அவர்‌ 


களை ஆள்பவருமாக இருக்கிறார்‌ என்பதால்‌, அவருக்கு மட்டுமே 


362 


நான்‌ அஞ்ச வேண்டியுள்ளது. அவருக்கு ஊழியம்‌ செய்வதில்‌ 
இவ்வளவு அலட்சியமானவனாகவும்‌, இவ்வளவு பயனற்றவனாக 
வும்‌, சேசுநாதரின்‌ திருப்பெயரை அவரை அறியாத விக்கிரக 
வழிபாட்டினருக்குக்‌ கொண்டு போய்ச்‌ சேர்ப்பதில்‌ இவ்வளவு அதிக 
சோம்பலுள்ளவனாகவும்‌ இருப்பதால்‌, அவருக்கே நான்‌ அஞ்சுகிறேன்‌. 
இவற்றிற்காக அவர்‌ என்னைத்‌ தண்டித்து விடக்கூடாதென்று நான்‌ 
பயப்படுகிறேன்‌! இந்த பயத்திற்கு அப்பால்‌, என்‌ நண்பர்கள்‌ விவரிக்‌ 
கும்‌ ஆபத்துக்களும்‌, துன்பங்களும்‌ எனக்கு ஒன்றுமில்லாமைக்கும்‌ 
குறைவானவையாகவே தோன்றுகின்றன. ஏனெனில்‌ தங்கள்‌ 
சிருஷ்டிகர்‌ சித்தங்கொள்வதற்கு அதிகமாகப்‌ படைப்புகள்‌ செய்யக்‌ 
கூடியது எதுவுமில்லை. அவற்றின்‌ வல்லமை அவர்‌ அவற்றிற்குத்‌ 
தருகிற வல்லமை மட்டுமே, வேறு எதுவுமில்லை. ” 


கிறீஸ்தவத்‌ துறவிகள்‌ இறைச்சி அல்லது மீன்‌ போன்றவற்றை 


உண்பதைப்‌ போன்சேக்கள்‌ கண்டால்‌, அவர்கள்‌ மிக அதிகமாக 
இடறல்படுவார்கள்‌, அவற்றைத்‌ தொடுவதில்லை என்பதில்‌ அவர்கள்‌ 
உறுதியாயிருக்கிறார்கள்‌ என்று பரிசுத்த விசுவாசத்தின்‌ பவுல்‌ 
சவேரியாருக்குக்‌ கூறியிருந்தார்‌. ஆகவே, புனிதர்‌ இவற்றை முழுது 
மாக விலக்கி விடத்‌ தீர்மானித்துக்கொண்டார்‌. இதை ஒரு பெரிய 
காரியமாக அவர்‌ நினைக்கவில்லை, ஏனெனில்‌ வருடம்‌ முழுவதிலும்‌ 
அவர்‌ மிக மோசமான உணவு வகைகளைத்‌ தவிர வேறு எதையும்‌ மிக 
அரிதாகவே சுவை பார்த்தார்‌. கொஞ்சம்‌ சாதம்‌ அவருக்குப்‌ போது 
மானதாக இருந்தது. அதுவும்‌ கூட ஆடம்பரமானதாக இராதபடி, 
அவர்‌ சில சமயங்களில்‌ அதனோடு சில வகையான மலைப்பூண்டு 
களைச்‌ சேர்த்துக்கொண்டார்‌. 

மலாக்காவுக்கு அவரைக்‌ கொண்டு செல்ல இருந்த கப்பல்‌ 
தயாராக இருந்தது. அங்கிருந்து ஐப்பானுக்குச்‌ செல்ல அவர்‌ திட்ட 
மிட்டிருந்தார்‌. இந்நிலையில்‌ அவர்‌ இந்தப்‌ பயணத்தில்‌ சுவாமி 
காஸ்மோ டாரஸையும்‌, சுவாமி ஜான்‌ பெர்னாண்டலையும்‌ தம்‌ 
துணைவர்களாகத்‌ தேர்ந்தெடுத்தார்‌. தங்கள்‌ நண்பார்களின்‌ 
கண்ணீருக்கும்‌, கேவுதல்களுக்கும்‌ மத்தியில்‌ மிகுந்த அன்போடு 
பிரியாவிடை பெற்றுக்கொண்டு, மூன்று குருக்களும்‌, ஜப்பானியர்‌ 


363 


களான பவுலும்‌, அந்தோனியும்‌, ஜானும்‌ கொச்சிக்குப்‌ புறப்பட 
இருந்த இரட்டைப்‌ பாய்மரக்‌ கப்பலில்‌ ஏறினார்கள்‌. அவர்‌ மொலுக்‌ 
காஸ-க்கு அனுப்ப எண்ணியிருந்த சுவாமி அல்போன்ஸ்‌ காஸ்ட்ரோ 
வும்‌, வேறு இருவரும்‌ அவரோடு பயணம்‌ செய்தார்கள்‌. 


அவர்கள்‌ கொச்சியில்‌ இருந்த ஒரு சில நாட்களிலும்‌ கூட, 
அவர்கள்‌ எதுவும்‌ செய்யாமல்‌ வெட்டியாக இருக்கவில்லை. 
அவர்கள்‌ பிறார்சிநேகப்‌ பணிகளுக்குத்‌ தங்களை அர்ப்பணித்தார்கள்‌. 
குறிப்பாக, போதகர்‌ என்ற முறையில்‌ மிகுந்த புகழ்‌ பெற்றிருந்த 
காஸ்ட்ரோ இந்தப்‌ பணிகளில்‌ எவ்வளவு சிறந்து விளங்கினார்‌ 
என்றால்‌, கொச்சி மக்கள்‌ அங்கே ஒரு கல்லூரியை ஸ்தாபிக்கும்படி 
அவரை அங்கே விட்டுச்‌ செல்லுமாறு புனிதரிடம்‌ வேண்டிக்கொண் 
டார்கள்‌. 

ஆனால்‌ மொலுக்காஸ்‌ போன்ற ஒரு தொலைவானதும்‌, 
கைவிடப்பட்டதுமான வேதபோதகக்‌ களம்‌ இவ்வளவு ஆன்ம தாக 
முள்ள தேவ ஊழியரை இழப்பது சவேரியாருக்கு விருப்பமா 
யிருக்கவில்லை. ஏனெனில்‌ குறிப்பாக கொச்சி, மையமான ஓர்‌ இட 
மாக இருந்ததால்‌, வேதபோதகர்கள்‌ எளிதாக வரக்கூடிய இடமாக 
இருந்தது. இந்த முடிவு சவேரியாருடையதாக இல்லாமல்‌ சர்வ 
வல்லபரின்‌ முடி வாகவே இருந்தது. அவர்‌ மொலுக்காஸின்‌ காட்டு 
மிராண்டிகளுக்கு நடுவே அவர்‌ செய்யவிருந்த ஊழியத்திற்குப்‌ பிரதி 
பலனாக, வேதசாட்சிய முடியை அவருக்காக ஆயத்தம்‌ செய்து வைத்‌ 
திருந்தார்‌. 

அவர்கள்‌ ஏப்ரல்‌ 25 அன்று கொச்சியிலிருந்து புறப்பட்டு, மே 31 
அன்று எந்த விதமான இடையூறுமின்றி மலாக்காவுக்குப்‌ போய்ச்‌ 
சேர்ந்தார்கள்‌. தங்கள்‌ பரிசுத்த தந்தை திரும்பி வந்ததைக்‌ கண்ட 
அந்நகரத்தின்‌ மகழ்ச்சி விவரிக்க இயலாததாக இருந்தது; ஆண்‌ 
களும்‌, பெண்களும்‌, குழந்தைகளும்‌, வழக்கம்போலப்‌ பாடல்கள்‌ 
பாடியபடியும்‌, மிகுந்த மரியாதை வணக்கத்தையும்‌, அன்பையும்‌ 
வெளிப்படுத்தியபடியும்‌, அவரை வரவேற்பதற்காகக்‌ கடற்கரைக்கு 
விரைந்து வந்தார்கள்‌. 

ஆனால்‌ அவர்‌ மலாக்காவுக்கு வந்து சேர்ந்தது, மற்ற யாரையும்‌ 


364 


விட, மலாக்காவின்‌ சபைப்‌ பிரதிநிதியான அல்போன்ஸ்‌ மார்ட்டி 
னெஸ-க்குத்தான்‌ அதிகம்‌ பயனுள்ளதாக இருந்தது. அவர்‌ உயிர்‌ 
பிழைப்பதற்கான எந்த வாய்ப்புமின்றி, மிக ஆபத்தான முறையில்‌ 
நோயுற்றுப்‌ படுத்த படுக்கையாக இருந்தார்‌. அவர்‌ முதியவராயிருந் 
தார்‌; அவருடைய சரீரத்தை விட அவருடைய ஆத்துமம்‌ இன்னும்‌ 
மோசமான நிலையில்‌ இருந்தது. ஏனெனில்‌ சாவுக்குத்‌ தம்‌ 
ஆத்துமத்தை ஆயத்தப்படுத்துமாறும்‌, அவருடைய உயிரைக்‌ 
காப்பாற்ற எந்த வாய்ப்புமில்லை என்றும்‌ அவருக்குக்‌ கூறப்பட்ட 
போது, தமது முப்பது அண்டுகால மலாக்கா அதிபருக்குரிய வாழ்வுக்‌ 
குக்‌ கடவுள்‌ தம்மிடம்‌ எதிர்பார்க்கக்‌ கூடிய கணக்கு பற்றி அவர்‌ 
மிகுந்த அச்சமடைந்தார்‌. இந்தக்‌ காலம்‌ முழுவதும்‌ அவருடைய 
நடத்தை அவருடைய பதவிக்கு எவ்வளவு நேர்‌ எதிரானதாக இருந்‌ 
தது என்றால்‌, அவருடைய இருதயம்‌ அவருக்குள்‌ அமிழ்ந்து போனது, 
அவர்‌ ஒரு மிக ஆழ்ந்த மனச்‌ சோர்வு நிலைக்குள்‌ விழுந்தார்‌. யாரிட 
மும்‌ ஒரு வார்த்தையும்‌ பேசவில்லை. 


பசாசும்‌ அவருடைய மிகப்‌ பலவீனமான இடத்தில்‌ அவரைத்‌ 
தாக்கி, கடவுளின்‌ மீதான அவநம்பிக்கையால்‌ அவரது ஆத்துமத்தை 
நிரப்பியது. இறுதியாக, அது அவரை முழுமையான அவநம்பிக்கை 
நிலைக்குள்‌ தள்ளியது. அவருடைய இந்தப்‌ பித்துப்‌ பிடித்த நிலை மிக 
மோசமானதாக இருந்தது. அவருடைய பாவங்கள்‌ எப்போதும்‌ 
அவருடைய மனக்கண்களுக்கு முன்பாக நிற்க அவர்‌ கடவுளின்‌ 
இரக்கத்திடம்‌ ஜெபித்து, அவருடைய மன்னிப்பை இரந்து மன்றாடு 
வதற்குப்‌ பதிலாக, அவர்‌ முன்‌ எப்போதையும்‌ விட அதிக அவநம்‌ 
பிக்கை கொண்டவராக, தேவ கருணையைப்‌ பற்றிய நினைவுகளைக்‌ 
கொண்டு அவரைத்‌ தேற்ற முயன்ற அனைவரையும்‌ அவர்‌ விரட்டி 
யடித்தார்‌. இந்தச்‌ சமயங்களில்‌ அவர்‌ அச்சந்தரும்‌ வகையில்‌, “இழக்‌ 
கப்பட்டு விட்ட ஓர்‌ ஆத்துமத்திடம்‌ நம்பிக்கை பற்றி முணுமுணுத்து 
என்ன ஆகப்‌ போகிறது? ஏற்கனவே நரகத்தில்‌ இருப்பவன்‌ மீட்புக்கு 


அப்பால்‌ இருக்கிறான்‌! அவனுடைய பாவங்களுக்கு இனி மன்னிப்பு 
இல்லை! அப்படியிருக்க அவன்‌ மன்னிப்புக்‌ கேட்பதால்‌ என்ன 
பயன்‌ இருக்கப்‌ போகிறது?” என்றும்‌, இதை விட மோசமாகவும்‌ 
புலம்புவதை மற்றவர்கள்‌ கேட்டார்கள்‌. இது அவ்வூர்‌ மக்களுக்குப்‌ 


365 


பெரும்‌ இடறலாகவும்‌, அவர்களுடைய கடும்‌ அச்சத்திற்குக்‌ காரண 
மாகவும்‌ இருந்தது. 

மிகச்‌ சரியாக இச்சமயத்தில்தான்‌ சவேரியார்‌ வந்து சேர்ந்தார்‌. 
திருச்சபை சார்ந்த தமது மேலதிகாரிகளின்‌ நடத்தை எப்படிப்பட்ட 
தாக இருந்தாலும்‌, அவர்‌ எப்போதும்‌ அவர்களிடமும்‌ மிகுந்த மதிப்‌ 
பும்‌, மரியாதையும்‌ கொண்டிருந்தார்‌. குறிப்பாக மலாக்காவின்‌ 
சபைப்‌ பிரதிநிதியிடம்‌ அவர்‌ விசேஷ மதிப்புக்‌ கொண்டிருந்தார்‌. 
அல்போன்ஸ்‌ மாட்டினெஸின்‌ பதவி மட்டுமல்ல, மாறாக, கடவுளுக்‌ 
காக அவருடைய ஆத்துமத்தின்மீது மீண்டும்‌ வெற்றி பெற தம்மால்‌ 
முடியும்‌ என்று அவர்‌ நம்பியதும்தான்‌ அதற்குக்‌ காரணம்‌. 

அந்தப்‌ பரிதாபத்திற்குரிய மனிதரிடம்‌ சவேரியார்‌ சுவாமி 
அப்போதுதான்‌ அங்கு வந்து இறங்கியிருக்கிறார்‌ என்றும்‌, அவரைப்‌ 
பார்க்க அவர்‌ மிகுந்த ஆவலோடிருக்கிறார்‌ என்றும்‌, இதற்காகவே 
அவரைக்‌ காண சவேரியார்‌ நேரில்‌ வந்திருக்கிறார்‌ என்றும்‌, அவர்‌ 
இவ்வளவு பரிசுத்தமான ஒரு மனிதரிடம்‌ தம்‌ ஆத்துமத்தை 
நம்பிக்கையோடு ஒப்படைத்து விட வேண்டும்‌ என்றும்‌ தெரிவிக்கப்‌ 


பட்டது. 

இந்த வார்த்தைகளைக்‌ கேட்டதும்‌ அந்தப்‌ பரிதாபத்திற்குரிய 
மனிதர்‌ ஒரு விதமான உற்சாகம்‌ கொண்டார்‌. தம்‌ ஆடைகளைக்‌ 
கொண்டு வரும்படி அவர்‌ உத்தரவிட்டதோடு, தாமே சென்று 
புனிதரைச்‌ சந்திக்கப்‌ போவதாகவும்‌ அறிவித்தார்‌. அவரால்‌ அது 
முடியாது என்றும்‌, அவரால்‌ நிற்கக்‌ கூட முடியாது என்றும்‌, தாங்கள்‌ 
அவரைத்‌ தூக்கிச்‌ செல்ல முயன்றாலும்‌ கூட, தங்கள்‌ கரங்களிலேயே 
அவர்‌ உயிரை விட்டு விடுவார்‌ என்றும்‌ அவர்கள்‌ சொல்லிப்‌ பார்த்‌ 
தார்கள்‌. ஆனால்‌ அவரோ பிடிவாதமாக இருந்தார்‌. படுக்கையில்‌ 
இருந்து எழ முயன்ற அவர்‌ மீண்டும்‌ மயக்கத்தில்‌ விழுந்தார்‌. 

சவேரியார்‌ உடனே அவருடைய மரணப்படுக்கையருகில்‌ வரும்‌ 
படி அழைக்கப்பட்டார்‌. பரிதாபத்திற்குரிய இந்த முதியவர்‌ புனித 
ரைக்‌ கண்ட மாத்திரத்தில்‌ தாம்‌ புதுமையான முறையில்‌ குணமாக்கப்‌ 


படப்‌ போவதாக நம்பிக்‌ கொண்டிருந்தார்‌. உண்மையில்‌ தம்‌ ஆத்தும 
இரட்சணியத்தை விட, இதில்தான்‌ அவர்‌ அதிக ஆவல்‌ கொண் 


366 


டிருந்தார்‌. புனிதர்‌ ஒரு கிறீஸ்தவராக மரிக்க அவர்‌ தம்மை ஆயத்தம்‌ 
செய்ய வேண்டுமென்று அவரை எச்சரித்தபோது, பிரதிநிதியின்‌ 
அவநம்பிக்கை எப்போதையும்‌ போல ஆழமானதாக ஆனது. “வாழ்‌ 
நாள்‌ முழுவதும்‌ பாவத்தில்‌ வாழ்பவர்கள்‌ கடவுளின்‌ இரக்கத்தில்‌ 
நம்பிக்கையின்றி மரிக்கிறார்கள்‌” என்று சவேரியார்‌ அடிக்கடி சொல்லி 
வந்த வாக்கியத்திற்கு அவர்‌ மற்றொரு உதாரணமாக இருந்தார்‌. 

அவரது நிலை நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டதாகத்‌ தோன்றவே, 
புனிதர்‌ தீவிரமான ஆத்தும சிகிச்சை முறைகளிடம்‌ தஞ்சமடைந்தார்‌. 
தம்முடைய வெறும்‌ வார்த்தைகள்‌ எதிர்பார்த்த பலனைத்‌ தரவில்லை 
என்பதைக்‌ கண்ட அவர்‌ தம்‌ உதவிக்கு வரும்படி பரலோகத்தை 
வற்புறுத்தினார்‌. (இந்த அத்துமத்தைக்‌ கடவுள்‌ தமக்குத்‌ தருவார்‌ 
என்றால்‌) மகா பரிசுத்த தமத்திரித்துவத்திற்கும்‌, பரலோக இராக்‌ 
கினிக்கும்‌, சம்மனசுக்களுக்கும்‌, பல்வேறு அர்ச்சியசிஷ்டவர்களுக் 
கும்‌, உத்தரிக்றெ ஸ்தலத்திலுள்ள ஆத்துமங்களுக்கும்‌ தோத்திரமாகத்‌ 
தாம்‌ பல பூசைகள்‌ நிறைவேற்றுவதாக அவர்‌ நேர்ந்துகொண்டார்‌. 

இறுதியாக, அவர்‌ தம்‌ முயற்சியில்‌ வெற்றியடைந்து, இந்தப்‌ 
பரிதாபத்திற்குரிய ஆத்துமத்தைக்‌ கடவுளின்‌ அளவற்ற இரக்கத்தில்‌ 
நம்பிக்கை கொள்ளும்‌ நல்ல நிலைக்குக்‌ கொண்டு வந்தார்‌. சபைப்‌ 
பிரதிநிதி திருச்சபையின்‌ இறுதித்‌ தேவத்திரவிய அனுமானங்களைப்‌ 
பெற்றுக்கொண்டு, சற்று நேரத்தில்‌ மனச்சான்றின்‌ சமாதானத்தில்‌ 
அமைதியாக மரித்தார்‌. 

மலாக்காவுக்கு வந்து சேர்ந்தபோது, சவேரியாரின்‌ பரிசுத்த 
ஆத்துமத்திற்குத்‌ தந்தருளப்பட்ட ஆறுதல்‌ இது ஒன்று மட்டுமல்ல. 
இங்கே சேசு சபையின்‌ கல்லூரி ஒன்றை ஸ்தாபிப்பதற்காக ஒரு 
வருடத்திற்கு முன்‌ கோவாவிலிருந்து அவர்‌ அனுப்பியிருந்த சுவாமி 
பிரான்சிஸ்‌ பெரேஸ்‌ மற்றும்‌ சகோதரர்‌ ரோக்‌ ஒலிவியேர்‌ ஆகியோ 
ரின்‌ அயராத உழைப்பால்‌ ஏற்கனவே விளைந்திருந்த ஆச்சரியத்திற்‌ 
குரிய பலன்களைக்‌ காண்பது உண்மையாகவே அவருக்கு மிகுந்த 
மன நிறைவும்‌, மகிழ்ச்சியும்‌ அளிப்பதாக இருந்தது. அவர்கள்‌ நகரம்‌ 
முழுவதாலும்‌ மிகுந்த மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு வரவேற்கப்பட்‌ 
டிருந்தார்கள்‌. இருவரும்‌ ஓர்‌ ஏழ்மையான வீட்டில்‌ குடியேறினர்‌. 


367 


அங்கே அவர்கள்‌ உடனடி யாகப்‌ பள்ளிக்கூடங்களைத்‌ இறந்தார்கள்‌. 


இது முக்கியமாக ஒலிவியேரின்‌ பணியாக இருந்ததால்‌, அவர்‌ 
குழந்தைகளைத்‌ தேடிப்‌ புறப்பட்டார்‌. நண்பகல்‌ வேளையில்‌ அவார்‌ 
தெருக்களுக்கும்‌, புறநகர்ப்‌ பகுதிகளுக்கும்‌ சென்று, சவேரியாரைப்‌ 
போலவே ஒரு சிறு மணியை ஒலித்து, மக்களின்‌ கவனத்தை ஈர்த்தார்‌. 
அவர்களுடைய குழந்தைகளுக்கும்‌, வேலைக்காரர்களுக்கும்‌, 
அடிமைகளுக்கும்‌, அடிமைகளின்‌ குழந்தைகளுக்கும்‌ வேதக்‌ கல்வி 
யும்‌, உலகக்‌ கல்வியும்‌ இலவசமாகக்‌ கற்பிக்கப்படும்படியாக, அவர்‌ 


களைத்‌ தம்மிடம்‌ அனுப்பும்படி அவர்‌ கேட்டுக்கொண்டார்‌. 

ஒரு சில நாட்களிலேயே அவர்‌ நூற்றெண்பது பேரைச்‌ சேர்த்து 
விட்டார்‌. அவர்களுக்காக அவர்‌ தம்மை அர்ப்பணித்து, அயராமல்‌ 
உழைத்தார்‌. இதனிடையே சுவாமி பெரேஸ்‌ புறஜாதியாரை மனந்‌ 
திருப்புவதிலும்‌, கிறீஸ்தவர்களின்‌ வாழ்வுகளைத்‌ திருத்துவதிலும்‌ 
ஈடுபட்டார்‌. ஒரு நாளின்‌ ஒவ்வொரு மணி நேரத்திற்கும்‌, ஒரு வாரத்‌ 
தின்‌ ஒவ்வொரு நாளுக்கும்‌ தனித்தனி வேலைகள்‌ ஒதுக்கப்பட்டிருந்‌ 
தன: இந்த இருவரின்‌ பொது வாழ்க்கை இவ்வாறு பயனுள்ளதாக 
இருந்தது போலவே, அவர்களுடைய தனி வாழ்வுகள்‌ தாழ்ச்சியும்‌, 
சுய நிந்தையும்‌, உலக நிந்தையும்‌ உள்ளவையாகவும்‌, கடவுளுக்குள்‌ 
கிரகிக்கப்பட்டவையாகவும்‌, உணவு, தங்குமிடம்‌, உடைகள்‌ ஆகிய 
வற்றில்‌ அதீத வறுமையைக்‌ கடைப்பிடிப்பவையாகவும்‌, இவ்வாறு, 
மொத்தத்தில்‌ மற்றவர்களுக்குச்‌ சிறந்த முன்மாதிரிகையாகவும்‌ 
இருந்தன. 

தங்களுக்குக்‌ காணிக்கையாகக்‌ கிடைத்த அனைத்தையும்‌ 
அவர்கள்‌ ஏழைகளுக்கும்‌, நோயாளிகளுக்கும்‌ பகிர்ந்தளித்தார்கள்‌. 
அவர்களுடைய முன்மாதிரிகை அவர்களுடைய வார்த்தைகளை 
விட அதிகப்‌ பலனுள்ள முறையில்‌ மக்களுக்குப்‌ போதித்தது. எந்த 
அளவுக்கென்றால்‌, பலர்‌ அவர்களோடு சேர்ந்துகொள்ளவும்‌, அவர்‌ 
களைப்‌ போலவே வாழவும்‌ விரும்பினார்கள்‌. ஆனால்‌, இதற்கான 
அதிகாரம்‌ எதுவும்‌ இந்த இருவரிடமும்‌ இல்லாததால்‌, அவர்களால்‌ 
செய்ய முடிந்ததெல்லாம்‌ அர்ச்‌. இஞ்ஞாசியாரின்‌ தியானப்‌ பயிற்சி 
களை அவர்களுக்குத்‌ தருவதும்‌, தங்களோடு சேர விரும்பியவர்‌ 


368 


களுக்குத்‌ தங்களால்‌ முடிந்த வரை உத்தமதனத்தில்‌ முன்னேற உதவு 
வதும்‌ மட்டுமே. 

இவர்களில்‌ ஒருவனான பத்தொன்பது வயதான ஜான்‌ ப்ராவோ 
என்னும்‌ போர்ச்சுக்கீசியன்‌ சபையில்‌ தான்‌ சேர்த்துக்கொள்ளப்பட 
எவ்வளவு ஆவலோடு இருந்தான்‌ என்றால்‌, இதற்காக அவன்‌ கோவா 
வுக்குப்‌ புறப்பட்டுச்‌ செல்லவும்‌ தயாராக இருந்தான்‌. ஆனால்‌ 
சவேரியார்‌ சுவாமி விரைவில்‌ மலாக்காவுக்கு வருவார்‌ என்றும்‌, அவர்‌ 
அவனைச்‌ சபையில்‌ சேர்த்துக்கொள்வார்‌ என்றும்‌ தனக்குக்‌ கூறப்‌ 
பட்டதால்‌, அவன்‌ கோவா செல்லும்‌ எண்ணத்தைக்‌ கைவிட்டான்‌. 
ஆயினும்‌, இந்தச்‌ செய்தியால்‌ மிகுந்த திருப்தியடைந்த அவன்‌, 
புனிதரின்‌ தயவை அடையத்‌ தகுதி பெறும்படி அவர்களுடைய 
வாழ்க்கை முறையைப்‌ பின்பற்றத்‌ தொடங்கினான்‌. ஒரு பழைய, 
சாயம்போன ஆடையை அணிந்துகொண்டு, தந்தையருக்கு ஊழிய 
னாகத்‌ தன்னை அர்ப்பணித்தான்‌; ஒரு முழு மாத காலம்‌ அர்ச்‌ 
இஞ்ஞாசியாரின்‌ தியானப்‌ பயிற்சிகளில்‌ பங்குபெற்றான்‌; மேலும்‌ 
மூன்று மாதங்கள்‌ மருத்துவமனைகளில்‌ நோயாளிகளுக்குப்‌ பணி 
விடைகள்‌ செய்வதில்‌ கழித்தான்‌; அவர்களுக்காகத்‌ தெருத்‌ தெரு 
வாகச்‌ சென்று பிச்சையெடுத்து வந்தான்‌. என்றாலும்‌, அப்பத்தை 
விட அதிகமாக அவன்‌ மக்களின்‌ கண்டிப்பையே பெற்றுக்கொண் 


டான்‌. 


நல்ல நம்பிக்கைக்குரியவனாக இருந்த இந்த இளைஞனை 
சவேரியார்‌ மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்‌; அவன்‌ 
ஒன்றும்‌ சாதாரண இளைஞனாகப்‌ புனிதருக்குத்‌ தோன்றாததால்‌, 
தாம்‌ மலாக்காவில்‌ இருக்கும்‌ வரை, தாமே அவனுக்குக்‌ கல்வி 
கற்பிக்கப்‌ புனிதர்‌ தீர்மானித்தார்‌. இதுவும்‌ போதுமானதாக இருக்க 
வில்லை. ஏனெனில்‌ அவர்‌ ஐப்பானுக்குப்‌ புறப்படும்‌ நிலையில்‌ 
இருந்தபோது, அவர்‌ சில எழுதப்பட்ட நடத்தை விதிகளை அவனுக்‌ 
குத்‌ தந்தார்‌. அவை குறைந்த எண்ணிக்கையில்‌ இருந்தன என்பது 
உண்மைதான்‌ என்றாலும்‌, பிரமாணிக்கத்தோடு கடைப்பிடிக்கப்‌ 
பட்டால்‌, துறவற உத்தமதனத்தை அடைய அவை முற்றிலும்‌ 
போதுமானவையாக இருந்தன. இவை இவ்வளவு மேன்மை மிக்கவ 


369 


ரான ஒரு ஞான ஆசிரியரிடமிருந்து வந்தன என்பதால்‌, நம்‌ வாசகர்‌ 
களுக்கும்‌ இவை உகந்தவையாக இருக்கும்‌ என்று நாம்‌ நம்புகிறோம்‌. 
ஆகவே, அவற்றை நாம்‌ இங்கே மொழிபெயர்த்துத்‌ தருகிறோம்‌: 


“ஒரு நாளில்‌ இரண்டு முறை ஞான ஓடுக்கத்தில்‌ ஈடுபடு. இதைக்‌ 
காலையில்‌ நீ கண்விழித்தவுடன்‌ ஒரு முறையும்‌, மாலையில்‌ ஒரு 
முறையும்‌, ஒன்றரை மணி நேரம்‌, அல்லது குறைந்தபட்சம்‌ ஒரு மணி 
நேரம்‌ செய்‌; நம்‌ இரட்சகராகிய கிறீஸ்துநாதரின்‌ வாழ்வை நீ 
தியானிக்க வேண்டும்‌. பரம இரகசியங்களைப்‌ பிரித்துக்கொள்ளு 
தல்‌, மற்றும்‌ மற்ற எல்லாக்‌ காரியங்களையும்‌ பொறுத்த வறை, 
நம்முடைய ஞானத்‌ தகப்பனான இஞ்ஞாசியாரின்‌ தியானப்‌ 
பயிற்சிகளின்‌ புத்தகத்தில்‌ தரப்பட்டுள்ள முறைப்படி இவற்றைச்‌ 
செய்ய வேண்டும்‌. தியானத்தின்‌ முடிவில்‌, காலையிலும்‌, மாலை 
யிலும்‌ உன்‌ தரித்திரம்‌, கற்பு, கீழ்ப்படிதல்‌ வார்த்தைப்பாடுகளைப்‌ 
புதுப்பிப்பாயாக. ஏனெனில்‌ துறவற ஆத்துமங்களாகிய உயிருள்ள 
தேவாலயங்களில்‌ காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்படும்‌ நிரந்தரப்‌ 
பலியாக இது இருக்கிறது. இந்தப்‌ பலி கடவுளுக்கு முழுவதும்‌ உகந்த 
தாக இருக்கிறது. இதன்‌ மூலம்‌ அவர்கள்‌ மிக அதிகமான பலத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதோடு, எதிரியின்‌ தாக்குதல்களை விலக்கத்‌ தேவை 
யான மிக அதிகமான வரப்பிரசாதத்தையும்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 


இரவில்‌ நீ உறங்கச்‌ செல்லுமுன்‌, ஆத்தும சோதனை செய்யத்‌ 
தவறாதே. அந்த நாளில்‌ உன்‌ சிந்தனைகளையும்‌, வார்த்தைகளையும்‌, 
செயல்களையும்‌ பரிசோதித்துப்‌ பார்‌, கடவுளுக்கு எதிராக நீ கட்டிக்‌ 
கொண்ட காரியங்களைப்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்யப்‌ போவது 
போல்‌ நன்கு உன்னிப்பாகக்‌ கவனி. அதன்பின்‌ தேவ மகத்துவத்திடம்‌ 
மன்னிப்பை இரந்து மன்றாடு, அவற்றைத்‌ திருத்திக்கொள்வதாகத்‌ 
தீர்மானம்‌ செய்‌. அதன்பின்‌ ஒரு பரலோக மந்திரமும்‌, ஓர்‌ அருள்நிறை 
மந்திரமும்‌ சொல்‌. ஓரிரு கணங்கள்‌ உன்னை எப்படி மிகச்‌ சிறந்த 
முறையில்‌ திருத்திக்கொள்வது என்பது பற்றிச்‌ சிந்தித்துப்‌ பார்‌. 

காலையில்‌ கண்விழித்ததும்‌, முதல்‌ வேலையாக, முந்திய இரவில்‌ 
உன்‌ ஆத்தும சோதனையில்‌ நீ கவனித்த குறைபாடுகளைக்‌ கவனமாக 
மனதிற்குக்‌ கொண்டு வந்து, உன்னையே தாழ்த்தி, அவற்றிற்காக 


370 


அழுது புலம்பு. உடை உடுத்தும்போது, தியானத்திற்கு ஆயத்தம்‌ 
செய்‌. அதே சமயத்தில்‌, இந்தப்‌ புதிய நாள்‌ முழுவதும்‌ எந்த ஒரு புதிய 
பாவத்திலும்‌ விழாதபடி எல்லாம்‌ வல்லவரின்‌ வரப்பிரசாதத்தை 
இரநது மன்றாடு; ஏனெனில்‌ இதுவே தியானத்திற்கு நீ உன்னோடு 
எடுத்துச்‌ செல்லப்‌ போகிற மிகச்‌ சிறந்த மனநிலையாக இருக்கிறது. 


இந்தப்‌ பயிற்சிகளில்‌ எதையும்‌ அலட்சியம்‌ செய்யாதிருப்பதிலும்‌, 
அவற்றின்‌ வரிசையைக்‌ கூட மாற்றாமல்‌ இருப்பதிலும்‌ மிகுந்த 
கவனத்தோடு இரு. (நோயாலோ அல்லது நியாயமான ஏதாவது ஒரு 
தடையாலோ அன்றி) இவற்றில்‌ நீ தவறுவாய்‌ என்றால்‌, உன்‌ 
பாவத்தை ஒத்துக்கொண்டு, அதற்காகப்‌ பரிகாரம்‌ செய்யாமல்‌ அந்த 
நாள்‌ கடந்து போக ஒருபோதும்‌ அனுமதிக்காதே. 

உன்னையே நீ வெற்றிகொள்வதுதான்‌ உன்‌ முதன்மையான 
கவலையாக இருக்கட்டும்‌, எப்போதும்‌ உன்‌ சொந்த நாட்டத்தை 
எதிர்த்து நில்‌, நீ எதை மிக அதிகமாக வெறுத்துத்‌ தள்கிறாயோ அதை 
சகித்துக்கொள்‌, அதை அரவணைத்துக்கொள்‌; எல்லாக்‌ காரியங்களி 
லும்‌, ஒடுக்கப்பட்ட வனாகவும்‌, தாழ்த்த்ப்பட்டவனாகவும்‌ இருக்கக்‌ 
கற்றுக்கொள்‌, ஏனெனில்‌, உண்மையான தாழ்ச்சி இல்லாவிடில்‌, நீ 
ஒருபோதும்‌ ஞானத்‌ தன்மையுள்ளவனாக இருக்க மாட்டாய்‌, உன்‌ 
அயலானின்‌ இரட்சணியத்திற்குப்‌ பயனுள்ளவனாகவும்‌ இருக்க 
மாட்டாய்‌, புனிதர்களால்‌ சீராட்டப்படுபவனாகவும்‌, கடவுளுக்குப்‌ 
பிரியளமானவனாகவும்‌, இந்த நம்முடைய சிறிய சபையில்‌ நிலைத்‌ 
திருப்பவனாகவும்‌ இருக்க மாட்டாய்‌, அது பெருமையும்‌, ஆங்கார 
மும்‌ உள்ள மனிதர்களை--தங்கள்‌ சொந்தத்‌ தீர்மானங்களுக்கு 
அடிமையாகிப்‌ போனவர்களும்‌, தங்கள்‌ சொந்தப்‌ பெருமையில்‌ 
பிரியமுள்ளவர்களுமான மனிதர்களை--ஒருபோதும்‌ சகித்துக்‌ 
கொள்ள முடியாது. ஏனெனில்‌, உண்மையில்‌ இப்படிப்பட்ட வர்கள்‌ 
எதனோடும்‌, ஒருபோதும்‌ ஒத்துப்‌ போவதில்லை. 

இதற்கு மாறாக, உன்னுடைய ஒவ்வொரு மேலதிகாரியும்‌ 
உனக்குக்‌ கட்டளையிடுவது எதுவாயினும்‌, எந்த முறுமுறுப்பும்‌, 
சாக்குப்போக்குமின்றி, நம்‌ பரிசுத்த தந்தை இஞ்ஞாசியாருக்கே கீழ்ப்‌ 
படிவது போல, அதே துல்லியத்துடனும்‌, துரிதமாகவும்‌ கீழ்ப்படி. 


371 


இதே முறையில்‌, அவருக்கு உன்‌ ஆத்துமத்தின்‌ முழுக்‌ கணக்கையும்‌ 
ஒப்புவி, தனியாக அவரைச்‌ சந்தித்து உன்‌ சோதனைகளையும்‌, உன்‌ 
குணத்திலுள்ள தீய நாட்டங்களையும்‌ அவருக்கு வெளிப்படுத்து; 
ஏனெனில்‌, அவசியமான தீர்வுகளைப்‌ பயன்படுத்த அவருக்கு உதவ 
இது அவசியமாயிருப்பது தவிர, உன்னையே நீ இவ்வாறு தாழ்த்திக்‌ 
கொள்ளும்‌ செயல்‌, அதாவது மற்றொருவருக்கு உன்னைக்‌ கீழ்ப்‌ 
படுத்தும்‌ செயல்‌ (அவர்‌ உன்‌ மேலதிகாரியாக இருக்கும்போது, நீ 
இன்னும்‌ எவ்வளவு அதிகமாக அவருக்கு உன்னைக்‌ கழ்ப்படுத்த 
வேண்டும்‌!) தன்னிலேயே பசாசை அலறியோடச்‌ செய்யப்‌ பெரும்‌ 
பாலும்‌ போதுமானதாக இருக்கிறது; ஏனெனில்‌, பகிரங்கமான தன்‌ 
சக்தியாலன்றி, வஞ்சகத்தாலேயே அவன்‌ அதிகமாக வெற்றி பெறு 
கிறான்‌ என்பதால்‌, அவனைக்‌ கண்டுபிடிப்பது, அவனைத்‌ துரத்தி 
யடிக்கும்‌ செயலாக இருக்கிறது. 

மேலும்‌, கடவுளின்‌ ஒளியையும்‌, வரப்பிரசாதத்தையும்‌ பெற்றுக்‌ 
கொள்ள மிக நிச்சயமானதும்‌, மிகத்‌ துரிதமானதும்‌, பலனுள்ளது 
மான வழி, நம்மைப்‌ பொறுத்த வரை, அவருடைய இடத்தை 
வகிப்பவர்களிடமிருந்து அதைத்‌ தேடுவது ஆகும்‌. ” அர்ச்‌. பிரான்சிஸ்‌ 
சவேரியார்‌ தம்முடைய பக்தியார்வமுள்ள இளம்‌ நவ துறவியான 


ஜான்‌ ப்ராவோவுக்குத்‌ தந்த போதனைகள்‌ இவையேயாகும்‌. 


சவேரியார்‌ மலாக்காவில்‌ தங்கியிருந்தபோது, ஜப்பானிலிருந்து 
சில கடிதங்கள்‌ அவருக்கும்‌, இன்னும்‌ சில கடிதங்கள்‌ மலாக்காவின்‌ 
ஆளுனருக்கும்‌ வந்திருந்தன. அந்த நாட்டிற்கு சேசு சபையின்‌ சில 
உறுப்பினர்கள்‌ அனுப்பி வைக்கப்பட வேண்டுமென்று அந்தக்‌ 
கடிதங்களில்‌ வேண்டுகோள்‌ விடுக்கப்பட்டி ருந்தது. இத்தகைய ஒரு 
வேண்டுகோள்‌ விடுக்கப்பட்டதன்‌ காரணம்‌ பின்வருமாறு: 

ஒரு சில போர்ச்சுக்கீசிய வணிகர்கள்‌ ஐப்பானின்‌ ஒரு குறிப்பிட்ட 
பகுதியைச்‌ சென்றடைந்து, நீண்ட காலமாக யாரும்‌ வசித்திராத ஒரு 
பழைய வீட்டில்‌ அரசனால்‌ தங்க வைக்கப்பட்டார்கள்‌. உண்மையில்‌ 
அந்த வீட்டில்‌ பசாசுக்கள்‌ தங்கியிருப்பதாக வெளியே ஒரு செய்தி 
பரவியிருந்தது. இந்தப்‌ பரிதாபத்திற்குரிய போர்ச்சுக்கீசியா்கள்‌, 
இதைப்‌ பற்றி எதுவும்‌ அறியாதவர்களாக, எந்தச்‌ சந்தேகமும்‌ இன்றி, 


372 


அந்த வீட்டிற்குச்‌ சென்று தங்கினார்கள்‌. அவர்கள்‌ காட்டு மிருகங்‌ 
களின்‌ உறுமல்களைப்‌ போன்ற விசித்திரமான சத்தங்களால்‌ 
அடிக்கடி தொந்தரவு செய்யப்பட்டாலும்‌, அதன்‌ காரணத்தைச்‌ 
சற்றும்‌ அறிந்திருக்கவில்லை. 

ஒரு நாள்‌ இரவில்‌ தங்கள்‌ வேலைக்காரர்களில்‌ ஒருவனின்‌ அலறல்‌ 
களைக்‌ கேட்டு அவர்கள்‌ கடும்‌ அச்சத்தோடு விழித்துக்கொண் 
டார்கள்‌. சில உள்ளூர்க்காரர்களால்தான்‌ அவன்‌ தாக்கப்படுகிறான்‌ 
என்று நினைத்துக்கொண்ட அவர்கள்‌, உடனே ஆயுதங்களை 
எடுத்துக்கொண்டு அவனைக்‌ காப்பாற்ற விரைந்தார்கள்‌. ஆனால்‌ 
அந்த மனிதன்‌ தனியாக இருப்பதையும்‌, கடும்‌ அச்சத்தால்‌ நடுங்கிக்‌ 
கொண்டிருப்பதையும்‌ கண்ட அவர்கள்‌, அவன்‌ அலறியதன்‌ 
காரணத்தை விசாரித்தார்கள்‌. அப்போது, ஓர்‌ அருவருப்பான தோற்‌ 
றத்தைக்‌ கொண்ட பசாசு தனக்குத்‌ தோன்றியதாக அவன்‌ கூறினான்‌. 
அது மிகவும்‌ பயங்கரமானதாகவும்‌, எளிதில்‌ வெல்லப்பட இயலாத 
தைப்‌ போலவும்‌ தோன்றியதாகவும்‌ அவன்‌ கூறினான்‌. இந்தத்‌ 
தகவலைப்‌ போர்ச்சுக்கசியர்களால்‌ எந்த விதத்திலும்‌ ஏற்றுக்கொள்ள 
இயலவில்லை. என்றாலும்‌, அவர்கள்‌ இராணுவப்‌ போர்க்‌ கருவி 
களை விட அதிகப்‌ பயனுள்ள கருவிகளிடம்‌ உடனே தஞ்சமடைந் 
தார்கள்‌; அவர்கள்‌ தங்கள்‌ வீட்டின்‌ எல்லாச்‌ சுவர்களின்‌ மீதும்‌ 
நிறைய சிலுவைகளை மாட்டி வைத்தார்கள்‌. அப்போது முதல்‌ 
அவர்களுக்கு எந்தத்‌ தொந்தரவும்‌ இருக்கவில்லை. 

பேய்கள்‌ வாழ்ந்த அந்த இல்லத்தில்‌ இந்த அன்னியர்களின்‌ செயல்‌ 
பாடுகளை மிகுந்த ஆர்வத்தோடு கவனித்துக்கொண்டிருந்த அண்டை 
வீட்டார்‌ நடந்த எல்லாவற்றையும்‌ நன்கு அறிந்துகொண்டு, அந்தச்‌ 
செய்தியை அந்தப்‌ பகுதியெங்கும்‌ பரப்பினார்கள்‌. உடனே திருச்‌ 
சிலுவை அந்த மக்கள்‌ மத்தியில்‌ மிகுந்த மதிப்புள்ள பொருளாயிற்று. 
அவர்கள்‌ தங்கள்‌ முக்கியச்‌ சாலைகளில்‌ அதை நாட்டி வைத்ததோடு, 
மிகப்பெரும்‌ மதிப்புள்ள பொக்கிஷமாகத்‌ தங்கள்‌ இல்லங்களிலும்‌ 
அதை வைத்துக்கொண்டார்கள்‌. ஆயினும்‌ போர்ச்சுக்கீசிய வணிகர்‌ 
களோடு தொடர்புள்ள இந்தச்‌ சூழ்நிலை தவிர, மற்றபடி சிலுவை 
யைப்‌ பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியாததால்‌, அது எங்கிருந்து 


373 


பசாசுக்களின்‌ மீதான தனது வல்லமையைப்‌ பெற்றுக்கொள்கிறது 
என்று அறிய அவர்கள்‌ ஆவல்‌ கொண்டார்கள்‌. இதைப்‌ பயன்படுத்‌ 
திக்கொண்டு, உலகத்தை இரட்சிக்கும்படி திருச்சிலுவையின்மீது 
மரித்த சர்வேசுரனுடைய திருச்சுதனைப்‌ பற்றி வணிகர்கள்‌ அவர்‌ 
களுக்கு அறிவித்தார்கள்‌. 

இதனால்‌ அந்த மக்களின்‌ ஆர்வம்‌ இரு மடங்காக அதிகரித்தது. 
அவர்கள்‌ ஓராயிரம்‌ கேள்விகளைக்‌ கேட்டார்கள்‌. நம்‌ கத்தோலிக்க 
விசுவாசத்தின்‌ பல பரம இரகசியங்களைப்‌ பற்றிய பல சந்தேகங்‌ 
களை எழுப்பினார்கள்‌. ஆனால்‌ தெய்வீகத்தை விட, வணிகத்தையே 
அதிகமாக அறிந்திருந்த போர்ச்சுக்கீசியார்கள்‌, மலாக்காவின்‌ ஆளுன 
ருக்குக்‌ கடிதங்கள்‌ எழுதி, சேசு சபையின்‌ சில தந்தையரை அனுப்பும்‌ 
படி கேட்டுக்கொள்ளுமாறு அவர்களுக்கு அறிவுரை தந்ததோடு, 
தங்களை விட மேலாக, இந்தத்‌ தந்தையரால்‌ அவர்களுடைய 
எல்லாக்‌ கேள்விகளுக்கும்‌ நன்றாகப்‌ பதிலளிக்க முடியும்‌ என்றும்‌ 
தெரிவித்தார்கள்‌. இந்த அறிவுரை அதிகாரிகளாலும்‌, அரசனாலும்‌ 
ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசன்‌ இந்த நோக்கத்திற்காகத்‌ தன்‌ 
சொந்தப்‌ பெயரால்‌ ஒரு தூதரை அனுப்பி வைத்தான்‌. 


இவ்வளவு அற்புதமான ஒரு சூழ்நிலை, தமது ஜப்பான்‌ பயணத்‌ 
தைத்‌ துரிதப்படுத்த நம்‌ அண்டவர்தாமே தந்த ஒரு அடையாளம்‌ 
என்று சவேரியார்‌ உறுதியாக நம்பினார்‌. என்றாலும்‌, அது கடற்‌ 
பயணத்திற்கு மிகப்‌ பாதகமான பருவ காலமாக இருந்தது. ஏனெனில்‌ 
அந்தக்‌ கடற்பகுதி நல்ல பருவ காலங்களிலேயே கூட கொந்தளிப்‌ 
பானதாகவே இருக்கும்‌. இதன்‌ காரணமாக, அச்சமயத்தில்‌ 
பஸாயிமில்‌ தங்கியிருந்த இந்திய ஆளுனரான டொன்‌ கார்ஸியா டி 
ஸா என்பவருக்கும்‌, அவருக்குமிடையே சில கடிதப்‌ போக்குவரத்து 
கள்‌ நிகழ்ந்தன. சவேரியார்‌ ஆளுனரைப்‌ பற்றிப்‌ பேசுகையில்‌, 
நெருங்கி வந்துகொண்டிருந்த அவருடைய மரணத்தைப்‌ பற்றி 
அடிக்கடி மறைமுகமாகக்‌ குறித்துக்‌ காட்டினார்‌. ஒரு முறை வெளிப்‌ 
படையாகவே, டொன்‌ கார்ஸியா இன்னும்‌ சிறிது காலம்‌ மட்டுமே 


உயிரோடிருப்பார்‌ என்று அவர்‌ எழுதினார்‌. 


ஆனால்‌ இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறுவதற்கான வாய்ப்பு 


374 


எதுவும்‌ இருந்ததாகத்‌ தோன்றவில்லை. ஏனெனில்‌ ஆளுனர்‌ 
அச்சமயத்தில்‌ இன்னும்‌ இளம்‌ வயதுள்ளவராகவும்‌, நல்ல திடகாத்‌ 
திரமுள்ளவராகவும்‌ இருந்தார்‌. ஆயினும்‌, தீர்க்கதரிசனம்‌ உரைக்கப்‌ 
பட்ட தேதியிலிருந்து இரண்டு மாதங்களுக்குள்‌ அவர்‌ திடீரென்று 
மரணமடைந்தார்‌. 

மலாக்காவிலிருந்த சில போர்ச்சுக்கீசிய வணிகர்கள்‌ ஐப்பானுக்‌ 
குச்‌ செல்வது பற்றிச்‌ சிந்தித்துக்கொண்டி ருந்தார்கள்‌. சவேரியார்‌ 
தங்களோடு வந்தால்‌, தங்கள்‌ கப்பல்களுக்குக்‌ கிடைக்கக்‌ கூடிய 
பாதுகாப்பைப்‌ பற்றி அறிந்திருந்த அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌, தங்கள்‌ 
கப்பலில்‌ வரும்படி அவரை வற்புறுத்துவதில்‌ ஒருவரோடு ஒருவர்‌ 
போட்டியிட்டார்கள்‌. ஆனால்‌ அவற்றில்‌ சில கப்பல்களுக்கு 


இன்னும்‌ சரக்குகள்‌ வர வேண்டியிருந்தன, வேறு சில கப்பல்களில்‌ 
பழுதுபார்க்கும்‌ வேலைகள்‌ பாக்கியிருந்தன. இன்னும்‌ சில, பயணி 
களை எதிர்பார்த்துக்‌ காத்திருந்தன. இவை போன்ற பல்வேறு 
காரணங்களால்‌ அவற்றில்‌ எதுவும்‌ புறப்பட இன்னும்‌ தயாராக 
இல்லை என்பதை அவர்‌ கண்டுபிடித்தலும்‌, இந்த ஏற்பாடுகள்‌ 
முடியும்‌ வரை தமது பயணத்தைத்‌ தள்ளிப்‌ போட மனமின்றி 
இருந்தார்‌. 

இந்தச்‌ சமயத்தில்‌ அந்தத்‌ துறைமுகத்தில்‌ விக்ரெகங்களை 
வழிபடுபவனும்‌, மாந்திரீகனும்‌, கொள்ளையர்‌ கூட்டம்‌ ஒன்றின்‌ 
தலைவனுமான மிகக்‌ கொடியவனான சீனக்‌ கடற்கொள்ளையன்‌ 
ஒருவன்‌ இருக்க நேர்ந்தது. புனிதர்‌ ஜப்பானுக்கு உடனே பயணப்ப! 
ஆவலாயிருக்கிறார்‌ என்று கேள்விப்பட்ட அந்த மனிதன்‌, சீனத்‌ 


துறைமுகங்களில்‌ எதையும்‌ தொடாமலே நேரடியாக அவரை 
ஐப்பானுக்கு அழைத்துச்‌ செல்வதாக வாக்களித்தான்‌. இவ்வளவு 
விலையேறப்பெற்ற ஓர்‌ உயிர்‌ இத்தகைய வஞ்சகனான ஒரு 
மனிதனின்‌ கரங்களில்‌ ஒப்படைக்கப்படுவதை விரும்பாத போர்ச்சுக்‌ 
கசிய வணிகர்கள்‌ எவ்வளவு எதிர்த்தாலும்‌, இது தொடர்பாக, 
மலாக்காவின்‌ ஆளுனரான டொன்‌ பீற்றர்‌ டி சில்வாவுடன்‌ ஓர்‌ 
ஒப்பந்தம்‌ கையெழுத்திடப்பட்டது. ஏனெனில்‌ மேற்கொண்டு தம்‌ 


பயணம்‌ தாமதமாவதை அவருடைய ஆன்ம தாகம்‌ அனுமதிக்க 


375 


வில்லை. ஆகவே, அவர்‌ அந்தக்‌ கொள்ளையன்‌ தந்த வாய்ப்பை 
ஏற்றுக்கொண்டார்‌. அவரும்‌ அவருடைய துணைவர்களும்‌ 1549, 
ஜூன்‌ 24 அன்று சந்தோஷமாக அவனுடைய கொள்ளைக்‌ கப்பலில்‌ 
ஏறினார்கள்‌. 

கப்பல்‌ ஆழ்கடல்‌ பகுதியை அடைந்ததுதான்‌ தாமதம்‌, கப்பல்‌ 
தலைவனும்‌, அவனுடைய ஊழியர்களும்‌ கப்பல்‌ தளத்தின்மீது ஒரு 
விக்கிரகத்தை ஸ்தாபித்து, அதற்குப்‌ பறவைகளைப்‌ பலியிட்டு, தூபம்‌ 
காட்டி, தங்கள்‌ விக்கிரக ஆராதனையின்‌ அடையாளங்களாக 


இன்னும்‌ ஓராயிரம்‌ காரியங்களை அதற்கு ஒப்புக்கொடுத்தார்கள்‌; 
காற்றிலிருந்தும்‌, கால நிலையிலிருந்தும்‌ தனது கப்பல்‌ காப்பாற்றப்‌ 
படும்படியாக, ஒரு மந்திரக்‌ கட்டாக அந்தக்‌ கப்பல்‌ தலைவன்‌ இந்த 
விக்கிரக வழிபாட்டைச்‌ செய்தான்‌. இவ்வுலகில்‌ நம்‌ புனிதரை விடப்‌ 


பெரிய எதிரி யாரையும்‌ கொண்டிராத பசாசும்‌, அவனுடைய 
விருப்பத்திற்கு ஏற்ற பதில்களைத்‌ தந்தது. அவர்கள்‌ ஏறத்தாழ நானூறு 
கடல்‌ மைல்‌ தூரத்தைக்‌ கடந்த பின்‌, தங்களுக்கு வழியில்‌ ஏதாவது 
துன்பங்கள்‌ காத்திருக்ன்றனவா என்று அந்த விக்கிரகத்திடம்‌ 
கேட்கப்பட்டது. காற்று சாதகமாகவும்‌, கடல்‌ அமைதியாகவும்‌ 
இருக்கும்‌ என்று பதில்‌ தரப்பட்டது. ஆகவே, அவர்கள்‌ நேரத்தை 
வீணாக்காமல்‌ துரிதமாகப்‌ பயணம்‌ செய்தார்கள்‌. 


ஆனால்‌ பசாசு ஏன்‌ இப்படி ஒரு பதிலைத்‌ தந்தது என்பது 
பிற்பாடுதான்‌ உறுதிப்படுத்தப்பட்டது. கடல்‌ மிகவும்‌ ஆபத்தான 
தாகவும்‌, புயல்‌ விசுவதாகவும்‌ இருக்கும்போது, கப்பல்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட இடத்தை அடைய வேண்டும்‌, அது கொச்சின்‌ சீனக்‌ கடற்‌ 


கரைகள்‌ நெடுக மிகுதியாகக்‌ காணப்படும்‌ பாறைகளிடையே சிக்கி 
முழுவதுமாக சேதப்பட வேண்டும்‌ என்பதே அதன்‌ நோக்கமாக 
இருந்தது. ஆனால்‌ சர்வ வல்லபர்‌ நரகக்‌ கூறியின்‌ திட்டங்களைச்‌ 
சிதறடித்தார்‌. அந்தக்‌ கொள்ளையர்‌ கப்பல்‌ அந்த ஆபத்தான கடற்‌ 
சந்தியை அடைவதற்கு முன்‌ புயல்‌ அடங்கிப்‌ போகும்படி அவர்‌ 
செய்து விட்டார்‌. ஆனாலும்‌ கடல்‌ ஒரு முழுப்‌ பகலும்‌, ஒரு முழு 
இரவும்‌ கொந்தளிப்பாக இருந்தது. 

இதனிடையே ஒரு வினோதமான விபத்து நேரிட்டது. அது நம்‌ 


376 


கிறீஸ்தவப்‌ பயணிகளின்‌ உயிர்களைப்‌ பெரும்‌ ஆபத்துக்கு உட்படுத்‌ 
தியது. புனிதரோடு ஐப்பானுக்குப்‌ பயணம்‌ செய்துகொண்டி ருந்த 
சீன இளைஞனான எம்மானுவேல்‌ என்பவன்‌ எதிர்பாராமல்‌ 
கப்பலின்‌ மேல்‌ தளத்திலிருந்து அடித்தளத்திற்குத்‌ தவறி விழுந்தான்‌. 
அவன்‌ அங்கிருந்து மிகுந்த சிரமத்தோடு மீட்கப்பட்டான்‌. 
உடலெங்கும்‌ காயப்பட்டிருந்த அவன்‌ ஏற்கனவே பாதி இறந்தவ 
னைப்‌ போலக்‌ காணப்பட்டான்‌. அவன்‌ கணிசமான உயரத்திலிருந்து 
விழுந்ததாலும்‌, கப்பலின்‌ அடிப்பகுதியில்‌ அவன்‌ நீண்ட நேரம்‌ 
இருந்ததாலும்‌, சவேரியாரின்‌ புதுமைகள்‌ செய்யும்‌ வல்லமை 
மட்டுமே அவனுடைய உயிரைக்‌ காப்பாற்ற முடியும்‌ என்று 
நம்பப்பட்டது. 

இந்த விபத்து நடந்து சிறிது நேரத்திற்குப்‌ பிறகு, கடல்‌ மிகவும்‌ 
கொந்தளிப்பாக இருந்ததால்‌, கப்பல்‌ ஒரு பக்கமாகச்‌ சரிந்து மீண்டும்‌ 
நேர்‌ நிலைக்கு வர, கப்பல்‌ தலைவனின்‌ மகளான ஓர்‌ அஞ்ஞானச்‌ சிறு 
பெண்‌ கப்பலிலிருந்து தவறிக்‌ கடலில்‌ விழுந்து, மூழ்கிப்‌ போனாள்‌. 
கடும்‌ அச்சமுள்ள அலறல்கள்‌ காற்றைக்‌ கிழித்தன. கப்பல்‌ தளத்தில்‌ 
காணப்பட்ட குழப்ப நிலையின்‌ காரணமாக, கப்பல்‌ ஏறக்குறைய ஓர 
சிறு நரகமாக மாறிப்‌ போனதாகத்‌ தோன்றியது; இவ்வளவு மோச 
மான நிர்ப்பாக்கியத்திற்குக்‌ காரணம்‌ என்ன என்று விக்ரெகத்திடம்‌ 


விசாரிக்கப்பட்டது. அப்போது பசாசு இந்த வாய்ப்பைப்‌ பயன்படுத்‌ 


திக்கொண்டு, புனிதருக்கு எதிராகக்‌ கப்பல்‌ தலைவனின்‌ கோப வெறி 
யைத்‌ தூண்ட எண்ணி, அந்தக்‌ கிறீஸ்தவன்‌ கப்பலின்‌ அடிப்பகுதியில்‌ 
சாகும்படி விடப்பட்டி ருந்தால்‌, கப்பல்‌ தலைவனின்‌ மகள்‌ அலை 
களில்‌ மூழ்கி இறந்திருக்க மாட்டாள்‌ என்று அறிவித்தது. 

துக்கத்தில்‌ மூழ்கியிருந்த அந்தத்‌ தந்தையின்‌ கோப வெறியை 
வார்த்தைகளில்‌ விளக்குவத கடினமாகவே இருக்கும்‌; அவன்‌ 
புனிதரைக்‌ கெட்ட வார்த்தைகளால்‌ நிறைத்தான்‌. ஓரிரு கணங்கள்‌, 
சவேரியாரும்‌, அவருடைய துணைவர்களும்‌ கப்பலிலிருந்து கடலில்‌ 
வீசியெறியப்படும்‌ நிலை இருந்தது. ஆனாலும்‌ அவர்‌ அமைதியாக 
வும்‌, எந்தக்‌ கலக்கமும்‌ இன்றியும்‌ இருந்தார்‌; தம்‌ உடலில்‌ ஏற்படுத்தப்‌ 
பட்ட காயங்களைப்‌ பற்றி அவர்‌ சற்றும்‌ கவலைப்படவில்லை, 


377 


ஆனால்‌, கப்பல்‌ தளத்தில்‌ நாட்டப்பட்டிருந்த அருவருப்புக்குரிய 
நாசத்தைப்‌ பற்றியே அவர்‌ வெகுவாகத்துக்கித்துக்கொண்டி ருந்தார்‌. 

இந்தக்‌ காட்டுமிராண்டிகளான மனிதர்களை அமைதிப்படுத்த 
அவர்‌ சில தடவைகள்‌ முயன்றார்‌. ஆனால்‌, தாம்‌ எவ்வளவு அதிக 
மாக அவர்களிடம்‌ பேசினாரோ, அவ்வளவுக்கு அதிகமாக அவர்கள்‌ 
பிடிவாதமுள்ளவார்களாக ஆவதைக்‌ கண்ட அவர்‌ இப்போது கடவு 
ளிடம்‌ திரும்பி ஜெபிக்கத்‌ தொடங்கி, அவர்களுடைய இருண்டு 
போயிருந்த மனங்களை ஒளிர்விக்கும்படி, அல்லது அது கடவுளின்‌ 
அளவற்ற ஞானத்திற்குத்‌ தகுதியுள்ளதாக இல்லை என்றால்‌, தானே 
கடவுளாக ஆராதிக்கப்படும்படி செய்து கொண்டிருந்த பசாசின்‌ 
வாதைகளை அதிகரிக்கவாவது தமக்கு வல்லமை தரும்படி அவர்‌ 
மன்றாடினார்‌. 

அடுத்து நடந்த காரியங்கள்‌ அவருடைய ஜெபம்‌ கேட்கப்‌ 
பட்டது என்பதை நிரூபித்தன. அவர்தாமே இது பற்றிக்‌ கோவாவில்‌ 
இருந்த தம்‌ சகோதரர்களுக்குத்‌ தாம்‌ எழுதிய கடிதம்‌ ஒன்றில்‌ விவரித்‌ 
திருக்கிறார்‌. கடுங்கோபம்‌ கொண்ட பசாசு அவரை அச்சுறுத்தப்‌ பல 
வெளிப்படையான முயற்சிகளை மேற்கொண்டது, அடிக்கடி 
அவரை மிரட்டியது, அவரால்‌ தனக்கு ஏற்பட்ட எல்லா இழப்பு 
களுக்கும்‌ பழிவாங்கும்‌ நேரம்‌ இப்போது வந்து விட்டது என்றும்‌, 
புனிதர்‌ இப்போது தனது கட்டுப்பாட்டில்‌ இருப்பதால்‌, தான்‌ 
அவரைப்‌ பழிதீர்த்துக்கொள்ளப்‌ போவதாகவும்‌ அது தகாத்‌ துணிச்ச 
லோடு அவரை அச்சுறுத்த முயன்றது. 

ஆனால்‌ சவேரியார்‌ உறுதியாக நின்றார்‌. ஏனெனில்‌ கடவுள்‌ 
அனுமதிக்காத எதையும்‌ செய்ய எதிரியால்‌ முடியாது என்பதை 
அவர்‌ உறுதியாக அறிந்திருந்தார்‌. ஆகவே, அவர்‌ பசாசை நிந்தித்துப்‌ 
புறக்கணித்ததோடு, அவனைப்‌ பற்றிய எந்த அச்சமும்‌ தமக்கு 
இல்லை என்று அறிவித்து, அவனைக்‌ கலங்கச்‌ செய்தார்‌. 

காற்று மீண்டும்‌ சாதகமானதாக மாறியது. அவர்கள்‌ மீண்டும்‌ 
பயணத்தைத்‌ தொடர்ந்தார்கள்‌. என்றாலும்‌, சவேரியாருடன்‌ செய்து 
கொண்ட ஒப்பந்தத்தின்படி நேரடியாக ஐப்பானுக்குச்‌ செல்லாமல்‌, 


378 


சீனாவின்‌ துறைமுகங்களில்‌ ஒன்றில்‌ தங்கிக்‌ குளிர்காலத்தைக்‌ 
கழிப்பது என்று கப்பல்‌ தலைவன்‌ தீர்மானித்தான்‌. கப்பல்‌ ஜப்பானில்‌ 
இருந்து மலாக்காவுக்குத்‌ திரும்புமா என்று தனது விக்கிரகத்துடன்‌ 
ஆலோசித்த பிறகு அவன்‌ இந்த முடிவுக்கு வந்தான்‌. இந்தக்‌ கப்பல்‌ 
அந்த ஆண்டு முடிவதற்கு முன்‌ ஜப்பானை அடையுமானால்‌, அது 
இனி ஒருபோதும்‌ மலாக்காவுக்குப்‌ போய்ச்‌ சேராது என்று பசாசு 
அவனுக்குப்‌ பதிலளித்தது. 

இந்தப்‌ பதில்‌ கொள்ளையர்களை எச்சரிக்கை கொள்ளச்‌ செய்தது. 
அவர்கள்‌ தாமதம்‌ செய்வதற்கான போலியான காரணங்களைத்‌ 
தேடிக்கொண்டிருந்தார்கள்‌. புனிதர்‌ அவர்களைத்‌ தந்திரங்களை 
அறிந்து, வாதத்தாலோ, அவர்களிடம்‌ கெஞ்சுவதன்‌ மூலமாகவோ 
அவர்களைப்‌ பணிய வைக்க முடியாது என்பதால்‌, நேரடியாக 
ஐப்பானுக்குச்‌ செல்வதாக அவர்கள்‌ முறைப்படி வாக்களித்திருந்த 
மலாக்காவின்‌ ஆளுனரின்‌ கோபத்திற்கு அவர்கள்‌ ஆளாக வேண்டி 
யிருக்கும்‌ என்று அவர்களை எச்சரித்தார்‌. ஆனால்‌ இந்த அச்சுறுத்த 
லால்‌ எந்தப்‌ பயனும்‌ விளையவில்லை. அவர்கள்‌ சீனக்‌ கடற்கரையில்‌ 
தங்கள்‌ பயணத்தை நீறுத்தும்‌ நிலையில்‌ இருந்தபோது, நல்ல வேளை 
யாக, அவர்களுடைய தோழமைக்‌ கப்பல்‌ ஒன்றைச்‌ சந்தித்தார்கள்‌. 
அந்தக்‌ கப்பலில்‌ இருந்தவர்கள்‌, இந்தக்‌ கடற்கரைகளில்‌ கடற்‌ 
கொள்ளையர்கள்‌ பதுங்கியிருக்கிறார்கள்‌ என்று அறிவித்தார்கள்‌. 

ஆகவே, சவேரியாரின்‌ கப்பல்‌ சற்று முன்‌ தான்‌ ஏற்கனவே கடந்து 
வந்திருந்த கேண்ட்டன்‌ துறைமுகத்தை நோக்கித்‌ திரும்பிச்‌ செல்லத்‌ 
தொடங்கியது. என்றாலும்‌, அவர்களுடைய திட்டங்களை மீறி, தம்‌ 
ஊழியர்‌ ஜப்பானில்‌ இருக்க வேண்டும்‌ என்று விரும்பிய சர்வ 
வல்லபர்‌, ஓர்‌ எதிர்க்‌ காற்றை அனுப்பினார்‌. அது அவர்களுடைய 
எதிர்ப்பையும்‌ மீறி, நேராக ஜப்பானை நோக்கிச்‌ செல்ல மட்டும்‌ 
அவர்களுடைய கப்பலை அனுமதித்தது. 

இறுதியாகக்‌ கப்பல்‌ நேராக, பரிசுத்த விசுவாசத்தின்‌ பவுலின்‌ 
சொந்த ஊராகிய காங்கோஸிமாவுக்கே அவர்களைக்‌ கொண்டு 
போய்ச்‌ சேர்த்தது. பல இடர்ப்பாடுகளுக்குப்‌ பிறகு, நீண்ட கால 
மாகத்‌ தாம்‌ ஏக்கத்தோடு தேடிக்கொண்டிருந்த நாட்டிற்குத்‌ தாம்‌ 


379 


வந்து சேர்ந்ததைக்‌ கண்டு புனிதர்‌ அனுபவித்த மகிழ்ச்சியை 
வார்த்தைகளில்‌ விளக்குவது கடினமாயிருக்கும்‌. அதுவும்‌ குறிப்பாக, 
1549, ஆகஸ்ட்‌ 15, நம்‌ மகா பரிசுத்த அண்டவளின்‌ பரலோக 
ஆரோபணத்‌ திருநாளன்று தாங்கள்‌ துறைமுகத்தை வந்தடைந்தது 
அவருடைய மகிழ்ச்சியை இன்னும்‌ வெகுவாக அதிகரித்தது. 
சவேரியார்‌ நம்‌ திவ்ய மாதாவைத்தான்‌ எப்போதுமே தமது புதிய 
முயற்சிகளுக்கும்‌, குறிப்பாக, இந்த ஐப்பான்‌ வேதபோதகப்‌ பயணத்‌ 
திற்கும்‌ விசேஷ பாதுகாவலியாகத்‌ தேர்ந்தெடுத்திருந்தார்‌. தமது 
விருப்பப்படியே அனைத்தும்‌ நடந்து முடிந்ததால்‌, அவர்‌ திவ்ய 
கன்னிகையின்‌ வழியாகக்‌ கடவுளுக்கு நன்றி செலுத்தினார்‌. 


புத்தகம்‌ மூன்று 

ஐப்பான்‌ நாடு அர்க்‌ பிரான்சிஸ்‌ சவேரியாரின்‌ அப்போஸ்தலிக்‌ 
கப்‌ பணிகளின்‌ முக்கியமான வேதபோதகக்‌ களமாக இருந்ததால்‌, 
அது தொடர்பான சில விவரங்களை அறிந்துகொள்ள நாம்‌ விரும்பு 
வது இயற்கையானதுதான்‌. இதன்‌ இயற்கைக்‌ கூறுகள்‌ மற்ற கிழக்கத்‌ 
திய நாடுகளின்‌ இயற்கைக்‌ கூறுகளிலிருந்து மிகவும்‌ வேறுபட்டவை: 
உண்மையில்‌, இந்த விவரங்களை அறிந்துகொள்ளாமல்‌, நம்‌ பரிசுத்த 
அப்போஸ்தலரின்‌ மகிமை மிக்க செயல்களை அறிந்து, மதித்துப்‌ 
போற்ற நம்மால்‌ இயலாதிருக்கும்‌. 

ஐப்பான்‌ நாடு ஆசியாவின்‌ கீழ்க்‌ கோடியில்‌ இருக்கிற ஒரு பரந்த 
பேரரசாகும்‌. அது நான்கு பெரிய தீவுகளையும்‌, பல சிறிய தீவுகளை 
யும்‌ உள்ளடக்கியதாகும்‌. இவை கொரிய தீபகற்பத்திலிருந்தும்‌, சீன 


டார்ட்டாரி கடற்கரைகளிலிருந்தும்‌ கொரியக்‌ கால்வாய்களாலும்‌, 
ஐப்பான்‌ கடலாலும்‌ பிரிக்கப்பட்டுள்ளன. ஜப்பான்‌ இரண்டாயிரம்‌ 
சதுர மைல்‌ நிலப்‌ பரப்பையும்‌, இரண்டரைக்‌ கோடி மக்கள்‌ தொகை 
யையும்‌ கொண்டுள்ளதாகக்‌ கணக்கிடப்பட்டுள்ளது. அதன்‌ பிரதான 


தீவு நிப்பன்‌ அல்லது ஐப்பான்‌ தீவு ஆகும்‌. இதுதான்‌ இந்த நாடு 


380 


முழுவதற்கும்‌ தனது பெயரைத்‌ தந்துள்ளது. 

ஐப்பானின்‌ அரசுக்‌ கொள்கையின்படி, அது உலகத்தின்‌ மற்ற 
பகுதிகளுக்கு முற்றிலும்‌ மூடப்பட்டதாக இருக்கிறது. அதன்‌ தீவுகள்‌ 
மலைத்‌ தொடர்களால்‌ பிரிக்கப்பட்டுள்ளன. அவற்றில்‌ சில 
எரிமலைகள்‌ ஆகும்‌. இன்னும்‌ சில, வருடம்‌ முழுவதும்‌ பனியால்‌ 
மூடப்பட்டிருக்கும்‌ அளவுக்கு மிகவும்‌ உயரமானவையாகும்‌. பல 
பள்ளத்தாக்குகள்‌ செழிப்பானவை என்றாலும்‌, பொதுவாக 
அங்குள்ள மண்‌ செழிப்பானது அல்ல. என்றாலும்‌, அந்த மக்களின்‌ 
அசாதாரணமான புத்திசாலித்தனமும்‌, தொழில்‌ திறனும்‌ அந்தத்‌ 
தரிசான நிலங்களைக்‌ கூட வளமானவையாக மாற்றியுள்ளன. 

சீனாவில்‌ உள்ளது போல்‌, இங்கேயும்‌ செங்குத்தான குன்றுகள்‌, 
பாறைச்‌ சுவர்களால்‌ தாங்கப்படும்‌ அடுத்தடுத்த மேற்கூரைகளாக 
வெட்டப்பட்டுள்ளன. இவற்றின்‌ உச்சிகளிலும்‌ கூட தானியம்‌ 
பயிரிடப்படுகிறது. ஜப்பானியர்களின்‌ முக்கிய உணவான அரிசி 
அவர்களுக்குப்‌ பிரியமான பயிராகும்‌. ஆனாலும்‌ இங்கே பார்லியும்‌, 
மற்ற தானியங்களும்‌ கூட பயிரிடப்படுகின்றன. 


அரிசியிலிருந்து எடுக்கப்படும்‌ ஒரு வகை மது இங்கே தாழ்ந்த 
வகுப்பினரால்‌ பரவலாகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. நான்‌ தாழ்ந்த 


வகுப்பினர்‌ என்று சொல்வது ஏனெனில்‌ உயர்‌ வகுப்பினர்‌ தேநீர்ச்‌ 
சாரம்‌ ஒன்றைப்‌ பருகுவதை வழக்கமாக்கிக்கொண்டுள்ளனர்‌. இது 
சூடாகப்‌ பருகப்படுகிறது. சீனாவைப்‌ போலவே இந்தப்‌ பானமும்‌ 
இங்கே வெகுவாக மதிக்கப்படுகிறது. ஜப்பானியர்கள்‌ தங்கள்‌ 
தேநீருக்கான பாத்திரங்களை வாங்குவதற்கு மிகத்‌ தாராளமான 
விலை கொடுக்கத்‌ தயாராக இருக்கிறார்கள்‌. இதை விட இன்னும்‌ 
அதிக வினோதமானது என்னவெனில்‌, பாத்திரம்‌ செய்யப்படும்‌ 
மூலப்‌ பொருளின்படி அதன்‌ மதிப்பு அளவிடப்படாமல்‌, அதன்‌ 
பழந்தன்மையைக்‌ கொண்டே அளவிடப்படுகிறது. பங்கோவின்‌ 
அரசன்‌ சாதாரணக்‌ களிமண்ணால்‌ செய்யப்பட்ட ஒரு மிகப்‌ பழமை 


யான தேநீர்க்‌ கண்ணத்திற்குப்‌ பதினான்காயிரம்‌ டக்கெட்‌ (டக்கெட்‌ 
என்பது முற்காலங்களில்‌ ஐரோப்பாவில்‌ புழக்கத்தில்‌ இருந்த ஒரு 
பொற்காசு ஆகும்‌.) பணத்தை விலையாகத்‌ தந்தான்‌! மியாக்கோவில்‌ 


361 


உள்ள மற்றொரு மண்‌ பாத்திரம்‌ முப்பதாயிரம்‌ டக்கெட்‌ விலை 
யுள்ளது! 

ஐப்பான்‌ தனிப்பட்ட முறையில்‌ காய்கறி விளைச்சலுக்குப்‌ பெயர்‌ 
பெற்றதாக இருக்கிறது. ஜப்பானியர்கள்‌ தாங்கள்‌ பயன்படுத்திய 
எல்லாவற்றையும்‌ மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்திருக்‌ 
கிறார்கள்‌. அவ்வாறே, இந்நாடு அபரிமிதமான தாதுச்‌ செல்வத்‌ 
தையும்‌ கொண்டுள்ளது. பொன்‌, வெள்ளி, தாமிரம்‌ ஆகியவற்றின்‌ 
சுரங்கங்கள்‌ இங்கே ஏராளமாகக்‌ காணப்படுகின்றன. 


வீடுகள்‌ மரத்தால்‌ கட்டப்படுகின்றன, ஆனால்‌ அவை ஒரு மாடி 
உயரத்தை மட்டுமே கொண்டுள்ளன. இதற்குக்‌ காரணம்‌ இங்கு 
அடிக்கடி நிகழும்‌ நில நடுக்கங்கள்‌ ஆகும்‌. இந்த வீடுகள்‌ விஸ்தார 
மானவை, பல அறைகளைக்‌ கொண்டவை, நல்ல கட்டமைப்பைக்‌ 
கொண்டவை. அவற்றின்‌ விட்டங்களும்‌, அறைகளைப்‌ பிரிக்கும்‌ மரச்‌ 
சுவர்களும்‌ கேதுரு மரத்தாலானவை. அவை வர்ணப்‌ பூச்சுகளாலும்‌, 
வார்னிஷ்‌ பூச்சாலும்‌ அலங்கரிக்கப்படுகின்றன. இவை கால நிலை 
யின்‌ பாதிப்புகளிலிருந்து அவற்றைப்‌ பாதுகாக்கின்றன. அவர்கள்‌ 
வார்னிஷ்‌ பூசும்‌ முறை நம்மால்‌ பின்பற்றப்பட முடியாதது. இந்தக்‌ 
கலையில்‌ அவர்கள்‌ சிறந்து விளங்கக்‌ காரணம்‌ அருஸி என்னும்‌ 
மரத்தின்‌ சாறு ஆகும்‌. 

பொதுவாக ஜப்பானியர்கள்‌ உருவத்தில்‌ நடுத்தர உடல்வாகுக்‌ 
கும்‌ கீழே உள்ளவர்கள்‌. ஒலிவ நிறமுள்ளவர்கள்‌; சிறிய கண்கள்‌; 
அறிவுக்கூர்மையையும்‌, உணர்ச்சிகளையும்‌ எளிதாக வெளிப்படுத்‌ 
தும்‌ முகங்கள்‌. அவர்கள்‌ உணர்வுபூர்வமான, எதையும்‌ நன்கு ஆராய்ந்‌ 
தறிகிற மக்கள்‌ என்பதை எல்லா எழுத்தாளர்களும்‌ ஒப்புக்கொள்‌ 
கிறார்கள்‌. கலையும்‌, விஞ்ஞானமும்‌ அவர்களிடையே மிகச்‌ சிறப்‌ 
பான முன்னேற்றத்தைப்‌ பெற்றுள்ளன. வரலாறு, கவிதை, இசை, 
ஓவியம்‌, புவியியல்‌ ஆகியவை அவர்களுக்குப்‌ பிடித்தமான கல்வித்‌ 
துறைகள்‌ ஆகும்‌. மதம்‌ தொடர்பான காரியங்களில்‌ அவர்கள்‌ தனிப்‌ 
பட்ட ஆவல்கொண்டவர்களாக இருக்கிறார்கள்‌. ஒரு காரியம்‌ சரி 
என்றும்‌, உண்மை என்றும்‌ அவர்களை நம்பச்‌ செய்து விட்டால்‌, 
அதை அவர்கள்‌ தழுவிக்கொண்டு, விடாப்பிடியாக அதனுடன்‌ 


382 


தங்களை இணைத்துக்கொள்கிறார்கள்‌. 

இயல்பாகவே மேலான, தாராளமுள்ள குணநலன்கள்‌ அமையப்‌ 
பெற்றவர்களாக இருப்பதால்‌, அவர்கள்‌ கீழ்த்தரமானவற்றை 
நோக்கிக்‌ குனிவது மிக அரிது; திருட்டு ஐப்பானில்‌ மிக அரிதாகவே 
காணப்படுகிறது. பொருளாசை அவர்களுக்கு வெறுப்புக்குரியதாக 
இருக்கிறது; தங்களை வளப்படுத்திக்கொள்வதில்‌ அவர்கள்‌ அதிக 
அக்கறை காட்டுபவர்களாகத்‌ தோன்றவில்லை. உயர்குடியினரும்‌ 
கூட அப்படித்தான்‌ இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ வணிகத்தோடு 
தாங்கள்‌ கொள்ளும்‌ எந்த ஒரு தொடர்பாலும்‌ தங்கள்‌ உயர்நிலை 
தாழ்த்தப்படுவதாகவே கருதுகிறார்கள்‌. 

முற்காலங்களில்‌ ஐப்பான்‌ முடியரசாக அல்லது அதை விட, 
சர்வாதிகார ஆட்சிக்கு உட்பட்டதாக இருந்தது. ஆனால்‌ இந்த 
விசித்திரத்‌ தன்மையோடு, அவர்கள்‌ இரண்டு அரசர்களை அங்கீகரிக்‌ 


கிறார்கள்‌. ஒருவர்‌ மதம்‌ தொடர்பானவர்‌ இவருடைய பெயர்‌ 
டாய்ரி என்பதாகும்‌. இவருடைய தலைநகரம்‌ மியாக்கோ ஆகும்‌. 
மற்றொருவர்‌ உலகத்தன்மையான அரசர்‌, இவரது பெயர்‌ கியூபோ, 
இவரது தலைநகரம்‌ ஜெட்டோ. இந்த உலகத்தன்மையான அரசர்‌, 
டாய்ரிக்கு முறைப்படியான மரியாதை வணக்கம்‌ செலுத்துகிறார்‌ 
என்றாலும்‌, அவரே ஜப்பான்‌ பேரரசின்‌ உண்மையான எல்லா 


அதிகாரங்களையும்‌ தம்மில்‌ கொண்டவராக இருக்கிறார்‌. 


இந்நாடு ஏராளமான மாவட்டங்களாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளது. 
இவற்றின்‌ தலைவர்கள்‌ அரசர்கள்‌ என்று அழைக்கப்படுகிறார்கள்‌, 
அல்லது அழைக்கப்பட்டார்கள்‌. என்றாலும்‌, உண்மையில்‌ இவர்கள்‌ 
ஆட்சியளாளர்கள்‌ மட்டுமே--இவர்களில்‌ ஒருவர்‌ பல மாவட்டங்‌ 
களைத்‌ தம்‌ ஆட்சியின்‌ கீழ்‌ கொண்டிருந்தால்‌ தவிர. அப்படிக்‌ 
கொண்டிருந்தால்‌, அவை ஒரு பெரிய மாகாணமாக உருவாகின. 
இத்தகைய பல சிற்றரசர்களால்‌ அடிக்கடி போர்கள்‌ நிகழ்ந்தன. 
இதன்‌ காரணமாக, சூரிய உதயத்தில்‌ ஓர்‌ அரசனையும்‌, சூரிய 
அஸ்தமனத்தில்‌ மற்றொரு அரசனையும்‌ ஜப்பானில்‌ காண்பது ஒரு 
விளையாட்டுப்‌ போலாகியிருந்தது. ஏனெனில்‌ இது மிக அடிக்கடி 
நிகழ்ந்துகொண்டிருந்தது. 


383 


மக்கள்‌ மட்டுமிதமுள்ளவர்கள்‌, பெருமளவுக்கு மதுப்‌ பழக்கம்‌ 
இல்லாதவர்கள்‌. ஆனால்‌ ஆடைகளிலும்‌, வீட்டின்‌ தட்டுமுட்டுப்‌ 
பொருட்களிலும்‌ ஆடம்பரமானவர்கள்‌. அவர்கள்‌ சூதாடுவதை 
வெறுக்கிறார்கள்‌; வேட்டையாடுவது இவர்களுக்குப்‌ பிடித்தமான 
பொழுதுபோக்கு. ஆயுதங்களைத்‌ திறமையாகக்‌ கையாளுபவர்கள்‌, 
இவை எப்போதும்‌ இவர்களுடைய வீடுகளில்‌ காணப்படுகின்றன. 
மேல்‌ வகுப்பினர்‌ ஒரு வகையான அலங்கார வாளை ஒருபோதும்‌ 
கீழே வைப்பதில்லை. இதை அவர்கள்‌ கட்டான்‌ என்று அழைக்‌ 
கிறார்கள்‌. 

ஆனால்‌ எப்போதும்‌ இவ்வாறு ஆயுதங்களை அணிந்துகொண்டு 
திரிந்தாலும்‌, இவர்களிடையே சண்டை சச்சரவுகள்‌ மிக அபூர்வ 
மாகவே காணப்படுவது ஒரு பெரும்‌ ஆச்சரியம்‌; ஆனால்‌ உண்மை 
என்னவெனில்‌, ஜப்பானியர்கள்‌ எந்த அளவுக்குத்‌ தங்கள்‌ ஆசாபாசங்‌ 
களை அடக்கியாள்பவர்களாக இருக்கிறார்கள்‌ என்றால்‌, தங்கள்‌ குரலை 
உயர்த்திப்‌ பேசுவதற்குக்‌ கூட அவர்கள்‌ வெட்கப்படுகிறார்கள்‌. 
தாங்கள்‌ வெளிப்படையாக அவமானப்படுத்தப்பட்டால்‌ கூட எந்த 


விதத்திலும்‌ அவர்கள்‌ அதை வெளிக்காட்டுவதில்லை. இதன்‌ காரண 
மாக, அமைதியாயிருப்பதன்‌ மூலமே அவர்கள்‌ பழிவாங்குகிறார்கள்‌. 
கெடுக்கப்பட்ட தங்கள்‌ நற்பெயரைத்‌ திரும்பப்‌ பெறப்‌ பொருத்த 
மான எந்த வழியும்‌ இல்லை என்றால்‌, தற்கொலை செய்துகொள்‌ 
வதை அவர்கள்‌ ஒரு வீரச்‌ செயலாகக்‌ கருதுகிறார்கள்‌. ஆகவே 
அதனிடம்‌ மிக எளிதாகத்‌ தஞ்சமடை கிறார்கள்‌. 


மதத்தைப்‌ பொறுத்த வரை, ஐப்பானில்‌ இரண்டு மத அமைப்பு 
கள்‌ இருந்தாலும்‌, அது மூடநம்பிக்கைகளின்‌ ஒரு மிகப்‌ பெரும்‌ 
தொகுப்பு என்று அழைக்கப்படலாம்‌. ஸிண்ட்டோ என்று அழைக்‌ 
கப்படும்‌ ஒரு மத அமைப்பு பண்டைய கிரேக்க மற்றும்‌ உரோமானியப்‌ 
புராண மதத்தை ஒத்திருக்கிறது; இந்த மதம்‌ ஓர்‌ உன்னத ஜீவியரான 
கடவுள்‌ இருக்கிறார்‌ என்றும்‌, அவரை விடத்‌ தாழ்ந்த பல சிறு தெய்‌ 
வங்களும்‌ இருக்கிறார்கள்‌ என்ற விசுவாசத்தைக்‌ கொண்டுள்ளது. 


மலபாரிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட புட்ஸ்டோ என்ற மதம்‌ 

ஏறக்குறைய புத்த மதத்தைப்‌ போன்றது--ஒரு மனிதன்‌ இறக்கும்‌ 

போது அவனுடைய ஆத்துமம்‌ மற்றொரு உடலுக்குக்‌ கூடு விட்டுக்‌ 
384 


கூடு பாய்கிறது என்பது அதன்‌ முக்கிய போதனையாக இருக்கிறது. 
அடுத்து, இங்கே நாஸ்திகார்கள்‌ இருக்கிறார்கள்‌; சூரியனையும்‌, 
நிலவையும்‌ வழிபடுவோர்‌ சிலர்‌ இருக்கிறார்கள்‌; நாட்டின்‌ 
கேமிஸ்களை, அல்லது பாதிக்‌ கடவுளர்களை வழிபடுகிறார்கள்‌; 
வேறு சிலர்‌ மிருகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. நாம்‌ வழக்கமாக அறிந்‌ 
திருக்கிற அதே அருவருப்பான தோற்றங்களில்‌ சித்தரிக்கப்படும்‌ 
பசாசை ஆராதிப்பவர்களும்‌ இங்கே பலர்‌ இருக்கிறார்கள்‌. இதெல்‌ 
லாம்‌ தவிர, அமிடா என்னும்‌ பெயருள்ள ஒரு மர்மமான தெய்வத்‌ 
தையும்‌ அவர்கள்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. இது நம்‌ பூமியிலிருந்து 
முப்பதாயிரம்‌ மைல்‌ தூரத்தில்‌ ஓர்‌ அழகிய பரகதியைக்‌ கட்டியுள்ளது 
என்றும்‌, ஒரு மனிதன்‌ இறந்து மூன்று ஆண்டுகள்‌ முடியும்‌ வறை, 
அவனது ஆத்துமம்‌ இந்த மோட்சத்தை அடைய முடியாது என்றும்‌, 
சில சமயங்களில்‌ இந்த மோட்சத்தை நோக்கிய பயணத்தில்‌ பரிதாபத்‌ 
திற்குரிய சில ஆத்துமங்கள்‌ மயக்கமுற்று, தங்களைப்‌ பலப்படுத்தும்‌ 
மருந்துகளைத்‌ தேடி பூமியிலேயே வந்து விழுந்து விடுகிறார்கள்‌ 
என்றும்‌ அவர்கள்‌ கூறுகிறார்கள்‌. இதன்‌ காரணமாகவே, ஒவ்வொரு 
ஆண்டும்‌, இந்தப்‌ பொய்த்‌ தெய்வத்தை வழிபடுபவர்கள்‌ தங்கள்‌ 
உறவினர்களின்‌ ஆத்துமங்களுக்காகப்‌ பெரிய விருந்து ஒன்றைத்‌ 
தயார்‌ செய்கிறார்கள்‌. எரியும்‌ மெழுகுவர்த்திகளுடன்‌ இந்த ஆத்துமங்‌ 
களைச்‌ சந்திக்கச்‌ செல்கிறார்கள்‌. ஆனால்‌ இந்த விருந்து ஒரு குறிப்‌ 
பிட்ட ஆத்துமத்திற்கு முழுமையாக நியாயத்தைச்‌ செய்து விட்டது 
என்றும்‌, அந்த அத்துமம்‌ போதிய அளவுக்குப்‌ பலம்‌ பெற்று விட்டது 
என்றும்‌ அவர்கள்‌ நினைக்கும்போது, அந்த மனிதன்‌ வாழ்ந்த 
வீட்டின்‌ மீது கற்களையும்‌, தடிகளையும்‌ வீசி, அந்த அத்துமம்‌ தன்‌ 
பயணத்தை மீண்டும்‌ தொடங்கும்படி அதை விரட்டுகிறார்கள்‌. 
அந்த ஆத்துமம்‌ தன்‌ கோழைத்தனத்தில்‌, தனது தொலைவான மோட்‌ 
சத்தை மறந்துவிட்டு, பூமியிலேயே தங்கியிருக்க விரும்பாதபடி 


அவர்கள்‌ இவ்வாறு செய்கிறார்கள்‌. 

மற்ற வகைகளில்‌ அறிவார்த்தமான ஒரு நாட்டின்‌ மூடத்தனமான 
மத நம்பிக்கைகள்‌ இவையாகும்‌. விசுவாசத்தின்‌ சுபாவத்திற்கு 
மேலான ஒளியின்‌ உதவியின்றி சுபாவம்‌ தனித்து விடும்போது, அதன்‌ 


385 


நிலை இப்படித்தான்‌ ஆகிவிடுகிறது. 

ஆனால்‌ ஜப்பானியக்‌ கட்டுக்கதைகளில்‌ எல்லாம்‌ மிக 
அற்புதமான புராணக்‌ கதைகள்‌, அவர்களுடைய பெரிய தெய்வத்‌ 
தைப்‌ பற்றி விவரிக்கின்றன. அவர்கள்‌ அதை ஷாக்கா என்று 
அழைக்கின்றனர்‌. (இந்தத்‌ தெய்வத்திற்குத்‌ தொடக்கமில்லை என்பது 
இந்த வார்த்தை மறைமுகமாகக்‌ குறிக்கும்‌ பொருளாகும்‌.) உண்மை 
யான மெசையாவைப்‌ பற்றிய ஒரு தப்பறையான, கெட்டுப்‌ போன 
கண்ணோட்டத்தை இந்த ஏமாற்றப்பட்ட மக்களுக்குத்‌ தர பசாசு 
விசேஷ முயற்சிகளை எடுத்திருக்கிறது என்று நமக்குத்‌ தோன்றுகிறது. 
ஏனெனில்‌, தங்களுடைய இந்த ஷாக்கா படைப்பு முழுவதற்கும்‌ 
எஜமான்‌ என்றும்‌, அவன்‌ ஆணின்‌ ஒத்துழைப்பின்றி, திருமணமான 
ஒரு பெண்ணிடமிருந்து மட்டும்‌ வெளிப்பட்டான்‌ என்றும்‌, அவன்‌ 
ஸியாம்‌ என்னும்‌ பாலைவனத்திற்குச்‌ சென்று, மனிதர்களின்‌ பாவங்‌ 
களுக்குப்‌ பரிகாரமாகக்‌ கடுமையான தவமுயற்சிகளில்‌ ஈடுபட்டான்‌ 
என்றும்‌, அவன்‌ பல்வேறு நாடுகளுக்குப்‌ போதித்தான்‌ என்றும்‌, 
தன்னைப்‌ பின்செல்வோரை ஒன்றுதிரட்டி னான்‌ என்றும்‌, உன்னத 
ஞானத்தைக்‌ கற்பிக்கும்‌ புத்தகங்களை எழுதினான்‌ என்றும்‌ அவர்கள்‌ 
கூறுகிறார்கள்‌. இந்தப்‌ புத்தகங்கள்‌ தெய்வீக ஆலோசனைகளையும்‌, 
தூர்க்கதரிசனங்களையும்‌ தருபவை என்று நம்பப்படுகின்றன, இவை 
அவர்களுடைய கல்வி நிறுவனங்களில்‌ விளக்கப்படுகின்றன. 
அவர்கள்‌ தங்கள்‌ போதக மேடைகளில்‌ இவற்றை மேற்கொள்‌ காட்டு 
கிறார்கள்‌. அவர்களில்‌ மிகுந்த (அஞ்‌)ஞொானமுள்ள போதகர்கள்‌ 
அவற்றிற்கு விளக்கங்கள்‌ தருகிறார்கள்‌. 

கத்தோலிக்க நாடுகளில்‌ திரிகால ஜெபத்திற்கு மணியடிக்கப்‌ 
படும்‌ அதே முறையில்‌, ஒரு நாளில்‌ சில மணி வேளைகளில்‌ ஒரு மணி 
அடிக்கப்படுகிறது. அப்போது, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விக்கிரகத்‌ 
திற்கு வணக்கமாக அவர்கள்‌ அனைவரும்‌ முழந்தாளிடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ இருயாத்திரைகள்‌ செல்கிறார்கள்‌, மூடத்தனமுள்ள “இருப்‌ 
பண்டங்களை” வணங்குகிறார்கள்‌, திருநாட்கள்‌ கொண்டாடு 
கிறார்கள்‌, பவனிகள்‌ நடத்துகிறார்கள்‌, ஐ௫பிலிக்கள்‌ கொண்டாடு 
கிறார்கள்‌, ஏதாவது ஓர்‌ அச்சத்திற்குரிய மலைப்‌ பிளவுக்கு மேலாகத்‌ 
தொங்கும்‌ ஒரு மிகப்‌ பெரிய தராசில்‌ அமர்ந்து, பொதுப்‌ பாவ 


386 


சங்கீர்த்தனங்கள்‌ கூட செய்கிறார்கள்‌! 

இன்னும்‌ கூடுதலான காரியங்களும்‌ இருக்கின்றன: பசாசு தனக்‌ 
கென்று வேதசாட்சிகளையும்‌ கொண்டிருக்கிறது. அவர்கள்‌ உயர 
மான பாறை ஒன்றின்‌ உச்சியிலிருந்து தலைகீழாகக்‌ குதித்து உயிர்‌ 
விடுகிறார்கள்‌, அல்லது தங்களை உயிரோடு எரித்துக்கொள் 
கிறார்கள்‌, அல்லது ஒரு படகில்‌ ஆழ்கடலுக்குச்‌ சென்று, தங்கள்‌ 
உடல்களில்‌ பாரமான கற்களைக்‌ கட்டிக்கொண்டு, தங்கள்‌ விக்கிர 
கங்களைப்‌ புகழ்ந்து பாடியபடி கடலுக்குள்‌ குதிக்கிறார்கள்‌. இவற்‌ 
றைச்‌ செய்யும்படி பசாசே இவர்களைத்‌ தூண்டுகிறான்‌. அவன்‌ சில 
சமயங்களில்‌ தன்னை ஒளியின்‌ தூதனாக மாற்றிக்‌ கொண்டு, மிக 
எளிதாக அவர்களை ஏமாற்றி, இந்தப்‌ புலம்புதலுக்குரிய சுய பரித்‌ 
தியாகங்களைச்‌ செய்யும்படி அவர்களைத்‌ தூண்டுகிறான்‌. 

மேலும்‌, நம்மைப்‌ போல்‌ அவர்களும்‌ ஒரு விதமான, மதம்‌ சார்ந்த 
அதிகாரப்‌ படிநிலைகளைக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்களது மதத்‌ 
தலைவன்‌, தன்‌ பதவிக்குரிய சாட்ஸோ என்னும்‌ மகத்துவமான 
ஆடைகளை அணிகிறான்‌, அவனுக்கென்று மியாக்கோவில்‌ ஒரு 
பிரமாண்டமான அரண்மனை இருக்கிறது. அவன்‌ சடங்குமுறை 
களை ஸ்தாபிக்கிறான்‌, மதப்‌ பிரிவுகளை அங்கீகரிக்கிறான்‌, புனிதர்‌ 
பட்டங்களை வழங்குகிறான்‌, குருக்களுக்கு அபிஷேகம்‌ வழங்கும்‌ 
நம்‌ மேற்றிராணிமாரைப்‌ போல்‌, டண்டிகள்‌ என்பவர்களை 
அபிஷேகம்‌ செய்து, ஷாக்காவுக்குப்‌ பலிகளை ஒப்புக்கொடுக்கவும்‌, 
ஷாக்கா மற்றும்‌ அமிடாவின்‌ பேறுபலன்களைப்‌ பகிர்ந்தளிக்கவும்‌ 
அவர்களுக்கு அதிகாரம்‌ தருகிறான்‌. 

ஐப்பானிய மதத்தில்‌ துறவிகளும்‌ இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
போன்ஸேக்கள்‌ எனப்படுகிறார்கள்‌. இவர்களில்‌ சிலர்‌ வனவாசி 
களாகத்‌ தனித்து வாழ்கிறார்கள்‌; மற்றவர்கள்‌ பல்வேறு ஊர்களில்‌ 
கூட்டாக மடங்களில்‌ சேர்ந்து வாழ்கிறார்கள்‌. பெரும்பாலான 
விதங்களில்‌, இவர்கள்‌ இந்தியாவிலுள்ள பிராமணர்களை ஒத்திருக்‌ 
கிறார்கள்‌. இவர்களுக்கு மேலாக, அக்கிரமத்தில்‌ ஆழமாக மூழ்கி 
யிருக்கும்‌ வேறு மனிதர்கள்‌ யாரையும்‌ இவ்வுலகில்‌ நாம்‌ காண 


முடியாது. இவர்கள்‌ கடுமையான உபவாசங்களைக்‌ கடைப்பிடிப்‌ 


387 


பதாகக்‌ காட்டிக்கொள்கிறார்கள்‌; ஆனால்‌ தங்களால்‌ ஏமாற்றப்‌ 
படும்‌ பக்தியுள்ள மக்களால்‌ தரப்படும்‌ வசதிகளைக்‌ கொண்டு 
உல்லாசமாக வாழ்கிறார்கள்‌. அவர்களுடைய பாவங்களை மன்னிப்‌ 
பதாகவும்‌, அவர்களுக்காக ஷாக்காவிடமிருந்து மோட்சத்தை 
விலைக்கு வாங்கித்‌ தருவதாகவும்‌ கூறி, அவர்களிடமிருந்து இந்த 
போன்ஷேக்கள்‌ பெரும்‌ தொகைகளை வகசூலிக்கிறார்கள்‌. 

ஆனால்‌ இவர்களால்‌ மற்ற யாரையும்‌ விட அதிகமாகப்‌ பாதிக்கப்‌ 
படுபவர்கள்‌ ஏழைப்‌ பெண்கள்தான்‌. அவர்களுடைய இயல்பான 
கோழைத்தனத்தையும்‌, மதம்‌ சார்ந்த நம்பிக்கைகளையும்‌ இந்தக்‌ 
கயவர்கள்‌ பயன்படுத்திக்கொண்டு, அந்தப்‌ பெண்களின்‌ குறைபாடு 
களின்‌ காரணமாக, தனது சொந்த மோட்சத்தினுள்‌ அவர்களை 
அனுபவிக்க எந்த ஒரு தெய்வமும்‌ தயாராக இல்லை என்று அவர்‌ 
களிடம்‌ கூறுகிறார்கள்‌. ஆகவே, ஆறுதலற்ற நிலையிலிருக்கும்‌ 
இந்தப்‌ பெண்கள்‌, போன்ஷேக்களின்‌ தலையீட்டின்‌ வழியாகத்‌ 
தங்கள்‌ பொய்த்‌ தெய்வங்களில்‌ யாராவது ஒருவனுடைய பரிதாப 
உணர்வைச்‌ சம்பாதிக்கும்படி, தங்கள்‌ செல்வங்களையெல்லாம்‌ 


அந்தப்‌ பொய்த்‌ தெய்வமாகிய பசாசுக்கு வாரி வழங்குகிறார்கள்‌. 


பசாசின்‌ இந்த இழிவான ஊழியர்கள்‌ மூழ்கிக்‌ கிடக்கும்‌ 
பாவங்கள்‌ மிகவும்‌ அருவருப்பானவை. பைக்கோனிஸ்‌ எனப்படும்‌ 
பெண்‌ துறவற மடங்களோடு தங்களுக்குள்ள தொடர்பைப்‌ பயன்‌ 
படுத்தி, இவர்கள்‌ அந்தப்‌ பெண்களிடம்‌ தங்கள்‌ அசுத்த ஆசாபாசங்‌ 
கள்‌ அனைத்தையும்‌ திருப்திப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. 

பிரபுக்கள்‌ குடும்பத்தினர்‌ தங்கள்‌ குழந்தைகளைக்‌ கல்வி கற்பதற் 
காக இந்தப்‌ போன்ஸேக்களின்‌ வீடுகளுக்கு அனுப்புகிறார்கள்‌. 
இவ்வாறு, அந்த மாசு மறுவற்ற செம்மறிப்புருவைகள்‌ ஓநாயின்‌ 
பிடிகளுக்குள்‌ ஒப்புக்கொடுக்கப்படுகின்றன. இந்தத்‌ தீமையின்‌ 
ஆசிரியர்கள்‌ தாங்கள்‌ அசுத்தனத்தைக்‌ கடைப்பிடிப்பது போதா 


தென்று, அதை வெளிப்படையாகக்‌ கற்றுக்கொடுக்கவும்‌ செய்‌ 
கிறார்கள்‌. இதன்‌ விளைவாக, சரீர இன்பத்தைத்‌ திருப்திப்படுத்திக்‌ 
கொள்வது, ஐப்பானில்‌ அச்சமூட்டும்‌ அளவுக்கு மிக அதிகமான 
அளவில்‌ நிகழ்கிறது. 


388 


அங்கிருந்து தாம்‌ எழுதிய கடிதங்களில்‌ புனிதர்‌ பின்வருமாறு 
இதை விவரிக்கிறார்‌: “இந்த அளவுக்கு ஒழுக்கங்கெட்டவர்களாகிய 
மனிதர்கள்‌ அங்கே மதிக்கப்படுவது நம்பவே இயலாததாகத்‌ தோன்ற 
லாம்‌; ஆனால்‌ அவர்களுக்குக்‌ காட்டப்படும்‌ வணக்கத்திற்குக்‌ 
காரணம்‌, இந்தப்‌ போன்ஸேக்களில்‌ பலர்‌ உயர்குடிகளில்‌ பிறந்‌ 
தவர்கள்‌ என்பதேயாகும்‌. அவர்களில்‌ சிலர்‌ அரசர்கள்‌ அல்லது 
சிற்றரசர்களின்‌ புதல்வர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. ” 


இந்த போன்ஸேக்கள்‌ தங்கள்‌ வெட்கக்கேடான நடத்தையை 


மிக முழுமை பெற்ற ஒரு கலைத்‌ திறனைக்‌ கொண்டு மூடி மறைத்து, 


இவ்வாறு மக்களின்‌ மதிப்பைப்‌ பெறுகிறார்கள்‌: அவர்களுடைய 


மதச்‌ செயல்பாடுகள்‌ கண்ணியத்தோடும்‌, மகத்துவத்தோடும்‌ 
செய்யப்படுகின்றன, இது பார்வையாளரை வசீகரிக்கிறது. அவர்கள்‌ 
தினமும்‌ ஒன்றுகூடி. ஜெபங்களைப்‌ பாடுகிறார்கள்‌; ஒரு வகையான 


மன ஜெபத்தைப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌, ஆன்ம காரியங்களைப்‌ 
பற்றி உரையாற்றுகிறார்கள்‌, பொதுவில்‌ பிரசங்கம்‌ செய்கிறார்கள்‌. 
ஆயினும்‌ தாங்கள்‌ இவ்வளவு சிரமப்பட்டுப்‌ போதிக்கும்‌ கொள்கை 
களில்‌ ஒரு வார்த்தையைக்‌ கூட இவர்களில்‌ யாரும்‌ நம்புவதில்லை. 


இறுதியாக, கத்தோலிக்க வேதத்தைப்‌ பரிகாசமான முறையில்‌ 
கண்டுபாவிக்கும்‌ மற்றொரு விதமாக, ஜப்பானியர்கள்‌ தங்கள்‌ 
இராணுவ-துறவற சபையைக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. இது உயர்‌ 
குடியினரான குதிரை வீரர்களைக்‌ கொண்டது. இதன்‌ தலைவன்‌ 
இவர்களுடைய சொந்த உயர்குடியைச்‌ சேர்ந்த ஒரு விசேஷ கேமி 
ஆவான்‌. இவன்‌ காக்குபாவ்‌ என்று அழைக்கப்படுகிறான்‌. இந்த 
இராணுவ-குதிரை வீரர்களின்‌ எண்ணிக்கை முப்பதாயிரம்‌ ஆகும்‌. 
அவர்களுடைய போர்ப்‌ பதிவேடுகள்‌ சாட்சியம்‌ கூறுவதுபோல்‌, 
இவர்கள்‌ தங்கள்‌ போர்த்‌ திறமைக்கும்‌, வீரத்திற்கும்‌ பெயர்‌ பெற்றவர்‌ 
களாக இருந்து வந்திருக்கிறார்கள்‌. 

ஐப்பானில்‌ சாத்தானால்‌ ஏற்படுத்தப்பட்டுள்ள பொய்‌ மதம்‌ 
இதுவே. இது உண்மையாகவே சேசுக்கிறீஸ்துநாதரின்‌ திருச்சபை 
யின்‌ ஒரு பேய்த்தனமுள்ள கேலிச்‌ சித்திரமாக இருக்கிறது. 
சவேரியார்‌ சம்மனசுக்களின்‌ இராக்கினியால்‌ வழிநடத்தப்பட்டு, 


369 


அவர்களுடைய மகிமையுள்ள பரலோக ஆரோபணத்தின்‌ திருநாள்‌ 
அன்று பத்திரமாகக்‌ கரையிறங்கியபோது, ஜப்பானில்‌ முழு வீச்சில்‌ 
செயல்பட்டுக்கொண்டி ருந்த மத அமைப்பு இதுதான்‌. 

பரிசுத்த விசுவாசத்தின்‌ பவுல்‌ காங்கோஸிமாவுக்கு வந்து சேர்ந்த 
போது, சவேரியார்‌ அங்கிருந்து சுமார்‌ இருபது மைல்‌ தொலைவில்‌ 
இருந்த ஓரிடத்தில்‌ இருந்தார்‌. பவுல்‌ தம்முடைய உயர்குடிப்‌ 
பிறப்பை முன்னிட்டு, தம்‌ அரசனுக்குத்‌ தம்‌ மரியாதைகளைச்‌ 
செலுத்தச்‌ சென்றார்‌. அரசன்‌ மிகுந்த தயவோடு அவரை வரவேற்று, 
இந்தியாவைப்‌ பற்றியும்‌ (அதைப்‌ பற்றி ஜப்பானியர்கள்‌ மிகக்‌ 
கொஞ்சமாகத்தான்‌ அறிந்திருந்தார்கள்‌, அல்லது எதுவுமே அறிந்‌ 
திருக்கவில்லை.), போர்ச்சுக்கசியா்களின்‌ வாழ்க்கை முறைகள்‌, 
அவர்களுடைய படை பலம்‌, அவர்களுடைய வீரம்‌ அகியவற்றைப்‌ 
பற்றி அவரிடம்‌ பல காரியங்களை விசாரித்தான்‌. இப்படி ஒவ்வொன்‌ 
றைப்‌ பற்றியும்‌ அவர்களுடைய உரையாடல்‌ தொடர்ந்து, இறுதி 
யாக, இந்தியாவின்‌ மதங்கள்‌ பற்றியும்‌, குறிப்பாக, ஐரோப்பாவில்‌ 
இருந்து இந்தியாவில்‌ மிகச்‌ சமீபத்தில்‌ அறிமுகப்படுத்தப்பட்டி ருந்த 
கிறீஸ்தவ வேதத்தைப்‌ பற்றி அவர்களுடைய பேச்சு திரும்பியது. 
பவுல்‌ இந்தக்‌ காரியத்திற்குத்‌ தகுதியுள்ள முறையில்‌ அதைப்‌ பற்றிப்‌ 
பேசினார்‌. அதன்‌ உயர்வான பரம இரகசியங்களையும்‌, அதன்‌ 


போதனையின்‌ புனிதத்துவத்தையும்‌, அவை சரியான மனித புத்திக்கு 
முற்றிலுமாக ஓத்திருப்பதையும்‌, அது உலகின்‌ பெரும்‌ பகுதியால்‌ 
ஏற்கப்பட்டு, அனுசரிக்கப்பட்டு வருவதையும்‌ பற்றிப்‌ பேசினார்‌. 

அரசன்‌ தாம்‌ பேசுவதை விரும்பிக்‌ கேட்கிறான்‌, தம்‌ வார்த்தை 
களை நம்புகிறவனாகத்‌ தோன்றுகிறான்‌ என்பதைக்‌ கண்டுகொண்ட 
அவர்‌, தனது திவ்ய பாலனைத்‌ தன்‌ திருக்கரங்களில்‌ ஏந்தியிலங்கும்‌ 
நம்முடைய மகா பரிசுத்த ஆண்டவளின்‌ மிக அழகிய ஓவியம்‌ 
ஒன்றை அவனுக்குக்‌ காட்டினார்‌. சரியான வாய்ப்புக்‌ கிடைத்தால்‌, 
அரசனுக்குக்‌ காட்டுவதற்காக சவேரியார்தான்‌ அந்த ஓவியத்தைப்‌ 
பவுலுக்குத்‌ தந்திருந்தார்‌. அதைப்‌ பார்த்தபோது அரசனிடம்‌ வெளிப்‌ 
பட்ட பக்தி மற்றும்‌ மரியாதை உணர்வு தேவ வரப்பிரசாதத்தின்‌ ஒரு 
புதுமையைப்‌ போலத்‌ தோன்றியது. 


390 


அரசன்‌ தன்‌ பிரபுக்கள்‌ அனைவரையும்‌ அதைக்‌ காணும்படி 
அழைக்க, அவர்களும்‌ வந்து அதைப்‌ பார்த்துப்‌ பிரமித்தார்கள்‌. 
அதன்பின்‌ அரசனும்‌, அவர்கள்‌ அனைவரும்‌ மரியாதை வணக்கத்‌ 
தோடு அந்தப்‌ புனித ஓவியத்திற்கு முன்பாக முழந்தாளிட்டார்கள்‌. 
அதன்பின்‌ இராஜமாதாவை அவளுடைய அரசவைப்‌ பெண்கள்‌ 
அனைவரோடும்‌ அழைத்து வரும்படி அவன்‌ ஆளனுப்பினான்‌. 
அவர்கள்‌ வந்து அதைப்‌ பார்த்த மாத்திரத்தில்‌, அவர்களும்‌ முழந் 
தாளிட்டு, சற்றுநேரம்‌ தாழ்ந்து பணிந்த நிலையில்‌ இருந்தார்கள்‌. 
அதன்பின்‌, இந்த அழகிய இளம்பெண்‌ யார்‌ அந்தக்‌ குழந்தை 
யாருக்குச்‌ சொந்தமானவர்‌, அவர்‌ எங்கே பிறந்தார்‌, ஏன்‌ கிறீஸ்த 
வார்கள்‌ அவரையும்‌, அவருடைய தாயாரையும்‌ இவ்வளவு உயர்வாக 
மதித்து வணங்குகிறார்கள்‌ என்பன போன்ற ஓராயிரம்‌ கேள்விகள்‌ 


பவுலிடம்‌ கேட்கப்பட்டன. இந்த வாய்ப்பைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டு பவுல்‌ நம்‌ திவ்ய இரட்சகரின்‌ பிறப்பு முதல்‌ அவருடைய 
பரலோக ஆரோகணம்‌ வரையிலான அவரது வாழ்வு மற்றும்‌ 
அற்புதச்‌ செயல்கள்‌ பற்றிய ஒரு சிறு விளக்கத்தைத்‌ தந்தார்‌. 

இந்த விவரங்கள்‌ அங்கே கூடியிருந்த அனைவருடையவும்‌ 
ஆச்சரியத்தையும்‌, மரியாதையையும்‌ தூண்டின. குறிப்பாக அரசி 
இந்த விவரங்களால்‌ மிக அதிகமாக ஈர்க்கப்பட்டாள்‌. பவுல்‌ திரும்பி 
வந்த சில நாட்களுக்குப்‌ பிறகு, அந்த ஓவியத்தின்‌ நகல்‌ ஒன்றைத்‌ 
தனக்குத்‌ தரும்படி அவள்‌ தன்‌ பிரபுக்களில்‌ ஒருவரை அவரிடம்‌ 
அனுப்பினாள்‌. ஆனால்‌ இந்த வேலைக்குத்‌ தகுதியுள்ள ஓர்‌ ஒவியனை 
அவர்களால்‌ கண்டுபிடிக்க முடியாததால்‌, அவள்‌ மீண்டும்‌ அவரிடம்‌ 
ஆளனுப்பி, கிறீஸ்தவ வேதத்தின்‌ பரம இரகசியங்களைப்‌ பற்றிய ஒரு 
சுருக்கத்தைத்‌ தனக்கு எழுத்தில்‌ தரும்படி அவரிடம்‌ கேட்டுக்கொண் 


டாள்‌. பவுல்‌ உடனே மிகுந்த ஆர்வத்தோடும்‌, அக்கறையோடும்‌ 
அவள்‌ கேட்டதை எழுதித்‌ தந்தார்‌. 

அரச சபையில்‌ இந்தக்‌ காரியங்கள்‌ நிகழ்ந்துகொண்டி ருக்க, 
ஏராளமான மக்கள்‌ அவரிடம்‌ இந்தக்‌ காரியங்களைப்‌ பற்றி விசாரிக்‌ 
கும்‌ நோக்கத்தோடு பெருங்கூட்டமாக அவர்‌ வீட்டுக்கு வந்தார்கள்‌. 
(சவேரியாரும்‌, அவருடைய துணைவர்களும்‌ இந்த இல்லத்தில்‌ 


391 


மிகுந்த அன்போடு வரவேற்கப்பட்டு, உபசரிக்கப்பட்டிருந்தார்கள்‌..) 
இந்தப்‌ புதிய வேதத்தைப்‌ பற்றி அறியவும்‌, இந்தியாவிலிருந்து 
கொண்டு வரப்பட்டிருந்த அந்த மிக அழகிய ஓவியத்தைக்‌ காணவும்‌, 
இன்னும்‌ அதிகமாக, ஐரோப்பிய போன்ஸேக்களைக்‌ காணவும்‌ 
அவர்கள்‌ மிகுந்த ஆவலோடு வந்திருந்தார்கள்‌. சவேரியாரையும்‌, 
அவருடைய உடன்‌ உழைப்பாளர்களையும்‌ அவர்கள்‌ அப்படித்தான்‌ 
அழைத்தார்கள்‌. இந்தப்‌ பரிசுத்த மனிதர்களின்‌ நடத்தை அந்த 
மக்களிடம்‌ ஏற்படுத்தி ஆழ்ந்த பாதிப்பு அதிசயத்திற்குரியதாக 
இருந்தது. வேறு எதற்காகவும்‌ அன்றி, இரட்சணியத்தின்‌ வழியை 
ஐப்பானியர்களுக்குக்‌ கற்பிக்கும்‌ ஒரே நோக்கத்திற்காகத்‌ தங்களுக்கு 


மிகவும்‌ பிரியமான நாட்டையும்‌, குடும்பங்களையும்‌, தங்கள்‌ எல்லா 
உடைமைகளையும்‌ விட்டுவிட்டு, இருபதாயிரம்‌ மைல்கள்‌ பயணம்‌ 
செய்து அங்கு வந்திருந்த இந்தப்‌ புனிதமிக்க மனிதர்களைக்‌ கண்டு 
அவர்கள்‌ பிரமிப்படைந்தார்கள்‌. புனிதர்‌ பேசுவதைக்‌ காண்பதிலும்‌, 
அவர்‌ பேசுவதைக்‌ கேட்பதிலும்‌ அவர்கள்‌ ஒருபோதும்‌ போதிய 
அளவுக்குத்‌ திருப்தியடையப்‌ போவதில்லை என்று தோன்றியது. 
இந்தத்‌ துறவிகளின்‌ ஆடைகள்‌ வறியவையாகவும்‌, அவர்களுடைய 
தோற்றம்‌ தாழ்ச்சி நிரம்பியதாகவும்‌ இருந்தபோதிலும்‌, அவர்கள்‌ 
தங்களை வளப்படுத்திக்கொள்வதற்காக இவ்வளவு தூரம்‌ கஷ்டப்‌ 


பட்டு அங்கே வந்திருக்கவில்லை என்பதை இந்த ஜப்பானிய மக்கள்‌ 
புரிந்துகொண்டபோது, இந்தப்‌ புனிதர்களின்‌ நடத்தைக்கும்‌, தங்கள்‌ 
போன்ஸேக்களின்‌ அருவருப்புக்குரிய நடத்தைக்கும்‌ இடையே 
இருந்த பெரும்‌ பாதாளமான வேறுபாட்டைக்‌ கண்டு அவர்கள்‌ 


திகைத்துப்‌ போனார்கள்‌. 


இதன்‌ காரணமாக, அவர்கள்‌ ஏற்கனவே பரிசுத்த கிறீஸ்தவ 
வேதத்தை நேசிக்கத்‌ தொடங்கியிருந்தார்கள்‌. கடவுளின்‌ இஸ்பிரீத்து 
சாந்துவானவரால்‌ முழுமையாக நிரம்பியிருந்தவரான பவுல்‌ 
கிறீஸ்தவ விசுவாசத்தின்‌ மீதான அவர்களுடைய ஆர்வத்தைத்‌ தம்‌ 
வார்த்தைகளால்‌ அல்லும்‌ பகலும்‌ போஷித்து வளர்த்துக்கொண் 
டிருந்தார்‌ என்று நாம்‌ உறுதியாகச்‌ சொல்லலாம்‌. அவர்‌ அவர்களது 
கேள்விகளுக்குப்‌ பதில்‌ சொன்னது மட்டுமின்றி, சவேரியாருக்கு 


மொழிபெயர்ப்பாளராகவும்‌ செயல்பட்டார்‌. 


392 


இந்தப்‌ புதிய கிறீஸ்தவரின்‌ ஆத்தும தாகம்‌ விரைவில்‌ உரிய 
கனிகளைப்‌ பிறப்பிக்கத்‌ தொடங்கியது. (அவர்‌ மிகவும்‌ ஆசித்துத்‌ 
தேடியபடி), தமது பிரியத்திற்குரிய மனைவியின்‌ ஆத்துமத்தை மனந்‌ 
திருப்பும்‌ பேற்றைக்‌ கடவுள்‌ அவருக்குத்‌ தரத்‌ திருவுளங்கொண்டார்‌. 
அவள்தான்‌ அவரால்‌ முதன்முதலாக மனந்திருப்பப்பட்டாள்‌. 
அவளோடு அவளுடைய ஒரு மகளும்‌, இன்னும்‌ சில உறவினர்களும்‌ 
ஞான உபதேசம்‌ கற்று ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. 


இதனிடையே சவேரியார்‌ அவிசுவாசிகளாகிய ஒரு மக்களினத்‌ 
திற்குச்‌ சுவிசேஷத்தைப்‌ போதிக்கும்‌ கடினமான கடமைக்காகத்‌ 
தம்மை ஆயத்தப்படுத்திக்கொண்டிருந்தார்‌. அதற்குத்‌ தேவையான 
உதவிகளைத்‌ திரட்டிக்கொள்ள அவர்‌ முயன்றார்‌. அவற்றில்‌ ஓர்‌ 
ஆழ்ந்த தாழ்ச்சி முதன்மையானதாக இருந்தது. அவருடைய ஒன்று 
மில்லாமை மற்றும்‌ முழுமையான தரித்திரம்‌ ஆகியவற்றைப்‌ பற்றிய 
அவருடைய தெளிவான உறுதிப்பாடு ஆகியவற்றிலிருந்தே இந்தத்‌ 
தாழ்ச்சி எழுந்தது. இது இந்த மக்களிடையே ஞான வெற்றியை 
உறுதிப்படுத்திக்கொள்ள அவருக்கு அவசியமானதாக இருந்தது. 

தப்பறையில்‌ இருந்த இவ்வளவு அதிகமான மக்கள்‌ பிரிவு 
களையும்‌, அறியாமையிலும்‌, அக்கிரமத்திலும்‌ வாழ்ந்துகொண் 
டிருந்த போன்ஸேக்களையும்‌ மனந்திருப்புவதும்‌, அவர்களுடைய 
பசாசுக்குரிய இரகசியங்களை ஏளனத்திற்கு உள்ளாக்கி, அவர்‌ 
களுடைய நடத்தையைத்‌ திருத்தி, உள்நாட்டையும்‌, அன்னிய நாடு 
களையும்‌ சேர்ந்த ஏராளமான பொய்த்‌ தெய்வங்களின்‌ வழிபாட்டை 
வேரறுத்து, அதன்‌ இடத்தில்‌ மனிதனாய்‌ அவதரித்தவரும்‌, சிலுவை 
யில்‌ அறையுண்டவருமான உண்மையான கடவுளின்‌ வழிபாட்டை 
ஸ்தாபிப்பதும்‌ எளிதான வேலையாக இருக்கப்‌ போவதில்லை 
என்பதை அவர்‌ அறிந்திருந்தார்‌. அதுவும்‌ இந்த வேலையை ஒரு 
மாகாணத்தில்‌, ஒரு சில படிப்பறிவற்ற பாமர மக்கள்‌ மத்தியில்‌ 
மட்டுமின்றி, ஒரு பரந்த பேரரசு முழுவதிலும்‌, ஆணவமும்‌, வக்கிர 
புத்தியும்‌ இயற்கையாகவே கொண்டவர்களும்‌, வழக்கத்தின்‌ காரண 
மாக, இச்சையால்‌ நிரம்பியர்களும்‌, தங்கள்‌ பொய்‌ மதக்‌ கருத்துக்‌ 
களில்‌ ஊறிப்‌ போயிருந்தவர்களுமான மக்கள்‌ மத்தியில்‌ அவர்‌ செய்ய 
வேண்டியிருந்தது. 

393 


அவர்‌ தம்‌ கடிதங்களில்‌ கூறியுள்ளது போல, ஜப்பானியர்கள்‌ 
கூரிய புத்தியுள்ளவர்கள்‌, தாம்‌ சந்தித்த எந்த ஒரு அஞ்ஞான நாட்டு 
மக்களையும்‌ விட, சத்தியத்தை ஆழ்ந்து ஆராய்ந்து கண்டுபிடிக்கக்‌ 
கூடியவர்கள்‌ என்று அவர்‌ அறிந்திருந்தாலும்‌, நரகம்‌ தன்‌ பிடியில்‌ மிக 
வசமாகச்‌ சிக்கியிருந்த மிகச்‌ செழிப்பான ஓர்‌ இரையை, பல 
நூற்றாண்டுகளாக எந்த எதிர்ப்புமின்றித்‌ தன்‌ கைவசம்‌ வைத்திருந்த 
ஓர்‌ இரையை, எளிதில்‌ இழந்து விடாதபடி, தமக்கு எதிரான ஒரு மிகக்‌ 
கடுமையான போரைக்‌ கட்டவிழ்த்து விடும்‌ என்பதையும்‌ அவர்‌ 
தீர்க்கதரிசனமாகக்‌ கண்டார்‌. 


இது தவிர, அரசர்களிடம்‌ மிகுந்த செல்வாக்குப்‌ பெற்றவர்களும்‌, 
மக்களால்‌ மிக அதிகமாக மதித்து வணங்கப்பட்ட வர்களும்‌, அவர்‌ 
களுடைய பயபக்திக்கு உரியவார்களுமான போன்ஸேக்கள்‌, தங்கள்‌ 
நாட்டின்‌ தொன்மையான மதத்தைப்‌ பாதுகாக்க எவ்வளவு 
துடிப்போடு போராடுவார்கள்‌! இப்போதுள்ள தங்கள்‌ செழிப்பும்‌, 
செல்வாக்குமுள்ள வாழ்வைக்‌ காத்துக்கொள்ள அவர்கள்‌ எவ்வளவு 
ஆர்வம்‌ காட்டுவார்கள்‌! ஏனெனில்‌ அவர்களுடைய மதம்‌ 
மதிப்பற்றுப்‌ போகும்‌ என்றால்‌, அவர்களுடைய நிலை எவ்வளவு 
பரிதாபமானதாகி விடும்‌! 


தம்‌ வேலை பலன்‌ தர வேண்டுமென்றால்‌, தம்முடைய முதல்‌ 
அடி இந்தப்‌ போன்ஸேக்களின்மீதுதான்‌ விழ வேண்டும்‌ என்று 
சவேரியார்‌ கண்டார்‌. ஏனெனில்‌ அவர்களிடமிருந்துதான்‌ தீமை 
களின்‌ வோர்‌ அந்த நாடு முழுவதும்‌ ஓடியிருந்தது; ஆனால்‌ இதற்கு, 
தம்முடைய சொந்தத்‌ திறமையின்மை பற்றிய அறிவில்‌ தாம்‌ 
தம்மையே அழித்துக்கொள்ள வேண்டுமென்றும்‌ அவர்‌ அறிந்திருந்‌ 
தார்‌. அவர்‌ தம்மை முழுமையாகக்‌ கடவுளிடம்‌ விட்டுவி! 


வேண்டும்‌; கடவுளின்‌ துணையோடு தாம்‌ எதிலும்‌ துணிந்து இறங்க 

முடியும்‌; தயக்கமின்றி, ஆபத்துக்களையும்‌, மரணத்தையும்‌ கூட 

தம்மால்‌ எதிர்கொள்ள முடியும்‌, கடவுள்‌ தமக்கு உதவும்‌ அளவில்‌ 

தான்‌ தம்மால்‌ எதையும்‌ செய்ய முடியும்‌, ஆகவே, கடவுளே எல்லா 

வற்றையும்‌ செய்யும்படி, அவருடைய திருக்கரங்களில்‌ தம்மை ஒரு 

கருவியாக வைத்து விட வேண்டும்‌ என்று அவர்‌ உணர்ந்தார்‌. 
இதுபோன்ற சிந்தனைகளை நம்‌ பரிசுத்த அப்போஸ்தலர்‌ தமது 

394 


ஆயுதங்களாகத்‌ தரித்துக்கொண்டார்‌. இதை அவர்‌ எவ்வளவு வெற்றி 
கரமாகச்‌ செய்தார்‌ என்றால்‌, காங்கோஸிமாவிலிருந்து கோவாவில்‌ 
இருந்த தம்‌ நண்பர்களுக்கு எழுதிய ஒரு கடிதத்தில்‌, “போன்ஸேக்‌ 
களின்‌ பொய்மைகளுக்கும்‌, சுவிசேஷ சத்தியங்களுக்கும்‌ இடை 
யிலும்‌, இரட்சணியமடைய கடவுளால்‌ தரப்படும்‌ வழிமுறைகளுக் 
கும்‌, சரியான பாதையிலிருந்து போன்ஸேக்கள்‌ விலகிச்‌ செல்வதற்‌ 
கும்‌ இடையில்‌ ஒரு மிகப்‌ பெரிய வேறுபாடு இருந்ததால்‌, வெறும்‌ 
வார்த்தைப்‌ போரை விட அதிக பலமான ஒரு கலாபனையை நாம்‌ 
எதிர்கொள்ள வேண்டி வரும்‌ என்பதை எளிதாகக்‌ காண முடி கிறது. 
ஐப்பானியர்களை அவர்களுடைய சிருஷ்டிகரும்‌, இரட்சகருமான 
சேசுக்கிறீஸ்துநாதரைப்‌ பற்றிய அறிவுக்கு இட்டுச்‌ செல்வதைத்‌ தவிர 
வேறு எந்த நோக்கத்திற்காகவும்‌ நாம்‌ இங்கு வரவில்லை. அவரே 
தம்முடைய வரப்பிரசாதத்தைக்‌ கொண்டு நமக்கு உதவுவார்‌, இந்த 
மாபெரும்‌ பணியை நிறைவுசெய்ய அவரே நமக்குப்‌ பலமும்‌, உதவி 
யும்‌ தருவார்‌ என்று பெரும்‌ நம்பிக்கையில்‌ நாம்‌ வாழ்கிறோம்‌. 

உலகத்‌ தன்மையான மனிதர்களை இந்த போன்ஸேக்கள்‌ நமக்கு 
எதிராகத்‌ தூண்டி விடாத வரைக்கும்‌ அந்த மனிதர்கள்‌ நம்‌ 
போதனையை அதிகமாய்‌ எதிர்த்து நிற்க மாட்டார்கள்‌ என்று 
எனக்குத்‌ தோன்றுகிறது. நம்‌ பங்கிற்கு, அறிவார்த்தமான விவாதப்‌ 
போட்டிகள்‌ தவிர வேறு எந்த போட்டிகளிலும்‌ நாம்‌ கலந்து 
கொள்ளப்‌ போவதில்லை. ஆயினும்‌, அவர்கள்‌ காரணமாக, 
கடவுளின்‌ மகிமைக்காகவும்‌, அவர்களுடைய ஆத்துமங்களின்‌ 
இரட்சணியத்திற்காகவும்‌ போதிப்பதிலிருந்து நாம்‌ பின்வாங்கப்‌ 
போவதில்லை. சர்வ வல்லபரால்‌ அனுமதிக்கப்படுவதற்கு மேலாக 
அவர்களால்‌ நம்மைத்‌ தடுக்கவோ, நமக்கு ஒரு புள்ளி அளவேனும்‌ 
தீங்கு செய்யவோ இயலாது. போன்ஸேக்களின்‌ தூண்டுதலின்‌ 
பேரில்‌, நாம்‌ எந்த விதத்திலாவது காயப்படுத்தப்பட்டால்‌, அது 


உண்மையாகவே, தேவ ஊழியத்தில்‌ நமக்குள்ள அன்பிற்காகவும்‌, 
ஆன்ம தாகத்திற்காகவும்‌ கடவுளே நமக்குத்‌ தரும்‌ மாபெரும்‌ 
சம்பாவனையாக இருக்கும்‌. அப்போது நம்முடைய இந்தப்‌ பரதேச 
நாட்கள்‌ குறைக்கப்படும்‌, நாம்‌ எப்போதும்‌ எதன்‌ நடுவில்‌ வாழ்ந்து 
கொண்டிருக்கிறோமோ, அந்த மரணம்‌ நம்‌ வாழ்வுக்கு ஒரு 


395 


முடிவைக்‌ கொண்டு வரும்‌, நம்‌ ஏங்கித்‌ தேடும்‌ பாக்கியம்‌ விரைவாக 
வந்து சேரும்‌, விரைவில்‌ கிறீஸ்துநாதரோடு நித்தியத்திற்கும்‌ நாம்‌ 
அரசாளத்‌ தொடங்கி விடுவோம்‌. 

“போன்ஸேக்களை மீறி, நாம்‌ என்ன விலை கொடுக்க வேண்டி 
யிருந்தாலும்‌ அதற்கு பயப்படாமல்‌, சத்தியத்தை அறிவிக்க நாங்கள்‌ 
உறுதியாகத்‌ தீர்மானித்திருக்கிறோம்‌. ஏனெனில்‌ எங்கள்‌ சொந்த 
உயிர்களை விட எங்கள்‌ அயலானின்‌ இரட்சணியத்தையே அதிக 
மாக மதிக்க வேண்டும்‌ என்று கடவுள்‌ எங்களுக்குக்‌ கட்டளையிடு 
கிறார்‌. இந்த அவருடைய கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிய நாங்கள்‌ 
தீர்மானித்திருக்கிறோம்‌” என்று எழுதினார்‌. 


இதன்பின்‌, ஜப்பானை மனந்திருப்பும்‌ திட்டத்தைச்‌ செயல்படுத்‌ 
தும்படி இன்னும்‌ சில குருக்களை அழைக்க அவர்‌ விரும்பியதால்‌, 
அப்போஸ்தலிக்க ஊழியத்திற்கு, இது போன்ற மிகுந்த பக்திக்குரிய 
தங்கள்‌ வேத அழைத்தலைத்‌ தகுதியுள்ள முறையில்‌ நிறைவேற்ற 
அவர்கள்‌ தங்களை எப்படி ஆயத்தம்‌ செய்துகொள்ள வேண்டும்‌ 
என்று அவர்‌ அவர்களுக்குக்‌ கற்பிக்கிறார்‌. அவருடைய மகிமைக்‌ 
காகவும்‌, நம்‌ வாசகர்களின்‌ ஞான வளர்ச்சிக்காகவும்‌ அதே கடிதத்‌ 
தின்‌ மற்றொரு பகுதியை நாம்‌ இங்கு தருவதன்‌ மூலம்‌, அவரைப்‌ 
போல, கடவுளின்‌ ஊழியத்தில்‌ பெரிய காரியங்களில்‌ இறங்கும்‌ 
அனைவருக்கும்‌ அவசியமான ஆன்ம தத்துவத்தை அவர்களுக்கு 
வெளிப்படுத்துவோம்‌. 

“கடவுளுக்குத்‌ தங்களையும்‌, தங்கள்‌ வாழ்வுகளையும்‌ அர்ப்‌ 
பணித்துள்ளவர்கள்‌ அவருக்குத்‌ தரக்கூடிய வேறு எந்தக்‌ காணிக்கை 
யையும்‌ விட, அது எவ்வளவுதான்‌ பெரியதாகவும்‌, முக்கியமானதாக 
வும்‌ இருந்தாலும்‌, அவர்களில்‌ ஆழ்ந்த தாழ்ச்சியுடன்‌ கூடிய நல்ல 
மனதைக்‌ காண்பதில்தான்‌ நம்‌ ஆண்டவர்‌ ஒப்பற்ற விதமாய்‌ அதிகப்‌ 
பிரியங்கொள்கிறார்‌ என்பதை உங்களுக்கு எத்தனை முறை எழுதி 
னாலும்‌ எனக்குச்‌ சலிப்பே ஏற்படப்‌ போவதில்லை. 


“ஐப்பானுக்குப்‌ புறப்படத்‌ தயாராக இருங்கள்‌. அடுத்த இரண்டு 
வருடங்கள்‌ முடிவதற்குள்‌ உங்களில்‌ சிலரை இங்கு வரும்படி நான்‌ 
அழைப்பேன்‌. அதற்கிடையே, மிக அதிகமான தாழ்ச்சியை ஆயுத 


396 


மாகத்‌ தரித்துக்கொள்ளுங்கள்‌; உங்களுக்கு வெறுப்பானதாக இருக்‌ 
கும்‌ அனைத்திலும்‌, உங்கள்‌ சுபாவ நாட்டங்களுக்கு மிகவும்‌ எதிரா 
யிருக்கிற அனைத்திலும்‌, சுயத்தை வெல்ல ஆர்வத்தோடு உழை 
யுங்கள்‌. சுயத்தை ஆழ்ந்து அறியும்படி கடவுள்‌ உங்களுக்குத்‌ தரக்‌ 
கூடிய ஒளியைப்‌ பயன்படுத்துங்கள்‌. அதைக்‌ கொண்டு, விசுவாசத்‌ 
திலும்‌, நம்பிக்கையிலும்‌, நேசத்திலும்‌, கடவுளில்‌ நம்பிக்கை 
வைப்பதிலும்‌, உங்கள்‌ அயலானின்‌ ஆத்துமத்தை இரட்சிப்பதற்கான 
ஆன்ம தாகத்திலும்‌ முன்னேறுவீர்கள்‌; கடவுளில்‌ கொள்ளும்‌ 
உண்மையான நம்பிக்கை சுய ஒறுத்தலிலிருந்தே புறப்படுகிறது என்ப 
தால்‌, எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, திடமான தாழ்ச்சியில்‌ உங்களை 
நிலைநிறுத்த முயலுங்கள்‌; ஏனெனில்‌, நீங்கள்‌ எங்கே இருந்தாலும்‌, 
அதிகக்‌ குறிப்பாக ஜப்பானில்‌ இருந்தாலும்‌, நீங்கள்‌ கற்பனை 
செய்யக்கூடியதை விட அதிகமாக அது அவசியம்‌ தேவை என்பதை 
நீங்கள்‌ காண்பீர்கள்‌. 

இதன்‌ காரணமாக, உங்களிலோ, மனிதக்‌ கருத்துப்படி உங்கள்‌ 
சொந்த பலமோ, திறமைகளோ எவ்வளவு பெரியவையாக இருந்‌ 
தாலும்‌ அவற்றிலோ ஒருபோதும்‌ நம்பிக்கை வைக்காமல்‌, கடவுளில்‌ 
உங்கள்‌ முழு நம்பிக்கையையும்‌ வைக்கும்படி உங்களை வேண்டிக்‌ 
கொள்கிறேன்‌. இவ்வாறுதான்‌ கடவுளின்‌ ஊழியத்தில்‌ நீங்கள்‌ 
உட்படக்‌ கூடிய மாபெரும்‌ நிர்ப்பாக்கியங்களை தைரியமாக எதிர்‌ 
கொள்ள உங்களால்‌ முடியும்‌. அவர்‌ தாழ்ச்சியுள்ளவர்களையும்‌, சிறு 
காரியங்களின்‌ மூலம்‌ தங்கள்‌ சொந்த பலவீனத்தை நன்கு அறிந்து 
கொள்பவர்களையும்‌, இந்த அறிவால்‌ தங்களையே அடக்கியாள 
தைரியம்‌ கொள்பவர்களையும்‌ தாங்கி, வழிநடத்தி, அவர்களைத்‌ 
தேற்றுகிறார்‌. இப்படிப்பட்ட வர்களுக்கு, சாத்தியமான மிகப்‌ பெரிய 
நிர்ப்பாக்கியங்களும்‌, பசாசின்‌ தாக்குதல்களும்‌, கடலில்‌ வரும்‌ 
ஆபத்துக்களும்‌, நிலத்தில்‌ எதிர்கொள்ளப்படும்‌ காட்டுமிராண்டித்‌ 
தனமும்‌, எந்த ஒரு படைப்பும்‌, எந்த ஒரு நிஜமான சேதத்தையும்‌, 
அச்சத்தையும்‌ கொண்டு வர முடியாது. 

கடவுளின்‌ மற்ற கொடைகளைத்‌ தம்‌ ஆத்துமத்தினுள்‌ பெற்றுக்‌ 
கொள்ளும்படி, தம்முடைய ஒன்றுமில்லாமை பற்றிய தாழ்ச்சியுள்ள 
அறிவின்‌ மூலம்‌ இவ்வாறு தம்மை ஆயத்தப்படுத்திக்கொண்ட அவர்‌, 

397 


பரலோகத்திலிருந்து இன்னும்‌ அதிகமான உதவியை, அதாவது, 
அர்ச்சியசிஷ்டவர்களின்‌ தயவையும்‌, பாதுகாவலையும்‌ நாடினார்‌. 
“அவ்வாறே, இந்த உபகாரத்தையும்‌ கடவுள்‌ எனக்குத்‌ தந்தருள்வார்‌ 
என்ற உறுதியான நம்பிக்கையில்‌ நான்‌ வாழ்கிறேன்‌; ஏனெனில்‌ நான்‌ 
முழுவதுமாக என்னில்‌ நம்பிக்கை கொள்ளாமல்‌, சேசுக்கிறீஸ்துநாத 
ரிலும்‌, அவருடைய திருத்தாயாரான ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி 
மாமரியிலும்‌, நவ விலாச சம்மனசுக்களிலும்‌, அவர்களிலும்‌ குறிப்‌ 
பாக, நான்‌ என்‌ பாதுகாவலராகத்‌ தேர்ந்துகொண்டுள்ளவரும்‌, 
போராடும்‌ திருச்சபையின்‌ இளவரசரும்‌, வீரநாயகருமான அர்ச்‌. 
மிக்கேல்‌ அதிதூதரிலும்‌ நான்‌ என்‌ நம்பிக்கையை வைத்திருக்கிறேன்‌. 
இந்த அதிதூதரின்‌ விசேஷ கவனத்திற்கே ஐப்பான்‌ என்னும்‌ பரந்த 
பேரரசு ஒப்படைக்கப்பட்டி ருக்கிறது என்பதால்‌, நான்‌ இவரிட 


மிருந்து நிறைய எதிர்பார்க்கிறேன்‌. ஒரு விசேஷமான முறையில்‌ நான்‌ 
அவரிடமும்‌, ஜப்பானின்‌ மற்ற காவல்‌ தூதர்கள்‌ அனைவரிடமும்‌ 
தினமும்‌ என்னைக்‌ கையளிக்கிறேன்‌. ஏனெனில்‌, தங்கள்‌ பக்தர்களின்‌ 
இரட்சணியத்திற்காக ஜெபிக்க அவர்கள்‌ தங்கள்‌ பதவியின்படி 
கடமைப்பட்டிருக்கிறார்கள்‌. மிக அதிகமான அஆத்துமங்களின்‌ 
இழப்பைப்‌ பற்றித்‌ துக்கப்பட்டுப்‌ பெருமூச்செறிபவர்களும்‌, அவர்‌ 
களுடைய மனந்திரும்புதலுக்காக இடைவிடாமல்‌ ஜெபிப்பவர்களு 
மான மற்றெல்லா அர்ச்சியசிஷ்டவர்களிடமும்‌ மன்றாடவும்‌ நான்‌ 
தவறுவதில்லை. என்‌ மீறுதல்களாலும்‌, நான்‌ கடமைப்பட்டுள்ளபடி, 
இந்த ஆத்துமங்களுக்காகப்‌ பரலோக சபை முழுவதிடமும்‌ ஜெபிப்‌ 
பதில்‌ நான்‌ காட்டியுள்ள அலட்சியத்தாலும்‌ என்னிடம்‌ குறைவு 


படுவதை, ஏற்கனவே பரலோகத்தில்‌ இருக்கெ நம்‌ சபையைச்‌ சேர்ந்த 
ஆசீர்வதிக்கப்பட்ட சகோதரர்கள்‌ நிறைவு செய்வார்கள்‌ எனறு நான்‌ 
உறுதியாக நம்புகிறேன்‌. என்‌ எளிமையான விருப்பங்களைத்‌ 
தெய்வீகத்தின்‌ சிங்காசனத்திற்கு முன்பாக வைக்கும்படி நான்‌ அவர்‌ 
களிடம்‌ இடைவிடாமல்‌ மன்றாடுகிறேன்‌. ” 


பரலோகத்தின்‌ பாதுகாவலை உறுதிப்படுத்திக்கொள்வதற்கான 
இந்த ஆர்வமிக்க முயற்சிகளோடு, ஜப்பானில்‌ சுவிசேஷத்தைப்‌ 
போதிப்பதில்‌ வெற்றி பெற தம்மைத்‌ தகுதியுள்ளவராக்கும்‌ மற்ற 


398 


வழிகள்‌ எல்லாவற்றையும்‌ அவர்‌ சேர்த்துக்கொண்டார்‌. முதலாவ 
தாக, அவர்‌ மீண்டும்‌ ஒரு குழந்தையின்‌ நிலைக்கும்‌, எளிமைக்கும்‌ 
தம்மைத்‌ தாழ்த்திக்கொண்டு, ஜப்பானிய மொழியைக்‌ கற்கத்‌ 
தொடங்கினார்‌, ஜப்பானிய வார்த்தைகளையும்‌, அவற்றின்‌ முக்கியத்‌ 
துவத்தையும்‌, வினைச்‌ சொற்களையும்‌, வார்த்தைகளின்‌ உச்சரிப்‌ 
பையும்‌ ஒவ்வொன்றாகக்‌ கற்றுக்கொண்டார்‌ அந்தக்‌ காட்டுத்தன 
மான பிரதேச மொழியின்‌ ஒலிகளை ஒப்பிட்டுப்‌ பார்த்தார்‌, மரபுச்‌ 
சொற்களைத்‌ தேடித்‌ தேடிப்‌ படித்தார்‌. அவருடைய வயதுள்ள ஒரு 
மனிதருக்கு இது நிச்சயம்‌ ஆர்வமிக்க ஒரு வேலையாக இருக்க 
முடியாது. மேலும்‌, மொழியைக்‌ கற்பதால்‌ ஏற்படும்‌ இந்தத்‌ தாமதம்‌ 
அவருடைய அளவுக்கு அதிகமான பக்தியார்வத்திற்கும்‌, ஆன்ம 
தாகத்திற்கு இரு மடங்கு துன்பம்‌ தருவதாக இருந்திருக்கும்‌ என்பதில்‌ 
ஐயமில்லை. ஏனெனில்‌, அவரே எழுதுவதுபோல, மற்றவர்களோடு 
பேச முடியாமலும்‌, அவர்கள்‌ தம்மிடம்‌ சொல்வதைப்‌ புரிந்து 
கொள்ள முடியாமலும்‌, அவர்‌ செவிட்டு ஊமையனைப்‌ போல்‌ ஆகி 
யிருந்தார்‌. 

நாம்‌ ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது போல்‌, பல பாஷை வரம்‌ 
அவருக்குத்‌ தந்தருளப்பட்டிருந்தாலும்‌, ஓர்‌ அன்னிய நாட்டிற்கு 
வந்திறங்கியதும்‌, அந்நாட்டு மொழியில்‌ உரையாட அவருக்கு 
உதவும்‌ அளவுக்கு அந்த வரம்‌ இடைவிடாத ஒன்றாக இருக்கவில்லை. 
அப்போஸ்தலத்துவத்தின்‌ இந்த மிகவும்‌ தனிப்பட்ட வரத்தைக்‌ 
கடவுள்‌ தமக்குப்‌ பிரியமான நேரங்களில்‌ மட்டுமே அவருக்குத்‌ 
தந்தருளினார்‌. சில சந்தர்ப்பங்களில்‌ மட்டும்தான்‌ ஒரு புதிய 
மொழியைப்‌ பேசும்‌ திறனை அவருடைய தெய்வீக எஜமானவர்‌ 
அவருக்குத்‌ தந்தருளத்‌ திருவுளங்கொண்டார்‌. ஆனால்‌ அப்படி அந்த 
வரம்‌ தரப்பட்ட போதெல்லாம்‌ அவர்‌ அந்தக்‌ குறிப்பிட்ட நாட்டி 
லேயே பிறந்து வளர்ந்தவரைப்‌ போல மிகச்‌ சரளமாகவும்‌, அழகாக 
வும்‌, நளினமாகவும்‌, விசாலமான அறிவோடும்‌ அந்நாட்டு மொழி 
யைப்‌ பேசினார்‌. 


இந்தப்‌ புதுமையான உதவியை எப்போதும்‌ எதிர்பார்க்க 
விடாமல்‌ அவருடைய தாழ்ச்சி அவரைத்‌ தடுத்தது. ஆகவே, தாமே 


399 


ஒரு மிகச்‌ சிறந்த அறிஞராயிருந்த அவர்‌, மொழிபெயர்ப்பாளர்‌ 
களைப்‌ பயன்படுத்தி, பரிசுத்த வேதத்தின்‌ பரம இரகசியங்களை 
அந்நாட்டின்‌ பிரதேச மொழிக்கு மாற்றம்‌ செய்தார்‌. அதன்பின்‌, 
அவற்றை மனப்பாடம்‌ செய்துகொண்டு, மக்களுக்கு அவற்றை 
அறிவிக்கத்‌ தொடங்கினார்‌. 


முத்துக்குளித்‌ துறையில்தான்‌ இதை அவர்‌ முதன்முதலாகச்‌ 
செய்தார்‌. அதன்பின்‌ மலாக்காவிலும்‌, மொலுக்காஸிலும்‌ இதைச்‌ 
செய்தார்‌. இப்போது ஜப்பானிலும்‌ இதைத்தான்‌ அவர்‌ செய்து 
கொண்டிருந்தார்‌; தொடர்ந்து நாற்பது நாட்கள்‌ அவர்‌ இந்த மொழி 
யைத்‌ தொடர்ந்து கற்றார்‌. அதன்பின்‌, கடவுளே அவருடைய 
ஆசிரியராக ஆனார்‌. இதன்‌ காரணமாக, அந்த மொழியின்‌ அமைப்‌ 
பும்‌, வார்த்தைத்‌ தொகுப்பும்‌, அவற்றின்‌ உச்சரிப்பும்‌ அவருடைய 
அறிவின்மீது உத்தமமான முறையில்‌, ஒரே கணத்தில்‌ பதிக்கப்‌ 


பட்டன. இப்போது ஐப்பான்‌ மொழியைப்‌ பேசுவதில்‌ அவர்‌ ஒரு 
ஐப்பானியராகவே ஆகியிருந்தார்‌. 

உள்ளூர்க்காரர்களை மதிமயங்கச்‌ செய்த இந்தப்‌ புதுமைக்கு 
சாட்சியாக, யாராலும்‌ மறுக்க முடியாத ஒரு சாட்சியத்தை நான்‌ 
இங்கே தருகிறேன்‌. இயல்பிலேயே மொழிகளைக்‌ கற்பதில்‌ தமக்குத்‌ 
திறமை கிடையாது என்று சவேரியார்தாமே ஓப்புக்கொண்டிருக்‌ 
கிறார்‌. ஆயினும்‌, முப்பதுக்கும்‌ அதிகமான இந்தியப்‌ பிரதேச மொழி 
களை அவர்‌ மிகச்‌ சரளமாகப்‌ பேசினார்‌ என்று அவர்‌ பேசியதைக்‌ 
கேட்டவர்களிடமிருந்தும்‌, அவருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்‌ 
களிடமிருந்தும்‌ நாம்‌ அறிந்திருக்கிறோம்‌. இந்தப்‌ பிரதேச மொழிகள்‌ 
அடிப்படையில்‌ ஒன்றுக்கொன்று முற்றிலுமாக வேறுபட்டிருந்தன. 
இதை விட அதிக ஆச்சரியத்திற்குரியது என்னவெனில்‌, அவர்‌ ஒரு 
குறிப்பிட்ட மொழியில்‌ பேசிக்கொண்டிருந்தபோது, அவர்‌ 
பேசியதைக்‌ கேட்டவர்கள்‌ தத்தம்‌ சொந்த மொழிகளில்‌ அவற்றைக்‌ 
கேட்டுப்‌ புரிந்துகொண்டார்கள்‌ என்பதுதான்‌. அவர்‌ நேரடியாக, 
ஒவ்வொருவரிடமும்‌, அவர்களுடைய சொந்த மொழியில்‌ பேசியது 
போல்‌ அவர்கள்‌ உணர்ந்தார்கள்‌. இந்தக்‌ காரியத்தைப்‌ பொறுத்த 
வரை, சவேரியாரின்‌ அர்ச்சியசிஷ்ட பட்டப்‌ பிரகடன ஆணை 


400 


மடலில்‌ பாப்பரசர்தாமே பதிவு செய்திருந்த வார்த்தைகளைக்‌ 
கேளுங்கள்‌: 

“வளர்ந்து கொண்டிருந்த தம்முடைய திருச்சபையின்‌ தொடக்க 
ஆண்டுகளில்‌, தம்முடைய அப்போஸ்தலர்களின்‌ வார்த்தைகளை 
உறுதிப்படுத்துவதற்காகத்‌ தாம்‌ செய்த அற்புத அடையாளங்களை 
யும்‌, புதுமைகளையும்‌, தம்முடைய புதிய மக்களின்‌ அதிகரிப்பிற்‌ 
காகக்‌ கடவுள்‌ தம்‌ ஊழியரான பிரான்சிஸிலும்‌ புதுப்பித்தார்‌. இந்த 
மக்கள்‌ புனிதரின்‌ உழைப்பால்‌ சத்தியத்தைப்‌ பற்றிய அறிவுக்குக்‌ 
கொண்டு வந்து சேர்க்கப்பட்டார்கள்‌. 

“ஏனெனில்‌, அது வரை தாம்‌ சற்றும்‌ அறியாதிருந்த பல்வேறு 
நாடுகளின்‌ மொழிகளை அந்த நாடுகளிலேயே இருந்து கற்றுக்‌ 
கொண்டவரைப்‌ போல சரளமாகப்‌ பேசும்படி, அந்த மொழிகளின்‌ 
மீதான அறிவைக்‌ கடவுள்‌ தமக்கு ஒரு திடீர்க்‌ கொடையாகத்‌ 
தருவதை அவர்‌ அடிக்கடி கண்டார்‌. 

“சில சமயங்களில்‌, ஒரே இடத்தில்‌ கூடியிருந்த பல்வேறு நாடு 
களைச்‌ சேர்ந்த மக்கள்‌ மத்தியில்‌ அவர்‌ போதித்தபோது, ஒவ்வொரு 
வரும்‌ தத்தமது சொந்த மொழியில்‌ அவர்‌ பேசுவதைக்‌ கேட்டு, 
ஆச்சரியமும்‌, மகிழ்ச்சியும்‌ அடைந்தார்கள்‌; தங்கள்‌ சொந்த நாட்டு 
மொழியில்‌ கடவுளின்‌ அற்புதங்கள்‌ அறிவிக்கப்படுவதைக்‌ கேட்டு 
அவர்கள்‌ அக்களிப்புக்‌ கொண்டார்கள்‌. இவ்வளவு பெரிய ஒரு 
புதுமையின்‌ மகத்துவத்தால்‌ தாக்கப்பட்டவார்களாக, ஏராளமான 
வார்கள்‌ கடவுளின்‌ வார்த்தையை ஆர்வத்தோடு பற்றிக்கொண் 
டார்கள்‌. ” 

இத்தகைய ஒரு சந்தர்ப்பம்‌ மிக அரிதானது, அர்ச்‌. பிரான்சிஸ்‌ 
சவேரியார்‌ பெற்றுக்கொண்ட அதே அளவுக்கு வேறு எந்த வேத 
போதகரும்‌, ஒரு குறிப்பிட்ட நாட்டு மொழியிலும்‌ கூட ஆழ்ந்த 
அறிவை ஒருபோதும்‌ பெற்றுக்கொண்டதில்லை என்பதால்‌, 
முற்றிலும்‌ நம்பகமான, பதினான்கு கண்கண்ட சாட்சிகளால்‌ தரப்‌ 
பட்ட சாட்சியங்களை இங்கே நாம்‌ தருவோம்‌. இந்த நோக்கத்திற்‌ 
காக, சவேரியாரின்‌ அர்ச்சியசிஷ்ட பட்டத்திற்கான விசாரணை 
அறிக்கையின்‌ பிற்சேர்க்கையில்‌ திருச்சபையின்‌ தலைமை நீதிமன்றத்‌ 


401 


தணிக்கையாளர்கள்‌ எழுதிய வார்த்தைகளை இங்கு பதிவு செய்‌ 


வோம்‌. 


அவர்கள்‌ கூறுவதாவது: “இந்த உண்மையோடு தொடர்புள்ள 
இரண்டு விசித்திரமான காரியங்கள்‌ உள்ளன. முதலாவதாக, ஒரு 
மொழியைக்‌ கற்றுக்கொள்ளாத ஒருவர்‌ தாம்‌ அறியாத அந்த 
மொழியின்‌ அந்நிய மரபுச்‌ சொற்களைக்‌ கூட மிகச்‌ சரளமாகவும்‌, 
நளினமாகவும்‌ பேசும்‌ வல்லமை; இரண்டாவது, ஒவ்வொருவரும்‌ 
தத்தம்‌ சொந்த மொழியில்‌ புனிதர்‌ தங்களிடம்‌ பேசியதைப்‌ போல, 
அவரவர்‌ மொழிகளில்‌ அவர்‌ பேசியதைக்‌ கேட்டுப்‌ புரிந்துகொண்ட 
விதம்‌. ஆனால்‌ சவேரியாரோ அந்தச்‌ சமயத்தில்‌ ஒரே ஒரு மொழி 
யில்தான்‌ பேசிக்கொண்டி ருந்தார்‌. ” 


இனி, சாட்சியங்களுக்குவருவோம்‌. எண்பத வயதான எம்மானு 
வேல்‌ ஃபெர்னாண்டஸ்‌ என்பவர்‌, முத்துக்குளித்துறையிலும்‌, 
தேவனாம்பட்டினம்‌ என்னும்‌ துறைமுகத்திலும்‌, சுவாமி பிரான்சிஸ்‌ 
சவேரியார்‌ மக்களுக்கு அவரவர்‌ சொந்த மொழிகளில்‌ மிக நளின 
மாகவும்‌, சரளமாகவும்‌ பேசுவதைத்‌ தாம்‌ கண்டதாகவும்‌, கேட்ட 
தாகவும்‌ அறிக்கையிட்டார்‌. இதன்‌ காரணமாக ஃபொர்னாண்டஸ்‌ 
மிகவும்‌ அதிசயித்துப்‌ போனார்‌. ஏனெனில்‌ இந்த மொழிகளைக்‌ 
கற்றுக்கொள்வது மிகவும்‌ கடினம்‌, ஆனால்‌ இந்தக்‌ குருவானவர்‌ மிகச்‌ 
சமீபத்தில்தான்‌ அங்கே வந்து சேர்ந்திருந்தார்‌. ஆகவே, அரைகுறை 
யாகக்‌ கூட அந்த மொழிகளை அவர்‌ கற்றுக்கொள்ள அவருக்கு 
நேரம்‌ இருந்திருக்க வாய்ப்பேயில்லை. மேலும்‌, நாம்‌ கூறிய 
தேவனாம்பட்டினம்‌ துறைமுகத்தில்‌, பல்வேறு நாடுகளைச்‌ சேர்ந்த 
அன்னியர்கள்‌ பலர்‌ கூடியிருந்தார்கள்‌. ஆயினும்‌, அந்தக்‌ கலப்பான 
மக்கள்‌ கூட்டத்தில்‌, அவர்‌ பேசியதை ஒவ்வொருவரும்‌ கேட்டுப்‌ 
புரிந்துகொண்டார்கள்‌ என்று அவர்களே உறுதிப்படுத்தியிருக்‌ 
கிறார்கள்‌. முதலில்‌ அவர்களில்‌ ஒவ்வொருவரும்‌, அவர்‌ தம்முடைய 
மொழியில்தான்‌ பேசிக்கொண்டிருக்கிறார்‌ என்று நினைத்துக்‌ 
கொண்டார்கள்‌. 

மேலும்‌, தாமும்‌ இந்தச்‌ சந்தர்ப்பங்களில்‌ அங்கே இருந்ததாக 
வும்‌, புனிதர்‌ தம்‌ சொந்த மொழியில்தான்‌ பேசுகிறார்‌ என்று தாம்‌ 


402 


நினைத்ததாகவும்‌ எம்மானுவேல்‌ உறுதிப்படுத்தினார்‌. இந்தக்‌ 
காரியத்தில்‌ புனிதரின்‌ வல்லமை எவ்வளவு புகழ்பெற்றதாக இருந்தது 
என்றால்‌, அவர்‌ எங்கே சென்றாலும்‌, அந்தப்‌ பிரதேச மொழியில்‌ 
அவரால்‌ எளிதாகப்‌ பேச முடியும்‌ என்றே அனைவரும்‌ 
எதிர்பார்த்தார்கள்‌. இந்த ஒரே புதுமையாலேயே ஏராளமான மக்கள்‌ 
பரிசுத்த கத்தோலிக்க வேதத்திற்கு மனந்திரும்பினார்கள்‌. 

இந்த சாட்சியம்‌ இன்னும்‌ பலரால்‌ உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 
இந்தச்‌ சமயங்களில்‌ அவருடைய தெளிவான உச்சரிப்பும்‌, பேசும்‌ 
அழகும்‌, அவர்‌ எங்கே போதித்துக்கொண்டிருந்தாரோ அந்தப்‌ 
பகுதியைச்‌ சேர்ந்தவர்களின்‌ திறமைக்கும்‌ மேற்பட்டவையாக 
இருந்தன என்றும்‌ அவர்கள்‌ உறுதிப்படுத்துகிறார்கள்‌. அரசனின்‌ 
அவையைச்‌ சேர்ந்த ரொட்ரீகஸ்‌ டயஸ்‌ பெரேய்ரா என்னும்‌ ஒரு 


பிரபு, சவேரியார்‌ மலாக்காவிலிருந்து பாண்டா தீவுக்குச்‌ சென்ற 
அதே கப்பலில்‌ தாமும்‌ சென்றதாக உறுதிப்படுத்துகறொர்‌. அச்சமயத்‌ 
தில்‌, புனிதர்‌ ஒரே ஒரு மொழியில்‌ பேசினாலும்‌, பல்வேறு நாடு 
களைச்‌ சேர்ந்த அனைவரும்‌ ஒரே சமயத்தில்‌ அதைக்‌ கேட்டுப்‌ புரிந்து 
கொண்டதன்‌ காரணமாக, கப்பற்பயணிகளிலும்‌, ஊழியர்களிலும்‌ 
ஏராளமானவர்கள்‌ மனந்திரும்பியதைத்‌ தாம்‌ கண்டதாக அவர்‌ 
கூறுகிறார்‌. ஒரு முறை சவேரியார்‌ ஜப்பானியப்‌ பிரதேச மொழியில்‌ 
போதித்துக்கொண்டிருந்தபோது, போர்ச்சுக்கசிய மொழியில்‌ 
அதைத்‌ தாம்‌ கேட்டுப்‌ புரிந்துகொண்டதாக கஸ்பார்‌ செக்கேய்ரா 
ஆப்ரூ என்பவர்‌ அறிக்கையிட்டார்‌. அதே சமயத்தில்‌ அங்கே இருந்த 
மற்ற அன்னிய நாட்டவர்களும்‌ தத்தம்‌ சொந்த மொழிகளில்‌ அவர்‌ 
பேசியதைக்‌ கேட்டுப்‌ புரிந்துகொண்டதாகவும்‌ அவர்‌ சாட்சியம்‌ 
கூறினார்‌. 


இந்தியாவின்‌ பல்வேறு பகுதிகளின்‌ வழியாக அவரோடு பயணம்‌ 
செய்த, சேசு சபையைச்‌ சேர்ந்த நான்கு குருக்கள்‌, ஜப்பானிய மொழி 
யைச்‌ சற்றும்‌ அறியாமல்‌ அங்கே போய்‌ இறங்கியபோது, அவர்‌ 
மொழிபெயர்ப்பாளர்‌ இன்றி போதித்தார்‌ என்றும்‌, அவருடைய 
வார்த்தைகள்‌ போர்ச்சுக்கீசிய மொழி, இலத்தின்‌, ஸ்பானிஷ்‌, இந்திய 
மொழிகள்‌ அல்லது அவருடைய மனதில்‌ அச்சமயத்தில்‌ தோன்றிய 


403 


வார்த்தைகளின்‌ தொகுப்பாக இருந்தன, என்றாலும்‌ மக்கள்‌ தத்தம்‌ 
மொழிகளில்‌ அதைக்‌ கேட்டுப்‌ புரிந்துகொண்டார்கள்‌ என்றும்‌, 
மோரோ தீவிலும்‌, முத்துக்குளித்துறையிலும்‌ இதே புதுமை நிகழ்ந்த 
தாகவும்‌, மொலுக்காஸ்‌ தீவில்‌ அவர்‌ போர்ச்சுக்கீசிய மொழியைப்‌ 
போலவே, அந்தக்‌ காட்டுமிராண்டி மொழியையும்‌ மிகச்‌ சரளமாகப்‌ 


பேசியதைத்‌ தாங்கள்‌ கேட்டதாகவும்‌ சாட்சியம்‌ கூறினார்கள்‌. 


திருவாங்கூர்‌ சமஸ்தானத்தில்‌, இந்தப்‌ புதுமை மிகவும்‌ பிரசித்தி 
பெற்றிருந்ததோடு, மிக அற்புதமான பலன்களையும்‌ விளைவித்தது. 
அதன்படி, அவர்‌ இன்னும்‌ சற்று அதிகக்‌ காலம்‌ அங்கே இருந்‌ 
திருந்தால்‌, அந்த சமஸ்தானம்‌ முழுவதும்‌ விசுவாசத்திற்கு மனந்‌ 
திருப்பப்பட்டிருக்கும்‌. (பரவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு துன்பத்தின்‌ 
காரணமாக, அவர்‌ திருவாங்கூரிலிருந்து புறப்பட்டுச்‌ சென்றார்‌ 


என்பது வாசகர்களுக்கு நினைவிருக்கலாம்‌.) 


சூழ்நிலை சந்தேகத்திற்குரியதாக இருந்திருந்தால்‌, இவ்வளவு 
அதிகமான மக்கள்‌ நிச்சயமாக மனந்திரும்பியிருக்க மாட்டார்கள்‌ 
என்று திருச்சபையின்‌ தலைமை நீதிமன்றத்‌ தணிக்கையாளர்கள்‌ 
குறித்துக்‌ காட்டுகிறார்கள்‌; ஆனால்‌ சத்தியம்‌ மிகத்‌ தெளிவானதாக 
இருந்ததாலும்‌, புதுமை மிகவும்‌ அதிசயத்திற்குரியதாக இருந்த 
தாலும்‌, மக்களிடம்‌ அதைப்‌ பற்றிய அணுவளவு சந்தேகமும்‌ கூட 
இருக்கவில்லை, ஆகவே, புனிதர்‌ போதித்த சத்தியங்கள்‌ மிக உறுதி 
யாக உண்மையாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌ என்று அவர்கள்‌ 
திடமாக நம்பினார்கள்‌ என்றும்‌ அவர்கள்‌ கூறுகிறார்கள்‌. 


ஆண்டவர்‌ பரலோகத்திற்கு எழுந்தருளிச்‌ சென்றபின்‌ 
பன்னிரண்டு நாட்கள்‌ கழித்து, அவருடைய நேரடிச்‌ சீடர்களுக்குப்‌ 
பல பாஷை வரம்‌ தந்தருளப்பட்டதைக்‌ குறித்துக்‌ காட்டியபின்‌, 
இந்தத்‌ தணிக்கையாளர்கள்‌ இப்படிக்‌ கூறி முடிக்கிறார்கள்‌: “ஆகவே, 
அப்போஸ்தலார்களாலும்‌, மற்ற சுவிசேஷ போதகர்களாலும்‌ மனந்‌ 
திருப்பப்பட வேண்டியவர்களின்‌ நன்மைக்காகப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்படி பல பாஷை வரம்‌ அவர்களுக்குத்‌ தந்தருளப்பட்டது 
போலவே, ஒரு மொழியில்‌ பேசப்பட்டு, பல மொழிகளில்‌ புரிந்து 


கொள்ளப்படுவதாகிய வரமும்‌ அதே அளவுக்கு அவசியமானதாக 


404 


இருந்தது. அதன்‌ மூலம்‌ ஏராளமானவர்கள்‌ ஓரே சமயத்தில்‌ 
பலனடைந்தார்கள்‌; ஏனெனில்‌, ஒரு மொழியைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
மட்டும்‌ போதகத்தைக்‌ கேட்டுப்‌ புரிந்துகொள்ள, மற்றவர்கள்‌ 
அதைப்‌ புரிந்துகொள்ளாமல்‌ போகும்போது, மனந்திரும்புதல்கள்‌ 
மிகக்‌ குறைவான எண்ணிக்கையிலேயே இருந்திருக்கும்‌. 

இனி, சர்வ வல்லபரான கடவுள்‌ கீழ்த்திசையின்‌ இரட்சணியத்‌ 
திற்காக இந்தத்‌ தமது ஊழியரை அனுப்பியதால்‌ அவருடைய 
அப்போஸ்தலத்தின்‌ மற்ற புண்ணியங்களால்‌ அவரை நிரப்பியது 
போலவே, மற்றெல்லாக்‌ காரியங்களிலும்‌ அப்போஸ்தலர்களுக்குத்‌ 
தாம்‌ செய்ததை இவருக்கும்‌ அவர்‌ செய்தருளினார்‌ என்பதில்‌ சந்தேக 
மில்லை. ” 


இப்போது காங்கோஸிமாவுக்குத்‌ திரும்பி வருவோம்‌. நாம்‌ 
ஏற்கனவே குறிப்பிட்டது போல, நாற்பது நாட்கள்‌ ஜப்பானிய 
மொழியைக்‌ கற்றுக்கொண்டு, அந்த மொழியில்‌, பரிசுத்த வேதத்தின்‌ 
அடிப்படை சத்தியங்கள்‌ பற்றிய போதனைகள்‌ அடங்கிய ஒரு 
பிரசங்கத்தையும்‌ தயார்‌ செய்துகொண்டவுடன்‌, இதுதான்‌ வெளியே 
சென்று வேதம்‌ போதிக்கச்‌ சரியான நேரம்‌ என்று அவர்‌ நினைத்தார்‌. 
அவருக்கே உரிய இயல்பான பழகும்‌ விதத்தாலும்‌, அவரிடம்‌ 
விளங்கிய அதிசயத்திற்குரிய புண்ணியங்களாலும்‌, அவர்‌ ஏற்கனவே 
மக்களில்‌ அநேகருடைய மரியாதையைச்‌ சம்பாதித்திருந்தார்‌. சில 
போன்ஸேக்களின்‌ நல்லெண்ணத்தைச்‌ சம்பாதிப்பதிலும்‌ கூட அவர்‌ 
வெற்றிபெற்றிருந்தார்‌. 

அதிகாரத்திலும்‌, கல்வியறிவிலும்‌, பதவி யிலும்‌ அவர்களில்‌ 
முதன்மையானவராயிருந்த ஒரு போன்ஸே நம்‌ புனிதரின்‌ மீது மிகுந்த 
பற்றுக்கொண்டவராக ஆகியிருந்தார்‌. அவருக்கு எண்பது வயதாகி 
யிருந்தது. அவர்தான்‌ அவர்களுடைய தலைமை மத வல்லுனராக 
இருந்தார்‌. அவர்‌ எவ்வளவு ஞானமுள்ளவராகக்‌ கருதப்பட்டார்‌ 
என்றால்‌, அவருடைய வார்த்தைகள்‌ அவர்களுடைய தெய்வத்தின்‌ 
வார்த்தைகளாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அவர்கள்‌ நம்‌ 
எல்லாம்‌ வல்ல கடவுளுக்கே மிகச்‌ சிறப்பாகப்‌ பொருந்தக்‌ கூடிய 
நின்ஸிட்‌ என்னும்‌ பெயரை அவருக்குத்‌ தந்திருந்தார்கள்‌. இதன்‌ 


405 


பொருள்‌ சத்தியத்தின்‌ இருதயம்‌ (அல்லது மையம்‌) என்பதாகும்‌. 
சவேரியார்‌ சரியாகக்‌ குறிப்பிடுறெபடி, அந்த வார்த்தை அவருக்கு 
எந்த விதத்திலாவது பொருந்துவதாக இருந்தால்‌, அவர்‌ பெரும்‌ 
பாக்கியம்‌ பெற்றவராக இருந்திருப்பார்‌. ஆனால்‌ உண்மையில்‌ அவர்‌ 
சத்தியத்திலிருந்து மிகவும்‌ தொலைவாக இருந்தார்‌. ஏனெனில்‌ 
ஆத்துமத்தின்‌ அழியாமையில்‌ கூட அவருக்கு சந்தேகம்‌ இருந்தது. 
சில சமயங்களில்‌ அதை உறுதிப்படுத்தினார்‌, வேறு சமயங்களில்‌ 
அதை மறுதலித்தார்‌. 

(கொஞ்சமும்‌ தகுதியற்ற முறையில்‌) சத்தியத்தின்‌ இருதயம்‌ என்று 
அழைக்கப்பட்ட அவர்‌ குறைந்த பட்சம்‌ சத்தியத்தைக்‌ கேட்கும்‌ 
செவிகளைக்‌ கொண்டிருக்கும்‌ பாக்கியத்தையாவது பெற்‌ றிருக்க 
வேண்டுமென்றும்‌, இவ்வாறு சத்திய போதனையைப்‌ புரிந்து 
கொள்ளக்‌ கூடியவராக அவர்‌ இருந்திருக்க வேண்டுமென்றும்‌ 
சவேரியார்‌ விரும்பினார்‌. ஆனால்‌ சவேரியாரின்‌ ஆன்ம தாகமுள்ள 
முயற்சிகளையும்‌ மீறி, முதியவரான அந்த போன்ஸேயால்‌ ஏற்றுக்‌ 
கொள்ள முடிந்ததெல்லாம்‌, சவேரியார்‌ இயற்கை தொடர்பான 
காரியங்களில்‌ அற்புதமான சொல்வளம்‌ மிக்கவராக இருக்கிறார்‌ 
என்பதும்‌, அவற்றைப்‌ பற்றி வேறு எந்த மனிதனையும்‌ விட மிக 
அற்புதமாக அவரால்‌ பேச முடிகிறது என்பதும்தான்‌. 

ஆனால்‌ அவருடன்‌ இருந்த நெருக்கம்‌ புனிதருக்கு மிகவும்‌ உதவி 
யாக இருந்தது. ஏனெனில்‌ இந்த நின்ஸிட்‌ காங்கோஸிமாவில்‌, மதம்‌ 
சார்ந்த விவகாரங்களில்‌ உச்சபட்ச அதிகாரமுள்ளவராக இருந்தார்‌. 
சவேரியார்‌ மீது அவர்‌ கொண்டிருந்த அசாதாரணமான மதிப்பும்‌, 
அவரோடு அடிக்கடி அவர்‌ உரையாடியதும்‌, அவரை விடத்‌ தாழ்ந்த 
நிலையில்‌ இருந்த போன்ஸேக்களின்‌ நட்பையும்‌, மரியாதையையும்‌ 
சவேரியாருக்குப்‌ பெற்றுத்‌ தந்தது. அவர்கள்‌ அடிக்கடி வந்து 
அவரைச்‌ சந்தித்தார்கள்‌, அவர்‌ பேசுவதைப்‌ பிரமிப்போடும்‌, ஆச்சரி 
யத்தோடும்‌ கேட்டுக்கொண்டிருந்தார்கள்‌. தங்களுக்கு சத்தியத்தைப்‌ 
போதிக்கும்‌ ஒரே நோக்கத்திற்காக, பூமியின்‌ மிகத்‌ தொலைவான 
எல்லைகளிலிருந்து அவர்‌ இவ்வளவு தூரம்‌ வர அவர்‌ பெற்ற 
தூண்டுதல்‌ கடவுளிடமிருந்து மட்டுமே வந்திருக்க முடியும்‌ என்று 
அவர்‌ ஒப்புக்கொண்டார்கள்‌. ஏனெனில்‌ அது அவர்கள்‌ சற்றும்‌ 

406 


கேள்விப்பட்டிராத ஒரு காரியமாக இருந்தது. மேலும்‌, அவார்‌ 
போதிக்க வந்த சத்தியங்களைப்‌ பரப்புவதற்காக அவர்‌ இவ்வளவு 
பெரிய ஆபத்துக்களை எதிர்கொள்ளத்‌ துணிந்திருப்பதால்‌, அவை 
நிச்சயம்‌ மேன்மை மிக்கவையாகவே இருக்க வேண்டும்‌ என்றும்‌ 


அவர்கள்‌ ஒப்புக்கொண்டார்கள்‌; 


ஓப்பானியர்கள்‌ சமூக நடத்தை தொடர்பான பாரம்பரிய விதி 
களில்‌ மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பதால்‌, முதலில்‌ 
அரசனைச்‌ சந்தித்து, தாம்‌ சுவிசேஷத்தைப்‌ போதிக்கவும்‌, 
அவனுடைய பிரஜைகள்‌ அதை ஏற்றுக்கொள்ளவும்‌ அனுமதிக்கும்‌ 
படி அவனிடம்‌ கேட்டுக்கொள்வதுதான்‌ விவேகமானது என்று 
புனிதர்‌ கருதினார்‌. இந்தச்‌ சந்திப்பிற்காக, மகிமையுள்ள அர்ச்‌. 
மிக்கேல்‌ சம்மனசானவரின்‌ திருநாளை அவர்‌ தேர்ந்தெடுத்தார்‌. 
அவரிடம்‌ புதிதாகத்‌ தம்‌ வல்லமையைச்‌ செயல்படுத்தும்படி சவேரி 
யார்‌ வேண்டிக்கொண்டார்‌; முன்பு அவர்‌ பரலோகத்திருந்து 
லூசிபரைத்‌ துரத்தியடித்தது போலவே, இப்போது மிக நீண்ட 
காலமாக அவனுக்கு அடிமையாக இருந்து வந்துள்ள ஐப்பான்‌ 
நாட்டிலிருந்தும்‌ அவனைத்‌ துரத்தியடிக்கும்படியாகவும்‌, அவனு 
டைய சொந்த, அச்சத்திற்குரிய பிரதேசங்களின்‌ (நரகத்தின்‌) சங்கிலி 
களுக்கும்‌, அக்கினிச்‌ சுவாலைகளுக்கும்‌ அவனை மீண்டும்‌ அடிமை 


யாக்கும்படி யாகவும்‌ அவரிடம்‌ மன்றாடினார்‌. 


தமது தரித்திரம்‌ தம்மை அனுமதித்த அளவுக்கு அரசனுக்காகப்‌ 
பரிசுகளைத்‌ தயார்‌ செய்துகொண்ட சவேரியார்‌, அடுத்ததாக அரச 
னைச்‌ சந்திக்க அனுமதிக்கு விண்ணப்பித்தார்‌. அரசனோ 
அவருடைய புகழின்‌ காரணமாக, ஏற்கனவே அவரைப்‌ பற்றிக்‌ 
கேள்விப்பட்டி ருந்தான்‌. பரிசுத்த விசுவாசத்தின்‌ பவுல்‌ ஏற்கனவே 
அவார்‌ யார்‌ என்றும்‌, என்ன செய்துகொண்டிருக்கிறார்‌ என்றும்‌ 
அரசனுக்கு முழுமையான தகவல்களைத்‌ தந்திருந்தார்‌; புனிதரின்‌ 
அர்ச்சியசிஷ்டதனத்தைப்‌ பற்றியும்‌, கல்வியறிவு பற்றியும்‌, போர்ச்சுக்‌ 
கீசியர்களால்‌ அவருக்குக்‌ காட்டப்படும்‌ மரியாதையையும்‌, அன்பை 
யும்‌ பற்றியும்‌, இந்தியாவின்‌ பல பகுதிகளிலும்‌ அவர்‌ மரியாதை 
யோடு வணங்கப்படுவதைப்‌ பற்றியும்‌ அரசனுக்கு அவர்‌ விளக்கிக்‌ 


407 


கூறியிருந்தார்‌. 

சவேரியார்‌ மிகுந்த தயவின்‌ அசாதாரண வெளிப்பாடுகளோடு 
அரசனால்‌ வரவேற்கப்பட்டு, மகிழ்ச்சி கொண்டார்‌. அரச இல்லத்‌ 
திலிருந்த அணிகலன்களில்‌ ஒரு வெண்ணிறச்‌ சிலுவையைத்‌ தாம்‌ 
கண்டுபிடித்தபோது, அவர்‌ அதிக நம்பிக்கை கொண்டார்‌, அல்லது 
குறைந்தபட்சம்‌, தமது விவாதங்களுக்கு நல்லதொரு அடிப்படை 
கிடைத்து விட்டதாக அவர்‌ நம்பினார்‌. அந்தச்‌ சிலுவை மிகத்‌ 
தொன்மையான காலங்களிலிருந்தே அங்கே வணங்கப்பட்டு 
வருவதாகவும்‌, ஒரு காலத்தில்‌ சத்திய விசுவாசம்‌ ஐப்பானில்‌ தழைத்‌ 
திருந்தது என்றும்‌ அவர்‌ அனுமானித்துக்கொண்டார்‌. இனி, இதை 
அவரால்‌ எண்பிக்க முடிந்திருக்கும்‌ என்றால்‌, அது அவருடைய 
போதனைக்கு மிகுதியான பலத்தைச்‌ சேர்த்திருக்கும்‌; கிறீஸ்தவ 
வேதம்‌ ஐப்பானியர்களுக்கு முற்றிலும்‌ புதியதாக இருப்பதற்குப்‌ 
பதிலாக, அது அவர்களுடைய மூதாதையரின்‌ மதமாகவும்‌, அவர்‌ 
களுடைய இன்றைய தேசிய மதப்‌ பாரம்பரியங்களை விட அதிகத்‌ 
தொன்மையானது என்றும்‌ அவர்களை நம்ப வைக்க முடிந்திருந்தால்‌, 
அதிக சிரமமின்றி, அவர்கள்‌ கிறீஸ்தவ வேதத்தை அரவணைத்துக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. அனால்‌ அவர்‌ எவ்வளவுதான்‌ கவனமாக 
ஆய்வுகள்‌ செய்து பார்த்தபோதும்‌, கிறீஸ்தவ வேதம்‌ முற்காலங்‌ 
களிலேயே ஜப்பானில்‌ அறியப்பட்டிருந்தது என்பதை நிரூபிக்கும்‌ 
எந்த ஒரு தடயமும்‌, வரலாற்றுப்‌ பதிவும்‌ அவருக்குக்‌ கிடைக்க 
வில்லை. 

நம்‌ பரிசுத்தரிடமிருந்து தான்‌ கேட்ட அனைத்திலும்‌ அரசன்‌ 
மிகுந்த ஆர்வத்தை வெளிப்படுத்தினான்‌. ஆகவே, கிறீஸ்தவ 
வேதத்தின்‌ இரகசியங்களைத்‌ தங்களுள்‌ கொண்டுள்ள புத்தகங்‌ 
களையும்‌, எழுத்துக்களையும்‌ பத்திரமாகப்‌ பார்த்துக்கொள்ளும்படி 


அவன்‌ புனிதரிடம்‌ கேட்டுக்கொண்டான்‌; ஏனெனில்‌, அது தான்‌ 


நம்புவது போல்‌ உண்மையான வேதமாக இருந்தால்‌, பசாசுக்கள்‌ 
அதற்கு எதிராக ஒரு பெரிய கலகத்தை எழுப்பும்‌, அதனோடு 
தொடர்புள்ள அனைத்தையும்‌ அழித்து விட அவை எல்லா முயற்சி 
களையும்‌ செய்யும்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை என்று அவன்‌ 


408 


கூறினான்‌. இந்தக்‌ காரியத்தில்‌ ஒரு ஞானியைப்‌ போல்‌ அவன்‌ 
பேசினான்‌. என்றாலும்‌ பரிதாபமான முறையில்‌, அவன்‌ உண்மை 
யான ஞானத்தை நோக்கித்‌ திரும்பவில்லை, தன்‌ நாட்டைப்‌ பற்றி 
யல்ல, தன்‌ சொந்த ஆத்துமத்தைப்‌ பற்றிக்‌ கூட அவன்‌ கவலை 
கொள்ளவில்லை. 

சவேரியாரின்‌ வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வதன்‌ மூலம்‌ 
தனக்கு என்ன ஆதாயம்‌ கிடைக்கும்‌ என்பது பற்றி ஆலோசனை 
செய்த பின்‌, அவன்‌ தன்‌ அரசவைத்‌ தூதன்‌ ஒருவனைப்‌ புனிதரிடம்‌ 
அனுப்பி, அவர்‌ தம்முடைய பரிசுத்த வேதத்தைப்‌ போதிக்க தான்‌ 
முழுமையாக அனுமதிப்பதாகத்‌ தெரிவித்தான்‌. அதே சமயத்தில்‌ 
மற்றொரு கட்டளையையும்‌ அவன்‌ தன்‌ அரசாட்சிக்கு உட்பட்‌! 


பகுதிகள்‌ எங்கும்‌ வெளியிட்டான்‌. அதன்படி, தன்‌ குடிமக்களில்‌ 
கிறீஸ்தவ வேதத்தை விரும்பும்‌ யாரும்‌, கிறீஸ்தவர்களாக அவன்‌ 
அனுமதி வழங்கினான்‌. 

தன்‌ மக்களின்‌ இரட்சணியத்தைப்‌ பற்றிய அக்கறையால்‌ அல்ல, 
மாறாக, போர்ச்சுக்கல்‌ தேசத்தோடு வியாபார உறவை உறுதிப்‌ 
படுத்திக்கொள்ளலாம்‌ என்ற நம்பிக்கையிலேயே புனிதருக்கு இந்தச்‌ 
சலுகையைத்‌ தர அவன்‌ தூண்டப்பட்டான்‌. ஏனெனில்‌, சவேரியார்‌ 
போர்ச்சுக்கசியாரகளால்‌ மிக அதிகமாக நேசிக்கப்படுகறொர்‌ என்ப 
தால்‌, அவர்‌ காங்கோஸிமாவில்‌ தங்கியிருந்து, அங்கே தன்னால்‌ 
ஆதரிக்கப்பட்டு வருகிறார்‌ என்பதைப்‌ போர்ச்சுக்கசியா்கள்‌ அறிய 
வந்தால்‌, அவர்‌ நிமித்தமாகப்‌ போர்ச்சுக்கீசிய வணிகக்‌ கப்பல்கள்‌ 
அடிக்கடி தன்‌ துறைமுகங்களுக்கு வரும்‌ என்றும்‌, இவ்வாறு தங்கள்‌ 
ஐப்பானின்‌ மற்ற துறைமுகங்களை விடத்‌ தன்‌ துறைமுகங்களில்‌ 
அன்னிய வர்த்தகத்தைப்‌ பெருக்கிக்கொள்ளலாம்‌ என்றும்‌ அவன்‌ 
கற்பனை செய்தான்‌. 

மேலும்‌, மியாக்கோவுக்குப்‌ கடற்பயணம்‌ செய்யக்கூடிய காலம்‌ 
கடந்து விட்டதால்‌, புனிதர்‌ விரும்பியதுபோல்‌, அவர்‌ அங்கு செல்ல 


வேண்டாம்‌ என்றும்‌, அதற்கு மாறாக, அவர்‌ அங்கேயே தங்கியிருந்து 
தம்‌ விருப்பப்படி மக்களுக்குப்‌ போதிக்கலாம்‌ என்றும்‌ அவன்‌ 


அவருக்கு அறிவுரை கூறியதோடு, பிற்பாடு, தனக்கும்‌, அண்டை 


409 


நாட்டு அரசன்‌ ஒருவனுக்குமிடையே சமாதானம்‌ ஏற்பட்டதும்‌, 
அவரைத்‌ தன்‌ சொந்தக்‌ கப்பல்களில்‌ ஒன்றிலேயே அங்கு அனுப்பி 
வைப்பதாக வாக்கும்‌ தந்தான்‌. 

இவ்வாறு அரசனின்‌ தயவு பெற்ற சவேரியார்‌ வெளியே சென்று 
போதிக்கத்‌ தொடங்கினார்‌. விரைவில்‌ ஜப்பானியர்கள்‌ தங்களுக்கே 


உரிய வினோதப்‌ பிரியத்தோடு தம்மைக்‌ கூட்டங்கூட்ட மாகப்‌ பின்‌ 
தொடர்வதை அவர்‌ கண்டார்‌. மரித்தோர்‌ உயிர்த்தெழுவது 
பற்றியும்‌, பொதுத்‌ தீர்வை பற்றியும்‌, நரகத்தின்‌ நித்திய தண்டனை 
களைப்‌ பற்றியும்‌, பரலோகத்தின்‌ நித்தியப்‌ பேரின்ப பாக்யெ நிலை 
யைப்‌ பற்றியும்‌ அவர்‌ போதித்த அற்புதமான காரியங்களைக்‌ கேட்ட 
போது, அவற்றைப்‌ பற்றி இன்னும்‌ அதிக நுணுக்கமான விவரங்களை 
அறியவும்‌, அவர்‌ பேசிய காரியங்களில்‌ தங்களுக்கிருந்த சந்தேகங்‌ 
களை அவரிடமே பேசித்‌ தீர்த்துக்கொள்ளவும்‌ அவர்கள்‌ மிகுந்த 
ஆர்வமுள்ளவர்களானார்கள்‌. இதன்‌ விளைவாக, அவர்கள்‌ புனிதர்‌ 
தங்கியிருந்த வீட்டில்‌ அடிக்கடி ஒன்றுகூடினார்கள்‌. பல ஆர்வம்‌ 
மிகுந்த விவாதங்கள்‌ நடைபெற்றன. ஏனெனில்‌, யாரையும்‌, எதையும்‌ 
சாராதவரும்‌, அளவற்றவரும்‌, சுயஞ்சீவியரும்‌, அனைத்திற்கும்‌ முதன்‌ 
மையான, பொதுக்‌ காரணருமான ஒரு சர்வ வல்லப சர்வேசுரனைப்‌ 
பற்றி அதற்கு முன்‌ அவர்கள்‌ கேள்விப்பட்டிருக்கவில்லை. மனுக்‌ 
குலத்தைப்‌ பராமரித்துப்‌ பாதுகாப்பதும்‌, இயற்கையை ஒரு குறிப்‌ 
பிட்ட நோக்கத்திற்காக ஆண்டு நடத்துவதும்‌, சுபாவத்திற்குப்‌ 
பாரதூரமான அளவுக்கு மேற்பட்டதுமான ஒரு தேவ பராமரிப்பைப்‌ 


பற்றி அவர்கள்‌ அறிந்திருக்கவில்லை. உலகம்‌ தானாகவே எப்போதும்‌ 
இருந்து வருகிறது என்பதுதான்‌ ஜப்பானியர்களிடம்‌ மேலோங்கி 
யிருந்த கருத்தாக இருந்தது. மகா பரிசுத்த தமத்திரித்துவம்‌, நம்‌ இவ்ய 
ஆண்ட வரின்‌ தெய்வீகம்‌, அவருடைய மனிதாவதாரம்‌, அவருடைய 
மரணம்‌, ஆத்துமத்தின்‌ அரூபத்‌ தன்மை, மரணத்திற்குப்‌ பிறகு வர 
விருக்கும்‌ பரலோக பாக்கியம்‌ என்பவை போன்ற இன்னும்‌ 
ஆழமான மற்ற பரம இரகசியங்களைப்‌ பொறுத்த வறை, அவர்‌ 
களுடைய மனங்கள்‌ அவை அனைத்தையும்‌ கொள்ள முடியாமல்‌ 
திக்குமுக்காடிப்‌ போவது போலத்‌ தோன்றின. இதே சத்தியங்களை 
அர்ச்‌. சின்னப்பர்‌ ஏத்தென்ஸ்‌ நகர மக்களுக்குப்‌ போதித்தபோது, 


410 


அந்தத்‌ தத்துவவாத மிருகங்களின்‌ செவிகளை இந்த சத்தியங்கள்‌ 
ஒருபோதும்‌ எட்டியிராததால்‌, அவர்கள்‌ அவரைப்‌ “புதிய பசாசுக்‌ 
களை அறிவிப்பவர்‌” என்று கருதினார்கள்‌ என்று சொல்லப்படுகிறது. 
காங்கோஸிமா மக்களுக்கு சவேரியாரின்‌ போதனை அப்படித்தான்‌ 
தோன்றியது. நாம்‌ ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது போல, அவர்கள்‌ 
ஊடுருவிக்‌ காணும்‌ அறிவுள்ளவர்களாக இருந்ததால்‌, அனைத்தை 
யும்‌ தங்கள்‌ புத்தியால்‌ பரிசோதித்துப்‌ பார்த்தார்கள்‌. அவர்கள்‌ 
உண்மையாகவே சத்தியத்தை நேசிப்பவர்களாக இருந்ததால்‌, தங்கள்‌ 
புத்தி தெளிவுபெற்ற மாத்திரத்தில்‌, அவர்கள்‌ சற்றும்‌ தயக்கமின்றி, 
சத்திய வேதத்தை ஏற்று அரவணைத்துக்கொண்டார்கள்‌. 

அவர்களில்‌ முதன்முதலாக ஞானஸ்நானம்‌ தரும்படி கேட்டவர்‌ 
காங்கோஸிமாவைச்‌ சேர்ந்த ஒரு மனிதராவார்‌. அந்த மனிதர்‌ உலகத்‌ 
தின்‌ செல்வங்களைப்‌ பொறுத்த வரை ஏழையாயிருந்தார்‌. ஆனால்‌, 
ஐப்பான்‌ திருச்சபையின்‌ தலைச்சன்‌ மகனாகத்‌ தம்மை ஆக்கக்‌ கூடிய 
தேவ ஆசீர்வாதங்களில்‌ அவர்‌ செல்வந்தராயிருந்தார்‌. பெர்னார்ட்‌ 
என்னும்‌ ஞானஸ்நானப்‌ பெயரை அவர்‌ பெற்றுக்கொண்டு, மிகப்‌ 
பரிசுத்தமானவராக வாழ்ந்து, உத்தமதனத்தின்‌ மிக உயர்ந்ததொரு 
சிகரத்திற்கு அவர்‌ ஏறிச்‌ சென்றார்‌. 

வேறு சிலரும்‌ அவரைப்‌ பின்பற்றினார்கள்‌. இவர்களில்‌ இரண்டு 
போன்ஸேக்களும்‌ அடங்குவார்கள்‌. இவர்கள்‌ ஆச்சரியத்திற்குரிய, 
அற்புதமான முன்மாதிரிகைகளாக இருந்தார்கள்‌. அதற்குக்‌ காரணம்‌, 
அவர்களுடைய தொழில்‌ அல்ல (உண்மையில்‌ இப்படிப்பட்ட 
வார்கள்‌ மனந்திருப்பப்படுவது மிக அரிதாயிருந்தது), அதை விட 
மேலாக, மற்றவர்களும்‌ தங்களைப்‌ பின்பற்றும்படி ஈர்ப்பதில்‌ 


அவர்கள்‌ காட்டிய தாராளமுள்ள ஆன்ம தாகமேயாகும்‌. சவேரியார்‌ 
கூறியவையெல்லாம்‌ உண்மை என்று நிரூபிக்க அதாவது, பல 
முழுமையான நாடுகளும்‌ கூட, சவேரியார்‌ விளக்யெபடி, அதே மகத்‌ 
துவத்தோடும்‌, மகிமையோடும்‌ கிறீஸ்தவ வேதத்தைப்‌ பின்பற்று 
கின்றன என்பது உண்மை என்று நிரூபிக்க, தாங்களே கோவாவுக்‌ கும்‌, 
தேவைப்பட்டால்‌ ஐரோப்பாவுக்கும்‌ சென்று வந்து, ஐப்பானி 
யர்களைத்‌ திருப்திப்படுத்தவும்‌ அவர்கள்‌ முன்வந்தார்கள்‌. 


411 


இந்த விலையேறப்பெற்ற தொடக்கங்களைக்‌ கண்டபோது, நம்‌ 
புனித போதகரின்‌ ஆத்துமத்தை நிரப்பிய நம்பிக்கைகளையும்‌, 
ஆறுதலையும்‌ புரிந்துகொள்வது சாத்தியமில்லாத காரியமாகவே 
இருக்கும்‌. தாம்‌ விரும்பிய அளவுக்கு முழுமையாகக்‌ கடவுளுக்குத்‌ ம்‌ 
நன்றியைச்‌ செலுத்த இயலாதவராக, அவர்‌ கோவாவிலிருந்த தம்‌ 
துறவற சகோதரர்களுக்குக்‌ கடிதம்‌ எழுதி, தம்‌ சந்தோஷத்தைத்‌ 
தம்மோடு பகிர்ந்துகொள்ளும்படி யாகவும்‌, கடவுளுக்கு உரிய 
நன்றியறிதலைச்‌ செலுத்த தமக்கு உதவும்படி யாகவும்‌ அவர்களிடம்‌ 
கேட்டுக்கொண்டார்‌. 

இந்தியாவில்‌ இருந்ததை விட மிகப்‌ பாரமானதாக இருந்த தமது 
மிகக்‌ கடினமான பணிகளை அவர்‌ எப்படி அயராது சுமந்துகொள்ள 
முடிந்தது என்பதை நாம்‌ சிந்திக்கவே இயலாது. இந்தியாவில்‌ இருந் 
ததை விட அதிகமாக, இங்கே அவர்‌ அதிக உபவாசமிருந்தார்‌ 
இறைச்சி, மீன்‌, திராட்சை இரசம்‌ ஆகியவற்றை முழுவதுமாக 
விலக்கினார்‌. உப்பிட்டு வேக வைத்த காய்கறிகள்‌ மட்டுமே அவரு 
டைய உணவாக இருந்தது. அதையும்‌ கூட ஒரு நாளுக்கு ஒரு முறை 
மட்டுமே அவர்‌ உட்கொண்டார்‌. பகலிலோ, இரவிலோ ஒரு சில 
நிமிடங்கள்‌ தமக்கு ஓய்வு கிடைத்தபோதெல்லாம்‌, அப்போஸ்தலர்‌ 
களின்‌ விசுவாசப்‌ பிரமாணத்தை ஜப்பானிய மொழிக்கு மாற்ற 
கடுமையாக உழைப்பதில்‌ அவர்‌ அந்த நிமிடங்களைச்‌ செலவிட்‌ 
டார்‌. அதை அச்சிட முடியும்‌ என்று அவர்‌ நம்பினார்‌. அதன்பின்‌ 
அவற்றை எல்லா இடங்களிலும்‌ வினியோகித்து விட்டால்‌, தாம்‌ 
பிரசங்கம்‌ செய்ய அனுமதி கிடைக்காத இடங்களிலும்‌ கூட தமது 
பேனா போதிக்கும்‌ என்று அவர்‌ நம்பினார்‌. 

புதிதாய்ப்‌ பிறந்திருந்த ஐப்பானியத்‌ திருச்சபைக்குத்‌ திறமை மிக்க 
வேலையாட்களைப்‌ பெறும்படி, அவர்‌ காங்கோஸிமாவிலிருந்து 


கோவாவுக்கு மீண்டும்‌ கடிதம்‌ எழுதி, முன்பு தாம்‌ கூறியிருந்தது 
போல, மிக விரைவில்‌ அங்கிருந்த தந்தையரில்‌ மூவரை அழைக்க 


இருப்பதால்‌, ஜப்பானுக்குக்‌ கடற்பயணம்‌ மேற்கொள்ளத்‌ தயாராக 
இருக்கும்படி அவர்களுக்கு அறிவித்தார்‌. அவருடைய கடிதம்‌ பல 
பக்கங்கள்‌ கொண்டதாக இருந்தாலும்‌, அதை இங்கே பதிவு செய்வது 


412 


தகுதியானதாகவே இருக்கிறது. ஆகவே, அதிலிருந்து ஒரு பெரும்‌ 
பகுதியை இங்கே நாம்‌ தர விரும்புகிறோம்‌. ஏனெனில்‌ அஞ்ஞான 
இரகசியங்களால்‌ நிறைந்திருக்கிறது, உண்மையான அப்போஸ்‌ தலிக்க 
முத்திரையுள்ள வேதபோதகர்களை, அதாவது, தாங்களே 
புனிதர்களாகவும்‌, மற்றவார்களின்‌ நன்மையில்‌ தாகம்‌ கொண்டவர்‌ 
களாகவும்‌ இருக்கும்‌ மனிதர்களை உருவாக்குவதற்கு அவசியமான 
எல்லா போதனைகளையும்‌ அது உள்ளடக்கியுள்ளது. அனுபவமற்ற 
வர்களுக்கு உண்மையான புண்ணியளத்தைப்‌ போலத்‌ தோன்று 
வதும்‌, ஆனால்‌ உண்மையில்‌ புண்ணியத்தின்‌ வெளித்‌ தோற்றத்தை 
மட்டுமே கொண்டுள்ளதுமான காரியத்தால்‌ ஏமாற்றப்பட தங்களை 
அனுமதிக்காதிருக்கும்படி அவர்‌ அவர்களை எச்சரிக்கிறார்‌. 


ஆகவே, பெரிய அலுவல்களுக்காக உண்மையான புண்ணியத்‌ 
தைக்‌ கொண்டு தங்களை வளப்படுத்திக்கொள்ள வேண்டுமென்றும்‌, 
இல்லையென்றால்‌, அத்தகைய அலுவல்கள்‌ எப்போதும்‌ ஆபத்தான 
வையாகவும்‌, மிக அடிக்கடி சிதைந்து போகக்கூடியவையாகவுமே 
இருக்கும்‌ என்றும்‌ அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார்‌. ஒரு குறிப்பிட்ட 
வகையான ஆன்ம தாகத்தை நம்ப வேண்டாம்‌, ஏனெனில்‌, நம்‌ அதிக 
மான நேரம்‌ அப்போஸ்தலிக்க வெளி ஊழியத்திற்குத்‌ தரப்படுவதை 
விட அதிகமாக, சுய ஹுத்தல்‌ உணர்வைப்‌ பெற்றுக்கொள்வதற்காக 
ஒதுக்கப்படும்போது, நாம்‌ நம்‌ நேரத்தை வீணாக்குகிறோம்‌ என்ற ஒரு 
பொய்யான உணர்வை அது நமக்குத்‌ தருறெது என்று அவர்‌ 
கூறுகிறார்‌. 


சில சமயங்களில்‌ ஒரு பெரும்‌ ஆர்வக்‌ கோளாறில்‌, ஆன்ம தாகத்‌ 
தின்‌ ஒரு மெல்லிய தீச்சுவாலையைத்‌ தாங்கள்‌ உணர்வதால்‌, 
அவிசுவாசிகள்‌ மத்தியில்‌ உழைக்கத்‌ தாங்கள்‌ தகுதியானவர்கள்‌ 
என்றும்‌, கடலில்‌ எழும்‌ புயல்கள்‌, எதிரிகளின்‌ போர்த்‌ தந்திரங்கள்‌, 
பயணங்களில்‌ வரும்‌ ஆபத்துக்கள்‌, துன்பங்கள்‌, சிறைகள்‌ இவை 
யெல்லாம்‌ தங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல என்றும்‌ கற்பனை 
செய்துகொள்ள வேண்டாமென்றும்‌ அவர்‌ எச்சரிக்கிறார்‌ இவை 
அனைத்தும்‌ தொலைவாகவும்‌, ஆன்ம தாகமுள்ளவரின்‌ கற்பனை 


யிலும்‌ மட்டுமே இருக்கும்‌ வரையிலும்‌, இவை ஒன்றுமில்லாமை 


413 


யாகத்தான்‌ தோன்றும்‌. ஒரு கற்பனையான புண்ணியம்‌ கற்பனை 
யான எதிரிகளுக்கு எதிராக, கற்பனையில்‌ அற்புதங்களை நிகழ்த்த 
வும்‌ கூடும்‌. ஆனால்‌, நிஜம்‌ என்று வரும்போது, நாம்‌ கற்பனை செய்து 
கொண்ட அஆபத்துக்கும்‌, இப்போது அதை நேருக்கு நேராக எதிர்‌ 
கொள்வதற்குமிடையே ஒரு மிகப்‌ பெரிய வித்தியாசம்‌ இருப்பதைக்‌ 


காண்போம்‌ என்று அவர்‌ விளக்குகிறார்‌. 


மேலும்‌, அவர்களில்‌ ஒருவர்‌, அல்லது இருவர்‌ தங்களுக்கு 
அன்னியமான ஒரு நாட்டில்‌ தாங்கள்‌ இருக்கக்‌ காண்கிறார்கள்‌. 
அந்நாட்டு மொழி அவர்களுக்குத்‌ தெரியவில்லை, அவர்களைச்‌ 
சுற்றிலும்‌ சந்தேகமுள்ள கண்கள்‌ இருக்கின்றன, அவை அவர்களை 
ஏதோ காட்டுமிராண்டிகளைப்‌ போலப்‌ பார்க்கின்றன, அவர்களுக்‌ 
குத்‌ தங்குமிடம்‌ மறுக்கப்படுகிறது, எப்போதும்‌ கொல்லப்படும்‌ 
ஆபத்திலேயே இருக்கிறார்கள்‌ என்றால்‌, தாங்கள்‌ கனவில்‌ கூட 
கண்டிராத சோதனைகளுக்குத்‌ தாங்கள்‌ உள்ளாக்கப்படுவதை 
அவர்கள்‌ காண்பார்கள்‌; ஆன்மீகத்தின்‌ வெறுமையான நீர்க்குமிழிகள்‌ 
இங்கே அவர்களுக்குஎந்த விதத்திலும்‌ உதவாது. ஆகவே, அப்படிப்‌ 
பட்டவர்கள்‌ தாழ்ச்சி, பொறுமை, கடவுளுடன்‌ ஐக்கியம்‌, ஆன்ம 
மாசற்றதனம்‌, கீழ்ப்படிதல்‌, எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, நிலையான 
சுய ஹுத்தல்‌ என்பவை போன்ற திடமான புண்ணியங்களைத்‌ 
தங்களில்‌ வளர்த்துக்கொள்வார்களாக. சிறிய காரியங்களில்‌ தன்‌ 
மீதே வெற்றிகொள்ளும்‌ தைரியம்‌ இல்லாதவன்‌, பெரிய 
காரியங்களை வெட்கிப்‌ போகச்‌ செய்யும்‌ தைரியத்தை இன்னும்‌ 
குறைவாகவே கொண்டிருப்பான்‌. “நான்‌ என்னைப்‌ பற்றி மட்டுமே 
அக்கறை கொண்டிருக்க வேண்டியவனாக இருக்கும்‌ இந்நேரத்‌ 
திலும்‌ கூட கடவுள்‌ இந்த அளவுக்கு என்னை ஆதரித்துத்‌ தேற்று 
கிறார்‌ என்றால்‌, அவிசுவாசிகளின்‌ ஆத்துமங்களை அவருக்காக 
ஆதாயப்படுத்த நான்‌ முயலும்போது, அவர்‌ இன்னும்‌ என்னதான்‌ 
எனக்காகச்‌ செய்ய மாட்டார்‌?” என்பது போல்‌ அவர்கள்‌ சிந்திக்க 


வேண்டாம்‌. இப்படிப்பட்டவரா்கள்‌ மற்றவர்களை ஆதாயப்படுத்திக்‌ 


கொள்ள எத்தனை வாய்ப்புப்‌ பெறுவார்களோ, அதே அளவுக்குத்‌ 
தங்களை இழந்துபோவதற்கான ஆபத்துக்களையும்‌ சந்திப்பார்கள்‌... 
மற்றவர்களில்‌ அதிகமான நன்மை செய்யத்‌ தங்களால்‌ முடியும்‌ என்று 


414 


அவர்கள்‌ நம்புவார்கள்‌ என்றால்‌, முதலில்‌ அவர்கள்‌ தாங்கள்‌ நல்லவர்‌ 
களாக இருக்க வேண்டும்‌; பலரை மோட்சத்திற்கு அனுப்பிய சிலர்‌ 
நரகத்தில்‌ இருக்கிறார்கள்‌ என்பதை நான்‌ அவர்களுக்கு நினைவு 
படுத்துகிறேன்‌. அப்படியிருக்க, உலகமெல்லாம்‌ தங்களுடையதாக 
ஆக்கிக்கொண்டாலும்‌, தங்கள்‌ சொந்த ஆத்துமங்களை இழந்தால்‌, 
அவர்களுக்கு வரும்‌ பலன்‌ என்ன? 

“ஆயினும்‌ மனம்‌ சோர்ந்துபோக வேண்டாம்‌; தைரியமிழக்க 
வேண்டாம்‌. அதற்கு மாறாக, எவை அவர்களிடம்‌ இல்லாவிடில்‌, 
அவர்களுடைய உழைப்புகள்‌ எல்லாம்‌ வீணானவையாக இருக்‌ 
குமோ, அந்தப்‌ புண்ணியங்களைச்‌ சம்பாதிக்க அவர்கள்‌ ஆர்வத்‌ 
தோடு முயற்சி செய்வார்களாக. இந்த நோக்கத்தை அடைய, 
அவர்கள்‌ முதலில்‌ தங்களையே ஆராய்ந்து அறிந்துகொள்வார்களாக. 
அப்போது, தங்களையே நம்புவதற்குப்‌ பதிலாக, அவர்கள்‌ கடவுளில்‌ 
தங்கள்‌ நம்பிக்கையெல்லாம்‌ வைப்பார்கள்‌. சுய மதிப்பும்‌, சுய 
நேசமும்‌ இல்லாதவர்களாக அவர்‌ யாரைக்‌ காண்கிறாரோ, அவர்‌ 
களை அவர்‌ தம்மையும்‌, தம்முடைய கொடைகளையும்‌ கொண்டு 
நிரப்புவார்‌. இது ஏனெனில்‌, தம்முடைய இரக்கம்‌ மற்றும்‌ சர்வ 
வல்லமையின்‌ செயலாக இருக்கிற காரியத்திற்குத்‌ தம்மைத்‌ தவிர 
வேறு யாரும்‌ அல்லது எதுவும்‌ காரணமாக இருப்பதாகக்‌ கூறப்படு 
வதை அவர்‌ சகித்துக்கொள்ள மாட்டார்‌.” 


கோவாவில்‌ இருந்த தந்தையருக்கு அறிவுரை கூறி நம்‌ புனிதர்‌ 
எழுதிய கடிதத்தின்‌ சாராம்சம்‌ இதுவே. இது நகலெடுக்கப்பட்டு, 
இந்தியாவின்‌ பல பகுதிகளில்‌ சிதறி வாழ்ந்துகொண்டிருந்த மற்ற 
குருக்கள்‌ அனைவருக்கும்‌ அனுப்பப்பட வேண்டும்‌ என்று அவர்‌ 
விரும்பினார்‌. 

இப்படிப்பட்ட கடிதங்களைப்‌ போர்ச்சுக்கலின்‌ அரசருக்கும்‌, 
உரோமையிலிருந்த அர்க்‌ இஞ்ஞாசியாருக்கும்‌, லிஸ்பனில்‌ இருந்த 
சுவாமி ரொட்ரீகஸ-க்கும்‌, ஐரோப்பாவின்‌ பல பாகங்களுக்கும்‌ 
எழுதி, வேதபோதகர்கள்‌ இல்லாமையால்‌ உள்ளபடியே ஆத்துமங்‌ 
கள்‌ ஏராளமாக அழிந்துகொண்டிருந்த இடங்களுக்கு அதிக வேத 
போதகர்களை அனுப்பும்படி அவர்களைக்‌ கெஞ்சிக்‌ கேட்டுக்‌ 


415 


கொண்ட புனிதர்‌, கோவாவில்‌ இருந்த தமக்குக்‌ கீழ்ப்பட்ட குருக்‌ 
களை அழைப்பதில்‌ மட்டும்‌ மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்‌ 
பட்டதையும்‌, தங்கள்‌ சொந்த உத்தமதனத்திற்காக உழைக்க 
அவர்கள்‌ அதிக காலம்‌ எடுத்துக்கொள்ள அனுமதித்ததையும்‌ 
காண்பது வியப்பளிப்பதாகத்‌ தோன்றலாம்‌. ஆம்‌, முதல்‌ பார்வையில்‌ 


இது விசித்திரமானதாகத்‌ தோன்றலாம்‌. ஆனால்‌ உண்மையான 
ஆன்மீகத்தைப்‌ புரிந்துகொண்ட வர்களுக்கும்‌, இந்திய வேதபோதகக்‌ 
களங்கள்‌ போன்ற கடினமான அப்போஸ்தலத்துவத்திற்கு அழைக்கப்‌ 
படுபவர்களிடம்‌ எவ்வளவு ஆழமான புண்ணிய வாழ்வு இருக்க 
வேண்டுமென்று அறிந்திருப்பவர்களுக்கும்‌ இது அப்படித்‌ 
தோன்றாது. 

அவர்கிழக்கில்‌ இருந்த சேசுசபையின்‌ அதிபராக இருந்தார்‌. அந்த 
அந்தஸ்தில்‌, அங்கே வேலை செய்ய விரும்பிய வேலையாட்‌ கள்‌ 
எப்படி இருக்க வேண்டும்‌ என்பது பற்றிய ஒரு வரைபடத்தை அவர்‌ 
அவர்களுக்குத்‌ தந்தார்‌. அவர்களுடைய தேவ அழைத்தலில்‌, 
அவர்கள்‌ ஈடுபட வேண்டியிருந்த காரியம்‌ எப்படிப்பட்டது என்பது 


அவரை விட நன்றாக வேறு யாரும்‌ புரிந்துகொள்ள முடியாது. மற்ற 
வர்களின்‌ இரட்சணியத்திற்காக அதிகம்‌ உழைப்பது அவர்களுடைய 
கடமையாக இருந்தாலும்‌, தங்கள்‌ சொந்த உத்தமதனத்திற்காக 
உழைக்கவும்‌ அவர்கள்‌ அதே அளவு கடமையுள்ளவர்களாக இருந்‌ 
தார்கள்‌. அது மட்டுமின்றி, தன்‌ அயலானுக்காக உழைப்பது என்று 
வரும்போது, மனிதர்களை வெறும்‌ கருவிகளாகத்‌ தம்முடைய 
திருக்கரங்களில்‌ கொண்டிருக்கிற சர்வேசுரன்‌, மனிதர்கள்‌ தங்கள்‌ 
புனித வாழ்வாலும்‌, இவ்வளவு உயர்வான ஒரு ஊழியத்திற்கு அவசிய 
மான மிக உயர்ந்த புண்ணியங்களாலும்‌, அவர்களைத்‌ தம்மோடு 
எந்த அளவுக்கு நெருக்கமாக இணைத்துக்கொள்வதைக்‌ காண்‌ 
கிறாரோ, அந்த அளவுக்கு அவர்கள்‌ வழியாக மிக அதிகமான பொது 
நன்மை விளையச்‌ செய்கிறார்‌. இதன்‌ காரணமாகவே நல்ல சுவிசேஷ 
அறிவிப்பின்‌ ஊழியர்களிடம்‌ காணப்படும்‌ சுய நிந்தையும்‌, அவர்‌ 
களுடைய உத்தமமான கீழ்ப்படிதலும்‌, மற்ற புண்ணியங்களும்‌, 
யாருக்காக அவர்கள்‌ உழைக்கிறார்களோ அவர்களுக்குப்‌ பெரும்‌ 
அனுகூலமாக மாறுவதை நாம்‌ காண்கிறோம்‌. 


416 


இப்போது சவேரியாரிடம்‌ திரும்பி வருவோம்‌. ஐப்பானில்‌ 
பொது மதிப்பீட்டிலும்‌, மனந்திரும்புபவர்களின்‌ எண்ணிக்கையிலும்‌ 
பசாசும்‌, போன்ஸேக்களும்‌ எதிர்பார்த்ததை விட அதிகமாகப்‌ 
பரிசுத்த வேதம்‌ முன்னேறிக்கொண்டிருந்தது. எனவே, இந்தப்‌ புதிய 
வேதம்‌ ஜப்பானில்‌ வேரூன்றினால்‌, தங்கள்‌ விக்கிரகங்களும்‌, மத 
இரகசியங்களும்‌ கட்டுக்கதைகளாக மதிக்கப்படும்‌, தாங்களும்‌ கூட 
தங்களை இது வரை செல்வந்தர்களாக ஆக்கி வந்த பண, பொருள்‌ 
வரவுகளை இழக்க வேண்டி வரும்‌ என்பதை உணர்ந்து, 
போன்சேக்கள்‌ விழித்துக்கொள்ளத்‌ தொடங்கினார்கள்‌. ஆகவே, 
அவருடைய முன்னேற்றத்தைத்‌ தடுக்கும்‌ ஒரு சதித்‌ திட்டத்தைத்‌ 
தட்டத்‌ தொடங்கினார்கள்‌. கிறீஸ்தவத்தைக்‌ கடுமையாகத்‌ தாக்கிப்‌ 
பேசுவதில்‌ அவர்கள்‌ ஒருவரோடு ஒருவார்‌ போட்டி போடத்‌ 


தொடங்கினார்கள்‌: அதற்குஎதிராகப்‌ போதித்தார்கள்‌, கிறீஸ்தவத்‌ 
தைப்‌ பின்பற்றும்‌ மனிதர்கள்‌ தெய்வங்களால்‌ பழிவாங்கப்படுவார்கள்‌ 
என்று அச்சுறுத்தினார்கள்‌, குருக்களை அங்கிருந்து அகற்றி, அவர்கள்‌ 
எங்கிருந்து வந்தார்களோ, அந்த இந்தியாவுக்கே அவர்களைத்‌ துரத்தி 
யடிக்குமாறு கலகம்‌ ஒன்றில்‌ ஈடுபட அவர்கள்‌ மக்களைத்‌ தூண்டி 
னார்கள்‌. 

ஆனாலும்‌ தாங்கள்‌ எதிர்பார்த்த அளவுக்கு, போன்ஸேக்களால்‌ 
தங்கள்‌ முயற்சியில்‌ வெற்றி பெற இயலவில்லை. ஏனெனில்‌, இயல்‌ 
பாகவே அறிவுக்கூர்மையுள்ள ஐப்பானியர்களுக்கு, சவேரியாருடை 
யவும்‌, அவருடைய துணைவர்களுடையவும்‌ நடத்தையிலும்‌, 
போதனையிலும்‌ சுடர்‌ வீசிப்‌ பிரகாசித்த புண்ணியமும்‌, சத்தியமும்‌ 
அவர்களுடைய எதிரிகளின்‌ அவதூறுகளுக்கும்‌, ஆசாபாசமுள்ள 
துர்நடத்தைக்கும்‌ பாரதூரமான அளவுக்கு மேம்பட்டிருந்தது தெளி 
வாகப்‌ புலப்பட்டது. மக்கள்‌ பெரும்‌ எண்ணிக்கையில்‌ வெளிப்‌ 
படையாகவே போன்ஸேக்களைக்‌ கடிந்துகொள்ளத்‌ தொடங்கி 
னார்கள்‌. போன்ஸேக்கள்‌ கிறீஸ்தவ குருக்களைக்‌ குற்றஞ்சாட்டுவது 
போல்‌, அவர்கள்‌ கள்ள ஞானிகளாக இருந்தால்‌, இவ்வளவு பெரிய 
எண்ணிக்கையில்‌, மிகுந்த செல்வாக்கும்‌, கல்வியறிவும்‌ உள்ளவார்‌ 
களாக இருக்கிற இந்த போன்ஸேக்களால்‌, இரண்டு மூன்று ஏழை 
வெளிநாட்டவர்களை வஞ்சகர்கள்‌, ஏமாற்றுக்காரர்கள்‌ என்று கூறி 


417 


ஏன்‌ தண்டிக்க முடியவில்லை, எந்த நேரத்திலும்‌, அவர்களை எதிர்த்து 
வாதிடத்‌ தயாராக இருந்த இந்த அன்னியர்களை எதிர்கொள்ள 
போன்ஸேக்கள்‌ ஏன்‌ பயப்படுகிறார்கள்‌, ஏன்‌ அவர்களைத்‌ தவிர்க்‌ 
கிறார்கள்‌, வாதத்தில்‌ அவர்களை வெற்றிகொள்வதை விட்டுவிட்டு, 
வன்முறையிடம்‌ ஏன்‌ அவர்கள்‌ தஞ்சமடை றார்கள்‌ என்றெல்லாம்‌ 
அவர்கள்‌ கேள்வி கேட்கத்‌ தொடங்கினார்கள்‌. 

புனிதர்‌ மக்கள்‌ கூட்டங்களுக்கு ஏதாவுது ஒரு பொது இடத்தில்‌ 
போதித்துக்கொண்டிருந்தபோது, மற்றவர்களை விட அதிக ஆணவ 
முள்ள எவனாவது ஒரு போன்ஸே அவரை இடைமறித்து, இந்த 
ஐரோப்பியன்‌ ஒரு மனிதனைப்‌ போலத்‌ தோன்றினாலும்‌, இவன்‌ 
மனிதனே அல்ல என்றும்‌, மாறாக, இவன்‌ மனித வடிவத்தில்‌ 
இருக்கும்‌ ஒரு பசாசு என்றும்‌ கூறி, புனிதரின்‌ வார்த்தைகளை மக்கள்‌ 
கவனிக்கக்‌ கூடாது என்று பிதற்றுவது அடிக்கடி நடந்தது. உடனே 


மக்கள்‌ உரத்த சத்தமாக, “இவர்‌ மனிதனா, பசாசா என்பது பற்றி 
எங்களுக்குக்‌ கவலையில்லை. சத்தியத்தை மட்டும்‌ அவர்‌ எங்களுக்‌ 
குப்‌ போதிக்கட்டும்‌, அதை நாங்கள்‌ ஏற்று அரவணைத்துக்கொள்‌ 
வோம்‌, அது எங்கிருந்து வந்தாலும்‌ எங்களுக்கு அது ஒரு பிரச்சினை 
யில்லை” என்று கூக்குரலிட்ார்கள்‌. 

தமது ஊழியரின்‌ புண்ணியத்தைப்‌ பறைசாற்றவும்‌, போன்ஸேக்‌ 
களின்‌ துர்ப்புத்தியை வெட்கி நாணச்‌ செய்யவும்‌, சர்வ வல்லபரான 
தேவன்‌ மீண்டும்‌ அவர்‌ வழியாகப்‌ பல அற்புதங்களைச்‌ செய்வதில்‌ 
பிரியங்கொண்டார்‌. அவற்றைக்‌ கண்டு ஜப்பானியர்கள்‌ அதிசயித்து, 
பிரமித்துப்‌ போனார்கள்‌. இந்த அற்புதங்களில்‌ எல்லாம்‌ மிகச்‌ சிறந்த 
அற்புதம்‌, மிகுந்த வறட்சியின்‌ காலத்தில்‌ கடலைச்‌ செழிப்பான 
தாகவும்‌, மீன்கள்‌ நிறைந்ததாகவும்‌ ஆக்கியது ஆகும்‌. மீன்பிடித்‌ 
தொழில்‌ இந்த மக்களின்‌ பிழைப்பின்‌ முக்கியப்‌ பகுதியாக இருந்தது. 
ஆனால்‌ மீன்‌ வளம்‌ குறைந்திருந்ததால்‌, அவர்களில்‌ பலர்‌ மிகுந்த 
வறுமைக்கும்‌, துன்பத்திற்கும்‌ ஆளாகியிருந்தார்கள்‌. 

ஒரு நாள்‌ சில மீனவர்கள்‌ நாளெல்லாம்‌ கடல்மீது உழைத்து 
விட்டு வெறுங்கையோடு திரும்பி வந்து, கரையில்‌ இறங்கிக்கொண் 
டி ருந்தபோது, புனிதர்‌ அவர்களை எதிர்கொண்டு செல்ல நேர்ந்தது. 


418 


சிறிது காலமாகவே அவர்களுடைய நிலை இப்படித்தான்‌ இருந்து 
கொண்டிருந்தது. அவர்களுடைய ஏமாற்றத்தைக்‌ கண்டு புனிதர்‌ 
பரிதாபப்பட்டார்‌. ஓரிரு கணங்கள்‌ தம்மை ஒடுக்கி ஜெபித்த பின்‌ 
அவர்‌ அந்த வலைகளை ஆசிர்வதித்து, மீண்டும்‌ கடலுக்குள்‌ சென்று 
வலைகளை வீசும்படி அவர்களுக்குக்‌ கட்டளையிட்டார்‌. 


அவருடைய வார்த்தையை நம்பி (ஏனெனில்‌, அவர்கள்‌ 
ஏற்கனவே அவரை ஒரு அதிசய மனிதராகக்‌ கருதத்‌ தொடங்கியிருந் 
தார்கள்‌!), அவர்கள்‌ அவருக்குக்‌ கீழ்ப்படிந்து, வலைகளை 
வீசினார்கள்‌, அதனால்‌ மிகுந்த நன்மையைப்‌ பெற்றுக்கொண் 
டார்கள்‌. ஏனெனில்‌, அவர்கள்‌ எவ்வளவு அதிகமான மீன்பாட்டைப்‌ 
பெற்றுக்கொண்டார்கள்‌ என்றால்‌, தங்கள்‌ வலைகளைக்‌ கரைக்கு 
இழுத்துக்கொண்டு வருவது அவர்களுக்குப்‌ பெரும்பாடாக இருந் 
தது. வலைகள்‌ எல்லா வகையான நல்ல மீன்களாலும்‌ நிறைந்திருந் 
தன. அன்று முதல்‌, அந்தக்‌ கடல்‌ பகுதி அபரிமிதமான மீன்‌ வளம்‌ 
நிறைந்ததாக மாறிப்‌ போனது. 

ஒரு நாள்‌ ஒரு தாய்‌, குணப்படுத்த முடியாத ஒரு மோசமான 
நோயின காரணமாக, உடல்‌ முழுவதும்‌ கட்டிகளால்‌ வீங்கிப்‌ 
போயிருந்த தன்னுடைய சின்னஞ்சிறு குழந்தையைத்‌ தூக்கி வந்து, 
அவனை அவர்முன்‌ கிடத்தினாள்‌. குழந்தை பார்க்கவே பயங்கரமாக 
இருந்தான்‌. ஆறுதலற்ற அந்தத்‌ தாய்‌, தன்‌ நிலையைப்‌ புனிதருக்கு 
விளக்க வார்த்தைகளே தேவையில்லை என்று கண்டாள்‌. அவள்‌ 
வாய்‌ திறக்குமுன்பே, பரிதாபத்திற்குரிய அந்தப்‌ பச்சிளங்‌ 
குழந்தையின்‌ தோற்றம்‌ அவரை நெகிழச்‌ செய்திருந்தது. புனிதர்‌ 
குழந்தையைத்‌ தம்‌ கரங்களில்‌ எடுத்து, கனிவோடு அதை உற்று 
நோக்கி, “கடவுள்‌ உன்னை ஆசீர்வதிப்பாராக!” எனற வார்த்தை 
களை அதற்கு மேலாக மும்முறை உச்சரித்தார்‌. 

இந்த வார்த்தைகளே போதுமானவையாக இருந்தன. பரலோகத்‌ 
திலிருந்து நம்‌ ஆண்டவரும்‌ தமது ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்தி 
னார்‌. குழந்தையின்‌ உடலில்‌ இருந்த கட்டிகளும்‌, வீக்கங்களும்‌ கண 
நேரத்தில்‌ மறைந்து போயின. புனிதர்‌ மகிழ்ச்சியோடு அவனை 
அவனது தாயின்‌ கரங்களில்‌ தந்தார்‌. அந்தத்‌ தாயின்‌ மகிழ்ச்சியை 


419 


விவரிப்பது நமக்கு வீண்‌ முயற்சியாகவே இருக்கும்‌. 


இவற்றையும்‌, இவற்றைப்‌ போன்ற மற்ற புதுமைகளையும்‌ பற்றிய 
செய்தி, இன்னும்‌ அஞ்ஞானியாயிருந்த ஒரு குஷ்டரோகியைச்‌ 
சென்றடைந்தது. ஏற்கனவே எல்லா வகையான சிகிச்சைகளையும்‌ 
முயன்று பார்த்து, மருத்துவத்தால்‌ தன்‌ நோய்‌ இனி குணப்படுத்தப்‌ 
பட முடியாது என்பதை அறிந்திருந்த அவன்‌, நம்‌ புனிதரிடம்‌ தஞ்ச 
மடைவது என்று தீர்மானித்தான்‌. கடவுள்தான்‌ இந்த எண்ணத்தை 
அவனில்‌ எழுப்பினார்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. ஏனெனில்‌ 
அவனுடைய சரீரத்தோடு, ஆத்துமத்தையும்‌ குணப்படுத்த அவர்‌ 
சித்தங்‌ கொண்டார்‌. 

ஆகவே, அந்த மனிதன்‌ புனிதரிடம்‌ ஒரு தூதனை அனுப்பி, 
தன்னிடம்‌ வந்து, தன்னைக்‌ குணப்படுத்தும்படி அவரிடம்‌ கெஞ்சிக்‌ 
கேட்டுக்கொண்டான்‌. அச்சமயத்தில்‌, ஏதோ ஒரு பொதுக்‌ கடமையை 
நிறைவேற்றுவதில்‌ புனிதர்‌ ஈடுபட்டிருந்ததால்‌, நேரடியாக அவனிடம்‌ 
செல்ல அவரால்‌ இயலவில்லை. ஆகவே அவர்‌ தம்‌ துணைவர்களில்‌ 
ஒருவரை அவனிடம்‌ அனுப்பி, அவன்‌ குணம்‌ பெற்றால்‌, கிறீஸ்து 
நாதரின்‌ திருச்சட்டத்தை அரவணைத்துக்கொள்வானா என்று 


மும்முறை அவனிடம்‌ கேட்கும்படி அவரிடம்‌ கேட்டுக்கொண் 
டார்‌. அவன்‌ சரி என்று பதிலளித்தால்‌, அவர்‌ அவன்‌ மீது சிலுவை 
அடையாளம்‌ வரைய வேண்டும்‌, உடனே அவன்‌ குணமடைவான்‌ 
என்றும்‌, அதன்பின்‌ அவனுக்கு ஞான உபதேசம்‌ கற்பித்து, அவனுக்கு 
ஞானஸ்நானம்‌ கொடுக்கவேண்டும்‌ என்றும்‌ கூறி புனிதர்‌ தம்‌ 
நண்பரை அனுப்பி வைத்தார்‌. 

அவர்‌ விரும்பியபடியே எல்லாம்‌ நடந்தன. கேள்வி மும்முறை 
கேட்கப்பட்டது, குஷ்டரோகியும்‌ வாக்களித்தான்‌, ஆசீர்வதிக்கப்‌ 
பட்டான்‌. உடனேயே புண்களை மூடியிருந்த பொருக்குகள்‌ 


அவனிடமிருந்து விழுந்தன. அவனுடைய உடல்‌ நோய்‌ தாக்குமுன்‌ 
அவன்‌ இருந்தபடி ஆரோக்கியமாகவும்‌, சுத்தமாகவும்‌ மாறியது. 
இந்தப்‌ புதுமை வெளிப்படையாயிருந்தது. அந்த மனிதன்‌ தான்‌ 
வாக்களித்தபடி யே தனக்கு ஞானஸ்நானம்‌ வழங்கும்படி கேட்டுக்‌ 
கொண்டான்‌. 


420 


மற்றெல்லாப்‌ புதுமைகளையும்‌ விட அதிகப்‌ பிரபலமான ஒரு 


புதுமை நடந்தது. மிகுந்த வியப்புக்குரியதாக இருந்த அந்தப்‌ புதுமை 
ஜப்பானியர்களின்‌ மதிப்பீட்டில்‌ மிகவும்‌ உயர்வானதாக இருந்தது. 


ஓர்‌ அழகிய இளம்‌ கன்னிப்பெண்‌ இறந்தாள்‌. அவள்‌ அஞ்ஞானியான 
ஒரு முதியவரின்‌ மகள்‌ ஆவாள்‌. அவர்‌ நாட்டின்‌ மிகப்‌ பெரும்‌ 
செல்வந்தரான ஒரு பிரபுவாக இருந்தார்‌. அவர்‌ இந்த மகளைத்‌ தம்‌ 
சொந்த உயிரை விட அதிகமான நேசித்து வந்திருந்தார்‌. அவளுடைய 
மரணம்‌ துக்க மிகுதியால்‌ வரும்‌ பைத்திய நிலைக்குள்‌ அவரைத்‌ 
தள்ளியது. அவரைக்‌ கண்டவர்கள்‌ அனைவரும்‌ அவரைப்‌ பற்றி 
மிகவும்‌ வருந்தினார்கள்‌. 

அவரைத்‌ தேற்ற முயன்ற பல நண்பர்களில்‌, சமீபத்தில்‌ 
மனந்திருப்பப்‌ பட்ட இரண்டு கிறீஸ்தவர்களும்‌ இருந்தார்கள்‌. 
இவர்கள்‌ சுவாமி பிரான்சிஸ்‌ சவேரியாரின்‌ அற்புதச்‌ செயல்களை 
நன்கு அறிந்திருந்ததால்‌, அவரிடம்‌ தஞ்சமடையும்படி இந்தச்‌ 
செல்வந்தருக்கு அறிவுரை கூறினார்கள்‌. இவ்வளவு புனித மிக்க ஒரு 
மனிதரின்‌ ஜெபங்களில்‌ அவர்‌ முழு நம்பிக்கை வைக்கலாம்‌ என்றும்‌, 
அவர்‌ கேட்டுக்கொண்டால்‌ போதும்‌, அந்தப்‌ புனிதர்‌ அவருடைய 
மகளை உயிரோடு எழுப்புவார்‌ என்றும்‌ கூறி அவர்கள்‌ அவருக்கு 
நம்பிக்கை தந்தார்கள்‌. 

தம்முடைய மகள்‌ உயிரோடு எழுப்பப்படுவது பற்றிய 
கற்பனையே கூட இந்தப்‌ பரிதாபத்திற்குரிய வயோதிகருக்கு மிகுந்த 
சந்தோஷ உற்சாகத்தைத்‌ தற, தமது இரு கிறீஸ்தவ நண்பர்களின்‌ 
துணையோடு அவர்‌ புனிதரிடம்‌ சென்று, அவருடைய பாதங்களில்‌ 


சாஷ்டாங்கமாக விழுந்து கதறினார்‌. அவருடைய வார்த்தைகளை 
விட அவருடைய துயரம்‌ மிகுந்த கண்ணீரே அதிகமாக அவரிடம்‌ 
மன்றாடியது. சர்வ வல்லபரிடம்‌ தமக்‌ காகப்‌ பரிந்து பேசி, தம்‌ 
மகளை உயிரோடு எழுப்பும்படி அவர்‌ இரந்து மன்றாடி 
வேண்டிக்கொண்ட தோடு, இதைச்‌ செய்வதன்‌ மூலம்‌, தம்‌ மகளுக்கு 
மட்டுமல்ல, தமக்கும்கூட அவர்‌ ஒரு புது உயிரைத்‌ தருபவராக 
இருப்பார்‌ என்றும்‌, ஏனெனில்‌ அவள்‌ இல்லாமல்‌, துக்கத்தினாலேயே 
தாம்‌ மரிக்க நேரிடும்‌ என்றும்‌ அவர்‌ கூறினார்‌. 


421 


கண்ணீரால்‌ முழுவதுமாக நனைந்திருந்த அந்தப்‌ 
பரதாபத்திற்குரிய மனிதரின்‌ மீது புனிதர்‌ ஆழ்ந்த இரக்கம்‌ 
கொண்டார்‌. ஆகவே, அவர்‌ சகோதரர்‌ ஜான்‌ ஃபெர்னாண்டஸ-டன்‌ 
தனியே ஜெபிக்கச்‌ சென்றார்‌. சற்று நேரம்‌ ஜெபித்த பிறகு, அவர்‌ 
ஜானை நோக்கித்‌ திரும்பி, “நீங்கள்‌ போய்‌ அந்தத்‌ தகப்பனிடம்‌ 
அவருடைய மகள்‌ உயிரோடிருக்கிறாள்‌ என்று சொல்லுங்கள்‌” 
என்றார்‌! 


சற்று முன்‌ புனிதரும்‌, ஜானும்‌ ஜெபிப்பதற்காகத்‌ தனியே 
செல்வதை அந்தத்‌ தகப்பன்‌ கண்டபோது, இறந்தவளுக்காக அழும்‌ 
படி தம்மோடு வரத்‌ தயாராவதற்காகத்தான்‌ அவர்கள்‌ போகிறார்கள்‌ 
என்று அவர்‌ நினைத்தார்‌. ஆனால்‌ சகோதரர்‌ ஜான்‌ திரும்பி வந்து, 
இறந்தவள்‌ இப்போது உயிரோடிருக்கிறாள்‌ என்று மட்டும்‌ கூறிய 
போது, அவர்களால்‌ தாம்‌ கைவிடப்பட்டது போல்‌ உணர்ந்த அவர்‌ 


கோபமும்‌, மன வேதனையும்‌ நிறைந்தவராக, அங்கிருந்து உடனே 
புறப்பட்டுச்‌ சென்றுவிட்டார்‌. 

ஆனால்‌ அவர்‌ தம்‌ வீட்டை நெருங்யெபோது, அவருடைய 
ஊழியர்களில்‌ ஒருவன்‌ மகிழ்ச்சியால்‌ நிரம்பி வழியும்‌ முகத்தோடு 
தம்மை நோக்கி ஓடி வந்ததை அவர்‌ கண்டார்‌. அவன்‌ சற்றுத்‌ 
தொலைவிலிருக்கும்போதே உரத்த சத்தமாக, “எஜமானே, உங்கள்‌ 
மகள்‌ மீண்டும்‌ உயிர்‌ பெற்றிருக்கிறாள்‌, இப்போது மிக நன்றா 
யிருக்கிறாள்‌; சீக்கிரமாக வந்து இந்த அதிசயத்தைப்‌ பாருங்கள்‌” 
என்று கூச்சலிட்டான்‌. அதைக்‌ கேட்ட தகப்பன்‌, யாக்கோபைப்‌ 
போல, ஆழ்ந்த நித்திரையினின்று கண்விழித்தவரைப்‌ போலானார்‌ 
(அதி. 45:26). சற்று நேரத்தில்‌ அவர்‌ உண்மையை அறிந்துகொண் 
டார்‌. ஏனெனில்‌ அவர்‌ தம்‌ வீட்டு வாசலை நெருங்கியபோது, 
தம்முடைய அருமை மகளே ஓடி வந்து தம்மை வரவேற்பதை அவர்‌ 
கண்டார்‌. அந்தப்‌ பாக்கியவானான முதியவர்‌ அந்த அளவற்ற 
மகிழ்ச்சியால்‌ எந்த அளவுக்குத்‌ திக்குமுக்காடிப்‌ போனார்‌ என்றால்‌, 
அந்த இடத்திலேயே அவருடைய உயிர்‌ போகாதபடி கடவுள்தான்‌ 


அவரைக்‌ காப்பாற்றினார்‌ என்று நாம்‌ தாராளமாகச்‌ சொல்லலாம்‌. 
அவர்‌ அழுதார்‌, சிரித்தார்‌, ஆனந்தக்‌ கூத்தாடினார்‌, தம்‌ செல்ல 
மகளை அணைத்து முத்தமழை பொழிந்தார்‌. 

422 


இந்த உணர்ச்சிப்‌ பெருக்கிலிருந்து ஓரளவு விடுபட்டபோது, 
அவர்‌ தம்‌ மகளிடம்‌, அவள்‌ இறந்திருந்தபோது அவளுக்கு என்ன 
நடந்தது என்று கேட்டார்‌. சிறுமி பதிலளித்தாள்‌: “அப்பா, நான்‌ 
இறந்த அதே கணத்தில்‌, பயங்கரத்‌ தோற்றமுள்ள இருவர்‌ வந்து 
என்னைப்‌ பிடித்து, நெருப்பால்‌ நிறைந்திருந்த ஓர்‌ ஆழமான படுகுழி 
யின்‌ விளிம்பு வரை என்னை இழுத்துக்கொண்டு போனார்கள்‌. 
அந்தத்‌ இச்சுவாலைகளுக்குள்‌ அவர்கள்‌ என்னை வீசியெறிய இந்த 
அந்தக்‌ கடைசி கணத்தில்‌, நான்‌ முன்பின்‌ பார்த்திராத, கண்ணிய 
மான, வணக்கத்திற்குரிய தோற்றமுள்ள இரண்டு அன்னியர்கள்‌ 
அங்கே தோன்றி, என்னைப்‌ பிடித்திருந்த இரண்டு முரடர்களையும்‌ 
கடுமையாகக்‌ கடிந்துகொண்டு, அவர்களுடைய பிடியிலிருந்து 
என்னை விடுவித்தார்கள்‌. அவர்கள்தான்‌ எனக்குத்‌ திரும்பவும்‌ 
உயிரையும்‌, உடல்‌ ஆரோக்கியத்தையும்‌ தந்தார்கள்‌. ஆனால்‌ அது 
எப்படி நடந்ததென்று எனக்குத்‌ தெரியவில்லை” என்றாள்‌. 

அவளை விடுவித்த இருவர்‌ யார்‌ என்பதை அந்தத்‌ தந்‌ைத நன்கு 
புரிந்துகொண்டார்‌. அவர்‌ சவேரியாருக்கு நன்றி செலுத்தும்படி 
அவளையும்‌ கூட்டிக்கொண்டு உடனே புறப்பட்டார்‌. சிறுமி சவேரி 


யாரையும்‌, சகோதரர்‌ பெர்னாண்டஸையும்‌ கண்ட மாத்திரத்தில்‌, 
தன்‌ தந்தையை நோக்கித்‌ திரும்பி, ஆச்சரியத்தோடு, “அப்பா, நெருப்‌ 
பிலிருந்து என்னைக்‌ காப்பாற்றி, சாவிலிருந்து என்னை விடுவித்‌ 
தவர்கள்‌ இவர்கள்‌ இருவரும்தான்‌” என்று அறிவித்தாள்‌. தந்தையும்‌, 
மகளும்‌ அதன்பின்‌ ஒரு கணம்‌ கூட தாமதிக்காமல்‌, புனிதரின்‌ 
பாதங்களில்‌ விழுந்து, தங்களுக்கு ஞானஸ்நானம்‌ வழங்கும்படி 
கேட்டுக்கொண்டார்கள்‌. அவர்களுக்கும்‌, அவர்களுடைய உறவினர்‌, 
வீட்டிலிருந்த அனைவருக்கும்‌ ஞான உபதேசம்‌ கற்பிக்கப்பட்டது, 
அவர்கள்‌ கிறீஸ்தவார்கள்‌ ஆனார்கள்‌. 

ஐப்பான்‌ நாடு இதற்கு முன்‌ ஒருபோதும்‌ கண்டிராத இவை 
போன்ற அற்புதங்களின்‌ காரணமாக, அவர்கள்‌ நம்‌ பரிசுத்த 
அப்போஸ்தலரை ஓர்‌ ஒப்பற்ற மனிதராகவும்‌, கடவுளிடமிருந்து தாம்‌ 
கேட்ட எதையும்‌ பெற்றுக்கொள்ள வல்லவராகவும்‌ மதித்து 
வணங்கினார்கள்‌. அவரை அவமானப்படுத்தத்‌ துணிந்த ஒரு 


423 


கேவலமான மனிதன்‌ திடீரெனத்‌ தண்டிக்கப்பட்ட விதம்‌ ஐப்பானி 
யார்களின்‌ இந்த எண்ணத்திற்கு இன்னும்‌ அதிக வலு சேர்த்தது. 
அவன்‌ போன்ஸேக்களின்‌ தூண்டுதலால்‌ அப்படி நடந்துகொண் 
டானா அல்லது தன்‌ சொந்த துர்ப்புத்தியால்தான்‌ அப்படிச்‌ செய்‌ 
தானா என்பது நமக்குத்‌ தெரியவில்லை. எது எப்படியானாலும்‌, 
அவன்‌ தன்‌ ஆங்காரத்திற்குத்‌ தக்கபடி பயங்கரமாகத்‌ தண்டிக்கப்‌ 
பட்டான்‌. புனிதர்‌ சற்றும்‌ அசைக்கப்பட முடியாத ஆன்ம அமைதி 
யோடும்‌, சாந்தமுள்ள முகத்தோடும்‌ அவன்‌ பேசிய அவதூறான 
வார்த்தைகளைக்‌ கேட்டார்‌; அவற்றிற்காக மிகுந்த தாழ்ச்சியோடு 
அவர்‌ அவனுக்கு நன்றி செலுத்த எத்தனித்த அதே கணத்தில்‌, 
மற்றவர்களுக்கு ஓர்‌ எச்சரிக்கையாகவும்‌, தமது ஊழியர்களை 
அவர்கள்‌ மரியாதையுடன்‌ நடத்தும்படி அவர்களுக்குக்‌ கற்பிப்பதற்‌ 
காகவும்‌ அந்த மனிதனைத்‌ தாம்‌ தண்டிக்கப்‌ போவதாகக்‌ கடவுள்‌ 


புனிதருக்கு வெளிப்படுத்தினார்‌. 


சவேரியார்‌ அமைதியாக, ஆனால்‌ அவனைப்‌ பற்றிய பரிதாப 


உணர்வோடு அவனை நோக்க, “கடவுள்‌ உன்‌ வாயைக்‌ காப்பாராக! ” 
என்று மட்டும்‌ கூறினார்‌. அவர்‌ இந்த வார்த்தைகளைச்‌ சொல்லி 
முடிக்குமுன்பே, ஒரு பயங்கரமான புற்றுநோய்க்‌ கட்டி திடீரென 
உருவாகி அவனுடைய வாயை நிரப்பியது; அதிலிருந்து சீழும்‌, புழுக்‌ 
களும்‌ வெளிவந்தன. அதே சமயத்தில்‌ சகிக்க முடியாத ஒரு துர்நாற்றம்‌ 
அதிலிருந்து வருவதை அனைவரும்‌ உணர்ந்தார்கள்‌. இந்தத்‌ 
தண்டனை போன்ஸேக்களுக்கு ஓர்‌ எச்சரிக்கையாகவும்‌, சத்தியத்‌ 
திற்கு அவர்களுடைய கண்களைத்‌ திறப்பதற்காகவுமே அவனுக்குத்‌ 
தரப்பட்டது. ஆனால்‌ அதற்குப்‌ பதிலாக, அவர்களோ முரட்டுத்‌ 
துணிச்சல்‌ கொண்டு, முன்பை விட அதிக மோசமானவர்களாக 
ஆனார்கள்‌. அவர்களுடைய இந்தக்‌ கோபவெறி, பிரபுக்கள்‌ 
குடும்பம்‌ ஒன்றைச்‌ சேர்ந்தவளும்‌, பலரைப்‌ பராமரித்து வந்தவளு 
மான ஒரு பெண்மணியின்‌ மனந்திரும்புதலாலும்‌, ஆடம்பரமான 
ஞான ஸ்நானத்தாலும்‌ வெகுவாக அதிகரித்தது. விரைவில்‌ அந்தப்‌ 
பெண்மணியின்‌ குடும்பத்தார்‌ அனைவரும்‌ மனந்திரும்பி ஞான 


ஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. 


424 


தங்கள்‌ போதக மேடைகளிலிருந்து அவர்கள்‌ அவர்‌ மீது சுமத்திய 
பகிரங்கக்‌ குற்றச்சாட்டுகளும்‌, அவர்களுடைய தனிப்பட்ட 
மிரட்டல்களும்‌, தமது அப்போஸ்தலப்‌ பணியை அவர்‌ தொடர்ந்து 
செய்வதிலிருந்து அவரைத்‌ தடுத்து நிறுத்த முடியவில்லை என்பதால்‌, 
அவர்கள்‌ வேறு ஒரு தந்திரமான முயற்சியைச்‌ செய்யத்‌ தீர்மானித்‌ 
தார்கள்‌. அதன்படி, அவரை இரவும்‌, பகலும்‌ தொடர்ந்து தொந்தரவு 
செய்துகொண்டிருக்கும்படி சில கயவர்களை அவர்கள்‌ நியமித்‌ 
தார்கள்‌. இந்தப்‌ போக்கிரிகள்‌ அவருடைய வீட்டைச்‌ சுற்றிப்‌ பயங்‌ 
கரமான சத்தங்களை எழுப்பினார்கள்‌, வீட்டின்‌ மீதும்‌, வீட்டிற்குள்‌ 
ளும்‌, கற்களை வீசினார்கள்‌, மொத்தத்தில்‌, காங்கோஸிமாவிலிருந்து 
அவரைத்‌ துரத்தி விடும்‌ நம்பிக்கையோடு எல்லா விதமான 
தொந்தரவுகளையும்‌ அவருக்குக்‌ கொடுத்தார்கள்‌. 

ஆனால்‌ இதற்கெல்லாம்‌ சற்றும்‌ அசைந்து கொடுக்காத அவரு 
டைய பொறுமைக்கும்‌, தைரியத்திற்கும்‌ முன்பாகத்‌ தங்கள்‌ 
திட்டங்கள்‌ அனைத்தும்‌ தவிடுபொடியாகிப்‌ போவதைக்‌ கண்டு 
ஏமாற்றமடைந்த போன்ஸேக்கள்‌, ஜப்பானிய தெய்வங்கள்‌ அனைத்‌ 
தினுடையவும்‌ பெயரால்‌, அரசனிடம்‌ அவரைப்‌ பற்றிப்‌ புகார்கள்‌ 
கொடுக்கத்‌ தீர்மானித்தார்கள்‌. இந்த முறை தங்கள்‌ திட்டத்தை நன்கு 
யோசித்து வலுவானதாக ஆக்கிக்கொண்டபின்‌, தங்களில்‌ அதிக 
அதிகாரமுள்ளவர்களும்‌, செல்வாக்குள்ளவர்களுமான சிலரை 
அவர்கள்‌ தேர்ந்தெடுத்து, அரசனிடம்‌ அவர்களை அனுப்பி வைத்‌ 
தார்கள்‌. இவர்கள்‌ அரசனிடம்‌ சென்று, கெஞ்சும்‌ குரலில்‌ அல்லாமல்‌ 
அச்சுறுத்தும்‌ குரலில்‌, தாங்கள்‌ அமிடாவாலும்‌, ஷாக்காவாலும்‌, 
ஐப்பானின்‌ பண்டைய தேசிய தெய்வங்கள்‌ அனைத்தாலும்‌ 
அவனிடம்‌ அனுப்பப்பட்டிருப்பதாகவும்‌, அவன்‌ வேறு எந்த ஒரு 
தெய்வத்துடனும்‌ தமக்குரிய மகிமையைப்‌ பகிர்ந்துகொள்வதை 
சகித்துக்கொள்ளாத ஓர்‌ அன்னியக்‌ கடவுளுக்கு இடம்‌ தரும்படி, 
அவனுடையவும்‌, தங்களுடையவும்‌ ஆளுகைப்‌ பகுதிகளிலிருந்து 
அவமானப்படுத்தும்‌ வகையில்‌ தங்களைத்‌ துரத்துவதைக்‌ கண்டு, 
உலகின்‌ எந்தப்‌ பகுதிக்கு அவன்‌ தங்களை நாடுகடத்தப்‌ போகிறான்‌ 
என்று அவை கேட்பதாகவும்‌ கூறினார்கள்‌. 


425 


தொடர்ந்து அவர்கள்‌ அரசனை நோக்கி, “ அற்பனும்‌, தெய்வங்‌ 
களை நிந்திப்பவனுமாகிய மனிதனே, மதச்‌ சண்டைகளைத்‌ தூண்டி 
விடுபவனாகவும்‌, தெய்வங்களைத்‌ தீர்ப்பிடுபவனாகவும்‌ உன்னையே 
ஆக்கிக்கொள்ள உனக்கு உரிமை தந்தவன்‌ யார்‌? உன்‌ சொந்த 
தெய்வங்களை அழித்து விட்டு, வேறொரு தெய்வத்தை அனுமதிக்க 
உனக்கு என்ன துணிச்சல்‌! எங்கள்‌ அறிவுகள்‌ அனைத்தும்‌ குருடாகி 
விட்டதாக நினைக்கிறாயா? ஐப்பான்‌ நாட்டின்‌ பக்தி முழுவதும்‌ 
தவறானதாக இருந்து வந்திருக்கிறதா? மற்றொரு மதத்தையும்‌, 
வேறொரு தெய்வத்தையும்‌ எங்களுக்குத்‌ தர உனக்கு அதிகாரம்‌ 
தந்தவன்‌ யார்‌? சாக்ஸுமாவின்‌ அரசனான நீ (உன்னைச்‌ சிம்மாசனத்‌ 
தில்‌ அமர்த்திய) ஆமிடாவையும்‌, ஷாக்காவையும்‌ உன்‌ இராச்சியத்‌ 
திலிருந்து துரத்தியடித்து, ஜப்பானின்‌ சட்டபூர்வமான தெய்வங்கள்‌ 
என்ற முறையில்‌, மிகப்‌ பழமையான காலங்களிலிருந்தே தங்களுக்குச்‌ 
சொந்தமாயிருந்த கோவில்களையும்‌, மகிமையையும்‌, வழிபாட்டை 
யும்‌ அவற்றிடமிருந்து பறித்துக்கொள்ளும்‌ அளவுக்கு நன்றி கெட்ட 
வனாக ஆவாய்‌ என்றால்‌, எதிர்காலங்கள்‌ உன்னைப்‌ பற்றி என்ன 
பேசும்‌? 

“அண்டை நாட்டு மக்கள்‌ நீ செய்றெ காரியங்களை சகித்துக்‌ 
கொள்வார்கள்‌ என்று நினைக்கிறாயா? உன்‌ சொந்த மக்கள்‌ இதை 
அனுமதிப்பார்களா? அவர்கள்‌ ஆயுதந்தரித்தவார்களாக எழுந்து, நீ 
அவமானமான முறையில்‌ துரத்தியடிக்கும்‌ தெய்வங்களை மீண்டும்‌ 
அவற்றின்‌ பழைய மகிமையில்‌ ஸ்தாபிக்கும்படி, உன்‌ இராச்சியத்தை 
விட்டு உன்னை வெளியேற்றி விட மாட்டார்கள்‌ என்று நினைக்‌ 
கிறாயா?” என்று, இன்னும்‌ பலவிதமாக அவனைக்‌ கண்டித்து, 
எச்சரித்தார்கள்‌. 

இந்தக்‌ கண்டனங்களைக்‌ கேட்டு அரசனும்‌ பதிலுக்குக்‌ கோபம்‌ 
கொண்டான்‌ என்றும்‌, அதே கோபத்தோடும்‌, ஆணவத்தோடும்‌ 
அவன்‌ அவர்களுக்குப்‌ பதிலளித்தான்‌ என்றும்‌ சில நூலாசிரியர்கள்‌ 
எழுதியிருக்றொர்கள்‌. ஆனால்‌ உண்மையில்‌ அப்படி எதுவும்‌ நடக்க 
வில்லை. அவன்‌ உடனே அவர்களுக்குப்‌ பணிந்து விட்டான்‌ என்று 
சவேரியாரே நமக்கு உறுதிப்படுத்துறொர்‌. அவன்‌ அவர்களிடம்‌, 


426 


கிறீஸ்தவ வேதத்தின்மீது தனக்கு ஒருபோதும்‌ அக்கறை இருந்தது 
கிடையாது என்றும்‌, புனிதர்‌ தன்‌ நாட்டில்‌ அந்த மதத்தைப்‌ போதிக்‌ 
கவும்‌, தன்‌ மக்கள்‌ அதை ஏற்றுக்கொள்ளவும்‌ தான்‌ அனுமதித்த 
போது, போர்ச்சுக்கீிசியர்களுடனான வர்த்தகத்தையும்‌, அவர்களது 
தயவையும்‌ உறுதிப்படுத்திக்கொள்வதற்காக மட்டுமே அப்படிச்‌ 
செய்ததாகவும்‌ அவன்‌ கூறினான்‌. ஆனால்‌ தனது பரம எதிரியான ஓர்‌ 
அரசனுக்குச்‌ சொந்தமான ஃபிராண்டோ துறைமுகத்திற்குப்‌ போர்ச்‌ 
சுக்கசியா்கள்‌ முக்கியத்துவம்‌ தந்திருப்பது பற்றி விரைவிலேயே தான்‌ 
கேள்விப்பட்டபோது, புனிதரையும்‌, புதுக்‌ கிறீஸ்தவர்களையும்‌ 


ஆதரிக்கும்படி போன்ஸேக்களைப்‌ பகைத்துக்கொள்ளத்‌ தான்‌ 
விரும்பவில்லை என்றும்‌ கூறினான்‌. புனிதருக்குத்‌ தான்‌ காட்டிய 


நட்புக்குப்‌ பதில்‌ நன்றியாக, போர்ச்சுக்கசியர்களால்‌ தான்‌ அலட்‌ 


சியப்படுத்தப்பட்டது பற்றி அவன்‌ சவேரியாரிடம்‌ வன்மையான 
முறையில்‌ முறையிட்டான்‌. 


இதையடுத்து, அவன்‌ ஒரு கட்டளையை வெளியிட்டான்‌. 
அதன்படி, ஐரோப்பிய போன்ஸேயின்‌ (அதாவது சவேரியாரின்‌) புதிய 
வேதத்திற்காக, ஜப்பானின்‌ புராதனமான மதங்களைத்‌ தன்னுடைய 
பிரஜைகள்‌ கைவிடுவதை அவன்‌ மிகக்‌ கண்டிப்பான முறையில்‌ தடை 
செய்தான்‌. இந்தத்‌ தாக்குதல்‌ சவேரியாரின்‌ சமீபத்திய முயற்சிகள்‌ 
அனைத்தையும்‌ பலனற்றதாக்கி விட்டது. முன்பு அவருடைய 
போதனையைப்‌ பின்பற்றிய மக்கள்‌ கூட்டங்கள்‌, அரசனின்‌ 
அச்சுறுத்தல்களால்‌ கடம்‌ அச்சமும்‌, கலக்கமும்‌ அடைந்து இப்போது 
அவரைக்‌ கைவிட்டு விட்டார்கள்‌. ஏற்கனவே ஞான ஸ்நானம்‌ 
பெற்றிருந்த சுமார்‌ நூறு ஜப்பானியர்கள்‌ மட்டும்‌, உண்மை யாகவே 
தாங்கள்‌ கடவுளால்‌ முன்குறிக்கப்பட்டவர்கள்‌ என்பதை நிரூபிக்கும்‌ 
விதமாக, மரணமோ, நாடுகடத்தப்படுவதோ, எந்த ஓர்‌ 
அச்சுறுத்தலுக்கும்‌ பணியாமல்‌, சவேரியாரோடு திடமாக 
நின்றார்கள்‌. அவர்கள்‌ புனிதருக்குத்‌ தங்களை அர்ப்பணித்து, அவர்‌ 
சொல்லும்‌ எதையும்‌ செய்யத்‌ தயாராக இருந்தார்கள்‌. தம்மால்‌ மனந்‌ 
திருப்பப்பட்டவர்களின்‌ எண்ணிக்கையை விட அவர்களுடைய 
தரத்தையே எப்போதும்‌ அதிகமாக மதிப்பவராக இருந்த புனிதர்‌, 
கடவுளைப்‌ பற்றிய அறிவிலும்‌, அவர்களுடைய தேவ அழைத்தலுக்‌ 


427 


குத்‌ தகுதியுள்ள உயர்வான புண்ணியங்களிலும்‌ அவர்களைத்‌ 
தொடர்ந்து வழிநடத்தினார்‌. குறிப்பிட்ட மணி வேளைகளில்‌ 
அவர்கள்‌ தினமும்‌ தங்கள்‌ புனித ஆசிரியரைச்‌ சுற்றி ஒன்றுகூடி, 
பரிசுத்த வேதத்தினுடையவும்‌, தேவ பக்தியினுடையவும்‌ புதிய பாடங்‌ 
களை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள்‌. அவர்களுக்காக 


அவர்‌ பரிசுத்த வேதாகமத்தின்‌ சில பகுதிகளையும்‌, குறிப்பாக, நம்‌ 
திவ்ய மீட்பரின்‌ வரலாறு முழுவதையும்‌, தாமே எழுதிய சில 
ஆவணங்களையும்‌ ஜப்பானிய மொழிக்கு மாற்றம்‌ செய்தார்‌. இந்த 
மீட்பரின்‌ வரலாற்றிலிருந்து ஒரு நேரத்திற்கு ஒரு பரம இரகசியத்தை 
வாசித்து, அதற்கு விளக்கம்‌ தந்தார்‌. இது அமைதியான தியான 
முறையில்‌ அவரால்‌ நடத்தப்பட்டது. இவற்றின்‌ மூலம்‌ அவர்களது 
இருதயங்கள்‌ கடவுளால்‌ தொடப்பட்டு, அவருடைய பரிசுத்த 
தேவசிநேகத்தால்‌ பற்றியெரிந்தன, அதே சமயம்‌ இனிய பக்தியின்‌ 


கண்ணீர்‌ அவர்களுடைய முகங்களை நனைத்தது. 


ஐப்பானியத்‌ திருச்சபையின்‌ இந்தத்‌ தலைச்சன்‌ பிள்ளைகளாகிய 
ஆத்துமங்களில்‌ கிறீஸ்தவ விசுவாசத்தினுடையவும்‌, பக்தியினுடை 
யவும்‌ விதைகள்‌ எவ்வளவு ஆழமாகவும்‌, உறுதியாகவும்‌ வேரூன்றின 
என்றால்‌, பல வருடங்களுக்குப்‌ பிறகு, அவர்கள்‌ மேற்கொண்டு 


பண்படுத்தப்படாமல்‌ விடப்பட்டபோதும்‌, நம்‌ பரிசுத்த அப்போஸ்‌ 
தலரின்‌ கரத்தால்‌ அவர்களுடைய இருதங்களின்மீது இடப்பட்ட 
புண்ணியத்தின்‌ முத்திரைகள்‌ அழியாமல்‌ நிலைத்திருந்தது மட்டு 
மின்றி, இவை மேன்மேலும்‌ வலிமை பெற்று, வளர்ச்சியடையவும்‌ 
செய்திருந்தன. பரிசுத்த விசுவாசத்தின்‌ பவுலின்‌ தயவும்‌, முன்மாதிரி 
கையளம்‌ தொடக்கத்தில்‌ இந்த நல்ல விளைவுக்கு அதிகமான 
பங்களிப்பைச்‌ செய்தது என்பது உண்மைதான்‌. சவேரியார்‌ அந்த 
மக்களை விட்டுப்‌ புறப்பட்டபோது, தமது அன்பிற்குரிய சிறு 


மந்தையைப்‌ பவுலின்‌ பொறுப்பில்தான்‌ விட்டுச்‌ சென்றார்‌. அவர்‌ 
காலப்‌ போக்கில்‌ இந்த மந்தையின்‌ ஆடுகளின்‌ எண்ணிக்கையைத்‌ 
தம்முடைய முயற்சிகளால்‌ அதிகரித்திருப்பார்‌ என்பதில்‌ சந்தேக 
மில்லை. அனால்‌ சவேரியார்‌ புறப்பட்டுச்‌ சென்ற ஆறு மாதங்‌ 
களிலேயே அவரைத்‌ தம்மிடம்‌ அழைத்துக்கொள்ள நம்‌ ஆண்டவார்‌ 
சித்தங்கொண்டார்‌. 


428 


சவேரியார்‌ தங்களிடம்‌ விடைபெற்றுக்கொண்டபோது, இந்தச்‌ 
சிறிய விசுவாசிகள்‌ படையின்‌ புலம்பல்கள்‌ இருதயத்தைக்‌ கிழிப்‌ 
பவையாக இருந்தன. புனிதர்‌ ஜப்பானுக்கு வந்தபின்‌ ஒரு வருட 
காலம்‌ மட்டுமே அவர்களோடு தங்கியிருந்தார்‌. அவர்கள்‌ மிகுந்த 
அன்போடும்‌, தகுந்த காரணத்தோடும்‌ அவருக்கு நன்றி 
செலுத்தினார்கள்‌. ஏனெனில்‌ சுவிசேஷ ஒளியைக்‌ கொண்டு அவர்‌ 


களுடைய இருளை ஒளிர்விக்கும்படியாகவும்‌, அவர்கள்‌ எதை 
நோக்கி விரைந்து சென்றுகொண்டிருந்தார்களோ, அந்த நரகத்தில்‌ 
இருந்து அவர்களைக்‌ காப்பாற்றும்படியாகவும்‌, நித்திய இரட்சணி 
யத்தின்‌ பாதுகாப்புள்ள பாதையில்‌ அவர்களை நிலைநிறுத்தும்படி 


யாகவும்‌, அவர்‌ தம்‌ உயிரைப்‌ பணயம்‌ வைத்து, தொலைவானதொரு 
உலகத்திலிருந்து அவர்களைத்தேடி வந்தார்‌. 

சவேரியாரும்‌, அவருடைய இரண்டு துணைவர்களான காஸ்மோ 
டாரஸாும்‌, ஜான்‌ ஃபெர்னாண்டஸும்‌ 1550,செப்டம்பர்‌ 
தொடக்கத்தில்‌ காங்கோஸிமாவிலிருந்து புறப்பட்டார்கள்‌. இங்கே 
சேகரிக்கப்பட்ட அறுவடை, விதைப்புக்‌ காலத்தின்‌ உழைப்புகளுக் 
குச்‌ சமமானதாக இருக்கவில்லை என்று தோன்றக்கூடும்‌ என்பதால்‌, 
புனிதர்‌ சற்றும்‌ எதிர்பாராத இடத்திலும்‌, நேரத்திலும்‌, அவருக்கு 
உரிய சம்பாவனையைத்‌ தர நம்‌ ஆண்டவர்‌ சித்தங்கொண்டார்‌. 
அவருடைய புண்ணிய வாழ்வினுடையவும்‌, அற்புதச்‌ செயல்களி 
னுடையவும்‌ புகழ்‌ அண்டை நாடுகளிலும்‌ பரவி, ஃபிராண்டோ 
வுக்குச்‌ செல்லும்‌ சாலைக்கு அருகிலிருந்த ஒரு கோட்டையை எட்டி 
யிருந்தது. இந்த இடம்‌ காங்கோஸிமாவிலிருந்து சுமார்‌ எண்பது 
மைல்‌ தொலைவிலிருந்தது. இந்தக்‌ கோட்டை சாக்ஸமா அரசனின்‌ 
முதன்மை அதிகாரிகளில்‌ ஒருவனுக்குச்‌ சொந்தமானதாக இருந்தது. 

சவேரியார்‌ ஓர்‌ அன்னியராகத்தான்‌ அங்கே வந்து சேர்ந்தார்‌. 
ஆனால்‌ அங்கே அவர்‌ அறியப்படாதவராக இருக்கவில்லை. அவரைத்‌ 
தங்களோடு வைத்துக்கொள்ளும்‌ பாக்கியத்தை யார்‌ பெறுவது 
என்பதில்‌ அந்நாட்டு மக்களிடையே ஒரு போட்டியே நிகழ்ந்தது. 
பாறைகளாலான இந்தக்‌ கோட்டை நிச்சயமாக உலக அதிசயங்களில்‌ 


ஒன்றாக இருக்கத்‌ தகுதியுள்ளது. அதன்‌ கட்டடங்கள்‌ அமைந்துள்ள 


429 


இயற்கையான நிலை ஆச்சரியத்திற்குரியதாக இருப்பது போலவே, 
அவை கட்டப்பட்டுள்ள விதத்தில்‌ வெளிப்படும்‌ தொழில்‌ திறமை 
திடமானதாகவும்‌, காலம்‌ கடந்து நீடிப்பதாகவும்‌ இருக்கிறது. அது 
ஒரு மலைப்பாறையின்‌ உச்சியின்மீது ஊன்றப்பட்டுள்ளது, அல்லது 
அங்கிருந்து அது முளைத்தெழுந்துள்ளது என்றும்‌ நாம்‌ கூறலாம்‌. 
அதைச்‌ சுற்றிலும்‌ செங்குத்தான பாறைகள்‌ சூழ்ந்துள்ளன, ஒரே ஒரு 
குறுகிய பாதை மட்டுமே அதை அடைவதற்கான வழியாக இருக்‌ 
கிறது. இதன்‌ காரணமாக, எளிதில்‌ நெருங்க முடியாத கோட்டை 
என்று நாம்‌ அதை அழைக்கலாம்‌. அதன்‌ கட்டடங்கள்‌ கற்களையும்‌, 


சாந்தையும்‌ கொண்ட கட்டப்பட்டவையல்ல, மாறாக, பாறைகளில்‌ 
உளி கொண்டு செதுக்கப்பட்டவை. கோட்டையைச்‌ சுற்றியுள்ள 
மதில்கள்‌ ஓர்‌ ஆழமான, அகன்ற பள்ளத்திலிருந்து எழுப்பப்பட்டுள்‌ 
ளன. அவை மிகக்‌ கடினமான கல்லால்‌ கட்டப்பட்டு, கட்டடக்‌ 


கலைஞனின்‌ மிகத்‌ திடமான திறனை வெளிப்படுத்துகின்றன. 
இவ்வாறு இந்தக்‌ கோட்டை அது உட்பட்டுள்ள நாட்டுக்கு ஒரு 
சிறந்த பாதுகாப்பாக இருக்கிறது. 

இங்கே அரசனின்‌ ஓர்‌ அரண்மனை இருக்கிறது. அதில்‌ பயன்‌ 
பாட்டிற்கும்‌, அலங்காரத்திற்கும்‌ தேவையான அல்லது, விரும்பத்‌ 
தக்க அனைத்தும்‌ இருகக்கின்றன. இந்தப்‌ புகழ்பெற்ற கோட்டை 
எஸ்ஸியாந்தோனோ என்னும்‌ பெயருள்ள ஒரு பிரபுவுக்குச்‌ 
சொந்தமானது. நம்‌ புனிதர்‌ அங்கு வருகை தந்தபோது, அவனுடைய 
பெயராலேயே அது அழைக்கப்பட்டது. தம்மை வரவேற்று உபசரித்‌ 
தவார்கள்‌ தமக்குத்‌ தந்த மரியாதையை சாதகமாகப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டு, அவர்‌ உடனடியாக மெய்யான விசுவாசத்தையும்‌, நித்திய 
இரட்சணியத்தையும்‌ பற்றி அவர்களுக்கு உரையாற்றத்‌ தொடங்கி 
னார்‌. டோனோக்களின்‌ (இந்தப்‌ பகுதிகளைச்‌ சேர்ந்த பிரபுக்கள்‌ 
இவ்வாறுதான்‌ அழைக்கப்படுகிறார்கள்‌.) முழுக்‌ குடும்பமும்‌ அவர்‌ 
பேசுவதைக்‌ கேட்கும்படி கூடியிருந்தது. அவ்வாறே அச்சமயத்தில்‌ 
கோட்டையிலிருந்த வீரர்கள்‌ அனைவரும்‌ அங்கே கூடியிருந்தார்கள்‌. 


புனிதரின்‌ வாதங்கள்‌ ஆணித்தரமானவையாக இருந்தன. 


கடவுளின்‌ சத்தியங்களை அவர்‌ எவ்வளவு தெளிவாக அவர்கள்‌ முன்‌ 


430 


இதழ்‌ விரிக்கச்‌ செய்தார்‌ என்றால்‌, அவருடைய புண்ணியங்களின்‌ 
செல்வாக்கு எவ்வளவு பெரியதாக இருந்தது என்றால்‌, அவர்‌ பேசிய 
தைக்‌ கேட்டவர்களில்‌ பலர்‌ ஒரு சில நாட்களிலேயே தாங்கள்‌ இது 
வரை இருந்து வந்த ஞானக்‌ குருட்டுத்தனத்தைப்‌ பற்றிப்‌ புலம்பு 
யமுதார்கள்‌. அவர்களில்‌ பதினேழு பேர்‌ அங்கே, அப்போதே 


தங்களுக்கு ஞானஸ்நானம்‌ தரும்படி கேட்பதைக்‌ கண்டு சவேரியார்‌ 
ஆனந்த அக்களிப்புற்றார்‌. அவர்‌ அவர்களுக்கு முறைப்படி ஞான 
உபதேசம்‌ கற்பித்தபின்‌ ஞான ஜீவியத்தின்‌ தலைவாசலான தேவத்‌ 
திரவிய அனுமானத்தை அவர்களுக்கு வழங்கினார்‌. 

எஸ்ஸியாண்டோனோ மட்டும்‌ முதலில்‌ மனந்திரும்பியிருந்தான்‌ 
என்றால்‌, அந்தக்‌ கோட்டையிலிருந்த அனைவருமே மனந்திருப்பப்‌ 
பட்டிருப்பார்கள்‌ என்பதில்‌ எந்த சந்தேகமுமில்லை. ஆனால்‌ 
அவனோ அரசனின்‌ சமீபத்திய கட்டளை ஒன்றை மீற அச்சம்‌ 
கொண்டு, அதைத்‌ தள்ளிப்போட்டான்‌. ஆனாலும்‌, மற்றவர்கள்‌ 
விரும்பினால்‌ கிறீஸ்தவார்களாவதற்கு அவன்‌ முழு அனுமதி தந்தான்‌. 
அவனுடைய மனைவியும்‌, நான்கே வயதான அவனுடைய மூத்த 
மகனும்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. தன்‌ அரசன்‌ தன்னுடைய 
தடைச்‌ சட்டத்தைத்‌ திரும்பப்‌ பெற்றுக்கொள்வான்‌ என்றால்‌, தான்‌ 
விசுவாசத்தைத்‌ தழுவிக்கொள்வதாக அவன்‌ வாக்களித்தான்‌. 

மனந்திரும்பியவர்களிடையே டேோனோ குடும்பத்துப்‌ 
பெரியவர்‌ ஒருவர்‌ இருந்தார்‌. அவர்‌ வயதிலும்‌, நல்ல தீர்மானத்திலும்‌ 
முதிர்ச்சி பெற்றவராக இருந்தார்‌. சவேரியார்‌ இந்தக்‌ கிறீஸ்தவ 
மந்தையின்‌ குருவாகவும்‌, ஆசிரியராகவும்‌ அவரை நியமித்தார்‌. தாம்‌ 
அங்கிருந்து புறப்பட்டபோது, ஞானஸ்நானம்‌ கொடுக்கும்‌ வகை 
யையும்‌, வார்த்தைகளையும்‌, அடிப்படை விசுவாசப்‌ பரம இரகசியங்‌ 
களைப்‌ பற்றியண ஒரு விளக்கத்தையும்‌, கிறீஸ்துநாதரின்‌ வாழ்க்கைச்‌ 
சுருக்கம்‌ ஒன்றையும்‌, ஏழு தவச்‌ சங்கீதங்களையும்‌, அர்ச்சியசிஷ்ட 
வார்கள்‌ பிரார்த்தனையையும்‌, நிலையான, மற்றும்‌ தேதி மாறக்கூடிய 
திருநாட்களின்‌ கால அட்டவணை ஒன்றையும்‌ அவருக்கு எழுதித்‌ 
தந்தார்‌. இவை அனைத்தும்‌ ஜப்பானிய மொழியில்‌ எழுதப்பட்‌ 
டிருந்தன. 


431 


அதன்பின்‌, அரண்மனையிலிருந்த அறைகளில்‌ ஒன்றை அவர்‌ ஒரு 
சிற்றாலயமாகத்‌ தேர்ந்தெடுத்து, கிறீஸ்தவர்கள்‌ அனைவரும்‌ 
(அவர்கள்‌ தங்களால்‌ வற்புறுத்தி அழைத்து வரக்கூடிய அஞ்ஞானி 
கள்‌ அனைவரும்‌) ஒவ்வொரு ஞாயிறன்றும்‌ அங்கே ஒன்றுகூட 
வேண்டுமென்றும்‌, அந்த முதியவர்‌ சாதாரண ஜெபங்களுக்குப்‌ பிறகு 
ஞான உபதேசத்தின்‌ ஏதாவது ஒரு பகுதியைச்‌ சத்தமாக வாசிக்க 
வேண்டுமென்றும்‌ புனிதர்‌ விருப்பம்‌ தெரிவித்தார்‌; மேலும்‌, 
வெள்ளிக்கிழமைகளில்‌ அவர்கள்‌ ஒன்றுகூடி ஏழு தவச்‌ சங்கீதங்‌ 
களையும்‌, ஒவ்வொரு நாளும்‌ பிரார்த்தனையையும்‌ பாட வேண்டு 
மென்றும்‌ அவர்‌ கேட்டுக்கொண்டார்‌. இவ்வாறு விசுவாசம்‌ மற்றும்‌ 
தேவ பக்தியின்‌ வித்துக்களை எஸ்ஸியாண்டோனோவின்‌ பாறையின்‌ 
மீது விதைத்து விட்டு, அவர்‌ ஃபிராண்டோவை நோக்கித்‌ தம்‌ 
பயணத்தைத்‌ தொடங்கினார்‌. 


உண்மையில்‌ இந்தப்‌ பாறை ஒரு நல்ல நிலமாக இருந்தது. அது 
பரலோக ஆசீர்வாதத்தின்‌ கனிகளை விரைவில்‌ தந்தது. மற்றவர்‌ 
களுக்கு மேல்‌ அதிகாரமுள்ளவர்களாக அவரால்‌ நியமிக்கப்பட்ட 
பக்தியார்வமிக்க கிறீஸ்தவார்களின்‌ ஆன்ம தாகமும்‌, முன்மாதிரிகை 
யும்‌ எண்ணிக்கையிலும்‌, பக்தியிலும்‌ அதிகரித்தது போலவே, இந்தச்‌ 
சிறு விசுவாசப்‌ படையினரின்‌ எண்ணிக்கையும்‌ அதிகரித்தது. பதின்‌ 
மூன்று ஆண்டுகளுக்குப்‌ பிறகு, சுவாமி லூயிஸ்‌ அல்மெய்தா இந்த 
வழியாகக்‌ கடந்து சென்றபோது, அங்கே நூற்றுக்கும்‌ அதிகமான 
கிறீஸ்தவர்கள்‌ இருந்ததைக்‌ கண்டார்‌. அவர்கள்‌ எவ்வளவு துல்லிய 
மாகவும்‌, உத்தமமாகவும்‌ தங்கள்‌ ஞானக்‌ கடமைகளை நிறைவேற்றி 
வந்தார்கள்‌ என்றால்‌, அந்தக்‌ கோட்டை போர்வீரரார்களின்‌ ஒரு 
படைச்‌ சாலையாகத்‌ தோன்றுவதற்குப்‌ பதிலாக, ஒரு துறவற மடத்‌ 
தைப்‌ போல்‌ அவருக்குத்‌ தோன்றியது. 

இஸ்பிரீத்துசாந்துவானவரைத்‌ தவிர அவர்களுக்குப்‌ போதிப்‌ 
பவர்கள்‌ வேறு யாரும்‌ இருக்கவில்லை என்றாலும்‌, அது ஆதிக்‌ கிறீஸ்‌ 
தவர்களின்‌ ஒரு சிறிய அளவிலான, அழகிய நகலாக இருந்தது. அவர்‌ 
விசுவாசத்தின்‌ இந்தப்‌ புதிய சீடர்‌ களின்‌ இருதயங்களில்‌ அரசராக 
வீற்றிருந்து ஆட்சி செலுத்திக்கொண்டிருந்தார்‌. அவர்களுடைய 


432 


மாசற்ற வாழ்வும்‌, ஜெபத்தில்‌ விடாப்பிடியாக அவர்கள்‌ நிலைத்திருந் 
ததும்‌, அவர்களுடைய பரஸ்பர ஐக்கியமும்‌, பிறார்சிநேக உணர்வும்‌, 
சேசுக்கிறீஸ்துநாதரின்‌ திருப்பாடுகளின்‌ நினைவாகவும்‌, தங்கள்‌ 
பாவங்களுக்குப்‌ பரிகாரமாகவும்‌ அவர்கள்‌ சீரான முறையில்‌ செய்து 
வந்த தவச்‌ செயல்களும்‌, இந்தச்‌ சின்னஞ்சிறு திருச்சபையைக்‌ கடவு 
ளின்‌ கருணைக்கு முற்றும்‌ உரியதாக அக்கியிருந்தது. கோட்டைத்‌ 
தலைவனான டோனோவும்‌ கூட, இன்னும்‌ தான்‌ ஓர்‌ அஞ்ஞானியாக 
இருந்தபோதிலும்‌, அவர்களுடைய எல்லாப்‌ பொது பக்தி 
முயற்சிகளிலும்‌ முதல்‌ ஆளாகக்‌ கலந்து கொண்டான்‌. புனிதர்‌ வந்து 
சென்றபின்‌ அவனுக்குப்‌ பிறந்த இரண்டு குழந்தைகளும்‌ கூட ஞான 
ஸ்நானம்‌ பெற்றிருந்தார்கள்‌. மற்றவர்களைப்‌ பொறுத்த வரை, ஐந்து 
பேர்‌ மற்றவர்களுக்கு ஆசிரியர்களாகப்‌ பணியாற்றிக்கொண்டிருந் 
தார்கள்‌. அவர்களில்‌ ஒருவர்‌ அற்புதமான மனிதராக இருந்தார்‌. 
சவேரியார்‌ விட்டுச்‌ சென்ற கையெழுத்துப்‌ பிரதிகளிலிருந்து விவரங்‌ 
களைச்‌ சேகரித்து, அவர்‌ தம்‌ சொந்த மொழியில்‌ ஒரு புத்தகத்தை 
எழுதினார்‌. அதில்‌ அவர்‌, கலகம்‌ செய்த சம்மனசுக்களுடையவும்‌, 
ஆதாமினுடையவும்‌ வீழ்ச்சியில்‌ தொடங்கி, மனித மீட்பின்‌ முழு 
வரலாற்றையும்‌ அழகாகத்‌ தொகுத்துத்‌ தந்திருந்தார்‌; மனிதாவதாரப்‌ 
பரம இரகசியமும்‌, நம்‌ திவ்ய ஆண்டவரின்‌ வாழ்வின்‌ பரம இரகசி 
யங்களும்‌, இஸ்பிரீத்துசாந்துவானவர்‌ இறங்கி வந்த நிகழ்ச்சியும்‌, 
அதில்‌ சிறப்பாகக்‌ கோர்க்கப்பட்டிருந்தன. இந்நூல்‌ சகோதரர்‌ 
அல்மெய்தாவுக்கு எப்படிப்பட்ட மகிழ்ச்சியைத்‌ தந்தது என்றால்‌, 
அவர்‌ பங்கோவில்‌ இருந்த கிறீஸ்தவர்களுக்காக அதன்‌ ஒரு நகலை 
எடுத்துச்‌ சென்றார்‌. 

இந்நூலின்‌ ஆசிரியரிடம்‌ ஒரு முறை, அவர்‌ தம்‌ விசுவாசத்தைத்‌ 
துறந்துவிடும்படி அரசன்‌ கட்டளையிடுவான்‌ என்றால்‌, அவர்‌ என்ன 
பதில்‌ கூறுவார்‌ என்று கேட்கப்பட்டது. “நான்‌ அவரிடம்‌, “என்‌ 
ஆண்டவனே, உம்‌ அடிமையான என்னை உமது மணிமுடிக்குப்‌ 
பிரமாணிக்கமுள்ளவனாகவும்‌, உம்‌ விருப்பங்களுக்குப்‌ பிரமாணிக்க 
முள்ளவனாகவும்‌, என்‌ உயிரைக்‌ கொடுத்தாவது உம்மைப்‌ பாதுகாக்‌ 
கத்‌ தயாராக இருப்பவனாகவும்‌, அனைவருக்கும்‌ உரிய நீதியைச்‌ 


செலுத்துபவனாகவும்‌, என்‌ மேலதிகாரிகளுக்கு மரியாதை செலுத்து 


433 


பவனாகவும்‌, எனக்குச்‌ சமமானவர்களிடம்‌ அடக்கவொடுக்கமுள்ள 
வனாகவும்‌, எனக்குக்‌ கழ்ப்பட்டவர்கள்‌ மீது தயவுள்ளவனாகவும்‌ 
இருக்க வேண்டுமென்று நீர்‌ விரும்பினால்‌, நான்‌ கிறீஸ்தவனாக 
இருக்க எனக்குக்‌ கட்டளையிடும்‌. ஏனெனில்‌, அரசர்‌ என்ற முறை 
யில்‌, நீர்‌ இதற்குக்‌ கடமைப்பட்டி ருக்கிறீர்‌. நான்‌ கிறீஸ்தவனாக இருப்‌ 
பதை நிறுத்திக்கொள்ள வேண்டுமானால்‌, அதே சமயத்தில்‌ நான்‌ 
கடவுளுக்கும்‌, உமக்கும்‌, மற்ற அனைவருக்கும்‌, எனக்கும்‌ பிரமாணிக்க 
மற்றவனாகவும்‌, எதிரியாகவும்‌ மாறி விடுவேன்‌. ஏனெனில்‌ அப்போது, 
நான்‌ ஒரு வஞ்சகனாகவும்‌, கெடுமதியுள்ளவனாகவும்‌ மாறியிருப்‌ 
பேன்‌” என்று நான்‌ அரசருக்குப்‌ பதில்‌ கூறுவேன்‌” என்று அவர்‌ 
பதிலளித்தார்‌. 


புனிதர்‌ எஸ்ஸியாண்டோ பாறையின்மீது தங்கியிருந்த சில நாட்‌ 
களுக்குள்‌ அவர்‌ செய்த சாதனைகளைப்‌ பற்றி விவரித்த பின்‌, அவார்‌ 
அங்கே விட்டுச்‌ சென்ற தரித்திரத்தின்‌ இரண்டு சிறிய கொடைகளின்‌ 
பலன்களையும்‌ நாம்‌ இங்கே விவரிக்க வேண்டும்‌. அவற்றில்‌ ஒன்றை 
அவர்‌ டோனோவின்‌ மனைவிக்கும்‌, மற்றொன்றை முதன்முதலில்‌ 
சிறிய கிறீஸ்தவ மந்தையின்‌ தலைவராக அவர்‌ நியமித்த முதியவருக்‌ 
கும்‌ விட்டுச்‌ சென்றார்‌. 

டோனோவின்‌ மனைவிக்கு ஒரு சிறிய, பழைய பை ஒன்றைத்‌ 
தந்து சென்றார்‌. அதில்‌ அவரே தம்‌ கைப்பட எழுதிய பிரார்த்தனை 
களும்‌, வேறு சில ஜெபங்களும்‌ மட்டும்‌ இருந்தன. உலகத்தன்மை 
யான கண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடை மதிப்பற்றதாகத்‌ 
தோன்றக்கூடும்‌ என்றாலும்‌, அந்த பக்தியுள்ள தாய்‌ பொக்கிஷங் 
களில்‌ எல்லாம்‌ மிக அதிக மதிப்புள்ள செல்வமாக அதைப்‌ போற்றிப்‌ 
பாதுகாத்து வைத்திருந்தாள்‌. ஏனெனில்‌, புனிதரின்‌ புண்ணியம்‌ 
மற்றும்‌ வல்லமையை ஓரளவுக்கு அனுபவித்து அறிந்திருந்த அவள்‌, 
அவருக்குச்‌ சொந்தமாயிருந்த பொருட்களுக்குக்‌ கடவுள்‌ ஒரு தனிப்‌ 
பட்ட பலனை நிச்சயமாகத்‌ தந்திருப்பார்‌ என்று அவள்‌ நம்பினாள்‌. 
அந்த நம்பிக்கையும்‌ தவறானதாக இருக்கவில்லை. ஏனெனில்‌, இந்தச்‌ 
சிறு பை எந்த நோயாளியின்‌ மீது வைக்கப்பட்டாலும்‌, அவர்கள்‌ 


உடனே அற்புதமான முறையில்‌ குணமாக்கப்பட்டார்கள்‌. 


434 


அங்கிருந்த சிறிய எண்ணிக்கையிலான கிறீஸ்தவர்களோடு 
மட்டும்‌ இந்த உபகாரம்‌ நின்று விடவில்லை. அஞ்ஞானிகளும்‌ அதன்‌ 
நன்மைத்தனத்தைச்‌ சமமான அளவில்‌ பகிர்ந்துகொண்டார்கள்‌. 
அவர்களில்‌, கோட்டைத்‌ தலைவனும்‌ ஒருவனாக இருந்தான்‌. தன்‌ 
மரண அவஸ்தையின்போது, அவன்‌ தன்‌ புலன்களின்‌ பயன்பாட்டை 
இழந்திருந்தபோதிலும்‌, அந்தச்‌ சிறு அருளிக்கத்தால்‌ தொடப்பட்ட 
வுடன்‌ உடனே குணம்‌ பெற்றான்‌. 

சவேரியாரால்‌ தகுதியுள்ள முதியவரான கிறீஸ்தவ சபைத்‌ 
தலைவருக்குத்‌ தரப்பட்ட மற்றொரு பரிசு, ஒரு தவ முயற்சியாகத்‌ 
தம்மையே அடித்துக்கொள்ளப்‌ புனிதர்‌ பயன்படுத்திய அவருடைய 


ஒரு கசையாகும்‌. இரண்டு வெவ்வேறு நோக்கங்களுக்காக அது கிறீஸ்‌ 
தவர்களால்‌ பயன்படுத்தப்பட்டது. அவற்றில்‌ ஒன்று, நோயாளி 


களின்‌ மீது புதுமை நிகழச்‌ செய்வதாகும்‌. இம்முறையில்‌ பலர்‌ 
அதனால்‌ பலனடைந்தார்கள்‌. அவர்களில்‌ டோனோவின்‌ மனைவி 
யும்‌ ஒருத்தியாக இருந்தாள்‌. இவள்‌ சாகும்‌ தறுவாயில்‌ இருந்தபோது, 
இந்தக்‌ கசையால்‌ சிலுவை அடையாளம்‌ வரைந்து ஆசீர்வதிக்கப்‌ 
பட்டு, முழு ஆரோக்கியத்தோடு தன்‌ மரணப்‌ படுக்கையினின்று 
எழுந்தாள்‌. 


இந்தக்‌ கசை பயன்படுத்தப்பட்ட மற்றொரு நோக்கம்‌ தவம்‌ 
சார்ந்ததாகும்‌. ஒவ்வொரு வெள்ளியன்றும்‌, பக்தியார்வமுள்ள புதிய 
கிறீஸ்தவர்கள்‌ ஒன்றுகூடி. அந்தக்‌ கசையைப்‌ பயன்படுத்தி வந்தார்கள்‌. 
இறுதியாக, அது நைந்து போவதைக்‌ கண்ட நல்ல முதியவர்‌, அதைப்‌ 
பாதுகாக்க விரும்பி, வேறு கசைகள்‌ சிலவற்றைச்‌ செய்தார்‌. அவற்‌ 
றைப்‌ பயன்படுத்தியபின்‌, புனிதரின்‌ கசையைக்‌ கிறீஸ்தவர்‌ 
களிடையே சுற்றி வரச்‌ செய்தார்‌. யாரும்‌ மூன்று அடிகளுக்கு மேல்‌ 
தங்களை அடித்துக்கொள்ள அனுமதிக்கப்படவில்லை. அதன்பின்‌ 
அது முற்றிலும்‌ அழிந்து போகாதபடி, ஓர்‌ அருளிக்கமாகப்‌ பாது 
காத்து வைக்கப்பட்டது. 

இதுபோன்ற வழிமுறைகளின்‌ மூலம்‌ சுவாமி பிரான்சிஸ்‌ சவேரி 
யாரின்‌ ஞாபகம்‌ அந்தக்‌ கோட்டையில்‌ நிலைபெறும்படி செய்யப்‌ 


பட்டது. அவருடைய புண்ணியங்கள்‌ மதித்து வணங்கப்பட்டன. 


435 


அவருடைய ஆன்ம தாகம்‌ பயன்‌ மிகுந்ததாக இருந்தது. இவ்வாறு, 
அவர்‌ அங்கே இல்லாதிருந்தபோதும்கூட, இன்னமும்‌ அஞ்ஞானி 
களை அவர்‌ விசுவாசத்திற்கு இழுத்தபடியும்‌, தாம்‌ ஞானஸ்நானம்‌ 
வழங்கியவர்களில்‌ இந்தத்‌ தேவத்திரவிய அனுமானத்தின்‌ வரப்பிர 
சாதத்தை நிலைபெறச்‌ செய்து, அதை வளர்ப்பவராகவும்‌ இருந்தார்‌. 

பல வருடங்களுக்குப்‌ பிறகு, சேசு சபையைச்‌ சேர்ந்த மற்றொரு 
உறுப்பினர்‌ இந்த இடத்திற்கு வந்தபோது, இந்த நல்ல மக்கள்‌ அவரை 
உடனே சூழ்ந்து கொண்டதில்‌ ஆச்சரியப்பட எதுவுமில்லை. 
அவர்கள்‌ தங்கள்‌ புனித ஞானத்‌ தகப்பனைப்‌ பற்றியும்‌, அவரை 
மீண்டும்‌ காண தங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா என்றும்‌ 
அவரை விசாரித்தார்கள்‌. 


இந்த அற்புதமான கோட்டையை விட்டுப்‌ புறப்பட்ட நம்‌ 


அப்போஸ்தலர்‌ பிராண்டோ நோக்கிச்‌ சென்றார்‌. வழியிலிருந்த 
கிராமங்கள்‌ அனைத்திலும்‌ கிறீஸ்தவத்தின்‌ விதைகளை விதைத்தபடி 
சென்றார்‌. அவருடைய பல பயணங்களைப்‌ பற்றியும்‌, குறிப்பாக 
இந்தப்‌ பயணத்தைப்‌ பற்றியும்‌ மிகச்‌ சில வரலாற்றுப்‌ பதிவுகளே 
நம்மிடம்‌ உள்ளன என்றாலும்‌, காங்கோஸிமாவிலிருந்து சுமார்‌ 
நாற்பது மைல்‌ தூரத்தில்‌ அமைந்துள்ள கேனதாப்‌ என்னும்‌ பிரதேசத்‌ 
தில்‌ அவர்‌ அதிகமான கனிகளைச்‌ சேகரித்தார்‌ என்று நாம்‌ அறிந்திருக்‌ 
கிறோம்‌. நம்மிடமுள்ள தகவல்‌ பின்வரும்‌ முறையில்‌ பெறப்பட்டது: 


சாக்ஸுமா நாட்டிற்கு அனுப்பப்பட்ட சேசுசபைத்‌ தந்தை 
ஒருவர்‌ வழியில்‌ கேனதாப்‌ நகரைச்‌ சந்தித்தார்‌. அங்கே அர்ச்‌. 
பிரான்சிஸ்‌ சவேரியார்‌ இன்னமும்‌ நினைவுகூரப்படுவதையும்‌, இந்த 
மக்களுக்கு அவர்‌ போதித்து, வேத பாடங்களைக்‌ கற்பித்து ஐம்பத்‌ 
தைந்து ஆண்டுகள்‌ கடந்த பின்னும்‌ அவர்கள்‌ அவரைப்‌ பற்றி மிகுந்த 
பிரியத்தோடு பேசுவதையும்‌ கண்டார்‌. புனிதர்‌ தாம்‌ ஸ்தாபித்த சபை 
களுக்கே உரிய தனிப்பட்ட உணர்வால்‌ இந்த மக்கள்‌ ஊறியிருக்கச்‌ 
செய்திருந்தார்‌. சவேரியார்‌ அங்கே இருந்தபோது, அங்கே அரசனாக 
இருந்தவனின்‌ மகளைச்‌ சந்திக்கும்‌ வாய்ப்பு இந்தக்‌ குருவானவருக்குக்‌ 
கிடைத்தது. இப்போது வயதாயிருந்த இந்த இளவரசி, தன்‌ இளமைப்‌ 
பருவத்தில்‌, புனிதரின்‌ கரங்களால்‌ ஞானஸ்நானம்‌ பெற்ற பின்‌, மிக 


436 


விரைவில்‌ தன்னையே முழுவதுமாகக்‌ கடவுளுக்கு அர்ப்பணித்து, 
ஒருதுறவறக்‌ கன்னிகையாக வாழ்ந்துகொண்டி ருந்தாள்‌. 


இந்த இடத்தில்‌ மிகுந்த மரியாதைக்குரிய ஒருவராக இருந்தவர்‌ 
மிக்கேல்‌ என்னும்‌ ஒரு கிறீஸ்தவர்‌ ஆவார்‌. தம்‌ தந்‌ைத மரிக்கும்‌ 
தறுவாயில்‌ இருந்தபோது, தம்‌ சொத்துக்களில்‌ எல்லாம்‌ மிகவும்‌ 
மதிப்புள்ளவையாகத்‌ தாம்‌ மதித்த இரண்டு ஜெபமாலைகளையும்‌, 
பரிசுத்த தீர்த்தம்‌ நிரம்பிய ஒரு பீங்கான்‌ சாடியையும்‌ மிக்கேலின்‌ 
கரங்களில்‌ தந்தபடி, “இது பல வருடங்களுக்கு முன்‌, பிரான்சிஸ்‌ 
என்னும்‌ பெயருள்ள, ஓர்‌ அற்புதமான, பரிசுத்த மனிதரிடமிருந்து 
நான்‌ பெற்ற ஒரு பரிசாகும்‌. அவர்‌ இரட்சணியத்தின்‌ வழியை நமக்‌ 
குப்‌ படிப்பிப்பதும்‌, மெய்யங்கடவுளைப்‌ பற்றிய அறிவை நமக்குத்‌ 
தருவதுமான ஓரே நோக்கத்திற்காக மிகத்‌ தொலைவான நாட்டி 
லிருந்து வந்திருந்தார்‌. நம்‌ வீட்டில்‌ அவரை வரவேற்கும்‌ பெரும்‌ பேறு 
எனக்குக்‌ கிடைத்தது. அவர்‌ இதற்குக்‌ கைம்மாறாக உண்மையாகவே 
என்னைப்‌ பெரும்‌ செல்வந்தனாக்கனொர்‌, ஏனெனில்‌ அவர்‌ என்னை 
ஒரு கிறீஸ்தவனாக்கினார்‌. என்னிடம்‌ விடைடெறும்போது, இந்த 
விலைமதிக்க முடியாத பெரும்‌ பொக்கிஷத்தை அவர்‌ எனக்குத்‌ 
தந்தார்‌. இப்போது அதையே நான்‌ உனக்குத்‌ தருகிறேன்‌. இதைப்‌ 
பத்திரமாக வைத்துக்கொள்‌; ஏனெனில்‌, என்‌ அனுபவத்தைக்‌ 
கொண்டு நான்‌ உனக்குச்‌ சொல்கிறேன்‌, நோயாளிகள்‌ இந்த ஜெப 
மாலைகளால்‌ தொடப்பட்டால்‌, அல்லது இந்தத்‌ தீர்த்தத்தில்‌ சில 
துளிகளைப்‌ பருகினால்‌ உடனே குணமடைவார்கள்‌” என்று 
கூறினார்‌. மிக்கேல்‌ தொடர்ந்து, இந்தப்‌ புனித அருளிக்கங்களைப்‌ 
பயன்படுத்தியதன்‌ மூலம்‌ நடந்த குணமாக்கும்‌ அற்புதங்களை 
அடுக்கிக்‌ கொண்டே போனார்‌. 

அப்போது இந்த சேசுசபைக்‌ குரு அவரிடம்‌, “இவ்வளவு அதிக 
மானவர்களை இந்தத்‌ தீர்த்தத்தைக்‌ கொண்டு குணமாக்கிய பிறகும்‌, 
இந்தத்‌ தண்ணீரை எப்படி இன்னும்‌ பாதுகாத்து வைத்திருக்க 
உங்களால்‌ முடிந்தது? ஏனெனில்‌ ஜாடியில்‌ இன்னும்‌ நிறைய தீர்த்தம்‌ 
இருக்கிறதே?” என்று கேட்டார்‌. மிக்கேல்‌ பரிசுத்த எளிமையோடு, 
“ஓ, இந்த எண்ணற்ற நோயாளிகளுக்கு ஆளுக்கொரு துளி தீர்த்தம்‌ 


437 


மட்டுமே நான்‌ தந்திருந்தாலும்‌, இந்த ஜாடி எப்போதோ காலியாகி 
யிருக்கும்‌. ஆனால்‌ புனிதரால்‌ தரப்பட்ட தண்ணீரிலிருந்து சில துளி 
களை நான்‌ எடுக்கும்போதெல்லாம்‌, சாதாரணத்‌ தண்ணீரில்‌ அதே 
அளவுதுளிகளை அதில்‌ சேர்ப்பதில்‌ நான்‌ கவனமாயிருந்தேன்‌. அதில்‌ 
இருந்த புனித தீர்த்தத்தோடு கலக்கப்படும்‌ இந்தத்‌ துளிகளும்‌, அதே 
குணமாக்கும்‌ வல்லமையைப்‌ பெற்றுக்கொள்கின்றன” என்று விளக்கி 
னார்‌. 

மேலும்‌, சுவாமி பிரான்சிஸ்‌ சவேரியார்‌ அங்கிருந்து புறப்பட்டுச்‌ 
செல்லுமுன்‌, அங்குள்ள விசுவாசிகளுக்கு மங்கள வார்த்தை 
நிகழ்ச்சியைச்‌ சித்தரிக்கும்‌ படம்‌ ஒன்றையும்‌, அத்துடன்‌ பீடத்திற்‌ 
குரிய, அழகான பட்டுத்துணியால்‌ செய்யப்பட்ட ஆண்ட்டி பெண்‌ 


டியம்‌ ஒன்றையும்‌, ஒரு கவிகையையும்‌ விட்டுச்‌ சென்றார்‌ என்றும்‌ 
மிக்கேல்‌ கூறினார்‌. இந்த விலையேறப்‌ பெற்ற கொடைகள்‌ மிக 
அதிகமான கவனத்துடன்‌ பராமரிக்கப்பட்டு வந்ததாகவும்‌, அதன்‌ 
பின்‌ ஆட்சிக்கு வந்த அஞ்ஞானியான ஓர்‌ அரசன்‌ அவற்றை அபகரித்‌ 
துக்கொண்டதாகவும்‌ மிக்கேல்‌ விளக்கினார்‌. அவன்‌, கிறீஸ்தவர்‌ 
களிடம்‌ இந்தப்‌ பொருட்கள்‌ இருப்பதைக்‌ கேள்விப்பட்டு, அவற்‌ 
றைக்‌ காண விரும்பினான்‌. அதை மறுப்பதற்கு வாய்ப்பே இருக்க 
வில்லை என்பது வெளிப்படை. 


அந்தக்‌ காட்டுமிராண்டியான அரசன்‌ அவற்றை அபகரித்துக்‌ 
கொண்டு, புனித சித்திரத்தை ஒரு வியாபாரியிடம்‌ விலைக்கு 
விற்றான்‌. அந்த அழகிய பட்டுத்‌ துணிகளை வெட்டித்‌ தன்‌ பிள்ளை 
களுக்கு ஆடைகள்‌ தைத்துக்கொண்டான்‌. “இந்த அவசங்கையைப்‌ 
பற்றி நானும்‌ என்‌ மனைவியும்‌ எவ்வளவு அதிகமாக அழுது தீர்த்‌ 
தோம்‌ என்பதைப்‌ பரலோகம்‌ அறியும்‌. எங்கள்‌ உயிரைக்‌ கொடுத்‌ 
தாவது அவற்றைப்‌ பாதுகாத்துக்கொள்ள நாங்கள்‌ விரும்பினோம்‌. 
ஆனால்‌ கடவுளும்‌ (இந்தப்‌ பரிசுகளுக்குச்‌ சொந்தக்காரரான) புனித 
ரும்‌, அவற்றை நாசமாக்கியவனைப்‌ பயங்கரமாகப்‌ பழிவாங்கி 
னார்கள்‌. அவனுடைய நான்கு பிள்ளைகள்‌ ஒருவர்‌ பின்‌ ஒருவராக 
இறந்தார்கள்‌. அநேகமாக, இந்த விலையேறப்பெற்ற சித்திரத்தை 
அவபக்தியுள்ள விதத்தில்‌ அவன்‌ விற்றது அதற்குக்‌ காரணமாக 
இருக்கலாம்‌. ஐந்தாவதும்‌, கடைசியுமான மகனுக்குப்‌ பைத்தியம்‌ 


438 


பிடித்து விட்டது என்று சிலர்‌ கூறுகிறார்கள்‌, அவனும்‌ இறந்து 
விட்டான்‌ என்று வேறு சிலர்‌ கூறுகிறார்கள்‌” என்றார்‌ மிக்கேல்‌. 

மேலும்‌, தாம்‌ சார்பாக வெளிப்பட்ட புனிதரின்‌ பாதுகாவல்‌ 
தொடர்பான சில சம்பவங்களையும்‌ மிக்கேல்‌ விவரித்தார்‌. ஒரு 
முறை, மிக்கேல்‌ மிகுந்த வறுமை நிலைக்கு ஆளான போது, 
உணவுக்காக சில வேர்களையும்‌, பூண்டுகளையும்‌ சேகரித்து வருவதற் 
காக அவர்‌ பக்கத்திலிருந்த காட்டுக்குச்‌ சென்றார்‌. அங்கே ஒரு மரத்‌ 
தடியில்‌ஒரு பொற்காசை அவர்‌ கண்டுபிடித்தார்‌. ஒரு சம்மனசான 
வரின்‌ கரம்தான்‌ அதை அங்கு வைத்திருக்க வேண்டும்‌ என்று 
நம்புவதற்குச்‌ சரியான காரணம்‌ இருந்தது. ஏனெனில்‌, அந்நாட்டின்‌ 
பொன்‌ அதற்குச்‌ சற்றும்‌ நிகராகாதபடி, அது மிகச்‌ சுத்தமான பசும்‌ 
பொன்னால்‌ செய்யப்பட்டதாக இருந்தது. 

மற்றொரு சமயம்‌ அவர்‌ ஓர்‌ எரிமலையின்‌ அடி வாரத்தில்‌ நடந்து 
கொண்டிருந்தார்‌. மிகச்‌ சரியாக அதே நேரத்தில்‌, எந்த எரிமலை ஒரு 
பிரமாண்டமான கல்லை விசியெறிய, அது மிக்கேல்‌ இருந்த 
திசையை நோக்கி மிகுந்த வேகத்தோடு உருண்டு வந்தது. அவர்‌ இந்த 
ஆபத்திலிருந்து தப்ப எந்த வாய்ப்பும்‌ இருக்கவில்லை. ஏனெனில்‌ 
அவர்‌ ஓடித்‌ தப்பிக்க முடியாதபடி அந்தப்‌ பாதை மிக ஒடுக்கமாக 
இருந்தது. அந்தக்‌ கல்‌ தம்மை நசுக்கக்‌ கொல்லப்போறெது என்று 
பயந்த அவர்‌ உரத்த சத்தமாக சுவாமி பிரான்சிஸின்‌ பெயரைச்‌ 
சொல்லிக்‌ கூப்பிட, அந்தப்‌ பிரமாண்டமான கல்‌, அவர்‌ சற்றும்‌ எதிர்‌ 
பாராத விதமாக வேறொரு திசையை நோக்கித்‌ திரும்பி, அவரிட 
மிருந்த மிகத்‌ தொலைவிலிருந்த ஓரிடத்தில்‌ விழுந்தது. 

நாம்‌ நம்‌ ஞானத்‌ தந்தையிடம்‌ திரும்பி வரவோம்‌. சவேரியார்‌ 
கேனதாபிலிருந்து புறப்பட்டு, வழக்கம்போல, கால்நடையாகவே 
ஃபிராண்டோவை நோக்கி விரைந்து சென்றார்‌. அவருடைய 
துணைவர்கள்‌ தங்கள்‌ முதுகில்‌ தங்கள்‌ பொரட்களைச்‌ சுமந்து 
கொண்டு நடந்தார்கள்‌. அதில்‌ பூசை நிறைவேற்றத்‌ தேவையான 
புனித உடுப்புகளும்‌, மற்ற பொருட்களும்‌ மட்டுமே இருந்தது. 
அவர்களுடைய இந்தப்‌ பயணத்தில்‌ அசெளகரியங்கள்‌ அதிகமாக 


இருந்தன. அவர்கள்‌ கடல்‌ மார்க்கமாகப்‌ பயணம்‌ செய்தபோது, 


439 


கப்பற்கொள்ளையரால்‌ வந்த ஆபத்துக்களும்‌ அதே அளவுக்கு 
மிகுதியாக இருந்தன. ஆனால்‌, பக்தியார்வமும்‌, வீரமும்‌ உள்ளவர்‌ 
களாயிருந்த அவர்களுக்கு இதெல்லாம்‌ இனிமையானதாக இருந்தது. 
தங்கள்‌ மரணத்தின்‌ மூலம்‌ கிறீஸ்துநாதரின்‌ இராச்சியம்‌ இவ்வுலகில்‌ 
இன்னும்‌ விரிவுபடுத்தப்பட முடியும்‌ என்றால்‌, அதுவும்‌ அவார்‌ 
களுக்கு வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றாகவே இருந்திருக்கும்‌. 
கடவுளைப்‌ பற்றிய அவர்களுடைய விறுவிறுப்பான உரையாடல்கள்‌ 


அவர்களுடைய சுமைகளையும்‌, சோர்வையும்‌ வெகுவாகத்‌ 
தணித்தன. அவர்களுக்கு உணவு போதுமான அளவுக்குக்‌ கிடைக்க 
வில்லை, தங்கவும்‌ வசதிகள்‌ இருக்கவில்லை. இன்னும்‌ பல சிரமங்‌ 
களுக்கும்‌ அவர்கள்‌ அடிக்கடி உள்ளாகிக்கொண்டிருந்தார்கள்‌. 
என்றாலும்‌ அவர்களுடைய முகங்களில்‌ பிதிபலித்த அவர்களது 
ஆத்துமங்களின்‌ சந்தோஷ உற்சாகம்‌, அவர்களைப்‌ பரஸ்பரம்‌ 
உற்சாகப்படுத்திக்கொண்டி ருந்தது. 

அவர்கள்‌ ஃபிராண்டோவைச்‌ சென்றடைந்தபோது, அங்கே 
நங்கூரமிட்டி ருந்த போர்ச்சுக்கசியக்‌ கப்பல்களால்‌ அசாதாரணமான 
சந்தோஷத்தோடும்‌, மரியாதையோடும்‌ அவர்கள்‌ வரவேற்கப்பட்‌ 
டார்கள்‌. விருதுக்கொடிகள்‌ பறந்தன, தாளக்‌ கருவிகள்‌ முழங்கின, 
பீரங்கிகள்‌ முழங்கின. உலகின்‌ இந்தத்‌ தொலைவான மூலையில்‌, 
தாம்‌ எங்கே சென்றாலும்‌, இந்தியாவின்‌ இருதயத்தைத்‌ தம்மோடு 
சுமந்து சென்றவரான சவேரியாரைச்‌ சந்திப்பதில்‌ கப்பல்‌ ஊழியர்கள்‌ 


உண்மையாகவே மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார்கள்‌. மிகுந்த மரியாதை 
வணக்கத்தோடு அவர்கள்‌ அரசனை அவர்‌ சந்திக்கும்படி, அரச 
சபைக்கு அவரை அழைத்துச்‌ சென்றார்கள்‌. 

காங்கோஸிமாவில்‌ இருந்தும்‌, போர்ச்சுக்கீசியார்களிடமிருந்தும்‌ 
அவரைப்‌ பற்றி அதிகம்‌ கேள்விப்பட்டி ருந்த அரசனும்‌ அவரைச்‌ 
சந்திக்க மிகவும்‌ ஆவலாக இருந்தான்‌. அவன்‌ நம்‌ பரிசுத்தரை மிகுந்த 
மரியாதையோடு வரவேற்றான்‌. தனது ஐரோப்பிய நண்பர்களால்‌ 
அவர்‌ இவ்வளவு அதிகமாக வணங்கப்படுவதைக்‌ கண்டதால்‌, 
அவனுடைய மரியாதை வணக்க உணர்வும்‌ அதிகரித்திருக்கும்‌ 
என்பதில்‌ சந்தேகமில்லை. அதுவும்‌ நல்லதாகவே இருந்தது. 
ஏனெனில்‌ கடவுளைப்‌ பற்றிய எந்த அறிவும்‌, கிறீஸ்தவப்‌ புண்ணியத்‌ 


440 


தின்‌ எந்த ஒரு செல்வாக்கும்‌ அற்பமும்‌ இல்லாத அவனைப்‌ போன்ற 
ஒரு மனிதன்‌, புனிதரின்‌ தரித்திரம்‌ மிகுந்த உடையையும்‌, தாழ்ச்சி 
மிகுந்த தோற்றத்தையும்‌ கண்ட மாத்திரத்தில்‌ அவரைத்‌ துச்சமாகவே 
மதித்திருப்பான்‌. ஆனால்‌, அவருக்குக்‌ காட்டப்பட்ட மரியாதை 
வணக்கம்‌ எப்படிப்பட்டதாக இருந்தாலும்‌, ஃபிராண்டோ நாட்டில்‌ 
சேசுக்கிறீஸ்துநாதரின்‌ விசுவாசத்தைப்‌ போதிக்கவும்‌, மக்கள்‌ அதை 
ஏற்றுக்கொள்ள முழு சுதந்திரம்‌ தரவும்‌ அவா்‌ கேட்டுக்‌ கொண்ட 
போது, அவன்‌ அரை மனதுடனேயே அதற்குச்‌ சம்மதித்தான்‌. 
புனிதரும்‌, அவருடைய இரு துணைவர்களும்‌ உடனே மக்கள்‌ 
அதிகமாகக்‌ கூடும்‌ இடங்களுக்குச்‌ சென்று, சேசுக்கிறீஸ்துநாதரின்‌ 
இராச்சியத்தைப்‌ பிரசங்கிக்கத்‌ தொடங்கினார்கள்‌. நகரம்‌ முழுவதும்‌ 
பரபரப்படைந்திருந்தது, மக்கள்‌ கூட்டங்கள்‌ இந்த ஐரோப்பிய 
போன்ஸேயால்‌ போதிக்கப்பட்ட புதிய வேதத்தைப்‌ பற்றிய 


போதனையைக்‌ கேட்க ஆவலோடு கூடி வந்தார்கள்‌. 


இதனிடையே கடவுள்‌ தம்‌ ஊழியர்களின்‌ வாய்கள்‌ மூலம்‌ அந்த 
மக்களின்‌ இருதயங்களோடு பேசத்‌ தொடங்கினார்‌. புனிதரின்‌ 
போதகம்‌ எவ்வளவு வெற்றிகரமானதாக இருந்தது என்றால்‌, 
காங்கோஸிமாவில்‌ ஒரு முழு வருட காலம்‌ தாம்‌ வழங்கியதை விட, 
இங்கே இருபதே நாட்களில்‌ அவர்‌ மிக அதிகமானவர்களுக்கு ஞான 
ஸ்நானம்‌ வழங்கினார்‌. இது முப்புது, அறுபது, நூறு மடங்கு பலன்‌ 
தரும்‌ நிலம்‌ என்றும்‌, இது பரலோகத்தால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது 
என்றும்‌ சவேரியார்‌ கண்டுணர்ந்தார்‌. ஆகவே, அவர்‌ அதை சுவாமி 


காஸ்மோ டாரஸின்‌ பொறுப்பில்‌ ஒப்படைத்தார்‌. போர்ச்சுக்கீசியா்‌ 


களின்‌ உதவியோடு, கடற்கரையில்‌ ஒரு சிறு தேவாலயத்தைக்‌ கட்டி 
யெழுப்பியபின்‌, அவரும்‌, சகோதரர்‌ ஜான்‌ ஃபொர்னாண்டஸ-ம்‌ 
அக்டோபர்‌ இறுதி வாக்கில்‌, அமாங்குக்கி நாட்டின்‌ வழியாகச்‌ 
செல்லும்‌ சாலையில்‌ மியாக்கோ நோக்கித்‌ தங்கள்‌ பயணத்தைத்‌ 


தொடங்கினார்கள்‌. 


அமாங்குக்கி நகரம்‌ ஐப்பானின்‌ மிக வளமானதும்‌, மிகுந்த 
அழகுள்ளதுமான நகரமாக இருந்தது. அதன்‌ பெயரையே கொண் 
டிருந்த நாடு செழிப்பான நிலங்களையும்‌, வெள்ளிச்‌ சுரங்கங்களை 


441 


யும்‌, பல இயற்கை அனுகூலங்களையும்‌ கொண்டி ருக்கிறது. ஆனால்‌ 
அதில்‌ வசிப்பவர்கள்‌ மிகவும்‌ கொடியவர்களாக இருக்கிறார்கள்‌, மிக 
அதீதமான அவர்களுடைய புலனின்ப ஆர்வம்‌ அருவருப்பானதாக 
இருந்தது. இங்கே அரசன்‌ ஓக்ஷிண்டோனோவின்‌ அனுமதியைக்‌ 
கேட்காமலே சவேரியார்‌ துணிவோடு கிறீஸ்துநாதரின்‌ இராச்சியத்‌ 
தைப்‌ பிரசங்கிக்கத்‌ தொடங்கினார்‌. காலையிலும்‌, மாலையிலும்‌ 
அவர்‌ பிரதானமான விசுவாசப்‌ பரம இரகசியங்களை மக்களுக்கு 
விளக்கிக்‌ கூறினார்‌. மக்களின்‌ மிகப்‌ பெரும்‌ பாவங்களை அவர்‌ கடுமை 
யாகச்‌ சாடினார்‌, கடவுள்‌ மிகக்‌ கடுமையாக அவர்களைத்‌ தண்டிப்‌ 
பார்‌ என்று அச்சுறுத்தினார்‌. இந்தப்‌ புதுமையான போதகத்தால்‌ 
கவரப்பட்ட மக்கள்‌ கூட்டங்கூட்டமாக அவரைப்‌ பின்தொடர்ந்‌ 
தார்கள்‌. இறுதியாக, அவர்‌ பேசியதைக்‌ கேட்ட சில பிரபுக்கள்‌, 
அவருடைய போதகத்தைப்‌ பற்றி அறிய விரும்பி, இந்த உண்மை 
களைத்‌ தங்களால்‌ ஏற்றுக்கொள்ள முடிந்தால்‌, தாங்கள்‌ கிறீஸ்தவ 
வேதத்தை ஏற்றுக்கொள்வதாக வாக்களித்து, தங்கள்‌ வீடுகளுக்கு 
வரும்படி அவரை அழைக்க ஆளனுப்பினார்கள்‌. 


தம்முடைய வசதிகளைப்‌ பற்றி எப்போதுமே கவலைப்படாத 
புனிதர்‌ தாம்‌ அழைக்கப்பட்ட இடங்களுக்கெல்லாம்‌ சென்றார்‌. 
அந்த அறிவாளிகள்‌, புலனின்ப நாட்டத்தால்‌ குருடாக்கப்பட்டவர்‌ 
களாக, சத்தியத்தின்‌ ஒளி தங்கள்‌ கண்களுக்கு முன்பாக வைக்கப்‌ 
பட்ட போதும்கூட, அதைக்‌ காண முடியாதவர்களாக இருந்தார்கள்‌. 
எப்போதும்‌ ஆயுதந்தாங்கிய வீரர்களால்‌ சூழப்பட்டிருந்த இந்தப்‌ 
பிரபுக்களைக்‌ கண்டிக்க அவர்‌ எடுத்துக்கொண்ட சுதந்திரம்‌ மிகுந்த 
ஆச்சரியம்‌ தருவதாக இருந்தது. ஆயினும்‌, புனிதர்‌ கடுமையான 
முகத்தோடு அவர்களை நோக்கிப்‌ பார்த்து, மனிதத்‌ தன்மைக்கு 
மேற்பட்ட ஓர்‌ அதிகாரத்தோடு அவர்களைக்‌ கடிந்துகொண்டார்‌. 


சகோதரர்‌ ஃபொர்னாண்டஸ்‌ ஏற்கனவே அவர்களுக்குப்‌ பரிச்சய 
மாயிருந்ததால்‌, அவர்கள்‌ அவருடன்‌ சற்று ஆணவம்‌ கலந்த 
நட்புடனேயே உரையாடினார்கள்‌. அதைக்‌ கண்ட சவேரியார்‌, 
ஆன்ம தாகத்தால்‌ பற்றியெரிந்தவராக, பெர்னாண்டஸ்‌ தம்‌ சொந்த 


மகிமையைப்‌ பாதுகாப்பதற்காக அன்றி, தாங்கள்‌ போதிக்கும்‌ தேவ 


442 


திருச்சட்டத்திற்கு மரியாதை தரும்‌ விதமாக, அவர்கள்‌ பேசும்‌ அதே 
முறையில்‌ அவர்களோடு பேசும்படி சகோதரருக்குக்‌ கட்டளை 
தந்தார்‌! 

ஐப்பானியப்‌ பிரபுக்களுடன்‌ இந்த முறையில்‌ கீழ்ப்படி தலின்படி 


தாம்‌ பேச வேண்டி வந்தபோது, அவர்‌ எப்போதும்‌ நடுக்கத்துட 
னேயே அசைச்‌ செய்தார்‌. ஒவ்வொரு கணமும்‌ வீரர்களின்‌ குறுவாள்‌ 
ஒன்று தங்கள்‌ தலைகளை வெட்டியெரியும்‌ என்ற அச்சத்துடனேயே 
அவர்‌ பேசினார்‌. ஆனால்‌ புனிதரோ, சாவைப்‌ பற்றிய இந்த இயல்பான 
அச்சத்தை விட்டுவிட்டு, மனிதர்கள்‌ அவருக்கு இழைக்கக்‌ கூடிய 
தீமைகளுக்கு மேலாக எழும்பும்படி அவரை உற்சாகப்படுத்தினார்‌. 


கொஞ்சமும்‌ பயமில்லாத அவருடைய இந்தத்‌ தைரியம்‌ அவர்‌ 
மீது இந்த அகந்தையுள்ள பிரபுக்களிடம்‌ ஒரு மரியாதையைப்‌ பிறப்‌ 
பித்தது. அவர்களில்‌ ஒருவன்‌ கூட, வெறும்‌ வார்த்தையாலும்‌ கூட 
அவரை அவமானப்படுத்தத்‌ துணியவில்லை. 

ஆனால்‌ கீழ்‌ வர்க்கத்தினரில்‌ சிலர்‌ அப்படி இருக்கவில்லை. 
போன்ஸேக்களால்‌ தூண்டப்பட்ட கயவர்‌ கூட்டங்கள்‌ புனிதரை 
யும்‌, பொரனாண்டஸையும்‌ பின்பற்றி, அவர்கள்‌ மீது கற்களையும்‌, 
சேற்றையும்‌ வீசினார்கள்‌. எல்லா வகையான அசுத்த வார்த்தை 
களாலும்‌ அவர்களை அவமானப்படுத்தினார்கள்‌. சிறிது காலத்திற்‌ 
குள்‌ இந்தக்‌ குழப்பங்கள்‌ அரசனின்‌ செவிகளை எட்டின. சவேரியா 
ரும்‌, அவருடைய துணைவரும்‌ தனக்கு முன்‌ தோன்றி, தங்கள்‌ 
நடத்தைக்குக்‌ காரணம்‌ கூற வேண்டுமென்று அவன்‌ கட்டளையிட்‌ 
டான்‌. அன்னிய போன்ஸேக்கள்‌ அரசவைக்கு வரவழைக்கப்பட 
இருக்கிறார்கள்‌ என்னும்‌ செய்தி விரைவில்‌ பரவியது. அதன்படி, 
குறிக்கப்பட்ட நாளில்‌, அரண்மனை அமாங்குக்கியின்‌ முக்கியப்‌ 
பிரமுகார்களால்‌ நிரம்பி வழிந்தது. 

அரசனும்‌, பிரபுக்களும்‌ நிறைந்த இப்படியொரு கூட்டத்தில்‌ 
சேசுக்கிறீஸ்துநாதரின்‌ மகிமைகளைப்‌ பற்றிப்‌ பேச தாம்‌ அழைக்கப்‌ 
பட்டதால்‌, புனித மிக்க நம்‌ அப்போஸ்தலர்‌ வேறு எப்போதையும்‌ 
விட அதிகமான சந்தோஷத்தை இப்போது உணர்ந்தார்‌. தன்‌ 
அரியணையில்‌ அமர்ந்திருந்த அரசன்‌, தானே விசாரணையை நடத்தி 


443 


னான்‌. உலகின்‌ இந்தத்‌ தொலைவான மூலைக்கு அவரை அழைத்து 
வந்த காரணம்‌ எது என்று அவன்‌ கேட்க, புனிதர்‌ கம்பீரமும்‌, வீரமும்‌ 
மிக்க தோற்றத்தோடும்‌, குரலோடும்‌, தாம்‌ உலகத்தின்‌ சிருஷ்டி கரும்‌, 
எஜமானருமான மாபெரும்‌ சர்வேசுரனுடைய திருத்தூதர்‌ என்றும்‌, 
அவரே தம்‌ தேவ திருச்சட்டத்தைப்‌ போதிக்க ஐப்பானுக்குத்‌ தம்மை 
அனுப்பினார்‌ என்றும்‌, இந்தத்‌ திருச்சட்டத்தை அனுசரிக்காமல்‌, 
யாரும்‌ இரட்சிக்கப்பட முடியாது என்றும்‌ அறிக்கையிட்டார்‌. “யார்‌ 
இந்தக்‌ கடவுள்‌? அவருடைய திருச்சட்டம்‌ என்ன?” என்று அரசன்‌ 
கேட்டான்‌. புனிதர்‌ தம்‌ ஆண்ட வருக்குத்‌ தலை வணங்கியபடி, அவரே 
ஒன்றுமில்லாமையினின்று பரலோகத்தையும்‌, பூலோகத்தையும்‌ 
படைத்தவர்‌ என்று தொடங்கி, கலகம்‌ செய்த சம்மனசுக்களின்‌ 
வீழ்ச்சி, முதல்‌ மனிதனின்‌ கீழ்ப்படியாமை, நம்‌ திவ்ய மீட்பரின்‌ 
மனிதாவதாரம்‌, வாழ்வு, மரணம்‌, உயிர்ப்பு, இறுதி நாளின்‌ பொதுத்‌ 
தூர்வை, மற்றும்‌ இதுபோன்ற காரியங்களைப்‌ பற்றி அவர்களுக்குப்‌ 
போதித்தார்‌. ஆற்றல்‌ மிக்க பக்தியார்வத்தோடு, அவர்‌ தொடர்ந்து 
அங்கே கூடியிருந்த பிரபுக்கள்‌ மத்தியில்‌ உரை நிகழ்த்தினார்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ சிருஷ்டிகரான ஆண்டவருக்கு மிக அதிகமாகக்‌ 
கடன்பட்டவர்களாக இருந்தபோதிலும்‌, மனிதர்கள்‌ அனைவரிலும்‌ 
மிக மோசமானவர்களாக இருந்ததைப்‌ பற்றி அவர்களைக்‌ கண்டித்‌ 
தார்‌. இத்துடன்‌ அவர்‌ திருப்தியடைந்து விடவில்லை. ஏரோதைக்‌ 
கண்டிக்கும்‌ மற்றொரு அர்ச்‌. ஸ்நாபக அருளப்பரைப்‌ போல்‌ அவர்‌ 
அரசனிடமே திரும்பி, அவனுடைய அருவருப்புக்குரிய துர்க்குணங்‌ 
களை தைரியமாகக்‌ கண்டித்துப்‌ பேசினார்‌. அவை இயற்கை விதிகள்‌ 
அனைத்திற்கும்‌ முற்றிலும்‌ முரண்பட்டவை என்று எடுத்துக்‌ காட்டி 
னார்‌. அரசன்‌ தன்‌ குடி.மக்களுக்குத்‌ தந்துகொண்டிருந்த துர்மாதிரிகை 
பற்றியும்‌, உன்னத ஆண்டவரால்‌ அவன்‌ சந்தேகமின்றி நித்திய 
அழிவுக்குத்‌ தீர்ப்பிடப்படுவான்‌ என்றும்‌, அவருக்கு முன்பாக 
இவ்வுலக அரசர்கள்‌, அவருடைய திருப்பாதங்களின்‌ கழ்‌ நெளிகிற 
புழுக்களேயன்றி வேறில்லை என்று அறிக்கையிட்டார்‌. 


ஒரு மணி நேரத்திற்கும்‌ மேலாக, ஆன்ம தாகமிக்க நம்‌ போதகர்‌ 
அரச சபையில்‌ பேசினார்‌. அவர்‌ காட்டிய துணிவைக்‌ கண்டு 
வெகுண்டு, அரசன்‌ கொலைஞர்கள்‌ கைகளில்‌ அவரை ஒப்படைப்‌ 


444 


பான்‌ என்றே அனைவரும்‌ எதிர்பார்த்தார்கள்‌. ஆனால்‌ அப்படி 
எதுவும்‌ நடக்கவில்லை. அரச கொள்கையோ, பக்தியோ, தன்னைத்‌ 
தூண்டியது எதுவாக இருந்தாலும்‌, அந்தக்‌ காட்டுமிராண்டியான 
அரசன்‌ அவர்‌ கூறிய ஒவ்வொரு வார்த்தையையும்‌ கூர்ந்து கவனித்துக்‌ 
கேட்டான்‌. அதன்பின்‌ தன்‌ உண்மையான உணர்வுகளை சற்றும்‌ 
வெளிப்படுத்தாமல்‌, அவன்‌ மரியாதையோடு அவரைப்‌ போக 
அனுமதித்தான்‌. 

இந்த நகரத்தாரின்‌ பிடிவாத குணம்‌ புனிதருக்கு மிகுந்த வேதனை 
யளித்து, அவரை ஏராளமாகக்‌ கண்ணீர்‌ வடிக்கச்‌ செய்தது. இங்கே 
அவர்‌ சில வாரங்கள்‌ தங்கியிருந்து, ஒவ்வொரு நாளும்‌ போதித்து 
வந்தாலும்‌, ஒரு சில ஆன்மாக்களின்மீது மட்டுமே அவரால்‌ வெற்றி 
எந்பெற முடிந்தது. இப்போதைக்கு நம்‌ ஆண்டவர்‌ அவரிடமிருந்து 
பொறுமையையும்‌, பிறர்சிநேகத்தையுமன்றி வேறு எதையும்‌ எதிர்‌ 
பார்க்கவில்லை என்பதும்‌, மக்களை மனந்திருப்புவதை மியாக்கோ 
விலிருந்து அவர்‌ திரும்பிச்‌ செல்லும்‌ வரை அவர்தள்ளிப்‌ போட்டார்‌ 
என்பதும்‌ தெளிவாயிருந்தது. கடவுளின்‌ வரப்பிரசாதத்தை இந்த 
இருதயங்களின்மீது செயல்படும்படி விட்டு விட்டு, புனிதர்‌ 
ஃபெர்னாண்டஸோடும்‌, பெர்னார்ட்‌, மத்தேயு என்னும்‌ பெயர்‌ 
கொண்ட இரு ஐப்பானியார்களோடும்‌ அரச சபைக்குத்‌ திரும்பி 
வந்தார்‌. அவர்கள்‌ இருவரும்‌ பக்தியார்வம்‌ மிக்கவர்களாகவும்‌, அவர்‌ 
கரத்தாலேயே ஞானஸ்நானம்‌ பெற்றவர்களாகவும்‌ இருந்தார்கள்‌. 


நிஃபோஞ்சி நாட்டின்‌ முக்கிய நகரமான மியாக்கோ கடலில்‌ 
இருந்து தொலைவில்‌, தரிசான நிலங்களோடு, ஒரு பாதகமான 
இடத்தில்‌ அமைந்திருக்கிறது. அது உயர்ந்த மலைகளால்‌ சூழப்பட்ட 
தாகவும்‌, மிக அதிகக்‌ குளிர்‌ உள்ளதாகவும்‌ இருக்கிறது. ஆனால்‌ 
அங்கே எரிபொருளின்‌ விலை மிக அதிகமாக இருக்கிறது. இதன்‌ 
காரணமாக மியாக்கோ என்னும்‌ பெயர்‌ (இதன்‌ பொருள்‌ பார்க்க 
வேண்டிய இடம்‌ என்பதாகும்‌!) எந்த ஒரு இயற்கை அனுகூலங்‌ 
களின்‌ காரணமாகவும்‌ அதற்கு வழங்கப்படாமல்‌, அதன்‌ அரண்‌ 
மனைகளின்‌ எண்ணிக்கை மற்றும்‌ அற்புதக்‌ கட்டுமானத்தின்‌ காரண 
மாகவே அதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையில்‌ அது இரண்டு 
நகரங்கள்‌ ஒன்றுசேர்ந்த நகரமாகும்‌. அவற்றில்‌ ஒன்று மேல்‌ 

445 


மியாக்கோ என்றும்‌, மற்றொன்று கீழ்‌ மியாக்கோ என்றும்‌ அழைக்கப்‌ 
படுகிறது. மேல்‌ மியாக்கோ கழ்‌ மியாக்கோவை விட அளவில்‌ 
பெரியது. முற்காலங்களில்‌ பேரரசன்‌ அங்கே வசித்தான்‌. இந்நகரம்‌ 
தனக்குள்‌ மூன்று இலட்சம்‌ வீடுகளைக்‌ கொண்டிருந்தது என்று 
பாரம்பரியம்‌ உறுதிப்படுத்துறெது. இந்நரகத்தின்‌ நீளம்‌ இருபது 
மைல்கள்‌, அகலம்‌ ஒன்பது மைல்கள்‌. 

சவேரியார்‌ அங்கு வந்த காலத்தில்‌ முடியரசு ஏற்கனவே சிதை 
வுறத்‌ தொடங்கியிருந்தது. மியாக்கோவில்‌ இப்போது ஒரு இலட்சம்‌ 
குடும்பங்கள்‌ மட்டுமே இருந்தன. மியாக்கோவின்‌ மீது மட்டும்‌ 
ஆளும்‌ அதிகாரம்‌ கொண்டிருந்த அரசன்‌, இன்னும்‌ பேரரசன்‌ என்ற 
பண்டைய பெயரைக்‌ கொண்டிருந்தான்‌. அவர்களுடைய மொழி 
யில்‌ அப்பெயர்‌ டெய்ரி என்பதாகும்‌. நகரம்‌ இன்னும்‌ மேன்மை 
யுள்ளதாகத்தான்‌ இருந்தது. அதில்‌ பல பிரமாண்டமான ஆலயங் 
களும்‌, கல்வி நிறுவனங்களும்‌, துறவற மடங்களும்‌, அரண்மனை 
களும்‌ இருந்தன. இந்த அரண்மனைகளில்‌ மிக அற்புதமானது, 
ஸாஸ்ஸோ என்னும்‌ பொதுப்‌ பெயர்‌ கொண்ட ஜப்பானிய மதத்தின்‌ 
தலைவனுக்குச்‌ சொந்தமானதாக இருந்தது. 

சவேரியார்‌ ஆண்டில்‌ மிக மோசமான பருவ நிலை நிலவும்‌ காலத்‌ 
தில்‌, அதாவது டிசம்பர்‌ மாத மத்தியில்‌, மியாக்கோவுக்குப்‌ புறப்பட்‌ 
டிருந்தார்‌. இந்த மாதத்தில்‌ மழை வாரக்கணக்காகத்‌ தொடர்ந்து 
விழுந்துகொண்டிருக்கும்‌. உள்ளூர்வாசிகளாலும்‌ கூட கிட்டத்தட்‌।! 


தாங்கிக்கொள்ள முடியாத அளவுக்கு இங்கே மிக மோசமான குளிர்‌ 
நிலவும்‌. அவர்‌ தம்‌ பயணத்தில்‌ காடுகள்‌ சூழ்ந்த மலைகளையும்‌, 
வெள்ளப்‌ பெருக்குள்ள நீரோடை களையும்‌, மரங்கள்‌ அடர்ந்த நிலப்‌ 
பகுதிகளையும்‌ கடந்து செல்ல வேண்டியிருந்தது. இந்தப்‌ பகுதிகளில்‌ 
கூர்மையான மிகப்‌ பெரிய பனிப்‌ படிவங்கள்‌ மரங்களிலிருந்து 


தொங்கின. இது நம்‌ பயணிகளுக்கு மிகப்‌ பெரும்‌ அசெளகரியமாக 
இருந்தது. மிக எளிமையான ஆடைகளோடும்‌, எப்போதும்‌ வெற்றுப்‌ 
பாதங்களோடும்‌ இருக்கும்‌ நம்‌ பரிசுத்த அப்போஸ்தலர்‌, பீட த்திற்‌ 
குத்‌ தேவையான உபகரணங்களைக்‌ கொண்ட ஒரு மூட்டையைச்‌ 
சுமந்தபடி நடந்தார்‌. அவருக்கும்‌, அவரது துணைவர்களுக்கும்‌ 
தேவையான உணவுப்‌ பொருட்கள்‌ பொனார்டால்‌ சுமக்கப்பட்டன. 


446 


அவை வறுத்த அரிசியும்‌, கொஞ்சம்‌ உப்புமேயன்றி வேறு எதுவு 
மில்லை. குடிக்கும்‌ பானத்திற்கு அவர்கள்‌ வழியில்‌ இருந்த நீரூற்று 
களை நம்பியிருந்தார்கள்‌. புனிதர்‌ மீது போர்ச்சுக்கீசிய அரசரான 
டொன்‌ ஜான்‌ கொண்டிருந்த பக்தியின்‌ காரணமாக, அவர்‌ புனித 
ருக்கு ஆயிரம்‌ டக்கட்டுகள்‌ என்னும்‌ பொற்காசுகள்‌ கிடைக்கும்படி 
வழிவகை செய்திருந்தார்‌. ஆனால்‌ சவேரியார்‌ உண்மையான 
அப்போஸ்தலராக, சுவிசேஷ தரித்திரத்தை எந்த அளவுக்கு மிகுதி 
யாக நேசித்தார்‌ என்றால்‌, இந்தப்‌ பணத்தில்‌ ஒரு செப்புக்‌ காசைக்‌ 
கூட அவர் தமக்கென பயன்படுத்திக்கொள்ளவில்லை. அந்தப்‌ பணம்‌ 
முழுவதும்‌ அப்படியே அவரால்‌ மனந்திருப்பப்பட்டவர்களுக்காகச்‌ 
செலவிடப்பட்டது. பாசம்‌ மிகுந்த ஒரு தந்தையாக, இந்தத்‌ தம்‌ 
பிள்ளைகளுக்கே அவர்‌ அந்தப்‌ பணம்‌ முழுவதையும்‌ தந்து விட்டார்‌. 
தம்‌ தேவைகளை விட, தம்‌ ஞானக்‌ குழந்தைகளின்‌ தேவைகளே 
அவருக்கு முக்கியமானவையாக இருந்தன. 


இந்தப்‌ பயணத்திற்காக அவர்‌ செலவிட்ட கால அளவைப்‌ பார்க்‌ 
கும்போது, இதில்‌ அவர்‌ அனுபவித்த துன்பங்களையும்‌, அசெளகரி 
யங்களையும்‌ நாம்‌ புரிந்துகொள்ளலாம்‌: அவர்‌ தம்முடைய சரீர 
பலம்‌ தம்மை அனுமதிப்பதை விட, தம்முடைய பிறர்சிநேகத்தின்‌ 
வேகத்தால்‌ ஒழுங்குபடுத்தப்படும்‌ ஒரு வேகத்தில்‌ நாள்‌ முழுவதும்‌ 
நடந்து செல்வார்‌. சாதகமான ஒரு பருவ காலத்தில்‌, இந்தத்‌ தூரத்‌ 
தைக்‌ கடக்க இரண்டு வாரங்கள்‌ போதும்‌. ஆனால்‌ இந்த மோசமான 
பருவத்தில்‌ இந்தத்‌ தூரத்தைக்‌ கடக்க அவருக்கு இரண்டு மாத 
காலமாயிற்று. பல இடங்களில்‌ மலைகளின்மீது கைகளாலும்‌, முழங்‌ 
கால்களாலும்‌ தவழ்ந்தபடி, அவர்‌ ஏறவும்‌ இறங்கவும்‌ வேண்டியிருந் 
தது. பல இடங்களில்‌ செல்ல வேண்டிய வழி உறுதியாகத்‌ தெரிய 
வில்லை, பல இடங்களில்‌ பனியால்‌ சாலை முழுவதுமாக மறைக்கப்‌ 
பட்டிருந்தது. அவரே அவர்களுக்கு வழிகாட்டியாகத்‌ தம்மை 
ஏற்படுத்திக்கொண்டார்‌. இதனால்‌ பல சமயங்களில்‌ அவர்‌ உயர 
மான இடங்களுக்கு ஏறிச்‌ சென்று, நாட்டுப்புறத்தின்‌ பரப்பைக்‌ 
கண்டுபிடிக்கவும்‌, தூரத்தில்‌ தெரியும்‌ ஊர்கள்‌, சிறு கிராமங்கள்‌ 
வழியாகச்‌ செல்லும்‌ பாதையைக்‌ கணக்கிடவும்‌ வேண்டியிருந்தது. 


அடிக்கடி உறைந்த குளங்களையும்‌, நதிகளையும்‌ அவர்கள்‌ கடக்க 


447 


வேண்டியிருந்தது. அடிக்கடி இரவு அவர்களை முந்திக்கொண்டது. 
அச்சமயங்களில்‌, வியர்வையிலும்‌, மழையிலும்‌ நனைந்துகொண்டு, 
அவர்கள்‌ திறந்த வெளிகளில்‌ கற்களையே படுக்கையாக வைத்துக்‌ 
கொண்டு படுத்துறங்கினார்கள்‌. உடலுக்குப்‌ பலம்‌ தர ஒரு கைப்பிடி 
வறுத்த அரிசியைத்‌ தவிர வேறு எதுவுமில்லை. 


சவேரியாரைப்‌ பொறுத்த வரை, அவர்‌ தம்‌ துன்பங்களை விட, 
தம்‌ துணைவர்களின்‌ துன்பங்களையே பெரிதாக உணர்ந்தார்‌. 
ஏனெனில்‌, காலையில்‌ புறப்படும்போது, அவர்‌ சற்று நேரம்‌ ஜெபத்‌ 
தில்‌ தம்மை அமிழ்த்திக்கொள்வார்‌, அவருடைய முகம்‌ அவருடைய 
இருதயத்தில்‌ பற்றியெரிந்த அதே தேவசிநேக நெருப்பால்‌ பற்றியெரி 
யும்‌. இந்த நிலையில்‌ கடுமையான குளிரால்‌ பாத வெடிப்புகளில்‌ 
உண்டான வலியை அவர்‌ உணரவில்லை என்பது வெளிப்படை 
யாகத்‌ தெரிந்தது. தம்‌ கண்கள்‌ வானங்களின்மீது நிலைகுத்தியிருக்க, 
தம்முடைய மனம்‌ கடவுளின்‌ மீது பதிந்திருக்க, அவர்‌ பாதையில்‌ 
கிடந்த கற்கள்‌ மீதும்‌, முட்கள்‌ மீதும்‌ நடந்து செல்வார்‌. ஏற்கனவே 
கந்தலாகியிருந்த அவருடைய ஆடையின்‌ சிறு துண்டுகள்‌ முட்புதர்‌ 
களால்‌ திருப்பண்டங்களாகக்‌ கவர்ந்துகொள்ளப்படுவதைக்‌ கூட 
அவர்‌ உணர மாட்டார்‌. சாலையின்மீது அவருடைய பாதங்கள்‌ 
இரத்தச்சுவடுகளைப்‌ பதிக்கும்‌. ஆனால்‌ அவரோ இவற்றில்‌ எதையும்‌ 
உணர மாட்டார்‌ என்பது வெளிப்படையாகத்‌ தெரியும்‌. இதெல்‌ 
லாம்‌ அவரோடு கூட நடந்து சென்றவர்கள்‌ தந்த சாட்சியங்கள்‌ 
ஆகும்‌. 

ஓ, இந்தச்‌ சமயங்களில்‌ கடவுள்‌ தம்‌ ஊழியருக்கு வெளிப்படுத்திய 
காரியங்கள்‌ எவை என்பது பற்றி அவர்‌ நம்‌ மனங்களை ஒளிர்விக்கத்‌ 
தயை புரிவார்‌ என்றால்‌! இந்தக்‌ காட்சி தியானங்களில்‌, அவருடைய 
ஆத்துமத்தை நிரப்பி, அவருடைய சரீரப்‌ புலன்களின்‌ உணர்வை 
மழுங்க வைத்து, சரீரப்படி அவர்‌ இருந்த இடத்திலிருந்து வெகு 
தொலைவாக அவருடைய ஆவியில்‌ அவரைச்‌ சுமந்து சென்ற 
தெய்வீக ஆறுதல்கள்‌ எப்படிப்பட்டவையாக இருந்திருக்கும்‌! 
குறைந்த பட்சம்‌ நாம்‌ இவ்வளவு உயர்வான இந்தக்‌ காரியத்தை 
இப்படி யூகிக்கலாம்‌: எதிர்காலத்தை மறைத்திருக்கும்‌ திரை விலக்கப்‌ 
பட கடவுளால்‌ அனுமதிக்கப்பட்டு, தம்மைப்‌ போலவே, தம்‌ சகோ 


448 


தரர்களில்‌ எத்தனை பேர்‌ அதே உணர்வாலும்‌, ஆர்வத்தாலும்‌ வழி 
நடத்தப்பட்டவர்களாக, அவருடைய இரத்தந்தோய்ந்த பாதச்‌ சுவடு 
களைப்‌ பின்பற்றி, ஆத்துமங்களைத்‌ தேடிச்‌ செல்வார்கள்‌ என்று 
அவர்‌ பார்த்திருக்கலாம்‌! அவரைக்‌ கண்டுபாவித்து, தங்களைப்‌ 
பின்பற்ற இருப்பவர்களுக்காக அவர்களும்‌ இரத்தச்‌ சுவடுகளை 
விட்டுச்‌ செல்வதை அவர்‌ கண்டு மகிழ்ந்திருக்கலாம்‌! பலப்‌ பல 
வருடங்களாக அவர்கள்‌ ஜப்பானிய அஞ்ஞானவாதத்தின்‌ பண்படுத்‌ 
தப்படாத நிலத்தில்‌ சுவிசேஷ விதைகளை விதைக்க அரும்பாடு 
பட்டார்கள்‌. எதிர்காலங்களுக்கென்று பண்பட்ட நிலமாக அதை 
விட்டுச்‌ செல்லும்படி, அவர்கள்‌ தங்கள்‌ இரத்தத்தைக்‌ கொண்டு 
அதற்கு நீர்‌ பாய்ச்சினார்கள்‌! அவர்களுடைய வேதசாட்சியங்கள்‌ 
வீரத்துவமுள்ளவையாக இருந்தன. அதே அளவுக்கு அவை இதற்கு 
முன்‌ கேள்விப்பட்டிராதவையாகவும்‌, கொடூரமானவையாகவும்‌ 
கூட இருந்தன. சிலுவைகளில்‌ அறையப்படுதல்‌, ஈட்டிகள்‌, அம்புகள்‌, 
மெதுவாக எரித்துக்‌ கொல்லும்‌ நெருப்பு, சங்கிலிகள்‌, விஷம்‌, 
உறைந்த நீர்‌, கொதிக்கும்‌ நீர்‌, இவற்றிற்கு எந்த விதத்திலும்‌ குறையாத 
கொடூரமுள்ள, படுகுழி என்று அழைக்கப்பட்ட சித்திரவதை! இது 
குறிப்பாக கிறீஸ்தவர்களை வாதிப்பதற்காகவே கண்டுபிடிக்கப்‌ 


பட்டது! 


ஆனாலும்‌, நாம்‌ அறியாத ஏதோ ஒன்று, தற்சமயத்திற்கு 
சவேரியார்‌ தம்‌ உடல்‌ வலிகளை உணராதபடி செய்தது என்று நாம்‌ 
சொல்லும்போது, அவர்‌ தேவ காட்சியின்‌ பரவச நிலையில்‌ இருந்த 
தால்‌, அவருடைய உடல்‌ எந்த வலியையும்‌ அனுபவிக்கவில்லை 
என்ற அர்த்தத்தில்‌ நாம்‌ இப்படிச்‌ சொல்லவில்லை. இதற்கு நேர்‌ 
மாறானதுதான்‌ நடந்தது. அவருடைய தொடர்ச்சியான துன்பங்‌ 
களும்‌, வறுமையும்‌ எத்தகைய பரிதாப நிலைக்கு அவரை உட்படுத்தி 
விட்டன என்றால்‌ ஸாக்காய்‌ என்ற இடத்தை அவர்‌ அடைந்தபோது, 
மிக அதிகமாக நோய்வாய்ப்பட்டு, பயணத்தை நிறுத்த வேண்டிய 
கட்டாயத்திற்கு உள்ளானார்‌. மருத்துவ உதவி எதுவும்‌ கிடைக்க 


வில்லை, ஆகவே, அவர்‌ சற்று ஒய்வெடுக்கவேண்டியவரானார்‌. 


இந்தத்‌ தரை வழிப்‌ பயணத்தில்‌ நிலம்‌ அவருக்குத்‌ தந்த கனிகள்‌ 


449 


இப்படிப்பட்டவையாக இருந்தன. கடலும்‌ கூட சற்று அதிக 
அனுகூலமானதாக இருக்கவில்லை. அவ்வப்போது, பாதையின்‌ 
தூரத்தைக்‌ குறைக்கும்படி அவர்‌ சிறு வளைகுடாக்களைக்‌ கடக்க 
வேண்டியிருந்தது. இங்கே அவர்‌ கடற்கொள்ளையர்களின்‌ தாக்குதல்‌ 
களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. பயணிகளைத்‌ தாக்கிக்‌ 
கொள்ளையிடும்படி அவர்கள்‌ எல்லா இடங்களிலும்‌ பதுங்கியிருந் 
தார்கள்‌. இரு முறை அவர்களால்‌ தாக்கப்பட்டு, அவர்‌ அவர்களது 
அம்புகளால்‌ காயப்பட்டார்‌. அதன்பின்‌, அவருடைய மாலுமிகள்‌, 
அஞ்ஞானிகளாக இருந்தபோதும்‌, எப்போதுமே அவரை ஒரு பாது 
காப்பான நிலையில்‌ வைத்திருக்க முயன்றார்கள்‌. இந்த ஆபத்துக்கள்‌ 
தவிர, கடல்‌ மீது புயல்களாலும்‌, மற்ற இடர்ப்பாடுகளாலும்‌ கூட 
அவர்‌ மிகுதியான துன்பங்களை அனுபவித்தார்‌. இவை எதனாலும்‌ 
சற்றும்‌ அயர்ந்து போகாத அவருடைய ஆன்ம தாகமும்‌, பிறர்சிநேக 
மும்‌ எப்போதும்‌ விழிப்பாயிருந்ததால்‌, தாம்‌ கடந்து சென்ற ஊர்‌ 
களிலும்‌, சிறு கிராமங்களிலும்‌ தேவ வார்த்தையைப்‌ போதிக்கத்‌ 
தமக்குக்‌ கடைத்த எந்த வாய்ப்பையும்‌ தவற விடவில்லை. இச்சமயங்‌ 
களில்‌ தம்மால்‌ வேறு எதையும்‌ செய்ய முடியாவிட்டால்‌, குறைந்த 
பட்சம்‌ ஐப்பானிய மொழியில்‌ தாம்‌ வைத்திருந்த கிறீஸ்தவ விசுவாசத்‌ 
தைப்‌ பற்றிய ஒரு சுருக்கத்தை, ஒரு ஜெபம்‌ சொல்வது போல்‌ உரத்த 
குரலில்‌ மக்கள்‌ கேட்கும்படி சொல்வார்‌; இதுவும்‌ கூட பலனற்ற 
பணியாக இருக்கவில்லை. இதுவே கூட பலருடைய மனந்திரும்பு 
தலுக்கு வழி வகுத்தது என்றும்‌, அவர்‌ அவர்களுக்கு ஞான உபதேசம்‌ 
கற்பித்து, ஞானஸ்நானம்‌ வழங்கினார்‌ என்றும்‌ சுவாமி காஸ்மோ 
டாரஸ்‌ கூறுகிறார்‌. 


ஆயினும்‌ அடிக்கடி, தம்‌ சொந்த பக்தியார்வத்தையும்‌, பொறுமை 
யையும்‌ செயல்படுத்துவதற்கு மேலாக வேறு எந்த ஆதாயத்தையும்‌ 
தம்மால்‌ பெற முடியாமல்‌ போனது. தம்மிடம்‌ எதுவுமில்லாத, 
மெலிந்து, பிச்சைக்காரனைப்‌ போல வற்றிப்‌ போன ஒரு மனிதன்‌! 
அன்னிய நாட்டவர்கள்‌ அனைவரும்‌ காட்டுமிராண்டிகளாகக்‌ 
கருதப்பட்ட ஒரு நாட்டில்‌ பயணம்‌ செய்யும்‌ ஓர்‌ அன்னியர்‌! 
கடவுளைப்‌ பற்றியும்‌, தேவ சத்தியங்களைப்‌ பற்றியும்‌ பேச அவர்‌ 
முயன்றபோதும்‌, நித்திய சம்பாவனைகளை அவர்‌ வாக்களித்த 


450 


போதும்‌, அல்லது நித்திய வாதைகளைச்‌ சொல்லி மக்களை அச்சுறுத்‌ 
தியபோதும்‌, அவர்களுடைய அசுத்த வாழ்வு பற்றி அவர்களைக்‌ 
கண்டித்தபோதும்‌, அவர்‌ ஒரு மூடனாக அல்லது பைத்தியமாகவே 
அவர்களால்‌ மதிக்கப்பட்டார்‌. இந்தச்‌ சமயங்களில்‌ குழந்தைகளும்‌, 
சில பெரியவர்களும்‌ கூட அவர்‌ மீது கற்களை எறிந்தார்கள்‌, 
அவருடைய முதுகுப்புறத்தில்‌ இருந்த கந்தலாடையைக்‌ கிழித்‌ 
தார்கள்‌, அவரையும்‌, அவருடைய போதனைகளையும்‌ கேலி 
செய்யும்‌ விதமாக “தேயுஸ்‌! தேயுஸ்‌!” என்று கூச்சலிட்டார்கள்‌. 
அவர்‌ எப்போதும்‌ கடவுளைப்‌ பற்றி, அவருடைய இலத்தின்‌ 
பெயரைச்‌ சொல்லியே பிரசங்கித்தார்‌. ஜப்பானியர்கள்‌ சர்வ வல்லப 
ரையும்‌ ஒரு பொய்த்‌ தெய்வமாக நினைத்து விடக்கூடாது என்பதற்‌ 
காக இப்படிச்‌ செய்தார்‌. ஆனால்‌ போன்ஸேக்கள்‌ மக்களை விடவும்‌ 
மிக மோசமாக அவரை நடத்தினார்கள்‌. அவரைக்‌ கொல்லும்படி 
அவர்கள்‌ அடிக்கடி மக்களைத்‌ தூண்டி விட்டார்கள்‌; அவர்‌ நகர 
மதில்‌ வாசல்களைக்‌ கடந்து சென்றபோது, அவரைக்‌ கல்லாலெறிந்து 
கொல்வதற்காகக்‌ கூலிக்‌ கொலைகாரர்கள்‌ இரு முறை பதுங்கியிருந் 
தார்கள்‌ என்று கூட நாம்‌ அறிந்திருக்கிறோம்‌. ஆனால்‌ இச்சமயங்‌ 
களில்‌ கடவுள்‌ பயங்கரமான இடி மின்னல்களை எழுப்பி, அந்தக்‌ 
கயவர்களைக்‌ கடும்‌ அச்சத்தோடு அலறியோடச்‌ செய்தார்‌. அதற்கு 
மேல்‌ அவர்கள்‌ அவரைத்‌ தொடத்‌ துணியவில்லை. 


அவருடைய பயணத்தின்‌ இறுதிப்‌ பாகம்தான்‌ அவரது நீண்ட 
பயணத்தின்‌ மிகக்‌ கடினமான பகுதியாக இருந்தது. அவர்கள்‌ 
மியாக்கோவை நெருங்கிக்கொண்டிருந்தபோது, நம்‌ புனிதர்‌ தமது 
ஒப்பற்ற பிறர்சிநேகத்திற்கு ஒரு புதிய சாட்சியத்தைத்‌ தந்தார்‌. இங்கே 
இருந்த சாலைகள்‌ மிக மோசமானவையாக இருந்தன. இந்தப்‌ பகுதி 
யிலிருந்த பல மலைகள்‌ நடுவே சென்ற கரடுமுரடான சாலைகளாக 
அவை இருந்தன. உள்ளூர்க்காரர்களே அந்தப்‌ பாதைகளில்‌ செல்ல 
மிகுந்த சிரமப்படுவார்கள்‌. இது தவிர, அந்தப்‌ பகுதிகளில்‌ போர்‌ 
வீரர்களும்‌, எல்லா வகையான முரடர்களும்‌ மிகுந்திருந்தார்கள்‌. 
இதன்‌ காரணமாக, பயணிகள்‌ அவர்களைத்‌ தவிர்ப்பதற்காக, நேரான 
சாலையை விட்டு விலகி, குறுக்குப்‌ பாதைகளில்‌ செல்ல வேண்டி 
யிருந்தது. இதே காரணத்திற்காக, வணிகத்திற்காக மியாக்கோவுக்குச்‌ 


451 


சென்றுகொண்டி ருந்த சில ஐப்பானிய வணிகர்களின்‌ குதிரைகளைப்‌ 
பராமரிக்கும்‌ வேலையில்‌ அவர்‌ தம்மை ஈடுபடுத்திக்கொண்டார்‌. 
இதனால்‌ தம்‌ சொந்தப்‌ பையோடு சேர்த்து, ஒரு வணிகனுக்குச்‌ 
சொந்தமான பெட்டி யொன்றையும்‌ அவர்‌ சுமக்க வேண்டியதாயிற்று. 
சத்திரங்களை அடைந்தபோது, அவர்‌ அவர்களுடைய குதிரைகளைத்‌ 
தொழுவத்திற்கு நடத்திச்‌ சென்று, அங்கே அவற்றைக்‌ கவனித்துக்‌ 
கொண்டார்‌. மேலும்‌, அவர்‌ கால்நடையாக அவற்றோடு போட்டி 
போட்டுக்கொண்டு தமது உச்சபட்ச வேகத்தில்‌ அவற்றோடு ஓட 
வேண்டியிருந்தது. 

ஆன்மாக்களின்‌ மீதான அடங்காத தாகம்‌ இவை அனைத்தையும்‌ 
அவர்‌ மனத்‌ தாராளத்தோடு அனுபவிக்கச்‌ செய்தது. தம்‌ ஸ்தானாதி 
பதிகளுக்கு அவர்‌ விட்டுச்‌ சென்ற முன்மாதிரிகையாக இது இருந்தது. 

“அகவே, என்‌ பிரியமுள்ள தந்தையரே, சகோதரர்களே, நிதர்‌ 
சனத்திலிருந்து மிகவும்‌ வேறுபட்டதாயிருக்றெ பக்திப்‌ பற்றுதல்‌ 
களும்‌, ஹுத்தல்களும்‌ இவையே. ஜப்பானுக்கு வர விரும்புவோர்‌ 
இதைப்‌ பற்றிக்‌ கவனமாகச்‌ சிந்திப்பார்களாக. இந்த மிகக்‌ கடின 
மான வேதபோதகத்தின்‌ வேதனையான தொடக்கங்களைப்‌ பற்றி 
அவர்கள்‌ அதிக நேரம்‌ சிந்திக்றொர்கள்‌ என்றால்‌, இப்போது தரப்‌ 
பட்ட முன்மாதிரிகையைக்‌ கண்டுபாவிப்பதை அவர்கள்‌ தங்கள்‌ 
நோக்கமாகக்‌ கொள்வார்களாக. ஆனால்‌ உண்மையில்‌, அவர்கள்‌ 
என்ன செய்தாலும்‌, நம்‌ தலைவரான சுவாமி பிரான்சிஸ்‌ செய்‌ 
துள்ளவற்றோடும்‌, அனுபவித்துள்ளவற்றோடும்‌ ஒப்பிடும்போது, 
அவை ஒன்றுமில்லாமையாகவே இருக்கும்‌. அவரும்‌, அவருடைய 
துணைவர்களும்‌ தாங்கிக்கொண்ட அபாண்டமான வார்த்தைகளை 
யும்‌, அவமானங்களையும்‌, பசியையும்‌, குளிரையும்‌ நான்‌ விளக்க 
முயன்றால்‌, அதை நான்‌ ஒருபோதும்‌ முடித்துக்கொள்ள மாட்டேன்‌” 
என்று எழுதுகிறார்‌ சுவாமி காஸ்மோ டாரஸ்‌. 

நாம்‌ ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது போல, சவேரியார்‌ 
சுவிசேஷத்திற்கான பாதையைத்‌ திறந்து வைப்பதற்கும்‌, சேசுக்‌ 
கிறீஸ்துநாதரின்‌ திருப்பெயராலும்‌, திருச்சபையின்‌ பெயராலும்‌ 
இந்தப்‌ பிரதேசத்திற்குப்‌ போய்‌ அதை ஞான விதமாய்த்‌ தம்‌ சொந்த 


452 


மாக்கிக்கொள்வதற்கும்‌, மேலாக, சர்வ வல்லபரான சர்வேசுரன்‌ 


அவரிடமிருந்து எதையும்‌ எதிர்பார்க்கவில்லை என்று தோன்றுகிறது. 


தம்முடைய உழைப்பின்‌ பலனை அறுவடை செய்வதைத்‌ தமக்குப்‌ 
பின்‌ வருபவர்களுக்கு விட்டுவிட்டு, அவர்‌ தம்முடைய ஆன்ம தாகத்‌ 
தின்‌ பேறுபலன்களை மட்டும்‌ அறுவடை செய்ய வேண்டும்‌. 

புனிதர்‌ மியாக்கோவைச்‌ சென்றடைந்தபோது, அது ஒரு புரட்சி 
வெடிக்கும்‌ நிலையிலும்‌, அதன்‌ அரசன்‌ சில அண்டை நாடுகளோடு 
போரில்‌ ஈடுபட்டிருந்ததையும்‌ கண்டார்‌. இதன்‌ காரணமாக, அங்கே 
சுவிசேஷம்‌ அறிவிப்பதில்‌ முன்னேற்றம்‌ காண அவருக்கு வாய்ப்பு 
மிகவும்‌ குறைவாக இருந்தது. போன்ஸேக்களிடமிருந்து எந்தத்‌ தடை 
யுமின்றி, கிறீஸ்துநாதரின்‌ திருச்சட்டத்தைப்‌ போதிக்க அனுமதி 
பெறும்படி, டெய்ரியையோ, ஸாஸ்ஸோவையோ நேரில்‌ சந்திக்கக்‌ 


கூட அவரால்‌ இயலவில்லை. அவர்கள்‌ தங்களைச்‌ சந்திக்க விரும்பு 
கிறவர்களிடம்‌ அறுநூறு டக்கட்‌ பணம்‌ கேட்டார்கள்‌. சவேரியாரால்‌ 
அதைத்‌ தர முடியாது என்பது தெளிவு. அவரிடம்‌ அவரையும்‌, 
நித்திய இரட்சணியத்தின்‌ பொக்கிஷங்களையும்தவிர வேறு எதுவும்‌ 
இருக்கவில்லை. ஆனால்‌ அவர்களோ அதைத்‌ துச்சமாக அல்லது 
வெறுமையாக மதித்தார்கள்‌. ஆகவே, அங்கே தாம்‌ எதையும்‌ செய்ய 
முடியாது என்று கண்டு, அவர்‌ 1551, பிப்ரவரி மாத இறுதிவாக்கில்‌ 
மீண்டும்‌, நாம்‌ சற்றுமுன்‌ விவரித்த அதே ஆபத்துக்கள்‌, துன்பங்கள்‌, 
அசெளகரியங்கள்‌ வழியாக அமாங்குக்கிக்குத்‌ திரும்பிச்‌ செல்லப்‌ 
புறப்பட்டார்‌. அங்கே அவருடைய கடின உழைப்புகளுக்கான 
சம்பாவனையைக்‌ கடவுள்‌ அவருக்காக ஆயத்தம்‌ செய்துகொண் 
டிருந்தார்‌. 

அங்கிருந்து புறப்பட்ட நான்கு மாதங்களுக்குப்‌ பிறகு அவார்‌ 
அங்கே திரும்பி வந்தார்‌. வெற்றியைத்‌ தரக்கூடிய ஒரே ஒரு வழியில்‌, 
அதாவது அரசனின்‌ ஆதரவைப்‌ பெறுவதன்‌ மூலம்‌ விசுவாசத்தை 
அறிமுகப்படுத்த முயலும்படி அவருக்கு அறிவுரை கூறப்பட்டது. 
இதற்காக அவர்‌ ஒரு மேஜைக்‌ கடிகாரத்தையும்‌, ஒரு வகையான 
ஹார்மோனியத்தையும்‌, வேறு சில பொருட்களையும்‌ அரசனுக்குப்‌ 
பரிசாக வழங்கும்படி தயார்‌ செய்தார்‌. இவை அவரது நண்பர்‌ 


453 


களாகிய இந்த ஆளுனராலும்‌, மலாக்காவிலிருந்த போர்ச்சுக்கீசிய 
படைத்‌ தலைவராலும்‌ அவருக்குத்‌ தரப்பட்டிருந்தன. இவற்றைப்‌ 
பரிசாகத்‌ தருவதன்‌ மூலம்‌ சவேரியார்‌ ஜப்பானிய அரசர்கள்‌ சிலரின்‌ 
ஆதரவைப்‌ பெற முடியும்‌ என்று அவர்கள்‌ நினைத்தார்கள்‌. 
ஏனெனில்‌ இந்தப்‌ பொருட்கள்‌ ஜப்பானியர்களுக்குப்‌ புதியவையாக, 
அவர்கள்‌ அறிந்திராதவையாக இருக்கும்‌ என்று அவர்கள்‌ அறிந்திருந் 
தார்கள்‌. 


இந்தப்‌ பரிசுகள்‌ அரசனுக்கு மிகப்‌ பிரியமானவையாக இருந்தன. 
அவன்‌ பதிலுக்கு ஏராளமான பொன்னையும்‌, வெள்ளியையும்‌ 
அவருக்கு அனுப்பி வைத்தான்‌. ஆனால்‌ சவேரியார்‌ அவற்றில்‌ 
எதையும்‌ ஏற்றுக்கொள்ளாமல்‌, அரசனுக்குப்‌ பதில்மொழியாக, எந்த 
ஓர்‌ உலக சோதனையாலும்‌, அனுகூலத்தாலும்‌ அங்கே வரும்படி 
தாம்‌ ஈர்க்கப்படவில்லை என்றும்‌, மாறாக, பூமியின்‌ மீது நிகரற்ற 
மதிப்புள்ளதாக இருக்கும்‌ ஒரு மாபெரும்‌ நன்மையைக்‌ கொண்டு 
அரசனையும்‌, அவனுடைய குடிமக்களையும்‌ வளப்படுத்தும்‌ ஆசை 
மட்டுமே தம்மை அங்கே இழுத்து வந்துள்ளது என்றும்‌, தம்‌ 
நோக்கத்தை அடைவதற்கு அரசனின்‌ கால்களில்‌ விழவும்‌ தாம்‌ 


தயாராயிருப்பதாகவும்‌ தெரிவித்தார்‌. 

மறு நாள்‌ அவர்‌ அரசவைக்குச்‌ சென்று, கோவாவின்‌ ஆயரிட 
மிருந்தும்‌, இந்திய ஆளுனரிடமிருந்தும்‌ தாம்‌ கொண்டு வந்திருந்த 
கடிதங்களை அவனிடம்‌ சமர்ப்பித்தார்‌. இவர்கள்‌ இருவரும்‌ சவேரி 
யாரால்‌ போதிக்கப்படுகிற சேசுக்கிறீஸ்துநாதரின்‌ மீதான விசுவாசத்‌ 
தைப்‌ புகழ்ந்து அந்தக்‌ கடிதங்களை எழுதியிருந்தார்கள்‌. புனிதர்‌ இந்த 
வாய்ப்பைப்‌ பயன்படுத்தி, அரசனின்‌ ஆளுகைக்கு உட்பட்ட 


எல்லாப்‌ பகுதிகளிலும்‌ இந்த விசுவாசத்தைப்‌ போதிக்க அரசனின்‌ 
சம்மதத்தை வேண்டினார்‌. 

இந்தச்‌ சம்மதம்‌ அரசனால்‌ மரியாதையோடு வழங்கப்பட்டது. 
அரசன்‌ நகரத்தின்‌ மிக முக்கியமான மாளிகைகள்‌ அனைத்திலும்‌ 


பொருத்தப்படும்படி, ஐரோப்பிய போன்ஸேக்களால்‌ போதிக்கப்‌ 
படும்‌ புதிய வேதத்தைத்‌ தழுவிக்கொள்ள தனது எல்லாக்‌ குடிமக்க 
ளுக்கும்‌, அடிமைகளுக்கும்‌ தான்‌ வழங்கும்‌ அரச அனுமதி பற்றிய 


454 


உத்தரவு பொறிக்கப்பட்ட கற்பலகைகளைத்‌ தயார்‌ செய்ய உத்தர 
விட்டான்‌. அவர்கள்‌ அன்னியர்களாகவும்‌, தாங்களே விரும்பித்‌ தரித்‌ 
திரத்தைத்‌ தேர்ந்துகொண்டிருப்பதாலும்‌, பள்ளிகளைத்‌ திறக்க 
அவர்களிடம்‌ வீடுகளோ, இடமோ இருக்கவில்லை. ஆகவே, முன்பு 
போன்ஸேக்களுக்குச்‌ சொந்தமாயிருந்ததும்‌, இப்போது கைவிடப்‌ 
பட்டி ருந்ததுமான ஒரு மடத்தை அவர்களுக்கு வழங்கினான்‌. 
இவ்வாறு அரசனின்‌ பாதுகாவலை உறுதிப்படுத்திக்கொண்டு, 
புனிதரும்‌,ஃபெர்னாண்டஸ ம்‌ நகரத்தின்‌ மிகுந்த ஜன நடமாட்டம்‌ 
நிறைந்த பகுதிகளுக்கு ஒரு நாளைக்கு இரு தடவைகள்‌ சென்று, சேசுக்‌ 
கிறீஸ்துநாதரின்‌ விசுவாசத்தை அவ்விடங்களில்‌ போதித்தார்கள்‌. 
இந்தப்‌ புதிய தேவையின்படி, புதிதாகப்‌ பல பாஷை வரத்தைப்‌ 
பெற்றிருந்த சவேரியார்‌, காலையில்‌ சீனர்களுக்கு அவர்களுடைய 


சொந்த மொழியிலும்‌, மாலையில்‌ ஐப்பானியர்களுக்கு 
அவர்களுடைய சொந்த மொழியிலும்‌ போதித்தார்‌. போன்ஸேக்கள்‌ 
இதையெல்லாம்‌ கண்டு கோப வெறியில்‌ கொந்தளித்துக்கொண் 
டி ருந்தார்கள்‌, என்றாலும்‌ அதற்கு வடிகால்‌ தர அவர்கள்‌ துணிய 
வில்லை. எல்லா வர்க்கங்களையும்‌ சேர்ந்த எண்ணற்ற மக்கள்‌ 
கூட்டங்கூட்ட மாக அவர்‌ பேசுவதைக்‌ கேட்கச்‌ சென்றார்கள்‌. அவர்‌ 
வழியாகப்‌ பேசிய கடவுளின்‌ ஞானம்‌ அவர்களுடைய இருதயங்‌ 
களை எந்த அளவுக்கு ஊடுருவியது என்றால்‌, முந்திய ஒரு சந்தர்ப்பத்‌ 
தில்‌ அவருடைய வார்த்தைகளை எள்ளி நகையாடிய அவர்கள்‌ 
இப்போது, அதற்கு நேர்மாறாக, அவர்‌ பேசுவதைக்‌ கவனித்துக்‌ 
கேட்டு, அவரைப்‌ புகழ்ந்து போற்றி, மகிமைப்படுத்தினார்கள்‌. 
பிரபுக்களும்‌, அறிஞர்களும்‌ அவரோடு அவர்‌ பிரசங்கித்த பரிசுத்த 
வேதத்தைப்‌ பற்றி விவாதிக்கும்படி. ஒன்றுகூடத்‌ தொடங்கினார்கள்‌. 
அந்தத்‌ துறவற மடம்‌ அவர்கள்‌ அனைவரையும்‌ கொள்ளப்‌ போது 
மான அளவுக்குப்‌ பெரியதாக இருக்கவில்லை என்று புனிதரே 
நமக்குக்‌ கூறுகிறார்‌. அவர்களுடைய ஒரு குழு பேசி முடித்துப்‌ புறப்‌ 
பட்டவுடன்‌, மற்றொரு குழு உள்ளே வந்தது. 


அனால்‌ அர்ச்‌. இஞ்ஞாசியாருக்குத்‌ தாம்‌ எழுதிய ஒரு கடிதத்தில்‌ 
அவர்தாமே இவற்றைப்‌ பற்றிக்‌ கூறுவதைக்‌ கேட்பது நல்லதாக 


455 


இருக்கும்‌. அதில்‌, ஐப்பான்‌ வேதபோதகக்‌ களங்களுக்கென ஐரோப்‌ 
பாவிலிருந்து அங்கே அனுப்பப்படவிருந்த சேசு சபை உறுப்பினார்‌ 
களுக்குத்‌ தேவையான தகுதிகளைப்‌ பற்றி விளக்கியபின்‌, அவார்‌ 
துல்லியமாகத்‌ தம்மைப்‌ பற்றியும்‌, இங்கே தாம்‌ உழைத்து வந்துள்ள 
இரண்டு வருட காலத்தில்‌ தாம்‌ அனுபவித்திருந்த காரியங்களைப்‌ 
பற்றியும்‌ பின்வருமாறு விளக்குகிறார்‌: 

“முதலாவதாக, தங்கள்‌ ஆசிரியர்களின்‌ நடத்தை மோசமானதாக 
இருக்கும்போது எளிதில்‌ இடறல்படுபவர்களும்‌, அதை ஆராய்ந்து 
பார்ப்பதில்‌ மிகுந்த பிரியமுள்ளவர்களுமாகிய ஜப்பானியர்கள்‌ 
தங்கள்‌ நடத்தையில்‌ கண்டனம்‌ செய்யக்கூடிய அற்பக்‌ குற்றத்தையும்‌ 
காணாதபடி அவர்கள்‌ அப்பழுக்கற்ற நல்லொழுக்க நடத்தையுள்ள 
வார்களாக இருக்க வேண்டும்‌. புண்ணியத்தில்‌ சிறந்து விளங்குவது 
போலவே, கற்றுக்கொள்வதிலும்‌ அவர்கள்‌ சிறந்து விளங்க வேண்டும்‌. 
ஏனெனில்‌, அறிவில்‌ சிறந்த மத அறிஞர்கள்‌ தங்களிடமும்‌ ஏராளமாக 
இருப்பதாக நம்மிடம்‌ கூறுவது ஜப்பானியர்களின்‌ வழக்கமாக இருக்‌ 
கிறது. ஆகவே மிக வலிமையான வாதங்களைப்‌ பயன்படுத்துவதால்‌ 
அன்றி, வேறு எந்த விதத்திலும்‌ அவர்கள்மீது வெற்றி பெற முடியும்‌ 
என்று நாம்‌ நம்பக்கூடாது. 

“மூன்றாவதாக இடைவிடாத வறுமையால்‌ துன்பப்படவும்‌, 
காய்கறிகளையும்‌, வேர்களையும்‌, தண்ணீரையும்‌ மட்டும்‌ உண்டு 
பிழைத்திருக்கவும்‌ (இவையும்‌ கூட குறைந்த அளவில்தான்‌அவர்‌ 
களுக்குக்‌ கிடைக்கும்‌.), கடுங்குளிரைத்‌ தாங்கவும்‌, எளிமையாக 
உடைகள்‌ அணியவும்‌, தலை சாய்க்கவும்‌ இடமின்றி இருக்கவும்‌, 
உறங்குவதற்கு மிகக்‌ கொஞ்சமான வசதிகளை மட்டும்‌ கொண்டிருக்‌ 
கவும்‌, அல்லது எந்த வசதியும்‌ இல்லாதிருக்கவும்‌ அவர்கள்‌ தங்களை 
மனதளவில்‌ தயார்படுத்திக்கொண்டு இங்கு வர வேண்டும்‌. 

“இவை அனைத்தையும்‌ தவிர, அவர்கள்‌ மரணத்தை, அதுவும்‌ 
மிகப்‌ பயங்கரமான மரணத்தை எப்போதும்‌ தங்கள்‌ முகத்திற்கு 
முன்பாகக்‌ கொண்டு, ஆபத்துக்களுக்கு மத்தியில்‌ வாழும்படி நல்ல 
தைரியமுள்ளவர்களாகவும்‌ இருக்க வேண்டும்‌. ஏனெனில்‌, 


போன்ஸேக்களின்‌ வஞ்சகங்களையும்‌, தீச்செயல்களையும்‌ வெளிப்‌ 


456 


படுத்த நாம்‌ கடமைப்பட்டிருப்பதால்‌, வாதத்தால்‌ தங்களைத்‌ 
தற்காத்துக்கொள்ள இயலாதவர்களாக, அவர்கள்‌ எங்களைக்‌ காயப்‌ 
படுத்துவதன்‌ மூலம்‌ பழிதீர்த்துக்கொள்ள முயல்கிறார்கள்‌... 


சுவாமி சீமோனுக்கு அல்லது அவர்‌ இல்லையென்றால்‌, 
கோயிம்பிரா கல்லூரி முதல்வருக்கு இதை நான்‌ எழுதுகிறேன்‌: 
இங்கேயுள்ள எங்கள்‌ பல்கலைக்கழகத்திற்கு நன்கு பிரபலமானவர்‌ 
களும்‌, உங்கள்‌ பரிசுத்த பிறர்சிநேகத்தால்‌ அங்கீகரிக்கப்பட்டவர்‌ 
களுமாயெ மனிதர்களைத்‌ தவிர வேறு யாரையும்‌ அனுப்ப வேண்‌ 
டாம்‌ என்று அவருக்கு நான்‌ அறிவுறுத்த விரும்புகிறேன்‌; ஏனெனில்‌, 
அவர்கள்‌ கற்பனை செய்யக்‌ கூடியதை விட அதிகமான பிரச்சினை 
களை அவர்கள்‌ எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்‌; அடிக்கடி 
தங்களை வந்து சந்திப்பவார்களின்‌ தொந்தரவு இருக்கும்‌, பகல்‌ இரவு 
எந்த நேரமும்‌ கேட்கப்படும்‌ கேள்விகளால்‌ எரிச்சல்‌ உண்டாகும்‌; 
பெரிய பதவிகளில்‌ உள்ளவர்களின்‌ வீடுகளுக்கு அவர்கள்‌ அழைக்கப்‌ 
படுவார்கள்‌. இந்த அழைப்பை அவர்கள்‌ ஏற்காமல்‌ இருக்க முடியாது, 
அப்படி அவர்களை நிராகரிப்பது விவேகக்‌ குறைவாக இருக்கும்‌; 
மேலும்‌, ஜெபிக்கவும்‌, தியானிக்கவும்‌, கட்டளை ஜெபம்‌ சொல்லவும்‌, 
சிறிது நேரம்‌ ஞான ஒடுக்கம்‌ செய்யவும்‌ அவர்களுக்குப்‌ போதிய நேரம்‌ 
இருக்காது; பூசை கூட நிறைவேற்ற முடியாமல்‌ போகலாம்‌. உண்பதற்‌ 
கும்‌, உறங்குவதற்குமோ இன்னும்‌ குறைவான நேரம்‌ மட்டுமே அவர்‌ 
களுக்குக்‌ கிடைக்கும்‌. 

ஐப்பானியா்கள்‌ எப்போதும்‌ குறிப்பாக, அன்னிய நாட்டினரிடம்‌ 
இருந்து அதிகம்‌ எதிர்பார்ப்பவர்களாக இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அன்னிய நாட்டினரைக்‌ காட்டுவாசிகளைப்‌ போலத்தான்‌ பார்க்‌ 
கிறார்கள்‌, அதன்படிதான்‌ அவர்களை நடத்துகிறார்கள்‌. ஆகவே, 
நாமே அவர்களைக்‌ கண்டனம்‌ செய்து, அவர்களுடைய துர்க்குணங்‌ 
களைப்‌ பற்றிக்‌ குற்றஞ்சாட்டும்போது அவர்கள்‌ என்ன செய்வார்கள்‌ 
என்பதை நீங்களே கற்பனை செய்துகொள்ளுங்கள்‌. ” 

ஆனால்‌ மனித ஞானமுள்ளவர்களான ஜப்பானியர்களின்‌ இந்த 
எதிர்பார்ப்புதான்‌ சவேரியாரின்‌ நோக்கத்திற்குப்‌ பொருத்தமானதாக 
இருந்தது. ஏனெனில்‌, பொதுவாகப்‌ பேசும்போது, அவர்கள்‌ எந்த 


457 


அளவுக்குத்‌ தீர ஆராய்பவர்களாக இருந்தார்களோ, அந்த அளவுக்கு, 
அதைப்‌ பற்றி உறுதியடைந்தவுடன்‌, சத்தியத்தை அரவணைத்துக்‌ 
கொள்ள அவர்கள்‌ எப்போதும்‌ ஆர்வமுள்ளவர்களாக இருக்‌ 
கிறார்கள்‌. 

அமாங்குக்கியில்‌ குறைந்த பட்சம்‌ ஒன்பது வெவ்வேறு மதப்‌ 
பிரிவுகள்‌ இருந்தன. இவை ஒன்றுக்கொன்று முற்றிலும்‌ வேறுபட்‌ 
டவையாக இருந்தாலும்‌, அவை ஒவ்வொன்றிற்கும்‌ தீவிர ஆதர 
வாளர்கள்‌ இருந்தார்கள்‌. இதன்‌ காரணமாக, அவற்றினிடையே மிக 
அடிக்கடி சண்டை சச்சரவுகள்‌ நிகழ்ந்தன. ஆனால்‌ புனிதர்‌ அங்கே 
தோன்றியவுடன்‌, அவர்கள்‌ தங்கள்‌ சண்டைகளையெல்லாம்‌ மறந்து 
ஒன்றுசேர்ந்துகொள்வார்கள்‌; அவருக்கு எதிராக சதித்திட்டங்கள்‌ 
தீட்டுவார்கள்‌, ஏனெனில்‌ அவர்கள்‌ அனைவருமே சமமான அளவில்‌ 
அவருக்குப்‌ பயப்பட்டார்கள்‌, அவரை மிகவும்‌ வெறுத்தார்கள்‌. 

இங்கேதான்‌ அவர்களை மதிமயங்கச்‌ செய்கிற ஒரு புதுமை 
நிகழ்ந்தது. புனிதர்‌ தந்த ஒரே ஒரு பதில்‌, அவர்களுடைய 
பல்வேறான, பல கேள்விகளுக்குப்‌ பதிலாக அமைந்ததுதான்‌ அந்தப்‌ 
புதுமையாகும்‌. தங்கள்‌ இடைவிடாத, முரண்பாடான கேள்விகளால்‌ 
அவரைக்‌ குழப்பி விடலாம்‌ என்று நம்பிய பலரால்‌ அவர்‌ அடிக்கடி 
சூழப்பட்டிருந்தார்‌. அவர்கள்‌ தெய்வீகத்தின்‌ சாராம்சம்‌, உலகத்தின்‌ 
படைப்பு, இயற்கையின்‌ இரகசியங்கள்‌, பசாசுக்களின்‌ கெடுமதி, 
ஆத்துமத்தின்‌ அழியாமை, நித்திய சம்பாவனை, நித்திய தண்டனை 
ஆகியவற்றைப்‌ பற்றிக்‌ கேள்விகள்‌ கேட்டார்கள்‌; மற்றவை, வெறும்‌ 
வினோதப்‌ பிரியமுள்ள கேள்விகளாக இருந்தன: உதாரணமாக, 
வான்கோள்களின்‌ இயக்கம்‌, கிரகணங்கள்‌, இடி, மின்னல்‌, வானவில்‌, 
மற்ற ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற காரியங்களைப்‌ பற்றி அவர்கள்‌ 
கேள்வி கேட்டார்கள்‌. 

அவரோ ஓரே ஒரு பதிலைக்‌ கொண்டு, இந்தப்‌ பல்வேறான 
சந்தேகங்களைத்‌ தீர்த்து வைத்தார்‌. அதற்கு ஏற்றபடி, கடவுள்‌ 
அவருடைய வாயில்‌ அல்லது கேட்பவர்களின்‌ செவிகளில்‌ எத்தகைய 
மாற்றங்களைச்‌ செய்தார்‌ என்றால்‌, அவர்களில்‌ ஒவ்வொரு வனும்‌ 


தன்னுடைய தனிப்பட்ட கேள்விக்கு மிகச்‌ சரியான பதிலைக்‌ 


458 


கேட்டுப்‌ புரிந்துகொண்டான்‌. புனிதரிடம்‌ புதிதாகக்‌ காணப்பட்ட 
இந்த அற்புதமான தேவ கொடையை ஐப்பானிய அறிஞர்களும்‌, 
போன்ஸேக்களும்‌ சில சமயங்களில்‌ கண்டுணர்ந்தார்கள்‌; இந்த 


அற்புதம்‌ அவர்களை மலைத்துப்‌ போகச்‌ செய்தது. ஆகவே, அவர்கள்‌ 
புதியவையும்‌, அதிகம்‌ குழப்பக்‌ கூடியவையுமான கேள்விகளைத்‌ 
திட்டமிட்டுத்‌ தயார்‌ செய்தார்கள்‌. இவை பரலோகத்தையும்‌, 
பூலோகத்தையும்‌ போல்‌ ஒன்றுக்கொன்று எதிரும்‌ புதிருமாயிருந்தன. 

இந்தச்‌ சந்தர்ப்பத்திலோ, அல்லது முந்திய சந்தர்ப்பத்திலோ, 
புனிதர்‌ தந்த ஒரே பதில்‌ தங்கள்‌ எல்லாக்‌ கேள்விகளுக்கும்‌ விடையாக 
இருந்தது என்பதை அவர்கள்‌ ஒத்துக்கொண்டதாக நமக்குச்‌ சொல்லப்‌ 
படவில்லை. ஆனால்‌, அவர்களுடைய ஆச்சரியமான பார்வைகளில்‌ 
இருந்தும்‌, தங்களுக்குள்‌ அவர்கள்‌ பரிமாறிக்கொண்ட சைகைகளில்‌ 
இருந்தும்‌, அதுதான்‌ உண்மை என்று யூகிப்பது எளிதாக இருந்தது. 
பல கேள்விகளுக்கு ஒரே பதிலைக்கொண்டு தீர்வு கூறுவதாகிய இந்த 
ஒப்பற்ற வல்லமையை அவர்கள்‌ கவனிக்க வேண்டியிருந்தபோது, 
அதில்‌ சுபாவத்திற்கு மேலான எதுவும்‌ இல்லை என்று மறுக்கப்‌ போது 
மான அளவுக்கு அவர்கள்‌ நெறிகெட்டவர்களாக இருந்தார்கள்‌. இது 
அவருடைய மிகுந்த கல்வியறிவின்‌ விளைவு மட்டும்தான்‌ என்று 
கூறுவதில்‌ அவர்கள்‌ பிடிவாதமாயிருந்தார்கள்‌. இதில்‌ தங்களில்‌ 
பலரை விட மேம்பட்டவராக அவர்‌ இருந்தது மட்டுமின்றி, 
அவருடைய சொந்தத்‌ துணைவர்களையும்‌ விடச்‌ சிறந்தவராக அவர்‌ 
இருந்தார்‌ என்று அவர்கள்‌ கூறினார்கள்‌. 

இதன்‌ காரணமாகப்‌ பிற்பாடு அவர்‌ அமாங்குக்கியில்‌ தமது 
ஸ்தானத்தில்‌ சுவாமி டாரஸை வைத்து விட்டு, பங்கோவுக்குப்‌ புறப்‌ 
பட்டபோது, (அது வரை புனிதரால்‌ அடக்கி வைக்கப்பட்டி ருந்த) 
தங்கள்‌ தகாத்‌ துணிவை போன்ஸேக்கள்‌ திரும்பவும்‌ வெளிப்படுத்தத்‌ 
தொடங்கினார்கள்‌. சுவாமி டாரஸ்‌ சுவாமி பிரான்சிஸை விடக்‌ கல்வி 
யறிவில்‌ குறைந்தவர்‌ என்பதாலும்‌, ஒரே பதிலைக்‌ கொண்டு பல 
முரண்பாடான கேள்விகளுக்குத்‌ தீர்வு சொல்ல அவரால்‌ முடியாது 


என்பதாலும்‌, அவரை அவர்கள்‌ வாதப்‌ போட்டிக்கு அழைத்தார்கள்‌. 


இந்தப்‌ புதுமைகள்‌ தவிர, சவேரியார்‌ இந்த இடத்தில்‌ இன்னும்‌ 


459 


பல அற்புதங்களையும்‌ செய்தார்‌. இவற்றை அவருடைய புனிதர்‌ 
பட்ட விசாரணை அறிக்கையில்‌ நாம்‌ காண்கிறோம்‌. ஏற்கனவே 
பெயர்‌ குறிப்பிடப்பட்ட இரு ஜப்பானியர்களான மத்தேயுவும்‌, 
பொர்னார்டும்‌, புனிதர்‌ வெறுமனே சிலுவை அடையாளம்‌ வரைந்து, 
அல்லது பரிசுத்த தீர்த்தம்‌ தெளித்து, பல நோயாளிகளைக்‌ குணப்‌ 
படுத்தியதைத்‌ தாங்கள்‌ கண்டதாக சாட்சியம்‌ கூறினார்கள்‌; 
அவர்கள்‌ குறிப்பாக அவரால்‌ குணமாக்கப்பட்ட ஒரு செவிடனைப 
பற்றியும்‌, அவரால்‌ மீண்டும்‌ பேசும்‌ திறனைப்‌ பெற்றுக்கொண்ட ஓர்‌ 
ஊமையனைப்‌ பற்றியும்‌, அவரால்‌ முழு குணம்பெற்ற செவிடனும்‌, 
ஊமையனும்‌, முடவனுமான ஒருவனைப்‌ பற்றியும்‌ அவர்கள்‌ குறிப்‌ 
பிட்டிருக்கிறார்கள்‌. சுவாமி அந்தோனி குவாத்ரோஸ்‌ என்பவார்‌ 
இந்தப்‌ புதுமைகள்‌ நிகழ்ந்து நான்கு வருடங்களுக்குப்‌ பிறகு, 
அவற்றைப்‌ பற்றித்‌ தமது கடிதம்‌ ஒன்றில்‌ எழுதினார்‌. அதில்‌ அவார்‌ 
தொடர்ந்து, “அவர்தான்‌ ஐரோப்பாவிலேயே மிகச்‌ சிறந்த மனித ராக 
மதிக்கப்பட்டார்‌. சேசு சபையின்‌ மற்ற தந்தையர்‌ அவருக்குக்‌ கீழ்ப்‌ 
பட்டவர்களாக மதிக்கப்பட்டார்கள்‌, ஏனெனில்‌, ஒரு வேளைக்கு 
ஒரு அஞ்ஞானியை மட்டுமே மனந்திருப்ப வல்லவர்களாக அவர்கள்‌ 
இருந்த அதே சமயம்‌, பத்துப்‌ பன்னிரண்டு பேர்‌ ஒரே சமயத்தில்‌ 
வெவ்வேறு கேள்விகளைக்‌ கேட்டாலும்‌, அவர்கள்‌ அனைவருக்கும்‌ 
ஒரே ஒரு பதிலைக்‌ கூறி அவர்களைப்‌ புனிதர்‌ திருப்திப்படுத்தினார்‌ 
என்று நான்‌ கேள்விப்பட்டேன்‌. ஒருவேளை இந்த எல்லாக்‌ கேள்வி 
களும்‌ ஒரே ஒரு காரியத்தைப்‌ பற்றியவையாக இருந்திருக்கலாம்‌ 
என்று நான்‌ கூறியபோது, “இல்லை, இது முற்றிலும்‌ நோர்மாறானது; 
அது மட்டுமின்றி, இது எப்போதாவது அரிதாக நிகழ்ந்த அற்புதம்‌ 
அல்ல, மாறாக, அவர்‌ அடிக்கடி இதைச்‌ செய்துகொண்டிருந்தார்‌” 
என்று அவர்கள்‌ எனக்குக்‌ கூறினார்கள்‌” என்று எழுதியிருக்கிறார்‌. 
இப்போது, சத்தியத்தின்‌ வலிமையின்‌ பலனாகவும்‌, அதற்கு 
உறுதுணையாக நின்ற புதுமைகள்‌ மற்றும்‌ நம்‌ அப்போஸ்தலரின்‌ 
புனித வாழ்வின்‌ பலனாகவும்‌, மனந்திரும்பியவர்களின்‌ எண்ணிக்கை 
எந்த அளவுக்குப்‌ பெருகிக்‌ கொண்டே சென்றது என்றால்‌, இரண்டு 
மாதங்களுக்குள்‌ அவர்‌ ஐந்நூறு பேருக்கு ஞானஸ்நானம்‌ வழங்கி 
யிருந்தார்‌. இவர்களில்‌ பலர்‌ பிரபுக்கள்‌ குடும்பங்களையும்‌, கல்வி 


460 


யறிவு மிகுந்த குழுக்களையும்‌ சேர்ந்தவார்களாக இருந்தார்கள்‌. 
இவர்கள்‌ படிப்படியாகவும்‌, உறுதியான தீர்மானத்தின்படியுமே 
சத்தியத்திற்குப்‌ பணிந்திருந்ததால்‌, ஒரு முறை மனந்திருப்பப்பட்ட 
வுடன்‌, இவர்கள்‌ தாங்களே மற்றவர்களுக்கு நல்ல கிறீஸ்தவ ஆசிரியர்‌ 
களாக மாறினார்கள்‌. அமாங்குக்கியில்‌, பொதுவிலும்‌ சரி, தனிக்‌ 
கூட்டங்களிலும்‌ சரி, சேசுக்கிறிஸ்துநாதரின்‌ பரிசுத்த வேதத்தைப்‌ 
பற்றியல்லாமல்‌ வேறு எதைப்‌ பற்றியும்‌ யாரும்‌ பேசவில்லை என்றும்‌, 
அதை மிகக்‌ கடுமையாக எதிர்த்தவர்களும்‌, கடைசியில்‌ அதை 
அரவணைத்துக்கொண்டவர்களுமான மனிதர்கள்‌, பிற்பாடு அதை 
ஆதரித்துப்‌ பாதுகாப்பதில்‌ மிகுந்த தைரியமுள்ளவர்களாகவும்‌, மிகச்‌ 
சிறந்தவர்களாகவும்‌ விளங்கினார்கள்‌ என்றும்‌ சுவாமி டாரஸ்‌ 
சாட்சியம்‌ கூறுகிறார்‌: 

“அவர்கள்‌ தங்கள்‌ அன்பிற்குரிய தந்தையுடன்‌ எவ்வளவு 
உண்மையுள்ள உள்ளத்தோடு தங்களை இணைத்துக்கொண்டார்கள்‌ 
என்றால்‌, ஒரு கணம்‌ கூட அவர்‌ தங்கள்‌ கண்களை விட்டு மறைவதை 
அவர்களால்‌ தாங்கிக்கொள்ள முடியவில்லை. எப்போதும்‌ அவரோடு 
தங்கியிருக்க அவர்கள்‌ புதுப்‌ புதுக்‌ காரணங்களைக்‌ கண்டுபிடித்‌ 
தார்கள்‌. ஏதாவது ஒரு பரம இரகசியத்தைப்‌ பற்றி அதிகம்‌ அறிய 
விரும்புவதாகக்‌ கூறிக்கொண்டு, அவர்கள்‌ அவரை அடிக்கடி தேடி 
வந்தார்கள்‌. ” 

தம்முடைய இந்தக்‌ கடும்‌ உழைப்பின்‌ காலத்தில்‌ அவர்‌ 
அனுபவித்த மகிழ்ச்சியை விவரிப்பது சாத்தியமற்றதாகவே இருக்கும்‌. 
அவர்‌ பிற்காலத்தில்‌ கொச்சியிலிருந்து ஐரோப்பாவிலிருந்த தம்‌ 
நண்பர்களுக்கு எழுதிய ஒரு கடிதத்திலிருந்து, இதை நாம்‌ ஓரளவுக்கு 
மட்டும்‌ அறிந்துகொள்ளலாம்‌: “நான்‌ உடல்‌ ஆரோக்கியத்தில்‌, 
தாங்கிக்கொள்ளக்‌ கூடிய அளவுக்கு நலமுள்ளவனாகவும்‌, ஆனால்‌ 
புண்ணியத்திலும்‌, தேவ பக்தியிலும்‌ புலம்புதலுக்குரிய முறையில்‌ 
பலவீனமானவனாகவும்‌ இப்போதுதான்‌ ஜப்பானிலிருந்து இங்கு 
திரும்பி வந்திருக்கிறேன்‌. என்னுடைய இப்போதைய விருப்பங்கள்‌ 
எல்லாம்‌ சீனாவுக்குச்‌ செல்லும்‌ சோர்வூட்டக்கூடிய கடற்பயணத்‌ 
தையே மையமாகக்‌ கொண்டுள்ளன. அதை நிறைவேற்றுவதற்கு, 


461 


நான்‌ கடவுளின்‌ நன்மைத்தனத்தையும்‌, சேசுக்கிறீஸ்துநாதரின்‌ 
அளவற்ற டேறுபலன்களையுமே நான்‌ நம்பியிருக்கிறேன்‌. ஏனெனில்‌, 
நான்‌ பிறர்‌ பார்வைக்கு ஏற்கனவே மெலிந்து சோர்ந்தவனாகவும்‌, 
தலை நரைத்துப்‌ போனவனாகவும்‌ தோன்றுகிறேன்‌ என்றாலும்‌, நல்ல 
ஆயத்தமுள்ள மனங்களுக்குக்‌ கற்பிப்பதில்‌ அனுபவிக்கப்படும்‌ 
புத்திக்கெட்டாத இன்பம்‌ மற்றும்‌ ஆறுதலின்‌ பலனாக, நான்‌ எப்போ 
தையும்‌ போலப்‌ பலமும்‌, துடிப்பும்‌ உள்ளவனாகவே உணர்கிறேன்‌. 


சமீபத்தில்‌, அமாங்குக்கியில்‌ நான்‌ இதை உணர்ந்ததை விட அதிக 
மாக என்‌ வாழ்வில்‌ வேறு எங்கும்‌, எப்போதும்‌ நான்‌ இதை உணர்ந்த 
தில்லை. இங்கே அரசனின்‌ முழுச்‌ சம்மதத்தோடு நாங்கள்‌ போதித்த 
போது, நாங்கள்‌ பேசுவதைக்‌ கேட்க மக்கள்‌ பெருங்கூட்டமாக 
வந்தார்கள்‌; போன்ஸேக்களின்‌ ஆங்காரம்‌ தாழ்த்தப்பட்டதையும்‌, 
அவர்களுடைய கர்வம்‌ அடக்கப்பட்டதையும்‌ நான்‌ கண்டேன்‌. 
அதே சமயத்தில்‌, கிறீஸ்துநாதரின்‌ திருப்பெயரின்‌ மிகக்‌ கொடூரமான 
எதிரிகள்‌ அவருடைய அதிகாரத்திற்குப்‌ பணிந்தார்கள்‌; புதுக்‌ கிறீஸ்‌ 
தவார்கள்‌ போன்ஸேக்களோடு வாதிட்டு, அவர்களை மேற்கொண்ட 
தையும்‌, அஞ்ஞானிகளுக்குத்‌ தங்கள்‌ புதிய வேதத்தைத்‌ தெளிவு 
படுத்த அவர்கள்‌ செய்த முதல்‌ முயற்சியையும்‌, அதன்பின்‌ அவர்‌ 
களை இவர்கள்‌ ஞானஸ்நானத்திற்கு அழைத்து வந்ததையும்‌, 
பிற்பாடு, தாங்கள்‌ பயன்படுத்திய வழிமுறைகளை விவரித்தபோது 
அவர்களிடம்‌ வெளிப்பட்ட நன்றி மிக்க அக்களிப்பையும்‌, இந்தத்‌ 
தங்களது ஞானப்‌ போர்க்களத்தில்‌ அவர்கள்‌ பெற்ற வெற்றியையும்‌, 
தங்கள்‌ பழைய மூட நம்பிக்கைகளை அவர்கள்‌ வெறுத்து ஒதுக்கி 
யதையும்‌ கண்டபோது, வெற்றியின்‌ மின்னல்‌ வெட்டு ஒன்றை நான்‌ 
கண்டேன்‌. 

“இந்தக்‌ காரியங்களை நான்‌ கண்டபோது, என்‌ இருதயம்‌ 
எத்தகைய ஆறுதலால்‌ நிரப்பப்பட்டது என்றால்‌, என்‌ துன்ப துரிதங்‌ 
களை உணரும்‌ சக்தியை நான்‌ முழுவதுமாக இழந்து விட்டேன்‌. ஓ, 
என்‌ உழைப்புகள்‌ எல்லாவற்றிற்கும்‌ மத்தியில்‌, தெய்வீக நன்மைத்‌ 


தனத்தால்‌ என்‌ மீது பொழியப்பட்ட பேரின்பத்தை நான்‌ நினைவு 

கூரவும்‌, அதை விவரித்துக்‌ கூறவும்‌ கடவுள்‌ சித்தங்கொள்வார்‌ 

என்றால்‌! அதைப்‌ பற்றிய ஒரளவு அறிவை உங்களுக்கு என்னால்‌ தர 
462 


முடியும்‌ என்றால்‌! அதன்‌ ஒரு மாதிரியை மட்டும்‌ ஐரோப்பியக்‌ 
கல்லூரிகளுக்கு என்னால்‌ அனுப்ப முடியும்‌ என்றால்‌! அங்கே 
பெரும்‌ எண்ணிக்கையில்‌ வரும்‌ இளம்‌ மாணவர்கள்‌, அஞ்ஞானி 
களுக்குக்‌ கற்பிப்பதும்‌, அவர்களை மனந்திருப்புவதுமான இந்தப்‌ 
பணியில்‌ அனுபவிக்கப்படும்‌ பரலோக இன்பங்களின்‌ இனிமையை 
மட்டும்‌ ஒரு முறை சுவை பார்க்க முடிந்தது என்றால்‌, இந்த 
அஞ்ஞானிகளின்‌ நன்மைக்காகத்‌ தங்கள்‌ திறமைகளையும்‌, தங்கள்‌ 


பலத்தையும்‌ வளர்த்துக்கொள்ள அவர்கள்‌ ஆவல்‌ கொள்வார்கள்‌ 
என்பதில்‌ நான்‌ உறுதியாயிருக்கிறேன்‌. ” 

தம்முடைய மகிழ்ச்சியின்‌ காரணங்கள்‌ பெரியவையாக இருந்தது 
போலவே, இந்தக்‌ கடவுளின்‌ மனிதர்‌ அபரிமிதமாக வருத்தப்பட 
வும்‌, கண்ணீர்‌ சிந்தவும்‌ கூட போதிய காரணங்களைக்‌ கொண்டிருந்‌ 
தார்‌. குறிப்பாக அமாங்குக்கியின்‌ அரசனும்‌ கூட அவரது வேதனைக்‌ 
குக்‌ காரணமாக இருந்தான்‌. அவன்‌ பரிசுத்த கத்தோலிக்க வேதத்தை 
மிக உயர்வாக மதித்தான்‌ என்றாலும்‌, இன்னமும்‌ தனது குருட்டுத்‌ 
தனமுள்ள விக்கிரக வழிபாட்டிலும்‌, தன்னைத்‌ தரந்தாழ்த்துகிற 
மிருகத்தனமான அதீத ஆசாபாசங்களிலும்‌ அவன்‌ இன்னும்‌ மூழ்கிக்‌ 
கிடந்தான்‌. ஆனால்‌ அவன்‌ மட்டுமல்ல, அரசவையின்‌ தலைமைப்‌ 
பிரபுவும்‌ புனிதருக்கு மிகுந்த வேதனை தந்தான்‌. அவன்‌ பெயார்‌ 
நியான்டோன்டோனோ என்பதாகும்‌. இவன்‌ அரசனின்‌ வலக்‌ 
கரமாக இருந்தான்‌ என்று நாம்‌ கூறலாம்‌. பரலோக ஒளியின்‌ ஒரு கீற்று 
அவனுடைய ஆத்துமத்தின்மீது விழுந்தது. அது மட்டும்‌ ஒரு 
தீச்சுவாலையாகப்‌ பற்றியெரிந்திருக்கும்‌ என்றால்‌, அமாங்குக்கியில்‌ 
இருந்த சின்னத்‌ திருச்சபை அவனில்‌ ஓர்‌ அப்போஸ்தலரைக்‌ கொண்‌ 
டிருந்திருக்கும்‌. 

நியான்டோன்டோனோவும்‌, அவன்‌ மனைவியும்‌ சவேரியாரை 
ஒரு புனிதராகவும்‌, ஒரு தந்தையாகவும்‌ மதித்து வணங்கினார்கள்‌; 
அவர்‌ நிமித்தமாக அவர்கள்‌ கிறீஸ்தவார்களுக்கு உதவிகள்‌ செய்து, 
விசுவாசத்தைப்‌ பாதுகாத்தார்கள்‌. ஆனாலும்‌, தங்கள்‌ சொந்த 
வருமானத்தில்‌ கொடிய பாவிகளாகிய போன்ஸேக்களுக்குச்‌ சில 
துறவற மடங்களைக்‌ கட்டித்‌ தந்துவிட்டு, அவர்களே மூடத்தன 


463 


மாகச்‌ சொல்லிக்கொண்டது போல, தாங்கள்‌ அதன்‌ மூலம்‌ மிகுந்த 


ஞான நன்மையை அறுவடை செய்ததாக நினைத்துக்கொண்டார்கள்‌. 


இதன்‌ காரணமாக, தாங்கள்‌ பெற்றிராததை இழந்து விடாதபடி, 
தாங்கள்‌ பெற்றிருக்கக்‌ கூடிய ஆதாயத்தை அவர்கள்‌ இழந்து 
போனார்கள்‌. இதன்‌ மூலம்‌ இரு மடங்கான நஷ்டத்தை அவர்கள்‌ 
தங்கள்‌ மீது வருவித்துக்கொண்டார்கள்‌. அவை, அவர்களுடைய 
உலக செல்வங்களும்‌, நித்திய ஆசீர்வாதங்களுமாகும்‌. 

சவேரியாரைப்‌ போலவே, அவருடைய இரண்டு துணைவர்‌ 
களும்‌ அற்புதமான வெற்றிகளைப்‌ பெறும்படி பரலோகம்‌ அவர்‌ 
களுடைய உழைப்பையும்‌ ஆசீர்வதித்தது. குறிப்பாக, சகோதரர்‌ 
ஜான்‌ ஃபெர்னாண்டஸ்‌, சுயத்தின்மீது தாம்‌ பெற்ற பெரும்‌ வெற்றிக்‌ 


குக்‌ கைம்மாறாக, ஒரு சுவிசேஷ ஊழியர்‌ ஆசிக்கக்‌ கூடிய மிகுந்த 
மகிமையுள்ள வெற்றியை, அதாவது பல அஞ்ஞானிகளை மனந்‌ 
திருப்பும்‌ பேற்றைப்‌ பெற்றுக்கொண்டார்‌. 


ஒரு நாள்‌ அவர்‌ நகரத்தில்‌ மக்கள்‌ நடமாட்டம்‌ அதிகமுள்ள 
இடங்களில்‌ ஒன்றில்‌ மிகுந்த ஆன்ம தாகத்தோடு போதித்துக்கொண்‌ 
டிருந்தபோது, ஒரு மிகப்‌ பெரிய கூட்டம்‌ அவரைச்‌ சூழ்ந்திருந்தது. 
அவருடைய வார்த்தைகள்‌ மிக அற்பமான தாக்கத்தைக்‌ கூட அவர்‌ 
களில்‌ ஏற்படுத்தியதாகத்‌ தோன்றவில்லை. ஆயினும்‌ அவர்‌ பேசு 
வதை நிறுத்தாமல்‌, தொடர்ந்து பிரசங்கம்‌ செய்துகொண்டி ருந்தார்‌. 
இச்சமயத்தில்‌, நிர்ப்பாக்கியமுள்ள ஒரு கயவன்‌ அவருடைய காதில்‌ 
எதையோ சொல்ல வருவது போல்‌ அவரை நெருங்கி வந்தான்‌. 
ஆனால்‌ அதற்குப்‌ பதிலாக, தனது நோக்கத்திற்காகத்‌ தான்‌ தன்‌ 
வாயில்‌ தயாராக வைத்திருந்த சளியையும்‌, அசுத்த எச்சிலையும்‌ 
அவருடைய முகத்தில்‌ உமிழ்ந்தான்‌. அதன்பின்‌, ஏதோ ஒரு பெரிய 
காரியத்தை சாதித்து விட்டது போல, ஒவ்வொரு அடியிலும்‌ 
திரும்பிப்‌ பார்த்துக்கொண்டும்‌, அகோரமாக இளித்துக்கொண்டும்‌ 
அங்கிருந்து சென்றான்‌. 

சகோதரரின்‌ அருகில்‌ நின்றுகொண்டிருந்தவார்கள்‌ பல வகை 
களில்‌ இந்நிகழ்வால்‌ பாதிக்கப்பட்டார்கள்‌. சிலர்‌ கேலியாக நகைத்‌ 
தார்கள்‌, மற்றவார்கள்‌ இத்தகைய ஒரு நிந்தையைக்‌ கண்டு கோபம்‌ 


404 


அடைந்தார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ அனைவரின்‌ கண்களும்‌ நம்‌ நல்ல 
சகோதரரின்‌ மீதே நிலைத்திருந்தன. அவர்‌ இந்த அவமானத்தை 
எப்படி எடுத்துக்கொள்ளப்‌ போகிறார்‌ என்று காண அவர்கள்‌ 


ஆவலாயிருந்தார்கள்‌. 


அவரோ எந்தப்‌ பதட்டமுமின்றி, மிகுந்த அமைதியோடும்‌, 
புன்னகையோடும்‌, சாந்தத்தோடும்‌ தம்‌ சட்டைப்‌ பையிலிருந்து 
கைக்குட்டையை எடுத்து, தம்‌ முகத்திலிருந்த அசுத்தத்தைத்‌ 
துடைத்தபின்‌, தமக்குப்‌ பிடிக்காதது எதுவும்‌ நிகழாதது போலத்‌ தம்‌ 
போதனையைத்‌ தொடர்ந்தார்‌. இதைக்‌ கண்டதும்‌ ஒரு மரண 
அமைதி அந்தக்‌ கூட்டத்தினர்‌ அனைவரையும்‌ ஆட்கொண்டது. 
மிகவும்‌ ஒழுக்கங்கெட்டவர்களின்‌ நிந்தையுணர்வு பிரமிப்பாக 
மாறியது. 

ஐப்பானில்‌ மிக உயர்வாக மதிக்கப்பட்ட மனித மனதின்‌ 
இத்தகைய மிகுந்த அமரிக்கையும்‌, தன்‌ சுயத்தை அடக்கியாளும்‌ 
திறனும்‌, அங்கே ஓர்‌ ஆழ்ந்த பாதிப்பை ஏற்படுத்தின. பார்வையாளர்‌ 
களுக்கு ௦ பெர்னாண்டஸ்‌ மேன்மை மிக்கவராகவும்‌, மிகுந்த தாராள 
முள்ள இருதயமுள்ளவராகவும்‌ தோன்றினார்‌. இதை விட மேலாக, 
இந்த மிகுந்த பொறுமை மற்றும்‌ சகிப்புத்தன்மையின்‌ சிறந்த 
முன்மாதிரிகை, அமாங்குக்கியின்‌ சிறந்த அறிஞர்களில்‌ ஒருவரின்‌ 
மனந்திரும்புதலுக்கு வழிவகுத்தது. அந்த நிமிடம்‌ வரை அவர்‌ 
கிறீஸ்தவ வேதத்திற்கு மிக மோசமான எதிரியாக இருந்து வந்திருந்‌ 
தார்‌. சர்வ வல்லபரே அவரை அங்கே அழைத்து வந்து, இந்தக்‌ 
காட்சியை அவர்‌ காணச்‌ செய்திருந்தார்‌. இவ்வாறு, நம்‌ நல்ல சகோ 
தரரின்‌ பொறுமைக்குத்‌ தகுதியான சம்பாவனையைக்‌ கடவுள்‌ 
அவருக்குத்‌ தந்தருளினார்‌. சிறந்த பகுத்தறிவுள்ள மனிதர்‌ என்ற 
முறையில்‌ (அல்லது, கடவுள்‌ அவருடைய மனதை அந்தரங்கமாக 
ஒளிர்வித்தார்‌ என்று நாம்‌ சொல்லலாம்‌.), அவர்‌ உண்மையான 
ஞானத்தின்‌ அடிப்படையில்‌ இந்தக்‌ காரியத்தை ஆராயத்‌ தொடங்கி 
னார்‌. இவ்வாறு, “தேவ உதவியற்ற சுபாவத்தால்‌ செய்ய முடியளாத 
காரியங்களைச்‌ செய்யத்‌ தன்னைப்‌ பின்பற்றுபவர்களுக்கு ஊக்கமும்‌, 
பலமும்‌ தருகிற இந்தப்‌ பரிசுத்த வேதம்‌ நிச்சயமாக தெய்வீகமான 


465 


தாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌” என்ற முடிவுக்கு அவர்‌ வந்தார்‌. 


அந்தக்‌ கணமே முந்திய தமது குருட்டுத்தனம்‌ தம்‌ பார்வையில்‌ 
இருந்து மறைத்து வைத்திருந்த காரியத்தைக்‌ காணும்படி, அவருடைய 
கண்கள்‌ திறக்கப்பட்டன. கடல்‌ மற்றும்‌ நிலத்தின்‌ சொல்ல முடியாத 
ஆபத்தக்களைக்‌ கடந்து, பூமியின்‌ மற்றொரு கோடியிலிருந்த வந்த 
வர்களும்‌, இவ்வளவு புகழ்‌ பெற்றவர்களுமாகிய இந்த மனிதர்கள்‌, 
நிச்சயமாக உலக செல்வத்தின்மீதும்‌, உலக மதிப்பு மரியாதையின்‌ 
மீதுமுள்ள நாட்டத்தால்‌ ஜப்பானுக்கு வந்திருக்கவில்லை என்பதை 
அவர்‌ கண்டுபிடித்தார்‌. உண்மையில்‌ அரசனால்‌ தரப்பட்ட பொன்‌, 
வெள்ளி முழுவதையும்‌ ஏற்க மறுக்கும்‌ அளவுக்கு, இவற்றை அவர்கள்‌ 
வெறுத்து ஒதுக்கியிருந்ததை அவர்‌ கண்கூடாகக்‌ கண்டிருந்தார்‌. 
ஆகவே, வேறு எதுவுமல்ல, தங்கள்‌ கடவுளின்‌ மீது அவர்களுக்கிருந்த 
மிகுதியான நேசமும்‌, அதற்கு ஆதரவாக இருந்த அவர்களுடைய 
ஆன்ம தாகமும்தான்‌ இங்கே அவர்களைக்‌ கொண்டு வந்து சேர்த்‌ 
திருக்கிறது என்று அவர்‌ உறுதியாக நம்பினார்‌. 

பழக்க வழக்கங்களிலும்‌, மத அனுசரிப்பிலும்‌ தங்களுக்கு முற்றி 
லும்‌ எதிரானவர்களாக இருந்த ஒரு மக்களினம்‌ தங்கள்‌ மெய்யங்‌ 
கடவுளை அறிய வேண்டும்‌, அறிந்து ஆராதிக்க வேண்டும்‌ என்னும்‌ 
அடக்க முடியாத தாகமே அவர்களை இங்கே இழுத்து வந்தது 
என்பதை அவர்‌ புரிந்து கொண்டார்‌. மேலும்‌, தாங்களே விரும்பி 
ஏற்றுக்கொண்ட அதத தரித்திரத்திற்கு மத்தியிலும்‌, கிறீஸ்தவ வேதம்‌ 
தன்னைப்‌ பின்பற்றுபவர்களுக்கு வாக்களிக்கும்‌ நித்தியப்‌ பேரானந்த 
சந்தோஷத்தைப்‌ பெற்றுக்கொள்ளும்‌ நம்பிக்கையில்‌ அவர்கள்‌ 
மகிழ்ச்சியாகவும்‌, திருப்தியோடும்‌ இருந்ததையும்‌ அவர்‌ கண்டார்‌. 

இத்தகைய ஞான ஒளி பெற்ற புத்தியையும்‌, இப்பேர்ப்பட்ட 
பரிசுத்த வாழ்வையும்‌ கொண்டுள்ள மனிதர்கள்‌ ஏமாற்றப்பட சர்வ 
வல்லபக்‌ கடவுள்‌ அனுமதிக்க முடியுமா? அல்லது, ஜப்பானியர்‌ 
களுக்குப்‌ பொய்மையையும்‌, கட்டுக்கதைகளையும்‌ கூறுவதற்காக 
மட்டும்‌ அவர்‌ இப்படிப்பட்ட மனிதர்களை இவ்வளவு தொலைவில்‌ 
இருந்து இங்கு அழைத்து வந்திருப்பார்‌ என்று நினைக்க முடியுமா? 

மறு புறத்தில்‌ போன்ஸேக்களின்‌ துர்க்குணங்களையும்‌, அவர்‌ 


466 


களுடைய நடத்தை எப்படி சரியான புத்திக்கு நேர்‌ எதிராக இருந்தது 
என்பதையும்‌, அவர்களுடைய ஒரு பிரிவு எப்படி மற்றொன்றுக்கு 
முரண்பட்டதாக இருந்தது என்பதையும்‌, அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ 
எப்படித்‌ தங்கள்‌ சொந்தக்‌ கற்பனைகளை உண்மைகள்‌ என்று தங்கள்‌ 
மனம்போன போக்கில்‌ போதித்து வந்தார்கள்‌ என்பதையும்‌ அவர்‌ 
நன்றாகவே அறிந்திருந்தார்‌. 

சகோதரர்‌ ஃபெர்னாண்டஸின்‌ வீரத்துவமுள்ள பொறுமையைக்‌ 
கண்டவுடன்‌ நம்‌ தத்துவஞானியின்‌ மனம்‌ இவை போன்ற சிந்தனை 
களால்‌ நிரப்பப்பட்டது. சத்தியத்தின்‌ ஒளியைத்‌ தாம்‌ கண்டுபிடித்த 
மாத்திரத்திலேயே அதை பின்பற்றவும்‌ தொடங்கி விட்டார்‌. 
சகோதரர்‌ தம்முடைய பிரசங்கத்தை முடித்தவுடன்‌, இவர்‌ அவரைப்‌ 
பின்தொடர்ந்து சென்று, அவருடைய வாதங்களாலும்‌, அவருடைய 
புண்ணியத்தின்‌ மாதிரிகையாலும்‌ தாம்‌ இரு மடங்காக வெற்றி 
கொள்ளப்பட்டதாக அவரிடம்‌ ஒப்புக்கொண்டார்‌. அதன்பின்‌ 
தமக்கு ஞானஸ்நானம்‌ வழங்கும்படி அவர்‌ கேட்டுக்கொண்டார்‌. 
சவேரியாரின்‌ கரத்தாலேயே இந்தத்‌ தேவத்திரவிய அனுமானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளத்‌ தாம்‌ பேறுபெற்றது பற்றி அவர்‌ ஒப்பற்ற மகிழ்ச்சி 
கொண்டார்‌. 

கிறீஸ்தவர்களும்‌ மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார்கள்‌. ஏனெனில்‌, 
மிகுந்த செல்வாக்கும்‌, அதிகாரமும்‌ கொண்ட இவரின்‌ மனமாற்றம்‌ 
இன்னும்‌ ஏராளமானவர்களின்‌ மனந்திரும்புதலுக்கு வழிவகுக்கும்‌ 
என்று அவர்கள்‌ அறிந்திருந்தார்கள்‌. அவர்கள்‌ எதிர்பார்த்தது 
போலவே, அவருடைய முன்மாதிரிகை அவரைப்‌ போன்ற பலருக்கு 
உந்துதலாக இருந்தது. உயர்‌ பதவி வகித்தவர்களும்‌, அறிஞர்களும்‌, 
கடவுளிடமிருந்து இதே வரப்பிரசாதத்தைப்‌ பெற்றுக்கொள்ளத்‌ 
தகுதியுள்ளவர்களாக இருந்தவர்களுமாயெ பலர்‌ விசுவாசத்திற்குப்‌ 
பணிந்தார்கள்‌; தாங்கள்‌ முழுமையாக உறுதியடையும்‌ வரை சத்தியத்‌ 
திற்குத்‌ தங்களை விட்டுக்கொடுக்காதவர்களாக அவர்கள்‌ இருந்த 
தால்‌, அவர்கள்‌ மனந்திரும்பியவுடனேயே, நல்ல கிறீஸ்தவ அறிஞர்‌ 
களாகவும்‌, சிறந்த ஆசிரியர்களாகவும்‌ ஆனார்கள்‌. 


சர்வ வல்லபருக்கும்‌, தங்கள்‌ நல்ல தந்தைக்கும்‌ நன்றி சொல்வதில்‌ 


467 


அவர்கள்‌ திருப்தியடையவே போவதில்லை என்று தோன்றியது. 
புனிதரிடம்‌ அறிவுரை கேட்பதற்காக அவர்கள்‌ தொடர்ந்து அவரைத்‌ 
தேடி வந்தார்கள்‌. தங்கள்‌ சக நாட்ட வரை மனந்திருப்புவதில்‌ எவ்வளவு 
ஆர்வத்தோடு அவர்கள்‌ தங்களை ஈடுபடுத்திக்கொண்டார்கள்‌ 
என்றால்‌, அவர்களில்‌ ஒவ்வொருவருமே ஓர்‌ அப்போஸ்தலரைப்‌ 
போலத்‌ தோன்றினார்கள்‌. போன்ஸேக்களின்‌ பதித போதகங்களை 
அவர்கள்‌ நன்கு அறிந்திருந்ததால்‌, அவற்றைத்‌ தங்கள்‌ புனிதருக்கு 
அவர்கள்‌ தொடர்ந்து வெளிப்படுத்திக்கொண்டிருக்க, அவர்‌ தம்‌ 
பங்கிற்கு, மக்களின்‌ நம்பிக்கை காரணமாக, போன்ஸேக்களுக்கு 
மிகுதியான செல்வங்களை வாரிக்‌ கொடுத்த அவர்களுடைய 
அநியாய வரிவிதிப்புகளையும்‌, ஏமாற்று வேலைகளையும்‌ பொதுக்‌ 
கூட்டங்களிலும்‌, தனிக்கூட்டங்களிலும்‌ வெளிப்படுத்தி அவர்‌ 
களைக்‌ கண்டித்து வந்தார்‌. 

குழந்தைகளும்‌ கூட போன்ஸேக்களைப்‌ புறக்கணிக்கத்‌ தொடங்‌ 
கினார்கள்‌. சவேரியாரிடம்‌ ஞான உபதேசம்‌ பெற்ற அவர்களால்‌, 
போன்ஸேக்களின்‌ தவறுகளைத்‌ தைரியமாகத்‌ தட்டிக்‌ கேட்க 
முடிந்தது. இதன்‌ காரணமாக, அந்தப்‌ பரிதாபத்திற்குரிய பிறவிகள்‌ 
தற்காப்புக்காக ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாதவர்களாக 
ஆனார்கள்‌. அவர்களுடைய நிர்ப்பாக்கியங்கள்‌ இத்துடன்‌ முடிந்து 
விடவில்லை. அவர்களுடைய விக்கிரகங்கள்‌ கைவிடப்பட்டன, 
அவ்வாறே, இது வரை அவர்களை வாழ வைத்துக்கொண்டி ருந்த 
தானங்களையும்‌ அவர்கள்‌ இழந்து போனார்கள்‌. இதுவும்‌, போன்‌ 
ஸேக்களின்‌ மதம்‌ மக்களின்‌ நம்பிக்கையை இழந்து போனதும்‌, 
அவர்களில்‌ பலருக்குத்‌ தங்கள்‌ பாவப்‌ பழக்கங்களிலிருந்து வெளி 
யேற உதவியது. சிலர்‌ வணிகத்தில்‌ இறங்கினார்கள்‌, சிலர்‌ படையில்‌ 
சேர்ந்தார்கள்‌, வேறு சிலர்‌ வேறு தொழில்களில்‌ இறங்கினார்கள்‌. 
இவ்வாறு அமாங்குக்கியில்‌ முன்பு இருந்த நூறு மடங்களில்‌ பல, 
தங்கள்‌ உறுப்பினர்களில்‌ பாதிப்‌ பேரை இழந்தன. வேறு சில 


மடங்கள்‌ முழுமையாகக்‌ கைவிடப்பட்டன. 
சமீபத்தில்தான்‌ ஐப்பானின்‌ மிகப்‌ புகழ்பெற்ற கல்விக்‌ கழகங்‌ 
களில்‌ ஒன்றில்‌ பட்டம்‌ பெற்றிருந்த ஒரு மிகுந்த புகழ்‌ பெற்ற 


468 


அஞ்ஞானியின்‌ மனந்திரும்புதலால்‌ அவர்களுடைய தீய வாழ்வுகள்‌ 
பயங்கரமான சேதத்திற்கு உள்ளாயின. இந்த மனிதர்‌ ஞானத்தினுடை 
யவும்‌, கல்வியறிவினுடையவும்‌ ஓர்‌ அற்புதமாக மதிக்கப்பட்டார்‌. 
இதன்‌ காரணமாக, போன்ஸேக்களின்‌ ஒவ்வொரு பிரிவும்‌ அவரைத்‌ 


தங்களுடையதாக்கிக்‌ கொள்ளப்‌ போட்டியிட்டது. ஆனால்‌ 
இவற்றில்‌ எதையும்‌ தேர்ந்துகொள்ளாத அவர்‌ சில தடவைகள்‌ சவேரி 
யாரைச்‌ சந்தித்துப்‌ பேசினார்‌. சேசுக்கிறீஸ்துநாதரின்‌ பள்ளியிலன்றி, 
வேறு எங்கும்‌ திடமான சத்தியத்தை அவரால்‌ கண்டுபிடிக்கவே 
முடியாது என்பதை அவர்‌ இவருக்குத்‌ தெளிவுபடுத்தினார்‌. ஆகவே, 
ஷாக்காவின்‌ புத்தகங்களிலிருந்து தாம்‌ இது வரை கற்றிருந்த அனைத்‌ 
தையும்‌ முழுமையாக வெறுத்துத்‌ தள்ளிய அவர்‌ தமக்கு ஞான 
ஸ்நானம்‌ வழங்கும்படி கேட்டுக்கொண்டார்‌. 

இந்தச்‌ செய்தி நகரம்‌ முழுவதிலும்‌ ஒரு பெரும்‌ பரபரப்பை 
ஏற்படுத்தியது. இவ்வளவு பெரிய அறிவாளியால்‌, இவ்வளவு 
முதிர்ச்சி பெற்ற ஆராய்வுக்குப்‌ பிறகு தோந்துகொள்ளப்பட்ட ஒரு 


மதம்‌ பொய்யானதாக இருக்க எந்த வாய்ப்புமில்லை என்று 


ஒவ்வொரு அஞ்ஞானிக்கும்‌ தோன்றியது. இதன்‌ விளைவாக, 
அமாங்குக்கியில்‌ மனந்திரும்பியவார்களின்‌ எண்ணிக்கை மேலும்‌ 
அதிகரித்து, மூவாயிரம்‌ என்ற எண்ணைத்‌ தொட்டது. நாம்‌ ஐப்பானி 
யார்களின்‌ புத்திக்‌ கூர்மையைச்‌ சிந்திக்கும்போது, இது ஓர்‌ 
அதிசயத்திற்குரிய உண்மை என்பதைக்‌ காண முடி கிறது. ஏனெனில்‌, 
கள்ளங்கபடற்ற எளிய மனத்தோராக, முழுக்‌ கிராமம்‌, கிராமமாக 
விசுவாசத்தைத்‌ தழுவிக்கொண்ட இந்தியர்களைப்‌ போலன்றி, 
ஐப்பானியார்கள்‌ அறிவுபூர்வமாக சத்திய வேதத்தை ஆராய்ந்து 
பார்த்து, அதன்‌ சத்தியங்களில்‌ உறுதியடைந்த பின்னரே அதைத்‌ 
தழுவிக்கொண்டார்கள்‌. உண்மையில்‌ ஜப்பானியர்கள்‌ தனித்தனி 
யாகவே பரிசுத்த வேதத்தில்‌ இணைந்தார்கள்‌. இந்த ஒவ்வொரு 
ஆணியையும்‌ வேத சத்தியங்களாகிய பலகைகளில்‌ அடிப்பதற்குத்‌ 
தனித்தனிச்‌ சுத்தியல்‌ அடிகள்‌ தேவையாயிருந்தன! 


இதனிடையே, பரிதாபத்திற்குரியவார்களாக மடங்களில்‌ எஞ்சி 
யிருந்த போன்ஸேக்கள்‌ வறுமையாலும்‌, அவமானத்தாலும்‌ கடுங்‌ 


469 


கோபவெறி கொண்டார்கள்‌. ஜப்பானிய தெய்வங்களைப்‌ பகைத்துக்‌ 
கொண்டால்‌, மக்கள்‌ போர்களையும்‌, கொள்ளை நோய்களையும்‌, 
நில நடுக்கங்களையும்‌, தாங்கள்‌ கற்பனை செய்யக்கூடிய எல்லா 
வகையான இயற்கை அழிவுகளையும்‌ எதிர்கொள்ள வேண்டி வரும்‌ 
என்று அவர்கள்‌ மக்களை மிரட்டினார்கள்‌. “தங்கள்‌ பழமையான மத 
நம்ஙபிக்கையைப்‌ புறக்கணித்து, ஒரு புதிய மதத்தை, மிகுந்த கல்வி 
யறிவு பெற்ற சீனர்களும்‌ கூட சற்றும்‌ அறிந்திராததும்‌, பிச்சைக்கார 
னும்‌, அவமானத்திற்குரியவனும்‌, மொத்தத்தில்‌ வேறு எந்தக்‌ 
காரணத்திற்காகவும்‌ அன்றி, போர்ச்சுக்கீசியார்களுக்குத்‌ தங்கள்‌ 
நாட்டைக்‌ காட்டிக்‌ கொடுப்பதற்காக மட்டுமே வந்தவனுமான ஒரு 
வெளிவேடக்கார அன்னியனால்‌ கொண்டு வரப்பட்ட ஒரு புதிய 
மதத்தை ஏற்றுக்கொள்ளும்‌ அளவுக்கு முட்டாள்களாக இருப்‌ 
பார்கள்‌ என்று யார்தான்‌ நம்பியிருக்க முடியும்‌? 

“அவன்‌ தங்களுக்கு முன்‌ வைத்த மதம்‌ எப்படிப்பட்டது 
என்பதை அவர்கள்‌ தெளிவாகக்‌ கண்டார்கள்‌: சுபாவ பலத்திற்கு 
முற்றிலும்‌ அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை மக்களிடம்‌ எதிர்பார்க்கும்‌ 
ஒரு மதம்‌, சரியான முறையில்‌ அனுசரிக்கப்படாவிட்டால்‌, 
தன்னைப்‌ பின்செல்பவர்களை, இரக்கம்‌ பெறுவதற்கான மிக அற்ப 
நம்பிக்கையுமின்றி, நித்திய வாதைகளுக்குத்‌ தீர்ப்பிடுகிற ஒரு மதம்‌! 
கிறீஸ்தவர்களின்‌ இந்தக்‌ கடவுள்‌ எப்பேர்ப்பட்ட, மனிதத்தன்மை 
யற்ற கடவுளாக இருக்க வேண்டும்‌! இதை விட மிக மென்மையான 
சட்டத்தைக்‌ கொண்டு திருப்தியடைகிற அவர்களுடைய அமிடா 
விடமிருந்தும்‌, ஷாக்காவிடமிருந்தும்‌ எந்த அளவுக்கு மாறுபட்ட 
கடவுள்‌! அது மட்டுமின்றி, அவற்றை மீறுபவர்கள்‌ நரகத்தின்‌ அடி 
யாழத்திற்குள்‌ அமிழ்த்தப்படுவார்கள்‌ என்றே வைத்துக்கொண்டா 
லும்‌, அங்கிருந்து அவர்களை விடுவிக்கவும்‌, தெய்வங்களை சாந்தப்‌ 
படுத்தவும்‌ போன்ஸேக்கள்‌ அறிந்திருக்கிறார்கள்‌” என்றெல்லாம்‌ 
இந்த போன்ஸேக்கள்‌ பிதற்றினார்கள்‌. 

இந்த அபத்தத்தை அவர்கள்‌ விடாப்பிடியாகப்‌ பற்றிக்கொண் 
டிருந்தார்கள்‌. மேலும்‌ நம்‌ புனிதரின்‌ நற்பெயரைக்‌ கெடுத்து, 
மக்களை அவருக்கு எதிராகக்‌ கிளர்ச்சி செய்யத்‌ தூண்டும்‌ நோக்கத்‌ 


470 


தோடு அவர்கள்‌ எல்லா மாகாணங்களுக்கும்‌ கடிதங்கள்‌ எழுதி 
னார்கள்‌. மேலும்‌ அரசனையும்‌ தூண்டி விடவும்‌, கிறீஸ்தவர்களுக்கு 
அவன்‌ வழங்கியிருந்த சலுகைகளை விலக்கிக்கொள்ள அவனை 
வற்புறுத்தவும்‌ கூட அவர்கள்‌ முயன்றார்கள்‌. 

அவன்‌ வெளிப்படையாக அந்த அளவுக்குச்‌ செல்லத்‌ துணிய 
வில்லை, என்றாலும்‌, தந்திரமாகத்‌ தன்னால்‌ முடிந்த தீமைகளைச்‌ 
செய்தான்‌: புதுக்‌ கிறீஸ்தவார்களையும்‌, குறிப்பாக அவர்களில்‌ அதிக 
செல்வாக்குள்ளவர்களாக இருந்தவர்களையும்‌, சாத்தியமான எல்லா 
வழிகளிலும்‌ அவன்‌ தொந்தரவு செய்யத்‌ தொடங்கினான்‌. ஏதாவது 
ஒரு சாக்குப்போக்குக்‌ கூறி, கிட்டத்தட்ட அவர்களுடைய சொத்துக்‌ 
கள்‌ முழுவதையும்‌ அபகரிக்கவும்‌ அவன்‌ திட்டம்‌ தீட்டினான்‌. 
அனால்‌ தனது இந்தத்‌ தந்திரங்களால்‌ எல்லாம்‌ இந்தத்‌ தாராளமுள்ள 
இருதயங்களை அசைக்க முடியவில்லை. இவ்வளவு மேலான ஒரு 
காரணத்திற்காகத்‌ தங்கள்‌ சொத்துக்களோடு தங்கள்‌ உயிர்களையும்‌ 
பலியாக்க இன்னும்‌ தாங்கள்‌ தகுதியுள்ளவர்களாகக்‌ காணப்பட 
வில்லை என்பதே அவர்களுடைய முக்கியமான வருத்தமாக 
இருந்தது. உண்மையில்‌, இது ஐப்பானியத்‌ திருச்சபைக்கு எவ்வளவு 
பெரிய வெற்றியாக இருந்தது என்றால்‌, நம்‌ பரிசுத்த அப்போஸ்தலர்‌ 
தாமே தாம்‌ எழுதிய ஒரு கடிதத்தில்‌, தன்‌ விசுவாசத்தைக்‌ கைவிடு 
வதை விட, துண்டுதுண்டாக வெட்டப்பட்டு, வேதசாட்சியாக 
மரிக்க விரும்பாத கிறீஸ்தவன்‌ அவர்கள்‌ அனைவரிலும்‌ ஒருவன்‌ கூட 
இல்லை என்று அறிக்கையிட்டார்‌. 


நம்‌ பரிசுத்த அப்போஸ்தலர்‌ இப்போது, தமது சபையின்‌ 
விவகாரங்களை ஒழுங்குபடுத்துவதற்காகவும்‌, ஐப்பானிய வேத 
போதகக்‌ களங்களுக்கு அதிக வேலையாட்களை ஆயத்தம்‌ செய்‌ 
வதற்காகவும்‌, அதன்பின்‌, தாமே சீனாவுக்குப்‌ புறப்பட்டுச்‌ செல்லும்‌ 
படியாகவும்‌, இந்தியாவுக்குச்‌ செல்ல விரும்பினார்‌. ஏனெனில்‌, சீனா 
கிறீஸ்துநாதரின்‌ நுகத்திற்குத்‌ தன்னைக்‌ கீழ்ப்படுத்த வேண்டுமானால்‌, 
மத விவகாரங்களில்‌ அதைப்‌ பின்பற்றிய ஜப்பானும்‌ விரைவில்‌ 
அவ்வாறே இந்தப்‌ புனித நுகத்திற்குத்‌ தன்னைக்‌ கீழ்ப்படுத்தும்‌ 
என்பது ஏக மனதாக ஒப்புக்கொள்ளப்பட்டி ருந்தது. 


471 


சரியாக இந்த நேரத்தில்‌, ஒரு போர்ச்சுக்கசியக்‌ கப்பல்‌ பங்கோ 
நாட்டை வந்தடைந்திருக்கிறது என்ற நல்ல செய்தி அவருக்கு வந்தது. 
ஆனாலும்‌ அமாங்குக்கி மக்களுக்கு இந்தச்‌ செய்தி சந்தேகத்திற்குரிய 
தாகத்‌ தோன்றியதால்‌, உண்மையை உறுதிப்படுத்திக்கொள்ள 
மத்தேயுவை அனுப்புவதென்று சவேரியார்‌ தீர்மானித்தார்‌. அதன்‌ 
படி, அவர்‌ கப்பல்‌ தலைவருக்கும்‌, அதிலிருந்த வணிகர்களுக்கும்‌, 
செப்டம்பர்‌ 1 தேதியிட்ட கடிதங்களை அவரிடம்‌ கொடுத்தனுப்பி 
னார்‌. மேலும்‌ (ஒரு வேளை கப்பல்‌ அங்கிருந்தால்‌,) அவர்கள்‌ யார்‌ 
என்றும்‌, எங்கிருந்து வந்திருக்கிறார்கள்‌ என்றும்‌, விரைவில்‌ சீனா 
வுக்கு அவர்கள்‌ செல்ல இருக்கிறார்களா, ஏனெனில்‌ அப்படிச்‌ 
செல்வதாக இருந்தால்‌, தாம்‌ இந்தியாவுக்குச்‌ செல்ல ஆவலாக 
இருப்பதால்‌, தமக்குத்‌ தகவல்‌ தெரிந்ததும்‌, தாம்‌ வந்து அவர்களது 
கப்பலில்‌ பயணம்‌ செய்யலாமா என்று அவர்‌ கேட்டிருந்தார்‌. 
முடிவாக, வணிக விவகாரங்களிலிருந்து சற்று நேரத்தை ஒதுக்கி, 
தங்கள்‌ அத்துமங்களை சோதித்துப்‌ பார்க்க அந்த நேரத்தை அவர்கள்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌ என்று அவர்‌ அவர்களிடம்‌ கேட்டுக்‌ கொண்‌ 


டிருந்தார்‌. “ஏனெனில்‌, உங்கள்‌ சீனப்‌ பட்டுத்‌ துணிகள்‌ உங்களுக்கு 
இரு மடங்கு இலாபத்தைத்‌ தந்தாலும்‌, அவை அனைத்தையும்‌ விட, 
இதுவே அதிக நிச்சயமானதும்‌, அதிக முக்கியமானதுமாக இருக்‌ 
கிறது” என்று அவர்‌ அதில்‌ எழுதியிருந்தார்‌. 

அந்தப்‌ போர்ச்சுக்கசியக்‌ கப்பல்‌ பங்கோவின்‌ முக்கிய நகரமான 
ஃபுனாய்யிலிருந்து சுமார்‌ மூன்று கிலோமீட்ர்‌ தொலைவிலிருந்த 
ஃபிஜென்‌ துறைமுகத்தில்‌ இருந்தது. சுவாமி பிரான்சிஸின்‌ 
கடிதங்களோடு வந்த தூதர்‌ மிகுந்த மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு 
வரவேற்கப்பட்டார்‌ பரிசுகளால்‌ நிறைக்கப்பட்டார்‌. கடிதங்கள்‌ 
பொதுவில்‌ வாசிக்கப்பட்டன. இந்தக்‌ கடிதங்கள்‌ வந்திருப்பது 
பற்றியும்‌, அதன்‌ விவரங்களும்‌, ஃபுனாய்‌ நகரத்திலிருந்த அந்தக்‌ 
கப்பலின்‌ நிறுவனத்திற்குத்‌ தெரியப்படுத்தப்பட்டன. அடிக்கடி 
பங்கோ அரசனிடம்‌ சுவாமி பிரான்சிஸ்‌ பற்றிப்‌ பேசியிருந்த 
அவர்கள்‌, அவர்‌ அவனுடைய இராச்சியத்திற்கு வர விரும்புவதை 
அறிந்தால்‌, அவன்‌ மிகுந்த மகிழ்ச்சியடைவான்‌ என்பதை அறிந்திருந் 
தார்கள்‌. மனந்திரும்புதலுக்காக சர்வ வல்லபரால்‌ ஆயத்தம்‌ செய்யப்‌ 


472 


பட்டுக்கொண்டிருந்த இந்த நல்ல அரசன்‌ மிகுந்த மகிழ்ச்சியடைந்‌ 
தான்‌. தன்னுடைய மரியாதைக்கும்‌, அன்பிற்கும்‌ அடையாளமாக, 
சுவாமியவர்களுக்குத்‌ தானே கடிதம்‌ எழுத விரும்புவதாக அவன்‌ 
தெரிவித்தான்‌. அரசனுடைய கடிதத்தோடு, கப்பல்‌ தலைவனின்‌ 
கடிதம்‌ ஒன்றும்‌, ஆறேழு மிகுந்த செல்வாக்குள்ள வணிகர்களின்‌ 
கடிதங்களும்‌ அனுப்பப்பட்டன. அவர்கள்‌ பக்தியோடும்‌, மரியாதை 
யோடும்‌ அவருக்குக்‌ கடிதங்கள்‌ எழுதியிருந்தார்கள்‌. ஒவ்வொரு 
வரும்‌, இந்தியாவையும்‌, மலாக்காவையும்‌ பற்றித்‌ தாங்கள்‌ அறிந்‌ 
திருந்த செய்திகளை எழுதியிருந்தார்கள்‌. 

அந்தக்‌ கப்பலில்‌ முப்பது போர்ச்சுக்கீசியாகள்‌ இருந்தார்கள்‌. 
கப்பற்தலைவரான எட்வர்ட்‌ காமா அவர்களுக்குத்‌ தலைவராக 
இருந்தார்‌. ஒரு மாத காலத்திற்குள்‌ சீனாவுக்குப்‌ பயணம்‌ புறப்பட 
அவர்கள்‌ எண்ணியிருந்தார்கள்‌. அவர்களுடைய மூன்று கப்பல்கள்‌ 
முழு பாரத்தோடு ஏற்கனவே சீனத்‌ துறைமுகங்களில்‌ இருந்தன. 
தாங்கள்‌ அனைவரும்‌ வரும்‌ ஜனவரி மாதத்தில்‌ இந்தியாவுக்குப்‌ புறப்‌ 
பட இருப்பதாகவும்‌, புனிதரின்‌ நெருங்கிய நண்பரான டியேகோ 
பெரேய்ராவும்‌ தங்களோடு இருப்பதாகவும்‌, தாமதமின்றிப்‌ புனிதார்‌ 
வந்து தங்களோடு சேர்ந்துகொள்வார்‌ என்று தாங்கள்‌ நம்புவதாக 
வும்‌, தங்கள்‌ கப்பலில்‌ அல்ல, மாறாக, தங்கள்‌ இருதயங்களில்‌ 
அவரை வரவேற்க விரித்த கரங்களோடு தாங்கள்‌ காத்துக்கொண் 
டிருப்பதாகவும்‌ அவர்கள்‌ எழுதியிருந்தார்கள்‌. 

மத்தேயு ஐந்து நாட்களில்‌ அமாங்குக்கிக்குத்‌ திரும்பி வந்து, 
புனிதரிடம்‌ கடிதங்களைத்‌ தந்து, அவருடைய வருகைக்காகப்‌ 
போர்ச்சுக்கசியர்களும்‌, பங்கோவின்‌ அரசனும்‌ மிகுந்த ஆவலோடு 
காத்துக்கொண்டிருப்பதாக அவருக்கு அறிவித்தார்‌. ஆகவே, புனிதர்‌ 
தமது புதிய கிறீஸ்தவர்களைக்‌ கடவுளிடம்‌ ஒப்புவித்து, அவர்களுக்‌ 
கும்‌, சுவாமி டாரஸ-க்கும்‌, சகோதரர்‌ ஃபெொர்னாண்டஸ-க்கும்‌ 
அற்புதமான வழிமுறைகளையும்‌, அறிவுரைகளையும்‌ தந்தார்‌. இந்த 
இருவரையும்‌ அவர்‌ இந்தப்‌ புதிய கிறீஸ்தவர்களிடம்‌ விட்டுச்‌ 
செல்லத்‌ தீர்மானித்திருந்தார்‌. அதன்பின்‌ அவர்களைக்‌ கடைசியாக 
ஒரு முறை அரவணைத்து, கண்ணீர்‌ வெள்ளத்திற்கு மத்தியில்‌ அவர்‌ 


473 


களிடம்‌ பிரியாவிடை பெற்றுக்கொண்டு, 1551, செப்டம்பர்‌ மத்தி 
வாக்கில்‌ தம்‌ பயணத்தைத்‌ தொடங்கினார்‌. 

அமாங்குக்கியிலிருந்து ஃபிஜென்‌ துறைமுகம்‌ தரை மார்க்கமாக 
எண்ணூறு மைல்‌ தொலைவிலிருந்தது. அது தவிர சிறிது தூரம்‌ அவர்‌ 
கடற்பயணமும்‌ செய்ய வேண்டியிருந்தது. வழக்கம்‌ போல்‌ அவர்தம்‌ 


பிட உபகரணங்களைச்‌ சுமந்துகொண்டு கால்நடையாகப்‌ புறப்பட 
டார்‌. இந்தப்‌ பயணத்தில்‌ ஆறுதல்களும்‌, துன்ப துரிதங்களும்‌ சம 
அளவில்‌ அவரை எதிர்கொண்டன. பெர்னார்டையும்‌, மத்தேயுவை 
யும்‌ தவிர, இரண்டு ஜப்பானிய இளைஞர்களாகிய பிரபுக்களும்‌ 
இந்தப்‌ பயணத்தில்‌ அவருக்குத்‌ துணைவர்களாக இருந்தார்கள்‌. 
இவர்கள்‌ இருவரும்‌ புனிதரால்‌ மிக அதிகமாக நேசிக்கப்பட்டார்கள்‌. 
கொடுங்கோலனான அமாங்குக்கியின்‌ அரசன்‌, இவர்கள்‌ இருவரும்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற்றதற்குத்‌ தண்டனையாக, அவர்களுடைய 
சொத்துக்கள்‌ முழுவதையும்‌ பறிமுதல்‌ செய்திருந்தான்‌. அந்தச்‌ 
சொத்துக்களிலிருந்து அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ முறையே மூவாயிரம்‌ 
டக்கட்‌ பணத்தை வருமானமாகப்‌ பெற்று வந்திருந்தனர்‌. ஆனால்‌ 
இப்போது, தங்கள்‌ செல்வங்கள்‌ முழுவதும்‌ அகற்றப்பட்ட வர்களாக, 
கிட்டத்தட்ட அரை நிர்வாண நிலையில்‌ இருந்தபோதும்‌, உலக 
செல்வங்களையும்‌, வசதிகள்‌ அனைத்தையும்‌ அனுபவிப்பவர்‌ களைப்‌ 
போல்‌, அவர்கள்‌ தங்கள்‌ வறுமையிலும்‌ மிகுந்த சந்தோஷ உற்சாகத்‌ 
தோடு இருந்தார்கள்‌; தங்கள்‌ புனிதமிக்க தந்தையாலும்‌, கிறீஸ்து 
நாதரின்‌ வரப்பிரசாதமாகிய செழிப்பான பொக்கிஷங்களாலும்‌, நித்திய 


சம்பாவனை பற்றிய நம்பிக்கையாலும்‌ தாங்கப்பட்டு, உற்சாகப்‌ 
படுத்தப்படும்போது, அவர்கள்‌ வேறு எப்படி இருந்திருக்க முடியும்‌? 


அவர்களோடு மற்றொரு மிகுந்த பக்தியார்வமுள்ள கிறீஸ்தவரும்‌ 
இருந்தார்‌. அவர்‌ ஃபிஜென்‌ நகரத்தைச்‌ சேர்ந்தவர்‌; தமது பார்வைக்‌ 
குறைபாடு காரணமாக, அரைக்‌ குருடரான லாரென்ஸ்‌ என்னும்‌ 
புனைபெயரை அவர்‌ பெற்றிருந்தார்‌. இந்தச்‌ சமயத்தில்‌ அவருக்கு 
இருபத்தைந்து வயதாகியிருந்தது. புதிதாக விசுவாசத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொண்ட யாரையும்‌ விட மிக மேலான புண்ணியமுள்ளவராக அவர்‌ 


இருந்தார்‌. 


474 


இப்போது முதல்‌ புனிதரின்‌ இந்திய வருகை வரையுள்ள காலத்‌ 
தைப்‌ பற்றி நாம்‌ தரும்‌ விவரங்களுக்காக, தாம்‌ விவரித்துள்ள 
அனைத்திற்கும்‌ கண்கண்ட சாட்சியாக இருந்தவரும்‌, அற்புதமான 
மனிதரும்‌, நல்ல வணிகருமான ஒரு போர்ச்சுக்கசியருக்கு நாம்‌ 


கடமைப்பட்டிருக்கிறோம்‌. வேறு அநேகரால்‌ உறுதிப்படுத்தப்பட்‌ 
பு. ருக்கிற அவருடைய சாட்சியம்‌, புனிதர்‌ பட்ட விசாரணைகளின்‌ 


போது பெறப்பட்டு, அங்கீகரிக்கப்பட்டது. அவற்றிலிருந்து நாம்‌ 


இந்த விவரங்களைப்‌ பெற்றுப்‌ பிரமாணிக்கத்தோடு இவற்றை 
மொழிபெயர்த்திருக்கிறோம்‌. 


இந்த அன்புக்குரிய துணைவர்களுடன்‌ பயணம்‌ செய்த சவேரி 
யார்‌ தமது உடல்‌ துன்பங்களை எப்படியோ சமாளித்துக்கொண்டு, 
பிஜென்‌ துறைமுகத்திலிருந்து ஏழு கி.மீ; தூரத்திலிருந்த பின்லாஷா 
என்னும்‌ கிராமம்‌ வரை நடந்து வந்துவிட்டார்‌. ஆனால்‌ தொடர்ந்து 
நடக்க முடியாதபடி அவருடைய பாதங்கள்‌ பயங்கரமாகப்‌ 
புண்ணாக, வீங்கிப்‌ போயிருந்தன. அவருடைய உடற்பலமும்‌ ஏறக்‌ 
குறைய முழுவுதுமாக வற்றிப்‌ போயிருந்தது. அத்துடன்‌ மிகக்‌ கடுமை 
யான தலைவலியும்‌ சேர்ந்துகொண்டதால்‌, தொடர்ந்து பயணம்‌ 


செய்ய அவருக்கு வாய்ப்பே இல்லாமற்‌ போயிற்று. 


இதனிடையே மத்தேயு, பெர்னார்ட்‌, லாரென்ஸ்‌ ஆகியோர்‌ 
போர்ச்சுக்கீசியாகளிடம்‌ சென்று, அவருடைய உடல்‌ நிலை பற்றி 
யும்‌, அவர்‌ மிக அருகில்‌ இருப்பதையும்‌ அவர்களுக்கு அறிவித்தனர்‌. 
உடனே காமா ஃபுனாய்‌ நகரத்திலிருந்த அனைவரிடமும்‌ ஒரு 
தூதனை அனுப்பி அவர்களுக்குச்‌ செய்தியை அறிவித்தார்‌. கப்பல்‌ 
மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டது. அவர்கள்‌ மிக அழகான ஆடை 
களை அணிந்துகொண்டார்கள்‌! அதன்பின்‌ ஓர்‌ அழகிய பவனியாக, 
அவர்கள்‌ பின்லாஷா கிராமத்தை நோக்கி அணிவகுத்துச்‌ சென்‌ 
றார்கள்‌. 

அனால்‌ அவர்கள்‌ ஏதோ திட்டமிடுகிறார்கள்‌ என்று புனிதர்‌ 
சந்தேகம்‌ கொண்டார்‌. எதிர்பார்க்கப்பட்டவையும்‌, அவரை அச்சத்‌ 
திற்கு உள்ளாக்கியவையுமான போர்ச்சுக்கசியரின்‌ மரியாதை, தமது 
தாழ்ச்சிக்குத்‌ தரக்கூடிய வேதனையை விட மீதமுள்ள தூரத்தை 


475 


நடந்து கடப்பதால்‌ தம்‌ உடலுக்கு வரும்‌ வேதனை குறைவாகவே 
இருக்கும்‌ என்று அறிந்திருந்த புனிதர்‌ மீண்டும்‌ தமது நடைப்‌ பயணத்‌ 
தைத்‌ தொடங்கினார்‌. 

அவர்‌ ஒரு கி.மீ. தூரம்‌ செல்வதற்குள்‌ போர்ச்சுக்கீசியாகள்‌ எதிரே 
வந்து விட்டார்கள்‌. புனிதர்‌ தமக்கு வழக்கமான பையைச்‌ சுமந்தபடி, 
அமாங்குக்கியைச்‌ சேர்ந்த இரு துணைவர்களுக்கு நடுவில்‌ நடந்து 
வந்து கொண்டிருந்தார்‌. அவரை இவ்வளவு பரிதாபமான தோற்றத்‌ 
தில்‌ கண்ட போர்ச்சுக்கசியர்கள்‌ ஆழமாகப்‌ பாதிக்கப்பட்டார்கள்‌. 


அவர்கள்‌ உடனே தங்கள்‌ குதிரைகளிலிருந்து இறங்கி, இப்பேர்ப்‌ 
பட்ட மனிதருக்குத்‌ தகுதியுள்ள எல்லா மரியாதை வணக்கத்தோடும்‌ 
அவரை வாழ்த்தி வணங்கினார்கள்‌. ஆனால்‌ புறப்படுமுன்‌, புனிதரின்‌ 
தாழ்ச்சிக்கும்‌, குதிரை வீரர்களின்‌ பக்திக்குமிடையே நட்புள்ள ஒரு 
போட்டியே நடந்து விட்டது. அதில்‌ இரு தரப்பாருமே வெற்றியும்‌, 
தோல்வியும்‌ அடைந்தார்கள்‌! அவர்‌ குதிரை ஒன்றில்‌ ஏறி, மீதித்‌ 
தூரத்தைக்‌ கடக்க வேண்டுமென்று அவர்கள்‌ அனைவரும்‌ வற்புறுத்‌ 
தினார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ எவ்வளவோ கெஞ்சியும்‌ அவர்‌ அதற்கு 
சம்மதிக்கவில்லை. அவர்‌ நடக்கும்‌ வரையிலும்‌, தாங்களும்‌ குதிரை 
களின்மீது ஏறப்போவதில்லை என்று அவர்கள்‌ தீர்மானித்தார்கள்‌. 
அவர்‌ அவர்களை எவ்வளவோ வற்புறுத்தியும்‌, அதை அடியோடு 
மறுத்து விட்ட அவர்கள்‌, அவரோடு நடந்தே வர தாங்கள்‌ விரும்பு 
வதாகக்‌ கூறியதோடு, அப்படியே நடந்தும்‌ வந்தார்கள்‌. 

நாம்‌ கூறியுள்ளது போல கப்பல்‌ அழகாக அலங்கரிக்கப்பட்‌ 
டிருந்தது. பாய்மரங்களும்‌, பாய்களும்‌, முன்னணியமும்‌, பின்னணி 
யமும்‌ கொடிகளாலும்‌, நீண்ட பல வண்ண நாடாக்களாலும்‌ 
அலங்கரிக்கப்பட்டிருந்தன. கப்பல்‌ ஊழியர்கள்‌ ஆயுதந்தரித்தவர்‌ 
களாக, மிகச்‌ சிறந்த உடைகள்‌ அணிந்து, கப்பலின்‌ மேற்தளத்தில்‌ 
நின்றார்கள்‌. சவேரியார்‌ அவர்களுடைய கண்களில்‌ தென்பட்டதும்‌, 
மூன்று பீரங்கெள்‌ ஒரே சீரான இடைவெளிகளில்‌ அடுத்தடுத்து 
முழங்கின. கடைசி முறை அவை முழங்கியபோது, அவர்‌ கப்பலில்‌ 
ஏறினார்‌. இந்நேரம்‌ முழுவதும்‌ தமது தாழ்ச்சியின்‌ காரணமாக அவர்‌ 
வெட்கத்திற்கு உள்ளாகியிருந்தார்‌. நன்றி சொல்லும்‌ விதமாக, இந்த 


476 


ஆர்ப்பாட்டத்திற்காக அவர்‌ காமாவைச்‌ செல்லமாகக்‌ கடிந்து 
கொண்டார்‌. 


பீரங்கிகள்‌ ஒலிப்பதை ஃபுனாய்‌ மக்கள்‌ கேட்டபோது, போர்ச்‌ 
சுக்கசியா்கள்கான்‌ கொள்ளையர்‌ கப்பலால்‌ தாக்கப்படுகிறார்கள்‌ 
என்று நினைத்து அவர்கள்‌ எச்சரிக்கை அடைந்தார்கள்‌. இந்தக்‌ 
குழப்பத்திற்குக்‌ காரணத்தை விசாரித்து வர அரசன்‌ உடனே ஒரு 
தூதனை அனுப்பினான்‌. காமாவோ அந்தத்‌ தூதனுக்கு சுவாமி 
பிரான்சிளைச்‌ சுட்டிக்‌ காட்டி, அது இப்போதுதான்‌ அமாங்குக்கி 
யிலிருந்து வந்து சேர்ந்திருக்கிற பரிசுத்தரை வரவேற்பதற்காகத்‌ 
தாங்கள்‌ நடத்திய ஒரு சிறு காட்சி மட்டுமே என்று கூறியதோடு, 
அவர்‌ ஓர்‌ ஒப்பற்ற மனிதர்‌, கடவுளுக்கு மிகவும்‌ பிரியமானவர்‌, தம்‌ 
எஜமானரான போர்ச்சுக்கலின்‌ அரசரால்‌ மிக அதிகமாக மதிக்கப்‌ 
படுபவர்‌ என்றும்‌ தெரிவித்தார்‌. 


ஆனால்‌ தூதனாக வந்த பிரபுவோ சுவாமி பிரான்சிஸில்‌ வெறுங்‌ 
காலோடு, பார்க்கவே பரிதாபமான ஆடைகளில்‌, இன்னும்‌ பரிதாப 
மான தோற்றத்தோடு இருந்த ஒரு மெலிந்த மனிதனைத்தான்‌ கண்டான்‌. 
அமாங்குக்கியின்‌ போன்ஸேக்களால்‌ அவரைப்‌ பற்றி எங்கும்‌ பரப்‌ 
பப்பட்டு வந்த அபாண்டமான காரியங்களை நினைத்துக்கொண்ட 
அவன்‌, ஆச்சரியத்தின்‌ அடையாளங்களை வெளிப்படுத்தினான்‌. 
அதன்பின்‌ காமாவை நோக்கித்‌ திரும்பி, பங்கோவின்‌ அரசனுக்குத்‌ 
தான்‌ என்ன பதில்‌ கூறுவது என்றே தெரியவில்லை என்று அவன்‌ 
கூறினான்‌. ஏனெனில்‌, ஒரு பக்கத்தில்‌, கப்பல்‌ தலைவர்‌ கூறியதை 
அப்படியே நம்ப அவன்‌ தயாராக இருந்தான்‌. ஆனால்‌ மறு பக்கத்தில்‌ 
போன்ஸேக்கள்‌ அவரைப்‌ பற்றி எழுதி அனுப்பிய மிகவும்‌ கீழ்த்தர 
மான விவரங்களும்‌ அவனுக்கு நினைவில்‌ இருந்தன. உதாரணமாக, 
அவர்‌ ஒரு பசாசோடு அடிக்கடி உரையாடுவதைத்‌ தாங்கள்‌ கண்ட 
தாகவும்‌, அவர்‌ எப்படி மந்திரங்கள்‌ சொல்லி, புதுமைகளைச்‌ செய்து, 
மக்களைக்‌ கெடுக்க வேண்டுமென்று அவருக்குக்‌ கற்பித்ததாகவும்‌, 
அவர்‌ சாபங்களால்‌ நிரப்பப்பட்ட ஒரு பிச்சைக்காரர்‌ என்றும்‌, தலை 
முதல்‌ கால்‌ வரை அவரை மூடியிருந்த புழுக்கள்‌ அவருடைய 
அருவருப்புக்குரிய தசையை விருந்தாக்கிக்கொண்டி ருக்கின்றன 


என்றும்‌, இவை போன்ற இன்னும்‌ பல அபாண்டங்களையும்‌ 


477 


அவரைப்‌ பற்றி எழுதியிருந்தார்கள்‌. 

ஆனால்‌, இப்போது தாம்‌ பேசுவதும்‌, சவேரியாரின்‌ மாசற்ற 
வாழ்வுக்குச்‌ சான்று பகர்வதும்‌ தமது கடமை என்று உணர்ந்ததால்‌, 
புனிதரின்‌ சுய விருப்ப தரித்திரத்தைப்‌ புகழ்ந்து அந்தத்‌ தூதனிடம்‌ 
அதிகம்‌ பேசினார்‌. அவர்‌ ஓர்‌ ஐரோப்பியப்‌ பிரபு என்றும்‌, அவரில்‌ 
ஓடுவது அரச குல இரத்தம்‌ என்றும்‌, அவர்‌ பாரிஸ்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ ஒரு பேராசிரியராக இருந்தவர்‌ என்றும்‌, ஆனால்‌ கிறீஸ்து 
நாதருக்காக, ஒரு வீரத்துவமுள்ள புண்ணிய முயற்சியால்‌ அவர்‌ 
தம்மைத்‌ தாமே ஏழையாக ஆக்கிக்கொண்டிருக்கிறாரே தவிர, 
போன்ஸேக்கள்‌ கூறியுள்ள எதுவும்‌ உண்மையில்லை என்றும்‌ அந்தத்‌ 
தூதனுக்கு அவர்‌ விளக்கிக்‌ கூறினார்‌. 

தான்‌ கேட்டவற்றைப்‌ பற்றி மிகவும்‌ அதிசயித்துப்‌ போன அந்தக்‌ 
கணவான்‌ ஃபுனாய்க்குத்‌ திரும்பிச்‌ சென்று, தான்‌ கண்டவற்றையும்‌, 
கேட்டவற்றையும்‌ பிரமாணிக்கத்தோடு அரசனுக்கு விவரித்துக்‌ 


கூறினான்‌. தொடர்ந்து, வெள்ளியால்‌ நிறைந்துள்ள தங்கள்‌ கப்பலைச்‌ 


சொந்தமாகக்‌ கொண்டிருப்பதை விட, இப்படிப்பட்ட ஒரு மனித 
ரைச்‌ சொந்தமாகக்‌ கொண்டிருப்பதால்‌ தாங்கள்‌ அதிக செல்வந்தர்‌ 
களாக இருப்பதாகப்‌ போர்ச்சுக்கீசியார்கள்‌ கருதுகிறார்கள்‌ என்றும்‌, 
தன்னைப்‌ பொறுத்த வரை, அந்த எளிய மனிதரின்‌ முகத்தில்‌, 
முற்றிலும்‌ மனித சுபாவத்திற்கு மேலான ஒரு கம்பீர அழகைத்‌ தான்‌ 
கண்டதாகவும்‌, அவர்‌ சாதாரண மனிதர்களுக்கு மேற்பட்டவர்‌ 
என்பதைக்‌ குறிக்கும்‌ ஒரு நிச்சயமான அடையாளம்‌ அது என்றும்‌ 
அவன்‌ தெரிவித்தான்‌. 


இவை அனைத்தும்‌ அந்த ஞானமுள்ள அரசன்‌ இப்படிப்பட்ட 
ஒருவரோடு நட்புறவை ஏற்படுத்திக்கொள்ளும்‌ அரசனின்‌ விருப்பத்‌ 
தைப்‌ பல மடங்காக அதிகரித்தன. உடனே அவன்‌ பின்வரும்‌ 
வரவேற்புக்‌ கடிதத்தை எழுதிப்‌ புனிதருக்கு அனுப்பினான்‌; 

“ஷெமாய்கோகினின்‌ (இது போர்ச்சுக்கலைக்‌ குறிக்க அவர்கள்‌ 
பயன்படுத்திய வார்த்தையாகும்‌) தந்தையான போன்ஸே அவர்‌ 
களுக்கு, என்‌ நாட்டிற்கு நீர்‌ வந்து சேர்ந்திருப்பதால்‌ உம்‌ கடவுள்‌ 
அடையும்‌ மகிழ்ச்சி, தம்‌ அர்ச்சியசிஷ்டவர்களின்‌ புகழ்ச்சிகளால்‌ 


478 


அவர்‌ அடையும்‌ மகிழ்ச்சியைப்‌ போல்‌ அவருக்குப்‌ பிரியமானதாக 
இருப்பதாக! நான்‌ துறைமுகத்திற்கு அனுப்பிய என்‌ பணியாளனான 
குவான்‌ஷுனாஸாமா உமது வருகை பற்றி எனக்கு அறிவித்தான்‌; 
அதைக்‌ குறித்து நான்‌ எவ்வளவு உண்மையாக அக்களிக்கிறேன்‌ 
என்று என்‌ மக்கள்‌ உமக்குக்‌ கூறுவார்கள்‌. (உமக்குக்‌ கட்டளையிடத்‌ 
தகுதியுள்ளவனாகக்‌ கடவுள்‌ என்னை ஆக்கியிராததால்‌,) சூரிய 
உதயத்திற்கு முன்‌ இங்கே விரைந்து வந்து, என்‌ இல்லத்தின்‌ சிறிய 
தனிக்‌ கதவைத்‌ தட்டுவதன்‌ மூலம்‌, நான்‌ உம்மீது கொண்டிருக்கும்‌ 
அன்பின்‌ ஆர்வத்தைத்‌ திருப்திப்படுத்தும்படி உம்மை நான்‌ 
வேண்டிக்கொள்கிறேன்‌. இஙங்கே நான்‌ உமக்காக ஆவலோடு 
காத்துக்கொண்டிருப்பேன்‌. இந்த உபகாரத்தை நான்‌ உம்மிடம்‌ 
கேட்கையில்‌, என்‌ வார்த்தைகள்‌ உமக்கு எரிச்சலூட்டாதிருக்கக்‌ 
கடவன! இதனிடையே தரையில்‌ முழந்தாளிட்டு, கடவுளர்களுக் 
கெல்லாம்‌ கடவுள்‌ என்று நான்‌ ஒப்புக்கொள்ளும்‌ அனைவருக்கும்‌ 
மேலான அரசரான அண்டவரும்‌, பரலோகத்தில்‌ வாசம்‌ செய்யும்‌ 
அனைவரிலும்‌ சிறந்தவருமான உம்முடைய சர்வேசுரன்‌, உமது 
போதகத்தின்‌ ஞானத்தை நம்‌ நாட்களைச்‌ சேர்ந்த அகந்தையுள்ள 
மனிதர்கள்‌ புரிந்துகொள்ளச்‌ செய்ய வேண்டுமென்று நான்‌ அவரை 
மன்றாடுகிறேன்‌. தரிததிரத்தில்‌ மிகுந்த செல்வமுள்ளதாக இருக்கிற 
உம்முடைய வாழ்வு தமக்கு எவ்வளவு பிரியமானது என்று அவார்‌ 
அவர்களுக்குக்‌ காண்பிப்பாராக! இவ்வாறு, இவ்வுலகின்‌ மக்கள்‌, 
அதைப்‌ புரிந்துகொண்டு, இனியும்‌ உலகத்தின்‌ மாய்கையான 
வாக்குறுதிகளால்‌ ஏமாற்றப்படாதிருப்பார்களாக! காலையில்‌ 
சேவல்களின்‌ கூவுதல்கள்‌ உம்முடைய வருகை பற்றிய மகிழ்ச்சியான 
செய்தியை எனக்கு அறிவிக்கும்‌ வரையிலும்‌ நான்‌ மகிழ்ச்சியோடும்‌, 
திருப்தியோடும்‌ உறங்கச்‌ செல்லும்படியாக, உம்முடைய உடல்‌ 


நலத்தைப்‌ பற்றிய செய்தியை எனக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்‌ 
கிறேன்‌. ” 


அரசரின்‌ இந்த மரியாதை வணக்கம்‌, அது ஒப்படைக்கப்பட்ட 


தனி மனிதர்களின்‌ பதவியால்‌ இன்னும்‌ உயர்த்தப்பட்டது. அவர்கள்‌ 


அரசனுக்கு மிகவும்‌ நெருங்கிய உறவினனான ஓர்‌ இளைஞனும்‌, 
அவ்வாறே அரச குடும்பத்தைச்‌ சேர்ந்தவரும்‌, வணக்கத்திற்குரிய 


479 


வரும்‌, அறிஞருமான பூமின்டோனோ என்னும்‌ மனிதரும்‌ ஆவர்‌. 
முப்பது குதிரை வீரர்கள்‌ அவர்களுக்கு மரியாதை செலுத்தும்படி 
அவர்களுக்கு முன்பாக அணிவகுத்து வந்தார்கள்‌. கப்பலில்‌ நுழைந்து 
சவேரியாரிடம்‌ கடிதத்தைச்‌ சமர்ப்பித்தபோது, அந்த இளைஞன்‌ 
பதினைந்து பீரங்கிகள்‌ முழங்க கப்பல்‌ ஊழியர்களின்‌ மரியாதை 
யைப்‌ பெற்றுக்கொண்டான்‌. 

அவன்‌ பூமின்டோனோவை நோக்கித்‌ திரும்பி, “நிச்சயமாக இந்த 
மக்களின்‌ கடவுள்‌ பெரியவராகத்தான்‌ இருக்க வேண்டும்‌, அவரு 
டைய பரம இரகசியங்கள்‌ ஆழமானவை யாகவும்‌, மனித மனத்திற்கு 
மறைவானவையுமாக இருக்க வேண்டும்‌, ஏனெனில்‌, இத்தகைய 
அதீத வறுமையில்‌ உள்ள ஒரு மனிதன்‌ போர்ச்சுக்கசியரின்‌ போன்ஸே 
என்ற முறையில்‌ தமக்கு ஊழியம்‌ செய்வதில்‌ இன்பம்‌ காண அவரால்‌ 
முடிகிறது. எனக்கு மரியாதை தரும்படி பீரங்கிகள்‌ முழங்கியது, 
அவருடைய தரித்திரம்‌ அவர்களுடைய தேவனாகிய ஆண்டவருக்கு 
எவ்வளவு பிரியமானதாக இருக்க வேண்டும்‌ என்பதற்குச்‌ சான்றளிப்‌ 
பதாக இருக்கிறது. ஆனால்‌ நம்‌ மத்தியிலோ தரித்திரம்‌ அருவருப்‌ 
புக்கும்‌, நிந்தைக்கும்‌ உரியதாக மதிக்கப்படுகிறது” என்று கூறியதை 
மற்றவர்கள்‌ கேட்டார்கள்‌. 

இதற்கு, ஞானமுள்ள முதியவரான பிரபு பதில்மொழியாக, 
“தரித்திரம்‌ நம்மால்‌ வெறுக்கப்பட்டாலும்‌, அநேகமாக இந்த ஏழை 
மனிதர்‌ தம்‌ சொந்த தரித்திரத்தைப்‌ பெருஞ்செல்வமாக மதிக்கிறார்‌. 
ஏழைகள்‌ இவ்வுலகிலும்‌, மறுவுலகிலும்‌ ஆசீர்வாதங்களுக்குத்‌ தகுதி 
யற்றவர்கள்‌ என்று நாம்‌ கருதினாலும்‌, இவருடைய தரித்திரம்‌, இவர்‌ 
தம்மையே ஏழையாக்கிக்கொண்டு, யாருக்கு ஊழியம்‌ செய்கிறாரோ 


அந்த சர்வேசுரனுக்கு எவ்வளவு பிரியமானதாக இருக்கிறது என்றால்‌, 
நம்‌ போன்ஸேக்கள்‌ அனைவரும்‌ இவரைப்‌ பற்றிச்‌ சொன்ன அனைத்‌ 
திற்கும்‌ நேர்மாறாக, உண்மையில்‌ இவர்‌ உலகிலுள்ள செல்வந்தர்கள்‌ 
அனைவரையும்‌ விட மிகச்‌ சிறந்தவராகத்தான்‌ இருக்க வேண்டும்‌” 
என்றார்‌. 

தாங்கள்‌ அரச சபைக்குத்‌ திரும்பிச்‌ செல்லுகையில்‌ நம்‌ 
மரியாதைக்குரிய தூதர்கள்‌ சவேரியாரின்‌ தரித்திரத்தைப்‌ பற்றி 


480 


இப்படித்தான்‌ தத்துவார்த்தமான முறையில்‌ பேசிக்கொண்டு 
சென்றார்கள்‌. அந்த இளைஞனான பிரபு தன்‌ சொந்தத்‌ தீர்மானத்தின்‌ 
பலத்தால்‌ அப்படிப்‌ பேசினானா அல்லது தேவ தூண்டுதலால்‌ 
அப்படிக்‌ கூறினானா என்பது நமக்குத்‌ தெரியவில்லை. எது எப்படி 
யானாலும்‌, “இப்படிப்பட்ட ஒரு மனிதர்‌ சாதாரணமான முறையில்‌ 
வரவேற்ககப்படக்‌ கூடாது, நம்‌ போன்ஸேக்களின்‌ மட்டத்தில்‌ 
இவரை வைத்துப்‌ பார்ப்பது நிச்சயமாக ஒரு பாவமாகவே இருக்கும்‌. 
ஏனெனில்‌, அவர்‌ மிகுந்த ஏழையாகவும்‌, உண்மையில்‌ எதையுமே 
சொந்தமாகக்‌ கொண்டிராதவராகவும்‌ இருந்தாலும்‌, “சுவாமி 
பிரான்சிஸ்‌ கப்பலை அதன்‌ மதிப்பு மிகுந்த சரக்கு முழுவதோடும்‌ 
தமக்குத்‌ தந்து விடும்படி கேட்டால்‌, நாங்கள்‌ அதே கணத்தில்‌ 
அதற்கு அவரை எஜமானராக்கி விடுவோம்‌” என்று கப்பல்‌ தலைவ 
ரும்‌, மற்ற போர்ச்சுக்கீசியார்களும்‌ ஒரே குரலாகக்‌ கூறியதை நாங்கள்‌ 
கேட்டோம்‌” என்று அவன்‌ அரசரிடம்‌ கூறி, மிக உயர்ந்த வார்த்தை 
களில்‌ புனிதரைப்‌ புகழ்ந்தான்‌. 

இம்முறையில்‌ சர்வ வல்லப சர்வேசரன்‌ தமது ஊழியரின்‌ 
தாழ்ச்சியை உயர்த்தும்படி யாகவும்‌, போன்ஸேக்களின்‌ ஆணவத்தை 
அடக்கும்படியாகவும்‌, பங்கோ அரச சபையிலிருந்த பிரபுக்களின்‌ 
மனங்களை ஆயத்தம்‌ செய்துகொண்டிருந்தார்‌. இதனிடையே 
ஃபிஜென்னிலிருந்த போர்ச்சுக்கசியா்கள்‌ தங்கள்‌ பரிசுத்த வேதத்திற்‌ 
குத்‌ தங்கள்‌ மரியாதையையும்‌, தங்கள்‌ பரிசுத்த தந்தையின்‌ மீது 
தங்களுக்குள்ள அன்பையும்‌ எப்படி மிகச்‌ சிறந்த முறையில்‌ காட்சிப்‌ 
படுத்துவது என்பது பற்றித்‌ திட்ட மிட்டுக்கொண்டிருந்தார்கள்‌. 
கடவுள்‌, தம்முடைய மகிமையோடு மிக நெருக்கமான தொடர்பு 
கொண்டிருந்த இத்தகைய ஒரு சூழ்நிலையில்‌ அவர்களுடைய 
திட்டங்களைத்‌ தாமே வழிநடத்திக்கொண்டிருந்தார்‌ என்று தோன்று 
கிறது! ஏனெனில்‌, சுவாமி பிரான்சிஸ்‌ எந்த முறையில்‌, பங்கோ 
அரசருக்கு முன்பாகச்‌ செல்ல வேண்டும்‌ என்பது பற்றி அவர்கள்‌ 
ஆலோசிக்கத்‌ தொடங்கியபோது, அது தங்களால்‌ முடிந்த வரை மிக 
ஆடம்பரமானதாகவும்‌, அற்புதமானதாகவும்‌ இருக்க வேண்டும்‌ 
என்றும்‌, அவர்‌ நல்ல உடைகள்‌ அணிந்திருக்க வேண்டும்‌ என்றும்‌, 


ஒரு வகையான அரசவைக்‌ கூட்டமாகத்‌ தாங்கள்‌ அவரைச்‌ சூழ்ந்‌ 


481 


திருக்க வேண்டுமென்றும்‌, அரச மரியாதையோடு அவர்‌ கப்பலில்‌ 
இருந்து கரைக்கும்‌, அங்கிருந்து நகரத்தின்‌ முக்கியத்‌ தெருக்கள்‌ 
வழியாக அரண்மனைக்கும்‌ அழைத்துச்‌ செல்லப்பட வேண்டும்‌ 


என்றும்‌ ஒரே மனதாக ஓப்புக்கொண்டார்கள்‌. 


இவ்வாறு முடிவெடுத்த பின்‌, அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ செய்ய 
வேண்டிய பணிகளைத்‌ தங்களுக்குள்‌ பிரித்துக்கொண்டு, அவற்றிற்‌ 
குரிய ஆடைகளைத்‌ தயார்‌ செய்தார்கள்‌. சவேரியார்‌ இந்த ஏற்பாடு 
களைப்‌ பற்றி அறிய வந்தபோது, அவார்‌ அவற்றிற்குக்‌ கடுமையாக 
எதிர்ப்புத்‌ தெரிவித்தார்‌; அவற்றைச்‌ சகித்துக்கொள்ள அவருடைய 
தாழ்ச்சியால்‌ இயலவில்லை. கடவுளின்‌ காரியங்கள்‌ உலக ஆரவாரங்‌ 
களோடு ஒன்றுகலக்கக்‌ கூடாது என்றும்‌ அவர்‌ நினைத்தார்‌. அனால்‌ 
தம்முடைய புனித ஊழியரை மகிமைப்படுத்தும்படி போர்ச்சுக்கீசி 
யர்களைத்‌ தூண்டியிருந்த சர்வ வல்லபர்‌ அவரையும்‌ அவர்களுடைய 
விருப்பத்திற்குத்‌ தம்மை விட்டுக்கொடுக்கத்‌ தூண்டி னார்‌. 

ஆயினும்‌, சவேரியார்‌ அவர்களுடைய வாதங்களைக்‌ கேட்டு 
அல்ல, மாறாக, அவர்கள்‌ அனைவரும்‌ ஒன்றிணைந்து கெஞ்சிக்‌ 
கேட்டுக்கொண்டதாலேயே இதற்குச்‌ சம்மதித்தார்‌. தரித்திரம்‌ 
ஜப்பானில்‌ வெறுப்புக்குரிய காரியமாக மதிக்கப்படுவதாலும்‌, 
அமாங்குக்கியின்‌ போன்ஸேக்கள்‌ இதன்‌ காரணமாகவே புனிதரின்‌ 
நற்பெயரைக்‌ கெடுக்க முயன்றனர்‌ என்பதாலும்‌, கிறிஸ்தவர்கள்‌ 
தங்கள்‌ தேவ ஊழியர்களை எவ்வளவு உயர்வாக மதிக்கிறார்கள்‌, 
இந்த தேவ ஊழியர்கள்‌ எந்த அளவுக்குப்‌ பரிசுத்த தரித்திரத்திற்குத்‌ 
தங்களை அர்ப்பணித்திருப்பதைத்‌ தாங்கள்‌ காண்கிறார்களோ, அந்த 
அளவுக்கு, கிறீஸ்தவார்களும்‌ அவர்களை மதித்துப்‌ போற்றி, கனப்‌ 
படுத்துகிறார்கள்‌ என்பதை வெளிப்படையாகக்‌ காட்டுவதன்‌ மூலம்‌ 
தரித்திரத்தைப்‌ பற்றி ஜப்பானியர்கள்‌ கொண்டிருந்த தவறான 
கருத்தை அகற்றுவதுதான்‌ அறிவார்த்தமானது என்றும்‌, இவ்வாறு 
செய்வதன்‌ மூலம்‌, பரிசுத்த சுவிசேஷத்தின்‌ பொக்கிஷங்கள்‌ வெளிப்‌ 
படையாகக்‌ காட்சிப்படுத்தப்படும்போது தவிர வேறு எந்த விதத்‌ 
திலும்‌ அவற்றை மதித்துப்‌ போற்ற இயலாத அளவுக்குக்‌ கெட்டவர்‌ 
களாகவும்‌, உலகத்தன்மையானவர்களாகவும்‌ இருந்த அஞ்ஞானி 


களும்‌ அவரை மதிக்கத்‌ தொடங்குவார்கள்‌ என்றும்‌, ஆகவே, 


462 


தாங்கள்‌ அவருக்குக்‌ காட்டும்‌ மரியாதை வணக்கம்‌, உண்மையில்‌ 
அவருக்கல்ல, சேசுநாதருக்கே உரியதாகும்‌ என்றும்‌ அவர்கள்‌ 
வாதிட்டார்கள்‌. மேலும்‌, போதகர்‌ மக்களால்‌ எந்த அளவுக்கு 
மதிக்கப்படுகிறாரோ, அந்த அளவுக்குத்தான்‌ அவருடைய போதகத்‌ 
தையும்‌ அவர்கள்‌ ஏற்றுக்கொள்வார்கள்‌. ஆகவே, இந்தச்‌ சமயத்தில்‌ 
காட்சிக்கு வைக்கப்படும்‌ ஆரவாரத்தைப்‌ பொறுத்த வரை, அதில்‌ 
உலகத்‌ தன்மையான வீண்‌ பகட்டு எதுவுமில்லை என்றும்‌, அது 
முழுவதும்‌ அர்ச்சியசிஷ்டதனத்திற்கும்‌, அர்ச்சியசிஷ்டவருக்கும்‌ 
உரிய வணக்கத்தைத்‌ தூண்டுவதை நோக்கமாகக்‌ கொண்ட ஒரு 
பக்திச்‌ செயல்‌ மட்டுமே என்றும்‌ அவர்கள்‌ வாதிட்டார்கள்‌. 

இந்தக்‌ கொண்டாட்டத்தில்‌ முப்பது மரியாதைக்குரிய போர்ச்‌ 
சுக்கீசியாகள்‌ பங்கேற்க இருந்தார்கள்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ தங்கள்‌ 
மிக அற்புதமான உடைகளையும்‌, தங்கச்‌ சங்கிலிகளையும்‌, வைரம்‌ 
முதலிய மணிக்கற்களாலும்‌, முத்துக்களாலும்‌ அலங்கரிக்கப்பட்டுப்‌ 
பிரகாசிக்கும்‌ கச்சைகளாலும்‌ தங்களை அலங்கரித்துக்கொண் 
டார்கள்‌. இவர்கள்‌ தவிர, இதே எண்ணிக்கையிலான ஊழியர்களும்‌, 
அடிமைகளும்‌ இருந்தார்கள்‌. இவர்கள்‌ தங்கள்‌ எஜமானர்களுக்குத்‌ 
தேவையான எல்லா உபகரணங்களோடும்‌ தயாராக இருந்தார்கள்‌. 

புனிதர்‌ தண்ணீர்‌ புகாத, கனத்த துணியாலான ஒரு நீண்ட கறுப்பு 
அங்கியையும்‌, அதன்‌ மீது அழகிய வெண்ணிற சர்ப்ளீஸையும்‌, நூல்‌ 
வேலைப்பாடு செய்யப்பட்டு, பொன்‌ அருகுகளால்‌ அலங்கரிக்கப்‌ 
பட்டிருந்த ஸ்டோல்‌ என்னும்‌ கழுத்துப்‌ பட்டையும்‌ அணிந்திருந்‌ 
தார்‌. அற்புதமாக உடையணிந்த ஐந்து பேர்‌ பகட்டாக முன்னே 
சென்றார்கள்‌. அவர்களில்‌ ஒருவர்‌ வெண்பட்டுத்‌ துகிலால்‌ சுற்றப்‌ 
பட்டிருந்த ஒரு புத்தகத்தைச்‌ சுமந்து சென்றார்‌. (அது புனிதரின்‌ 
கட்டளை ஜெபப்‌ புத்தகமா அல்லது ஏதாவது ஒரு ஞான உபதேசப்‌ 
புத்தகமா என்று நமக்குத்‌ தெரியவில்லை.) மற்றொருவர்‌ கறுப்பு நிற 
வெல்வெட்‌ பாதணிகளைச்‌ சுமந்து சென்றார்‌. அவை இந்த ஆடம்‌ 
பரங்களுக்கு மேலும்‌ மெருகு சேர்க்கும்‌ என்று அவர்கள்‌ நினைத்‌ 
தார்கள்‌. மூன்றாவதாக ஒருவர்‌ பொன்னால்‌ அழகாக மூடப்பட்ட 
ஓர்‌ இந்தியக்‌ கைத்தடியைச்‌ சுமந்து சென்றார்‌. நான்காமவர்‌, ஊதா 


463 


நிற அலங்காரக்‌ கவிகையின்‌ கீழ்‌ நம்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவ 
ளின்‌ சித்திரம்‌ ஒன்றைச்‌ சுமந்து சென்றார்‌; ஐந்தாவதாக ஒருவர்‌ ஓர்‌ 
அழகிய பல வண்ணக்‌ குடை ஒன்றை வைத்திருந்தார்‌. கப்பலில்‌ 
இருந்து கரைக்குச்‌ செல்ல ஒரு படகும்‌, இரண்டு மிதப்புப்‌ பாலங்‌ 
களும்‌ தயார்‌ செய்யப்பட்டன. இவை அலங்காரத்‌ திரைகளாலும்‌, 
தொங்கல்களாலும்‌ அலங்கரிக்கப்ட்டிருந்தன. காற்றிசைக்‌ கருவி 
களையும்‌, நரம்பிசைக்‌ கருவிகளையும்‌ கொண்ட ஒரு மிகச்‌ சிறந்த 
இசைக்‌ குழுவினரும்‌ அவற்றில்‌ ஒன்றில்‌ இருந்தார்கள்‌. 

நண்பகல்‌ வாக்கில்‌, அவர்கள்‌ ஆற்றைக்‌ கடக்கத்‌ தொடங்கி, 
மெதுவாகக்‌ கரையை நோக்கிச்‌ சென்றார்கள்‌. இசைக்‌ குழுவினர்‌ 
தங்கள்‌ கருவிகளை இசைத்தார்கள்‌, சிறு அலங்காரக்‌ கொடிகள்‌ 
பறந்தன. புனிதர்‌ (பக்திப்‌ பெருக்கால்‌ பொங்கிய கண்ணீர்‌ தம்‌ முகத்‌ 
தில்‌ வழிய) மக்கள்‌ எளிதாகப்‌ பார்க்கக்‌ கூடிய ஓரிடத்தில்‌ அமர்ந்‌ 
திருந்தார்‌. ஃபுனாய்‌ நகரத்தில்‌ அவர்களை வரவேற்கக்‌ காத்திருந்த 
அரச பரிவாரத்தின்‌ ஆரவாரமிக்க ஆயத்தங்களும்‌, அலங்கார அணி 
வகுப்பும்‌, அரசரின்‌ பக்திக்கும்‌, மகத்துவத்திற்கும்‌ தகுதியானவை 
யாக இருந்தன. இது வழக்கத்திற்கு மாறானதொரு கொண்டாட்ட 
மாக இருக்க வேண்டுமென்று அரசர்‌ உத்தரவுகள்‌ தந்திருந்தார்‌. 
அதன்‌ காரணமாக, அரச அதிகாரிகளும்‌, ஊழியர்களும்‌ தங்கள்‌ 
கடமைகளைச்‌ செய்வதில்‌ பம்பரமாய்ச்‌ சுழன்று கொண்டிருந்தார்கள்‌. 
மூன்று படகுகள்‌ கம்பீர அழகோடு கரையை நோக்கி வந்தன. இசைக்‌ 
குழு இன்னும்‌ அதிகக்‌ கவர்ச்சியுள்ளதாக இருந்தது. அவற்றில்‌ சில 
கருவிகளை ஜப்பானியர்கள்‌ அதற்கு முன்‌ கேட்டி ருந்ததேயில்லை. 

நீர்க்‌ கரையில்‌ ஒரு பெருங்கூட்டம்‌ கூடியிருந்தது. அணிவகுத்து 
வந்தவார்கள்‌ கரையிறங்கியதும்‌, புனிதரின்‌ பவனி பின்வரும்‌ வரிசைப்‌ 
படி ஓழுங்குபடுத்தப்பட்டது. கப்பற்தலைவரான எட்வர்ட்‌ காமா 


அணிவகுப்பின்‌ தலைவராக, தொப்பி எதுவும்‌ அணியாத தலையோடு 
முதல்‌ ஆளாக முன்னே நடந்து சென்றார்‌, அவருடைய கரத்தில்‌ ஒரு 
வங்காள, அலங்காரக்‌ கைத்தடி இருந்தது. அவரையடுத்து, சமமான 
இடைவெளிகளில்‌, புத்தகத்தையும்‌, பாதணிகளையும்‌, கைத்தடியை 
யும்‌, மாதா படத்தையும்‌, குடையையும்‌ சுமந்திருந்த ஐவர்‌ சென்‌ 


464 


றார்கள்‌. அவர்களுக்குப்‌ பின்னால்‌, இருபத்தைந்து குதிரை வீரர்கள்‌ 
புடைசூழ, பணியாளர்களின்‌ ஒரு முழுமையான அணி பின்தொடர, 
சவேரியார்‌ நடந்து சென்றார்‌. 


இந்த முறையில்‌ அவர்கள்‌ நகரத்தின்‌ மிக முக்கியமான பகுதி 
களைக்‌ கடந்து அரசரின்‌ அரண்மனையை நோக்கிச்‌ சென்றார்கள்‌. 
வீடுகளின்‌ ஒவ்வொரு ஜன்னலும்‌, முகப்பு மாடிகளும்‌ பார்வையாளர்‌ 
களால்‌ நிறைந்திருந்தன. பல தெருக்களில்‌, வீடுகளின்‌ மொட்டை 
மாடிகளும்‌ கூட மக்களால்‌ நிரம்பியிருந்தன. எல்லாக்‌ கண்களும்‌ 
புனிதரின்‌ மீதே பதிந்திருந்தன. அவரோ கடவுளுக்குள்‌ பரவச 
நிலைக்கு உட்பட்டி ருந்தார்‌. அவரது கம்பீரத்‌ தோற்றமும்‌, அதனுடன்‌ 
கலந்திருந்த, எதனாலும்‌ பாதிக்கப்படாத அடக்கவொடுக்கமும்‌ 
அவரைக்‌ கண்ட அனைவரின்‌ உள்ளங்களிலும்‌ மரியாதை கலந்த 
வணக்க உணர்வைத்‌ தூண்டியெழுப்பின. போன்ஸேக்களோ, 
தாங்கள்‌ எதிர்பார்த்திருந்ததற்கும்‌, அவரைச்‌ சித்தரித்துக்‌ காட்டி 
யிருந்ததற்கும்‌ எல்லா விதத்திலும்‌ நேர்மாறான ஒரு தோற்றத்தில்‌ 
அவரைக்‌ கண்டபோது, ஒரு விதமான அச்சத்திற்கும்‌, குழப்பத்திற்கும்‌ 
உள்ளானார்கள்‌. 


அரண்மனைக்கு முன்பிருந்த சதுக்கத்தை இந்த அணிவகுப்பு 
வந்தடைந்தபோது, அங்கே அறுநூறு போர்வீரர்களைக்‌ கொண்ட 
ஒரு படை அங்கே கூடியிருந்ததை அவர்கள்‌ கண்டார்கள்‌. இந்த 
வீரர்களில்‌ ஒரு பகுதியினர்‌ வில்வீரர்களாகவும்‌, மற்றொரு பகுதியினர்‌ 
ஈட்டி எறிபவர்களாகவும்‌ இருந்தார்கள்‌. புனிதர்‌ நெருங்கி வருகையில்‌, 
அந்தப்‌ படைப்‌ பிரிவின்‌ தலைவரான ஃபிங்கெண்டோனோ ஒரு 
சமிக்ஞை தர, உடனே அவர்கள்‌ இரு வரிசைகளாகப்‌ பிரிந்து நிற்க, 
அவர்களுக்கு நடுவே போர்ச்சுக்கசியர்கள்‌ அரண்மனை வாசலை 
நோக்கிக்‌ கடந்து சென்றார்கள்‌. இங்கே நாம்‌ முன்பு குறிப்பிட்ட 
பொருட்களைச்‌ சுமந்திருந்த ஐந்து கணவான்கள்‌ நின்று, 
சவேரியாருக்கு முன்பாக முழந்தாளிட்டு, ஒருவர்‌ பின்‌ ஒருவராக, 
பொன்‌ மூடி கொண்ட கைத்தடியையும்‌, வெல்வெட்‌ பாதணிகளை 
யும்‌ (இவற்றை அவர்‌ அணிந்துகொண்டார்‌.), அவரிடம்‌ சமர்ப்பித்‌ 
தார்கள்‌. மூன்றாவது நபர்‌ புனிதரின்‌ தலைக்கு மேலாகக்‌ குடையை 


485 


விரித்துப்‌ பிடிக்க, புத்தகத்தையும்‌, தேவ அன்னையின்‌ திருப்படத்‌ 
தையும்‌ சுமந்திருந்த இருவரும்‌ அவருக்கு இரு புறமும்‌ நின்று கொண்‌ 
டார்கள்‌. இதெல்லாம்‌ பார்வையாளர்களை மகிழ்விக்கும்‌ விதமாக 
மிகுந்த மரியாதையோடும்‌, அழகாகவும்‌ செய்யப்பட்டது. அவர்கள்‌ 
ஆச்சரியத்தோடு ஒருவரையொருவர்‌ பார்த்தபடி, “நிச்சயமாக இந்த 
மனிதர்‌ நம்‌ போன்ஸேக்களின்‌ ஆங்காரத்தை அடித்து நொறுக்கி, 
அவர்களுடைய பொறாமையை வெட்கப்படுத்தும்படியாக, 
பரலோகத்திலிருந்துதான்‌ வந்திருக்கிறார்‌” என்றார்கள்‌! 

அணிவகுப்பினர்‌ இன்னும்‌ சற்றுத்‌ தூரம்‌ முன்னே சென்று, மக்கள்‌ 
நிறைந்திருந்த ஒரு பெரிய மண்டபத்தினுள்‌ நுழைந்தார்கள்‌. அவார்‌ 
களுடைய ஆடைகளும்‌, தோற்றங்களும்‌, அவர்கள்‌ உயர்குடியினர்‌ 
என்று காட்டின. இங்கே ஒரு சிறு குழந்தை, வணக்கத்திற்குரிய ஒரு 
வயோதிகரால்‌ நடத்தி வரப்பட்டு முன்னேறி வந்து, பின்வரும்‌ 
வார்த்தைகளைச்‌ சொல்லிப்‌ புனிதரை வாழ்த்தியது: 


“வான மழை நீண்ட வறட்சிக்குப்‌ பிறகு, தீய்ந்து போயிருக்கும்‌ 


நெல்‌ வயல்களுக்கு எப்படித்‌ இருப்தியளிக்குமோ, அப்படியே உம்‌ 
வருகையும்‌ எங்கள்‌ அரசருக்கு மகிழ்ச்சியும்‌, திருப்தியும்‌ அளிக்கிறது. 
முழு நம்பிக்கையோடு உள்ளே பிரவேசியும்‌, ஏனெனில்‌ புண்ணிய 
வான்கள்‌ உம்மை மிகுந்த பிரியத்தோடு நேசிக்கிறார்கள்‌; மனக்‌ 
கசப்போடு உம்மை நோக்கும்‌ கொடியவர்கள்‌ இருண்டதும்‌, புயல்‌ 
வீசுவுதுமான ஓர்‌ இரவில்‌ தாங்கள்‌ இருப்பது போல மனச்‌ சோர்வுக்‌ 
கும்‌, கடும்‌ அச்சத்திற்கும்‌ உள்ளாகிறார்கள்‌. ” 

சவேரியார்‌ தம்‌ ஆளுமைக்கும்‌, இந்தச்‌ சந்தர்ப்பத்திற்கும்‌ மிகப்‌ 
பொருத்தமான வார்த்தைகளில்‌ இதற்குப்‌ பதிலளித்தார்‌. உடனே 
அந்தக்‌ குழந்தை, தன்‌ வயதுக்கு அப்பாற்பட்ட முதிர்ச்சியோடு, “உம்‌ 
தரித்திரத்தின்‌ காரணமாக, நீர்‌ அவதூறாகப்‌ பேசப்பட்டு, அவமானப்‌ 
படுத்தப்படும்‌ ஓர்‌ அன்னிய நாட்டுக்கு, உலகின்‌ மறுகோடியிலிருந்து 
உம்மைக்‌ கொண்டு வந்து சேர்த்திருக்கிற உம்முடைய திட தைரியம்‌ 


மேன்மை மிக்கது! மனிதர்கள்‌ மிக அதிகமாக வெறுப்பதையும்‌, 
பெண்களைப்‌ போலவே ஏழைகளும்‌ பரலோகத்திற்குத்‌ தகுதியற்ற 
வார்கள்‌ என்று உறுதியாகக்‌ கூறும்‌ போன்ஸேக்கள்‌ மிக வன்மையான 


466 


முறையில்‌ புறக்கணித்துத்‌ தள்ளுவதுமான காரியத்தைப்‌ பிரியத்தோடு 


கண்ணோக்க வல்லவராக இருக்கும்‌ உம்முடைய கடவுளின்‌ நன்மைத்‌ 
தனமும்‌ மேன்மை மிக்கதாகவே இருக்க வேண்டும்‌!” என்றது. 

புனிதர்‌ பதில்மொழியாக “ஆண்டவரின்‌ அளவற்ற நன்மைத்‌ 
தனம்‌ இந்த அபத்தமான அறியாமையின்‌ இருளை அவருடைய 
பரிசுத்த திருச்சட்டத்தின்‌ ஒளியைக்‌ கொண்டு சிதறடிப்பதாக! 
ஐப்பான்‌, தன்‌ தப்பறைகளைப்‌ பற்றித்‌ தெளிவடைந்து, இந்தத்‌ தேவ 
சட்டங்களைப்‌ பின்பற்றத்‌ தயாராகக்‌ கடவது!” என்றார்‌. தம்மோடு 
உரையாடிய அறிவு மிக்க இந்தக்‌ குழந்தையைக்‌ கண்டு அவார்‌ 
ஆச்சரியமும்‌, சந்தோஷமும்‌ அடைந்தார்‌. 

இருவரும்‌ தொடர்ந்து உரையாடியபடி. மற்றொரு மண்டபத்‌ 
திற்குள்‌ கடந்து சென்றார்கள்‌. அங்கே ஜப்பானியப்‌ பிரபுக்களாகிய 
இளைஞர்கள்‌ நிரம்பியிருந்தார்கள்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ அற்புத 
மாக உடைகள்‌ அணிந்திருந்தார்கள்‌. சவேரியார்‌ உள்ளே நுழைந்த 


போது, அவர்கள்‌ வரிசையாக முன்னே வந்து, க்ரோமெனாரா என்று 
அவர்கள்‌ அழைக்கிற முறைப்படி, அடுத்தடுத்து அவரை வணங்கி 
னார்கள்‌. இந்த வணக்க முறைமையின்படி, ஜப்பானியர்கள்‌ தங்கள்‌ 
நெற்றி தரையில்‌ படும்‌ அளவுக்கு மூன்று முறை மிகத்‌ தாழ்ந்து 
பணிந்த வணங்குவார்கள்‌. இது மிகுந்த திறமையுடன்‌ செய்யப்படு 
கிறது. ஆனாலும்‌ இது குழந்தைகள்‌ தங்கள்‌ தந்தையை அல்லது 
அடிமைகள்‌ தங்கள்‌ அரசரை வணங்கும்‌ ஒரு சடங்கு முறையாகும்‌. 
இதன்பின்‌ இந்த இளைஞர்களில்‌ இருவர்‌ தங்கள்‌ தோழர்களின்‌ 
பெயரால்‌ அவரை வரவேற்றார்கள்‌. அவர்களில்‌ ஒருவன்‌ தொடர்ந்து, 
“பரிசுத்த போன்ஸா தந்தாய்‌, தனது மார்பின்மீது குடியிருக்கும்‌ 
குழந்தையின்‌ இனிய புன்னகை, அதன்‌ தாய்க்கு எவ்வளவு பிரிய 
மானதாக இருக்குமோ, அதே அளவுக்கு உம்முடைய வருகை எங்கள்‌ 
அரசருக்கும்‌ பிரியமானதாக இருப்பதாக! அது உண்மையாகவே 
அப்படித்தான்‌ இருக்கும்‌; ஏனெனில்‌, நாங்கள்‌ எங்கள்‌ தலைமயிர்‌ 
களின்மீது ஆணையிட்டுக்‌ கூறுகிறோம்‌ (உண்மையில்‌ இந்த வார்த்‌ 
தைகள்‌ இப்படித்தான்‌ பதிவாகியுள்ளன!) : உம்முடைய பார்வையின்‌ 


கீழ்‌ இந்தச்‌ சுவர்களும்‌ கூட அக்களிக்கன்றன. உம்மை இப்படி வரவேற்‌ 


487 


பதில்‌ நாங்கள்‌ மகிழ்ச்சி கொள்கிறோம்‌, உம்‌ வருகை குறித்து நாங்கள்‌ 
அக்களிப்புக்கொள்கிறோம்‌, ஏனெனில்‌, அமாங்குக்கியில்‌ நீர்‌ யாரைக்‌ 
குறித்து மிக அநேக உயர்வானவையும்‌, அற்புதமானவையுமான 
காரியங்களை அறிவித்திருக்கிறீரோ, அந்தக்‌ கடவுளுக்கு இது 
மகிமையாக இருக்கும்‌” என்று கூறினான்‌. இதன்பின்‌, அவர்களில்‌ 
ஒருவன்‌ அவருடைய கரத்தைப்‌ பிடித்து, அவரை அழைத்துச்‌ 
சென்றான்‌. மற்றவர்கள்‌ தங்களைப்‌ பின்தொடர்ந்தபோது, அவர்கள்‌ 
இருக்கும்‌ இடத்திலேயே இருந்துகொள்ளும்படி அவன்‌ அவர்‌ 
களுக்கு சைகை காட்டினான்‌. 

அவர்கள்‌ இரு புறமும்‌ ஆரஞ்சு மரங்கள்‌ வரிசையாக நின்ற ஒரு 
நடைபாதை வழியாக மற்றொரு மண்டபத்திற்குள்‌ கடந்து 
சென்றார்கள்‌. அது இது வரை அவர்கள்‌ கடந்து வந்த மற்ற மண்டபங் 
களை விட இரு மடங்கு பெரியதாக இருந்தது. இங்கே அரசனின்‌ 
சகோதரரும்‌, பின்னாளில்‌, அமாங்குக்கியின்‌ அரசராக ஆனவருமான 
ஒருவரை அவர்கள்‌ சந்தித்தார்கள்‌. வெளிப்படையான மரியாதை 
யோடு அவர்‌ சவேரியாரை வாழ்த்தியபின்‌, “இந்த நாள்‌ எங்கள்‌ அரச 
சபை முழுவதற்கும்‌ ஒரு மிக ஆடம்பரமான திருநாளாக இருக்கிறது. 
சீனாவின்‌ முப்பத்திரண்டு கருவூலங்களிலும்‌ உள்ள வெள்ளி 
முழுவதும்‌ தம்‌ கட்டுப்பாட்டில்‌ இருந்தால்‌ எங்கள்‌ ஆண்டவனாகிய 
அரசர்‌ எப்படி உணர்வாரோ, அதை விட அதிகமாக, உம்மைச்‌ 
சொந்தமாகக்‌ கொண்டிருப்பதால்‌, தம்மை அதிக செல்வந்தராகவும்‌, 
அதிக நற்பாக்கியமுள்ளவராகவும்‌ உணர்கிறார்‌. 


“இதனிடையே, உமது மகிமை அதிகரிக்க வேண்டுமென்றும்‌, 
அவ்வளவு தொலைவலிருந்து இங்கு உம்மைக்‌ கொண்டு வந்து சேர்த்‌ 
திருக்கிற உம்முடைய விருப்பங்கள்‌ நிறைவேற வேண்டுமென்றும்‌ 
நான்‌ உம்மை வாழ்த்துகிறேன்‌” என்றார்‌. 

இப்படி அவர்‌ சொல்லிக்கொண்டிருந்தபோது, புனிதரைக்‌ 
கைப்பிடித்து அழைத்து வந்த இளைஞன்‌ அங்கிருந்து வெளியே 
சென்றான்‌. அவர்‌ அடுத்ததாக, மற்றொரு பெரிய அறைக்குள்‌ நுழைந்‌ 
தார்‌. அங்கே, பல குதிரை வீரர்கள்‌ அவருக்காகக்‌ காத்திருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ அன்போடு அவரை வரவேற்று, ஒரு சில நொடிகள்‌ அவரோடு 


468 


பேசியபின்‌, அங்கே நின்றுகொண்டிருந்த அரசருக்கு அவரை 
அறிமுகப்படுத்தி வைத்தார்கள்‌. 

சவேரியார்‌ தமக்கு முன்பாக வந்ததும்‌, அரசர்‌ ஐந்தாறு அடிகள்‌ 
முன்னே வந்து, தம்‌ நெற்றி தரையில்‌ படும்‌ அளவுக்கு மும்முறை 
தாழ்ந்து வணங்கியதைக்‌ கண்ட அரசவை முழுவுதும்‌ வெகுவாக 
அதிசயித்துப்போனது. சவேரியாரும்‌ தம்‌ பங்கிற்கு, தரையில்‌ சாஷ்‌ 
டாங்கமாக விழுந்தார்‌. ஜப்பானிய வழக்கப்படி, அவர்‌ அரசரின்‌ 
பாதத்தைத்‌ தொடவே விரும்பினார்‌. ஆனால்‌ அரசர்‌ அதை 
அனுமதிக்கவில்லை. அவர்தம்‌ கரங்களால்‌ புனிதரைத்‌ தரையினின்று 
எழுப்பி, தம்‌ அருகில்‌, தமக்குச்‌ சமமாகப்‌ போடப்பட்டிருந்த ஓர்‌ 
ஆசனத்தில்‌ அமரும்படி அவரிடம்‌ கேட்டுக்கொண்டார்‌. அரசரின்‌ 
சகோதரர்‌ அரசர்‌ இருந்த மேற்படிக்கு அடுத்த படியிலிருந்த ஆசனத்‌ 
தில்‌ அமர, போர்ச்சுக்கசியார்களும்‌, அரச சபையினரும்‌, இராச்சியத்‌ 
தின்‌ பிரபுக்களும்‌ அவர்களுக்கு எதிரே இருந்தார்கள்‌. 

வழக்கமான உபசரிப்புகளுக்கும்‌, சடங்குகளுக்கும்‌ பிறகு, சவேரி 
யார்‌ பேசத்‌ தொடங்கினார்‌. அவர்‌ பரிசுத்த வேதத்தின்‌ பிரதான பரம 
இரகசியங்களைத்‌ தெளிவாகவும்‌, சுருக்கமாகவும்‌ விளக்கியபோது, 
கடவுள்‌ அவருடைய இருதயத்தில்‌ இருந்த அதே அளவுக்கு அவரது 
நாவிலும்‌ இருந்து, எந்த அளவுக்குப்‌ பயனுள்ள விதமாக உரையாற்ற 
அவருக்கு உதவினார்‌ என்றால்‌, இருபத்தைந்தே வயதான இளை 
ஞரும்‌, நாட்டின்‌ பொதுவான துர்க்குணங்களில்‌ மூழ்கியிருந்தாலும்‌, 
மற்றபடி. மிக நல்லவருமாயிருந்த அரசர்‌, சவேரியார்‌ பேசுவதைக்‌ 
கேட்பது பரலோகத்திலிருந்து ஒலிக்கும்‌ ஒரு பிரசங்கத்தைக்‌ 
கேட்பது போலிருந்தது என்று அறிக்கையிட்டார்‌. புனிதர்‌ தம்‌ 
பேச்சை நிறுத்தியவுடன்‌, அவர்‌ மிகுந்த வியப்பும்‌, மரியாதையும்‌ 
கலந்த குரலில்‌, உணர்ச்சிவசப்பட்ட வராக இப்படிப்‌ பேசலானார்‌: 

“சத்தியத்தின்‌ ஒளியையும்‌, அதைப்‌ பற்றிய முழு அறிவையும்‌ 
கொண்டிருக்கிற இந்த மனிதனைப்‌ போல வேறு யார்‌ கடவுளின்‌ 
உயார்வான இரகசியங்களை இந்த அளவுக்குப்‌ புரிந்துகொள்ள 
முடியும்‌, அல்லது, இப்படிப்பட்ட ஒரு மனிதர்‌ இருக்கும்போது, 
அவர்‌ ஏன்‌ இவ்வளவு நீண்ட காலம்‌ நம்மை இருளில்‌ இருக்க 


469 


அனுமதித்திருக்கிறார்‌? அனால்‌ இவரைப்‌ பற்றிய தவறான கருத்‌ 
துக்கள்‌ எல்லா இடங்களிலும்‌ பரவியிருப்பதையும்‌, இவரும்‌, 
இவருடைய தரித்திரமும்‌ எந்த அளவுக்கு நிந்தித்துப்‌ புறக்கணிக்கப்‌ 
படுகிறார்கள்‌ என்பதையும்‌ நாம்‌ அறிந்திருக்கிறோம்‌; ஆனால்‌ 
இவரோ தரித்திரத்தின்‌ பேறுபலனை எவ்வளவு பயனுள்ள முறையில்‌ 
ஆதரித்துத்‌ தாங்குகிறார்‌ என்றால்‌, அதைப்‌ பற்றி இனி யாருமே 
சந்தேகம்‌ கொள்ள இயலாது. 

இவர்‌ சொல்வதெல்லாம்‌ சரியான மனித புத்திக்கு எவ்வளவு 
முழுமையாக ஒத்திருக்கின்றன என்றால்‌, நல்ல தீர்மானமாகிய தராசில்‌ 
இவருடைய வாதங்களை வைத்து நிறுக்கும்‌ எவனும்‌, நம்‌ போன்ஸேக்‌ 
களின்‌ போதனைகளைப்‌ போலன்றி, அவை ஒவ்வொன்றிலும்‌ ஒரு 
சத்தியத்தைக்‌ கண்டுபிடி ப்பான்‌. இந்தப்‌ போன்ஸேக்களைப்‌ பொறுத்த 
வரை, அவர்கள்‌ கூறும்‌ எந்த ஒரு காரியமும்‌, மற்றொரு காரியத்திற்கு 
நேரடியாக முரண்படாமல்‌ இருந்தால்‌, அது ஒரு புதுமையாகவே 
இருக்கும்‌. 

இதன்‌ காரணமாக, அவர்கள்‌ எவ்வளவு அதிகமாகப்‌ பேசு 
கிறார்களோ, அவ்வளவுக்கு அதிகமாக, எப்போதும்‌ குழப்பங்கள்‌ 
நிறைந்தவையும்‌, புரிந்துகொள்ள இயலாதவையும்‌, தங்கள்‌ போதகத்‌ 
தில்‌ தந்திரமுள்ளவையுமான தங்கள்‌ சொந்த வார்த்தைகளில்‌ 
தாங்களே சிக்கிக்கொள்கிறார்கள்‌. இன்று அவர்கள்‌ சத்தியம்‌ என்று 
நமக்குக்‌ கற்பிப்பதை, நாளை அவர்களே பொய்‌ என்று மறுத்துப்‌ 
பேசுகிறார்கள்‌; ஒன்றைச்‌ சொல்கிறார்கள்‌, உடனே அதை மறுக்‌ 
கிறார்கள்‌. இவ்வாறு தாங்கள்‌ குழம்புவது போதாதென்று நம்மையும்‌ 
குழப்புகிறார்கள்‌. மற்ற காரியங்களில்‌ ஒருவேளை அவர்களிடம்‌ 
புத்திக்‌ கூர்மை வெளிப்படலாம்‌. ஆனால்‌ இரட்‌சணியம்‌ என்று வரும்‌ 
போது அவர்களது போதனை ஒருபோதும்‌ தெளிவாக இருந்ததில்லை. 
அவர்கள்‌ நம்மை எப்போதும்‌ தடுமாற்றமும்‌, குழப்பமும்‌ உள்ளவர்‌ 
களாக, இருளிலேயே வைத்திருக்கிறார்கள்‌. சபல புத்தி அவர்களை 
அரசாள்றெது என்பதற்கும்‌, சத்தியத்தின்‌ திடமான, மாற்றப்பட 
முடியாத அஸ்திவாரங்கள்‌ அவர்களிடம்‌ இல்லை என்பதற்கு இது 
ஒரு தெளிவான அடையாளமாகும்‌. ” 


490 


அரசர்‌ இப்படிப்‌ பேச முடித்தார்‌. அவருடைய வார்த்தைகள்‌ 
அவருடைய உதடுகளிலிருந்து அல்லாமல்‌, அவருடைய இருதயத்‌ 
திலிருந்தே வநதன என்று அவருடைய முகம்‌ சொல்லாமல்‌ 
சொன்னது. இச்சமயத்தில்‌ அங்கே அகம்பாவம்‌ மிகுந்தவனும்‌, எந்த 
அளவுக்கு அறிஞன்‌ என்று பெயர்‌ பெற்றிருந்தானோ, அந்த அளவுக்‌ 
குத்‌ துர்க்குணங்கள்‌ நிறைந்தவனுமாக இருந்த ஒரு போன்ஸே இருந் 
தான்‌. அவன்‌ பெயர்‌ ஃபாஷோண்டோனோ. அரசர்‌ பேசிக்‌ கொண்‌ 
டிருந்தபோது, அவன்‌ கஷ்டப்பட்டுத்‌ தன்னை அடக்கிக்கொண் 
டிருந்தான்‌. ஆனால்‌ அவர்‌ பேசி முடித்த அடுத்த கணம்‌, அவரது 
அனுமதி கூடப்‌ பெறாமல்‌, அவன்‌ தன்‌ ஆசனத்திலிருந்து எழுந்து, 
அவரைக்‌ கண்டித்து, மிகவும்‌ அவமானப்படுத்தும்‌ வகையில்‌ பேசி 
னான்‌. “தெய்வீகக்‌ காரியங்கள்‌ கற்பிக்கப்படுறெ ஒரே ஒரு 
இடமாகிய ஃபியான்ஸிமா பல்கலைக்கழகத்தில்‌ ஒருபோதும்‌ கல்வி 
கற்காத உமக்கு போன்ஸேக்களை இப்படித்‌ தீர்ப்பிட எந்தத்‌ தகுதி 
யும்‌ இல்லை. அப்படியிருக்க, கண்டனம்‌ செய்யப்பட வேண்டியது 
எது, அங்கீகரிக்கப்படுவது எது என்று வரையறுக்க நீர்‌ எப்படித்‌ 
துணிந்தார்‌? நீரே எதையும்‌ புரிந்துகொள்ளாதவராக இருப்பதால்‌, 
முதலில்‌ நீர்‌ மற்றவர்களிடம்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌. நீர்‌ 
உண்மையாகவே அறிய விரும்பினால்‌, தமது பிரிவின்‌ மகிமையைப்‌ 
பாதுகாக்கத்‌ தயாராக இருக்கிற ஒரு போன்ஸே இங்கில்லையா?” 
என்று அவன்‌ கண்டபடி பேசினான்‌. 


அரசர்‌ தம்முடைய நிதானத்தை அணுவளவும்‌ இழக்காமல்‌ 
அமைதியாக அவனை நோக்கி, “சத்தியத்தை அறிவிக்க விரும்பி 
னால்‌, இதை இப்போது நீர்‌ செய்யலாம்‌” என்றார்‌. உடனே அவன்‌ 
அதே அணவமிக்க முறையில்‌ போன்ஸேக்களின்‌ உயர்வான தொழில்‌ 
மற்றும்‌ புனித வாழ்வு பற்றி விளக்கத்‌ தொடங்கினான்‌: அவர்கள்‌ 
சந்தேகமின்றி, பரலோகத்திற்குப்‌ பிரியமானவர்கள்‌, ஏனெனில்‌, 
அவர்கள்‌ சட்டத்தை அனுசரிக்கிறார்கள்‌, மக்களும்‌ அதை அனுசரிக்‌ 
கக்‌ கற்றுத்‌ தருகிறார்கள்‌; அவர்கள்‌ தங்கள்‌ உபகாரிகளுக்காகவும்‌, 
பக்தியுள்ள நண்பர்களுக்காகவும்‌ குளிரான நீண்ட இரவுகளின்‌ 
பெரும்‌ பகுதியை ஜெபத்தில்‌ கழிக்கிறார்கள்‌; அவர்கள்‌ கற்புடன்‌ 
வாழ்கிறார்கள்‌, புலன்‌ சார்ந்த எல்லா இன்பங்களையும்‌ விலக்கு 


491 


கிறார்கள்‌; மீன்‌ (உணவுகள்‌) அவர்களுடைய பந்திகளில்‌ ஒருபோதும்‌ 
காணப்பட்டதில்லை; அவர்கள்‌ நோயாளிகளைப்‌ பராமரிக்‌ 
கிறார்கள்‌, குழந்தைகளுக்குக்‌ கல்வி கற்பிக்கிறார்கள்‌, அரசர்களையும்‌ 
இராச்சியங்களையும்‌ சாந்தப்படுத்துகிறார்கள்‌, ஆணவமிக்க பாமரர்‌ 
களின்‌ திமிரை அடக்குகிறார்கள்‌; பிரபுக்களை ஆதரிக்கிறார்கள்‌, 
பொது மற்றும்‌ தனிப்‌ பகைமைகளை சமாதானப்படுத்துகிறார்கள்‌, 
நீதியைக்‌ காப்பாற்றுகிறார்கள்‌; மறு ஜீவியத்திற்குத்‌ தேவையான 
கடவுச்‌ சீட்டுகளைத்‌ (0885800118) தருகிறார்கள்‌; அவற்றைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டவர்கள்‌ மோட்சத்தில்‌ செல்வந்தர்களாக இருக்கிறார்கள்‌ 
என்றெல்லாம்‌ அவன்‌ பிதற்றினான்‌. 

அதன்பின்‌ அவனே தொடர்ந்து: “எத்தனை ஏழைகளைத்தான்‌ 
அவர்கள்‌ பராமரிக்கவில்லை! எத்தனை அனாதைகளை அவர்கள்‌ 
பாதுகாக்கவில்லை! கஸ்திக்குள்ளாகியிருக்கும்‌ எத்தனை பேருக்கு 
அவர்கள்‌ ஆறுதல்‌ தரவில்லை! இது மட்டுமின்றி, போன்ஸேக்கள்‌ 
சூரியனுக்குச்‌ சொந்தக்காரர்களாகவும்‌, நட்சத்திரங்களுக்கு நெருங்‌ 
கிய நண்பர்களாகவும்‌, புனிதர்களின்‌ நெருங்கிய நம்பிக்கைக்குரிய 
தோழர்களாகவும்‌ இருக்கறொர்கள்‌. அவர்களில்‌ தாங்கள்‌ விரும்பும்‌ 
யாரோடும்‌ இரவில்‌ உரையாட அவர்கள்‌ சலுகை பெற்றிருக்‌ 
கிறார்கள்‌; பரலோகத்திலிருந்து அவர்களை இழுத்து வரையும்‌, 
தங்களுக்குத்‌ திருப்தி ஏற்படும்‌ வரையில்‌ அவர்களோடு மகழ்ந்திருக்‌ 
கவும்‌ அவர்களால்‌ முடியும்‌” என்றான்‌. 


மொத்தத்தில்‌, ஒரு நல்ல நகைச்சுவை நாடகத்திற்குத்‌ தேவை 
யான கதை வசனங்களை அவன்‌ ஒப்பித்துக்‌ கொண்டிருந்தான்‌. 
அவற்றைக்‌ கேட்டு, அங்கிருந்த பார்வையாளர்கள்‌ கேலி செய்து 
நகைப்பதைத்‌ தான்‌ பார்க்க நேர்ந்ததும்‌, மீண்டும்‌ கடுங்கோபம்‌ 
கொண்டு, அரசரை நிந்தத்துப்‌ பேசத்‌ தொடங்கினான்‌. அவனை 
அமைதியாயிருக்கக்‌ கட்டளையிடும்படி அரசர்‌ தம்‌ சகோதரரிடம்‌ 
கூறினார்‌. அதன்பின்‌ அவனுடைய ஆசனம்‌ அவனிடமிருந்து 
பறிக்கப்பட்டு, அவன்‌ உடனே அந்த அறையை விட்டு வெளியேற்றப்‌ 
பட வேண்டுமென்று அவர்‌ உத்தரவிட்டார்‌. அவனுடைய நடத்தை 
போன்ஸேக்களின்‌ புனிதத்தைப்‌ பற்றி அவன்‌ கூறிய வார்த்தை 


492 


களுக்குச்‌ சற்றும்‌ பொருந்தவில்லை என்றும்‌, மற்ற காரியங்களைப்‌ 
பொறுத்த வரை, உண்மை எப்படி இருந்தாலும்‌, எந்த அளவுக்கு 
மோட்சத்தில்‌ தனக்கு இடமிருப்பதாக அவன்‌ கூறினானோ, அந்த 
அளவுக்கு நரகத்தில்‌ இருக்க முழுத்‌ தகுதியுள்ளவனாக அவன்‌ 
நிச்சயமாகத்‌ தோன்றுகிறான்‌ என்றும்‌ அரசர்‌ கூறினார்‌. 

இன்னும்‌ பல காரியங்களையும்‌ அரசர்‌ கூறினார்‌. ஆனால்‌ அவர்‌ 
பேசி முடிக்குமுன்‌, அவமதிக்கப்பட்ட அந்த போன்ஸே உண்மை 
யாகவே வெறிபிடித்த ஒரு காட்டு மிருகத்தைப்‌ போலாகி, சுற்றிலும்‌ 
இருந்தவர்களை அச்சுறுத்தும்‌ விதமாக உற்றுநோக்கியபடி, “நீரோ, 
உம்‌ அரசரோ, பூமியிலுள்ள எந்த ஓர்‌ அரசனுமோ, யாராயிருந் 
தாலும்‌ சரி, எனக்கு ஊழியம்‌ செய்யத்‌ தகுதியுள்ள ஒரே ஒரு மனிதன்‌ 
கூட இவ்வுலகில்‌ இல்லை என்று காலம்‌ காட்டும்‌. ” உங்களில்‌ எவனும்‌ 
என்‌ ஆடையின்‌ ஓரத்தைத்‌ தொடவும்‌ தகுதி யற்றவர்கள்‌” என்று தன்‌ 
ஆங்காரத்தின்‌ சிகரத்தில்‌ ஏறி நின்று கண்டபடி உளறிக்‌ கொட்டி 
னான்‌. ஒரு நாள்‌ தான்‌ மாற்றமடைந்து, ஒரு தெய்வமாக வழிபடப்‌ 
படுவான்‌ என்ற அர்த்தத்தில்தான்‌ அவன்‌ இப்படிக்‌ கூறினான்‌. 

அவனுக்குப்‌ பைத்தியம்‌ பிடித்துவிட்டது என்று நினைத்தவரைப்‌ 
போல்‌ அரசர்‌ வெறுமனே புன்னகைப்பதோடு நிறுத்திக்கொண்டார்‌. 
மேலும்‌ சவேரியார்‌ தலையிடாமல்‌ இருந்திருந்தால்‌, அவர்‌ நிச்சய 
மாகத்‌ தம்‌ கோபத்தை வெளிப்படுத்தியிருப்பார்‌. ஆனால்‌ சரியான 
நேரத்தில்‌ புனிதர்‌ குறுக்கிட்டு, மற்றொரு அமைதியான நேரத்தில்‌ 
இந்த விவாதத்தை வைத்துக்கொள்ளலாம்‌ என்று கூறி அவரைத்‌ 
தடுத்து விட்டார்‌. 

ஆனாலும்‌ அந்த போன்ஸே கடவுளோடு தன்னை ஒப்பிட்டுப்‌ 
பேசிய அவபக்தியுள்ள ஆங்காரத்திற்குப்‌ பரிகாரமாக அவன்‌ தபசு 
செய்ய வேண்டுமென்று அரசர்‌ வற்புறுத்தினார்‌. ஆனால்‌, அவருக்கு 
நேரடியாக எந்தப்‌ பதிலும்‌ தருவதற்குப்‌ பதிலாக, அந்த போன்ஸே 
ஏதோ முறுமுறுத்தப்டி வாசல்‌ வரைக்கும்‌ சென்று, அங்கிருந்து தன்‌ 
குரலை உயர்த்தி, “தெய்வங்கள்‌ வானத்திலிருந்து நெருப்பு விழச்‌ 
செய்து, உன்னைப்‌ போன்ற அரசர்கள்‌ அனைவரையும்‌ சாம்பலாக்கி 


விடட்டும்‌!” என்று கூச்சலிட்டான்‌. 


493 


வெறிபிடித்த இந்த போன்ஸேயின்‌ தொந்தரவிலிருந்து இப்போது 
விடுபட்டு விட்டதால்‌, அரசரும்‌, சவேரியாரும்‌ பரிசுத்த வேதததைப்‌ 
பற்றிய தங்கள்‌ உரையாடலைக்‌ தொடர்ந்தார்கள்‌. வேறு எந்த 
போன்ஸேயும்‌ அதில்‌ தலையிடத்‌ துணியவில்லை இதனிடையே 
இரவு விருந்து அறிவிக்கப்பட்டது. அரசர்‌ தம்மோடு பந்தியில்‌ 
அமரும்படி நம்‌ புனிதருக்கு அழைப்பு விடுத்தார்‌. புனிதரின்‌ சாக்குப்‌ 
போக்குகள்‌ அங்கே எடுபடவில்லை. அரசன்‌ அவரை நோக்கி, “என்‌ 
நல்ல தந்தையும்‌, நண்பருமானவரே, உமக்கு இது தேவையில்லை 
என்பதை நான்‌ நன்றாகவே அறிவேன்‌. ஆனால்‌ நீர்‌ எங்களைப்‌ போல்‌ 
ஒரு ஐப்பானியராக இருக்கும்போது, ஓர்‌ அரசனின்‌ பந்திக்கு அழைக்‌ 
கப்படுவது, அவனுடைய நட்புக்கும்‌, தயவுக்கும்‌ மாபெரும்‌ அடை 
யாளம்‌ என்பதை நீர்‌ புரிந்துகொள்வீர்‌. என்‌ அழைப்பை ஏற்றுக்‌ 
கொள்வதில்‌ நீர்‌ கனப்படுத்தப்படுவதை விட, உம்மை அழைக்க 
என்னால்‌ முடிந்ததில்‌ நான்‌ அதிக மகிழ்ச்சியாயிருப்பதாக உணர்‌ 
கிறேன்‌” என்று அரசர்‌ வற்புறுத்திக்‌ கூறினார்‌. 

அதன்பேரில்‌ சவேரியார்‌ அந்நாட்டு மரியாதையின்‌ அடையாள 
மாக, குனிந்து, தாழ்ச்சியோடு அரசரின்‌ வாளை முத்தமிட்டு, அவரை 
நோக்கி, “எனக்கு நீர்‌ காட்டும்‌ தயவுக்கெல்லாம்‌ தகுதியுள்ள 
விதத்தில்‌ எல்லாம்‌ வல்ல சர்வேசுரன்‌ உமக்கு சம்பாவனையளிக்கும்‌ 
படி நான்‌ அவரை மன்றாடுகிறேன்‌. நீர்‌ இவ்வுலகில்‌ அவருக்குப்‌ 
பிரமாணிக்கமாக ஊழியம்‌ செய்யும்படியாகவும்‌, மறுவுலகில்‌ 
நித்தியத்திற்கும்‌ அவரை அனுபவித்து மகிழ்ந்திருக்கும்படி யாகவும்‌, 
அவர்‌ தமது பரிசுத்த விசுவாசத்தின்‌ ஒளியையும்‌, தமது வரப்பிரசாதத்‌ 
தின்‌ டேறுபலனையும்‌ உமக்குத்‌ தந்தருள்வாராக” என்று கூறிஅரசரை 
வாழ்த்தினார்‌. அரசன்‌ அவரை அன்போடு அணைத்துக்கொண்டு, 
இதே காரியத்தைப்‌ புனிதருக்காகத்‌ தாமும்‌ மன்றாடிக்‌ கேட்பதாகப்‌ 
பதிலளித்தார்‌. ஆயினும்‌, தாங்கள்‌ தற்போது எவற்றைப்‌ பற்றிப்‌ பேசத்‌ 
தொடங்கினார்களேோ, அந்த வேத காரியங்களைச்‌ சுதந்திரமாகவும்‌, 
முழுமையாகவும்‌ விவாதிக்கும்படி, சவேரியார்‌ பரலோகத்தில்‌ 
எப்போதும்‌ தம்‌ அருகிலேயே இருக்க வேண்டுமென்றும்‌, உண்மை 
யில்‌, அவர்‌ தம்மை விட்டு இனி ஒருபோதும்‌ பிரியவே கூடாது 
என்றும்‌ அவர்‌ ஓர்‌ இனிமையான நிபந்தனை விதித்தார்‌! 


494 


இருவரும்‌ பந்தி மேஜையில்‌ அமர்ந்தார்கள்‌. மற்றெல்லா 
அரசவையினரும்‌, போர்ச்சுக்கீசியரும்‌ அவர்களுடைய முழந்தாள்‌ 
களுக்கு அருகிலிருந்தபடி, உணவருந்தினார்கள்‌. உண்மையில்‌ இந்தக்‌ 
காட்சியைக்‌ கண்டு அங்கிருந்த போன்ஸேக்கள்‌ கோபத்தால்‌ பொங்கி 
நுரைத்தார்கள்‌, என்றாலும்‌ அவர்கள்‌ ஒரு வார்த்தை கூட பேசத்‌ 
துணியவில்லை. 

அரசனின்‌ இந்த நட்பு மிகுந்த உரையாடல்களின்‌ விளைவாக, 
மக்கள்‌ அவரை மரியாதை, வணக்கத்தோடு பின்தொடர்ந்த அதே 
சமயம்‌ போன்ஸேக்கள்‌ அவரை அவமானப்படுத்தவும்‌, அவருடைய 
நற்பெயரைக்‌ கெடுக்கவும்‌ முயன்ாரர்கள்‌; அவர்கள்‌ அடிக்கடி 
அவரைக்‌ கொல்ல சதித்‌ திட்டம்‌ திட்டினார்கள்‌. பல சந்தர்ப்பங்‌ 
களில்‌ அவர்‌ ஒரு புதுமையால்‌ மட்டுமே அவர்களுடைய சதித்‌ 
திட்டங்களிலிருந்து தப்பினார்‌. 

ஃபுனாய்யில்‌ அவருடைய அப்போஸ்தலிக்க ஊழியத்தின்‌ 
வெற்றியைப்‌ பொறுத்த வரை, அவர்‌ மெய்யங்கடவுளைப்‌ பற்றிய 
அறிவில்‌, எண்ணற்ற ஆத்துமங்களை இருளிலிருந்து சத்தியத்தின்‌ 
ஒளிக்கு இழுத்துக்கொண்டு வந்தார்‌ என்று மட்டும்‌ நாம்‌ சொல்வது 
போதுமானது. இந்த அற்புதமான வரவேற்பு நிகழ்ச்சியில்‌ பங்கு 
பெற்ற போர்ச்சுக்கசியர்களில்‌ ஒருவர்‌ பிற்காலத்தில்‌ பின்வரும்‌ 
வார்த்தைகளில்‌ அதை விளக்கினார்‌: 

“நம்‌ பரிசுத்தர்‌ பிறர்சிநேகப்‌ பணிகளிலும்‌, ஆன்ம தாகப்‌ பணி 
களிலும்‌ மூழ்கிப்‌ போயிருந்தார்‌. அவரோடு உரையாட போர்ச்சுக்‌ 
கீசியராயெ எங்களுக்கு வாய்ப்புக்‌ கிடைத்தபோது, அவருடைய 
ஓய்வு நேரத்தில்‌ நாங்கள்‌ தலையிடுகிறோமா என்று கேட்க நாங்கள்‌ 
கடமைப்பட்டிருந்தோம்‌. ஏனெனில்‌, இரவில்‌ இரண்டு, மூன்று மணி 
நேரம்‌ மட்டுமே தமக்கும்‌ எங்களுக்கும்‌ சேர்த்து நேரத்தை ஒதுக்க 
அவரால்‌ முடிந்தது. இந்த நேரத்திற்குள்தான்‌ நாங்கள்‌ பாவசங்கர்‌ 
தனமே கூட செய்துகொள்ள வேண்டும்‌! நாங்கள்‌ குழந்தைகளைப்‌ 
போல்‌ அவரை நேசித்ததால்‌, மிக அதிகமான வேலைகளில்‌ அவர்‌ 
முழுவதுமாக மூழ்கிப்‌ போய்விடுவார்‌ என்று நாங்கள்‌ பயந்தோம்‌. 


அவார்‌ தேவையான ஓய்வும்‌, உணவும்‌ எடுத்துக்கொண்டு, தம்மைப்‌ 


495 


பற்றியும்‌ சிறிது அக்கறை கொள்ள வேண்டுமென்று நாங்கள்‌ அவரிடம்‌ 
கெஞ்சிக்‌ கேட்டுக்கொண்டோம்‌. ஏனெனில்‌ அங்கிருந்த இயற்கைச்‌ 
சூழ்நிலையில்‌ அது முற்றிலும்‌ அவசியமாக இருந்தது. 

ஆனால்‌, நாங்கள்‌ உண்மையாகவே அவரை நேசிக்கிறோம்‌ 
என்றால்‌, சரீரத்‌ தேவைகளைப்‌ பொறுத்த வரை தம்மை ஒரு பிணத்‌ 
தைப்‌ போலத்தான்‌ நாங்கள்‌ பார்க்க வேண்டும்‌ என்று மட்டுமே 
அவர்‌ பதிலளித்தார்‌. மேலும்‌, தமது படுக்கை வசதி, உணவு ஆகிய 
வற்றைப்‌ பற்றி நாங்கள்‌ எங்களை வருத்திக்கொள்ளக்கூடாது, 
ஏனெனில்‌, பசாசின்‌ அடி மைத்தனத்திலிருந்து ஆத்துமங்களை, யார்‌ 
நிமித்தமாகக்‌ கடவுள்‌ தொலைதூரங்களிலிருந்து தம்மை இங்கே 
அழைத்து வந்தாரோ, அந்த ஆத்துமங்களைப்‌ பசாசின்‌ அடிமைத்‌ 
தனத்திலிருந்து விடுவிப்பதில்தான்‌ தம்‌ பிழைப்பும்‌, தமது ஆறுதலும்‌, 
உணவும்‌, பானமும்‌, மொத்தத்தில்‌ தமக்குத்‌ தேவையான அனைத்தும்‌ 
இருக்கின்றன என்று அவர்‌ எங்களைக்‌ கெஞ்சிக்கேட்டுக்‌ கொண் 


95 


டார்‌. 


தம்மைப்‌ பற்றியதும்‌, தம்‌ பிழைப்பைப்‌ பற்றியதுமான 


அவருடைய மறதியின்‌ காரணமாக, இந்த மண்ணில்‌ அவர்‌ செய்த 
அறுவடை மிக ஏராளமாயிருந்தது; அது விதைப்பதோடு தொடர்‌ 
புள்ளதாக இருந்தது. நிலத்தைப்‌ பண்படுத்துவதையும்‌, அதில்‌ 
விசுவாசத்தை விதைப்பதையும்‌ விட, விளைந்த பயிரை அறுவடை 
செய்வதில்தான்‌ அவர்‌ அதிகம்‌ களைத்துப்‌ போனார்‌! அவருடைய 
பொதுப்‌ பிரசங்கங்களும்‌, போன்ஸேக்களோடு அல்லது சாதாரண 
மக்களோடு அவர்‌ செய்த விவாதங்களும்‌ இடைவிடாமல்‌ நடந்து 
கொண்டிருந்தன. நாம்‌ ஏற்கனவே கூறியுள்ளது போல, தான்‌ உறுதிப்‌ 
படும்போது மட்டுமே ஒரு ஐப்பானியன்‌ விட்டுக்கொடுக்கிறான்‌, 
அந்த உறுதிப்பாடு மிக உறுதியான வாதங்களை அடிப்படையாகக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌. 

ஒரு முறை உண்மையாகவே ஒரு வல்லமையுள்ள ஆத்தும 
உருக்கத்தால்‌ கடவுள்‌ கணிசமான எண்ணிக்கையில்‌ ஆத்துமங்களை 


விசுவாசத்திற்கு நடத்தி வந்தார்‌. இதையும்‌ கிறீஸ்தவத்திற்கு எதிரான 
பரம எதிரிகளில்‌ ஒருவரைக்‌ கொண்டே அவர்‌ செய்தார்‌. அவர்‌ 


496 


பெயர்‌ ஸக்காய்‌ ஈரன்‌ (6808413208) என்பதாகும்‌. இவர்‌ கானாஸாமைச்‌ 
சோர்ந்த ஒரு புகழ்பெற்ற போன்ஸே, அவர்களுடைய அதிகம்‌ படித்த 
மேதைகளில்‌ ஒருவர்‌. 

வேறு எந்த போன்ஸேயும்‌ புனிதரை எதிர்த்து வாதம்‌ செய்யத்‌ 
துணியவில்லை என்பதைக்‌ கண்டு, தாமே அந்த முயற்சியில்‌ இறங்க 
அவர்‌ தீர்மானித்தார்‌. அது இருவருக்குமே எப்பேர்ப்பட்ட மகிழ்ச்சி 
யின்‌ காரணமாக இருந்தது! இதில்‌ இந்த போன்ஸே தம்‌ மீதே பெற்ற 
வெற்றியை விட சவேரியார்‌ பெற்ற வெற்றி பெரிதாகவும்‌, மகிமை 
யுள்ளதாகவும்‌ இருந்தது என்று நாம்‌ சொல்லத்‌ தேவையில்லை. 
ஏனெனில்‌, புனிதர்‌ சுபாவ அறிவு, சுவிசேஷம்‌ என்னும்‌ இரண்டு ஒளி 
களைக்‌ கொண்டு சத்தியத்தைப்‌ பற்றிய தெளிந்த அறிவுக்கு 
அவருடைய கண்களைத்‌ திறந்தபோது, தம்மைப்‌ பற்றியும்‌, இது 
வரை தாம்‌ வாழ்ந்து வந்த குருட்டுத்தனமான வாழ்வு பற்றியும்‌ அவர்‌ 
அச்ச நடுக்கம்‌ கொண்டார்‌. அதுவும்‌ இப்போது அவருக்கு ஏற்கனவே 
வயதாகியிருந்ததால்‌ அவர்‌ முற்றிலும்‌ ஆறுதலற்றவராக இருந்தார்‌. 
மேலும்‌ தேவ ஆவியானவர்‌ அவரை அந்தரங்கமாகத்‌ தூண்டாமலும்‌, 
பல வருடங்களாகத்‌ தப்பறையின்‌ ஆசிரியராக இருந்தபின்‌, 
இப்போது சத்தியத்தின்‌ ஆசிரியராகத்‌ தம்மை வெளிப்படுத்துவதே 
அவருக்குத்‌ தகுதியுள்ளதாக இருக்கும்‌ என்று அவருடைய சொந்த 
மனச்சான்றும்‌ அவரைத்‌ தூண்டியிருக்கவில்லை என்றால்‌, அவர்தாம்‌ 
உணர்ந்த அவமாத்தின்‌ காரணமாக, வெளியில்‌ தம்‌ முகத்தைக்‌ 
காட்ட ஒருபோதும்‌ துணிந்திருக்க மாட்டார்‌. 


இதன்படி, ஒரு நாள்‌, ஃபுனாய்‌ நகரத்தின்‌ பொது மைதானம்‌ 
வழக்கத்திற்கு மாறாக, மக்கள்‌ கூட்டத்தால்‌ நிறைந்திருந்தபோது, 
அவர்‌ கூட்டத்தை விலக்கிக்கொண்டு முன்னேறிச்‌ சென்று, ஓர்‌ உயர 
மான இடத்தை அடைந்து, தாம்‌ மக்களிடம்‌ பேச விரும்புவதாக 
சைகை செய்தார்‌. உடனே வினோதப்‌ பிரியமுள்ள மக்கள்‌ அவரைச்‌ 
சூழ்ந்து கொண்டார்கள்‌. அவரோ பெருமூச்சுகளோடும்‌, கண்ணீ 
ருடனும்‌ முழந்தாளிட்டு, தம்முடைய கரங்களையும்‌, கண்களையும்‌ 
பரலோகத்தை நோக்கி உயர்த்தி, உரத்த சத்தமாக, “ஓ சர்வேசுரனின்‌ 
மெய்யான, ஏக சுதனாகிய சேசுக்கிறீஸ்துநாதரே, ஆ என்‌ இரட்சணி 


497 


யமே, என்‌ ஜீவியமே! நான்‌ உம்மால்‌ வெற்றிகொள்ளப்பட்டேன்‌. 
இதோ, அடியேன்‌ என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன்‌. நீரே 
நித்தியரும்‌, சர்வ வல்லபருமான என்‌ சர்வேசுரன்‌ என்று நான்‌ என்‌ 
நாவையும்‌, என்‌ இருதயத்தையும்‌ கொண்டு அறிக்கையிடுகிறேன்‌. 
அதே சமயத்தில்‌, நான்‌ பேசுவதைக்‌ கேட்டுக்கொண்டிருக்கும்‌ 
உங்கள்‌ அனைவரிடமும்‌, வெறும்‌ கட்டுக்கதைகள்‌ என்றும்‌, பொய்கள்‌ 
என்றும்‌ இப்போது நான்‌ உறுதியாக அறிந்திருக்றெ காரியங்களை 
உண்மைகள்‌ என்று அடிக்கடி உங்களுக்குக்‌ கற்பித்ததற்காக, உங்கள்‌ 
அனைவரிடமும்‌ மன்னிப்பை இரந்து மன்றாடுகிறேன்‌” என்று கூக்குர 
லிட்டார்‌! 

இனியும்‌ விக்கிரகங்களை வழிபடும்‌ ஒரு போன்ஸேயாக இல்லா 
மல்‌, ஒரு கிறீஸ்தவ போதகராக மாறியிருந்த இந்த போன்ஸேயின்‌ 
பகிரங்கமான ஒப்புதல்‌ வாக்குமூலம்‌ எவ்வளவு பலன்‌ மிகுந்ததாக 
இருந்தது, அது எப்படி அதைக்‌ கேட்ட அனைவரையும்‌ நெகிழச்‌ 
செய்தது என்பது, இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ சவேரியார்தாமே கூறிய 
வார்த்தைகளால்தான்‌ மிக நன்றாகப்‌ புரிந்துகொள்ளப்பட முடியும்‌: 
“அந்த மக்களின்‌ புண்ணியங்களை விட, அவர்களுடைய எண்ணிக்‌ 
கைக்கு நான்‌ அதிக முக்கியத்துவம்‌ கொடுத்திருப்பேன்‌ என்றால்‌, 
அன்று மட்டும்‌ நான்‌ ஐந்நூறு பேருக்கு ஞானஸ்நானம்‌ வழங்கியிருப்‌ 
பேன்‌; இந்தியாவில்‌ நான்‌ இருந்திருந்தால்‌, நிச்சயமாக அப்படிச்‌ 
செய்திருப்பேன்‌! ஆனால்‌ ஐப்பானில்‌ எதையும்‌ விசாரித்து உறுதிப்‌ 
படுத்திக்கொள்ளும்‌ குணம்‌ அனைவரிடமும்‌ இருக்கிறது. போன்‌ 
ஸேக்களின்‌ கள்ளப்‌ போதனை எவ்வளவு அறிவார்த்தமானதாக இருக்‌ 
கிறது என்றால்‌, மனந்திரும்பும்‌ ஐப்பானியார்களை ஞானஸ்நானம்‌ 
பெற அனுமதிப்பதற்கு முன்‌ அவர்களுக்கு முழுமையான ஞான 
உபதேசம்‌ கற்பிப்பது அவசியம்‌ என்று நான்‌ கண்டுபிடித்தேன்‌” 
என்று அவர்‌ எழுதுகிறார்‌. 

அரசரிடமும்‌ இதே அளவு எச்சரிக்கையோடுதான்‌ புனிதர்‌ இருந்‌ 
தார்‌. அவர்‌ தொடக்கத்திலேயே மனந்திரும்பி விடுவார்‌ என்று 
புனிதர்‌ எதிர்பார்த்தார்‌. விசுவாசததை அறிக்கையிடுவதற்கான 
நேரத்தை உறுதி செய்வது அந்த அளவுக்கு அரசருடைய நோக்கமாக 


498 


இருக்கவில்லை. ஏனெனில்‌ எல்லா ஜப்பானியர்களையும்போல்‌ 
அவருக்கும்‌ சத்தியம்‌ ஆழமாக வேரூன்றுமுன்‌ அது உறுதிப்பட 
வேண்டியிருந்தது. புத்தியின்‌ ஒளி அவரிடம்‌ குறைவுபடவில்லை. 
ஆனால்‌ ஒருவனை மிருகமாக்கும்‌ துர்க்குணங்களில்‌ போன்ஸேக்கள்‌ 
தமக்குத்‌ தந்த பயிற்சியால்‌ அவர்‌ அவற்றில்‌ அவர்‌ கரை கண்ட 
நிபுணராக ஆகியிருந்தார்‌. அதிக மனவுறுத்தல்‌ இன்றி, அவற்றில்‌ 
உழன்று கொண்டிருந்தார்‌. 

ஆயினும்‌, அவர்‌ சவேரியாரின்‌ பிரசங்கங்களில்‌ ஆர்வத்தோடு 
பங்குபெற்றதாலும்‌, புனிதரின்‌ வாழ்வின்‌ அர்ச்சியசிஷ்டதனம்‌ 
அவருக்குப்‌ பிரமிப்பைத்‌ தந்ததாலும்‌, அரச சபையிலும்‌, இராச்சியம்‌ 
முழுவதிலும்‌ விரைவில்‌ அரசருடையவும்‌, மற்றவர்களுடையவும்‌ 
நடத்தையில்‌ ஒரு மாபெரும்‌ மாற்றம்‌ உணரப்படக்‌ கூடியதாக 
இருந்தது. 

முதலாவதாக, தன்னுடைய மிக அசுத்தமான துர்க்குணத்தில்‌ 
மூழ்கித்‌ திளைத்துக்கொண்டி ருந்த ஒருவனை அவர்‌ தம்‌ அரண்மனை 
யிலிருந்து வெளியேற்றினார்‌. அடுத்ததாக, ஏழைகள்‌ கடவுளால்‌ 
வெறுக்கப்‌ படுபவர்கள்‌ என்றும்‌, அவர்களுக்கு நன்மை செய்வது 
பாவம்‌ என்றும்‌, அவர்களை அடக்கி ஒடுக்குவதே நீதி என்று நம்பும்‌ 
படி போன்ஸேக்கள்‌ தந்திருந்த பயிற்சிக்கு எதிராக அவர்‌ ஏழைகளின்‌ 
மீது இரக்கம்‌ காட்டத்‌ தொடங்கினார்‌. இதற்கு முன்‌, அவர்கள்‌ 
ஏழைகள்‌ என்ற காரணம்‌ ஒன்றே அவர்களை எல்லாவற்றிலும்‌ குற்ற 
வாளிகளாக ஆக்கியது என்பதால்‌, ஏழ்மையில்‌ பிறப்பது ஒன்றே 
அவர்களுக்குத்‌ தண்டனைத்‌ தீர்ப்பிடப்‌ போதுமான காரணமாக 
இருந்தது. ஆனால்‌ சவேரியார்‌ இந்த மிகத்‌ தவறான எண்ணத்தை 
அவரிடமிருந்து முழுவதுமாக அகற்றிவிட்டார்‌. அப்போது முதல்‌ 
அரசர்‌ கருணையோடு அவர்களைத்‌ தம்‌ நண்பர்களாக்கிக்‌ கொண்‌ 


டார்‌. 


அக்காலத்தில்‌ மோசமான அளவில்‌ மேலோங்கியிருந்த பச்சிளங்‌ 


குழந்தைகளின்‌ படுகொலைகளும்‌ கூடநிறுத்தப்பட்டன. புனிதரின்‌ 
ஆலோசனையின்‌ பேரில்‌, ஒரு சட்டம்‌ அமல்படுத்தப்பட்டது. அது, 
எதிர்காலத்தில்‌ பச்சிளங்குழந்தைகளைக்‌ கொல்லும்‌ எவனுக்கும்‌ 


499 


மரண தண்டனை விதித்தது. வேறு பல அற்புதமான ஒழுங்கு விதி 
களும்ஏற்படுத்தப்பட்டன. ஏனெனில்‌ இந்த நல்ல அரசர்‌, புனிதரின்‌ 
அறிவுரையைப்‌ பின்பற்றுவதில்‌ மிகுந்த ஆர்வமுள்ளவராகக்‌ காணப்‌ 
பட்டார்‌; சுவாமி பிரான்சிஸின்‌ தோற்றம்‌ ஒன்றே கூட தம்‌ ஆத்து 
மத்தை நடுங்கச்‌ செய்து, தமது மனச்சான்றைக்‌ குத்தித்‌ துளைக்கிறது, 
ஏனெனில்‌, ஒரு தெளிவான கண்ணாடியைப்‌ போல, இந்தப்‌ 
பரலோக மனிதரின்‌ முகம்‌, தம்மீது தமது முந்திய துர்க்குணங்களின்‌ 
அருவருப்பான காட்சியைக்‌ காட்டி, தம்மைப்‌ பற்றிய கடும்‌ அச்ச 
உணர்வைத்‌ தமக்கு ஏற்படுத்துகிறது என்றும்‌, தம்‌ வாழ்வைத்‌ திருத்‌ 
திக்கொள்வது என்ற உறுதியான தீர்மானம்‌ மட்டும்‌ இல்லாதிருந் 
தால்‌, அவரைக்‌ காணும்‌ தைரியம்‌ தம்மிடம்‌ இருந்திருக்கவே 
முடியாது என்றும்‌ தம்‌ அரசவையினரிடம்‌ கூறுவது அவருக்கு வழக்க 
மாயிற்று. 

ஃபுனாய்யில்‌, சவேரியாரின்‌ காரியங்கள்‌ இவ்வாறு நல்லபடி 
யாக முன்னேறிக்கொண்டி ருக்க, அவர்‌ அமாங்குக்கியில்‌ விட்டு வந்த 
சுவாமி டாரஸாும்‌, ஃபெர்னாண்டஸும்‌ ஆத்துமங்களின்‌ 
அறுவடையை விட அதிகமான துன்ப சோதனைகளைச்‌ சந்தித்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. புனிதர்‌ பங்கோவுக்குப்‌ புறப்பட்டுச்‌ சென்ற 
வுடனேயே போன்ஸேக்கள்‌ தங்கள்‌ ஆங்காரத்தை முழுவதுமாகப்‌ 
புதுப்பித்துக்‌ கொண்டு, தங்களால்‌ முடிந்த எல்லா விதத்திலும்‌ அவர்‌ 
களைத்‌ துன்புறுத்தி வந்தார்கள்‌. ஏதாவது ஒரு காரணத்தைச்‌ சொல்லி, 
அவர்கள்‌ இந்த இருவரையும்‌ ஒரு கண நேரம்‌ கூட நிம்மதியாக 
இருக்க விடவில்லை. 

வேத காரியங்களைப்‌ பற்றிய அவர்களுடைய விவாதங்கள்‌ இடை 
விடாதவையாக இருந்தன. போன்ஸேக்களால்‌ தங்கள்‌ எதிரிகளை 
வாதத்தின்‌ வலிமையைக்‌ கொண்டு வெற்றி கொள்ள இயலாததால்‌, 
அவர்கள்‌ தங்களுக்கு வழக்கமான தந்திரங்களிடம்‌ அடைக்கலம்‌ 
புகுந்தார்கள்‌; இந்த இருவரைப்‌ பற்றிய மிக அருவருப்பான செய்தி 
களை அவர்கள்‌ பரப்பத்‌ தொடங்கினார்கள்‌. உதாரணமாக, அவர்கள்‌ 
இரகசியமாக மனிதர்களையும்‌, பச்சிளங்குழந்தைகளையும்‌ கொலை 


செய்கிறார்கள்‌ என்றும்‌, அவர்களுடைய மாம்சத்தைத்‌ தின்று, 


500 


இரத்தத்தைக்‌ குடிக்கிறார்கள்‌ என்றும்‌, ஒரு குறிப்பிட்ட பசாசு, ஒரு 
விக்கிரகத்தின்‌ வழியாகப்‌ பேசியபோது, இந்த இரு ஐரோப்பியார்‌ 
களும்‌ தனது சீடர்கள்‌, தனது பள்ளியில்‌ பயின்றவர்கள்‌, மாந்திரீகத்‌ 
திலும்‌, பில்லி சூனியத்திலும்‌ நிபுணர்கள்‌ என்றும்‌ ஒத்துக்கொண்ட 
தாகவும்‌ இந்த மனிதப்‌ பசாசுக்கள்‌ அவதூறு பரப்பினார்கள்‌. மேலும்‌, 
இந்த ஐரோப்பியர்களின்‌ தலைகளுக்கு மேலாக ஒரு பசாசு இருந் 
ததைத்‌ தாங்கள்‌ கண்டதாகவும்‌, அரசனின்‌ அரண்மனைக்கு எதிராக 
அது இடி போன்ற ஒன்றை விசியதாகவும்‌, போர்ச்சுக்கீசிய 
போன்ஸேக்களை நம்பாததற்காகவும்‌, அவர்களை உபசரிக்காததற் 
காகவும்‌, அரசனையும்‌, இராச்சியத்தையும்‌ அழித்து விடப்‌ போவ 
தாக மிரட்டியதாகவும்‌ அவர்கள்‌ பொய்யாணையிட்டு உறுதி 
கூறினார்கள்‌. 


ஆனால்‌ உண்மையில்‌, அவர்கள்தான்‌ அரசனையும்‌, இராச்சியத்‌ 
தின்‌ பட்டத்து இளவரசனையும்‌ கொன்ற உண்மையான பசாசுக்‌ 
களாக இருந்தார்கள்‌. ஏனெனில்‌, தங்கள்‌ வெறுப்பு மிகுந்த கட்டுக்‌ 
கதைகள்‌ மக்களிடம்‌ எடுபடவில்லை என்றும்‌, இனியும்‌ மக்களை 
ஏமாற்றத்‌ தங்களால்‌ முடியாதென்றும்‌ கண்ட அவர்கள்‌, வேறு ஒரு 
இடத்தில்‌ இதற்கான தர்வையும்‌, பழி வாங்குவதற்கான வாய்ப்பை 
யும்‌ தேடினார்கள்‌. அவர்கள்‌ அரசனுக்குத்‌ தனிப்பட்ட முறையில்‌ 
எதிரியாக இருந்தவனும்‌, இராச்சியத்திலேயே மிகவும்‌ பலமுள்ள 
பிரபுவுமான ஒருவனை, இப்போது, தீமையான ஏதோ நடக்கப்‌ 
போவது பற்றிய எந்த சந்தேகமுமின்றியும்‌, பாதுகாப்பின்றியும்‌ 
இருந்த அரசனைத்‌ தன்‌ அடியாட்களோடு சென்று தாக்கும்படி 
தூண்டி விட்டார்கள்‌. அவனும்‌ அதன்படி திட்டம்‌ தீட்டினான்‌. 
இடியின்‌ தாக்குதல்‌ பற்றிய காட்சியை போன்ஸேக்கள்‌ வெளி யிட்ட 


நாளிலிருந்து இருபதாம்‌ நாளில்‌, இந்தப்‌ பிரபு நகர வாசல்களை 
அடைந்தான்‌. 

அடுத்து என்னென்ன நடந்தது என்ற விவரங்கள்‌ நமக்குத்‌ 
தேவையில்லை. நகரம்‌ பெரும்‌ கலவரத்திற்கு உள்ளானது, 
பரிதாபத்திற்குரிய அரசன்‌, தன்‌ சொந்த அடிமைகளில்‌ கரங்களால்‌ 
கொல்லப்படாதபடி, முதலில்‌ தன்‌ பிள்ளைகளில்‌ ஒருவனைக்‌ கொன்‌ 


501 


றான்‌, அதன்பின்‌ அவனும்‌ தற்கொலை செய்துகொண்டான்‌. 
சுவிசேஷ ஒளியை எதிர்த்து நின்ற தனது பிடி வாதத்திற்காக அமாங்‌ 
குக்கியின்‌ பரிதாபத்திற்குரிய அரசன்‌ பெற்றுக்கொண்ட பலன்‌ 
இதுவே. 

அரசன்‌ இறந்ததும்‌, மக்கள்‌ வெவ்வேறு பிரிவுகளாகப்‌ பிரிந்‌ 
தார்கள்‌. எட்டு நாட்களாக, முதலில்‌ ஒரு குழுவினராலும்‌, பிறகு 
மற்றொரு குழுவினராலும்‌, நகரம்‌ நாசமாக்கப்பட்டது. (நகரத்தில்‌ 
நிலவிய பெரும்‌ கலவரத்தில்‌ கொல்லப்பட்டு விடுவார்கள்‌ என்று 
போன்ஸேக்கள்‌ நம்பிக்கையோடு எதிர்பார்த்த) டாரஸாும்‌, 
ஃபெர்னாண்டஸும்‌ கடவுளால்‌ புதுமையான முறையில்‌ காப்பாற்‌ 
றப்பட்டார்கள்‌. சவேரியாரிடம்‌ மிகுந்த பற்றுக்கொண்டி ருந்த 
நியான்கோண்டோனோவின்‌ மனைவி, பகைவர்கள்‌ இந்த இருவரை 
யும்‌ கொல்லத்‌ தேடிக்கொண்டிருக்கிறார்கள்‌ என்று அறிந்து, தனது 
நம்பிக்கையான ஒருவரை அனுப்பி, இரகசியமாக அவர்களைத்‌ தன்‌ 
அரண்மனைக்குக்‌ கொண்டு வந்தாள்‌. அதன்பின்‌ அவர்கள்‌ பத்திர 
மாகத்‌ தப்பிச்‌ செல்லவும்‌ அவள்‌ வழி செய்தாள்‌. 

கிறீஸ்தவர்களையும்‌, அவர்களுடைய விசுவாசத்தையும்‌ 
அழிக்கும்‌ ஒரே நோக்கத்தோடு இந்தக்‌ கலவரத்தைத்‌ தூண்டிவிட்ட 
போன்ஸேக்கள்‌, அரசனைத்‌ தாங்கள்‌ மாற்றி விட்டதால்‌, ஓரளவு 
வெற்றிபெற்றதாக உணர்ந்தார்கள்‌. நகரத்தில்‌ அமைதி திரும்பிய 
வுடன்‌, அதன்‌ பிரமுகர்கள்‌ தங்கள்‌ எதிர்கால அரசனைத்‌ தேர்ந்தெடுக்‌ 
கும்படி ஒன்றுகூடினார்கள்‌. வாக்களிப்பில்‌, ஒரு பிரபுவும்‌, வீரமிக்க 
இளைஞருமான பங்கோவின்‌ அரசருடைய சகோதரர்‌ தேர்ந்தெடுக்‌ 
கப்பட்டார்‌. இதன்படி, அதிகாரபூர்வமான ஒரு தூதுக்குழு, அமாங்‌ 
குக்கியின்‌ அரசுரிமையை ஏற்றுக்கொள்ள வரும்படி இந்த இளவர 
சரை வேண்டிக்கொள்வதற்காக புனாய்‌ அரசவைக்கு அனுப்பப்‌ 
பட்டது. அவர்‌ அரசராகத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டது பற்றி மக்கள்‌ 
மகிழ்ச்சி கொண்டாடினார்கள்‌. அவர்களிடையே இந்தத்‌ தேர்வு 
குறித்து அதிகம்‌ மகிழ்ச்சியடைந்தவர்‌ சவேரியார்தான்‌. கடவுள்‌, 
கிறீஸ்தவர்களின்‌ நன்மைக்காவே இந்த இளம்‌ அரசனிடம்‌ யாரும்‌ 
எதிர்பாராத விதமாக அமாங்குக்கி இராச்சியத்தைத்‌ தந்திருக்கிறார்‌ 
என்று அவருடைய இருதயம்‌ அவருக்குக்‌ கூறியது. 

502 


இந்த அவருடைய நம்பிக்கைக்கு உறுதியான அடிப்படை 
இருந்தது. புனிதரின்‌ வேண்டுகோளின்படி, பங்கோ அரசர்‌ தம்‌ சகோ 
தரரிடம்‌ அமாங்குக்கியிலிருந்த சிறிய திருச்சபையைப்‌ பாதுகாக்கும்‌ 
படி வலியுறுத்தினார்‌. அவரும்‌ அமாங்குக்கியின்‌ கிறீஸ்தவர்கள்‌ 
தம்மை ஒரு நல்ல நண்பராகவும்‌, தந்தையாகவும்‌ காண்பார்கள்‌ என்று 
தம்‌ சகோதரருக்கு உறுதியளித்தார்‌. கடவுள்‌ தம்‌ அரசை 
சமாதானமுள்ளதாக விட்டு வைத்திருந்த வரை, அவர்‌ தம்‌ வாக்குறுதி 
யைப்‌ பிரமாணிக்கத்தோடு காப்பாற்றினார்‌. 

சவேரியார்‌ இப்போது ஃபுனாய்யில்‌ நாற்பத்தாறு நாட்களை 
ஏற்கனவே கழித்திருந்தார்‌. இவ்வளவு குறுகிய காலத்தில்‌ எதிர்பார்க்‌ 
கக்கூடி யதைவிட மிக அதிகமான ஆத்துமங்களை அவர்‌ மனந்திருப்பி 
யிருந்தார்‌. ஏற்கனவே சீனாவுக்குக்‌ கடற்பயணம்‌ செய்வதற்குச்‌ 
சரியான காலம்‌ வந்திருந்தது. அதன்படி போர்ச்சுக்கசியா்களும்‌, 
சவேரியாரும்‌ புறப்படுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளைச்‌ செய்யத்‌ 
தொடங்கினார்கள்‌. அவர்கள்‌ ஒரு குழுவாக அரசரிடம்‌ சென்று, 
அவர்‌ செய்த பல உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தியதோடு, 
தாங்கள்‌ தங்கள்‌ நாட்டிற்குத்‌ திரும்பிச்‌ சென்றவுடன்‌, போர்ச்சுக்கல்‌ 
நாட முழுவதும்‌ நன்றியோடு அவரை நினைவுகூரும்படி, அங்கே 
அவருடைய புகழைப்‌ பரப்புவதாக உறுதியளித்தார்கள்‌. 


அரசர்‌ பதிலுக்கு, அவர்கள்‌ சுவாமி பிரான்சிஸோடு தொடர்ந்து 
இருக்கப்‌ போவது பற்றித்‌ தாம்‌ எவ்வளவு பொறாமை கொள்கிறார்‌ 
என்றும்‌, அவரை இழப்பதில்‌, இரண்டாவது முறையாகத்‌ தாம்‌ தம்‌ 
தந்தையை இழப்பதாகவும்‌, இனி அவரைக்‌ காணப்‌ போவதில்லை 
என்னும்‌ எண்ணம்‌ தமக்கு மிகவும்‌ கசப்பானதாக இருப்பதாகவும்‌ 
கூறினார்‌. சவேரியார்‌ மிகுந்த மரியாதையோடு அவருடைய கரத்தை 
முத்தமிட்டு, தாம்‌ எங்கே சென்றாலும்‌, அரசரின்‌ நினைவை எப்போ 
தும்‌ தம்‌ இருதயத்தில்‌ சுமந்திருக்கப்‌ போவதாகவும்‌, அவர்‌ காண்பித்த 
தயாளத்திற்குத்‌ தக்கபடி. அவருக்குச்‌ சம்பாவனை வழங்குமாறு சர்வ 
வல்லப சர்வேசுரனிடம்‌ தாம்‌ தொடர்ந்து மன்றாடுவதாகவும்‌ 
அவருக்கு வாக்ளித்தார்‌. அதன்பின்‌ இருவரும்‌ மற்றவர்களிடமிருந்து 
விலக, சற்றுத்‌ தூரமாகச்‌ சென்றார்கள்‌. அப்போது சவேரியார்‌, தமது 


503 


அன்பின்‌ அடையாளமாக, அவருக்கு சில அறிவுரைகளைக்‌ கூறி, 
அவை அரசரை நித்திய இரட்சணியத்திற்கு இட்டுச்‌ செல்லும்‌ என்று 
தாம்‌ நம்புவதால்‌, அவற்றை ஒருபோதும்‌ மறக்க வேண்டாமென்று 
கெஞ்சிக்‌ கேட்டுக்கொண்டார்‌. அவர்‌ அரசரிடம்‌ பின்வருமாறு 
பேசினார்‌; 


“இவ்வுலகின்‌ எல்லா நன்மைகளுக்கும்‌, தீமைகளுக்கும்‌ மரணம்‌ 
விரைவில்‌ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்‌ என்பதை நினைவில்‌ 
கொண்டிரும்‌. ஆனால்‌ வரவிருக்கும்‌ மறுவுலக வாழ்வு அழிவற்றதாக 
வும்‌, நித்தியத்திற்கும்‌ நீடிப்பதாகவும்‌ இருக்கும்‌. ஐப்பானை இது 
வரை ஆண்ட பேரரசர்களும்‌, அரசர்களும்‌ இப்போது எங்கே இருக்‌ 
கிறார்கள்‌? அவர்களுக்கு என்ன ஆனது? முன்பு ஒரு சிறிது காலம்‌ 
சந்தோஷமாக இருந்ததால்‌, இப்போது அவர்களுக்குக்‌ கிடைக்கும்‌ 
நன்மை என்ன? அவர்கள்‌ நித்திய நரகத்திற்குத்‌ தண்டனைத்‌ தீர்வை 
யிடப்பட்டிருந்தால்‌, இந்த அற்ப சந்தோஷத்தைப்‌ பற்றி நினைப்‌ 
பதால்‌ அவர்களுக்கு வரும்‌ இன்பம்‌ என்ன? கண நேரத்தில்‌ கடந்து 
சென்று விடக்கூடிய இவ்வுலக இன்பங்களை அனுபவிப்பதற்காக, 
நித்தியத்திற்கும்‌ தன்‌ ஆத்துமத்தை ஒருவன்‌ ஆபத்துக்கு உள்ளாக்கு 
வான்‌ என்றால்‌, அதில்‌ என்ன ஞானம்‌ இருக்க முடியும்‌? ஒருவன்‌ தன்‌ 
இராச்சியத்தையும்‌, பேரரசையும்‌, ஏன்‌ உலகம்‌ முழுவதையுமே 
ஆட்சி செய்யும்‌ அதிகாரத்தை இழந்தாலும்‌, அதன்‌ பலனாக 
மோட்சத்தை சம்பாதித்துக்கொள்வான்‌ என்றால்‌, அதை விடப்‌ 
அவன்‌ பெறக்கூடிய பெரிய ஆதாயம்‌ வேறு எதுவுமில்லை. ஒரு 
முறை பெற்றுக்கொண்ட பின்‌, ஒருபோதும்‌ இழக்கப்பட முடியாத 
அந்த மகிமையின்‌ நிலைக்கு இந்தப்‌ பிரபஞ்சம்‌ முழுவதும்‌ கூட 
ஈடாகாது. 

உம்முடைய முன்னோர்கள்‌ அனைவரும்‌, அவ்வாறே ஐப்பான்‌ 
முழுவதும்‌, கடவுளின்‌ இரகசியத்‌ தீர்மானங்களின்‌ காரணமாக, 
அறியாமலிருந்தார்கள்‌. ஆகவே, உலகின்‌ மிகத்‌ தொலைவான பகுதி 
களிலிருந்து கடவுள்‌ சுவிசேஷ ஒளியை உம்‌ இல்லத்திற்குள்‌ கொண்டு 
வர அற்புதமான முறையில்‌ உமக்குத்‌ தயவு புரிந்திருக்கிறார்‌ 
என்பதால்‌, நீர்‌ இன்னும்‌ இந்தத்‌ தன்னிச்சையான குருட்டுத்தனத்‌ 


504 


திலும்‌, மிருகத்தனமான இன்பங்களிலும்‌ நிலைத்திருப்பீர்‌ என்றால்‌, 
அவருக்கு நீர்‌ எவ்வளவு பயங்கரமான கணக்குக்‌ கொடுக்க வேண்டி 
யிருக்கும்‌ என்பதையும்‌, எவ்வளவு கடுமையான தண்டனைக்கு நீர்‌ 
ஆளாக வேண்டியிருக்கும்‌ என்பதையும்‌ சிந்தித்துப்‌ பாரும்‌. இது 
நிகழாதபடி கடவுள்தாமே உம்மைக்‌ காத்துக்கொள்வாராக! நான்‌ 
உயிரோடு இருக்கும்‌ வரை, உமக்காக அழுது ஜெபிப்பதை நிறுத்த 
மாட்டேன்‌. உயிரோடு இருந்தாலும்‌, இறந்து விட்டாலும்‌, நான்‌ 
எங்கே இருந்தாலும்‌, பங்கோவின்‌ அரசர்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றதன்‌ 
மூலம்‌ இரட்சணியத்தின்‌ பாதைக்குள்‌ நுழைந்து விட்டார்‌, தாம்‌ 
பெற்ற அதே பாக்கியத்தை அவர்‌ தம்‌ குடிமக்கள்‌ அனைவருக்கும்‌ 
வழங்கியிருக்கிறார்‌ என்னும்‌ செய்தி எனக்குக்‌ கிடைத்தால்‌, வேறு 
எந்தச்‌ செய்தியும்‌ அதை விட அதிகமான மகிழ்ச்சியை எனக்குத்‌ தர 
முடியாது. ” 

இந்த உரையாடலின்போது, அரசன்‌ ஒரு சில தடவைகள்‌ 


கண்ணீர்‌ சிந்துவதை அவனுடைய அரசவையினர்‌ கண்டு, மிகவும்‌ 
அச்சரியப்பட்டார்கள்‌. புனிதரின்‌ இந்தப்‌ புனித வார்த்தைகள்‌ எந்த 
அளவுக்கு அரசனைப்‌ பாதித்தன என்பதை இதிலிருந்து நாம்‌ 
யூகித்துக்கொள்ளலாம்‌. 

போர்ச்சுக்கீசியார்கள்‌ புறப்படுவதற்கான ஆயத்தங்களைச்‌ செய்து 
கொண்டிருக்கையில்‌, போன்ஸேக்கள்‌ அவர்களுக்கு எதிராகவும்‌, 
குறிப்பாக, தனிப்பட்ட முறையில்‌ தங்கள்‌ எதிரியாயிருந்த சவேரியா 
ருக்கு எதிராகவும்‌ சதித்திட்டம்‌ தீட்டிக்கொண்டிருந்தார்கள்‌. அவர்‌ 
ஒரு வெற்றி வீரராகப்‌ புறப்பட்டுச்‌ செல்வார்‌ என்றால்‌, அது தங்கள்‌ 
பெயருக்கு ஒரு நிரந்தர அவமானமாக இருக்கும்‌ என்று கருதிய 
அவர்கள்‌, அவரை எப்படிப்‌ பழிவாங்குவது என்று தங்களுக்குள்‌ 
ஆலோசித்தார்கள்‌. அதன்பின்‌, அமாங்குக்கியில்‌ தாங்கள்‌ செய்தது 
போலவே, ஃபுனாய்‌ மக்களையும்‌ தூண்டி விட்டு, அவர்களை வைத்தே 
போர்ச்சுக்கசியர்களைக்‌ கொன்று, அவர்களுடைய கப்பலையும்‌ 
எரித்து விட வேண்டும்‌, அதன்பின்‌ அரசன்‌ மீது பாய்ந்து, அவனை 
யும்‌, அவனுடைய இனத்தார்‌ அனைவரையுமே வாளுக்கு இரை 
யாக்கி விட வேண்டும்‌ என்றும்‌ அவர்கள்‌ தீர்மானித்தார்கள்‌. அவர்‌ 


505 


களுடைய அடுத்த நோக்கம்‌, மக்களின்‌ கருத்தில்‌ புனிதரைத்‌ தரந்‌ 
தாழ்த்துவதாக இருந்தது. இதற்காக, முன்பை விடவும்‌ மோசமான 
அவதூறுகளை அவர்கள்‌ பரப்பினார்கள்‌. 

ஆனால்‌ அவர்களுடைய எந்த முயற்சியும்‌ அவர்களுக்குப்‌ 
பலனளிக்கவில்லை. ஏனெனில்‌, கடவுள்‌ அவர்களுடைய மந்திரக்‌ 
கட்டுகளை அழித்து, அவர்களது வார்த்தைகளைச்‌ சிதறடித்தார்‌. 
இதனிடையே போர்ச்சுக்கீசியாகள்‌ தங்கள்‌ ஆயத்தங்களைத்‌ 
தொடர்ந்து செய்துகொண்டிருந்தார்கள்‌. அவர்கள்‌ நங்கூரத்தைத்‌ 
தூக்கும்‌ நிலையில்‌ இருந்தார்கள்‌. ஆகவே போன்ஸேக்கள்‌ இழந்த 
தங்கள்‌ மதிப்பைத்‌ திரும்பப்‌ பெறுவதற்காக வேறு ஒரு திட்டத்தை 
வகுக்க வேண்டி யவார்களானார்கள்‌. 

புனாய்‌ நகரத்திலிருந்து ஏறக்குறைய நாற்பது கி.மீ. தொலைவில்‌ 
போன்ஸேக்களின்‌ புகழ்பெற்ற மடம்‌ ஒன்று இருந்தது. அதன்‌ 
தலைவனின்‌ பெயர்‌ ஃபூக்கரண்டோனோ என்பதாகும்‌. அவன்‌ 
இராச்சியத்தின்‌ மிகப்‌ பெரும்‌ அறிஞர்களில்‌ ஒருவனாகக்‌ கருதப்‌ 
பட்டான்‌. இதன்‌ காரணமாகவும்‌, தன்‌ பதவி, அதிகாரம்‌ ஆகியவற்‌ 
றின்‌ காரணமாகவும்‌ அவன்‌ மிக அதிகமாக மதிக்கப்பட்டு வந்தான்‌. 
முப்பது வருடங்களாக அவன்‌ அவர்களுடைய முதல்‌ மத வல்லுன 
னாகவும்‌, அவர்களுடைய ரீதிகளிலும்‌, சடங்குகளிலும்‌ மிகச்‌ சிறந்த 
திறமை பெற்றவனாகவும்‌ இருந்தான்‌. மொத்தத்தில்‌, அவனைப்‌ 
பின்பற்றியவார்களால்‌ மனித ஞானத்திற்கு மேலான ஞானமுள்ளவ 
னாக அவன்‌ கருதப்பட்டான்‌. அவனை மட்டும்‌ ஃபுனாய்‌ நகரத்திற்கு 
உடனே அழைத்து வர முடிந்தால்‌, முதல்‌ சந்திப்பிலேயே சவேரியாரை 
வெட்கப்படுத்தி, அவருடைய வாயை அடைத்து விட அவனால்‌ 
முடியும்‌ என்றும்‌, தாங்கள்‌ இழந்த நற்பெயரைத்‌ திரும்பப்‌ பெற்றுக்‌ 
கொள்ள இது முற்றிலும்‌ போதுமானதாக இருக்கும்‌ என்றும்‌ 
அவர்கள்‌ நம்பினார்கள்‌. 

அதன்படி, போன்ஸேக்களின்‌ நற்பெயரைப்‌ பற்றிய அக்கறை 
அவனுக்கிருந்தால்‌, அங்கிருந்து ஃபுனாய்க்கு ஒரு சிறு பயணம்‌ மேற்‌ 
கொள்ள அவன்‌ மறுக்கக்‌ கூடாது என்றும்‌, இரண்டு மூன்று நாட்‌ 
களுக்குப்‌ பிறகு, தாங்களே வெற்றிக்‌ களிப்போடு அவனுடைய மடத்‌ 


506 


திற்கு அவனைத்‌ தங்கள்‌ தோள்களின்மீது சுமந்து செல்வதாகவும்‌, 
இந்தப்‌ பயணத்தைத்‌ தாங்கள்‌ இவ்வளவு அதிகமாக வலியுறுத்து 
வதன்‌ காரணத்தையும்‌ விளக்கி அவனுக்கு ஒரு கடிதம்‌ எழுதி 
னார்கள்‌. 

மிகப்‌ பெரும்‌ அகங்காரியான அந்த போன்ஸே, சவேரியாரை 
மிக எளிதாக வெற்றிகொள்ளத்‌ தன்னால்‌ முடியும்‌ என்று பெருமை 
யடித்துக்கொண்டான்‌. அது நடக்கும்‌ பட்சத்தில்‌, ஃபுனாய்‌ நகர 
போன்ஸேக்கள்‌ அனைவராலும்‌ முடியாததைத்‌ தனி ஒருவனாக 
சாதித்தவன்‌ என்ற முறையில்‌ தனக்கு மிகுந்த மகிமை உண்டாகும்‌ 
என்று அவன்‌ நம்பினான்‌. ஆகவே, அவன்‌ அந்த அழைப்பை ஏற்று, 
தன்னுடைய மிகத்‌ திறமையான ஆறு சீடர்களை அழைத்துக்‌ 
கொண்டு, தாமதமின்றிப்‌ புறப்பட்டான்‌. 


இதே சமயத்தில்தான்‌ சவேரியாரும்‌, போர்ச்சுக்கீசியரும்‌ 
அரசரிடம்‌ விடைபெற்றுக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அப்போது, ஒரு 
தூதன்‌ வந்து, ஃபூக்கரண்டோனோ வந்திருக்கிறான்‌ என்றும்‌, 
அரசருக்குத்‌ தன்‌ மரியாதைகளைச்‌ செலுத்த விரும்புகிறான்‌ என்றும்‌, 
அரசர்‌ முன்னிலையில்‌ அன்னியரான போன்ஸேயண்டன்‌ விவாதம்‌ 
நடத்த விரும்புகிறான்‌ என்றும்‌ தெரிவித்தான்‌. ஃபூக்கரண்டோனோ 
வின்‌ பெயரைக்‌ கேட்டதும்‌, அரசரின்‌ முகத்தில்‌ எரிச்சலின்‌ 
ரேகைகள்‌ தென்பட்டன. இந்த விவாதத்தை எப்படித்‌ தடுக்கலாம்‌ 
என்று அவர்‌ சிந்திக்கத்‌ தொடங்கினார்‌; ஏனெனில்‌, பிற்பாடு தாம்‌ 
ஒத்துக்கொண்டது போல, சவேரியார்‌ அந்த மிகுந்த திறமை வாய்ந்த 
போன்ஸேயோடு போட்டியிட்டு வெற்றி பெற மடியாது என்று 
அவர்‌அச்சங்கொண்டார்‌. சவேரியாரைத்‌ தாம்‌ மிகவும்‌ நேசித்ததால்‌, 
தோல்வியைச்‌ சந்திக்கும்‌ ஆபத்துக்கு அவரை உட்படுத்தும்‌ 
எண்ணத்தையே அவரால்‌ பொறுத்துக்கொள்ள இயலவில்லை. 

ஆகவே, முதியவனான அந்த போன்ஸேயைச்‌ சந்திப்பதைத்‌ 
தவிர்த்து விடுவது பற்றி அவர்‌ சிந்தித்துக்கொண்டிருந்தார்‌. ஆனால்‌ 
இந்தக்‌ குழப்பத்தின்‌ காரணத்தை யூகித்துக்கொண்ட சவேரியார்‌, 
புதிதாக வந்திருப்பவனை உடனே உள்ளே வர அனுமதிக்கும்படியும்‌, 
அவன்‌ சொல்ல விரும்புவதைச்‌ சொல்ல அவனுக்கு முழுச்‌ சுதந்திரம்‌ 


507 


தரும்படியாகவும்‌ கேட்டுக்கொண்டார்‌. அவர்‌ அரசரிடம்‌, 
“என்னைப்‌ பற்றி அச்சம்‌ கொள்ள வேண்டாம்‌. நான்‌ போதிக்கிற 
கிறீஸ்தவ வேதம்‌ எந்த ஒரு உலகத்தன்மையான கல்விக்‌ கழகத்திட 
மிருந்தும்‌ பிறந்தது அல்ல, அது மனித அறிவைச்‌ சார்ந்திருப்பதும்‌ 
அல்ல. அது ஒரு பரலோகப்‌ போதனை. கடவுள்தாமே அதன்‌ 
ஆசிரியராக இருக்கிறார்‌; ஐப்பானின்‌ போன்ஸேக்கள்‌ அனைவரும்‌ 
மட்டுமல்ல, உலகத்திலுள்ள ஞானிகள்‌ அனைவரும்‌ எதிர்த்து நின்று 
வாதிட்டாலும்‌, அதன்மீது வெற்றிகொள்ள அவர்களால்‌ ஒருபோதும்‌ 
இயலாது. அதை விட, ஒரு மேகம்‌ சூரியனின்‌ ஒளியையும்‌, வெப்பத்‌ 
தையும்‌ அழித்து விடுவது அதிக எளிதாக இருக்கும்‌” என்றார்‌. 

அதன்படி, அரசர்‌ ஃபூக்கரண்டோனோ உள்ளே வருவதற்கு 
அனுமதி தந்தார்‌. அந்த போன்ஸே உள்ளே வந்து, அரசருக்கு, 
வழக்கப்படி மூன்று வணக்கங்களைச்‌ செய்தபின்‌, புனிதரை மிக 
அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்தான்‌. அவருக்கு அருகில்‌ அமர்ந்து, 
அவரை நோக்கி: “உமக்கு என்னை அடையாளம்‌ தெரிகிறதா?” 
என்று கேட்க, தாம்‌ ஒருபோதும்‌ அவனைக்‌ கண்டதில்லை என்று 
புனிதர்‌ பதிலளித்தார்‌. உடனே அந்த போன்ஸே தன்‌ சீடர்களை 
நோக்கித்‌ திரும்பி, ஒரு கேலியான சிரிப்புடன்‌, நூற்றுக்கணக்கான 
தடவைகள்‌ தன்னைச்‌ சந்தித்திருந்தும்‌ அவரால்‌ தன்னை அடை 
யாளம்‌ காணவோ, எதையும்‌ நினைவுகூரவோ முடியவில்லை 
என்றான்‌. ஆணவத்தோடு புனிதரின்‌ மீது தன்‌ கண்களைப்‌ பதித்தபடி 
அவன்‌ தொடர்ந்து, “ஃப்ரெனாஜோமா துறைமுகத்தில்‌, ஆயிரத்‌ 
தைந்நூறு வருடங்களுக்கு முன்‌ எனக்கு விற்ற பட்டுத்‌ துணிக்‌ கட்டு 
களில்‌ ஏதாவது இன்னும்‌ மீதம்‌ இருக்கிறதா?” என்று கேட்டான்‌. நம்‌ 
பரிசுத்த அப்போஸ்தலர்‌ கண்ணியம்‌ மிகுந்த தம்‌ நிதானத்தைச்‌ 
சற்றும்‌ இழக்காமல்‌, தாம்‌ ஒருபோதும்‌ ஒரு வணிகராக இருந்த 
தில்லை என்றும்‌, ஃப்ரெனாஜோமோ துறைமுகத்திற்குத்‌ தாம்‌ 
ஒருபோதும்‌ சென்றதில்லை என்றும்‌, தாங்கள்‌ இருவருக்கும்‌ இன்னும்‌ 
நூறு வயது கூட கடக்காத நிலையில்‌, ஐந்நூறு வருடங்களுக்கு முன்‌ 
தாங்கள்‌ எப்படி ஒரு வியாபாரத்தில்‌ பங்குபெற்றிருக்க முடியும்‌ 
என்று தமக்குப்‌ புரியவில்லை என்றும்‌ பதிலளித்தார்‌. 


508 


இந்த இடத்தில்‌ ஃபூக்கரண்டோனோ ஆச்சரியத்தோடு தன்‌ 
புருவங்களை உயர்த்தி, ஒரு தீர்க்கதரிசியின்‌ தோற்றத்தை எடுத்துக்‌ 
கொண்டு, அவரை நோக்கி, “உமக்கு அது தெரியவில்லை என்றால்‌, 
நான்‌ சொல்வதைக்‌ கேளும்‌. ஜப்பானிய போன்ஸேக்களின்‌ ஆழ்ந்த 
ஞானத்தைக்‌ கண்டு நீர்‌ வியந்து போகுமாறு, நான்‌ அதை உமக்குக்‌ 
கற்பிப்பேன்‌” என்றான்‌. அதன்பின்‌ அவன்‌ இவ்வாறு விளக்கத்‌ 
தொடங்கினான்‌: “ஆத்துமத்திற்குத்‌ தொடக்கமில்லை, இவ்வுலக 
மாகிய நாடக மேடையில்‌ அது ஓர்‌ உடலிலிருந்து மற்றொரு உடலுக்‌ 
குக்‌ கடந்து சென்று, இவ்வாறு பல ஆட்களாக இருக்கிறது. இவர்கள்‌ 
தங்கள்‌ முற்பிறவியின்‌ டேறுபலன்களின்படி, கூடக்‌ குறைய உத்தம 
மானவர்களாக இருக்கிறார்கள்‌. ” 


சவேரியார்‌ உடனே இது, ஐரோப்பியப்‌ பல்கலைக்‌ கழகங்களில்‌ 
மிக முழுமையாகத்‌ தடை செய்யப்பட்டதும்‌, அவர்களால்‌ ஏளனம்‌ 
செய்யப்படுவதுமான பித்தகோரியர்களின்‌ போதனை என்பதை 
அடையாளம்‌ கண்டுகொண்டார்‌. இந்தச்‌ சமயத்தில்‌ அங்கே இருந்த 
ஒரு போர்ச்சுக்கீசியர்‌ இதைப்‌ பற்றி இப்படி எழுதுகிறார்‌: “என்ன 
முறையில்‌, எத்தகைய வலுவான வாதத்தைக்‌ கொண்டு, அவர்‌ இந்த 
அபத்தப்‌ போதனைகளை எதிர்த்து நின்றார்‌ என்று என்னால்‌ விளக்க 
முடியவில்லை. அந்த அளவு கல்வியறிவும்‌ எனக்கில்லை. பரிதாபத்‌ 
திற்குரிய அந்த போன்ஸே, எவ்வளவுதான்‌ கூச்சலிட்டாலும்‌, 
எவ்வளவுதான்‌ மாற்றி மாற்றிப்‌ பேசினாலும்‌, புனிதரின்‌ ஆணித்தர 
மான வாதங்களின்‌ தாக்குதல்களில்‌ சிக்கிக்கொண்டு, அவற்றிலிருந்து 
தன்னை விடுவித்துக்கொள்ள முடியாதவனாக இருந்தான்‌. ஆகவே, 
இந்தப்‌ பேச்சை விட்டு விட்டு, சோதோமியரின்‌ இழிவான தூர்க்‌ 
குணங்களில்‌ உழன்றுகொண்டி ருந்தவனாகிய தன்னது தரங்கெட்ட 
ஆத்துமத்திற்குத்‌ தகுதியுள்ள மற்றொரு கருத்தைப்‌ பற்றி விவாதிப்பது 
நல்லது என்று அவனுக்குத்‌ தோன்றியது. 

“அகவே, அவன்‌ புனிதரை நோக்கி, சட்டங்களை ஏற்படுத்து 
பவராகத்‌ தம்மை ஆக்கிக்கொண்டு, இயற்கையால்‌ அனுமதிக்கப்‌ 
பட்டதும்‌, ஜப்பானில்‌ கட்டுப்பாடற்ற விதமாக எப்போதும்‌ கடைப்‌ 
பிடிக்கப்பட்டு வந்ததுமான ஒரு செயலைக்‌ கண்டனம்‌ செய்ய அவர்‌ 


509 


எப்படித்துணிந்தார்‌ என்றும்‌ கேட்டான்‌. 

“இந்தக்‌ கேள்வி சவேரியாரின்‌ மாசற்ற ஆத்துமத்தை நோக்கி ஓர்‌ 
அம்பைப்‌ போலப்‌ பாய்ந்தது. அவருடைய முகம்‌ வெட்கத்தால்‌ 
சிவந்தது. அனாலும்‌, கடவுளின்‌ மகிமையைப்‌ பாதுகாக்கும்படி, 
இவ்வளவு அசுத்தமான ஒரு காரியத்தைப்‌ பற்றிப்‌ பேசுவதற்குத்‌ தம்‌ 
நாவைப்‌ பயன்படுத்த அவர்‌ தம்‌ மனச்சான்றினால்‌ வற்புறுத்தப்‌ 
பட்டார்‌. இதன்‌ காரணமாக, அவர்‌ எந்த அளவுக்கு இந்த 
இயற்கைக்கு மாறான பயங்கரமுள்ள துர்ப்பிரயோகத்தை அறிக்கை 
யிட்டார்‌ என்றால்‌, அரசரும்‌, அரச சபை முழுவதும்‌ அதைக்‌ கேட்டு 
வெட்கத்திற்கு உள்ளானது. அந்த வெட்கங்கெட்ட போன்ஸே அதை 
நியாயப்படுத்த எவ்வளவுதான்‌ முயன்றாலும்‌, கேட்டுக்கொண்டி ந்‌ 
தவர்கள்‌ அதிகக்‌ கோபமுள்ளவர்களானார்கள்‌. ஆகவே, இறுதியாக, 
அவன்‌ அங்கிருந்த அனைவரையும்‌ அவமானப்படுத்தவும்‌, அவர்கள்‌ 
ஒவ்வொருவரையும்‌ பற்றி அவதூறு பேசவும்‌ தொடங்கினான்‌. 

அங்கேயிருந்த மிக அதிக அதிகாரமுள்ள சிலர்‌ அவனைக்‌ கடுமை 
யாகக்‌ கண்டித்தார்கள்‌, அவனுக்குத்‌ தகுதியுள்ளபடி அவனைத்‌ 
தண்டிக்கப்‌ போவதாக அச்சுறுத்தினார்கள்‌. அதே சமயத்தில்‌ மற்ற 
வார்கள்‌, இந்த அன்னிய தேச போன்ஸேயின்‌ அடக்கமுள்ள தாழ்ச்சி 
யிடமிருந்து பாடம்‌ கற்றுக்கொள்ளும்படி அவனுக்கு அறிவுறுத்தி 
னார்கள்‌. இறுதியாக, காயப்படுத்தப்பட்ட ஓர்‌ ஒநாயைப்‌ போல்‌ 


ஊளையிட்ட அவன்‌ அரண்மனையிலிருந்து விரட்டப்பட்டான்‌. 
அதே சமயத்தில்‌, அவன்‌ அணிந்திருந்த துறவற உடை மட்டும்‌ 
இல்லாதிருந்தால்‌, அவன்‌ தலையை வெட்டியெறிய தாம்‌ கட்டளை 
தந்திருப்பார்‌ என்று கடுங்கோபத்தோடு கூறினார்‌. 

தங்கள்‌ தலைவன்‌ இப்படி அவமதிக்கப்பட்டதைக்‌ கண்ட 
போன்ஸேக்கள்‌ கடும்‌ வேதனையடைந்தார்கள்‌. இரவு முழுவதும்‌ 
இதற்குப்‌ பழிவாங்கும்‌ ஒரு திட்டத்தை வகுக்க அவர்கள்‌ முயன்‌ 
றார்கள்‌. இறுதியாக, ஃபூக்கரண்டோனோ அடைந்த அவமானம்‌, 
தங்கள்‌ மதத்திற்கு ஏற்பட்ட அவமானமாகும்‌, ஏனெனில்‌, அவனில்‌ 
தங்கள்‌ நாட்டின்‌ தெய்வங்கள்‌ அனைத்துமே அவமானப்படுத்தப்‌ 


பட்டு விட்டன என்ற ஒரு மாயத்‌ தோற்றத்தைப்‌ பரப்ப அவர்கள்‌ 


510 


தீர்மானித்தார்கள்‌. இதன்‌ விளைவாக, மறுநாள்‌ காலையில்‌, பேய்க்‌ 
கோவில்கள்‌ அனைத்தின்‌ கதவுகளும்‌ சார்த்தப்பட்டன, நகரம்‌ 
அவசங்கைக்குள்ளானதாகவும்‌, அதிகாரபூர்வமான ஒரு தடைக்கு 
உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும்‌ அறிக்கையிடப்பட்டது. இந்த அவர்‌ 
களுடைய தந்திரம்‌ மக்களை வெறிகொள்ளச்‌ செய்தது. போன்ஸேக்‌ 
களால்‌ தூண்டப்பட்டு, அரசனுக்கும்‌, புனிதருக்கும்‌ எதிராக ஆயுத 
மேந்த அவர்கள்‌ தீர்மானித்து விட்டதாகத்‌ தோன்றினார்கள்‌. இந்த 


நிலையில்‌, தாங்கள்‌ பாதுகாப்பற்றவர்களாக இருப்பது பற்றி 
அச்சங்கொண்டபோர்ச்சுக்கீசியாகள்‌ தங்கள்‌ கப்பலுக்குத்‌ திரும்பிச்‌ 
செல்ல விரும்பினார்கள்‌. தங்களோடு வரும்படி புனிதரைக்‌ 
கட்டாயப்படுத்த அவர்கள்‌ எல்லா முயற்சிகளும்‌ மேற்கொண்‌ 
டார்கள்‌. ஆனால்‌ தமது பிள்ளைகளைக்‌ கைவிட்டுவிட்டு ஓடும்படி 
தம்மை எதுவும்‌ தூண்டக்கூடாது என்றும்‌, பரிசுதத வேதத்தின்‌ எதிரி 
களுக்கு இதன்‌ மூலம்‌ வெற்றிக்கான ஒரு வாய்ப்பைத்‌ தந்துவிடக்‌ 
கூடாது என்‌ அவர்‌ உறுதியாகத்‌ தெரிவித்தார்‌. 

போர்ச்சுக்கீசியாகள்‌ தங்கள்‌ கப்பலைத்‌ துறைமுகத்திலிருந்து 
சற்றுத்‌ தொலைவில்‌ நிறுத்தி நங்கூரமிட்டார்கள்‌. சாதகமான காற்று 
வீசத்‌ தொடங்கியதும்‌ அவர்கள்‌ பயணத்தைத்‌ தொடங்க விரும்பி 
னார்கள்‌. ஆனால்‌ இதனிடையே சவேரியார்‌ உட்படக்கூடிய 
ஆபத்துக்களைக்‌ கருத்தில்‌ கொண்டு, தங்கள்‌ எண்ணத்திற்காக 
வெட்கப்பட்டு, புனிதரைக்‌ கப்பலுக்குக்‌ கொண்டு வர மற்றொரு 
முயற்சியைச்‌ செய்ய அவர்கள்‌ தீர்மானித்தார்கள்‌. கப்பற்தலைவரான 
எட்வர்ட்‌ காமா இந்தப்‌ பொறுப்பைத்‌ தாமே ஏற்றுக்கொண்டார்‌. 
ஃபுனாய்க்கு வந்தபோது, புனிதர்‌ ஒரு சிறு அறையில்‌, தமது கிறீஸ்‌ 
தவர்கள்‌ சிலரை ஊக்கப்படுத்திக்கொண்டிருப்பதைக்‌ கண்டார்‌. 
ஆகவே, அவர்‌ தம்முடையவும்‌, தம்‌ நண்பார்களுடையவும்‌ விருப்பங்‌ 
களை ஏற்றுக்கொண்டு, சொந்த நாடு நோக்கெ தங்கள்‌ பயணத்தில்‌ 
தங்களோடு உடனே வருவதன்‌ மூலம்‌ தம்‌ உயிரைப்‌ பத்திரமாகக்‌ 
காப்பாற்றிக்கொள்ளுமாறு அவர்‌ புனிதரை அன்புடன்‌ வற்புறுத்தி 
னார்‌. 

காமாவே சாட்சியம்‌ கூறியுள்ளது போல, சவேரியார்‌ அவரை 


நோக்கி, “ஆ, என்‌ எஜமானரும்‌, என்‌ பிரிய சகோதரருமான கப்பற்‌ 


511 


தலைவரே, கிறீஸ்துநாதருக்காகக்‌ கொல்லப்படுவதை நீர்‌ நிர்ப்பாக்‌ 
கியம்‌ என்கிறீர்‌. ஆனால்‌ அதற்குத்‌ தகுதி பெற்றால்‌, நான்‌ மகழ்ச்சி 
யடைவேன்‌. உண்மையில்‌, கடவுள்‌ இப்படிப்பட்ட ஓர்‌ உபகாரத்‌ 


தைக்‌ கொண்டு என்னைக்‌ கனப்படுத்த நான்‌ தகுதியற்றவன்‌. ஆயினும்‌ 
இன்னும்‌ அதிகமாக என்னை அதற்குத்‌ தகுதியற்றவனாக நான்‌ 
ஆக்கிக்கொள்ளாதபடி, எந்தக்‌ காரணத்தைக்‌ கொண்டும்‌ நான்‌ உம்‌ 
கப்பலில்‌ ஏறவோ, இந்த இடத்தை விட்டு வெளியேறவோ 
மாட்டேன்‌. இப்போதுதான்‌ எழும்பிக்கொண்டிருக்கும்‌ இந்தச்‌ சிறிய 


திருச்சபைக்கு நான்‌ அப்படி ஓடிப்போவது எப்பேர்ப்பட்ட 
துர்மாதிரிகையாக இருக்கும்‌! நான்‌அவர்களுக்குக்‌ கற்பித்துள்ளது, 
நடைமுறைப்படி என்னிடமே இவ்வளவு குறைவாயிருப்பதை 
அவர்கள்‌ காண்பார்கள்‌ என்றால்‌, அவர்கள்‌ கடவுளுக்குத்‌ தரும்‌ 
வாக்குறுதிகளுக்குப்‌ பிரமாணிக்கமற்றவார்களாக ஆவதற்கு அது 
எப்பேர்ப்பட்ட சாக்குப்போக்காக இருக்கும்‌! உம்‌ பொறுப்பில்‌ 
தங்களை ஒப்புவிக்கும்‌ பயணிகளைப்‌ பாதுகாத்துக்‌ கரை சேர்க்க நீர்‌ 
கடமைப்பட்டவராக இருக்கிறீர்‌ என்றால்‌, எவ்வளவோ இரக்கத்‌ 
தோடு ஒரு சிலுவையில்‌ மரிப்பதன்‌ மூலம்‌ தம்‌ உயிரையே எனக்காகத்‌ 
தந்த கடவுளுக்காகத்‌ தேவைப்பட்டால்‌, இங்கேயே இருக்கவும்‌, 
இறக்கவும்‌ நான்‌ இன்னும்‌ எவ்வளவு அதிகம்‌ கடமைப்பட்ட வனாக 
இருக்கிறேன்‌!” 

இதற்கு மேல்‌ காமா பேச எதுவும்‌ இருக்கவில்லை. அவர்‌ 
கப்பலுக்குத்‌ திரும்பி வந்து, தம்மோடு இருந்தவர்களிடம்‌, அவர்கள்‌ 
இந்தியாவுக்குத்‌ திரும்பிச்‌ செல்லத்‌ தீர்மானமாக இருந்தால்‌, தமது 
கப்பலை அவர்கள்‌ கரங்களில்‌ தந்து விடுவதாகவும்‌, அவர்கள்‌ 
விருப்பப்படி என்ன வேண்டுமானாலும்‌ செய்துகொள்ளலாம்‌ 
என்றும்‌, ஆனால்‌ தம்‌ கப்பலும்‌, வணிகமும்‌, உயிருமே போவதாக 
இருந்தாலும்‌, சுவாமி பிரான்சிஸோடு தங்கிவிடத்‌ தாம்‌ தீர்மானித்‌ 
திருப்பதாகவும்‌ கூறினார்‌. 

கப்பற்தலைவரின்‌ மகத்துவமிக்க இந்தத்‌ தாராளம்‌, மற்ற அனை 
வரின்‌ இருதயங்களையும்‌ ஆட்கொள்ள, தாங்கள்‌ அனைவரும்‌ 
அங்கேயே இருந்து, அவருக்கு வரும்‌ எதையும்‌ தாங்களும்‌ பகிர்ந்து 


கொள்ள ஒரே மனதாகத்‌ தீர்மானித்தார்கள்‌. தாங்கள்‌ சொன்னது 


512 


போலவே அவர்கள்‌ செய்தார்கள்‌. கப்பலைத்‌ திரும்பவும்‌ துறைமுகத்‌ 
திற்குக்‌ கொண்டு வந்த அவர்கள்‌, அதன்‌ பாதுகாப்பிற்காக ஒரு 
சிலரை மட்டும்‌ அங்கே நிறுத்தி விட்டுப்‌ புனிதரைத்‌ தேடி மீண்டும்‌ 
ஃபுனாய்க்குள்‌ நுழைந்தார்கள்‌. 

அவர்களுடைய எதிர்பாராத வருகை கிறீஸ்தவர்களுக்கு மிகப்‌ 
பெரும்‌ சந்தோஷத்தையும்‌, அஞ்ஞானிகளுக்கு அதே அளவு 
ஆச்சரியத்தையும்‌ தந்தது. தங்கள்‌ சிறிது நேரக்‌ கோபக்‌ கொந்தளிப்பு 
அடங்கியவுடன்‌, பிரமாணிக்கமும்‌, தைரியமும்‌ நிறைந்த போர்ச்சுக்‌ 


கீசியரின்‌ இந்தச்‌ செயலை அவர்கள்‌ ஆர்ப்பரித்துப்‌ பாராட்டி 
னார்கள்‌. 

மக்களிடம்‌ இந்த மாற்றத்தையும்‌, போர்ச்சுக்கீசியார்கள்‌ புனிதரைத்‌ 
தொடர்ந்து பாதுகாப்பதில்‌ காட்டிய வீரத்தையும்‌ கண்ட போன்‌ 


ஸேக்கள்‌ கிட்டத்தட்ட தங்கள்‌ நம்பிக்கையை முழுவதுமாக இழந்து 
விட்டார்கள்‌. இனி வன்முறை நடவடிக்கைகளால்‌ வெற்றி பெற 
முடியும்‌ என்ற நம்பிக்கையை அடியோடு இழந்தவர்களாக, 
மற்றொரு முறை விவாதத்தில்‌ இறங்குவது என்றும்‌, முடிந்தால்‌ 
இழந்த தங்கள்‌ நற்பெயரை மீட்டுக்கொள்வது என்றும்‌ தீர்மானித்‌ 
தார்கள்‌. இது தொடர்பாக அவர்கள்‌ அரசருக்கு ஒரு விண்ணப்‌ 
பத்தைச்‌ சமர்ப்பித்தார்கள்‌. இந்த விவாதம்‌ விவாதமாக மட்டுமே 
இருக்க வேண்டும்‌, கூச்சல்கள்‌ எதுவும்‌ அதில்‌ இருக்கக்‌ கூடாது, 
பார்வையாளர்களே தீர்ப்பிடுபவர்களாக இருந்து, போட்டியிடும்‌ 
இரு தரப்பாரில்‌ யார்‌ வெற்றி பெற்றவர்‌ என்று தீர்மானிக்க வேண்டும்‌, 
௦பூக்கரண்டோனோ தோற்றால்‌, எந்தக்‌ கலவரத்திலும்‌ ஈடுபடாமல்‌ 
போன்ஸேக்கள்‌ அமைதி காப்பதாக வாக்களிக்க வேண்டும்‌, கிறீஸ்‌ 
தவர்களாவதைத்‌ தேர்ந்துகொள்ளும்‌ யாரையும்‌ அவர்கள்‌ துன்புறுத்‌ 
தக்‌ கூடாது என்ற நிபந்தனைகளுடன்‌ அவரும்‌ இதற்கு சம்மதித்தார்‌. 

போன்ஸேக்கள்‌ தங்கள்‌ விருப்பத்திற்கு எதிராக, வேறு வழியின்றி 
இந்த ஏற்பாட்டிற்குச்‌ சம்மதித்தார்கள்‌. குறிப்பாக, சாதாரண மக்கள்‌ 
வேத காரியங்களில்‌ தங்களுக்குத்‌ தீர்ப்பிடுபவர்களாக நியமிக்கப்‌ 
பட்டது அவர்களுக்கு மிகக்‌ கசப்பான உண்மையாக இருந்தது. 
ஆனால்‌ அவர்கள்‌ அடங்கிப்‌ போக வேண்டியிருந்தது. 


513 


மறு நாள்‌ குறிக்கப்பட்ட நேரத்தில்‌ ஃபூக்கரண்டோனோ 
மூவாயிரம்‌ போன்ஸேக்கள்‌ பின்தொடர, அரண்மனை வாசலுக்கு 
வந்தான்‌. இதன்‌ காரணமாக, விவாதத்திற்கு வந்தவனைப்‌ போலன்றி, 
போருக்கு வந்தவனைப்‌ போல்‌ அவன்‌ தோன்றினான்‌. இதன்‌ காரண 
மாக, ஏதாவது அமளி ஏற்படலாம்‌ என்று நினைத்த அரசர்‌, 
ஒருவருக்கு எதிராக அதிகமான போன்ஸேக்கள்‌ விவாதத்தில்‌ கலந்து 
கொள்வது போன்ஸேக்களுக்குத்தான்‌ அவமானமாக இருக்கும்‌ 
என்று கூறி, நான்கு போர்‌ மட்டும்‌ அரசவைக்குள்‌ அனுமதிக்கப்பட 
வேண்டுமென்றும்‌, மற்றவர்கள்‌ தொலைவில்‌ இருந்துகொள்ள 
வேண்டுமென்றும்‌ கட்டளையிட்டார்‌. 

போர்ச்சுக்கீசியார்கள்‌ தங்கள்‌ பங்கிற்கு, தங்கள்‌ கம்பீர உடை 
களில்‌, புனிதரை ஆடம்பரப்‌ பவனியாக அழைத்து வருவதன்‌ மூலம்‌ 
அவரை கெளரவப்படுத்தத்‌ தீர்மானித்தார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
தொப்பிகளை அகற்றி அவரைச்‌ சுற்றி நின்றார்கள்‌; அவரிடம்‌ பேசிய 
போதெல்லாம்‌ அதற்கு முன்‌ ஒற்றை முழந்தாளிட்டார்கள்‌; இந்த 
மரியாதைகளைக்‌ கண்டு போன்ஸேக்கள்‌ செய்வதறியாது கோப 
வெறியால்‌ கொதித்துக்கொண்டிருந்தார்கள்‌. ஃபூக்கரண்டோனோ 
கூட தன்னுடைய பரிவாரம்‌ தன்னிடமிருந்து விலக்கப்பட்டு விட்ட 
தையும்‌, தன்னைத்‌ தொடர்ந்து வந்த மூவாயிரம்‌ பேர்‌ இல்லாமல்‌, 
விவாதக்‌ களத்திற்குள்‌ தான்‌ நுழைய வேண்டியிருந்ததையும்‌ கண்டு, 
அச்ச வசப்பட்டவனாகத்‌ தோன்றினான்‌. தன்னோடு அனுமதிக்கப்‌ 
பட்ட நால்வரையும்‌ நோக்கி, முன்பு தான்‌ தப்பித்தது போலவே, 
இப்போதும்‌ தப்பிக்க முடிந்தால்‌ தான்‌ அதிர்ஷ்டசாலிதான்‌ என்று 
கூறியதை அருகிலிருந்தவர்கள்‌ கேட்டு நகைத்தார்கள்‌. 


ஃபுனாய்‌ நகரத்தின்‌ முக்கியப்‌ பிரபுக்கள்‌ கூடியிருந்த அரச 
மண்டபத்திற்குள்‌ நுழைந்தபோது, அரசர்‌ மிகுந்த தயவோடு 
புனிதரை வரவேற்று, அவரோடு அன்புடன்‌ உரையாடுவதில்‌ சற்று 
நேரத்தைச்‌ செலவிட்டார்‌; அதற்குப்‌ பிறகு, ஒவ்வொருவரும்‌ 
அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனங்களில்‌ அமர்ந்தார்கள்‌. அரசரின்‌ 
உத்தரவின்‌ பேரில்‌, நம்‌ பரிசுத்த தந்தை முதலாவதாகப்‌ பேச எழுந்‌ 
தார்‌. விவாதத்தைத்‌ தொடங்கும்‌ விதமாக, அவர்‌ ஃபூக்கரண்டோனோ 


514 


விடம்‌, அவன்‌ கிறீஸ்தவ வேதம்‌ தடை செய்யப்படத்‌ தகுதியுள்ளது 
என்று நினைப்பதற்கான காரணத்தை வினவினார்‌. அது முற்றிலும்‌ 
புதியது என்பதாலும்‌, ஜப்பானின்‌ மிகப்‌ பண்டைய சட்டங்களுக்கு 


எதிரானது என்பதாலும்‌, ஷாக்கா, அமிடா மற்றும்‌ மீதமுள்ள தேசீய 
தெய்வங்கள்‌ உண்மையான தெய்வங்களே அல்ல என்று அது கூறுவ 
தாலும்‌, இறுதியாக, ஸாஸ்ஸோ, டெய்ரி ஆகியோரின்‌ உச்ச அதிகாரத்‌ 
தால்‌ வழங்கப்பட்ட சலுகைகளை அது அழித்து விட்டதாலும்‌, அது 
தடை செய்யப்பட வேண்டிய ஒன்றாக இருக்றெது என்று அவன்‌ 
பதில்‌ கூறினான்‌. (இப்படிக்‌ கூறியதன்‌ மூலம்‌ விடுதலை இறையியல்‌ 
தொடர்பாக உலகமெங்கும்‌ ஊக்குவிக்கப்பட்டுக்கொண்டிருந்த 
கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தையே அவன்‌ குறிப்பிட்டான்‌.) 


இதைச்‌ சொல்லி விட்டு அவன்‌ அமைதியாகி விட, சவேரியார்‌ 
இதற்குப்‌ பதிலளிக்க வேண்டுமென்று அரசர்‌ விரும்பினார்‌. புனிதர்‌ 
உடனே எழுந்து, அரசருக்கு வணக்கம்‌ செலுத்தி விட்டு, எதிரியைப்‌ 
பார்த்து, அவனுடைய எந்தக்‌ கேள்விக்குத்‌ தாம்‌ முதலில்‌ பதிலளிக்க 
வேண்டும்‌ என்று கேட்க, ஷாக்கா, அமிடா, பிற தெய்வங்கள்‌ 
தெய்வங்களே அல்ல என்று அவர்‌ சொல்வதற்குக்‌ காரணம்‌ சொல்ல 
வேண்டும்‌ என்று கேட்டான்‌. அதன்படி, புனிதர்‌ கடவுளின்‌ சுபாவம்‌ 
எப்படிப்பட்டது என்பது பற்றியும்‌, அவருடைய தேவ இலட்சணங் 


கள்‌, சர்வ வல்லமை, எதிலும்‌ அடங்காத தன்மை, எதையும்‌ சார்ந்‌ 
திராத தன்மை, மற்றும்‌ அவருடைய மற்ற அளவற்ற இலட்சணங் 
களைப்‌ பற்றி விளக்கத்‌ தொடங்கினார்‌. இந்த இலட்சணங்களின்‌ 
காரணமாக, அனைத்தையும்‌ படைத்தவரும்‌, அனைத்திற்கும்‌ 
ஆண்டவருமான ஓரே ஒரு கடவுள்தான்‌ இருக்க முடியும்‌ என்றும்‌, 
ஆகவே, அவர்கள்‌ ஆராதிக்கும்‌ பல சிருஷ்டிகளில்‌ உண்மையான 
தெய்வீகம்‌ இருக்க முடியாது என்றும்‌, (ஐப்பானியார்களே ஒத்துக்‌ 
கொள்றெபடி) அவர்களுடைய மிகப்‌ பல தெய்வங்கள்‌ முதிர்வயதுக்‌ 
கும்‌, மரணத்திற்கும்‌ உட்பட்டிருந்த, அவர்களைப்‌ போன்ற 
மனிதர்கள்‌ மட்டுமே, அவர்களில்‌ தெய்வீகம்‌ இருக்கவே முடியாது, 
அவர்கள்‌ மற்றவர்களைப்‌ போலவே அளவுக்குட்பட்ட மனித 
வல்லமையையும்‌, மனித ஞானத்தையும்‌ மட்டுமே கொண்டவர்கள்‌, 


ஆனால்‌ உண்மையில்‌ மிகக்‌ கேவலமான வாழ்க்கை நடத்தியவர்கள்‌, 


515 


தேவ மகிமைகளுக்கன்றி, நித்திய சாபத்திற்கும்‌, தண்டனைகளுக்கும்‌ 
மட்டுமே தகுதியுள்ளவர்களாக இருந்தவர்கள்‌ என்றும்‌ அறிக்கை 
யிட்டார்‌. 

சவேரியாரின்‌ வார்த்தைகள்‌ எவ்வளவு திடமானவையாகவும்‌, 
தெளிவானவையாகவும்‌ இருந்தன என்றால்‌, கூடியிருந்தவர்கள்‌ 
அனைவரிடமிருந்து பலத்த பாராட்டுகளும்‌, கரவொலிகளும்‌ எழுந்‌ 
தன. ஆனால்‌ ஃபூக்கரண்டோனோ இதனால்‌ அமைதியடைபவனாகத்‌ 
தோன்றவில்லை. கூடியிருந்தவார்களின்‌ இந்த முடிவை அவன்‌ எதிர்த்‌ 
தான்‌, ஆனால்‌ பயனில்லை. ஆகவே, தனது மற்ற இரு கேள்விகளுக்‌ 
கும்‌ பதிலைப்‌ பெற விரும்பி, போன்ஸேக்கள்‌ வழக்கமாகத்‌ தந்து 
கொண்டிருந்த மறுவுலக வாழ்வுக்கான உறுதிப்பாட்டின்‌ கடிதங்‌ 
களை எந்த அதிகாரத்தைக்‌ கொண்டு அவர்‌ கண்டனம்‌ செய்தார்‌ 
என்று புனிதரிடம்‌ கேட்டான்‌. இந்தக்‌ கடிதங்களை எடுத்துச்‌ 
செல்லும்‌ ஆத்துமங்களைத்‌ தவிர வேறு யாரும்‌ மோட்‌ சத்தினுள்‌ 
நுழைய முடியாது என்று அவன்‌ வாதிட்டான்‌. 

புனிதர்‌ இந்தக்‌ கேள்வி தந்த அற்புதமான வாய்ப்பைப்‌ பயன்‌ 
படுத்திக்கொண்டு, ஆத்துமம்‌ சரீரத்திடமிருந்து பிரியும்போது, 
அதற்கே உரிய தேவ காட்சியின்‌ வகைகளை விளக்கத்‌ தொடங்கி 
னார்‌: “போன்ஸேக்கள்‌ மூடத்தனமான முறையில்‌ உறுதிப்படுத்துவது 
போல, மோட்ச பாக்கியம்‌ என்பது செல்வத்திலோ, பொன்னிலோ, 
வெள்ளியிலோ, ஆடம்பரமான அரண்மனைகளிலோ, தடபுடலான 
விருந்துகளிலோ அடங்கியிருப்பதல்ல. அவர்கள்‌ தங்கள்‌ பக்தர்கள்‌ 
தங்களுக்குத்‌ தரும்‌ பரிசுகள்‌ பத்து மடங்காக மோட்சத்தில்‌ அவர்‌ 
களுக்குத்‌ திருப்பித்‌ தரப்படும்‌ என்று வாக்களிக்கறொர்கள்‌” என்றார்‌. 
அடுத்ததாக, அவர்‌ தொடர்ந்து, மோட்சப்‌ பேரின்பம்‌ பணத்தைக்‌ 


கொண்டு விலைக்கு வாங்க முடியாதது என்றும்‌, மாறாக, நம்‌ 
இவ்வுலகத்‌ திருயாத்திரையின்போது நாம்‌ அனுசரிக்கும்‌ பரிசுத்த 
வாழ்வைக்‌ கொண்டு மட்டுமே அதை அடைய முடியும்‌ என்றும்‌, 
அது எந்த விதத்திலும்‌ போன்ஸேக்களில்‌ சபலங்கள்‌ நிறைந்த 
தூர்மானங்களைச்‌ சார்ந்திருப்பது அல்ல, செல்வந்தர்கள்‌ கணிசமான 


பணத்தை அதற்காகத்‌ தங்களுக்குத்‌ தந்தால்‌, அவர்களுக்கு இந்த 


516 


மோட்சப்‌ பேரின்பத்தைத்‌ தருவதாக நடிக்கிறார்கள்‌. ஆனால்‌ ஏழை 
களை அவர்கள்‌ அடியோடு ஒதுக்கி விடுகிறார்கள்‌. ஏனெனில்‌, இந்த 
போன்ஸேக்களின்‌ உலகப்‌ பேராசைகளைத்‌ இருப்தி செய்யக்கூடிய 


பணம்‌ அவர்களிடம்‌ இருப்பதில்லை என்றும்‌ அவர்‌ விளக்கினார்‌. 


அதன்பின்‌ அவர்‌ தொடர்ந்து, “ஏழைகளாகப்‌ பிறப்பது எப்படி 


அவர்களுடைய பாவமாகும்‌? தங்கள்‌ பிறப்புக்கு முன்பே பெற்றோ 
ரின்‌ சூழ்நிலைகளை அவர்களால்‌ ஒழுங்குபடுத்த அவர்களால்‌ 
முடிந்திருக்குமா? வறுமையை முதன்மையான குற்றமாக ஆக்கும்‌ 
அளவுக்குக்‌ காட்டுமிராண்டித்தனமுள்ள ஒரு நாடு உலகின்‌ எந்த 
மூலையிலாவது இருப்பது சாத்தியமா? பரிபூரண நீதியும்‌, இரக்கமும்‌ 
உள்ளவரான கடவுள்‌ ஏழைகள்‌ என்பதற்காக அவர்களை நித்திய 
தீச்சுவாலைகளுக்குள்‌ செல்லும்படி தண்டனைத்‌ தீர்ப்பிட ஏதாவது 
வாய்ப்பிருக்கிறதா?” என்று கேட்டார்‌. 

எதையும்‌ கூர்ந்து ஆராயும்‌ ஐப்பானியாகள்‌ இந்த உண்மைகளைப்‌ 
பாராட்டி ஏற்றுக்கொண்டார்கள்‌. அவற்றை அங்கீகரிக்கும்‌ அடை 
யாளங்கள்‌ அவர்களிடம்‌ வெளிப்பட்டன. போன்ஸேக்களோ 


செய்வதறியாமல்‌ கோபத்தாலும்‌, இயலாமையாலும்‌ புகைந்தார்கள்‌. 
இவ்வாறு மற்றொரு நாள்‌ வாதம்‌ முடி வுக்கு வந்தது. 

மறு நாளும்‌ வாதம்‌ தொடர்ந்தது. இந்த முறை ஃபூக்கரண்டானோ 
மிகுந்த புகழ்‌ பெற்ற ஆறு போன்ஸேக்களுடன்‌ வந்தான்‌; அரசர்‌ எந்த 
மறுப்பும்‌ சொல்லவில்லை. ஏனெனில்‌ புனிதருக்கு எவ்வளவு அதிகம்‌ 
எதிரிகள்‌ இருக்கிறார்களோ, அவ்வளவுக்கு, அவர்களே நொந்து 
போகும்படி, சேசுக்கிறீஸ்துநாதரின்‌ திருச்சட்டம்‌ அதிக மகிமை 
பெறுவதை அவர்‌ கண்டிருந்தார்‌. போன்ஸேக்களால்‌ தேர்ந்தெடுக்கப்‌ 
பட்டிருந்த வாதக்‌ கருத்து பின்வருமாறு அவர்களில்‌ ஒருவனால்‌ 
முன்வைக்கப்பட்டது: 

“மனுக்குலத்திடம்‌ நாம்‌ காணும்‌ இந்த சமமற்ற தன்மை 
எங்கிருந்து வருகிறது? சிலர்‌ மட்டற்ற செல்வத்தை அனுபவித்து 
மகிழ்ந்திருக்க, மற்றவர்கள்‌ ஏன்‌ நிர்ப்பாக்கியமுள்ள வறுமையில்‌ 
கிடந்து உழல வேண்டும்‌? கடவுள்‌ நீதியுள்ளவராக இருந்தால்‌, 
ஒருவன்‌ செல்வந்தனாக இருப்பது அவனுடைய தகுதியிடமிருந்தும்‌, 


517 


மற்றொருவன்‌ ஏழையாக இருப்பது அவனுடைய தகுதியின்மையிட 
மிருந்தும்‌ மட்டுமே வர முடியும்‌; ஆகவே, செல்வந்தர்கள்‌ அனை 
வரும்‌ புண்ணியமுள்ளவர்கள்‌, ஏழைகள்‌ அனைவரும்‌ கொடியவர்கள்‌ 
என்னும்‌ முடிவுக்குத்தான்‌ நாம்‌ வர வேண்டும்‌; இதனால்தான்‌ 
போன்ஸேக்கள்‌ செல்வந்தார்களுக்கு மோட்சத்தை வாக்களிக்கும்‌ 
அதே சமயம்‌ ஏழைகளை நரக தண்டனையைக்‌ கொண்டு அச்சுறுத்து 
கிறார்கள்‌. ” 

இந்தத்‌ தப்பறையிலுள்ள பொய்களை வெளிப்படுத்துவதில்‌ 
புனிதருக்கு எந்தக்‌ கஷ்டமும்‌ இருக்கவில்லை. பொதுவாகப்‌ பேசும்‌ 
போது, செல்வந்தர்கள்‌ செல்வந்தர்களாகவும்‌, ஏழைகள்‌ ஏழைகளாக 
வுமே பிறக்கிறார்கள்‌, இதன்‌ காரணமாக, செயல்பட அல்லது பேறு 
பலன்களைச்‌ சம்பாதிக்கத்‌ தங்களால்‌ முடி யுமுன்பே அவர்கள்‌ நித்திய 
தண்டனைக்கு தீர்ப்பிடப்பட்டு விடுகிறார்கள்‌ என்றால்‌, செல்வங்‌ 
களும்‌, வறுமையும்‌ எப்படித்‌ தனி மனிதர்களின்‌ தகுதியையும்‌, தகுதி 
யின்மையையும்‌ சார்ந்ததாக இருக்க முடியும்‌ என்று அவர்‌ வினவி 


னாம்‌ 


மேலும்‌, “செல்வந்தர்கள்‌ நாம்‌ வெளிப்படையாகவே நாம்‌ 
காண்றெபடி ஏழைகளை விடக்‌ கொடியவர்களாக இருப்பதில்லையா? 
ஆகவே, கடந்து போகிற இந்த உலக நன்மைகள்‌ புண்ணியங்களுக் 
குத்‌ தக்கபடியோ, அல்லது உலகத்‌ தீமைகள்‌ நம்‌ பாவங்களுக்குத்‌ 
தக்கபடி யோ கடவுளால்‌ நமக்குத்‌ தரப்படுவதில்லை என்ற உண்மை 
ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும்‌. இதனால்‌ கடவுள்‌ நீதியற்றவர்‌ 
என்றும்‌ நாம்‌ கூறிவிட முடியாது. ஏனெனில்‌, தம்‌ சொந்த சேமிப்புக்‌ 
கிடங்குகளிலிருந்து தருகிறவர்‌ தாம்‌ தருபவற்றின்‌ எஜமானராக 
இருக்கிறார்‌. ஆகவே, அவர்தாம்‌ விரும்பியவர்களுக்கு, தம்‌ விருப்பப்‌ 
படி, விரும்பும்‌ காரியங்களைத்‌ தருகிறார்‌. இதில்‌ யாரையும்‌ அவர்‌ 
அற்பமான அளவிலும்‌ காயப்படுத்துவதில்லை. 

மேலும்‌, ஏழைகள்‌ உழைப்பும்‌, துன்பமும்‌ தங்களுக்குப்‌ பங்காகத்‌ 
தரப்பட்டுள்ளது பற்றி ஏழைகள்‌ வருத்தப்படப்‌ பெரிய காரணம்‌ 
ஏதுமில்லை. ஏனெனில்‌, எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, இவ்வுலக 
வாழ்வு நித்திய வாழ்வுக்கு அடிமைப்பட்டதாக இருக்கிறது. செல்வந்‌ 


518 


தூர்கள்‌ தான தர்மங்களின்‌ வழியாகவும்‌, மற்ற நற்செயல்களின்‌ வழி 
யாகவும்‌ இந்த நித்திய வாழ்வை சம்பாதித்துக்கொள்ள முடிவது 
போலவே, ஏழைகள்‌ பொறுமை, தேவ சித்தத்திற்குப்‌ பணிந்திருத்தல்‌ 
ஆகியவற்றின்‌ வழியாக அதை அடைந்துகொள்ள முடியும்‌. உண்மை 
யில்‌ ஏழைகள்தான்‌ அதை அதிக எளிதாக அடைந்துகொள்கிறார்கள்‌, 
ஏனெனில்‌ செல்வந்தர்களுக்கு இருக்கிற பாவ சோதனைகள்‌ பொது 
வாக ஏழைகளுக்கு இருப்பதில்லை” என்று அவர்‌ பேசி முடித்தார்‌. 

புனிதர்‌ இந்த விளக்கங்களைத்‌ தந்து முடி த்தும்‌ முடிக்காதிருக்கை 
யிலேயே போன்ஸேக்களில்‌ மற்றொருவன்‌, முதலில்‌ பேசியவனுக்கு 
முரண்படும்‌ வகையில்‌, மிகப்‌ புத்திசாலித்தனமானது என்று தான்‌ 
நினைத்த ஒரு புதுக்‌ கருத்தை வெளிப்படுத்தினான்‌. சகல மனிதர்‌ 
களும்‌, தங்கள்‌ பல்வேறுபட்ட சூழ்நிலைகளையும்‌ மீறி, இவ்வுலக 
வாழ்விலேயே மகிழ்ச்சியாக இருக்க முடியும்‌, ஏனெனில்‌, தனது 
சொந்த வட்டத்திற்குள்‌ ஒவ்வொருவனும்‌ எண்ணற்ற சந்தோஷங் 
களைக்‌ கண்டடைய முடியும்‌; 

“அகவே, மனிதர்கள்‌ மற்றவர்களுக்குச்‌ சொந்தமான ஒரு 
பரலோகத்தைப்‌ பற்றிக்‌ கவலைப்படுவதை விட்டுவிட்டு, இங்கே 
தனக்குள்ளதை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும்‌. ஆம்‌, மரணத்‌ 
திற்குப்‌ பிறகு பரலோகம்‌ என்பது மிக நியாயமான முறையில்‌, 
நம்முடைய பரிதாபத்திற்குரிய கால்நடைகளுக்குத்தான்‌ உரியது. 
ஏனெனில்‌ அவைதான்‌ இந்த உலகத்தில்‌ எந்த சந்தோஷத்தையும்‌ 
அனுபவிப்பதில்லை. அவை தங்கள்‌ வாழ்வின்‌ பெரும்‌ பகுதியில்‌ 
நமக்காக உழைக்கின்றன. ஆகவே, மிருகங்களுக்கு மட்டுமே சொந்த 
மாயிருக்கிற ஒரு மோட்சத்திற்கான வழியை நமக்குக்‌ காட்டுவதற்‌ 
காக இவ்வளவு சிரமப்பபட்டு இந்த ஐரோப்பிய போன்ஸே 
இவ்வளவு தூரம்‌ நம்மைத்‌ தேடி வந்தது எவ்வளவு பயனற்றதாக 
இருக்கிறது!” என்றான்‌ அந்த மூடன்‌. 

இந்த ஞானக்‌ குருட்டுத்தனத்தைக்‌ கண்ட நம்‌ புனித அப்போஸ்‌ 
தலரால்‌ தம்‌ கண்ணீரைக்‌ கட்டுப்படுத்திக்கொள்ள முடியவில்லை. 
பற்றியெரியும்‌ ஆன்ம தாகம்‌ நிரம்பி வழிபவராக, இத்தகைய ஒரு 
மூடத்தனமான போதனையை வெற்றிகரமான முறையில்‌ மறுத்துப்‌ 


519 


பேசினார்‌. கூடியிருந்த அனைவரும்‌ அவருடைய வாதங்களை 


வெகுவாகப்‌ பாராட்டி அவரை உற்சாகப்படுத்தினார்கள்‌. 


போன்ஸேக்கள்‌ புதிய விவாதக்‌ கருத்துகளை அறிமுகப்படுத்த 
முயன்றார்கள்‌; ஆனால்‌ அவர்கள்‌ மத்தியிலேயே எத்தகைய முரண்‌ 
பாடுகள்‌ எழுந்தன என்றால்‌, கூடியிருந்தவார்களுக்கு மரியாதை தர 
வேண்டும்‌ என்பதையே மறந்தவர்களாக, அவர்கள்‌ தங்களுக்குள்‌ 
ளேயே ஒருவரையொருவர்‌ இரக்கமின்றித்‌ தாக்கிக்கொண்டார்கள்‌. 
சில குதிரை வீரர்கள்‌ இந்தக்‌ காட்சியை அனுபவித்துச்‌ சிரித்து மகிழ்ந்‌ 
தார்கள்‌. ஆனால்‌ அரசரோ இவை அனைத்தையும்‌ பற்றி அருவருப்புக்‌ 
கொண்ட வராக, அங்கிருந்து திரும்பி வெளியே சென்று விட்டார்‌. 
போர்ச்சுக்கசியார்கள்‌ சவேரியாரை அவர்‌ தங்கியிருந்த இடத்திற்கு 
அழைத்து வந்தார்கள்‌. அங்கே அவர்கள்‌ அவரோடு ஞான காரியங்‌ 
களைப்‌ பற்றிய இனிய உரையாடலில்‌ இரவைக்‌ கழித்தார்கள்‌. 
இச்சமயத்தில்‌, இந்த விவாதங்களில்‌ கடவுளின்‌ திருப்பெயருக்கு 
உரிய சங்கை வணக்கத்தைத்‌ தாம்‌ செலுத்தும்படி, தமக்காக 
அவரிடம்‌ வேண்டிக்கொள்ளுமாறு புனிதர்‌ அவர்களிடம்‌ இரந்து 
கேட்டுக்கொண்டார்‌. 

மறு நாள்‌ அரசர்‌ நகரத்திற்குள்‌ சென்றார்‌, அவர்‌ வேண்டுமென்றே 
புனிதர்‌ தங்கியிருந்த இல்லத்தைக்‌ கடந்து சென்றார்‌. அப்போது, 
அவர்‌ தமது தோட்டத்தில்‌ ஒரு வேட்டையாடும்‌ போட்டிக்கு 
அவரை அழைக்கும்படி தம்‌ கணவான்களில்‌ ஒருவரை அனுப்பினார்‌. 
முந்தின நாள்‌ தமது கண்களைப்‌ பிடுங்க முயன்ற ஏழு கழுகுகளில்‌ 
இரண்டையாவது அடித்து வீழ்த்தும்படி புனிதர்‌ முழு ஆயுதந்தரித்த 
வராக வர வேண்டுமென்று அரசர்‌ அவருக்கு நினைவுபடுத்தினார்‌. 

அரசரின்‌ இந்த வார்த்தை ஜாலத்தை சவேரியார்‌ உடனே புரிந்து 
கொண்டு, வாசலுக்கு விரைந்து வந்து, அவருக்குநன்றி செலுத்தினார்‌. 
அப்போது அரசர்‌ மரியாதையுள்ள அன்பின்‌ அடையாளமாக, 
புனிதரின்‌ கரத்தைப்‌ பிடித்துக்‌ கொண்டு, நகர மக்கள்‌ அனைவரும்‌ 
கண்டு வியக்கும்படியாக, முக்கியத்‌ தெருக்கள்‌ அனைத்தின்‌ வழியாக 
வும்‌ அவரோடு நடந்து சென்றார்‌. இது வழக்கத்திற்கு மிகவும்‌ 
மாறான மரியாதையின்‌ அடையாளமாக இருந்தது. 


520 


அவர்கள்‌ அரண்மனைக்கு வந்து சேர்ந்தபோது, பிரபுக்களின்‌ 
பெருங்கூட்டம்‌ ஒன்று தங்களுக்காகக்‌ காத்திருப்பதை அவர்கள்‌ 
கண்டார்கள்‌. ஏற்கனவே விவாதிக்கப்பட்டவையும்‌, தீர்ப்பிடப்‌ 
பட்டவையுமான கருத்துக்களைப்‌ பற்றி மீண்டும்‌ விவாதிக்க 
போன்ஸேக்கள்‌ விரும்பினார்கள்‌. ஆனால்‌ அரசர்‌ இதை அனுமதிக்க 
மறுத்து விட்டார்‌. அதன்படி, அவர்கள்‌ முக்கியமாகப்‌ புனிதரால்‌ 
தரப்பட்டி ருந்த விவரங்களிலிருந்தே அதிகக்‌ கடினமானவையும்‌, 
புரிந்துகொள்ளக்‌ கடினமானவையுமான கேள்விகளை முன்வைத்‌ 
தார்கள்‌. 

முதல்‌ கேள்வி: “கடவுள்‌ சம்மனசுக்களைப்‌ படைத்தபோது, 
லூசிபரும்‌, அவனுடைய துணைவர்களும்‌ கலகம்‌ செய்வார்கள்‌ 
என்பதை அவர்‌ முன்கூட்டியே கண்டிருக்க வேண்டும்‌, அல்லது 
அப்படிக்‌ காணாமல்‌ இருந்திருக்க வேண்டும்‌. அப்படி அவர்‌ அதைக்‌ 
காணாமல்‌ இருந்தால்‌, அவர்‌ அறியாமையுள்ளவர்‌ என்பதை நீர்‌ 
ஒப்புக்கொள்ள வேண்டும்‌; இது உண்மையென்றால்‌, நீர்‌ உறுதிப்‌ 
படுத்துவது போல அவர்‌ பரிபூரண உன்னதராக இருக்க முடியாது. 
ஒரு வேளை அவர்‌ அதை முன்பே கண்டார்‌ என்றால்‌, ஒன்றில்‌ அவர்‌ 
கொடூரமானவர்‌ அல்லது துர்ப்புத்தியுள்ளவர்‌ என்று குற்றஞ்சாட்டப்‌ 
பட வேண்டும்‌. ஏனெனில்‌ அவர்‌ அந்தப்‌ பரிதாபத்திற்குரிய பிறவி 
களின்‌ பாவத்தை சித்தங்கொண்டார்‌; பாவத்தோடு, அவர்களுடைய 
அழிவையும்‌ அவர்‌ சித்தங்கொண்டி ருக்க வேண்டும்‌!” 

தேவதூஷணமான இந்தக்‌ கேள்வியைக்‌ கேட்டதும்‌, புனிதர்‌ 
தமக்கு அடுத்து அமர்ந்திருந்த போர்ச்சுக்கசிய கப்பற்தலைவரைத்‌ 
திரும்பிப்‌ பார்த்து, “இந்த மனிதனின்‌ வாயைப்‌ பயன்படுத்தி, பசாசு 
எப்படித்‌ தனக்கு சாதகமாகப்‌ பேசுகிறான்‌ என்று கவனியுங்கள்‌!” 
என்றார்‌. 

இரண்டாவது கேள்வி: “ஆதாமைப்‌ படைத்தபோது, அவனுடைய 
வீழ்ச்சியை அவர்‌ முன்னறிந்திருந்தார்‌, அல்லது முன்னறிந்திருக்க 
வில்லை.” இதிலிருந்து அவர்கள்‌ முன்பு போல அதே முடிவுக்கு 
வந்தார்கள்‌. 

கடைசிக்‌ கேள்வி: “முதல்‌ பாவத்திற்குப்‌ பிறகு, மனுக்குலத்திற்கு 


521 


ஒரு தீர்வை வாக்களிக்கக்‌ கடவுள்‌ சித்தங்கொண்டார்‌, அவதரித்த 
வார்த்தையானவர்‌ பூமிக்கு வருவதற்கு முன்‌ இவ்வளவு அதிகமான 
காலம்‌ கடந்து செல்ல அவர்‌ ஏன்‌ அனுமதித்தார்‌? இந்தத்‌ தீர்வு 
வருவதற்கு முன்‌ வாழ்ந்தவர்கள்‌ எந்தப்‌ பாவத்தின்‌ மட்டில்‌ குற்ற 
வாளிகளாயிருந்தார்கள்‌? அவர்கள்‌ ஏன்‌ அழிந்து போகும்படி விடப்‌ 


பட்டார்கள்‌? அப்படிப்பட்ட ஒரு தண்டனை அளவற்ற நன்மைத்‌ 
தனமுள்ளவர்‌ என்று நீர்‌ சித்தரிக்கிற ஒரு கடவுளுக்குத்‌ தகுதியற்றதாக 
இருக்கிறது. ” 

சவேரியார்‌ முதல்‌ இரு கேள்விகளுக்கு வேதபாரகர்களின்‌ 
போதனையின்படி பதிலளித்தார்‌: “கடவுள்‌ சம்மனசுக்களையும்‌, 
மனிதனையும்‌ படைத்தபின்‌ தொடர்ந்து என்ன நிகழும்‌ என்பதை 
முன்கூட்டியே அறிந்திருந்தார்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. ஆனால்‌, 
அதற்காக, அந்தப்‌ பாவங்களை செய்யும்படி அவர்‌ கட்டளையிட 
வில்லை, அவற்றைச்‌ சித்தங்கொள்ளவுமில்லை, அவற்றின்‌ விளைவு 
களையும்‌ அவர்‌ சித்தங்கொள்ளவில்லை. இன்னும்‌ குறைவாக, அவர்‌ 
அவற்றில்‌ இன்பம்‌ காணவோ, அவற்றை ஆசிக்கவோ இல்லை. அவர்‌ 
அவற்றைத்‌ தடுக்கவில்லை என்ற அளவில்‌ அவர்‌ அவை நிகழ 
அனுமதித்தார்‌. தங்கள்‌ சித்தத்தின்‌ சுதந்திரமான செயல்பாடு அவர்‌ 
களிடமிருந்து விலக்கப்படக்‌ கூடாது என்பதற்காக அவர்‌ அவற்றை 
அனுமதித்தார்‌. இதன்‌ காரணமாக, கடவுள்‌ கொடூரமானவார்‌ 
என்றோ, கெடுமதியுள்ளவர்‌ என்றோ கருதப்பட முடியாது. ” 


மனிதாவதாரம்‌ என்னும்‌ மாபெரும்‌ நிகழ்வைப்‌ பற்றிய 
கேள்விக்கு அவர்‌ தந்த பதிலாவது: “ஆதாம்‌ வீழ்ச்சியடைந்தவுட 
னேயே, ஆண்டவரின்‌ நன்மைத்தனம்‌ மனுக்குலம்‌ முழுவதற்கும்‌ 
பொதுவான தீர்வு ஒன்றைத்‌ தந்தது. மனுக்குலம்‌ பரலோகத்தை 
அடைய அதற்கிருந்த உரிமையை அது மீண்டும்‌ ஸ்தாபித்து, அதை 
அடைவதற்கான வழிமுறையை நியமித்தது. தமது சர்வ வல்லப 
முள்ள தேவ பராமரிப்பின்படி, தாம்‌ மனிதனாவதை அவர்‌ நீண்ட 
காலமாகத்‌ தாமதித்தார்‌ என்றாலும்‌, மனிதனாய்‌ அவதரித்த 
சர்வேசுரனுடைய பேறுபலன்கள்‌ எப்பேர்ப்பட்ட அளவற்ற மதிப்‌ 
பைக்‌ கொண்டிருந்தன என்றால்‌, அவற்றின்‌ பலன்‌ எதிர்காலங்‌ 
களோடு மட்டும்‌ கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கவில்லை. அது 

522 


அதே அளவுக்குக்‌ கடந்த காலத்திற்கும்‌ நீட்டிக்கப்படக்‌ கூடியதாக 
இருந்தது. ” 

நம்‌ பரிசுத்தர்‌ தேவ ஞானத்தின்‌ பரம இரகசியங்களுக்குப்‌ 
பழக்கப்படாத மனிதர்களின்‌ திறமைகளுக்குப்‌ பொருத்தமான ஒரு 
முறையில்‌ இந்தக்‌ காரியங்களை விளக்க முயன்றார்‌. ஆனால்‌, அனை 
வரும்‌ அறிந்துள்ளது போல, சந்தேகங்களைக்‌ கிளப்புவது, குறிப்பாக, 
அவை இத்தகைய பக்திக்குரிய கொள்கைகளோடு தொடர்புள்‌ 
ளவையாக இருக்கும்போது, அவற்றிற்குத்‌ தரப்படும்‌ பதில்களைப்‌ 
புரிந்துகொள்வதை விட மிக எளிதானது. ஆகவே, போன்ஸேக்கள்‌ 
இந்தப்‌ பதில்களால்‌ திருப்தியடையவில்லை. அவை அவர்களுடைய 
புரிந்துகொள்ளும்‌ திறனுக்கு மேற்பட்டவையாக இருந்தன. ஆகவே, 
அவர்கள்‌ தங்கள்‌ குருட்டுத்தனத்தில்‌ பிடிவாதமுள்ளவர்களாக 
இருந்து, அவரை ஏளனம்‌ செய்வதில்‌ ஈடுபட்டார்கள்‌. 


இறுதியில்‌, கடுங்கோப வசப்பட்ட அரசர்‌ எழுந்து, அஞ்ஞானியும்‌, 
வயதில்‌ மிகவும்‌ இளையவருமான ஒருவரின்‌ வாயினின்று வர 
முடியாத ஞானத்தின்‌ வாக்கியம்‌ ஒன்றை அறிக்கையிட்டார்‌: “மகா 
உயர்வுள்ள விசுவாசத்தால்‌ மட்டுமே புரிந்துகொள்ளக்‌ கூடிய 
சத்தியத்தை வெறும்‌ மனித அறிவைக்‌ கொண்டு கண்டுபிடிக்க 
முடியும்‌ என்று நம்பும்‌ ஆங்காரமுள்ள மனிதர்கள்‌ எப்போதும்‌ தப்பறை 
யிலேயே நிலைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள்‌” 
என்பதே அந்த வாக்கியம்‌. இதைச்‌ சொன்னபின்‌, அவர்‌ புனிதரின்‌ 
கரத்தைப்‌ பற்றி, அரண்மனையிலிருந்து அவரை வெளியே அழைத்‌ 
துச்‌ செல்ல, அவருடைய அரசவையினர்‌ அவரைப்‌ பின்தொடர்ந்‌ 
தார்கள்‌. புனிதரின்‌ இல்லம்‌ வரைக்கும்‌ அரசர்‌ அவருடன்‌ சென்றார்‌. 
இதனிடையே, போன்ஸேக்கள்‌ ஒரு கோபவெறிக்கு இடம்‌ தந்து, 
அரசரின்‌ மீது ஷாக்கா மற்றும்‌ அமிடாவின்‌ பழிவாங்கும்‌ தண்டனை 
இறங்க வேண்டும்‌ என்று அந்தப்‌ பசாசுக்களிடம்‌ மன்றாடி னார்கள்‌. 

இப்போது விவாதம்‌ முடிந்து விட்டதால்‌, புனிதர்‌ ஃபுனாய்யில்‌ 
ஐம்பது நாட்களையும்‌, இரண்டேகால்‌ வருடங்களை ஜப்பானிலும்‌ 
கழித்தபின்‌, மலாக்காவுக்குப்‌ புறப்படத்‌ தயாரானார்‌. மீண்டும்‌ அரச 
ரிடமும்‌, புதிய கிறீஸ்தவர்களிடமும்‌ விடைபெற்றுக்கொண்டு, 


523 


அனைவரும்‌ கண்ணீர்‌ சிந்திக்கொண்டிருக்க அவர்‌ எட்வர்ட்‌ 
காமாவின்‌ கப்பலில்‌ 1551, நவம்பர்‌ 20 அன்று ஏறிப்‌ புறப்பட்டார்‌. 

நாம்‌ ஜப்பானுக்குக்‌ கடைசியாகப்‌ பிரியாவிடை கொடுக்குமுன்‌, 
நம்‌ மகிமையுள்ள அப்போஸ்தலரின்‌ வாழ்வோடு தொடர்புள்ள சில 
ஆர்வமூட்டும்‌ சூழ்நிலைகளைப்‌ பற்றி இங்கே விவரிக்காமல்‌ இருக்க 
முடியாது. அவை நிகழ்ந்த துல்லியமான தேதிகள்‌ நமக்குத்‌ 
தெரியாது. ஆனால்‌ அவை ஜப்பானில்‌ நிகழ்ந்தன என்பது நமக்குத்‌ 
தெரியும்‌. 

ஒரு ஞாயிற்றுக்கிழமையன்று, புனிதர்‌ கிறீஸ்தவர்களும்‌, விக்கிரக 
ஆராதனையாளர்களும்‌ கலந்த ஒரு பெருங்கூட்டத்திற்கு முன்பாகப்‌ 
பிரசங்கம்‌ செய்துகொண்டிருந்தபோது, பல வருடங்களாகக்‌ 
குருடனாயிருந்த ஓர்‌ அஞ்ஞானியான வணிகன்‌ அவரை நெருங்கி, 
தன்‌ நிர்ப்பாக்கியத்தைப்‌ பற்றி அவரிடம்‌ புலம்பியபின்‌, தன்‌ மீது 
இரக்கம்‌ கொண்டு தன்னைக்‌ குணமாக்கும்படி அவரிடம்‌ மன்றாடி 
னான்‌. சவேரியாரும்‌ வழக்கம்‌ போல, தம்‌ கண்களையும்‌, இருதயத்‌ 
தையும்‌ கடவுளை நோக்கி உயர்த்தி, அவனுக்கு மேலாக ஒரு 
சுவிசேஷ வாசகத்தை வாசித்தபின்‌, தம்‌ நெஞ்சின்மீது தாம்‌ அணிந்‌ 
திருந்த ஒரு சிறு சிலுவையால்‌ அவனுடைய கண்களை ஆசீர்வதித்‌ 
தார்‌. அதே கணத்தில்‌ அந்தக்‌ குருடன்‌ பார்வையடைந்தான்‌. 
இப்போது உதவிக்கு யாரும்‌ தேவைப்படாததால்‌, அவன்‌ 
தனியாகவே தன்‌ வீட்டிற்குச்‌ சென்றான்‌. 


ஆனால்‌ சிறிது நேரத்திலேயே ஆலயத்திற்குத்‌ தனது மூன்று 
குழந்தைகளோடு திரும்பி வந்த அவன்‌, புனிதருக்கு முன்பாக 
சாஷ்டாங்கமாக விழுந்து, தன்‌ பார்வையைப்‌ பறித்த விபத்து நடக்கு 
முன்‌ இருந்ததை விட இப்போது பார்வை அதிகத்‌ தெளிவாக இருப்‌ 
பதாக அறிக்கையிட்டான்‌. அதன்பின்‌, பரலோக ஒளியைத்‌ தங்கள்‌ 
அத்துமங்களுக்குள்‌ பொழிவதன்‌ மூலம்‌, தன்மீதும்‌ தன்‌ குடும்பத்தின்‌ 
மீதும்‌ அவர்‌ இன்னும்‌ சற்று அதிக இரக்கம்‌ காட்ட வேண்டுமென்று 
அவன்‌ அவரை மன்றாடினான்‌. புனிதர்‌ அடைந்த மகிழ்ச்சியை நாம்‌ 
விவரிக்க வேண்டியதில்லை. அவர்‌ தம்‌ சொந்தக்‌ கரத்தால்‌ அவர்‌ 
களுக்கு ஞானஸ்நானம்‌ வழங்கினார்‌. இந்தப்‌ புதுமை பற்றிய செய்தி 


524 


எங்கும்‌ வேகமாகப்‌ பரவி, இன்னும்‌ முன்னுறு அஞ்ஞானிகளை 
சேசுநாதரின்‌ ஆட்டுக்‌ கடைக்குக்‌ கொண்டு வந்து சேர்த்தது. 


ஜப்பானின்‌ பெரிய நகரங்களில்‌ ஒன்று (பெயர்‌ குறிப்பிடப்பட 
வில்லை) ஓர்‌ அச்சத்திற்குரிய கொள்ளைநோயால்‌ சூறையாடப்‌ 
பட்டது. சவேரியார்‌ அந்த வழியாகப்‌ பயணம்‌ செய்ய நேர்ந்தது. மிக 
ஏராளமான விக்கிரக வழிபாட்டுக்காரர்கள்‌ இவ்வுலக மரணத்‌ 
திலிருந்து நித்திய மரணத்திற்குக்‌ கடந்து செல்வதைக்‌ கண்டு அவர்‌ 
அளவில்லாத துயரமடைந்தார்‌. ஆகவே, அவர்‌ நம்‌ ஆண்டவரின்‌ 
இரக்கத்தை மிகுந்த மன உருக்கத்தோடு மன்றாடத்‌ தொடங்கினார்‌. 
அவர்‌ தமது நீதியுள்ள கோபத்தை விலக்கி வைக்கும்படி ஜெபித்தார்‌. 
அதே கணத்தில்‌ அவருடைய ஜெபம்‌ கேட்கப்பட்டது. காற்றில்‌ 
இருந்த நோய்த்‌ தொற்றுக்குரிய திரவ ஆவிகள்‌ விலகி, அது தூய்மை 
யடைந்தது. நகரம்‌ முன்னிருந்ததை விட அதிக ஆரோக்கியமான 
நிலைக்குப்‌ புதுப்பிக்கப்பட்டது. அந்தத்‌ தொற்றுநோயின்‌ ஒரு சிறு 
அடையாளம்‌ கூட அங்கே எஞ்சியிருக்கவில்லை. இந்த மக்கள்‌ 


மனந்திரும்புவதற்கு வேறு எதுவும்‌ தேவையாயிருக்கவில்லை. 
அவர்கள்‌ கிறீஸ்துநாதருக்குத்‌ தங்களை அர்ப்பணித்தார்கள்‌. புனிதர்‌ 
அங்கே அதிக விசுவாசிகள்‌ உள்ள ஒரு சிறு திருச்சபையை ஸ்தாபித்‌ 
தார்‌. இதெல்லாம்‌ கொச்சியில்‌, கடைசி விசாரணைகளின்போது, 
மார்ட்டின்‌ லூப்போ என்பவரால்‌ விவரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி 
களெல்லாம்‌ ஜப்பானில்‌ வெளிப்படையானவையாகவும்‌, புகழ்‌ 


பெற்றவையாகவும்‌ இருந்தன என்று அவர்‌ சாட்சியம்‌ தந்திருக்கிறார்‌. 


பங்கோவின்‌ அரசர்‌ அர்ச்‌. பிரான்சிஸ்‌ சவேரியாருக்குக்‌ காட்டிய 
மரியாதையையும்‌, அன்பையும்‌, தம்முடைய ஒழுக்க ரீதியான 
நடத்தையை அவர்‌ திருத்திக்கொண்டதையும்‌, ஓர்‌ உண்மையான 
மனந்‌ திரும்புதலின்‌ பலனுள்ள வரப்பிரசாதத்திற்காக எல்லாம்‌ 
வல்லவர்‌ அவரை ஆயத்தப்படுத்திக்கொண்டிருந்ததையும்‌ பற்றி 
விளக்கிய பின்னர்‌, இத்தகைய நம்பிக்கையளிக்கும்‌ தொடக்கங்‌ 
களுக்குப்‌ பின்பு என்ன நடந்தது என்பதை அறிய வாசகர்கள்‌ ஆவலா 
யிருப்பார்கள்‌ என்று நம்புகிறோம்‌. ஆகவே அதைப்‌ பற்றிய ஒரு 
சுருக்கமான விளக்கம்‌ தரப்படும்‌. இந்த மனந்திரும்புதலின்‌ அற்புத 


525 


மாளிகை புனிதரின்‌ போதனைகளையும்‌, அதன்பின்‌ அவர்‌ சிந்திய 
கண்ணீரையும்‌, அனுசரித்த கடுமையான தவ முயற்சிகளையும்‌, 
உருக்கமுள்ள ஜெபங்களையும்‌ தனது அஸ்திவாரமாகக்‌ கொண் 
டிருந்தது. 

அரசர்‌ இது உண்மை என்று எப்போதும்‌ ஒப்புக்கொண்டார்‌, 
கிறீஸ்தவராவது என்று உறுதியான முறையில்‌ தீர்மானித்தபின்‌, 
புனிதரின்‌ நினைவுக்கு வணக்கமாக, வேறு எந்தப்‌ பெயரையுமன்றி, 
அவர்‌ பிரான்சிஸ்‌ என்ற பெயரையே அவர்‌ தமது ஞானஸ்நானப்‌ 
பெயராகத்‌ தேர்ந்துகொண்டார்‌. பிற்காலத்தில்‌ அவர்‌ உரோமைக்கு 
ஓர்‌ அதிகாரபூர்வத்‌ தூதர்‌ குழுவை அனுப்பியபோது, அப்போதிருந்த 
பாப்பரசர்‌ பதின்மூன்றாம்‌ கிரகோரியாரிடம்‌ கேட்ட முதல்‌ 
உபகாரம்‌, சுவாமி பிரான்சிஸ்‌ சவேரியாரின்‌ அர்ச்சியசிஷ்ட 


பட்டமேயாகும்‌. 


ஆக, புனிதர்‌ பங்கோவிலிருந்து புறப்பட்டபோது, பரிதாபத்திற்‌ 


குரிய அரசர்‌ போன்ஸேக்களின்‌ கரங்களில்‌ விடப்பட்டார்‌. தம்‌ 
இளமையின்‌ தீய ஆசாபாசங்களால்‌ மீண்டும்‌ அடித்துச்‌ செல்லப்‌ 
பட்ட அவர்‌ மீண்டும்‌ தம்‌ பழைய ஒழுங்கினங்களுக்குள்‌ விழுந்து, 
விக்ரெக வழிபாட்டுப்‌ பிரிவுகள்‌ அனைத்திலும்‌ மிகவும்‌ இழிந்த 
தாகிய ஞோஷி என்னும்‌ ஒரு பிரிவில்‌ சேர்ந்துகொண்டார்‌. ஆனால்‌0 
எவ்வளவுதான்‌ கெட்டுப்‌ போனாலும்‌, எல்லாவற்றிற்கும்‌ மத்தியில்‌, 
உண்மையான விசுவாசத்தின்மீது அவர்‌ ஓர்‌ ஆழ்ந்த பாசத்தைத்‌ 
தமக்குள்‌ பாதுகாத்து வந்தார்‌. அதைத்‌ தமக்கு சாத்தியமான எல்லா 
வகைகளிலும்‌ ஆதரித்தார்‌, தமது ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில்‌ 
போதிக்க வந்த சேசு சபைக்‌ குருக்களுக்குப்‌ பாதுகாப்புத்‌ தந்தார்‌. 
கிறீஸ்துநாதரின்‌ திருச்சட்டம்‌ மற்றெல்லாச்‌ சட்டங்களையும்‌ விட 
மேலானது, ஆனால்‌ ஓர்‌ அரசன்‌ மதம்‌ மாறுவதற்கு முன்‌ மிகவும்‌ 
எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்‌; மதம்‌ மாறிய பின்‌ சரியாக 
சிந்திக்காமல்‌ அவசரப்பட்டு விட்டதாக அவன்‌ குற்றஞ்சாட்டப்‌ 
படக்கூடாது என்று அவர்‌ கூறுவது வழக்கமாயிருந்தது. ஆனால்‌, 
போன்ஸேக்களின்‌ பிரிவு வீரத்தின்‌ திருநாட்களாக ஏற்றிப்‌ போற்றிய 
தும்‌, ஆனால்‌ கிறீஸ்தவத்தால்‌ சபிக்கப்படுவதுமான அருவருப்புக்‌ 
குரிய மீறுதல்களை விட்டு விலகுவது உண்மையில்‌ அவருக்கு மிகவும்‌ 


526 


கடினமானதாக இருந்தது. 

ஆனாலும்‌ புலனின்பங்களோடு, இராணுவத்தின்‌ திறமைகளை 
எப்படி இணைப்பது என்றும்‌ அரசர்‌ அறிந்திருந்தார்‌. அவர்‌ மேலும்‌ 
நான்கு இராச்சியங்களை வென்று அவற்றைத்‌ தமக்குப்‌ பரம்பரை 
யாகச்‌ சொந்தமாயிருந்த பங்கோ இராச்சியத்தோடு இணைத்தார்‌. 
இதன்‌ காரணமாக, அவர்‌ ஜப்பானின்‌ மிகுந்த வலிமையுள்ள அரசர்‌ 
களில்‌ ஒருவராகத்‌ தம்மை ஆக்கிக்‌ கொண்டார்‌. நம்‌ புனிதரைச்‌ 
சந்தித்தபின்‌ இருபத்தேழு ஆண்டுகளாக அவர்‌ இம்முறையிலேயே 
தம்‌ வாழ்வைத்‌ தொடர்ந்தார்‌. இறுதியாக, புனிதர்‌ அவருடைய 
இருதயத்தில்‌ விதைத்திருந்த ஆசீர்வதிக்கப்பட்ட விதை முளை 
விட்டது. 

ஒரு நாள்‌ அரசர்‌ திடீ ரென்று தம்‌ கழுத்தில்‌ தமது ஜெபமாலையை 
அணிந்தபடி தோன்றி, துணிவோடு தம்மை ஒரு கிறீஸ்தவர்‌ என்று 
அறிவித்தார்‌. அவர்‌ தம்‌ தனியறையில்‌ மிகுந்த கைத்திறனுள்ள ஒரு 
விக்ரெகத்தை வைத்திருந்தார்‌. அதன்‌ முன்‌ சாஷ்டாங்கமாக விழுந்து, 
தம்‌ தலை தரையில்‌ பட அதை வழிபடுவது அவருடைய அன்றாட 
வழக்கமாக இருந்தது. ஆனால்‌ தாம்‌ மனந்திரும்பிய மாத்திரத்தில்‌, 
அது பகிரங்கமாகக்‌ கால்களால்‌ மிதிக்கப்படவும்‌, தெருக்களின்‌ 
சேற்றில்‌ இழுத்துச்‌ செல்லப்படவும்‌ அவர்‌ கட்டளையிட்டார்‌. 
அதன்பின்‌, உருக்குலைந்தும்‌, அசுத்தமாகவும்‌ இருந்த அதைக்‌ 
கடலில்‌ வீச அவர்‌ உத்தரவிட்டார்‌. 

அந்நேரம்‌ முதல்‌ அவர்‌ உபவாசத்திற்கும்‌, ஜெபத்திற்கும்‌, மற்ற 
பக்திச்‌ செயல்களுக்கும்‌ தம்மை அர்ப்பணித்தார்‌. 1578, ஆகஸ்ட்‌ 28 
அன்று, அந்நாடுகளில்‌ சேசு சபையின்‌ துணை மாகாண அதிபரா 
யிருந்த சுவாமி பிரான்சிஸ்‌ காப்ரால்‌ என்பவரின்‌ கரங்களால்‌ அவர்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற்றார்‌. 


இப்போது கிறீஸ்தவராக இருந்த அவர்‌, அதிக எளிதாகக்‌ கடவு 
ளின்‌ காரியங்களில்‌ பங்குபெற வசதியாக, அரசுப்‌ பொறுப்பைப்‌ 


பெருமளவுக்குத்‌ தம்‌ மூத்த மகனிடம்‌ ஒப்படைத்தார்‌; விக்கிரகங்‌ 
களை வழிபட்டு வந்த மக்களிடையே வாழ்வதைத்‌ தம்மால்‌ பொறுத்‌ 
துக்கொள்ள இயலாததால்‌, விசுவாசிகளின்‌ தனிப்பட்ட நன்மைக்‌ 


527 


காக ஒரு நகரத்தைக்‌ கட்டியெழுப்ப அவர்‌ தீர்மானித்தார்‌. அதன்படி 
அவர்‌ தம்‌ தலைநகரமான ஃபுனாயை முழுவதுமாக விட்டுப்‌ பிரிந்து 
ஒரு தூரமான இடத்திற்குச்‌ சென்று, அங்கே மற்றொரு நகரத்தைக்‌ 
கட்டினார்‌. ஆலயக்‌ கட்டுமானப்‌ பணியில்‌ அவர்‌ தம்‌ சொந்தக்‌ கரங்‌ 
களால்‌ உழைத்தார்‌. ஒவ்வொரு நாம்‌ சில மணி நேரத்தை அவர்‌ 
தியானத்திலும்‌, ஞான வாசகத்திலும்‌ செலவிட்டார்‌. ஒவ்வொரு 
ஞாயிறன்றும்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்து, பூசை கண்டு, திவ்ய நன்மை 
உட்கொண்டார்‌. ஓவ்வொரு இரவிலும்‌, கட்டுமானப்‌ பணிகளில்‌ 
ஈடுபட்டிருந்த முன்னுறு போர்‌ அவரோடு சேர்ந்து ஜெபமாலை 
ஜெபித்தார்கள்‌. 

இன்னமும்‌ புதுக்‌ கிறீஸ்தவராக இருந்த இந்த நல்ல அரசர்‌ 
பிரான்சிஸ்‌ இவ்வாறு பக்திச்‌ செயல்களுக்குத்‌ தம்மை அர்ப்பணித்து 
வாழ்ந்து கொண்டிருக்க, அவரை மிண்டும்‌ தனக்கு அடிமைப்படுத்‌ 
தும்படி பசாசு எல்லா முயற்சிகளையும்‌ செய்துகொண்டிருந்தது. இது 
வரை அரசரின்‌ வாழ்வு வளம்‌ மிக்கதாக இருந்து வந்திருந்தது. அவர்‌ 
தம்‌ நாட்டு மக்களால்‌ நேசிக்கப்பட்டார்‌ தம்‌ எதிரிகளாலும்‌ கூட 
அவர்‌ மதிக்கப்பட்டார்‌. இதன்‌ காரணமாக, ஜப்பானில்‌, பங்கோ 
அரசரின்‌ நற்பாக்கெம்‌ என்ற வார்த்தை ஒரு பழமொழியாகவே ஆகி 
விட்டது. 


அவர்‌ ஞானஸ்நானம்‌ பெற்ற இரண்டே மாதங்களுக்குள்‌ இந்த 
இனிமையான காட்சி முழுவதுமாக மாறிப்‌ போயிற்று. கிறீஸ்தவத்தை 
வெறுத்த பல வலிமை மிக்க சிற்றரசர்களும்‌, அண்டை நாட்டு அரசர்‌ 
களில்‌ பலரும்‌ அவருக்கு எதிராக ஆயுதமேந்தி, நாடெங்கும்‌ கலகங்‌ 
களை விதைத்தார்கள்‌. இதன்‌ காரணமாக, அவா்‌ தம்‌ மறைந்த 
வாழ்வைக்‌ கைவிட்டு, தற்காப்புக்காக அல்லது அதை விட மேலாக, 
தம்‌ ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளைக்‌ காப்பதற்காக ஒரு போரைத்‌ 


தொடங்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார்‌. இந்தப்‌ போர்‌ எந்த 
அளவுக்கு முழுமையாக அவருக்கு எதிராக முடிவடைந்தது என்றால்‌, 
இருபத்தையாயிரம்‌ போர்விரர்கள்‌ மரணமடைந்தார்கள்‌. அவரம்‌ 
கூட மலைகளுக்கு ஓடிச்‌ சென்று தம்‌ உயிரைக்‌ காத்துக்கொள்ள 
வேண்டியதாயிற்று. அங்கே அவர்‌ பசியால்‌ கிட்டத்தட்ட சாகும்‌ 
நிலைக்குச்‌ சென்றார்‌. எதிரிகள்‌ அவரைக்‌ கண்டுபிடிக்க முடியாத 


528 


தால்‌, அவருடைய உயிர்‌ மட்டும்‌ காப்பாற்றப்பட்டது. இவ்வாறு, 
ஒரே நாளில்‌ பிரான்சிஸ்‌ அரசர்‌ ஐந்து இராச்சியங்களின்‌ மீதான தமது 
ஆட்சியுரிமையை இழந்து, மிகுந்த சிரமங்களுக்குப்‌ பின்‌ தப்பித்து 
ஓடி, ஒரு கோட்டைக்குள்‌ போய்‌ மறைந்துகொண்டார்‌. அங்கே, 
பரிசுத்தரான யோபுவின்‌ மனைவியைப்‌ போல்‌, அவருடைய மனைவி 
யும்‌, மக்களும்‌ அவரைக்‌ கண்டனங்களால்‌ வரவேற்றார்கள்‌; 
தங்களையும்‌, அவரையும்‌ அழித்து விட்ட ஒரு விசுவாசத்தை ஏற்றுக்‌ 
கொண்ட மூடத்தனமான தீர்மானம்‌ என்று அவர்கள்‌ அழைத்த 
காரியத்திற்காக அவர்கள்‌ அவரைக்‌ கண்டனம்‌ செய்தார்கள்‌. கிறீஸ்‌ 
தவார்களின்‌ கடவுளிடம்‌ சென்று, ஐப்பானின்‌ கோபமுள்ள தெய்வங்‌ 
கள்‌ அவரிடமிருந்து பறித்துக்கொண்டவற்றை அவரால்‌ திருப்பித்‌ 
தர முடியுமா என்று கேட்குமாறு அவர்கள்‌ அவரை வற்புறுத்தி 
னார்கள்‌. 

இந்தக்‌ கண்டனங்கள்‌ பக்தியுள்ள அரசரின்‌ இருதயத்தைத்‌ 
துளைத்தன. ஆனாலும்‌, விசுவாசத்தையும்‌, தைரியத்தையும்‌ ஆயுத 
மாகப்‌ பூண்டுகொண்டிருந்த அவர்‌, மற்றொரு யோபுவைப்‌ போல, 
கடவுளை வாழ்த்தித்‌ துதித்து, தமது பாடுபட்ட சுரூபததின்‌ திருக்‌ 
காயங்களை முத்தமிட்டு, தம்‌ வாழ்வையும்‌, தம்மிடம்‌ எஞ்சியிருந்த 
அனைத்தையும்‌ தமது திவ்ய இரட்சகருக்கு ஒப்புக்கொடுத்தார்‌. தம்‌ 
நண்பர்களும்‌, சேசு சபைத்‌ தந்தையரும்‌ தம்மைத்‌ தேற்ற முன்வந்த 


போது, அவர்கள்‌ உண்மையாகவே தம்மை நேசிக்கறொர்கள்‌ என்றால்‌, 
கடவுளின்‌ அன்பிற்காகத்‌ துன்புற இப்போதாவது தமக்கு வாய்ப்புக்‌ 
கிடைத்ததற்காக அவர்கள்‌ தம்மோடு மகிழ்ச்சி கொண்டாட 
வேண்டுமென்று அவர்‌ பதிலளித்தார்‌. 


இந்தத்‌ தீமைகள்‌ நிகழ்ந்தபின்‌ மிக விரைவில்‌, ஒரு நாள்‌ காலை 
யில்‌, பூசை கண்டு நன்மை வாங்கியபின்‌, தாம்‌ பரிசுத்த கத்தோலிக்க 
விசுவாசத்தை அறிவிப்பதிலேயே வாழவும்‌, மரிக்கவும்‌ விரும்புவதாக 
அவர்‌ பகிரங்கமாக அறிவித்தார்‌. இத்துடன்‌ திருப்தியடையாதவராக, 
அவர்‌ சேசு சபைக்‌ குருக்களிடம்‌, ஐப்பான்‌ முழுவதும்‌, கிறீஸ்தவ 


ஐரோப்பா முழுவதும்‌, அதை விட மேலாக, உரோமைப்‌ பாப்பரசர்‌ 
முதலாக விசுவாசத்தைக்‌ கைநெகிழ்ந்தாலும்‌ கூட, தாம்‌, பரலோகத்‌ 


529 


தின்‌ உதவியோடு அதற்கு உண்மையுள்ளவராக நிலைத்திருப்பார்‌ 
என்றும்‌, அதை ஆதரித்துப்‌ பாதுகாக்கும்படி, தேவைப்பட்டால்‌ தம்‌ 
இரத்தத்தைச்‌ சிந்தவும்‌ ஆயத்தமாக இருப்பதாகவும்‌ அறிக்கையிட்‌ 
டார்‌. மேலும்‌, தேவ கற்பனைகளையும்‌, திருச்சபையின்‌ கட்டளை 
களையும்‌ முழுமையாகவும்‌, பிரமாணிக்கத்தோடும்‌, தம்‌ கடைசி 
மூச்சு வரை அனுசரிப்பதாகவும்‌, தம்மால்‌ முடிந்த வரை, தம்‌ 
ஆத்துமத்தின்‌ நலனுக்காகத்‌ தந்தையர்‌ உத்தரவிடும்‌ எதையும்‌ செய்து 
முடிப்பதாகவும்‌ அவர்‌ உறுதி கூறினார்‌. இத்தகைய மேலான 
தொடக்கங்களிலிருந்து, அவருடைய ஞான முன்னேற்றம்‌ அற்புத 
மானதாக இருக்கும்‌ என்று நாம்‌ எளிதாக யூகித்துக்கொள்ளலாம்‌. 


இவ்வளவு நீண்ட காலமாகத்‌ தமது மனந்திரும்புதலைத்‌ தள்ளிப்‌ 
போட்டது பற்றிய அவருடைய வருத்தத்தை எதனாலும்‌ தணிக்க 
இயலவில்லை. 


உண்மையில்‌, அவருடைய பக்தியார்வத்தை எந்த அளவுக்கு 
முழுமையாக நம்ப இயலும்‌ என்று கண்ட சர்வ வல்லபரான 
சார்வேசுரன்‌, தம்முடைய பிரமாணிக்கத்தை வெளிப்படுத்த மிக 
அற்புதமான வாய்ப்புகளை அவருக்குத்‌ தந்தருளினார்‌. தமது ஞான 
ஸ்நான நாளைத்‌ தொடர்ந்து வந்த ஒன்பது வருடங்களில்‌ அவருக்கு 
சமாதானமே இருக்கவில்லை: ஒரு கணம்‌ முன்னேற்றம்‌, அடுத்த 
கணமே பெரும்‌ சறுக்கல்‌, எப்போதும்‌ கஷ்டங்கள்‌, எப்போதும்‌ 
மற்றவர்களின்‌ துன்புறுத்தல்கள்‌; இதன்‌ காரணமாக, அங்கிருந்து 
கடிதங்கள்‌ எழுதிய சபைத்‌ தந்தையர்‌, அவருடைய துன்பங்கள்‌ 
பாறைகளையும்‌ கூட பரிதாபம்‌ கொள்ளச்‌ செய்யக்கூடியவையாக 
இருந்தன என்று நமக்குக்‌ கூறுகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்‌ தம்மைப்‌ 
பற்றி சற்றும்‌ கவலையற்றவராகவும்‌, கடவுளுக்கு முழுவுதுமாகத்‌ 
தம்மை ஒப்புக்கொடுத்து விட்டவராகவும்‌, அடிக்கடி தேவத்திரவிய 
அனுமானங்களைப்‌ பெறுவதிலும்‌, திருயாத்திரைகள்‌ செல்வதிலும்‌ 
தம்‌ காலத்தைச்‌ செலவிட்டார்‌. அடிக்கடி இரத்தம்‌ வர தம்‌ உடலைக்‌ 
கசைகளால்‌ அடித்துக்கொண்டார்‌. எத்தகைய ஆத்தும சந்தோஷ 
உற்சாகத்துடன்‌ இதை அவர்‌ செய்தார்‌ என்றால்‌, தம்‌ முந்திய வாழ்வு 
முழுவதும்‌, உலக ஆரவாரம்‌, அரச மகிமை ஆகியவற்றின்‌ சகல 


530 


இன்பங்களுக்கும்‌ மத்தியில்‌ தாம்‌ பெற்ற உலக இன்பத்தை விட 
அதிகமான இன்பத்தை இதுபோன்ற சமயங்களில்தான்‌ தாம்‌ 
அனுபவிப்பதாகக்‌ கூறுவுது அவருக்கு வழக்கமாயிற்று. 

நம்‌ ஆண்டவரும்‌, புதுமையான விதத்தில்‌ அவரை ஆதரிப்பதில்‌ 
பிரியங்கொண்டார்‌. ஒரு முறை, ஜோட்டோட்டோ என்னும்‌ ஒரு 
கலகக்காரனால்‌ ஒரு கோட்டையில்‌ அவர்‌ முற்றுகையிடப்பட்ட 
போது, அவனிடமிருந்து தம்மைக்‌ காத்துக்கொள்ள அவர்‌ எந்த 
வழியும்‌ இல்லாதிருந்தால்‌, ஆயினும்‌ அவர்‌ கடவுளில்‌ முழு 
நம்பிக்கை வைத்து, அவருடைய உதவியை இரந்து மன்றாடினார்‌. 
இந்த உதவியைக்‌ கடவுளுக்கு மகிமையாகத்‌ தாம்‌ மாற்றுவதாக அவர்‌ 
வாக்களித்தார்‌. அதே கணத்தில்‌, எதிரி, வெளிப்படையான எந்தக்‌ 
காரணமும்‌ இன்றி, அச்சத்தாலும்‌, பதட்டத்தாலும்‌ தாக்கப்பட்டு, 
அங்கிருந்து ஒட்டம்‌ பிடித்தான்‌. அப்போது, அரசரைப்‌ பின்பற்றிய 
வார்கள்‌ தைரியம்‌ கொண்டு, தப்பியோடி யவர்களைத்‌ துரத்தி, அவர்‌ 
களில்‌ மிகுதியானவர்களை வாளால்‌ கொன்றார்கள்‌. ஜோட்‌ 


டெட்டோ உட்பட மீதியானவர்கள்‌ சிறைப்படுத்தப்பட்டார்கள்‌. 


பக்தியார்வமிக்க அரசர்‌ நாட்டில்‌ விக்கிரக வழிபாடு முழுவது 
மாக அழிக்கப்பட வேண்டுமென்பதில்‌ மிகுந்த ஏக்கம்‌ கொண்டிருந் 
தார்‌. அவர்‌ எந்தெந்தப்‌ பிரதேசங்களுக்கு மீண்டும்‌ அதிபர்‌ 
ஆனாரோ, அங்கெல்லாம்‌ எல்லா விதமான மூடநம்பிக்கைகளையும்‌ 
அழித்து அவற்றைச்‌ சுத்த்ப்படுத்துவதே அவருடைய முதல்‌ கவலை 
யாக இருந்தது. ஒரு முறை புகழ்பெற்ற மலை ஒன்றை அவர்‌ தம்‌ 
கட்டுப்பாட்டிற்குள்‌ கொண்டு வந்தார்‌. அது அங்கிருந்த ஒரு புகழ்‌ 
பெற்ற அங்ஞானக்‌ கோவில்‌, அதன்‌ விக்கிரகம்‌ மற்றும்‌ அங்கே 
வசித்த மூவாயிரம்‌ போன்ஸேக்களின்‌ காரணமாக, அஞ்ஞானிகளால்‌ 
அதிகம்‌ வணங்கப்பட்டு வந்தது. இந்த மலை தம்‌ அதிகாரத்திற்கு 
உட்பட்டவுடன்‌, அவர்‌ அந்தக்‌ கோவிலை இடித்துத்‌ தரைமட்ட 
மாக்கி, அதன்‌ விக்கிரகத்தையும்‌, போன்ஸேக்களின்‌ மடங்களையும்‌ 
அழித்தொழித்தார்‌. 


அவருடைய ஆன்ம தாகம்‌ முற்றிலும்‌ ஆச்சரியத்‌ திற்குரியதாக 
இருந்தது. கிறீஸ்தவ தேவாலயங்களைக்‌ கட்டுவதிலும்‌, 


531 


கலாபனைக்கு உட்பட்டிருந்த கிறீஸ்தவர்களைப்‌ பாதுகாப்பதிலுமே 
அவர்முழு அக்கறை கொண்டிருந்ததாகத்‌ தோன்றியது. இந்தக்‌ கிறீஸ்‌ 
தவர்களுக்குப்‌ பிறர்சிநேகம்‌ காட்டுவதில்‌ தம்முடைய அடிப்படைத்‌ 
தேவைகளைக்‌ கூட அவர்‌ அலட்சியம்‌ செய்தார்‌. தம்மோடு இன்னும்‌ 
நட்புறவு பாராட்டி வந்த அரசர்களுக்கு அவர்‌ தொடர்ந்து கடிதங்கள்‌ 
எழுதி, கிறீஸ்தவ வேதத்தை ஆதரிக்கும்படி அவர்களிடம்‌ கெஞ்சிக்‌ 
கேட்டுக்கொண்டார்‌. விசுவாசத்தைப்‌ பரப்புவதற்கான தம்‌ ஆசை 
எந்த அளவுக்குச்‌ செயல்வேகம்‌ மிக்கதாக இருக்றெது என்றால்‌, அது 
இரவுகளில்‌ தம்மை எழுப்புகிறது என்றும்‌, அச்சமயங்களில்‌ 
அவருடைய சிந்தனைகள்‌ ஐப்பான்‌ முழுவதும்‌ சுற்றித்‌ திரிகின்றன 
என்றும்‌, கிறீஸ்தவ வேதபோதகார்களைக்‌ கொண்டு எப்படி நாடு 
முழுவதையும்‌ நிரப்பலாம்‌ என்பது பற்றித்‌ தாம்‌ சிந்திப்பதாகவும்‌ 
அவர்‌ அடிக்கடி ஒப்புக்கொண்டார்‌. 

புதிதாக மனந்திரும்பிய கிறீஸ்தவர்களைப்‌ பற்றிக்‌ கேள்விப்பட்ட 
போதெல்லாம்‌, ஆனந்தக்‌ கண்ணீர்‌ அவருடைய கன்னங்களில்‌ வழிந்‌ 
திறங்கும்‌. மிகப்‌ பல மாகாணங்களில்‌ விசுவாசம்‌ பரவுவதைத்‌ 
தம்மால்‌ காண முடியும்‌ வரையிலும்‌ தாம்‌ தம்முடைய சொந்தத்‌ 
துன்ப சோதனைகளை உணரப்‌ போவதில்லை என்று அவர்‌ அடிக்கடி 
சொல்வார்‌. பரிசுத்த வேதம்‌ இதனால்‌ பலன்‌ பெற முடியுமானால்‌, 
தமது மிகப்‌ பெரும்‌ எதிரிகளின்‌ ஆதரவைப்‌ பெற முயலுமாறு அவர்‌ 
அடிக்கடி தந்தையருக்கு அறிவுரை கூறுவார்‌; நல்லது நடந்தால்‌, 
அதற்காகத்‌ தாம்‌ என்ன துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருந் 
தாலும்‌, தம்‌ சொந்த உணர்வுகளைப்‌ பற்றி அவர்கள்‌ கவலைப்படத்‌ 
தேவையில்லை என்று அடிக்கடி அவர்களுக்கு உறுதி கூறுவார்‌. 

பரிசுத்த வேதத்திற்கு எதிரான கலகங்களின்‌ காலங்களில்‌, 
தந்தையரின்‌ உயிர்கள்‌ ஆபத்தில்‌ இருந்தபோதும்‌, ஒரு குறிப்‌ பிட்ட 
நேரத்தில்‌ அவர்களுடைய மரண தண்டனை நிறைவேற்றப்‌ பட 
அவர்கள்‌ தர்வையிடப்பட்ட போதும்‌, ஒரு தடவைக்கு மேலாக, 
அவர்‌ தைரியமாக அவர்களுடைய வீடுகளுக்குச்‌ சென்று, இரவு முழு 
வதையும்‌ அவர்களோடு ஜெபத்தில்‌ கழிப்பார்‌, கிறீஸ்துநாதருக்காக 
அல்லது, தந்தையரைப்‌ பாதுகாப்பதற்காகத்‌ தாமும்‌ கொல்லப்பட 
அவர்‌ மிகவும்‌ விரும்பினார்‌. சுவிசேஷத்தின்‌ வெற்றிகளைப்‌ பற்றி 


532 


அவர்‌ அக்களித்தது போலவே, அதன்‌ தோல்விகளைப்‌ பற்றி அவர்‌ 
புலம்பியமுவதும்‌ நிகழ்ந்தது. அவருடைய மூத்த மகன்‌ ஒரு கிறீஸ்தவ 
னாகத்‌ தன்னை அறிவிக்கும்‌ நிலைக்கு வந்திருந்தான்‌. ஆனால்‌ தன்‌ 
தந்தையின்‌ ஞானஸ்நானத்திற்குப்‌ பிறகு அவருக்கு நேரிட்ட அவலங்‌ 
களைக்‌ கண்டபோது, அவன்‌ அச்சங்கொண்டு தன்‌ மனதை மாற்றிக்‌ 
கொண்டு, தனது விக்கிரக வழிபாட்டிலேயே பிடிவாதமாக நிலைத்‌ 
திருந்தான்‌. இது பக்தியார்வமிக்க அவனுடைய தந்தைக்கு இருதய 
பூர்வமான பெரும்‌ துயரமாக இருந்தது. இதன்‌ காரணமாக அவர்‌ 
கடுமையாக நோயுற்றார்‌. ஆயினும்‌, எந்தக்‌ காரணத்தைக்‌ கொண்டும்‌ 
குற்றமுள்ள தம்‌ மகனைக்‌ காண அவர்‌ சம்மதிக்கவில்லை. 


மேலும்‌, பங்கோவின்‌ கிறீஸ்தவர்களுக்குச்‌ சொந்தமான தேவால 
யங்கள்‌ கொள்ளையிடப்பட்டதையும்‌, இடிக்கப்பட்டதையும்‌ 
கேள்விப்பட்டதால்‌ அவருக்கு விளைந்த துயரமும்‌ அவருடைய 
மரணத்திற்குக்‌ காரணமாயிற்று என்று சொல்லப்பட்டது. தமது 
சொந்த நிர்ப்பாக்கியங்களைக்‌ குறித்து அகமகிழ்ந்து களிகூர்ந்தவர்‌, 
திருச்சபையின்‌ நிர்ப்பாக்கியங்களைத்‌ தாங்கிக்கொள்ள முடியாமல்‌ 
மரணமடைந்தார்‌. ஒரு மெதுவான காய்ச்சலால்‌ அவர்‌ தாக்கப்‌ 
பட்டார்‌. இந்நோயின்போது, அவருடைய உரையாடல்கள்‌ 
அனைத்தும்‌ கடவுளையும்‌, அவருடைய காரியங்களையும்‌ பற்றிய 
தாகவே இருந்தன்‌ தம்‌ பாவங்களின்‌ மன்னிப்பிற்காகவும்‌, கடவுளின்‌ 
இரக்கத்திற்காகவும்‌ அவர்‌ ஜெபித்தார்‌; சம்மனசுக்களின்‌ அப்பத்தை 
இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை அவர்‌ உட்கொண்டார்‌. 
மேற்கொண்டு நாட்டு விவகாரங்களையும்‌, தம்‌ குடும்ப விவகாரங்‌ 
களையும்‌ கவனிப்பதை அவர்‌ அடியோடு நிறுத்திக்கொண்டார்‌. 


ஆயினும்‌, தாம்‌ இறப்பதற்கு முன்‌, தம்‌ மகன்‌ ஒரு கிறீஸ்தவனாக 
இருப்பதைக்‌ காணும்‌ ஆறுதலை அவர்‌ பெற்றுக்கொண்டார்‌; அவன்‌ 
தன்‌ ஞானஸ்நானத்தில்‌ கான்ஸ்டன்டைன்‌ என்னும்‌ பெயரை 
எடுத்துக்கொண்டான்‌. இதுவே நீண்ட காலமாக அவருடைய இருத 
யத்தின்‌ முதல்‌ விருப்பமாக இருந்து வந்தது. காரணம்‌, இளவரசனின்‌ 
ஆத்தும இரட்சணியம்‌ மட்டுல்ல, மாறாக, விக்கிரகங்களை 
வழிபடும்‌ ஒரு வாரிசை உலகிற்கு விட்டுச்‌ செல்வதை அவர்‌ விரும்ப 
வில்லை என்பதாகும்‌. 


533 


இறுதியாக, பேறுபலன்களால்‌ நிரப்பப்பட்டவராகவும்‌, எல்லா 
வகையான புண்ணியங்களிலும்‌ சிறந்தவராகவும்‌, தாம்‌ யாரிடமிருந்து 
தமது மகிமையுள்ள வாழ்வுக்கான முதல்‌ தூண்டுதலைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டாரோ, அந்தத்‌ தம்‌ அன்புக்குரிய சுவாமி பிரான்‌்சிஸோடு 
மீண்டும்‌ சேர்ந்துகொள்ளும்படி அவர்‌ மறுவுலகற்குப்‌ புறப்பட்டுச்‌ 
சென்றார்‌. முடிந்த வரை தம்‌ அடக்கச்‌ சடங்கு ஆர்ப்பாட்டங்கள்‌ 
இன்றி அமைதியாக நடக்க வேண்டும்‌ என்பதும்‌, சேசு சபைத்‌ 


தந்தையர்‌ அணியும்‌ உடைகள்‌ உடுத்தப்பட்டுத்‌ தாம்‌ அடக்கம்‌ 


செய்யப்பட வேண்டும்‌ என்பதும்‌ அவருடைய இறுதி விருப்பங்‌ 
களாக இருந்தன. இதற்காகவே அவர்களுடைய உடுப்பு ஒன்றை 
அவர்‌ பாதுகாத்து வைத்திருந்தார்‌. அது அவருடைய இராச்சியத்தில்‌ 
மரித்த ஒரு குருவானவர்‌ நீண்ட காலமாக அணிந்து வந்திருந்த ஒரு 
துறவற ஆடையாகும்‌. 

விசுவாசிகள்‌ இந்த பக்தியுள்ள அரசரின்‌ தாழ்ச்சியைக்‌ குறித்தே 
அவர்‌ மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார்கள்‌. அரச மகத்துவங்‌ 
களுக்கு மத்தியிலும்‌ அவர்‌ அனுசரித்த தரித்திர வாழ்வை அவர்கள்‌ 
போற்றிக்‌ கொண்டாடினார்கள்‌. கிறீஸ்தவர்கள்தான்‌ தங்கள்‌ அன்புக்‌ 
குரிய அரசரின்‌ மரித்த சரீரத்தைக்‌ கண்டு மிகவும்‌ மனங்கசந்து 
அழுதார்கள்‌. அர்ச்‌. பிரான்சிஸ்‌ சவேரியாருக்குப்‌ பிறகு, ஐப்பான்‌ 
திருச்சபை, வேறு யாரையும்‌ விட, பங்கோவின்‌ இந்த நல்ல அரசருக்‌ 
குத்தான்‌ அதிகம்‌ கடன்பட்டிருந்தது என்று ஏகமனதாக ஒப்புக்‌ 
கொள்ளப்பட்டது. 

முக்கியப்‌ பாதையிலிருந்து நாம்‌ சில பக்கங்கள்‌ விலகிச்‌ சென்றது, 
பக்தியுள்ள வாசகர்களின்‌ பொறுமையைச்‌ சோதித்திருக்காது என்ற 
நம்பிக்கையோடு, நாம்‌ இப்போது நம்‌ பரிசுத்த அப்போஸ்தலரிடம்‌ 
திரும்பிச்‌ செல்வோம்‌. நாம்‌ ஏற்கனவே கூறியுள்ளதுபோல்‌, அவர்‌ 
தாம்‌ முதன்முதலில்‌ வந்திறங்கிய காங்கோஸிமாவில்‌ கிறீஸ்தவ 
விசுவாசத்தின்‌ விதைகளை ஊன்றி விட்டு, மியாக்கோ மாகாணங்கள்‌ 
வரையிலும்‌ அது விரைந்த பரவத்‌ தேவையானவற்றைச்‌ செய்து 
விட்டு, 1551, நவம்பர்‌ 20 அன்று அவர்‌ காமாவின்‌ கப்பலில்‌ ஃபுனாய்‌ 
துறைமுகத்திலிருந்த புறப்பட்டார்‌. மத்தேயு, பொர்னார்ட்‌ என்னும்‌ 


534 


இரு இளம்‌ ஜப்பானியர்களும்‌, போர்ச்சுக்கீசியார்களுக்குத்‌ தமது 
நட்புறவை உறுதிப்படுத்தவும்‌, தமது இராச்சியத்தில்‌ சுவிசேஷம்‌ 
போதிப்பதற்காக, சவேரியாரின்‌ இடத்தில்‌ சேசு சபைத்‌ தந்தையர்‌ 
சிலரை அனுப்பும்படி கேட்டுக்கொள்ளவும்‌ பங்கோவின்‌ அரசரால்‌ 
கோவாவுக்கு அனுப்பப்பட்ட ஒரு தூதுவரும்‌ அவரோடு பயணம்‌ 
செய்தார்கள்‌. 

ஏழு நாட்களாக அவர்கள்‌ ஒரு சாதகமான காற்றின்‌ உதவியோடு 
கரை நெடுக ஓடி, மியாக்கோ அரசனின்‌ ஆட்சிக்கு உட்பட்ட 
மெல்லெட்டோர்‌ என்னும்‌ பகுதியை அடைந்தார்கள்‌. அங்கிருந்து 
ஒரு வளைகுடாவைக்‌ கடந்து அவர்கள்‌ ஆழ்கடலை அடைந்தார்கள்‌. 
அன்றிலிருந்து இருபத்தேழாம்‌ நாள்‌ ஓர்‌ அமாவாசை வந்தது. அது 
காலநிலையை அடியோடு மாற்றிவிட்டது. கடல்‌ கொந்தளிப்புள்ள 
தாக மாற, கப்பல்‌ முழுவதும்‌ அதன்‌ இரக்கத்திடம்‌ கையளிக்கப்‌ 
பட்டது. அவர்கள்‌ புயற்காற்றுகளால்‌ கப்பலில்‌ இருந்த யாருமே 
சற்றும்‌ அறியாத கடற்பகுதிகளுக்கு இழுத்துச்‌ செல்லப்பட்‌ 
டார்கள்‌. 

ஐந்து பகல்களும்‌, இரவுகளும்‌ சூரியனையோ, நட்சத்திரங்‌ 
களையோ அவர்களால்‌ காண முடியவில்லை. அலைகளின்‌ கொந் 
தளிப்பு தொடர்ந்து அதிகரித்துக்கொண்டி ருந்ததால்‌, அவர்கள்‌ 
கப்பலின்‌ பாரத்தைக்‌ குறைப்பது பற்றித்‌ தீவிரமாக சிந்திக்கத்‌ 
தொடங்கினார்கள்‌. கப்பற்தலைவரால்‌ தாங்கள்‌ இருக்கும்‌ இடத்‌ 
தைக்‌ கணக்கிட முடியவில்லை. அவர்‌ பிலிப்பைன்ஸ்‌ தீவுகளில்‌ 
ஒன்றான மிண்டானோவை அடையப்‌ பெரும்‌ முயற்சிகள்‌ செய்தார்‌. 
அவர்கள்‌ இவ்வாறு ஓர்‌ ஆபத்தான பாதையில்‌ சென்று கொண் 
டி ருக்க, ஒருநாள்‌ மாலையில்‌ காற்று ஒரு கடும்‌ சூறாவளியாக உரு 
வெடுத்தது. அலைகள்‌ எந்த அளவுக்கு உயரமாக எழுந்தன என்றால்‌, 
அவர்கள்‌ கப்பலின்‌ முன்பக்கப்‌ பாரத்தைக்‌ குறைத்துக்‌ கப்பலைக்‌ 
கட்டுப்படுத்தவும்‌, அது சுக்கானுக்குக்‌ கீழ்ப்படியச்‌ செய்யவும்‌ 
வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானார்கள்‌. 


அடுத்து, அவர்கள்‌ கப்பலோடு இரு புதிய, பலமான கயிறுகளால்‌ 


இணைக்கப்பட்டு, கப்பலைப்‌ பின்தொடர்ந்து வந்துகொண்டிருந்த 


535 


ஒற்றைப்‌ பாய்மரத்தைக்‌ கொண்ட சிறு படகு ஒன்றின்‌ பாதுகாப்பை 
உறுதி செய்துகொள்ள முயன்றார்கள்‌. இந்தக்‌ கடுமையான வேலை 
களால்‌ களைத்துப்‌ போன அவர்கள்‌ அந்தச்‌ சிறு படகிலிருந்த ஐந்து 
போர்ச்சுக்கசியாரகளையும்‌, பத்து மாலுமிகளையும்‌, அடிமைகளை 
யும்‌ கப்பலுக்குக்‌ கொண்டு வருவதற்குள்‌ இரவு அவர்களை மேற்‌ 
கொண்டு விட்டது. ஒருவேளை பகல்‌ வெளிச்சத்தின்‌ ஆதரவு 
அவர்களுக்கு இருந்திருந்தாலும்‌ கூட, அலைகளின்‌ கொந்தளிப்பின்‌ 
காரணமாக, அந்தச்‌ சிறு படகைக்‌ கப்பலுக்கு நெருக்கமாகக்‌ 
கொண்டு வந்து, அதில்‌ இருந்தவர்களைக்‌ கப்பலில்‌ ஏற்ற அவர்களால்‌ 
முடியாமலே போயிருக்கும்‌. 


இந்தக்‌ கடும்‌ துன்பங்களுக்கு மத்தியில்‌, புனிதர்‌ தங்களோடு 
இருக்கிறார்‌ என்பது தவிர வேறு எந்த ஆறுதலும்‌ அவர்களுக்கு 
இருக்கவில்லை. அவரோ மற்ற கப்பல்‌ பணியாளர்களைப்‌ போலவே 
கடுமையாக உழைத்துக்கொண்டிருந்தார்‌. இது தவிர, அவர்‌ 
பாவசங்கீர்த்தனம்‌ கேட்டார்‌ கடவுளுக்குச்‌ சித்தமானால்‌, இந்த 
ஆபத்திலிருந்து தாங்கள்‌ தப்பலாம்‌ என்று அவர்களுக்கு நம்பிக்கை 
யளித்தார்‌; அல்லது அது கடவுளுக்குச்‌ சித்தமில்லை என்றால்‌, இதை 
விடச்‌ சிறந்த உலகத்தை எதிர்நோக்கியிருக்கும்படி அவர்‌ அவர்களுக்கு 
அறிவுறுத்தினார்‌. சில சமயங்களில்‌ தொடர்ச்சியாக நான்கைந்து 
மணி நேரம்‌ நீடித்த அவருடைய ஜெபங்கள்‌ அவர்களுக்குப்‌ பேருதவி 
யாக இருந்தன. தம்‌ பிரியத்திற்குரிய சக பயணிகளின்‌ பாதுகாப்பிற்‌ 
காக அவர்‌ கடவுளிடம்‌ வெகுவாக அழுது மன்றாடினார்‌, ஃபுனாய்‌ 
நகரத்தில்‌ அவர்கள்‌ தமக்காகச்‌ செய்த எல்லாவற்றையும்‌, கடவுளின்‌ 
திருப்பெயரைக்‌ கனப்படுத்துவதற்காகவே அங்கிருந்து புறப்படு 
வதை அவர்கள்‌ ஒத்திப்‌ போட்டார்கள்‌ என்பதையும்‌ அவர்‌ அவருக்கு 
நினைவுபடுத்தினார்‌. 

நள்ளிரவில்‌, தீடீரென்று, அச்சம்‌ தரக்கூடிய ஒரு வேதனைக்‌ 
கூக்குரல்‌ எழுந்தது. அது கப்பலில்‌ இருந்த அனைவரின்‌ இருதயங்‌ 
களிலும்‌ ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. அந்தச்‌ சத்தம்‌ அந்தச்‌ சிறு 
படகிலிருந்துதான்‌ வந்தது. கப்பலோடு அதைக்‌ கட்டியிருந்த 
கயிறுகள்‌ தெறித்து, அதை இப்போது முழுவதுமாக அலைகளின்‌ 


536 


இரக்கத்திற்குக்‌ கையளித்திருந்தன. முதலில்‌ அது மூழ்கி விட்டதென 
நம்பப்பட்டது. ஆனால்‌ இரவின்‌ இருள்‌ அனுமதித்த வரைக்கும்‌, 
கடலைக்‌ கூர்ந்து ஆராய்ந்தபோது, அது அருகில்தான்‌ மிதந்துகொண் 
டி ருக்கிறது என்று அவர்கள்‌ கண்டுபிடித்தார்கள்‌. உடனே கப்பற்‌ 
தலைவர்‌ கப்பலைத்‌ திருப்பி, அந்தப்‌ படகில்‌ சிக்கியிருந்தவார்களை 
மீட்கும்படி உத்தரவிட்டார்‌. அது அறிவார்த்தமானதாக இல்லாமல்‌ 
அவசரத்தில்‌ எடுக்கப்பட்ட முடிவாக இருந்தது. மாலுமிகளும்‌, 
ஊழியர்களும்‌, பயணிகளும்‌ இதனால்‌ தங்கள்‌ உயிருக்கே ஆபத்து 
நேரிடலாம்‌ என்று எவ்வளவோ சொல்லியும்‌ அவர்‌ கேட்கவில்லை. 
ஏனெனில்‌ அவருடைய சகோதரி மகன்‌ ஒருவன்‌ அந்தப்‌ படகில்‌ 
இருந்தான்‌. அவர்‌ தம்‌ உயிரையும்‌ விட அதிகமாக அவனை 
நேசித்தார்‌. அவனையும்‌, படகில்‌ இருந்த மற்ற அனைவரையும்‌ 
காப்பாற்றுவதற்காகவே அவர்‌ இப்படி உத்தரவிட்டார்‌. 

அவர்கள்‌ இந்த உத்தரவுக்குக்‌ கழ்ப்படிந்தார்கள்‌. ஆனாலும்‌, 
கப்பலின்‌ வேகத்தைக்‌ குறைக்கும்படி அவர்கள்‌ பாயை இறக்கிய 
போது, கப்பல்‌ இரண்டு பயங்கரமான அலைகளை எதிர்கொண்டது. 
அது கிட்டத்தட்ட கப்பலை மூழ்கடித்து விட்டது எனலாம்‌. 
நடுங்கிப்‌ போன கப்பற்பணியாளர்கள்‌, திடமாகக்‌ காலூன்றி நிற்க 


முடியாமல்‌, எல்லாத்‌ திசைகளிலும்‌ வீசியெறியப்பட்டார்கள்‌. 


இதனிடையே, கப்பற்தலைவரின்‌ அறையில்‌ முழந்தாளிட்டு 
ஜெபித்துக்கொண்டிருந்த சவேரியார்‌, கப்பலுக்கு ஏற்பட்ட அந்தப்‌ 
பாதிப்பாலும்‌, அதனால்‌ அதில்‌ இருந்தவர்கள்‌ போட்ட கூச்சல்‌ 
களாலும்‌ அசைக்கப்பட்டவராக, அவர்களையும்‌, தம்மையும்‌ 
கடவுளின்‌ இரக்கத்திற்கு ஒப்புக்கொடுத்து விட்டு, கப்பற்தளத்திற்கு 
வந்தார்‌. அங்கே மிகப்‌ பரிதாபமான ஒரு காட்சி அவருக்காகக்‌ காத்‌ 
திருந்தது. கப்பல்‌ எந்த விதத்திலும்‌ கட்டுப்படுத்த முடியாததாக ஆகி 
யிருந்தது. கப்பல்‌ ஊழியர்களும்‌, பயளணிகளும்‌ பாய்மரங்கள்‌, 
கயிறுகள்‌, பலகைகள்‌ போன்று, தங்கள்‌ கைக்குக்‌ கடைத்ததையெல்‌ 
லாம்‌ பிடித்துத்‌ தொங்கிக்கொண்டிருந்தார்கள்‌. அவர்களில்‌ பலர்‌ 
எதிர்பாராத அலைகளின்‌ தாக்குதல்களால்‌ அங்குமிங்கும்‌ தூக்கி வீசப்‌ 
பட்டதால்‌, அவர்களுக்குக்‌ காயங்களும்‌ சிராய்ப்புகளும்‌ ஏற்பட்‌ 


537 


டிருந்தன. இரக்கத்திற்காகக்‌ கடவுளை நோக்கிச்‌ செய்யப்பட்ட 
மன்றாட்டுகள்‌ இருதயத்தைப்‌ பிளப்பனவாக இருந்தன. சிலர்‌ தங்கள்‌ 
ஆத்துமங்களுக்காகவும்‌, மற்றவர்கள்‌ தங்கள்‌ பாதுகாப்பிற்காகவும்‌ 
மன்றாடி னார்கள்‌. 

புனிதர்‌ அந்தப்‌ பரிதாபமான காட்சியைக்‌ கண்டார்‌. அதன்பின்‌ 
தம்‌ கண்களைப்‌ பரலோகத்தை நோக்கி ஏறெடுத்து, தம்‌ 
ஆத்துமத்தின்‌ முழு உருக்கப்‌ பற்றுதலோடும்‌, “ஓ என்‌ ஆத்துமத்தின்‌ 
நேசமாகிய சேசுக்கிறீஸ்துநாதரே! சிலுவை மரத்தின்‌ மீது தேவரீர்‌ 
எங்கள்‌ நிமித்தமாகப்‌ பெற்றுக்கொண்ட ஐந்து காயங்களைப்‌ 
பார்த்து, எங்களுக்கு உதவும்படியாக உம்மை மன்றாடுகிறேன்‌!” 
என்ற அழுத்தந்திருத்தமான வார்த்தைகளைக்‌ கூறி ஜெபித்தார்‌. அவர்‌ 
அடுத்து எதுவும்‌ சொல்வதற்கு முன்‌, நீர்‌ மட்டத்திலிருந்து ஒரு சில 
அங்குலங்கள்தான்‌ மேலே இருந்த கப்பல்‌ இடீரென்று தன்‌ பழைய 
நிலையை நோக்கி மேலெழுந்து, தன்னையே சரிப்படுத்திக்‌ 
கொண்டது. பரலோகம்‌ நிச்சயமாகத்‌ தங்களுக்கு இரக்கம்‌ காட்டி 
யிருக்கிறது என்று கண்ட கப்பற்தலைவரும்‌, ஊழியர்களும்‌, இடம்‌ 
மாறியிருந்த கப்பற்பாயைச்‌ சரிப்படுத்தி, இப்போது கப்பலின்‌ 
பின்னாலிருந்து வீசிய காற்றில்‌ முன்னோக்கிச்‌ செல்லத்‌ தொடங்கி 
னார்கள்‌. 

ஆயினும்‌ அவர்களுடைய கண்ணீரும்‌, புலம்பல்களும்‌ இன்னும்‌ 
நின்று விடவில்லை. அவர்களில்‌ சிலர்‌ சிறு படகிலிருந்த யாராவது 
ஒரு உறவினர்‌ அல்லது நண்பனைப்‌ பற்றித்‌ துக்கப்பட்டு அழுதார்கள்‌. 
சவேரியார்‌ குறிப்பாக, அதிலிருந்த மூர்‌ இனத்தைச்‌ சேர்ந்த இரு 
அடிமைகளின்‌ இழப்பிற்காகத்‌ தனிப்பட்ட முறையில்‌ வேதனைப்‌ 
பட்டார்‌. ஏனெனில்‌ அவர்களுடைய இவ்வுலக மரணம்‌, அவர்‌ 
களுடைய நித்திய மரணமாகவே இருந்திருக்கும்‌ என்று அவர்‌ 
அஞ்சினார்‌. இந்தத்‌ துயரமான எண்ணங்கள்‌ தம்முடைய மனதில்‌ 
குறுக்கிட, அவர்‌ தமக்கு வழக்கமான முறையில்‌ தம்மை ஒழுங்கு 
படுத்திக்கொண்டு, கடவுளின்‌ பாதுகாவலுக்காக எப்படி ஜெபிப்பது 
என்று கூட அறியாதிருந்த அந்த இருவருக்காகவும்‌, ஒரு சுருக்கமான, 
ஆனால்‌ உருக்கமான ஜெபம்‌ செய்து ஒப்புக்கொடுத்தார்‌. 


538 


தமது ஜெபத்தை முடித்தும்‌ முடிக்காதிருக்கையிலேயே, அது 
கேட்டருளப்பட்டது என்று அவர்‌ உணர்ந்தார்‌. ஆகவே, தம்‌ அருகில்‌ 
இருந்தவர்களை நோக்கித்‌ திரும்பிய அவர்‌ சந்தோஷத்தோடு அவர்‌ 
களை உற்சாகப்படுத்தத்‌ தொடங்கினார்‌. காணாமற்‌ போயிருந்த 


அவர்களுடைய தோழர்களைக்‌ குறிப்பிட்டு, கடவுளில்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ நம்பிக்கையை வைக்க வேண்டுமென்றும்‌, ஏனெனில்‌, அவர்‌ 
பத்திரமாயிருப்பதாகத்‌ தாம்‌ நம்புவதாகவும்‌, ஒரு சில நாட்களில்‌ 
குழந்தை தன்‌ தாயுடன்‌ சேர்ந்துகொள்ளும்‌, அதாவது, அந்தச்‌ சிறு 
படகு கப்பலோடு மீண்டும்‌ வந்து சேர்ந்துகொள்ளும்‌ என்றும்‌ அவர்‌ 


கூறினார்‌. 


அனால்‌ இதற்கு சாத்தியமேயில்லை என்று அவர்களுக்குத்‌ 
தோன்றியது. ஏனெனில்‌ கப்பல்‌ அந்தச்‌ சிறு படகை நிர்க்கதியாக 
விட்டு விட்டு வேறு வழியின்றி வெகுதூரம்‌ முன்னோக்கிச்‌ சென்றிருந் 
தது. ஆகவே, புனிதரின்‌ வார்த்தைகளை அவர்கள்‌ நம்பாமல்‌, 
தொடர்ந்து புலம்பிக்கொண்டும்‌, தங்கள்‌ இழப்பு இனி சரிசெய்யப்‌ 
பட முடியாதது என்று சொல்லிக்கொண்டும்‌ இருந்தார்கள்‌. 
ஆனால்‌ பொழுது விடிந்தபோ, ஒருவன்‌ சிறு படகைத்‌ தேடும்படி 
பாய்மரத்தில்‌ ஏறினான்‌. ஆனால்‌ அகன்ற நீர்ப்‌ பரப்பைத்‌ தவிர வேறு 
எதையும்‌ அவனால்‌ காண இயலவில்லை. இரண்டு மணி நேரத்‌ 
திற்குப்‌ பிறகு, சவேரியார்‌ மீண்டும்‌ மேற்தளத்திற்கு வந்தார்‌. 
அவருடைய முகம்‌ அதே சந்தோஷ உற்சாகத்தை வெளிப்படுத்தியது. 
கப்பற்தலைவருக்கும்‌ மாலுமிகளுக்கும்‌, அவர்களோடு இருந்த வேறு 
ஏழு போர்ச்சுக்கீசியாகளுக்கும்‌ வணக்கம்‌ சொல்லி விட்டு, தங்கள்‌ 
நண்பர்களைப்‌ பற்றிய செய்தி எதுவும்‌ அவர்களுக்குக்‌ கிடைத்ததா 
என்று அவர்‌ கேட்டார்‌. யாரையாவது பாய்மரத்தில்‌ மீண்டும்‌ ஏறிப்‌ 
பார்க்கச்‌ சொல்லும்படி அவர்‌ கூறியபோது, அருகில்‌ நின்றிருந்தவார்‌ 
களில்‌ ஒருவன்‌, “ஆமாம்‌ சுவாமி, அதைத்‌ தேடும்படி நாம்‌ வேறு ஒரு 
கப்பலை அனுப்பினால்‌, அது நம்மிடம்‌ திரும்பி வரும்‌” என்று பதில்‌ 
கூறினான்‌. இனி அதை நாம்‌ ஒருபோதும்‌ காணப்‌ போவதில்லை 
என்ற அர்த்தத்தில்தான்‌ அவன்‌ இப்படி க்‌ கூறினான்‌. 


புனிதர்‌ அதைக்‌ கேட்டு அவனை மென்மையாகக்‌ கடிந்து 


539 


கொண்டார்‌: “இந்த ஆத்துமங்கள்மீது பரலோகத்திற்கு அக்கறை 
யில்லையா? அவற்றை இரட்சிக்க இயலாதபடி கடவுளின்‌ திருக்கரம்‌ 
வல்லமையற்றுப்‌ போய்‌ விட்டதா? உன்‌ நம்பிக்கையைப்‌ போல்‌ 


அதுவும்‌ சுருங்கி விட்டதா? நான்‌ பரலோக இராக்கினியின்‌ பாதுகாவ 
லின்கழ்‌ நான்‌ அவர்களை வைத்திருக்கிறேன்‌; அவர்களுடைய 
பாதுகாப்பிற்காக, மலாக்காவிலுள்ள நம்‌ மலை மாதா ஆலயத்தின்‌ 
பீடத்தில்‌, திவ்ய கன்னிகைக்குத்‌ தோத்திரமாக மூன்று பூசைகள்‌ 
வைப்பதாக நான்‌ வாக்களித்திருக்கிறேன்‌”' என்று கூறிவிட்டு, 
இப்போது அவர்‌ கப்பற்தலைவரை நோக்கி மீண்டும்‌ திரும்பி, 
மாலுமிகளில்‌ ஒருவனை மேலே அனுப்பும்படி இந்த முறை உத்தர 
விட்டார்‌. 


அவருடைய விருப்பம்‌ உடனே நிறைவேற்றப்பட்டது. ஆனால்‌ 


மேலே சென்றவன்‌ அரை மணி நேரமாகத்‌ தேடி விட்டு, தன்னால்‌ 
எதையும்‌ பார்க்க முடியவில்லை என்று தெரிவித்தான்‌. அடுத்த 
இரண்டு பகல்களும்‌, மூன்று இரவுகளும்‌ புனிதர்‌ எந்த உணவும்‌, 
பானமும்‌ எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்‌ நிற்கவே முடியாத 
அளவுக்குப்‌ பலவீனமடைந்தார்‌. மேலும்‌ திடீர்த்‌ தலைசுற்றல்களின்‌ 
பாதிப்பிற்கும்‌ அவர்‌ உட்பட்டார்‌. கப்பலில்‌ இருந்த வணிகர்களில்‌ 


ஒருவரான ஃபெர்டினாண்ட்‌ மெண்டெஸ்‌ என்பவர்‌ சற்று நேரம்‌ 
ஓய்வாவது எடுக்கும்படி அவரிடம்‌ கெஞ்சிக்‌ கேட்டுக்கொண்டார்‌. 
அவருக்குத்‌ தமது சிறிய அறையை விட்டுக்கொடுக்கவும்‌ அவர்‌ 
தயாராக இருந்தார்‌. சவேரியாரும்‌ அதை ஏற்றுக்கொண்டார்‌. 
மேலும்‌ ஓர்‌ உபகாரமாக, தம்மை யாரும்‌ தொந்தரவு செய்யாதபடி, 
அவருடைய சீன ஊழியனை வாசலில்‌ இருக்கச்‌ சொல்லும்படி அவர்‌ 
கேட்டுக்கொண்டார்‌. 

ஆனால்‌ உறக்கமல்ல, ஜெபம்தான்‌ அவர்‌ தேடிய ஓய்வாக 
இருந்தது. ஏனெனில்‌, சுவாமி பிரான்சிஸ்‌ அவர்‌ எப்படித்‌ தம்‌ நேரத்‌ 
தைக்‌ கழிக்கிறார்‌ என்று தான்‌ கவனித்துக்கொண்டிருந்ததாகவும்‌ 
அவர்‌ அறையில்‌ இருந்த ஏழு மணி நேரமும்‌, அவர்‌ முழந்தாளிட்ட 
நிலையிலிருந்து எழவேயில்லை என்றும்‌, அவருடைய பெருமூச்சு 


களையும்‌, முனகல்களையும்‌ தான்‌ கேட்டதாகவும்‌ அவன்‌ கூறினான்‌. 


540 


அந்தி சாயும்‌ நேரத்தில்‌ புனிதர்‌ மீண்டும்‌ வெளியே வந்து, சரக்குப்‌ 
பெட்டகம்‌ இப்போது அதிகத்‌ தொலைவில்‌ இல்லாததால்‌, அது 


எங்காவது கண்ணுக்குத்‌ தெரிகிறதா என்று கேட்டார்‌. “நம்‌ நண்பர்‌ 
களைப்‌ பற்றி இனியும்‌ கவலைப்படாதீர்கள்‌ சுவாமி! அவர்களை 
மீண்டும்‌ காண முடியும்‌ என்று நம்புவது பெரும்‌ அபத்தமாகவே 
இருக்கும்‌. நம்‌ கப்பலும்‌ கூ ட, இந்தப்‌ புயலிலிருந்து அபூர்வமாகவே 
தப்பி வந்திருக்கிறது என்னும்போது, ஒரு சிறு படகு தப்புவதற்கு 
என்ன வாய்ப்பு இருந்திருக்க முடியும்‌? கடவுள்தாமே அற்புதமான 
முறையில்‌ அதைப்‌ பாதுகாத்திராவிட்டால்‌, அது எப்போதோ 
மூழ்கிப்‌ போயிருக்கும்‌. அப்படியே அது எல்லா ஆபத்துக்களிலிருந் 
தும்‌ தப்பிவிட்டது என்றே வைத்துக்கொண்டாலும்‌, அதனால்‌ எந்தப்‌ 
பயனும்‌ இராது. அவர்கள்‌ நம்மை ஒருபோதும்‌ முந்திக்கொண்டு 
செல்லப்‌ போவதில்லை. ஏனெனில்‌ நாம்‌ இப்போது அவர்களிட 
மிருந்து குறைந்தபட்சம்‌ 150 மைல்‌ தூரம்‌ கடந்து வந்து விட்டோம்‌” 
என்றார்‌ கப்பற்தலைவார்‌. 

புனிதரோ அவர்‌ சொன்னதையெல்லாம்‌ மீறி, மீண்டும்‌ ஒரு 
முறை பாய்மரத்தில்‌ யாரையாவது ஏறிப்‌ பார்க்கச்‌ சொல்லும்படி 
கெஞ்சிக்‌ கேட்டுக்கொண்டார்‌. ஆகவே, அவரைத்‌ திருப்திப்படுத்து 
வதை விட, தவறானவையாகத்‌ தோன்றிய அவருடைய எதிர்பார்ப்பு 
களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவே அவர்‌ மீண்டும்‌ பாய்‌ 
மரத்தில்‌ ஒருவனை ஏறச்‌ செய்தார்‌. அவன்‌ சற்று நேரம்‌ அடிவானம்‌ 
வரை நன்கு கூர்ந்து பார்த்து விட்டு, அலைகளைத்‌ தவிர வேறு 
எதையும்‌ காண முடியவில்லை என்று சொல்லிவிட்டு அவன்‌ தளத்‌ 
இற்கு இறங்கி வந்தான்‌. 

இப்போது, அவர்கள்‌ பிழைத்திருப்பதற்கான எந்த சாத்தியக்‌ 
கூறும்‌ இல்லாதது போலத்‌ தோன்றியது. ஆனால்‌ இந்தக்‌ காரியத்‌ 
தைப்‌ பற்றிக்‌ கடவுளோடு பேசியிருந்தவரும்‌, அவர்‌ அந்தச்‌ சிறு 
படகைக்‌ காப்பாற்றுவது மட்டுமின்றி, அதைத்‌ தங்கள்‌ கண்களிலும்‌ 
காட்டுவார்‌ என்று உறுதியாக நம்பியிருந்தவருமான சவேரியார்‌, 
பாய்களைக்‌ குறைத்து, கப்பலின்‌ வேகத்தைக்‌ கட்டுப்படுத்தி, 
காணாமற்போனவர்கள்‌ அருகில்தான்‌ இருக்கிறார்கள்‌ என்பதால்‌, 


541 


அவர்கள்‌ திரும்பி வருவதற்காகக்‌ காத்திருக்கும்படி மீண்டும்‌ 
கெஞ்சினார்‌. அவரைப்‌ பார்க்கவே பரிதாபமாக இருந்ததால்‌, அவார்‌ 
மீது மிகுந்த மரியாதை கொண்டிருந்த மாலுமி, அவர்‌ சொன்னதைச்‌ 
செய்ய ஒத்துக்கொண்டான்‌. 

முக்கியப்‌ பாய்மரத்தின்‌ பாய்‌ இறக்கப்பட்டது. அவர்‌ மட்டுமே 
எதிர்பார்த்திருந்த அந்தப்‌ பரிதாபத்திற்குரிய மனிதர்களுக்காக 
அவர்கள்‌ மூன்று மணி நேரம்‌ கப்பலை ஒரே இடத்தில்‌ நிறுத்தி 
வைத்தார்கள்‌. இந்நேரம்‌ முடிந்ததும்‌, கப்பல்‌ வழிந்து செல்லத்‌ 
தொடங்குவது பற்றிப்‌ பயணிகள்‌ முறையிடத்‌ தொடங்கியதோடு, 
கப்பற்பாய்‌ மீண்டும்‌ உயர்த்தப்பட வற்புறுத்தினார்கள்‌. புனிதர்‌ 


உடனே எதிர்ப்புத்‌ தெரிவித்தார்‌. ஆனால்‌ கப்பல்‌ ஊழியர்கள்‌ 
தம்மை மீறி பாறை உயர்த்தும்‌ வேலையில்‌ ஈடுபடுவதைக்‌ கண்ட 
அவர்‌, ஓடிப்‌ போய்‌ பாய்மரத்தைக்‌ கட்டிப்‌ பிடித்துக்கொண்டார்‌. 
தம்‌ புயத்தின்மீது தம்‌ கரத்தைச்‌ சாய்த்தபடி, கதறியழவும்‌, ஆழ்ந்த 
பெருமூச்சு விடவும்‌ தொடங்கினார்‌; ஆனால்‌ சற்று நேரத்திலேயே 
அவர்‌ எழுந்து, தம்‌ கரங்களைப்‌ பின்னிக்கொண்டு, கண்ணீர்‌ வழியும்‌ 
தம்‌ கண்களைப்‌ பரலோகத்தை நோக்கி ஏறெடுத்து, “என்‌ மெய்யங்‌ 
கடவுளான ஆண்டவரே! உம்முடைய திருப்பாடுகளுடையவும்‌, 
மரணத்தினுடையவும்‌ துன்பங்களைப்‌ பார்த்து, மிகுந்த துன்பங்‌ 
களுக்குப்‌ பின்‌ எங்களை நோக்கி வந்துகொண்டிருக்கிற உமது 
பிரமாணிக்கமுள்ள ஊழியர்களின்‌ ஆத்துமங்களை இரட்சிக்கும்படி 
உம்மை மன்றாடுகிறேன்‌” என்று ஜெபித்தார்‌. இதைச்‌ சொன்னபின்‌, 
அவர்‌ மீண்டும்‌ தம்‌ தலையைப்‌ பாய்மரத்தின்‌ மீது சாய்த்துக்‌ 


கொண்டு, உறங்குபவரைப்‌ போல ஒரு சில நிமிடங்கள்‌ மவுனமாக 
இருந்தார்‌. 

திடீரென, பாய்மரத்தின்‌ அடிப்பகுதியில்‌ கிடந்த கயிறுகளின்‌ மீது 
உட்கார்ந்திருந்த ஒரு சிறுவன்‌ உரத்த குரலில்‌, “புதுமை! புதுமை! 
இதோ வருகிறது அந்தச்‌ சிறு படகு” என்று கூச்சலிட்டான்‌. ஆம்‌! 
உண்மையாகவே ஓர்‌ அம்பெறி தூரத்தில்‌ அது மிதந்து கொண்‌ 
டிருந்தது. சிறுவன்‌ கை காட்டிய திசையை நோக்கி அனைவரும்‌ 
தங்கள்‌ கண்களைத்‌ திருப்பி, அவன்‌ சொன்னது உண்மை என்று 


542 


அறிந்துகொண்டார்கள்‌. அங்கே வெடித்துக்‌ கிளம்பிய மகிழ்ச்சியை 
யும்‌, கண்ணீரையும்‌ விளக்குவது இயலாத காரியமாகவே இருக்கும்‌. 
சந்தோஷம்‌ ஒவ்வொருவரின்‌ மூளையையும்‌ துள்ளச்‌ செய்ததாகத்‌ 
தோன்றியது. குறிப்பாகத்‌ தம்‌ சகோதரியின்‌ மகன்‌ இறந்து விட்டதாக 
நினைத்து, ஆறுதலற்றுத்‌ துக்கித்துக்கொண்டி ருந்த கப்பற்தலைவரின்‌ 
நிலை விவரிக்க இயலாததாக இருந்தது. 

அனைவரும்‌ தங்கள்‌ பரிசுத்த தந்தையைச்‌ சுற்றி ஒன்றுகூடி, 
அவருக்கு முன்பாக முழங்கால்களில்‌ விழுந்து, அவருக்குத்‌ தகுதி 
யுள்ள விதத்தில்‌ அவரைத்‌ தாங்கள்‌ மதிக்காததற்காகத்‌ தங்களையே 
ஈனப்‌ பாவிகள்‌ என்று குற்றஞ்சாட்டிக்‌ கொண்டார்கள்‌, இவ்வளவு 
புனிதமான ஒரு மனிதரைத்‌ தங்கள்‌ நடுவில்‌ கொண்டிருக்கத்‌ தாங்கள்‌ 
தகுதியற்றவர்கள்‌ என்று அறிக்கையிட்டார்கள்‌. தாழ்ச்சியுடன்‌ கூடிய 
குழப்பத்திலும்‌, புனிதரின்‌ மீது தங்களுக்குள்ள அன்பாலும்‌, பரிசுத்த 
ரின்‌ திருப்பாதங்களை முத்தமிடுவதில்‌ அவர்கள்‌ ஒருவரோடு ஒருவார்‌ 
போட்டியிட்டார்கள்‌. 

இதனால்‌ வெட்கத்திற்கு உள்ளான புனிதர்‌ கடவுளின்‌ செயலாக 
மட்டுமே இருக்கிற ஒரு காரியத்திற்காகத்‌ தம்மை அவர்கள்‌ புகழ்வது 
பற்றி அவர்களைக்‌ கடிந்துகொண்டார்‌. அதன்பின்‌, கடவுளுக்கு 
நன்றி செலுத்தும்படி அவர்களுக்கு உத்தரவிட்ட பின்‌, அவர்களிட 
மிருந்த நழுவி, கப்பற்தலைவரின்‌ அறைக்குள்‌ சென்று தாளிட்டுக்‌ 
கொண்டார்‌. 


இதனிடையே, அந்தச்‌ சிறு படகு நெருங்கி வந்துகொண்டிருந்தது. 
அலைகளின்‌ பெருக்கத்தால்‌ இயல்பாகவே நடப்பது போல, அது 
அலைகளின்மீது தடுமாறியபடி, ஒழுங்கற்ற முறையில்‌ வருவதற்குப்‌ 
பதிலாக, அது தண்ணீரின்‌ மீது வழுக்கியபடி, ஒரே நேர்கோட்டில்‌ 
கப்பலை நோக்கி இந்தக்‌ காலத்து இயந்திரப்‌ படகு ஒன்றைப்‌ போல 
விரைந்து வருவதைக்‌ கண்டு அவர்கள்‌ அனைவரும்‌ அதிசயித்‌ 
தார்கள்‌. அந்தச்‌ சிறு படகு, கப்பலை ஒட்டி வந்ததும்‌, அதில்‌ இருந்த 
வார்கள்‌ பத்திரமாகக்‌ கப்பலில்‌ ஏறும்‌ வரைக்கும்‌ சற்றும்‌ அசையாமல்‌ 


அப்படியே நின்றபின்‌, மாலுமிகளுக்கு எந்த சிரமத்தையும்‌ கொடுக்‌ 
காமல்‌, கப்பலின்‌ பின்பக்கத்தில்‌ தனக்கு வழக்கமான இடத்தில்‌ 


543 


போய்‌ நின்றதைக்‌ கண்டு அவர்கள்‌ அதிசய உணர்வால்‌ அயர்ந்து 
போய்‌ நின்றார்கள்‌! 

அவர்கள்‌ தங்களுக்குள்‌ பரிமாறிக்கொண்ட வாழ்த்துக்களும்‌, 
பாராட்டுதல்களும்‌ உண்மையுள்ளவையாகவும்‌, ஆர்வம்‌ நிறைந்‌ 
தவையாகவும்‌ இருந்தன. அந்தச்‌ சிறு படகில்‌ உயிர்‌ தப்பி 
வந்தவர்கள்‌, அந்த பயங்கரமான கடும்புயலுக்கு மத்தியிலும்‌ தங்கள்‌ 
படகு ஆபத்தின்றி இருந்ததாகவும்‌, தாங்கள்‌ அச்சங்கொள்ள எந்தக்‌ 
காரணமும்‌ இருக்கவில்லை என்றும்‌, அந்த அச்சத்திற்குரிய இரவின்‌ 
ஆழ்ந்த இருளிலும்‌ கூட தாங்கள்‌ மிகவும்‌ பத்திரமாக உணர்ந்ததாக 
வும்‌, ஏனெனில்‌ சுவாமி பிரான்சிஸ்‌ தங்களோடு இருந்து, வழி நெடுக 
தங்களை உற்சாகப்படுத்திக்கொண்டிருந்ததாகவும்‌, ஒரு கப்பல்‌ 
மாலுமிக்கும்‌ அப்பாற்பட்ட திறமையுடன்‌ அவர்‌ சுக்கானைக்‌ 
கையாண்டுகொண்டிருந்ததைத்‌ தாங்கள்‌ கண்டதாகவும்‌ அவர்கள்‌ 
கூறியபோது கப்பலில்‌ இருந்தவர்கள்‌ மதிமயங்கிப்‌ போனார்கள்‌. 
அவர்கள்‌ உடனே, சுவாமி பிரான்சிஸ்‌ எப்போதும்‌ தங்களுடன்‌ 
இருந்ததாகவும்‌, அவர்‌ கப்பலை விட்டு ஒருபோதும்‌ விலகவில்லை 
என்றும்‌ கூறியபோது, சிறு படகில்‌ வந்தவர்கள்‌ அதே நம்பிக்கை 
யோடு அவர்‌ தங்களோடு இருந்ததாகவும்‌, அதுதான்‌ தங்களுக்குப்‌ 
பாதுகாப்பான உணர்வைத்‌ தந்ததாகவும்‌ உறுதிப்படுத்தினார்கள்‌. 


இந்த முரண்பாட்டிற்கு ஓர்‌ அற்புதம்‌ மட்டும்தான்‌ காரணமாக 
இருக்க முடியும்‌. உண்மையில்‌ இது மகா உன்னதரின்‌ வலது திருக்‌ 
கரத்தின்‌ வேலையாகிய ஈரிட வரத்தின்‌ செயலாக இருந்தது. ஐம்பது 
சாட்சிகள்‌ வரை, இதை ஆணையிட்டு உறுதி செய்திருக்கிறார்கள்‌ 
என்று கத்தோலிக்க உச்ச நீதிமன்றத்‌ தணிக்கையாளர்களிட மிருந்து 
நாம்‌ அறிந்திருக்கிறோம்‌. புத்திக்கெட்டாத இந்த அற்புதத்தின்‌ புகழ்‌ 
எங்கும்‌ பரவியது. குறிப்பாக அது கீழ்த்திசை நாடுகளில்‌ முழுவதும்‌ 
வெகுவாகப்‌ பரவியிருந்தது. சிறு படகில்‌ இருந்த இரண்டு சராசீனியா்‌ 
களும்‌ இந்த அற்புதத்தால்‌ கிறீஸ்தவ வேதமே சத்தியமானது என்று 
தெளிவாக அறிந்து, முகம்மதிய மதத்தைத்‌ துறந்து, ஞானஸ்நானம்‌ 
பெற்றார்கள்‌. 


இதனால்‌ தோன்றிய பரபரப்பு ஓரளவுக்கு அடங்கியதும்‌, 


544 


சவேரியார்‌ மீண்டும்‌ வெளியே வந்து, சிறு படகின்‌ மாலுமியான 
பிரான்சிஸ்‌ ஆகியார்‌ என்பவரைத்‌ தனியாக அழைத்து, அவரும்‌, 
அதிலிருந்த பதினைந்து பேரும்‌ காப்பாற்றப்பட்டதற்காக, இவ்வளவு 
பெரிய உபகாரத்திற்குத்‌ தகுதியுள்ள முறையில்‌ கடவுளுக்கு நன்றி 
செலுத்த வேண்டுமென்று நினைவுபடுத்தினார்‌. அவர்களும்‌ 
அவ்வாறே செய்தார்கள்‌. மேலும்‌, அவர்‌ தமது படகுப்‌ பாயை 
விரைவில்‌ சரிசெய்துகொள்ள வேண்டும்‌, ஏனெனில்‌ விரைவில்‌ 
காற்று தங்களுக்குச்‌ சாதகமாக வீசத்‌ தொடங்கும்‌ என்றும்‌ அவருக்கு 
அறிவுறுத்தினார்‌. மாலுமியின்‌ மெளனம்‌ அதற்கு வாய்ப்பில்லை 
என்று மறைமுகமாகக்‌ கூறினாலும்‌, அவர்‌ புனிதரின்‌ வார்த்தைகளில்‌ 
முழு நம்பிக்கை வைத்தார்‌; கடல்‌ அமைதியடைந்ததும்‌, கப்பற்‌ 
பாய்கள்‌ விரிக்கப்பட்டன. ஒரு மெல்லிய தென்றல்‌ வீசத்‌ தொடங்கி 
யது. அது முப்பது நாட்களில்‌ போர்ச்சுக்கீசிய கப்பல்களுக்குத்‌ 
திறப்பாயிருந்த ஒரு சீனத்‌ துறைமுகமாக சான்ஸியன்‌ தீவுக்கு 
அவர்களைச்‌ சுமந்துகொண்டுபோய்ச்‌ சேர்த்தது. 

நம்‌ பரிசுத்த அப்போஸ்தலர்‌ பிரான்சிஸ்‌ அகியாருடன்‌ கொண் 
டிருந்த நட்பு இத்துடன்‌ முடிந்து விடவில்லை. மறுநாள்‌, இவர்கள்‌ 
இருவரும்‌, கடற்பயண வாழ்வின்‌ ஆபத்துக்களைப்‌ பற்றிப்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்தபோது, அவர்‌ கடலில்‌ அல்ல, நிலத்தில்தான்‌ 
இறப்பார்‌ என்றும்‌, அவர்‌ பணியாற்றிய எந்தக்‌ கப்பலும்‌ கடலில்‌ 
சேதமடையாது என்றும்‌ புனிதர்‌ முன்னுரைத்தார்‌. மாலுமி அவரது 
வார்த்தையைத்‌ தேவ வாக்காக நம்பி ஏற்றுக்கொண்டார்‌. பல சமயங்‌ 
களில்‌ அது புதுமையான விதத்தில்‌ அப்படியே நிறைவேறியது. 
ஆகியார்‌ ஒரு கடற்பயணம்‌ மேற்கொள்ள வேண்டியிருந்தபோது, 
பருவ காலத்தையோ, கால நிலையையே, மற்ற ஆபத்துக்களையோ 
பொருட்படுத்தாமல்‌, துணிச்சலாகப்‌ புறப்பட்டார்‌. அவருடைய 
பாதுகாப்புணர்வின்‌ காரணத்தை அறியாத மற்றவர்கள்‌ அவருடைய 
துணிச்சலைக்‌ கண்டு வியந்தார்கள்‌. 

ஆனால்‌ ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில்‌, அவர்‌ புனிதர்‌ மீது தாம்‌ 
கொண்டிருந்த உயர்ந்த மதிப்பையும்‌, அவருடைய வாக்குறுதியில்‌ 


தாம்‌ கொண்டிருந்த மறைமுகமாக நம்பிக்கையையும்‌ வேறு எப்போ 


545 


தையும்‌ விட அதிகமாக நிரூபித்தார்‌. அவர்‌ டெனாளெரிமிலிருந்து 
பேகுவுக்கு ஒரு மோசமான கட்டுமானமுள்ளதும்‌, சிறியதும்‌, மிகப்‌ 
பழையதுமான ஒரு கப்பலில்‌ பயணம்‌ செய்துகொண்டிருந்த போது, 
திடீரென ஒரு கடும்புயல்‌ எழுந்தது. அது ஆகியோரின்‌ கப்பலோடு 
சேர்ந்து பயணித்துக்கொண்டி ருந்த மற்ற கப்பல்களைப்‌ பாறைகளில்‌ 
தள்ளி அவற்றை முழுமையாகச்‌ சேதமடையச்‌ செய்தது. இந்தச்‌ 
சிறிய பழைய கப்பல்‌ மட்டுமே அந்தப்‌ புயலிலிருந்து தப்பித்தது. 
அது, வேறு எந்த மாலுமியின்‌ கைகளில்‌ இருந்திருந்தாலும்‌, அதுதான்‌ 
முதலாவதாக அழிந்திருக்கும்‌; ஆனால்‌ இந்தச்‌ சயமத்தில்‌, அது ஒரு 
சம்மனசானவர்‌ தன்னை நடத்தி வந்தது போல, அலைகளின்மீது 
கம்பீரமாக சவாரி செய்தது. அதன்‌ நல்ல மாலுமி, சுக்கானருகில்‌ 
அமர்ந்து, அமைதியான கடலில்‌, நல்ல காலநிலையில்‌ தாம்‌ எப்போ 
தும்‌ செய்வது போல்‌ உல்லாசமாகப்‌ பாடி. க்கொண்டிுந்தார்‌. 


அந்தப்‌ பயங்கர ஆபத்தின்‌ நடுவில்‌ அவரிடம்‌ இருந்த அமைதி 
பயணிகளைக்‌ கடும்‌ திகைப்பிற்கு உள்ளாக்கியது. அவரும்‌, தாங்‌ 
களும்‌ நித்தியத்தின்‌ விளிம்பில்‌ இருந்த இது போன்ற ஒரு சமயத்தில்‌ 
அவரால்‌ எப்படிப்‌ பாட்டுப்‌ பாடிக்கொண்டிருக்க முடிந்தது என்று 
சிலர்‌ அவரிடம்‌ கேட்கப்பட்டது. அப்போது, “அலைகள்‌ இப்போது 
வந்ததை விட ஆயிரம்‌ மடங்கு உயரமாக வந்திருந்தாலும்‌, இந்தக்‌ 
கப்பல்‌ இதை விட இரு மடங்கு பழையதாகவும்‌, முழுவதும்‌ உளுத்‌ 
துப்‌ போனதாகவும்‌ இருந்திருந்தாலும்‌ நான்‌ அற்பப்‌ பயத்தையும்‌ 
உணர்ந்திருக்க மாட்டேன்‌. ஏனெனில்‌ என்‌ தந்தையும்‌, என்‌ குருவு 


மான சுவாமி பிரான்சிஸ்‌, நான்‌ வழிநடத்தும்‌ எந்தக்‌ கப்பலும்‌ கடலில்‌ 
ஒருபோதும்‌ அழிந்து போகாது என்று எனக்கு வாக்களித்திருக்கிறார்‌” 
என்று அவர்‌ பதில்‌ கூறினார்‌. இதைக்‌ கேட்டதும்‌ கப்பலில்‌ இருந்த 
கிறீஸ்தவர்கள்‌ முழு அமைதியடைந்தார்கள்‌. அதே வேளையில்‌, 
சராசீனியர்கள்‌ கடவுளால்‌ தொடப்பட்டு, தாங்கள்‌ இந்தப்‌ புயலில்‌ 
இருந்து தப்பித்து, பத்திரமாகக்‌ கரையை அடைந்தால்‌, கிறீஸ்தவ 
வேதத்தில்‌ சேர்வதாக ஒன்றுசேர்ந்து வாக்களித்தார்கள்‌. 

அது அப்படியே நடந்தது. அவர்கள்‌ டானார்‌ என்ற இடத்தை 
அடைந்தவுடன்‌, புயலில்‌ முழுவதுமாகச்‌ சேதப்பட்டுக்‌ கரையில்‌ 


546 


ஒதுங்கிய மற்ற கப்பல்களின்‌ பாகங்களையும்‌ இறந்தவர்களின்‌ 
உடல்களையும்‌ கண்டபோது, தங்கள்‌ நல்ல நோக்கத்தில்‌ அவர்கள்‌ 
மேலும்‌ உறுதியடைந்தார்கள்‌. சராசீனியார்களாகிய இந்த மூர்‌ இனத்‌ 
தவர்கள்‌ ஞானஸ்நானம்‌ பெற்று, தங்கள்‌ மாலுமிக்கு உரைக்க 
இயலாத சந்தோஷத்தைத்‌ தந்தார்கள்‌. 

பருவ காலம்‌ பயணம்‌ செய்வதற்கான காலத்தைத்‌ தாண்டியிருக்க, 
தாமதமாக சான்ஸியனை அடைந்த சவேரியார்‌, அங்கே துறைமுகத்‌ 
தில்‌ இரண்டே இரண்டு இந்தியக்‌ கப்பல்கள்‌ மட்டும்‌ இருந்ததைக்‌ 
கண்டார்‌. அவற்றில்‌ ஒன்று அவருடைய மிகச்‌ சிறந்த நண்பரான 
ஜேம்ஸ்‌ பெரேய்ராவுக்குச்‌ சொந்தமானது. பங்கோவிலிருந்து 
அவரைச்‌ சுமந்து வந்த எட்வர்ட்‌ காமாவின்‌ கப்பல்‌ பெரிய அளவில்‌ 
சேதமடைந்து, சான்ஸியனிலேயே வேறு வழியின்றிக்‌ குளிர்காலத்‌ 
தைக்‌ கழிக்க வேண்டியிருந்ததால்‌, அவர்‌ தம்‌ நண்பரின்‌ கப்பலில்‌ 
ஏறினார்‌. அவர்‌ அதில்‌ ஏறியதும்‌, அது வரை அவர்களுடைய 
இந்தியப்‌ பயணத்திற்கு நேர்‌ எதிராக வீசிக்கொண்டி ருந்த காற்று, 
அவர்களுக்குச்‌ சாதகமாகத்‌ தன்‌ திசையை மாற்றிக்கொண்டது. 
ஆகவே, 1551-ஆம்‌ ஆண்டின்‌ கடைசி நாளாகிய மறு நாளன்று 
மலாக்காவை நோக்கிப்‌ பயணத்தைத்‌ தொடங்கப்‌ பாய்விரித்‌ 
தார்கள்‌. பெரேய்ராவின்‌ கப்பலைப்‌ போல, நல்ல காற்றுக்காகக்‌ 
காத்துக்கொண்டிருந்த அங்கே இருந்த மற்றொரு கப்பலும்‌ அதே 
நேரத்தில்‌ பயணத்தைத்‌ தொடங்கினாலும்‌, அது மிக வித்தியாசமான 
தொரு வெற்றியைச்‌ சந்தித்தது. அதை நாம்‌ பின்னர்‌ விளக்குவோம்‌. 


இந்தப்‌ பயணத்தின்‌ பெரும்‌ பகுதியின்போது, நம்‌ புனிதரின்‌ 
உரையாடல்‌ முக்கியமாக ஜப்பானைப்‌ பற்றியதாக, அதாவது 
போன்ஸேக்களின்‌ வெறுப்பு, அவர்களுடைய துன்புறுத்தல்கள்‌, 
௦பூக்கரண்டோனோவுடனான விவாதம்‌, பங்கோ அரசரின்‌ பக்தி, 
ஃபுனாய்‌, அமாங்குக்கி, காங்கோஸிமா, மற்ற இடங்களில்‌ நிகழ்ந்த 
உரையாடல்கள்‌ ஆகியவற்றைப்‌ பற்றியதாகவே இருந்தது. ஆனால்‌, 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, மதம்‌ சார்ந்த எல்லா விவகாரங்களிலும்‌ 
ஐப்பான்‌ சீனாவைத்தான்‌ பின்பற்றுகிறது என்பதால்‌, முதலில்‌ 
சீனாவை விசுவாசத்திற்குப்‌ பணியச்‌ செய்ய முடிந்தால்‌, ஐப்பான்‌ 


547 


முழுவதும்‌ கிறீஸ்தவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு விடும்‌ என்பது 
பற்றி அவர்‌ அடிக்கடி பேசினார்‌. ஆகவே, சீனாவை மனந்திருப்பத்‌ 
தம்‌ ஆற்றல்களையெல்லாம்‌ பயன்படுத்துவது என்று சவேரியார்‌ 
தீர்மானித்தார்‌. இந்த நோக்கத்திற்காகத்தான்‌ இந்தியாவிலிருந்து 
சபை மற்றும்‌ புதிய கிறீஸ்தவர்களின்‌ நன்மைக்கு அவசியமான சில 
ஏற்பாடுகளைச்‌ செய்வதற்காக அவர்‌ இப்போது இந்நாட்டிற்குத்‌ 
திரும்பி வந்துகொண்டிருந்தார்‌. 

இதைச்‌ செய்து முடித்தபின்‌, சீன வேதபோதகமாகிய தமது 
கடினமான பணியைத்‌ தொடங்குவதற்காகப்‌ புறப்பட்டுச்‌ செல்வது 
அவருடைய நோக்கமாயிருந்தது. அதற்கு வசதியாக அவர்‌ ஏற்கனவே 
கத்தோலிக்க ஞான உபதேசத்தைச்‌ சீன மொழிக்கு மாற்றம்‌ செய்து 
வைத்திருந்தார்‌. தம்மோடு வரக்கூடிய தமது துறவற சகோதரர்‌ 
களுக்கு அது உதவியாக இருக்கும்‌ என்பதால்‌, அவர்‌ அதையும்‌ 
எடுத்து வந்திருந்தார்‌. 

கப்பலில்‌ இருந்த போர்ச்சுக்கசியப்‌ பயணிகள்‌ மிக அதிக வருத்தத்‌ 
தோடு அவர்தம்‌ விருப்பங்களை எடுத்துரைத்துக்கொண்டிருந்ததைக்‌ 
கேட்டார்கள்‌. சீனாவின்‌ சட்டங்களைத்‌ தாங்கள்‌ அறிந்திருந்ததால்‌, 
ஒரு பொது அதிகாரத்தின்‌ அனுமதியின்றி அந்நாட்டிற்குள்‌ அவரால்‌ 
நுழைய முடியாது என்று அவர்கள்‌ அவரிடம்‌ கூறினார்கள்‌. இந்தச்‌ 
சட்டத்தை மீறினால்‌ அங்கே உடனடியாக மரண தண்டனை விதிக்‌ 
கப்படுகிறது என்றும்‌, ஏற்கனவே சில போர்ச்சுக்கீசிய வணிகர்கள்‌ 
சிறையில்‌ இருக்கிறார்கள்‌ என்றும்‌, அவர்களில்‌ சிலர்‌ வியாபார 
நோக்கங்களுக்காக அனுமதியின்றி அந்நாட்டிற்குள்‌ சென்றுவிட்ட 
ஒரே நோக்கத்திற்காகப்‌ பல வருடங்களாக அங்கே சிறைப்பட்டிருக்‌ 
கிறார்கள்‌ என்றும்‌ அவர்கள்‌ அவருக்கு விளக்கிக்‌ கூறினார்கள்‌. 
இப்போது அவருக்கு ஒரே ஒரு வழிதான்‌ இருந்தது. இந்தியாவின்‌ 
வைஸ்ராய்‌, போர்ச்சுக்கல்‌ அரசரின்‌ பெயரால்‌, சீனாவின்‌ பேரரசரிடம்‌ 
ஒரு தூதுக்‌ குழுவை அனுப்பி, அவருடைய நட்பைக்‌ கோர வேண்டும்‌. 
கப்பல்கள்‌, பரிசுகள்‌ ஆகியவை உட்பட, இதற்கான செலவு மிகப்‌ 
பெரியதாயிருக்கும்‌. ஆகவே, வைஸ்ராய்‌ இதற்குச்‌ சம்மதிப்பதற்கு 
அநேகமாக வாய்ப்பிருக்காது. 


548 


ஆனால்‌ ஒரு வணிகராயிருந்தாலும்‌, ஓர்‌ அரசருக்குரிய இருதயத்‌ 
தையும்‌, ஓர்‌ அப்போஸ்தலருக்குரிய வேத ஆர்வத்தையும்‌ கொண்‌ 
டிருந்த பெரேய்ரா, தேவைப்பட்டால்‌, தம்‌ கப்பலையும்‌, தம்‌ 
செல்வங்கள்‌ முழுவதையும்‌ கடவுளுக்கும்‌, புனிதருக்கும்‌ காணிக்கை 
யாகத்‌ தரத்‌ தயாராக இருந்ததன்‌ மூலம்‌ இந்தத்‌ தடையை அகற்ற 
முன்வந்தார்‌. ஆகவே, இந்தத்‌ தூதுப்‌ பணிக்கு வைஸ்ராயின்‌ சம்மதத்‌ 
தைப்‌ பெறும்‌ பொறுப்பை ஏற்றுக்கொண்டதோடு, இதற்கான 
செலவுகளை ஏற்றுக்கொள்ளும்‌ அரசரின்‌ திருத்தூதராக பெரேய்ரா 
வின்‌ பெயரை முன்மொழிவது என்றும்‌ தீர்மானித்தார்‌. 


ஆனாலும்‌ மற்றொரு பிரச்சினை எழுந்தது. மலாக்கா முற்றுகை 
யிடப்பட்டுள்ளது என்னும்‌ செய்தி அவர்களுக்குக்‌ கிடைத்தது. 
ஆகவே, கப்பல்‌ அங்கே சென்றால்‌, அது போர்க்‌ கப்பலாக மாற்றப்‌ 
படும்‌ வாய்ப்பு இருந்தது. இதற்குக்‌ காரணமில்லாமல்‌ இருக்க 
வில்லை. ஏனெனில்‌, இந்த முற்றுகை எவ்வளவு கடுமையானதாக 
இருந்தது என்றால்‌ மலாக்காவின்‌ பெரும்‌ பகுதி அழிக்கப்பட்டிருந் 
தது. இது சவேரியாரால்‌ தெளிவாக முன்னுரைக்கப்பட்டி ருந்தது. 
1551, ஐன்‌ மாதத்தில்‌ இந்த ஒழுக்கமற்ற நாடு, ஜென்ஷியநாட்டின்‌ 
முகம்மதிய அரசனால்‌ தாக்கப்பட்டது, மலாய்‌ மற்றும்‌ ஜாவா 
வீரர்கள்‌ அவனுக்குத்‌ துணையாக இருந்தார்கள்‌. அவனுடைய 
படையில்‌ பன்னீராயிரம்‌ வீரர்கள்‌ இருந்தார்கள்‌. மலாக்காவோ, 
தனது பாதுகாப்பிற்குத்‌ தனது ஆளுனரின்‌ வீரத்தை மட்டுமே நம்பி 
யிருந்தது. ஆனால்‌ நல்ல வேளையாக, ஷெட்டா துறைமுகத்தில்‌ 
யதேச்சையாக இருக்க நேர்ந்த எஜிடியுஸ்‌ கர்வாலோ மூலம்‌ சரியான 
நேரத்தில்‌ அவருக்கு உதவி கிடைத்தது. இவர்‌ நல்ல ஆயத்தமுள்ள 
மூன்று கப்பல்களோடு இருந்தார்‌. அவர்‌ தொடர்ச்சியான தாக்குதல்‌ 
களால்‌ அவதிப்பட்டுக்கொண்டிருந்த நகரத்தின்‌ உதவிக்காக 
அவற்றை உடனே அங்கே கொண்டு வந்தார்‌. 

மலாய்‌ வீரர்களும்‌, ஜாவா வீரர்களும்‌ ஒருவர்‌ மாற்றி ஒருவரை 
வெற்றிகரமாக விடுவித்து வந்தனர்‌. இதனால்‌ ஒரு குழு களைப்‌ 
படையும்போது, மற்றொரு குழு முழு உற்சாகத்தோடு முற்றுகையில்‌ 
பங்குபெற்றது. 


549 


மலாக்காவில்‌ இருந்த சபைத்‌ தந்தையர்‌ குறைந்த எண்ணிக்கை 
யில்‌ இருந்தாலும்‌, தங்கள்‌ அயராத பிறார்சிநேகத்தாலும்‌, உழைப்‌ 
பாலும்‌, பலரின்‌ இடங்களை நிரப்பினார்கள்‌. அவர்கள்தான்‌ 
ஆபத்தை எதிர்கொள்வதில்‌ முதலாவதாக இருந்தார்கள்‌. குறிப்பாக, 
தாம்‌ ஐப்பானுக்குப்‌ புறப்பட்ட போது, சவேரியார்‌ தமக்குத்‌ 
தந்திருந்த ஒரு பாடுபட்ட சுரூபத்தைக்‌ கொண்டு அற்புதங்களைச்‌ 
செய்து வந்த சுவாமி பிரான்சிஸ்‌ பெரேஸ்‌ என்பவர்‌ எப்போதும்‌ 
ஆபத்தில்‌ இருந்தார்‌. குறிப்பாக ஒரு முறை, ஜாவா போர்வீரார்களின்‌ 
ஒரு பெரும்‌ படை துணிச்சலோடு மலாக்காவின்‌ பீரங்கிகளை எதிர்‌ 


கொண்டு, ஆற்றைக்‌ கடந்தபோது, அவர்களை விரட்டியடிக்க எந்த 
வாய்ப்புமில்லாதது போலத்‌ தோன்றியது. 


பெரேஸ்‌ தமது பாடுபட்ட சுரூபத்தை ஒரு மரத்தில்‌ கட்டி 
வைத்து, அதன்முன்‌ முழந்தாளிட்டு, போர்ச்சுக்கல்‌ படைகளுக்கு 


வெற்றியைத்‌ தரும்படி சர்வ வல்லப சர்வேசுரனிடம்‌ மன்றாடினார்‌. 


அவருடைய ஜெபம்‌ உடனே கேட்கப்பட்டது. ஜாவா வீரர்கள்‌ 


துரத்தியடிக்கப்பட்டார்கள்‌. அவர்களில்‌ முன்னுறுக்கும்‌ அதிகமான 
வார்கள்‌ அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டார்கள்‌. 

ஆனால்‌ எதிரிகளின்‌ ஆயுதங்களை விட மலாக்காவின்‌ பாவங்கள்‌ 
அதன்மீது அதிக பாரமாயிருந்து அதை அழுத்திக்கொண்டி ருந்ததால்‌, 
அந்த நகரத்தின்‌ ஒரு பகுதி சாராசீனிய அரசனால்‌ கைப்பற்றப்பட்டது. 
அவன்‌ அதை நெருப்புக்கும்‌, வாளுக்கும்‌ இரையாக்கினான்‌. அதன்‌ 
மதில்களுக்குள்‌ இருந்த மூன்னூறு போர்ச்சுக்கீசியார்களில்‌ நூற்றுக்கும்‌ 
அதிகமானவர்கள்‌ கொல்லப்பட்டார்கள்‌. உள்ளூர்‌ மக்களில்‌ 
பல்லாயிரக்கணக்கானோர்‌ அடிமைகளாகக்‌ கொண்டு செல்லப்‌ 
பட்டார்கள்‌. அவர்களிடமிருந்து மிக ஏராளமான கொள்ளைப்‌ 
பொருட்களும்‌ எதிரிகளால்‌ அபகரித்துச்‌ செல்லப்பட்டன. 

இந்தக்‌ காரியங்கள்‌ நிகழ்ந்துகொண்டி ருந்த சமயத்தில்‌, சவேரி 
யார்‌ஃபுனாய்‌ நகரத்தில்‌ போன்ஸேக்களுடன்‌ வாதப்‌ போரில்‌ ஈடுபட்‌ 
டிருந்தார்‌. ஆயினும்‌, மலாக்காவில்‌ நடந்துகொண்டி ருந்த காரியங்‌ 
களைக்‌ கடவுள்‌ அவருக்கு வெளிப்படுத்தினார்‌; ஏனெனில்‌ புனிதர்‌ 


ஒருநாள்‌ காமாவிடமும்‌, அவருடைய துணைவர்களிடமும்‌, 


550 


மலாக்கா தன்னை அச்சுறுத்திக்கொண்டி ருந்த முற்றுகையை எதிர்த்து 
நிற்க முடியாமல்‌ போகும்‌ என்று கூறி, ஆகவே, உடனே புறப்பட்டுச்‌ 


செல்லும்படி அவர்களை வற்புறுத்தினார்‌. ஆனால்‌ அவருடைய 
மனக்காட்சி எதிர்காலத்திற்குள்‌ இன்னும்‌ ஆழமாக இறங்கிச்‌ சென்ற 
தால்‌, முற்றுகையிடப்பட்டவர்களுக்கு காமா உண்மையில்‌ எந்த 
உதவியும்‌ செய்ய முடியாத அளவுக்குத்‌ தூரம்‌ மிக அதிகமாக இருந்‌ 
ததை அவர்‌ கண்டார்‌. 

ஆகவே, புனிதர்‌ தம்‌ ஜெபங்களைக்‌ கொண்டு அவர்களுக்கு 
உதவி செய்யத்‌ தொடங்கினார்‌. மலாக்காவின்‌ குடிமக்களைத்‌ 
தண்டிக்கும்படியாக மட்டுமின்றி, அவர்கள்‌ தங்கள்‌ வாழ்வைத்‌ 
திருத்திக்கொள்வதற்காகவுமே கடவுள்‌ தண்டனைகளை அனுப்பிக்‌ 
கொண்டிருந்தார்‌ என்பதால்‌, புனிதரின்‌ மன்றாட்டைக்‌ கேட்டு, 
அவர்‌ அந்த மக்களை விடுவிக்க முன்வந்தார்‌. ஏனெனில்‌, விசித்திர 
மான முறையில்‌ எதிரிப்‌ படை எந்த வெளிப்படையான காரணமும்‌ 
இன்றி மலாக்காவை விட்டு வெளியேறியது. அவர்கள்‌ பின்வாங்கி 
னார்கள்‌ என்று சொல்வதை விட, தப்பித்து ஓடினார்கள்‌ என்று சொல்‌ 
வதுதான்‌ சரியாக இருக்கும்‌. இதுவும்‌ சவேரியாருக்கு வெளிப்‌ 
படுத்தப்பட்டது. ஏனெனில்‌, தமது கப்பல்‌ எடுத்துக்கொள்ளப்‌ 
படுவது தொடர்பாக, பெரேய்ரா மலாக்காவுக்குச்‌ செல்வது பற்றிய 
அச்சத்தை வெளிப்படுத்தியபோது, நம்‌ பரிசுத்தர்‌ ஆபத்து விலகி 
விட்டதென்றும்‌, எதிரி ஓடிப்‌ போய்விட்டான்‌ என்றும்‌ கூறி, அவரு 
டைய எல்லா அச்சத்தையும்‌ அகற்றினார்‌. 


பாதுகாப்பான பயணத்திற்குரிய காலம்‌ முடிந்து வெகு நாட்‌ 
களாகியிருந்ததால்‌, மலாக்காவில்‌ இந்தியாவுக்குச்‌ செல்லும்‌ கப்பல்‌ 
எதையாவது கண்டுபிடிக்க முடியுமா என்பது சந்தேகத்திற்குரியதாக 
இருந்தது. இல்லையென்றால்‌, சீனப்‌ பயணம்‌ மிகவும்‌ தள்ளிப்‌ போகும்‌. 
பெரேய்ரா ஓர்‌ ஒப்பந்தத்தின்‌ மூலம்‌ உடனே சுண்டா என்னுமிடத்‌ 
திற்குப்‌ புறப்பட்டுச்‌ செல்ல வேண்டியிருந்ததால்‌, அவர்‌ கொச்சிக்குச்‌ 
செல்ல இயலாதவராக இருந்தார்‌. 

என்றாலும்‌ சர்வ வல்லபக்‌ கடவுள்‌ சவேரியாருக்கு ஒரு காரியத்தை 
வெளிப்படுத்தியதன்‌ மூலம்‌ அவருடைய கவலையிலிருந்து அவரை 


551 


விடுவித்தார்‌. சவேரியார்‌ உடனே தம்‌ நண்பருக்கு அதை அறிவித்தார்‌. 
மலாக்கா துறைமுகத்தில்‌ அந்தோனி பெரேய்ராவுக்குச்‌ சொந்தமான 
ஒரே ஒரு கப்பல்‌ மட்டும்‌ இருக்கிறது, அவர்கள்‌ அங்கு போய்ச்‌ 
சேரும்போது, அது இந்தியாவுக்குப்‌ புறப்படத்‌ தயாராக இருப்பதை 
யும்‌, கொச்சிக்குப்‌ புறப்படுவதற்காக ஒரே ஒரு நங்கூரத்தில்‌ மட்டுமே 
அது ஓய்வெடுத்துக்‌ கொண்டிருக்கிறது என்பதுதான்‌ அந்தச்‌ செய்தி. 
ஆச்சரியத்திற்குரிய விதத்தில்‌ இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ எழுத்துக்கு 
எழுத்து அப்படியே நிறைவேறியது. உரிய நேரத்தில்‌ அதையும்‌ 
பார்ப்போம்‌. 

இம்முறையில்‌ நம்‌ அப்போஸ்தலர்‌ சான்ஸியனிலிருந்து மலாக்கா 
வுக்குத்‌ தம்‌ பயணத்தைத்‌ தொடங்கினார்‌. ஒரு நாள்‌ திடீரென்று 
கடல்‌ கொந்தளிப்பானதாக ஆனது. ஒரு பயங்கரமான சூறாவளி 
எழுந்தது. அது தனது செல்வாக்கிற்கு உள்ளே வரக்கூடிய எந்த ஒரு 
கப்பலையும்‌ சிதைத்து விடுவதாக அச்சுறுத்தியது. புனிதரின்‌ 
பேறுபலன்களிலும்‌, அவருடைய பிரசன்னத்திலும்தான்‌ கப்பலின்‌ 
ஊழியர்கள்‌ மற்றும்‌ பயணிகளின்‌ நம்பிக்கையெல்லாம்‌ ஊன்றி 
யிருந்தது. அவர்கள்‌ அவரிடம்‌ தஞ்சமடைந்தார்கள்‌. அச்சத்தால்‌ 
வெளிறிய உதடுகளால்‌, தங்கள்‌ ஆபத்தில்‌ தங்களுக்கு இரக்கம்‌ 
காட்டுமாறும்‌, அவர்‌ தம்‌ ஜெபங்களைக்‌ கொண்டு தங்களுக்கு உதவு 
மாறும்‌ அவர்கள்‌ அவரிடம்‌ கெஞ்சிக்‌ கேட்டுக்கொண்டார்கள்‌. 

அவர்‌ சற்று நேரம்‌ தனியே சென்றார்‌. அதன்பின்‌ அமைதி 
நிறைந்த முகத்தோடு திரும்பி வந்து, சாந்தா க்ரூஸ்‌ கப்பல்‌ (அதுதான்‌ 
இக்கப்பலின்‌ பெயர்‌) இப்போது மட்டுமல்ல, எதிர்காலத்தில்‌ 
எப்போதுமே கடலில்‌ அழிந்து போகாது என்றும்‌, அது எங்கே 
கட்டப்பட்டதோ, அதே கடற்கரையில்‌ துண்டுதுண்டாக விழும்‌ 
என்றும்‌ அவர்‌ அவர்களுக்குக்‌ கூறினார்‌. அவர்‌ தொடர்ந்து, 
“இதனுடன்‌ சான்ஸியனிலிருந்து புறப்பட்ட மற்றொரு கப்பலைப்‌ 
பற்றியும்‌ இதே வார்த்தைகளை என்னால்‌ சொல்ல முடிவது 
கடவுளுக்குச்‌ சித்தமாயிருந்திருந்தால்‌! அதன்‌ நிர்ப்பாக்யெம்‌ 
விரைவில்‌ நமக்கு வெளிப்படுத்தப்படும்‌” என்றும்‌ கூறினார்‌. இதை 
அவர்‌ சொல்லி முடித்த அதே கணத்தில்‌, இது வரை சாந்தா க்ரூஸ்‌ 
கப்பலுக்கு மேலாகத்‌ தொங்கிக்கொண்டிருந்த சூறாவளி திடீரென 


552 


மற்றொரு திசையை நோக்கத்‌ திரும்பி, ஓய்ந்து போனது. 


விரைவில்‌, அவர்கள்‌ பல்வேறு வணிகப்‌ பொருட்களும்‌, இறந்‌ 
தவர்களின்‌ உடல்களும்‌, ஒரு கப்பலின்‌ சிதைந்த பாகங்களும்‌ கடலின்‌ 
மீது மிதந்து கொண்டிருப்பதைக்‌ கண்டார்கள்‌. மேலும்‌, கையில்‌ 
கிடைத்த பலகைகளைப்‌ பற்றிக்‌ கொண்டு, மற்றவர்களை யெல்லாம்‌ 
விழுங்கி விட்ட நீர்ச்‌ சமாதியிலிருந்து தப்பித்து, இன்னும்‌ உயிரோடு 
இருந்த இரண்டு மாலுமிகளையும்‌ அவர்கள்‌ கடலிலிருந்து தூக்கிக்‌ 
காப்பாற்றினார்கள்‌. இவர்கள்‌ மட்டுமே சற்று முன்‌ சவேரியாரால்‌ 
குறிப்பிடப்பட்ட அந்தப்‌ பரிதாபத்திற்குரிய கப்பலி லிருந்து உயிர்‌ 
பிழைத்தவர்கள்‌ ஆவர்‌. இந்தக்‌ கப்பலோடு தொடர்‌ புள்ள சில 


விவரங்கள்‌ புனிதர்‌ பட்ட விசாரணையின்போது டொமினிக்‌ 


கால்தெயிரா என்பவரால்‌ தரப்பட்டன. 


புனிதர்‌ ஜப்பானிலிருந்து திரும்பி வந்துகொண்டி ருந்தபோது, 
இந்தியாவுக்கு நேராகத்‌ திரும்பிச்‌ செல்ல இருந்த ஒரு போர்ச்சுக்‌ 
கீசியக்‌ கப்பலில்‌ தம்முடைய பீடத்திற்குரிய தட்டுமுட்டுகள்‌ 
சிலவற்றை ஏற்றினார்‌ என்று கூறுகிறார்‌. சரியாக, புறப்படுவதற்குச்‌ 
சற்றுமுன்‌, அந்தக்‌ கப்பலின்‌ தலைவன்‌ (இவன்‌ மனசாட்சியே 
இல்லாதவன்‌!) தன்‌ பயணத்தைப்‌ பற்றிப்‌ பேசிக்கொண்டிருந்த 
போது, தேவநிந்தையான முறையில்‌, கடவுள்‌ விரும்பினாலும்‌ சரி, 
விரும்பாவிட்டாலும்‌ சரி, தான்‌ நேரடியாக இந்தியாவை நோக்கிச்‌ 
செல்லப்‌ போவதாகக்‌ கூறினான்‌. 


சவேரியார்‌ இதைக்‌ கேட்க நேர்ந்தது. அவர்‌ கடும்‌ திகில்‌ வசப்‌ 
பட்டார்‌. அவர்‌ அவனைக்‌ கடிந்துகொள்ளும்‌ விதமாக, 
“சகோதரனே, இப்படிப்‌ பேசாதே. அதற்கு மாறாக, “கடவுள்‌ தயவு 
செய்வார்‌ என்றால்‌, நான்‌ நேரடியாக இந்தியாவுக்குப்‌ போவேன்‌” 
என்று சொல்‌” என்றார்‌. ஆனால்‌ அவன்‌ அவரை அலட்சியப்படுத்‌ 
தவே, நாம்‌ இப்போது குறிப்பிட்ட கால்தேயிராவிடம்‌, உடனே 
தம்முடைய புனித உடுப்புகளையும்‌, தட்டுமுட்டுகளையும்‌ இந்தக்‌ 
கப்பலிலிருந்த இறக்கி, தாம்‌ ஏற இருந்த கப்பலில்‌ அவற்றை ஏற்றும்‌ 
படி கேட்டுக்கொண்டார்‌. 


தேவ தூஷணியான அந்த மனிதனின்‌ கப்பல்‌ சில தினங்களுக்குப்‌ 


553 


பிறகு புறப்பட்டது. அது, நாம்‌ ஏற்கனவே பார்த்தது போல முழுச்‌ 
சிதைவுக்கு உள்ளானது. புனிதர்‌ கடலின்‌ மீது அதன்‌ உடைந்த பாகங்‌ 
களைப்‌ பார்த்துக்கொண்டி ருந்தபோது, அருகில்‌ நின்றவர்களிடம்‌, 
“என்‌ அன்புப்‌ பிள்ளைகளே, அந்தக்‌ கப்பலில்‌ நாம்‌ ஏறியிருந்தால்‌, 
குற்றமுள்ளவர்களின்‌ நிர்ப்பாக்கியத்தை மாசற்றவர்களும்‌ சந்தித்‌ 
திருப்பார்கள்‌” என்றார்‌. 

இப்போது சாந்தா க்ரூஸ்‌ கப்பலுக்கு என்ன நேர்ந்தது என்பதைச்‌ 
சுருக்கமாக விவரிப்போம்‌. சுவாமி சவேரியார்‌ அதை ஆசிர்வதித்து, 
அதன்‌ பாதுகாப்பான பயணத்தைக்‌ குறித்து வாக்களித்ததும்‌, கீழ்த்‌ 
திசை முழுவதிலும்‌ அது ஒரு பரிசுத்தமான கப்பலாக மதிக்கப்‌ 
பட்டது. அன்று முதல்‌ அது சாந்தா க்ரூஸ்‌ என்ற பெயருக்குப்‌ 
பதிலாக, புனிதரின்‌ கப்பல்‌ என்றே அழைக்கப்பட்டது. அது ஏதாவது 
ஒரு துறைமுகத்திற்குள்‌ நுழைந்தபோதெல்லாம்‌, மக்கள்‌ அதைப்‌ 
பார்க்கக்‌ கூட்டங்கூட்டமாக வந்தார்கள்‌. மற்ற கப்பல்கள்‌ தங்கள்‌ 


பீரங்கிகளை முழங்கி அதற்கு வணக்கம்‌ செலுத்தின. அதில்‌ வணிகப்‌ 
பொருட்களை ஏற்றும்போது, யாரும்‌ அதன்‌ கொள்திறனைப்‌ பற்றிக்‌ 
கவலைப்படவில்லை! வணிகர்கள்‌ அதில்‌ தங்கள்‌ பொருட்களை 
ஏற்ற அதிகக்‌ கட்டணம்‌ செலுத்தினார்கள்‌. அதில்‌ ஓர்‌ இடம்‌ கூட 
விடப்படாமல்‌ பொருட்கள்‌ ஏற்றப்பட்டன. இதன்‌ காரணமாக 


கப்பலின்‌ பக்கவாட்டுப்‌ பகுதிகள்‌ பெரும்பாலும்‌ நீர்மட்டத்திற்கு 
மிக அருகிலேயே இருந்தன. காலப்‌ போக்கில்‌ அது உடைந்து, 
உளுத்துப்‌ போகத்‌ தொடங்கியது. என்றாலும்‌, அது பழையதாகவும்‌, 
சேதமடைந்ததாகவும்‌ இருந்தாலும்‌, எந்தப்‌ புயலையும்‌, ஆபத்தை 
யும்‌ மிகுந்த விரத்தோடு கடந்து நினைத்த கரையை எப்போதும்‌ 
அடைந்தது. அதன்‌ ஊழியர்களும்‌, பயணிகளும்‌ அதன்‌ பாய்மரங்‌ 
களிடம்‌ நம்பிக்கையோடு தங்களை ஒப்படைத்தார்கள்‌. 

அதன்‌ பயணங்களில்‌ ஒரே ஒரு முறை மட்டும்‌ அவநம்பிக்கையின்‌ 
சம்பவம்‌ ஒன்றை நாம்‌ காண்கிறோம்‌. வழக்கம்போல, அளவுக்கு 
அதிகமான பாரத்தோடு அது ஒரு பெரிய கப்பற்குழுவோடு சேர்ந்து, 
மலாக்காவிலிருந்து கொச்சிக்குத்‌ தன்‌ பயணத்தைத்‌ தொடங்கியது. 
அவர்கள்‌ கடலில்‌ இருபத்தைந்து மைல்கள்‌ பயணித்தபின்‌, கடல்‌ நீர்‌ 
எவ்வளவு அதிகமாக அதனுள்‌ புகுந்தது என்றால்‌, அது மூழ்கி 

554 


விடுவதற்கான எல்லா அறிகுறிகளும்‌ தென்பட்டன. ஆகவே, அது 
ஆபத்தில்‌ இருப்பதைப்‌ பற்றி மற்ற கப்பல்களுக்கு சமிக்ஞை 
தருவதற்காகவும்‌, அவற்றை உதவிக்கு அழைப்பதற்காகவும்‌ 
சமிக்ஞைக்‌ குண்டுகள்‌ வானத்தை நோக்கிச்‌ சுடப்பட்டன. அனால்‌ 
அவை அனைத்திலும்‌ போதுமான அளவுக்கு சரக்குகள்‌ ஏற்றப்பட்‌ 
டிருந்ததால்‌, அவற்றில்‌ ஒன்றுகூட இந்தக்‌ கப்பலிலிருந்து கொஞ்சம்‌ 
சரக்குகளை ஏற்றிக்கொள்ள முன்வரவில்லை. 


மிக நீண்டதாகிய இந்தப்‌ பயணத்தை முடிக்க முடியாது என்று 
அஞ்சிய கப்பற்தலைவர்‌ மலாக்காவுக்கே திரும்பிச்‌ சென்று விடத்‌ 
தர்மானித்தார்‌. அங்கு வசித்தவர்கள்‌ புனிதரின்‌ கப்பல்‌ பயத்தின்‌ 
காரணமாகத்‌ திரும்பி வந்ததைக்‌ குறித்து மிகவும்‌ ஆசச்சரியப்பட்‌ 
டார்கள்‌. அவர்கள்‌ சவேரியாரின்‌ தீர்க்கதரிசனத்தை அவர்களுக்கு 
நினைவுபடுத்தி, கப்பல்‌ ஊழியர்களிடமும்‌, தலைவரிடமும்‌ தங்கள்‌ 
கோபத்தை வெளிப்படுத்தினார்கள்‌. இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ கடந்த 22 
வருடங்களாக ஒரு நிலையான புதுமையாக இருந்து வந்திருந்தது. 

ஆகவே, தங்களைப்‌ பற்றியும்‌, தங்கள்‌ விசுவாசக்‌ குறைவு பற்றியும்‌ 
வெட்கமடைந்த அவர்கள்‌ உடனே கப்பலைத்‌ திருப்பிக்கொண்டு 
கொச்சியை நோக்கி மீண்டும்‌ புறப்பட்டார்கள்‌. அவர்கள்‌ எவ்வளவு 
பத்திரமாகக்‌ கொச்சியை வந்தடைந்தார்கள்‌ என்றால்‌, வணிகப்‌ 
பொருட்களில்‌ எதுவும்‌ கடல்‌ நீரால்‌ பாதிக்கப்படவில்லை என்பது 
கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால்‌ இந்தக்‌ கப்பலை விடப்‌ புதியவை 
யாகவும்‌, பலமானவையாகவும்‌ இருந்த மற்ற கப்பல்களில்‌ நிலைமை 
வேறாயிருந்தது. 

சாந்தா க்ரூஸ்‌ கப்பலின்‌ உரிமையாளர்கள்‌ அவ்வப்போது மாறிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ அனைவரும்‌ (அது கடலில்‌ 
அழிந்து போகாது என்னும்‌ புனிதரின்‌ தீர்க்கதரிசனத்தை நினைவில்‌ 
கொண்டவர்களாக, ) அது தன்‌ பயணங்களைத்‌ தொடர்ந்து நடத்தும்‌ 
படி, அவசியம்‌ ஏற்படும்போதெல்லாம்‌ அதில்‌ ஏற்படும்‌ பழுதுகளைச்‌ 
சரிசெய்வதில்‌ கவனமாயிருந்தார்கள்‌. சவேரியார்‌ மரித்து சுமார்‌ 
முப்பது ஆண்டுகள்‌ ஆன போது, அச்சமயத்தில்‌ கப்பல்‌ யாருக்குச்‌ 
சொந்தமாயிருந்ததோ அந்தக்‌ கப்பற்தலைவர்‌, அதன்‌ பாதுகாப்பைப்‌ 


555 


பற்றிக்‌ கவலை கொண்டு, அதை முழுவதுமாகப்‌ பழுது பார்க்க 
விரும்பி, அது கட்டப்பட்ட கொச்சின்‌ கடற்கரையிலேயே அது 
கரைக்கு இழுக்கப்படச்‌ செய்தார்‌. இங்கே, வேலை செய்பவர்களின்‌ 
வசதிக்காக அதன்‌ ஒரு பக்கத்தில்‌ சாரங்கள்‌ கட்டப்பட்டிருக்க, அது 
மிகுந்த முதிர்வயதின்‌ காரணமாக, ஒரே இரவில்‌ முழுவதும்‌ துண்டு 
துண்டாக நொறுங்கி விழுந்தது. மறு நாள்‌ காலையில்‌ உளுத்துப்‌ 
போனதும்‌, எரிபொருளாக மட்டுமே பயன்படக்கூடியதுமான ஒரு 


மரக்‌ குவியலை மட்டுமே அவர்கள்‌ கண்டார்கள்‌. இவ்வாறு 
கடவுளின்‌ மனிதரின்‌ தீர்க்கதரிசனம்‌ முழுமையாக நிறைவேறியது. 
இந்தச்‌ சம்பவம்‌ அவ்வூர்‌ மக்களால்‌ ஒரு பொதுத்‌ திருவிழாவாகவே 
கொண்டாடப்பட்டது. 

ஆனால்‌ மக்களின்‌ அதிசய உணர்வு இத்துடன்‌ நின்று விடவில்லை. 
முழுவதுமாக அழிந்து போயிருந்தாலும்‌, புனிதரின்‌ கப்பல்‌ இன்னும்‌ 
புதுமையானதாகவே இருந்தது. ஜார்ஜ்‌ நூனெஸ்‌ என்பவர்‌, இவ்வளவு 
வல்லமையுள்ள ஓர்‌ ஆசீர்வாதத்தின்‌ புண்ணியம்‌ இன்னும்‌ அதன்‌ 
சிதைந்த பலகைகளில்‌ ஒட்டிக்கொண்டிருக்கும்‌ என்று நம்பி, அதில்‌ 
ஒரு பலகையை எடுத்துச்‌ சென்று, தமது சிறிய முன்னோடிக்‌ கப்பலில்‌ 
அதை அணிகளால்‌ அறைந்து வைத்தார்‌. அவருடைய எதிர்பார்ப்பு 
கள்‌ பொய்த்துப்‌ போகவில்லை. ஏனெனில்‌, அதன்பின்‌ கடலின்மீது 
தாம்‌ உட்பட்ட பல அபத்துக்களிலிருந்தும்‌ அவர்‌ தவறாமல்‌ உயிர்‌ 


தப்பினார்‌. அவருடைய நண்பார்களில்‌ சிலர்‌ மிகப்‌ பெரிய கப்பல்‌ 
களுக்கே கூட ஆபத்தானவையாக இருந்த கடற்பகுதிகளில்‌ 
இவ்வளவு எடை குறைந்த ஒரு சிறு கப்பலை ஓட்டிச்‌ செல்ல அவர்‌ 
கொண்டிருந்த அசட்டுத்‌ துணிச்சலைப்‌ பற்றி அவரைக்‌ குற்றஞ்‌ 
சாட்டினார்கள்‌. அப்போதெல்லாம்‌, சுவாமி பிரான்சிஸ்‌ சவேரியா 
ரால்‌ மந்திரிக்கப்பட்ட ஒரு பலகையை அவமானப்படுத்தக்கூடாது 
என்று கடலுக்கும்‌, காற்றுகளுக்கும்‌ நன்றாகவே தெரியும்‌ என்றே 
அவர்‌ அவர்களுக்குப்‌ பதிலளித்து வந்தார்‌. மிகவும்‌ ஆச்சரியத்திற்‌ 
குரிய விதத்தில்‌ சாந்தா க்ரூஸ்‌ கப்பலுக்கு என்ன நேர்ந்ததோ, அது 
அப்படியே நூனெஸின்‌ சிறு கப்பலுக்கும்‌ நேர்ந்தது. அது பழுதுகள்‌ 
பார்க்கப்படுவதற்காக ஒரு முறை கொல்லத்திலிருந்த கப்பல்‌ 
தளத்திற்குள்‌ இழுத்து வரப்பட்டது. திடீரென, யாருடைய கையும்‌ 


556 


அதன்‌ மீது படுவதற்கு முன்னதாகவே, அது துண்டு துண்டாக 
நொறுங்கி விழுந்தது! 

சவேரியாரும்‌, பெரேய்ராவும்‌ சான்ஸியனில்‌ இருந்து மலாக்‌ 
காவை நோக்கி வந்துகொண்டிருக்கையில்‌, நாம்‌ அவர்களை அமைதி 
யாக விட்டுவிட்டு, ஜப்பானுக்கும்‌, இந்தியாவுக்கும்‌ சென்று, புனிதர்‌ 
இல்லாதிருந்தபோது இந்நாடுகளில்‌ நிகழ்ந்த நம்‌ ஆர்வத்தைத்‌ 
தூண்டும்‌ சில சம்பவங்களை சற்று விரைவாகப்‌ பார்வையிடுவோம்‌. 


அரசர்கள்‌ மனந்திரும்பி, ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌; எண்ணற்ற 
மக்கள்‌ விசுவாசத்திற்கு வெற்றிகொள்ளப்பட்டார்கள்‌; விசுவாசத்‌ 
தைப்‌ பாதுகாத்துப்‌ பரப்புவதற்கான பக்திக்குரிய ஸ்தாபனங்கள்‌ 
தோன்றின; விக்கிரக வழிபாடு பெருமளவுக்கு அழிக்கப்பட்டது. 
இந்தியாவில்‌ பிராமணர்கள்‌ கோவாவிலிருந்தும்‌, அதைச்‌ சுற்றி 
யிருந்த பகுதிகளிலிருந்தும்‌ வெளியேற்றப்பட்டார்கள்‌; புதிய 
கல்லூரிகள்‌ நிறுவப்பட்டன; சபை பல புதிய உறுப்பினர்களைப்‌ 


பெற்றுக்கொண்டது; இறுதியாக, அவர்களில்‌ சிலருடைய உழைப்பு 
களும்‌, வெற்றிகளும்‌, பேறுபலன்களும்‌, மகிமையுள்ள மரணங்களும்‌ 
நிகழ்ந்தன. புனிதர்‌ ஜப்பானில்‌ போன்ஸேக்களின்‌ மீது பெற்ற வெற்றி, 
பங்கோ அரசரால்‌ அவர்‌ மகிமையுள்ள விதமாக வரவேற்கப்பட்ட 
விதம்‌, கடவுள்‌ தம்‌ ஊழியரை மகிமைப்படுத்தும்படி அவர்‌ 
வழியாகச்‌ செய்த அற்புதங்கள்‌, ஆகியவை பற்றிய செய்திகள்‌ 
தங்களை அடைந்தபோதெல்லாம்‌, இந்திய விசுவாசிகள்‌ அடைந்த 
அக்களிப்பு பெரிதாயிருந்தது. இன்னும்‌ கிறீஸ்துநாதரின்‌ விசுவாசத்‌ 
தைப்‌ பெற்றுக்கொள்ளாத மக்களினங்களின்‌ கண்களில்‌ கிறீஸ்தவ 
வேதம்‌ மிகுந்த மதிப்பைப்‌ பெற்றுக்கொண்டது. 


இந்த முக்கிய விவரங்களில்‌ சில, 7550, ஏப்ரல்‌ மாதத்தில்‌ 
மலாக்காவைச்‌ சென்றடைந்தன. இந்த மாதத்தில்‌, கோட்டைத்‌ 
தலைவரான டொன்‌ பீற்றர்‌ டி. சில்வா தமது பிரிய நண்பரான சுவாமி 
பிரான்சிஸின்‌ வெற்றிகளையும்‌, பரிசுத்த வேதம்‌ அடைந்த 
முன்னேற்றங்களையும்‌ அறிந்து, மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார்‌. 
இந்நாளை அவர்‌ ஒரு பொதுவான, அதிகாரபூர்வத்‌ திருநாளாகக்‌ 
கொண்டாட விரும்பினார்‌. அதன்படி, குருநிலையினரும்‌, 


557 


இராணுவத்தினரும்‌, நீதிபதிகளும்‌, மலாக்கா மக்களும்‌ இங்குள்ள 
மலைமாதா தேவாலயத்திற்கு ஆடம்பரப்‌ பவனியாகச்‌ சென்று, 
தனது மகிமையுள்ள பரலோக ஆரோபணத்‌ திருநாளன்று சுவாமி 
பிரான்சிஸை ஐப்பானில்‌ இறங்கச்‌ செய்ததற்காக அவர்களுக்கு நன்றி 
செலுத்தியதோடு, அவர்களுடைய திவ்ய சுதனின்‌ திருநாமத்தில்‌ 
சவேரியார்‌ பெற்ற வெற்றிகளுக்காக திவ்ய கன்னிகைக்குப்‌ பாராட்டு 
களும்‌ தெரிவித்தார்கள்‌. சபைப்‌ பிரதிநிதி ஆடம்பரப்‌ பாடற்பூசை 
நிறைவேற்றினார்‌. அதன்பின்‌ அந்நாள்‌ முழுவதும்‌, அடுத்த வந்த 
இரவு முழுவதும்‌, அக்களிப்போடும்‌, பல்வேறு கொண்டாட்டங் 


களோடும்‌, வெடிகளோடும்‌, ஒவ்வொரு உயர்ந்த கோபுரத்திலிருந்தும்‌ 
அடித்துக்கொண்டிருந்த மணிகளோடும்‌ செலவிடப்பட்டது. வீடுகள்‌ 
கொடிகளாலும்‌, மலர்களாலும்‌ அலங்கரிக்கப்பட்டிருந்தன; இசைக்‌ 
கருவிகள்‌ இசைக்கப்பட்டன; இளம்‌ பாடகர்‌ குழுவினர்‌ கடவுளின்‌ 
மகிமையை உரக்க அறிக்கையிட்டுக்கொண்டும்‌, சுவாமி பிரான்சிஸின்‌ 
பெயரை வாழ்த்திக்கொண்டும்‌ இருந்தார்கள்‌. 

கோட்டையும்‌, துறைமுகமும்‌ தங்களுக்கே உரிய காட்சிகளைக்‌ 
கொண்டிருந்தன. கொடிகளும்‌, பதாதைகளும்‌ அசைந்துகொண் 
டிருக்க, பீரங்கிகள்‌ முழங்கின, வண்ண விளக்குகளால்‌ இவை 
அலங்கரிக்கப்பட்டிருந்தன;. இவை அனைத்தையும்‌ விட அதிக 
மகிழ்ச்சியான காட்சியாக இருந்தது, கிறீஸ்தவ வேதத்தின்‌ அற்புத 
மேன்மையையும்‌, அதன்‌ வழிபாடு மற்றும்‌ தேவ பக்தியின்‌ 
ஆடம்பரத்தையும்‌ நேரில்‌ காணும்படி பரிசுத்த அப்போஸ்தலரால்‌ 
மலாக்காவுக்கு அனுப்பப்பட்ட நான்கு ஜப்பானிய அஞ்ஞானி 
களுக்கு நடந்த காரியமாகும்‌. இவர்கள்‌ வரப்பிரசாதத்தால்‌ தொடப்‌ 
பட்டவர்களாக, சத்தியத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள்‌. 
அவர்கள்‌ சுவாமி பிரான்சிஸ்‌ பெரேஸிடம்‌ முறைப்படி ஞான 
உபதேசம்‌ கற்று, இறுதியாக, சபைப்‌ பிரதிநிதியின்‌ கரங்களாலேயே 
ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. 

மலாக்காவில்‌ பெரேய்ராவின்‌ பெயர்‌ கொண்ட ஒரு கப்பல்‌ 
புறப்படத்‌ தயாராக இருக்கும்‌ என்று சவேரியார்‌ அவருக்கு உறுதி 
யளித்தார்‌ என்று நாம்‌ ஏற்கனவே கூறியிருக்கிறோம்‌. இப்போது, 


558 


அவருடைய வார்த்தைகள்‌ எவ்வாறு துல்லியமாக நிறைவேறின 
என்பதை மட்டும்‌ நாம்‌ பார்க்க வேண்டும்‌. வெளிப்பாட்டில்‌ தமக்கு 
அறிவிக்கப்பட்டிருந்தது போல்‌, தாம்‌ (மலாக்காவுக்கு அப்பால்‌ 
தொண்ணுறு மைல்‌ தொலைவிலிருக்கும்‌) சிங்கப்பூர்‌ கால்வாய்‌ 
களை அடைந்தபோது, நேராக அங்கே செல்ல இருந்த ஒரு 
கப்பலைக்‌ கண்டுபிடித்து, அந்தோனி பெரேய்ராவுக்கு விரைவில்‌ 
தாம்‌ வந்து சேர்வது பற்றிக்‌ கடிதங்கள்‌ எழுதி அந்தக்‌ கப்பலில்‌ 
ஒப்படைத்தார்‌. மேலும்‌, தாம்‌ அவருடைய கப்பலில்‌ ஏறி அவரோடு 
கொச்சிக்கு வரும்படியாக, மூன்று நாட்களுக்கு அவர்‌ தம்‌ கப்பலின்‌ 
பயணத்தைத்‌ தள்ளிப்‌ போடும்படியாகவும்‌ புனிதர்‌ அவற்றில்‌ எழுதி 
யிருந்தார்‌. அதே சமயத்தில்‌ அவர்‌ மலாக்காவில்‌ சபை அதிபரா 
யிருந்த சுவாமி பெரேஸ-க்கும்‌ கடிதங்கள்‌ எழுதி, தாம்‌ ஐரோப்பா 
வுக்கு அனுப்ப நினைத்திருந்த மத்தேயுவோடும்‌, பெர்னார்டோடும்‌ 
வரும்‌ பங்கோ அரசரின்‌ தூதரை வரவேற்கும்படி அவரைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்‌. சுவாமி பெரேஸ்‌ போர்ச்சுக்‌கசியரின்‌ உபசரிப்பைக்‌ 
கொண்டு, தகுதியுள்ள முறையில்‌ அவர்களை வரவேற்க வேண்டும்‌ 
என புனிதர்‌ விரும்பினார்‌. 


அவர்கள்‌ குறித்த நேரத்தில்‌ மலாக்காவை அடைந்தபோது, 
அந்தோனி பெரேய்ராவின்‌ கப்பல்கள்‌ பாய்கள்‌ விரிக்கப்பட்டு, 
ஒற்றை நங்கூரத்தில்‌ புறப்படத்‌ தயாராக நிற்பதைக்‌ கண்டார்கள்‌. 
வழக்கம்போல மக்கள்‌ கூட்டமாக வந்து புனிதரை வரவேற்றார்கள்‌. 
என்றாலும்‌ அவர்களுடைய மரியாதையும்‌, அன்பும்‌ அவர்களுடைய 
துன்பத்தால்‌ சற்று மட்டுப்படுத்த்ப்பட்டிருந்தன. தங்கள்‌ நகரத்தின்‌ 
சிதைவுகளைச்‌ சுட்டிக்‌ காட்டி, அக்கீனியார்களால்‌ தாங்கள்‌ தாக்கப்‌ 


பட்டபோது, அவர்‌ தங்களோடு இருந்தது போல, மலாய்‌, ஜாவா 
வீரர்கள்‌ தங்களைத்‌ தாக்கியபோதும்‌ அவர்‌ இருந்திருந்தால்‌, அவர்‌ 
பொருட்டு, எல்லாம்‌ வல்லவர்‌ தங்களைக்‌ காப்பாற்றியிருப்பார்‌ 
என்று அவர்கள்‌ அவரிடம்‌ கூறினார்கள்‌. 

புனிதர்‌ தம்‌ துறவற சகோதரர்களுக்கு ஜப்பானில்‌ நடந்த காரியங்‌ 
களைப்‌ பற்றிய செய்திகளைக்‌ கூறி அவர்களை சந்தோஷப்படுத்தி 
னார்‌. அதன்பின்‌ தம்‌ பழைய நண்பர்‌ டொன்‌ பீற்றர்‌ டி சில்வாவை 
யும்‌, சமீபத்தில்‌ கோட்டைத்‌ தலைவராக நியமிக்கப்பட்டிருந்த 

559 


அவருடைய ஸ்தானாதிபதியான டொன்‌ ஆல்வாரோ அட்டாயிட்‌ 
என்பவரையும்‌ (இவர்‌ பிற்காலத்தில்‌ புனிதருக்கு எதிரியாகி 
விட்டார்‌.) சென்று சந்தித்து, தமது சீனப்‌ பயணத்‌ திட்டங்கள்‌ பற்றி 
யும்‌, பெரேய்ரா போர்ச்சுக்கல்‌ அரசரின்‌ தூதராகத்‌ தம்முடன்‌ 
வருவது பற்றியும்‌ அவர்களுக்கு அறிவித்தார்‌. இதைக்‌ கேட்டதும்‌ 
அவர்கள்‌ இருவரும்‌ மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்‌. 

ஆனாலும்‌ பிற்பாடு டொன்‌ ஆல்வாரோவின்‌ பொருளாசையும்‌, 
பொறாமையும்‌ அவருடைய மனச்சான்றினுடையவும்‌, தேவ பக்தி 
யினுடையவும்‌ ஒவ்வொரு உணர்வையும்‌ முடக்கி விட்டன. அதுவே 
அவருடைய பெயருக்கு ஒரு நித்திய அவமானமாகவும்‌ ஆகிவிட்டது. 
கடவுளின்‌ திருச்சித்தப்படியும்‌, போர்ச்சுக்கல்‌ அரச சபை முழுவதன்‌ 
சம்மதத்தோடும்‌ புனிதரால்‌ மேற்கொள்ளப்பட்ட சீனத்‌ தூதுப்‌ 
பயணத்தை அவர்‌ எதிர்த்து நின்று, அதைத்‌ தோல்வியடையவும்‌ செய்‌ 
விட்டார்‌. 

தம்முடைய தகுதியுள்ள நண்பராகிய ஜேம்ஸ்‌ பெரேய்ராவைச்‌ 
சந்தித்து அவரை அரவணைத்துக்‌ கொண்ட புனிதர்‌, சீனப்‌ பயணத்‌ 
திற்காக ஆயத்தங்களுக்காகச்‌ செலவிடும்படி அவரிடமிருந்து 
முப்பதாயிரம்‌ ஸ்யூடி பணத்தைப்‌ பெற்றுக்கொண்டபின்‌, அவரும்‌, 
அவருடைய ஜப்பானியத்‌ துணைவர்களும்‌ அந்தோனி பெரேய்ரா 
வின்‌ கப்பலில்‌ ஏறினார்கள்‌. ஒரு கடினமானதும்‌, ஆபத்தானதுமான 
பயணத்திற்குப்‌ பிறகு, அவர்‌ 1552, ஜனவரி 24 அன்று கொச்சியைச்‌ 
சென்றடைந்தார்‌. 


இங்கே, சுவாமி அந்தோனி கோமஸ்‌ என்பவரின்‌ அளவுக்கு மீறிய 
கோபத்தால்‌ விளைந்த ஒரு மோசமான பிரச்சினை இருந்ததை அவர்‌ 
கண்டுபிடித்தார்‌. இவர்‌ கொச்சியில்‌ சபைக்குச்‌ சொந்தமான ஒரு 
கல்லூரியின்‌ ஸ்தாபகத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அங்கே அழைக்கப்‌ 
பட்டிருந்தார்‌. தேவமாதாவின்‌ திருப்பெயர்‌ கொண்ட ஓர்‌ ஆலயமும்‌ 
சபைக்குச்‌ சொந்தமாயிருக்கும்படி அவரிடம்‌ ஒப்படைக்கப்பட்‌ 
டிருந்தது. ஆனால்‌ மிக விரைவில்‌, அந்த ஆலயத்தை முன்பு சொந்த 
மாகக்‌ கொண்டிருந்த பக்த சபையினர்‌ அதைச்‌ சபைக்குக்‌ கொடுத்து 


விட்டது பற்றி வருத்தம்‌ கொண்டு, அதைத்‌ திரும்பத்‌ தங்களிடமே 


560 


ஒப்படைத்து விடும்படி கேட்டார்கள்‌. ஆனால்‌ கடும்‌ கோபக்கார 
ரான கோமஸ்‌ அது தங்களுக்குத்தான்‌ சொந்தம்‌ என்பதில்‌ உறுதியா 
யிருந்தார்‌. தமது நெருங்கிய நண்பரான ஆளுனரிடம்‌ இது பற்றி 
அவர்‌ விண்ணப்பிக்க, ஆலயத்தைத்‌ திருப்பிக்‌ கேட்டவர்கள்‌ சிறை 
யில்‌ தள்ளப்பட்டார்கள்‌. 

இதன்‌ காரணமாக, சபைத்‌ தந்தையர்‌ மீது மோசமான முறையீடு 
களும்‌, தனி மனிதர்களுக்கிடையே மிகுந்த கோப உணர்வும்‌ எழுந்‌ 
தன. சவேரியார்‌ அங்கே வந்து சேர்ந்ததும்‌, உடனடியாக இந்தச்‌ 
சூழ்நிலை பற்றி அவருக்குத்‌ தெரிவிக்கப்பட்டது. உடனே அவர்‌ 
தீர்ப்பாயத்தையும்‌, சபைப்‌ பிரதிநிதியையும்‌, பக்த சபையின்‌ உறுப்‌ 
பினர்களையும்‌ ஒன்றுகூட்டி, ஆலயத்தின்‌ சாவிகளைத்‌ தம்‌ கையில்‌ 
வைத்துக்கொண்டு, அவர்கள்‌ அனைவருக்கும்‌ நடுவில்‌ முழந்தாளிட்டு, 
மிக அதிகமான தாழ்ச்சியோடு நடந்து விட்ட அனைத்திற்காகவும்‌ 
தங்களை மன்னிக்கும்படி கெஞ்சிக்‌ கேட்டுக்கொண்டார்‌. வெறுப்புக்‌ 
குரிய இவ்வளவு அதிகமான காரியங்கள்‌ நடந்து விட்டது பற்றி 
ஆழ்ந்த வருத்தம்‌ தெரிவித்த அவர்‌, பக்த சபையினரிடம்‌ சாவிகளை 
ஒப்படைத்து, தங்கள்‌ நன்மைத்தனத்தில்‌ அவர்களாகவே விரும்பித்‌ 
தருபவற்றைத்‌ தவிர வேறு எதையும்‌ தாங்கள்‌ அவர்களிடமிருந்து 
எதிர்பார்க்கவில்லை, பெற விரும்பவுமில்லை என்று தெரிவித்தார்‌. 

உலகம்‌ முழுவதும்‌ கடவுளின்‌ மனிதர்‌ என்று வணங்கப்பட்ட ஒரு 
மனிதரின்‌ இந்தத்‌ தாழ்ச்சி நிறைந்த செயல்‌, அதைக்‌ கண்டவர்களை 
மிகவும்‌ பாதித்தது. அது நகரத்தில்‌ ஒரு மிகச்‌ சாதகமான சூழ்நிலையை 
உடனே உருவாக்கிவிட்டது. சங்கம்‌ ஒன்று கூட்டப்பட்டு, ஆலயத்தை 
இறுதியாகவும்‌, அதிகாரபூர்வமாகவும்‌ மீண்டும்‌ சேசுசபையினரிடமே 
ஒப்படைப்பது என்று பக்த சபையினர்‌ தீர்மானித்தார்கள்‌. எங்கே 
கோமஸின்‌ கடுங்கோபம்‌ தோற்றுப்‌ போனதோ, அதே இடத்தில்‌ 
புனிதரின்‌ அடக்கவொடுக்கம்‌ வெற்றி பெற்றதாலேயே ஆலயம்‌ 
சபைக்குத்‌ திரும்பக்‌ கிடைத்தது என்பதில்‌ எந்த சந்தேகத்திற்கும்‌ 
இடமில்லை. சபையும்‌ அங்கே நிரந்தரமாக ஸ்தாபிக்கப்பட்டது. 

கொச்சியிலும்‌ இருபது வயதான இளம்‌ முகம்மதியனான மாலத்‌ 
தீவின்‌ அரசனை மனந்திருப்பும்‌ மகிழ்ச்சியை அவர்‌ பெற்றுக்கொண் 


561 


டார்‌. ஏதோ ஒரு காரணத்திற்காக அவனுடைய குடிமக்கள்‌ அவனுக்‌ 
கெதிராகக்‌ கலகம்‌ செய்தார்கள்‌. அவனுடைய படைகளால்‌ மக்களை 
எதிர்த்து நிற்க முடியாததால்‌, அவன்‌ தப்பித்து ஓடி, தன்‌ உயிரைக்‌ 
காத்துக்கொள்ள வேண்டியனானான்‌. போர்ச்சுக்கீசியாகள்‌ தனக்கு 
உதவி செய்து, தான்‌ இழந்த அரச பதவியில்‌ தன்னை மீண்டும்‌ 
அமர்த்துவார்கள்‌ என்ற நம்பிக்கையில்‌ அவன்‌ கொச்சிக்குத்‌ தப்பித்து 
ஓடி வந்தான்‌. சபைத்‌ தந்தையர்‌ தங்கள்‌ இல்லத்தில்‌ அவனை ஏற்றுக்‌ 
கொண்டார்கள்‌. அங்கே அவர்களுடைய பரிசுத்த வாழ்வுகளின்‌ 
முன்மாதிரிகை, வெறும்‌ வார்த்தைகளை விட மிக அதிக வல்லமை 
கொண்டதாக, சத்தியத்தின்‌ ஒளிக்குப்‌ பெருமளவில்‌ அவனுடைய 
கண்களைத்‌ திறந்தது. 

சரியான நேரத்தில்‌ சவேரியாரின்‌ வருகை மீதிக்‌ காரியங்களை 
யும்‌ செய்து முடித்தது. அவர்‌ கடவுளைப்‌ பற்றி அவனிடம்‌ எப்படிப்‌ 
பேசுவது என்று நன்றாக அறிந்திருந்தார்‌; அதைவிட, அவனைப்‌ 
பற்றிக்‌ கடவுளிடம்‌ எப்படிப்‌ பேசுவது என்பதை அவர்‌ இன்னும்‌ 
நன்றாக அறிந்திருந்தார்‌. ஆகவே, அவர்‌ அவனை முழுமையாகக்‌ 
கிறீஸ்துநாதரை நோக்கித்‌ திருப்பினார்‌. தேவையான உபதேசத்தைப்‌ 


பெற்றுக்கொண்டபின்‌, அவன்‌ புனிதரின்‌ கரத்தாலேயே ஞான 
ஸ்நானம்‌ பெற்றான்‌. 

போர்ச்சுக்கல்‌ அரசு மாலத்தீவைத்‌ தனது பராமரிப்பிற்கும்‌, 
செலவுகளுக்கும்‌ தகுதியுள்ளதாக எண்ணவில்லை என்று தோன்று 
கிறது, ஏனெனில்‌, இந்த இளம்‌ அரசனுக்கு அது எந்தப்‌ பயனுள்ள 
உதவியையும்‌ செய்யவில்லை. அவன்‌ போர்ச்சுக்கீசிய சீமாட்டி 
ஒருத்தியை மணந்து, கொச்சியிலேயே அமைதியாக வாழ்ந்து 
மரித்தான்‌. ஒரு சமயம்‌, மாலத்தீவின்‌ இந்த முன்னாள்‌ அரசன்‌, நம்‌ 
பரிசுத்த தந்தை திவ்ய பலிபூசை நிறைவேற்றிக்கொண்டி ருந்தபோது, 
அவர்‌ தரையிலிருந்து கணிசமான உயரத்திற்கு மேலெழும்பி 
நின்றதைத்‌ தான்‌ கண்டதாக சத்தியப்‌ பிரமாணம்‌ செய்து, சாட்சியம்‌ 


கூறினான்‌. 


கோவாவில்‌ ஒரு முறை அவருக்கு நடந்த பரவச நிலை இன்னமும்‌ 

மிக ஒப்பற்றதாகவும்‌, மிகுந்த புகழ்‌ பெற்றதாகவும்‌ இருந்தது. பூசை 

கண்ட ஒரு பெரிய கூட்டமான விசுவாசிகளுக்கு அவர்‌ இவ்ய நன்மை 
562 


வழங்கினார்‌. இதை அவர்‌ வழக்கமாக, நின்றுகொண்டு அல்ல, 
மாறாக, முழங்கால்களில்‌ நின்றபடி செய்து வந்தார்‌. ஒரு நாள்‌ காலை 
யில்‌, அவர்‌ திவ்ய பலிபூசை நிறைவேற்றிக்கொண்டிருந்தபோது, 
(முழந்தாளிட்ட நிலையில்‌, தரையிலிருந்து இரண்டடி உயரத்திற்கு 
அவர்‌ அந்தரத்தில்‌ எழுந்து நின்றார்‌. அந்த நிலையிலேயே அவர்‌ 
தம்மையும்‌ அறியாமல்‌, விசுவாசிகளுக்குத்‌ திவ்ய நன்மை வழங்கி 
னார்‌. அவர்கள்‌ அவரை ஒரு சாதாரண மனிதராகக்‌ காணாமல்‌, 
பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு சம்மனசானவராகவே 
கண்டார்கள்‌. 

புனிதர்‌ கொச்சியில்‌ தங்கியிருந்தபோது, அவர்‌ ஐரோப்பாவுக்குச்‌ 
சில கடிதங்களை எழுத வாய்ப்புப்‌ பெற்றார்‌. அதைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டு, அவர்‌ அர்ச்‌. இஞ்ஞாசியாருக்கும்‌, போர்ச்சுக்கலின்‌ அரச 
ருக்கும்‌, உரோமையிலும்‌, லிஸ்பனிலும்‌ இருந்த சபைத்‌ தந்தையர்‌ 
சிலருக்கும்‌ ஆன்ம தாகம்‌ பொங்கி வழியும்‌ கடிதங்களை எழுதி 
அனுப்பினார்‌. அவற்றின்‌ ஒரு சாராம்சத்தை இங்கு தராமல்‌ நாம்‌ 
கடந்து சென்று விட முடியாது. ஆகவே, தமது சபையின்‌ புனித 
ஸ்தாபகருக்கு அவர்‌ எழுதிய சில அற்புதமான வாக்யெங்களை இங்கு 
எடுத்தாளுவோம்‌: 

“இறீஸ்துநாதரில்‌ என்‌ தந்தையாயிருக்கும்‌ இஞ்ஞாசியாருக்கு, ” ... 
தம்‌ கண்களில்‌ கண்ணீரோடு இக்கடிதத்தை எழுதுவதாகக்‌ கூறியபின்‌ 
ஒரு சில வரிகளுக்குப்‌ பிறகு, அவர்‌ பின்வருமாறு தொடர்ந்து எழுது 
கிறார்‌: “ஜப்பானியர்கள்‌ வழியாக நம்‌ ஆண்டவர்‌ என்னுடைய 
எண்ணற்ற பாவங்களை எனக்கு வெளிப்படத்த சித்தங்கொண்டார்‌ 
என்பதற்காக, அவர்களுக்கு நான்‌ எவ்வளவு அதிகமாகக்‌ கடன்பட்‌ 
டி ருக்கிறேன்‌ என்பதை என்னால்‌ ஒருபோதும்‌ போதுமான அளவுக்கு 
விளக்கிச்‌ சொல்ல இயலாது. என்‌ மனச்சான்றின்‌ ஆழமான இடை 
வெளிகளில்‌ முழுவதுமாக மறைக்கப்பட்டிருக்கிற நிர்ப்பாக்கியத்தின்‌ 
பாதாளத்தை இப்போது வரை ஊடுருவிக்‌ காண என்னால்‌ 
ஒருபோதும்‌ முடியவில்லை என்பதை நினைக்கும்போது, நான்‌ கிட்டத்‌ 
தட்ட தன்னந்தனியாகிவிட்‌ டதாக உணர்கிறேன்‌. ஆனால்‌ இப்போது, 
ஜப்பானின்‌ அளவுக்கு அதிகமான கடின உழைப்புகளுக்கும்‌, துன்ப 
துரிதங்களுக்கும்‌ மத்தியில்‌, தெய்வீக நன்மைத்தனம்‌ என்‌ கண்களைத்‌ 


563 


திறப்பதில்‌ பிரியங்கொண்டது. விசேஷ கவனத்தோடும்‌, விழிப்‌ 
போடும்‌ என்னைக்‌ கண்காணிக்கும்‌ யாராவது ஒருவருக்குக்‌ கீழ்ப்படி 
யும்‌ நிலையில்‌ நான்‌ வைக்கப்படுவது எவ்வளவு அவசியம்‌ என்று நான்‌ 
காண அது இவ்வாறு என்னை வற்புறுத்தியது. 

“அகவே, இந்நாடுகளில்‌ தங்கியிருக்கும்‌ மிகப்‌ பரிசுத்தமான 
தந்தையர்‌ மற்றும்‌ சகோதரர்களின்‌ ஆத்துமங்களை நிர்வகிப்பவனாக 
என்னை நியமித்ததன்‌ மூலம்‌, நீங்கள்‌ என்ன செய்திருக்கிறீர்கள்‌ 
என்பதை சிந்தித்துப்‌ பார்க்கும்படி உங்கள்‌ பரிசுத்த பிறர்சிநேகத்‌ 
திடம்‌ நான்‌ தாழ்ச்சியோடு வேண்டிக்கொள்கிறேன்‌. என்னைப்‌ 
பொறுத்த வரை, அவர்களைப்‌ பொறுப்பேற்றுக்கொள்ள முற்றிலும்‌ 
நான்‌ தகுதியற்றவனாக இருப்பது பற்றி கடவுளின்‌ இரக்கத்தால்‌ 
மட்டுமே நான்‌ முழுமையாக அறிந்திருக்கிறேன்‌. அவர்களுடைய 


சிரேஷ்டராக, எனக்குப்‌ பதிலாக வேறு ஒருவரை நியமித்து, அவர்‌ 


களை அவருடைய பொறுப்பில்‌ ஒப்படைப்பிர்கள்‌ என்று நான்‌ நம்ப 
இது வழிவகுக்கிறது. ” 

இம்முறையில்‌ புனிதர்‌ மிக அற்புதமான தம்‌ தாழ்ச்சியால்‌ ஒளிர்‌ 
விக்கப்பட்டு, மற்ற அனைவரும்‌ அவரைப்‌ பார்த்த பார்வையினின்று 
மிகவும்‌ வேறுபட்ட ஒரு பார்வையைக்‌ கொண்டு தம்மைத்‌ தாழ்வாக 
மதித்தார்‌ என்று காண்கிறோம்‌. மீண்டும்‌ கப்பலேறிய அவர்‌, சில 
நாள்‌ பயணத்திற்குப்‌ பின்‌ கோவாவை அடைந்தார்‌. ஐப்பானுக்குத்‌ 
தம்முடைய புகழ்பெற்ற பயணத்தைத்‌ தொடங்கி, இரண்டு ஆண்டு 
களுக்கும்‌, பத்து மாதங்களுக்கும்‌ பிறகு அவர்‌ அங்கே மீண்டும்‌ வந்து 
சேர்ந்தார்‌. 


நான்காம்‌ புத்தகம்‌ 
கோவாவில்‌ கரையிறங்கியதும்‌, நம்‌ பரிசுத்த அப்போஸ்தலர்‌ 
நோயாளிகளைச்‌ சந்தித்து, அவர்களைத்‌ தேற்றுவதற்காக, நேராக 
மருத்துவமனைக்குச்‌ சென்றார்‌. அங்கிருந்து கல்லூரிக்குச்‌ சென்ற 


564 


அவர்‌ அங்கே குருக்களின்‌ எண்ணிக்கை முப்பதாக உயர்ந்திருப்பதைக்‌ 
கண்டார்‌. பரஸ்பர அன்பையும்‌, வாழ்த்துக்களையும்‌ பரிமாறிக்‌ 
கொண்டபின்‌, மருத்துவ அறையில்‌ நோயாளிகள்‌ யாராவது இருக்‌ 
கிறார்களா என்று அவர்‌ கேட்க, ஒருவர்‌ சாகும்‌ தறுவாயில்‌ இருக்‌ 
கிறார்‌ என்றும்‌, மருத்துவர்கள்‌ அவரைக்‌ கைவிட்டு விட்டார்கள்‌ 
என்றும்‌ அவர்கள்‌ அவருக்கு அறிவித்தார்கள்‌. இதைக்‌ கேட்டதும்‌ 
அங்கு விரைந்து சென்ற அவர்‌ மரித்துக்கொண்டிருந்த மனிதரை 
நெருங்கி, அவருக்கு ஆசீர்வாதம்‌ வழங்கினார்‌. உடனே அந்த மனிதர்‌ 
மரண உறக்கத்திலிருந்து வெளிவருபவரைப்போல விழித்துக்கொண் 
டார்‌. நோய்‌ முழுவதுமாக மறைந்து விட்டிருந்தது. அவர்‌ நல்ல உடல்‌ 
பலத்தோடும்‌, ஆரோக்கியத்தோடும்‌ படுக்கையினின்று எழுந்தார்‌. 

கோவாவில்‌ புனிதருக்கு மிகுந்த ஆறுதல்‌ தரும்‌ பல காரியங்கள்‌ 
நிகழ்ந்திருந்தன. அவருடைய ஞானப்‌ புதல்வர்களின்‌, குறிப்பாக 
சுவாமி கஸ்பார்‌ பார்ஸேயுஸின்‌ ஆன்ம தாகத்தின்‌ வழியாக, ஒரு 
மாபெரும்‌ நல்லொழுக்க பறுமலர்ச்சி அங்கே தோன்றியிருந்தது. 
இந்த குருவானவர்‌ ஆர்முஸ்‌ வேதபோதகக்‌ களங்களிலிருந்து கோவா 
வுக்கு அழைக்கப்பட்டு, தமது புனிதத்‌ தந்தை அங்கே விதைத்துச்‌ 
சென்றிருந்த விதையை ஆர்வத்தோடு செழித்து வளரச்‌ செய்திருந்தார்‌. 
அடிக்கடி தேவத்‌ திரவிய அனுமானங்களைப்‌ பெறுவது இப்போது 
போர்ச்சுக்கசியர்களுக்கு எவ்வளவு பழக்கமானதாக ஆகியிருந்தது 
என்றால்‌, பாவசங்கீர்த்தனம்‌ செய்து, பூசை கண்டு திவ்ய நன்மை 
உட்கொண்டு தங்களை முதலில்‌ ஆயத்தம்‌ பண்ணாமல்‌, எந்த ஒரு 
நீண்ட கடற்பயணத்தையும்‌ தொடங்க அவர்களில்‌ யாரும்‌ துணிய 
வில்லை. 


இந்தியாவின்‌ பல்வேறு இராச்சியங்களில்‌ பரவி வாழ்ந்து வந்த 
சபையின்‌ மற்ற தந்தையரைப்‌ பற்றி அவர்‌ பெற்ற விவரங்களும்‌ 
அவருக்கு மிகுந்த திருப்தியளிப்பவையாக இருந்தன. மகிழ்ச்சியால்‌ 
பிரகாசிக்கும்‌ முகத்தோடு இந்த விவரங்களை அவர்கேட்டுக்கொண் 
டிருந்த அதே வேளையில்‌ தேவ பக்தி மற்றும்‌ மகிழ்ச்சி ஆகியவற்றால்‌ 
கண்ணீரும்‌ பெருக்கெடுத்து, அவருடைய கன்னங்களில்‌ வழிந்து 
கொண்டி ருந்தது. 


565 


நம்‌ பரிசுத்தரின்‌ மகிமைக்காகவும்‌, சேசு சபையின்‌ வேதபோதகார்‌ 
களின்‌ ஊக்கத்திற்காகவும்‌, கோவா அதிமேற்றிராணியாரான டொன்‌ 
ஜான்‌ அல்ப்யூகர்க்‌ அர்ச்‌ இஞ்ஞாசியாருக்கு எழுதிய ஒரு கடிதத்‌ 
திலிருந்து சில வாக்கியங்களை இங்கு தருவோம்‌. அது 1550, நவம்பர்‌ 
28 தேதியிட்டது. மிகச்‌ சரியாக இச்சமயத்தில்‌ அர்ச்‌. பிரான்சிஸ்‌ 
சவேரியார்‌ ஜப்பானில்‌ மிகக்‌ கடினமான வேலைகளில்‌ ஈடுபட்டிருந் 
தார்‌. 

“கழ்த்திசையின்‌ இந்தப்‌ பகுதிகளில்‌ உங்களுக்குக்‌ கழ்ப்பட்டவர்‌ 
களால்‌ நிறைவேற்றப்பட்டுள்ள வேலையும்‌, அவர்களுடைய புனித 
வாழ்வும்‌, கல்வியறிவும்‌, அவர்களுடைய பிரசங்கங்களும்‌, போர்ச்சுக்‌ 
கீசியர்களின்‌ நன்மைக்காகப்‌ பாவசங்கீர்த்தனத்‌ தொட்டியில்‌ 
அவர்கள்‌ செலவிடும்‌ நேரமும்‌, விக்கிரக வழிபாட்டினரையும்‌, 
முகமதியார்களையும்‌ மனந்திருப்ப அவர்கள்‌ மேற்கொள்ளும்‌ 
பயணங்களும்‌, இந்தச்‌ செய்தியை உங்களுக்கு எழுதி அனுப்ப 
என்னைத்‌ தூண்டுகின்றன. என்‌ அனுபவத்தாலும்‌, நான்‌ உறுதிப்படுத்‌ 
தும்‌ காரியங்களுக்கு நானே கண்கண்ட சாட்சியாக இருப்பதாலும்‌ 
இதை என்னால்‌ எழுத முடி கிறது. 

இந்தப்‌ பரிசுத்த சபையின்‌ தந்தையர்‌ மேற்றிராணிமாரின்‌ பார 
மான சுமையைக்‌ குறைப்பதில்‌ எவ்வளவு ஆர்வமுள்ளவர்களாக 
இருக்கிறார்கள்‌ என்றால்‌, எங்களிடம்‌ உள்ள அனைத்தும்‌, நாங்கள்‌ 
பெற்றுக்கொள்ளும்‌ அனைத்தும்‌, எங்களால்‌ செய்ய முடிகிற அனைத்‌ 
தும்‌ அவர்களிடமிருந்தே வருகின்றன. எங்களிடம்‌ ஒப்படைக்கப்‌ 


பட்டுள்ள ஆத்துமங்களின்‌ இரட்சணியத்தில்‌ எங்களுக்கு உதவுவதில்‌ 
அவர்கள்‌ காட்டும்‌ பிரமாணிக்கத்தின்‌ பலனாக, உத்தரிக்கிற 
ஸ்தலத்தில்‌ நாங்கள்‌ இருக்க வேண்டிய பல வருடங்கள்‌ எங்களுக்கு 
மன்னிக்கப்படும்‌ என்று நான்‌ நம்புகிறேன்‌. மற்ற அனைவரையும்‌ 
விட அதிகமாக நான்‌ அவர்களுக்குத்‌ தனிப்பட்ட முறையில்‌ 
கடமைப்பட்டிருப்பதாக உணர்கிறேன்‌. ஏனெனில்‌ மரத்தாலும்‌, 


கல்லாலும்‌ செய்யப்பட்ட விக்கிரகங்கள்‌ வழிபடப்படும்‌ ஏராளமான 
மக்களினங்களுக்கு மத்தியில்‌ நான்‌ வாழ்ந்துகொண்டி ருக்கிறேன்‌. 
தந்தையரின்‌ ஆன்ம தாகத்தாலும்‌, திறமையாலும்‌, இந்த நாகரீகமற்ற 
மனிதர்களில்‌ பலர்‌ ஒரே மெய்யான சர்வேசுரனைப்‌ பற்றிய அறிவுக்‌ 


566 


குக்‌ கொண்டு வரப்பட்டி ருக்கிறார்கள்‌; மகா பரிசுத்த தமத்திரித்‌ 
துவத்தின்‌ மூன்று தேவ ஆட்களை அவர்கள்‌ ஏற்றுக்கொண்டிருக்‌ 
கிறார்கள்‌. 


“அவர்களுடைய பலதரப்பட்ட நற்செயல்களையும்‌, ஆத்துமங்‌ 
களில்‌ அவை விளைவிக்கும்‌ கனிகளையும்‌ விவரித்துக்‌ கூற என்‌ 
பணிகளும்‌, என்‌ நேரமும்‌ என்னை அனுமதிக்கவில்லை. தாங்கள்‌ 
உழைத்துக்கொண்டிருக்கும்‌ இருண்ட இரவின்‌ இருட்டை அகற்று 
வதற்கான ஆன்ம தாகத்தை அவர்கள்‌ இரு மடங்காகப்‌ பெற்றிருப்‌ 
பதாகத்‌ தோன்றுகிறது என்று மட்டும்‌ நான்‌ இங்கே சொல்லிக்‌ 


கொள்ள விரும்புகிறேன்‌. தம்‌ ஊழியார்களின்‌ வழியாக இத்தகைய 
மாபெரும்‌ காரியங்களை நிறைவேற்றுகிற சர்வேசுரனுக்கு ஸ்துதியும்‌, 
மகிமையும்‌ உண்டாவதாக!” 

போர்ச்சுக்கசிய அரசரான டொன்‌ ஜானின்‌ அமைச்சர்களும்‌ 
அவருக்கு இதே போன்ற வாக்கியங்களை எழுதினார்கள்‌; அதன்‌ 
விளைவாக, இந்த பக்தியுள்ள அரசர்‌ இந்தப்‌ பகுதிகளில்‌ அது வரை 
ஸ்தாபிக்கப்பட்டிருந்தவையும்‌, இனி ஸ்தாபிக்கப்பட இருப்பவை 


யுமான குருமடங்கள்‌ அனைத்தையும்‌ சபையின்‌ வழிகாட்டுதலின்‌ 
கீழ்‌ கொண்டு வந்தார்‌. மேலும்‌, இந்திய வேதபோதகக்‌ களங்களில்‌ 
உழைக்கக்‌ கூடிய வேதபோதகர்களுக்குப்‌ பயிற்சியளிக்கும்‌ நேரடி 
நோக்கத்திற்காகப்‌ போர்ச்சுக்கலில்‌ இன்னும்‌ சில கல்லூரிகளை 
நிறுவவும்‌ அவர்‌ தீர்மானித்தார்‌. இத்துடன்‌ திருப்தியடையாத அவர்‌ 
பரிசுத்த பாப்பரசருக்கும்‌ கடிதம்‌ எழுதி, அர்ச்‌. பிரான்சிஸ்‌ சவேரி 


யாரும்‌, அவருடைய துணைவர்களும்‌ கீழ்த்திசையில்‌ திருச்சபையை 
எந்த அளவுக்கு விரிவுபடுத்தியிருக்கிறார்கள்‌ என்பது பற்றிய விரிவான 
விவரங்களை அதில்‌ தந்திருந்தார்‌. குறிப்பாக அதில்‌ டனாரின்‌ அரச 
ரின்‌ மனந்திரும்புதலையும்‌, முத்துக்குளித்துறையில்‌ கிறீஸ்துநாதரின்‌ 
மீதுள்ள விசுவாசத்திற்காகக்‌ கொல்லப்பட்ட சுவாமி அந்தோனி 
க்ரிமினாலேயின்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட மரணத்தையும்‌ பற்றியும்‌ அவர்‌ 
விசேஷமாகக்‌ குறிப்பிட்டி ருந்தார்‌. 

மகிழ்ச்சிக்கும்‌, நன்றியறிதலுக்கும்‌ உரிய ஏராளமான காரியங்‌ 
களுக்கு மத்தியில்‌, கொச்சியிலிருந்த கல்லூரி தொடர்பான மோச 


567 


மான விவகாரத்தோடு தொடர்புள்ள விதத்தில்‌ நாம்‌ ஏற்கனவே 
குறிப்பிட்டுள்ள சுவாமி கோமஸின்‌ நடத்தை பற்றி புனிதர்‌ வருந்த 
வும்‌ வேண்டியிருந்தது. அவரைப்‌ பற்றிய பல புகார்கள்‌ புதிய 
வைஸ்ராயான டொன்‌ அந்தோனி நொரோஞ்ஞாவுக்கு, அவர்‌ 
கோவாவில்‌ வந்து இறங்குவதற்கு முன்பாகவே கூட, வந்த வண்ணம்‌ 
இருந்தன. அந்த குரு இது வரை நகரத்திற்கு ஒரு கெளரவமாகவும்‌, 
இந்தியாவுக்கு இரட்சணியமாகவும்‌ இருந்து வந்ததும்‌, எண்ணற்ற 
தந்தையரையும்‌, விசுவாசத்தின்‌ ஆசிரியர்களையும்‌, சேசுக்கிறீஸ்து 
நாதரின்‌ பரிசுத்த வேதத்தை அழிக்க முயன்ற கொடுங்கோலர்களின்‌ 
வாள்களுக்கு மிகுந்த மன உறுதியோடு தங்கள்‌ கழுத்துகளையும்‌, 
அவர்களுடைய அம்புகளுக்குத்‌ தங்கள்‌ சரீரங்களையும்‌ கையளித்‌ 
தவர்களாகிய எண்ணற்ற புண்ணியமுள்ள மனிதர்களையும்‌ உருவாக்‌ 
கிய குருமடத்தை வெறுமையாக்கி அழித்து விட்டார்‌ என்று இந்த 
மேற்றிராணியாரிடம்‌ அவரைப்‌ பற்றிக்‌ குற்றஞ்சாட்டப்பட்டது. 


மேலும்‌, தம்‌ சீடர்களில்‌ ஒருவரால்‌ செய்யப்பட்ட சேதத்தை 
மட்டும்‌ சுவாமி பிரான்சிஸ்‌ காண்பார்‌ என்றால்‌, நகரம்‌ திருப்திப்‌ 
படுத்தப்படும்‌ விதத்திலும்‌, கோமஸ்‌ வெட்கப்படும்‌ விதத்திலும்‌ 
அதற்கு உடனே தீர்வு காண முயல்வார்‌ என்றும்‌ அவருக்குக்‌ கூறப்‌ 
பட்டது. இந்த மக்கள்‌ உண்மையைத்தான்‌ பேசினார்கள்‌. ஏனெனில்‌ 
சவேரியார்‌ வந்து சேர்ந்த மாத்திரத்திலேயே அவர்‌ இந்தப்‌ பிரச்சினை 
யின்‌ எல்லாச்‌ சூழ்நிலைகளையும்‌ நுணுக்கமாக ஆராய்ந்து, 
கோமஸைச்‌ சபையிலிருந்து விலக்கினார்‌. ஆயினும்‌, அவருடைய 
குருத்துவ அங்கியை அவர்‌ அவரிடமிருந்து பறித்துக்கொள்ள 
வில்லை. கோமஸ்‌ போர்ச்சுக்கலுக்குக்‌ கப்பலேறும்‌ வரை தம்மால்‌ 
முடிந்த வரை அவரது மரியாதையைக்‌ காப்பாற்ற அவர்‌ விரும்பி 
னார்‌. ஆனால்‌ கோமஸின்‌ நிர்ப்பாக்கியங்கள்‌ இத்துடன்‌ முடிந்து 
விடவில்லை. ஏனெனில்‌ (போர்ச்சுக்கீசிய அரசாங்கத்திற்குத்‌ தம்‌ 
நடத்தை பற்றி விளக்கம்‌ கொடுக்க அல்லது அர்ச்‌, இஞ்ஞாசியாரிடம்‌ 
மன்னிப்புக்‌ கோர அவர்‌ சென்ற) ஐரோப்பிய கடற்பயணத்தில்‌ 
அவருடைய கப்பல்‌ சேதத்திற்கு உட்பட்டு, அவர்‌ கடலில்‌ மூழ்கி 
னார்‌. சுவாமி பிரான்சிஸ்‌ சவேரியாரின்‌ தீர்மானத்திற்கு எதிராக மேல்‌ 


முறையீடு செய்ய அவருக்கு வாய்ப்புக்‌ கிடைக்க கடவுள்‌ அனுமதிக்க 


568 


வில்லை. கீழ்ப்படிதல்‌ உள்ளவராகவும்‌, தாழ்ச்சியும்‌, அமைந்த 
மனதும்‌ உள்ளவராகவும்‌ இருந்திருந்தால்‌, மற்றவார்களுக்கு நன்மை 
செய்ய ஈடிணையற்ற திறமை கொண்டிருந்தவரும்‌, கடவுளின்‌ 
ஊழியத்தில்‌ மாபெரும்‌ காரியங்களைச்‌ சாதிக்க வலிமையான, இயல்‌ 
பான திறமைகள்‌ நிரம்பியிருந்தவருமான அந்தோனி கோமஸின்‌ 
முடிவு இவ்வளவு பயங்கரமானதாக இருந்தது. 

கல்லூரியில்‌ சமாதானம்‌ மீண்டும்‌ நிலவத்‌ தேவையான ஏற்பாடு 
களைச்‌ செய்தபின்‌, மனுக்குலத்தின்‌ எதிரிக்கு எதிராகப்போர்‌ 
தொடுக்க அவர்‌ முன்‌ எப்போதையும்‌ விட அதிக அவலுள்ளவார்‌ 
ஆனார்‌. நீண்ட, உருக்கமுள்ள ஜெபத்தில்‌ ஆண்டவரோடு கலந்‌ 
தாலோசித்தபின்‌, தமக்குக்‌ கீழ்ப்பட்டவர்களின்‌ பலத்திற்கும்‌, 
திறமைகளுக்கும்‌ ஏற்றபடி இந்தியாவின்‌ பல்வேறு இராச்சியங்களுக் 
கும்‌ வேதபோதகர்களாக அவர்களை நியமித்தார்‌. இச்சமயத்தில்‌ 
அங்கே இல்லாதிருந்தவர்களுக்கு அவர்‌ உள்ளத்தை உருக்கும்‌ கடிதங்‌ 
களை எழுதி, புதுப்பிக்கப்பட்ட ஆன்ம தாகத்தோடும்‌, பக்தியார்வத்‌ 


தோடும்‌ கடவுளுக்கும்‌, அயலாருக்கும்‌ ஊழியம்‌ செய்யும்படி 
அவர்களை ஊக்குவித்தார்‌. கோவாவிலிருக்கப்‌ பேறு பெற்றிருந்தவர்‌ 
களோடு அவர்‌ பகலின்‌ பெரும்பகுதியைச்‌ செலவிட்டு, அவரவர்‌ 
பதவிக்குத்‌ தேவையான நுணுக்கமான, தனிப்பட்ட ஆலோசனை 
களை அவர்கள்‌ ஒவ்வொருவருக்கும்‌ தந்தார்‌. மாலைகளில்‌, அவர்கள்‌ 
அனைவரும்‌ உள்றாய்க்‌ கூடியபோது, அவர்களுடைய தேவ அழைத்‌ 
தல்களோடு இணைந்திருந்த கடமைகளைப்‌ பற்றி அவர்‌ அவர்‌ 
களுக்கு உரையாற்றினார்‌. எவ்வளவு உணர்வுபூர்வமாக அவார்‌ 
பேசினார்‌ என்றால்‌, கேட்டவர்கள்‌ வழக்கம்போலவே கண்ணீர்‌ 
விடும்‌ அளவுக்கு நல்ல முறையில்‌ பாதிக்கப்பட்டார்கள்‌. இது பற்றி 
அவர்களேதங்கள்‌ கடிதங்களில்‌ விவரித்திருக்கிறார்கள்‌. 

இந்த வேதபோதகக்‌ களங்களின்‌ அதிக முக்கியமான தேவை 
களைப்‌ பற்றிப்‌ பரிசுத்த பாப்பரசருடனும்‌, போர்ச்சுக்கலின்‌ 
அரசருடனும்‌ கலந்து பேச இந்தியாவிலிருந்து விவேகமும்‌, நல்லறி 
வும்‌ பொருந்திய ஒருவர்‌ அனுப்பப்பட வேண்டும்‌ என்று அர்ச்‌. 
இஞ்ஞாசியார்‌ பரிந்துரைத்தார்‌. இந்த அவருடைய விருப்பத்திற்கு 


569 


இணங்கி, சவேரியார்‌ மிகுந்த விவேகமும்‌, புண்ணியமும்‌ உள்ளவ 
ரான சகோதரர்‌ ஆண்ட்ரூ பெர்னாண்டஸைத்‌ தேர்ந்தெடுத்து, 
அவரிடம்‌ பொருத்தமான கடிதங்களைத்‌ தந்து, குறிப்பாக, அந்தப்‌ 
பெரியவர்களின்‌ கவனத்திற்குக்‌ கொண்டு வரப்பட வேண்டிய 
காரியங்கள்‌ என்னென்‌ என்று அவருக்கு விளக்கினார்‌; முக்யெமாக, 
திடமான புண்ணியமும்‌, வெல்லப்பட முடியாத தைரியமும்‌ 
கொண்ட இன்னும்‌ அதிகமான வேலையாட்கள்‌ அனுப்பப்படுவதற் 
கான அவசியத்தை வலியுறுத்தும்படியும்‌ கேட்டுக்கொண்டு, சவேரி 
யார்‌ அவரை அனுப்பி வைத்தார்‌. 

ஃபொர்னாண்டஸுடன்‌ மத்தேயு, பெர்னார்ட்‌ என்னும்‌ இரு 
ஐப்பானியார்களையும்‌ அவர்‌ அனுப்பினார்‌. ஆனால்‌ மத்தேயு 
ஐரோப்பாவை அடையுமுன்‌ இறந்து விட்டார்‌. பெர்னார்ட்‌ உரிய 


நேரத்தில்‌ ஐரோப்பாவை அடைந்து, அங்கே சபையின்‌ உடையைப்‌ 
பெற்றுக்கொண்டு, இறுதி வரை அதில்‌ நிலைத்திருந்தார்‌. 


இதனிடையே சவேரியார்‌ தமது சீனப்‌ பயணத்திற்கான திட்டங்‌ 
களைத்‌ தீட்டுவதிலும்‌, பெரேய்ரா அரசரின்‌ தூதராகச்‌ செல்வதை 
உறுதிப்படுத்துவதிலும்‌ ஈடுபட்டிருந்தார்‌. வைஸ்ராய்‌, டொன்‌ 
அல்போன்ஸ்‌ நொரோஞ்ஞாவுடனான தம்‌ விவாதங்களில்‌, இந்தக்‌ 
காரியங்களின்‌ முக்கியத்துவத்தைப்‌ புனிதர்‌ அவருக்கு விளக்கிக்‌ கூறி, 
அவசியமான கடிதங்களைப்‌ பெற்றுக்கொண்டார்‌. இவை பொன்‌ 
னிற எழுத்துக்களால்‌ மிக அழகாக எழுதப்பட்டு, அடர்த்தியான 
அழகிய குஞ்சங்களால்‌ அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இந்தக்‌ 
கடிதங்கள்‌ போர்ச்சுக்கீசிய அரசரின்‌ பெயரால்‌ சீனப்‌ பேரரசரிடம்‌ 
சமர்ப்பிக்கப்பட வேண்டியவையாக இருந்தன. மற்றவை கிறீஸ்தவ 
வேதத்தைப்‌ புகழ்ந்து அதிமேற்றிராணியார்‌ எழுதிய கடிதங்களாக 
இருந்தன. இவையும்‌ முதல்‌ கடிதத்தைப்‌ போலவே அலங்கரிக்கப்‌ 
பட்டிருந்தன. இவையும்‌ சீனப்‌ பேரரசரிடம்‌ சமர்ப்பிக்கப்பட 
வேண்டியவையாக இருந்தன. பெரேய்ரா நிறைய அற்புதமான 
பரிசுகளை விலைக்கு வாங்கினார்‌. இவற்றுடன்‌ சில போர்ச்சுக்கீசிய 
பிரபுகள்‌ இன்னும்‌ சில பரிசுகளையும்‌ சேர்த்தார்கள்‌. அவை, அற்புத 
மான ஐரோப்பிய ஓவியர்கள்‌ வரைந்த ஓவியங்கள்‌, மிக அற்புதமான 


570 


வேலைத்‌ திறன்‌ கொண்ட மற்ற பொருட்கள்‌ போன்றவையாகும்‌. 
இவற்றுடன்‌ பிடத்‌ தட்டுமுட்டுகள்‌, வழிபாட்டு உடுப்புகள்‌ ஆகிய 
வையும்‌ வழங்கப்பட்டன. இந்தத்‌ தூதுக்குழுவுக்கு எதிராக எழும்பக்‌ 
கூடிய எல்லாத்‌ தடைகளையும்‌ தடுக்கும்படி, வைஸ்ராய்‌, சிலுவை 


யிலறையுண்ட ஆண்டவரின்‌ மகிமையில்‌ மிகுந்த தாகம்‌ கொண்டவ 
ராக, போர்ச்சுக்கீசிய அரசருக்குக்‌ கீழ்ப்பட்ட யாராவது அதை 
எதிர்க்கத்‌ துணிந்தால்‌, அவர்கள்‌ முதன்மையான குற்றம்‌ செய்தவர்‌ 


களாவார்கள்‌ என்னும்‌ ஒரு சட்டத்தைப்‌ பிறப்பித்தார்‌. 


இவ்வாறு மனிதர்களுடன்‌ இந்த விவகாரத்தைப்‌ பேசி முடித்த 
பின்‌, சவேரியார்‌ கடவுளிடம்‌ இடைவிடாமல்‌ இந்தக்‌ காரியத்தைக்‌ 
குறித்து மன்றாடச்‌ சென்றார்‌. தாம்‌ கப்பலேறுவதற்கு ஐந்து நாட்கள்‌ 
முன்னதாக, போர்ச்சுக்கல்‌ அரசருக்கு அவர்‌ எழுதிய ஒரு கடிதத்‌ 
திலிருந்து பிரதியெடுக்கப்பட்ட பின்வரும்‌ சாராம்சத்திலிருந்து 


இந்தக்‌ காரியத்தில்‌ அவர்‌ கொண்டிருந்த உணர்வுகளை நாம்‌ 
புரிந்துகொள்ளலாம்‌: 


“அங்கே சிறைப்பட்டுத்‌ தவிக்கும்‌ போர்ச்சுக்கசியரை விடுவிப்‌ 
பதும்‌, சீன மற்றும்‌ போர்ச்சுக்கல்‌ அரசர்களுக்கு இடையே நல்லுறவு 
களை ஏற்படுத்துவதும்‌, நரகத்தின்‌ மீதும்‌, அதன்‌ ஆதரவாளர்கள்‌ 
மீதும்‌ போர்‌ தொடுப்பதும்‌ நம்‌ நோக்கமாகும்‌. இந்த நோக்கத்திற்‌ 
காக, பரலோக அரசரின்‌ சார்பாக, சீன அரசரும்‌, அவருக்குக்‌ கீழ்ப்‌ 
பட்டவர்களும்‌ இது வரை அபத்தமான முறையில்‌ பசாசுக்கு வழங்கி 
வந்த ஆராதனை வணக்கங்களைத்‌ தங்கள்‌ இரட்சகரும்‌, நித்திய 
நடுவருமான ஆண்ட வருக்குத்‌ தருவது அவர்களுடைய கடமை 
என்று நாம்‌ அறிவிப்போம்‌. வலிமை மிக்க ஓர்‌ அரசனை இப்படிக்‌ 
கடிந்துகொள்வதும்‌, அவனுக்கும்‌, அவனுடைய மக்களுக்கும்‌ 
சத்தியத்தை அறிவிப்பதும்‌ அவசரத்தில்‌ செய்யப்படும்‌ காரியமாகத்‌ 
தோன்றலாம்‌; ஆனால்‌ கடவுள்தாமே இந்தத்‌ திட்டத்தை நம்‌ 
இருதயத்தில்‌ முத்திரையிட்டிருக்கிறார்‌ என்னும்‌ ஆழ்ந்த உறுதிப்‌ 
பாட்டினால்‌ நாம்‌ ஊக்குவிக்கப்படுகிறோம்‌; சீன அரசன்‌ செய்யக்‌ 
கூடியதும்‌, செய்வதுமான அனைத்திற்கு எவ்வளவோ அப்பாற்‌ 
பட்டதாக இருக்கிற அவருடைய வல்லமையில்‌ ஒரு கணம்‌ கூட நாம்‌ 
சந்தேகம்‌ கொள்ள முடியாதபடி இப்படிப்பட்ட நம்பிக்கையால்‌ 


571 


அவரே நம்மை நிரப்புகிறார்‌. 

மேலும்‌ இந்தக்‌ காரியம்‌ முழுவதும்‌ கடவுளின்‌ திருக்கரங்களில்‌ 
இருப்பதால்‌, நாம்‌ எதற்கும்‌ அஞ்ச வேண்டியதில்லை. உண்மையில்‌, 
கடவுளை நோகச்‌ செய்வதையும்‌, நித்திய சாபத்திற்குத்‌ தகுதியுள்ளவ 
னாக ஒருவன்‌ தன்னை ஆக்கிக்கொள்வதையும்‌ தவிர வேறு எதற்கும்‌ 
அச்சப்பட எந்த உண்மையான காரணமும்‌ இல்லை. ஒரு வகையில்‌, 
மற்றொரு உலகத்தில்‌ அமைந்துள்ள நாகரீகமற்ற ஒரு மக்களினத்‌ 
திற்கு, தன்‌ துர்க்குணங்களாலும்‌, தனது அறியாமையாலும்‌ இரு 
மடங்கு குருடாக்கப்பட்டுள்ள ஒரு மக்களினத்திற்கு சுவிசேஷ 
ஒளியைக்‌ கொண்டு போய்ச்‌ சேர்க்கும்‌ மிக உயர்ந்த பணிக்காக, சர்வ 
வல்லப சர்வேசுரன்‌ எங்களைப்‌ போன்ற பரிதாபத்திற்குரிய, திறமை 
யற்ற மனிதர்களைத்‌ தேர்ந்தெடுத்திருக்கிறார்‌ என்று நினைக்கும்‌ 
போது, என்‌ நம்பிக்கை உலகத்தன்மையான முறையில்‌ இன்னும்‌ 
அதிகரிக்கப்படுகிறது. ” 


புறப்படுவதற்கான காலம்‌ அண்மையிலிருக்க நம்‌ புனிதர்‌ 
கல்லூரி உறுப்பினர்கள்‌ அனைவரையும்‌ ஒன்றுகூட்டி, சுவாமி 
கஸ்பார்‌ பார்ஸேயுஸைத்‌ தமக்குப்‌ பதிலாக இந்தியாவின்‌ துணை 
மாகாண அதிபராக நியமித்தார்‌. அதன்பின்‌ உடனடியாக, புதிய 
சிரேஷ்டருக்கு மரியாதையும்‌, கீழ்ப்படிதலும்‌ காட்டுவதில்‌ தாமே 
முதலாவதாக இருக்க வேண்டும்‌ என்பது போல்‌ அவரது பாதங்களரு 
கில்‌ முழந்தாளில்‌ விழுந்து அவரை வணங்கினார்‌. அதே சமயத்தில்‌, 
கடவுளின்‌ இடத்தில்‌ இருந்து ஆட்சி செலுத்துபவர்‌ யாராயிருந் 
தாலும்‌ அவருக்குரிய மரியாதை வணக்கத்தை வழங்குவதற்கு ஓர்‌ 
அழகிய முன்மாதிரிகையை மற்றவர்களுக்குத்‌ தந்தார்‌. இந்தக்‌ 
காட்சியை விளக்குவது இயலாததாகவே இருக்கும்‌; எல்லாக்‌ 
கண்களும்‌ அபரிமிதமான கண்ணீரைப்‌ பெருக்கிக்கொண்டி ருந்தன. 
பார்ஸேயுஸோ குழப்பத்தின்‌ உச்சத்தில்‌ இருந்தார்‌. அவர்‌ பிறர்‌ மீது 
ஆட்சி செலுத்துவதற்குப்‌ பதிலாக சீனாவிலோ, ஐப்பானிலோ 
கடவுளுக்குத்‌ தம்‌ வாழ்வைப்‌ பலியாக அர்ப்பணிக்க மிகுந்த ஏக்க 
முள்ள ஆசையும்‌, நம்பிக்கையும்‌ கொண்டிருந்தார்‌. ஆனால்‌ 
இப்போது, புனிதரின்‌ தீர்மானத்திற்கு அடி பணிய அவர்‌ கடமைப்‌ 


572 


பட்டிருந்தார்‌. புனிதரோ எந்த சாக்குப்‌ போக்கையும்‌ ஏற்க விரும்பா 
தவராக இருந்தார்‌. அவர்‌ துறவற நிர்வாகத்தைப்‌ பற்றிய மிக உத்தம 
மான ஆலோசனைகள்‌ நிறைந்த தம்‌ சொந்தக்‌ கையெழுத்துப்‌ 
பிரதியை அவரிடம்‌ தந்தார்‌. 


இனி, தம்மோடு வருபவர்களைத்‌ தேர்ந்தெடுப்பதைத்‌ தவிர 
வேறு வேலை எதுவும்‌ அவருக்கு இருக்கவில்லை. புனிதருடன்‌ 
செல்லவும்‌, அவருடைய எதிர்காலப்‌ பணிகளில்‌ அவரோடு இணைந்‌ 
திருக்கவும்‌ தயாராக இல்லாதவர்கள்‌ அங்கே ஒருவர்‌ கூட இருக்க 
வில்லை. ஆனால்‌, குருவான பல்தசார்‌ காகோ, சகோதரர்கள்‌ 
எட்வர்ட்‌ சில்வா, பீற்றர்‌ ஆல்காஸேவா, ஆல்வாரெஸ்‌ ஃபெரேய்ரா, 
பிரான்சிஸ்‌ கொன்ஸாலெஸ்‌ ஆகியோரைத்‌ தவிர வேறு யாரையும்‌ 
இக்காரியத்தில்‌ திருப்திப்படுத்த அவரால்‌ இயலவில்லை. அவர்‌ 
களோடு பரிசுத்த விசுவாசக்தின்‌ குருமடத்தில்‌ கல்வி பயின்ற 
அந்தோனி என்னும்‌ பெயர்‌ கொண்ட சீன இளைஞர்‌ ஒருவரையும்‌ 
அவர்‌ சேர்த்துக்கொண்டார்‌. 

இவர்களில்‌ சிலர்‌ ஐப்பானுக்குச்‌ செல்ல நியமிக்கப்பட்டார்கள்‌, 
மற்றவார்கள்‌ அவருடன்‌ சீனாவுக்குச்‌ செல்ல வேண்டியவர்களாக 
இருந்தார்கள்‌. அவர்‌ இறுதியாகப்‌ பிரியாவிடை பெறுகையில்‌, 
அவர்களுக்குத்‌ தம்‌ கடைசி ஞான அறிவுரையையும்‌ தந்தார்‌. அதைப்‌ 
பற்றி அங்கே அப்போது இருந்தவர்களில்‌ ஒருவர்‌ இப்படி எழுது 
கிறார்‌: “நம்‌ தந்தை பிரான்சிஸ்‌ கப்பலேறுமுன்‌, மன வேதனையோடு 
அழுது கொண்டிருந்த தம்‌ சகோதரர்களை அரவணைத்துக்கொண்ட 
போது, அவர்‌ அவர்கள்‌ ஒவ்வொருவரிடமும்‌ அவரவர்‌ தேவ 
அழைத்தலுக்கு உண்மையாக இருக்கும்படி யாகவும்‌, உண்மையான 
சுய அறிவிலிருந்து எழும்‌ ஆழ்ந்த தாழ்ச்சியையும்‌, எல்லாவற்றிற்கும்‌ 
மேலாக, துரிதமாகவும்‌, மன உவப்போடும்‌ கீழ்ப்படிதலையும்‌ 
பயிற்சி செய்யும்படி அறிவுறுத்தினார்‌. குறிப்பாக இந்தக்‌ கடைசிப்‌ 
புண்ணியமே கடவுளுக்கு மிகவும்‌ பிரியமானது, விலைமதிக்கப்‌ 
படாதது, சபையின்‌ மக்கள்‌ அனைவருக்கும்‌ மிகவும்‌ அவசியமானது 
என்று வலியுறுத்திக்‌ கூறினார்‌. ” 

இதன்பின்‌ புனிதர்‌ தம்‌ சக துறவிகள்‌ அனைவராலும்‌, போர்ச்சுக்‌ 


573 


கீசியப்‌ பிரபுகள்‌ பலராலும்‌, பெரும்‌ மக்கள்‌ கூட்டங்களாலும்‌ கப்ப 
லுக்கு நடத்திச்‌ செல்லப்பட்டார்‌. இனி கோவாவுக்கு ஒருபோதும்‌ 
உயிரோடு திரும்பி வராதபடி, 1552, ஏப்ரல்‌ 14, பெரிய வியாழனன்று 
அவார்‌ அங்கிருந்து புறப்பட்டார்‌. 

சீனாவை நோக்கி வழியிலிருந்த ஏராளமான தீவுக்‌ கூட்டங்‌ 
களைக்‌ கடந்து பயணித்துக்கொண்டிருக்கையில்‌, பல குறிப்பிடத்‌ 
தக்க சம்பவங்கள்‌ நிகழ்ந்தன. மற்றவைகளிடையே, ஈரிட வரத்தைச்‌ 
சேர்ந்த ஒரு புதுமையும்‌ நடந்தது. ஜப்பானிலிருந்து சான்ஸியனுக்கு 
வந்த ஆபத்தான பயணத்தின்போது நிகழ்ந்ததும்‌, நாம்‌ முன்பு பதிவு 
செய்துள்ளதுமான புதுமையைப்‌ போலவே இதுவும்‌ கேட்பவர்களை 


மலைத்துப்‌ போகச்‌ செய்வதாக இருந்தது. 


ஆகவே, முதலாவதாக, மோரோ தீவில்‌ உள்ள டோலோ நகரம்‌ 
எடுத்துக்கொள்ளப்பட்ட சம்பவத்தை நாம்‌ எடுத்துக்கொள்வோம்‌. 
அது குறிப்பாக இச்சமயத்தில்தான்‌ நடந்தது என்பது உறுதி. சவேரி 
யார்‌ அதில்‌ மிக முக்கியமான பங்கு வகித்தார்‌, அச்சமயத்தில்‌ அவர்‌ 
அங்கே இருந்தார்‌ என்பதும்‌ அதே அளவுக்கு உறுதியாயிருக்கிறது. 
இதில்‌ போர்‌ புரிந்த சிலர்‌ இதற்கு சாட்சியம்‌ அளித்திருக்கிறார்கள்‌, 
இது அவருடைய அர்ச்சியசிஷ்ட பட்டம்‌ தொடர்பான ஆணைப்‌ 
பத்திரத்தில்‌ நேரடியாகவே அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. ஆகவே, 
இந்தச்‌ சமயத்தில்‌, சர்வ வல்லபம்‌ ஒரே சமயத்தில்‌ அவரை இரு 
வெவ்வேறு இடங்களில்‌ இருக்கச்‌ செய்தது என்பது ஒத்துக்கொள்ளப்‌ 
பட வேண்டும்‌. 


இந்தச்‌ சூழ்நிலையைப்‌ புரிந்துகொள்வதற்கு, வாசகர்கள்‌ இந்நூலின்‌ 
தொடக்கப்‌ பக்கங்களில்‌ விவரிக்கப்பட்ட ஒரு காரியத்தை நினைவு 
படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 1547ஆம்‌ ஆண்டில்‌ நம்‌ புனிதர்‌ 
மொலுக்காஸிலிருந்து மோரோ தீவுக்குச்‌ சென்றுகொண்டிருந்த 
போது, ஏராளமானவர்களை விசுவாசத்திற்கு மனந்திருப்பியதோடு, 
சுவாமி ஜான்‌ பேய்ரா என்பவரை அங்கிருந்த இருபத்தையாயிரம்‌ 
ஆத்துமங்கள்‌ அடங்கிய மந்தையைப்‌ பராமரிக்கும்படி டோலோ 
வில்‌ விட்டுவிட்டுப்‌ புறப்பட்டார்‌. நாகரீகமற்ற இந்த மனிதர்கள்‌ 


கடவுளுக்கென வெற்றிகொள்ளப்படுவதற்குக்‌ காரணமாக இருந்தது 


574 


இங்கு நடந்த மிகவும்‌ அதிசயத்திற்குரிய அற்புதம்தான்‌ என்று நம்பப்‌ 
படுகிறது. 

டிடோரின்‌ அரசனும்‌, கிலோலோவின்‌ அரசனுமான இரு 
முகமதிய அரசர்கள்‌ கிறீஸ்தவத்தின்மீது கொண்ட வெறுப்பால்‌, 
டோலோ நகரத்தை அழித்து விடத்‌ தீர்மானித்தார்கள்‌. இந்த 
நோக்கத்திற்காக அவர்கள்‌ தங்கள்‌ படைகளை ஒருங்கிணைத்து, 
அதற்கு எதிராக நடத்தி வந்தார்கள்‌. டோலோ நகரம்‌ தான்‌ இருந்த 
இடத்தின்‌ அமைப்பின்‌ காரணமாக, எளிதில்‌ நெருங்கவே, தாக்கப்‌ 
படவோ இயலாததாக இருந்தது. இதன்‌ காரணமாக, அவர்கள்‌ 
சுற்றிலுமிருந்த கிராமங்களையும்‌, வயல்களையும்‌ அழித்து, அங்கிருந் 
தவர்களையும்‌, மற்ற அனைத்தையும்‌ நெருப்புக்கும்‌, வாளுக்கும்‌ 
இரையாக்கினார்கள்‌. 

டோலோவில்‌ வசித்தவர்கள்‌ அத்தியாவசியப்‌ பொருட்கள்‌ 
இன்றி நெருக்கப்பட்டாலும்‌, தங்கள்‌ உடைமைகளும்‌, நிலச்‌ 
சொத்துக்களும்‌ அழிக்கப்பட்டதால்‌, துயரத்திற்கு ஆளாகியிருந்‌ 
தாலும்‌, அவை அனைத்தையும்‌ மீறி, கடவுளுக்கு உண்மையானவார்‌ 
களாக இருந்தார்கள்‌. இறுதியாக, கிலோலோவின்‌ அரசன்‌, அவர்கள்‌ 
கிறீஸ்தவ வேதத்தைத்‌ துறந்து, நாட்டின்‌ பண்டைய வழிபாட்டிற்குத்‌ 
திரும்பி வர வேண்டும்‌ என்னும்‌ நிபந்தனையுடன்‌, சமாதானம்‌ பேச 


ஆட்களை அனுப்பினான்‌. 

முதன்மை நடுவர்களில்‌ ஒருவன்‌, நீடித்துக்கொண்டே சென்ற 
போராட்டத்தால்‌ சோர்வுற்று, மேற்கொண்டு துன்பங்கள்‌ எதையும்‌ 
எதிர்கொள்ளப்‌ பயந்து, அந்த முகம்மதியனின்‌ நிபந்தனைக்குப்‌ 
பயந்து, தன்‌ விசுவாசத்தை மறுதலித்து, விக்ரெக வழிபாட்டு 
வாழ்வுக்குத்‌ திரும்பிச்‌ சென்றான்‌. 

இங்கே, குறிப்பாக, அதிகாரத்தில்‌ உள்ளவர்களுக்குக்‌ கீழ்ப்பட்‌ 


டிருப்பவர்கள்‌ மிகத்‌ தீயவர்களும்‌, புலனின்பத்தில்‌ ஊறிப்‌ போனவர்‌ 
களாகவும்‌ இருக்கும்போது, அதிகாரத்தில்‌ உள்ளவர்கள்‌ தரும்‌ 
துர்மாதிரிகையின்‌ அச்சத்திற்குரிய விளைவுகளை நாம்‌ காண்கிறோம்‌. 
இவர்களில்‌, இந்த ஈனமுள்ள தலைவனின்‌ அவபக்தியுள்ள கோழைத்‌ 
தனத்தை எதிர்க்கப்‌ போதுமான தார்மீக திட தைரியமுள்ள ஒருவன்‌ 


575 


கூட இருந்ததாகத்‌ தெரியவில்லை. அந்நாளிலேயே அவர்கள்‌ ஒருவா்‌ 
பின்‌ ஒருவராக, அனைவரும்‌ தங்கள்‌ விசுவாசத்தை மறுதலித்தார்கள்‌; 
அதன்பின்‌, ஒரு பாதாளத்திலிருந்து மற்றொரு பாதாளத்திற்குள்‌ 
விழும்‌ விதமாக, அவர்கள்‌ தங்கள்‌ போதகரான சுவாமி பேய்ராவைத்‌ 
துரத்தி விட்டு, ஆலயத்திற்குத்‌ தீ வைத்து, அதிலிருந்த திருச்சிலுவை 
களையும்‌, பரிசுத்த சுரூபங்களையும்‌, படங்களையும்‌ அழித்தார்கள்‌. 
மொத்தத்தில்‌, காட்டுமிராண்டியான ஓர்‌ அரசனைத்‌ திருப்திப்‌ 
படுத்துவதற்காக, மகா பரிசுத்ததனமுள்ள அனைத்தின்மீதும்‌ 
முன்பின்‌ கேள்விப்பட்டிராத அவமானங்களைக்‌ குவித்தார்கள்‌. 
தங்கள்‌ அவபக்தியுள்ள வேலையை அவர்கள்‌ செய்து முடித்தும்‌ 
முடிக்காதிருக்கையிலேயே பரலோகத்தின்‌ கடுஞ்சினம்‌ அவர்கள்‌ மீது 
இறங்கியது. இயற்கை முழுவதும்‌, சிருஷ்டிகரின்‌ பகைவர்கள்‌ என்ற 
முறையில்‌ அவர்களைத்‌ தண்டிக்கத்‌ தொடங்கியது. அவர்களுடைய 
பொதுத்‌ தானியக்‌ களஞ்சியங்களில்‌ சேமித்து வைக்கப்பட்டிருந்த 
அரிசி முழுவதும்‌ புழுத்துப்‌ போனது; வழக்கமாக வளம்‌ மிக்கவை 
யும்‌, அபரிமிதமான அறுவடையைத்‌ தந்து வந்தவையுமான வயல்கள்‌ 
தீய்ந்து வறண்டு போயின. அவற்றிலிருந்து ஒரு நெற்கீற்றைக்‌ கூட 
அறுவடை செய்ய அவர்களால்‌ முடியவில்லை. நீரூற்றுகளிலும்‌, ஆறு 
களிலும்‌ தண்ணீர்‌ வற்றிப்‌ போனதுடன்‌, தேங்கியிருந்த தண்ணீரும்‌ 
நோய்த்‌ தொற்றுள்ளதாக மாறியதால்‌, அந்நகரில்‌ இருந்த பரிதாபத்‌ 
திற்குரியவர்கள்‌ தங்களை வருத்திய பசி, தாகத்தைப்‌ போக்க எந்த 
வழியுமின்றித்‌ தவித்தார்கள்‌. இறுதியாக, அவர்களுடைய நிர்ப்பாக்‌ 
கியங்களை இன்னும்‌ அதிகரிக்கும்‌ விதமாக, ஒரு தொற்றுநோய்‌ 
பரவத்‌ தொடங்கி, மிகக்‌ குறுகிய காலத்தில்‌ அவர்கள்‌ அனைவரை 
யும்‌ அழித்து விடப்‌ போவது போலத்‌ தோன்றியது. கடவுளின்‌ திருக்‌ 
கணத்தின்‌ இந்த அடுத்தடுத்த அடிகளையும்‌ மீறி, அந்த முரடர்களின்‌ 
பிடிவாதமுள்ள இருதயங்கள்‌ தங்கள்‌ குற்றத்தை உணர்வதற்குப்‌ 
பதிலாக, இன்னும்‌ அதிகப்‌ பிடி வாதமுள்ளவையாக ஆயின. 
இந்நிலையில்‌, சீனாவை நோக்கிச்‌ சென்று கொண்டிருந்த புனிதர்‌, 
வெளிப்பாட்டின்‌ மூலம்‌ டோலோ நகரத்தில்‌ நடந்துகொண்டிருந்த 


அனைத்தையும்‌ அறிந்துகொண்டார்‌. கடவுளுக்குக்‌ காட்டப்பட்ட 


576 


இத்தகைய அவமானம்‌ அவருடைய பக்தியார்வத்தை மிக அதிகமாகத்‌ 
தூண்டியது. இச்சமயத்தில்‌ அவர்‌ மொலுக்காஸிலிருந்த இரண்டா 
யிரம்‌ மைல்‌ தொலைவில்‌ இருந்தாலும்‌, கடவுளின்‌ சர்வ வல்லபத்‌ 
தால்‌ ஒரே கணத்தில்‌ டெர்னேட்டுக்குக்‌ கொண்டு வரப்பட்டார்‌. 
அங்கே டொன்‌ பெர்னார்டீன்‌ டிசோஸா போர்ச்சுக்கசியர்களால்‌ 
அங்கே உருவாக்கப்பட்டிருந்த கோட்டையின்‌ தலைவராக செயல்‌ 
பட்டுக்கொண்டிருந்தார்‌. டிசோஸா எந்த அளவுக்கு பக்தியுள்ளவ 
ராக இருந்தாரோ, அதே அளவுக்கு வீரமுள்ளவராகவும்‌ இருந்தார்‌. 
ஆகவே, கடவுளுக்காகப்‌ போராடவும்‌, கிறிஸ்தவப்‌ பெயருக்கு 
இழைக்கப்பட்ட தீமைகளுக்குப்‌ பழிவாங்கவும்‌ அவரை வற்புறுத்து 
வதில்‌ புனிதருக்கு எந்தக்‌ கஷ்டமும்‌ இருக்கவில்லை. கோட்டை 
யைப்‌ பாதுகாக்கப்‌ போதுமான வீரர்கள்‌ இன்றி அவர்‌ கோட்டை 
யிலிருந்து வெளியே செல்லத்‌ துணியவில்லை என்பது உண்மைதான்‌. 
அவரிடம்‌ குறைந்த எண்ணிக்கையிலேயே போர்வீரர்கள்‌ இருந்‌ 
தார்கள்‌. உள்ளூர்வாசிகளில்‌ நானுறு பேரும்‌ இவர்களோடு சேர்ந்து 
கொண்டார்கள்‌. எதிரிகளின்‌ எண்ணிக்கையோடு ஒப்பிடம்போது 
இது ஒரு மிகக்‌ குறைந்த எண்ணிக்கைதான்‌. மேலும்‌ இவர்களுக்குப்‌ 
போர்ப்‌ பயிற்சியும்‌ இருக்கவில்லை. ஆனால்‌ கடவுள்‌ தம்‌ மக்களோடு 
இணைந்து போராடுவார்‌ என்றால்‌, வெற்றி நிச்சயம்‌ என்பதில்‌ 
சந்தேகமில்லை. அவர்‌ நிச்சயமாகத்‌ தங்களோடு இருப்பார்‌ என்று 
அவர்கள்‌ உறுதியாக நம்பினார்கள்‌. 


சவேரியார்‌ இந்தச்‌ சிறு படையோடு பாய்விரித்துப்‌ புறப்பட்டு, 
டெர்னேட்டிலிருந்து சுமார்‌ 180 மைல்‌ தூரத்திலிருந்த மோரோ 
என்னும்‌ தீவுக்குக்‌ கடல்‌ கடந்து சென்றார்‌. டோலோ வாசிகள்‌ 
தங்கள்‌ தீச்செயல்களை நினைவுகூர்ந்து, போர்ச்சுக்கசியா்கள்‌ வந்து 
தங்களைத்‌ தண்டிப்பார்கள்‌ என்று பயந்து, அதன்‌ காரணமாகத்‌ 
தங்கள்‌ தற்காப்புக்கு ஆயத்தங்களைச்‌ செய்திருந்தார்கள்‌. நகரத்தைப்‌ 
பொறுத்த வரை, அதைக்‌ கைப்பற்றுவதற்கு வாய்ப்பேயில்லை என்று 
தோன்றியது. ஏனெனில்‌ அது ஒரு மலையின்மீது அமைந்திருந்தது. 
ஒரே ஒரு குறுகிய பாதை வழியாக மட்டும்தான்‌ அதை நெருங்க 
முடியும்‌. அதை இன்னும்‌ பாதுகாப்புற்றதாக ஆக்கும்படி, அவர்கள்‌ 
அதைச்‌ சுற்றி அகன்ற ஆழமான பள்ளங்களை வெட்டினார்கள்‌. 


577 


அந்தப்‌ பள்ளங்களின்‌ ஓரங்களில்‌ கூர்மையான, தடித்த கழிகளை 
நட்டு வைத்தார்கள்‌. அவற்றிற்கு மேலாகவோ, அவற்றின்‌ ஊடாகவோ 
கடந்து செல்ல முயலும்‌ யாரும்‌ அவற்றால்‌ குத்தித்‌ துளைக்கப்படும்‌ 
கோணத்தில்‌ அவை அமைக்கப்பட்டிருந்தன. இதெல்லாவற்றையும்‌ 
தவிர, கிலோலோவின்‌ அரசன்‌ தன்‌ ஆளுகைப்‌ பகுதிகளிலிருந்து 


போர்த்‌ தளவாடங்களையும்‌, போர்வீரர்களையும்‌, உணவுப்‌ பொருட்‌ 


களையும்‌ அவர்களுக்கு அனுப்பியிருந்தான்‌. இதன்‌ காரணமாக, 
தாங்கள்‌ முற்றிலும்‌ பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்துக்கொண்ட 
அவர்கள்‌, தேவ நிந்தையான முறையில்‌ பரலோகத்தையும்‌, பூலோகத்‌ 
தையும்‌ எதிர்த்து நிற்கத்‌ தாங்கள்‌ தயாராயிருப்பதாக மார்தட்டிக்‌ 
கொண்டார்கள்‌. 

போர்ச்சுக்கீசியாகள்‌ கப்பல்களில்‌ வந்து இறங்கியபோது, 
அவர்கள்‌ மலையின்‌ அடி வாரத்திற்கு வந்து சேர்ந்து, நகரத்திற்குள்‌ 
இருப்பவர்கள்‌ சமாதானத்தை விரும்பினால்‌, அவர்கள்‌ கடவுளிடம்‌ 
மன்னிப்பை மன்றாடி, தங்கள்‌ சிருஷ்டிகரின்‌ திருச்சட்டங்களுக்கு 
மீண்டும்‌ திரும்பி வர வேண்டுமென்றும்‌, அவர்கள்‌ இதைச்‌ செய்ய 
வில்லை என்றால்‌, இவ்வளவு வல்லமையுள்ள ஓர்‌ அரசரின்‌ கோபம்‌ 
எவ்வளவு பயங்கரமாயிருக்கும்‌, அவருடைய ஊழியர்களின்‌ வீரம்‌ 
எவ்வளவு ஆற்றல்‌ மிகுந்ததாயிருக்கும்‌ என்பதை அவர்கள்‌ அறிந்து 
கொள்வார்கள்‌ என்றும்‌ அவர்களுக்கு அறிவிக்கும்படி, ஒரு 
முன்னோடிக்‌ குழுவினரை அவர்களிடம்‌ அனுப்பி வைத்தார்கள்‌. 

உள்ளே இருந்த காட்டுமிராண்டிகள்‌ இந்த அறிக்கையைக்‌ கேலி 
செய்து நகைத்தார்கள்‌. தாங்கள்‌ போர்ச்சுக்கீசியார்களுக்கு மட்டு 
மல்ல, அவர்களுடைய கடவுளுக்கும்‌ கூடபயப்படவில்லை என்றும்‌, 
கிறீஸ்தவர்களாக இருந்ததற்காகத்‌ தாங்கள்‌ வெட்கப்படுவதாகவும்‌, 
இப்போது தங்கள்‌ நாட்டின்‌ பண்டைய விசுவாசத்தைக்‌ காத்துக்‌ 
கொள்ளத்‌ தீர்மானித்திருப்பதாகவும்‌ பதிலுக்கு செய்தி அனுப்பி 


னார்கள்‌. 


இந்தச்‌ செய்தி வந்தபோது, மற்றவார்களோடு இருந்த சவேரியார்‌ 
இந்த தேவதூஷணத்தைக்‌ கேட்டபோது கடுங்கோபம்‌ கொண்டார்‌. 


அவர்‌ மற்றொரு எலியாஸைப்போல, சர்வ வல்லபரான ஆண்டவ 


578 


ரிடம்‌, அவர்தம்‌ திருக்கரத்தை நீட்டி, கடும்‌ அச்சத்தால்‌ அவர்களைத்‌ 
தாக்கும்படி மன்றாடினார்‌. அவர்‌ இந்த ஜெபத்தைச்‌ சொல்லி 
முடித்த அதே கணத்தில்‌ (அக்கணம்‌ வரை வானில்‌ பிரகாசித்துக்‌ 
கொண்டிருந்த) சூரியன்‌ தன்னை மறைத்துக்கொண்டது; ஓர்‌ 
அடர்த்தியான மேகம்‌ அடிவானத்தை மூடியது. அது நள்ளிரவைப்‌ 
போல்‌ இருண்டு போனது. டோலோவிலிருந்து ஒன்பது மைல்‌ 
தூரத்தில்‌ அமைந்திருந்த ஒரு பெரிய மலை பயங்கரமான சத்தத்‌ 
தோடு வெடித்துப்‌ பிளந்து, மிகக்‌ கறுப்பான புகை மேகங்களைக்‌ 
கக்கத்‌ தொடங்கியது. அச்சமூட்டும்‌ கர்ச்சனைகள்‌ அந்தத்‌ தீவு 
முழுவதும்‌ கேட்டன. அதிர வைக்கும்‌ அசைவுகளும்‌, நில நடுக்கங்‌ 
களும்‌ கூட உணரப்பட்டன. அவை படிப்படியாக அதிகரித்து, அந்த 
நாடு முழுவதையுமே அழித்து விடுவது போல்‌ அச்சுறுத்துவதாகத்‌ 
தோன்றியது. 

இவை தவிர ஒரு பயங்கரமான காற்று எழுந்தது. அது காட்டு 
மரங்களை வேரோடு பிடுங்கியது; அதே சமயம்‌, பள்ளத்தாக்கின்‌ 


வாயாக ஓடிக்கொண்டிருந்த ஓர்‌ ஏரி, கொதிக்கத்‌ தொடங்கி, தன்‌ 
கரைகளை மீறி, ஒரு முழுக்‌ கிராமத்தையும்‌ அதன்‌ மக்களோடு 
விழுங்கியது. இறுதியாக, அந்த எரிமலை, ஒரு சிறிய நரகத்தைப்‌ 
போலக்‌ கோபவெறிகொண்டு, சாம்பலையும்‌, தீச்சுவாலைகளையும்‌, 
நெருப்புக்‌ குழம்பையும்‌, கற்களையும்‌ வீசியெறியத்‌ தொடங்கியது. 
அவற்றின்‌ ஒரு பகுதி அந்த அக்கிரமம்‌ நிறைந்த நகரத்தின்‌ மீது 
விழ, மிகவும்‌ வெப்பமான ஒரு காற்று, கோபமுள்ள கடவுளின்‌ 
சுவாசமாக அதன்‌ மீது சுழன்றடித்தது. மிகப்‌ பெரிய கடும்‌ பாறை 
ஒன்று கட்டடங்களின்‌ மீது வந்து மோதி , ஓராயிரம்‌ துண்டுகளாக 
வெடித்துச்‌ சிதறியது. அவை எல்லாப்‌ பக்கமும்‌ பறந்து சென்று, 
கணக்கிட முடியாத சேதத்தை விளைவித்தன. 

பரலோகத்தின்‌ சினம்‌ எவ்வளவு பயங்கரமானதாக இருந்தது 
என்றால்‌, அன்று டோலோவிலிருந்த ஒரு வீடு கூட அதன்‌ தாக்கு 
தலில்‌ இருந்து தப்பித்துக்கொள்ளவில்லை. ஆனால்‌, இந்தப்‌ 
பேரழிவுக்குக்‌ கடவுளே காரணம்‌ என்று எதிரிகள்‌ தெளிவாக அறிந்து 
கொள்ளும்படியாக, கிறீஸ்தவ குருக்கள்‌ தங்கியிருந்த ஒரே ஒரு 


579 


இல்லம்‌ மட்டும்‌ எந்தப்‌ பாதிப்புமின்றி விடப்பட்டு, கம்பீரமாக 
நின்று கொண்டிருந்தது! மேலும்‌, சிறு நிலங்கள்‌ சிலவற்றிற்குச்‌ 
சொந்தக்காரர்களும்‌, இன்னும்‌ கிறீஸ்துநாதரின்‌ விசுவாசத்திற்கு உண்மை 
யுள்ளவர்களாக நிலைத்திருந்தவர்களுமான ஒரு சிலர்‌ மட்டும்‌ தங்கள்‌ 
உடமைகளுக்கும்‌, தங்கள்‌ உடல்களுக்கும்‌ எந்த விதச்‌ சேதமும்‌, காயமு 
மின்றித்‌ தப்பித்துக்கொண்டார்கள்‌. 

இவ்வாறு இயற்கைக்‌ கூறுகள்‌ மூன்று பகல்களும்‌, மூன்று இரவு 
களும்‌ விக்கிரக வழிபாட்டினருக்கு எதிராகப்‌ போர்‌ தொடுத்தன. 
அவர்களில்‌ பெரும்பாலானவர்கள்‌ நெருப்பாலும்‌, கட்டடச்‌ சிதைவு 
களில்‌ சிக்கியும்‌ கொல்லப்பட்டார்கள்‌. இதனிடையே போர்ச்சுக்‌ 
கீசியர்கள்‌ தங்கள்‌ படகுகளுக்குத்‌ திரும்பிச்‌ சென்றிருந்தார்கள்‌. 
அங்கிருந்து, கடவுளின்‌ வல்லமையுள்ள திருக்கரம்‌ தேவ நிந்தையால்‌ 
அசுத்தப்பட்டிருந்த அந்த நிர்ப்பாக்கியமுள்ள நகரத்தைச்‌ சூறை 
யாடிக்‌ கொண்டிருந்ததை அவர்களால்‌ காண முடிந்தது. 

இறுதியாக, நம்‌ ஆண்டவர்‌ அவர்களுக்காகப்‌ போர்‌ செய்வதை 
நிறுத்தியபோது, அவர்கள்‌ அவருக்காகத்‌ தாங்களும்‌ போர்‌ செய்த 
மகிமையைப்‌ பெற விரும்பி மீண்டும்‌ மலைமேல்‌ இருந்த நகரத்தை 
நெருங்கி வந்தார்கள்‌. புனிதரால்‌ தூண்டப்பட்டு, அவர்கள்‌ தைரிய 
மாக மேலேறிச்‌ சென்றபோது, நெருப்பு அவர்கள்‌ நட்டு வைத்திருந்த 
கூர்மையான கழிகளை முழுவதுமாக எரித்திருந்ததையும்‌, சாம்பல்‌ 
ஏராளமாகக்‌ குவிந்து, தரையிலிருந்த பள்ளங்களை அவர்களுக்காகத்‌ 
தூர்த்து வைத்திருந்ததையும்‌ கண்டு, எளிதாக முன்னேறிச்‌ சென்று, 
தங்கள்‌ தாக்குதல்களைத்‌ தொடங்கினார்கள்‌. ஏனெனில்‌ கடவுள்‌ தம்‌ 
பிள்ளைகளுக்காக ஒரு சில கலகக்காரர்களை இன்னும்‌ அங்கே 
விட்டு வைத்திருந்தார்‌. அந்தத்‌ தீயவர்கள்‌ தங்களைத்‌ தற்காத்துக்‌ 
கொள்ள முயன்றாலும்‌, விரைவில்‌ போர்ச்சுக்கசியாகள்‌ அவர்களை 
வேட்டையாடி அனைவரையும்‌ கொன்றார்கள்‌. இவர்கள்‌ பக்கத்‌ 
திலோ ஒரு உயிரும்‌ கூடப்‌ போகவில்லை. 


கடவுளுக்கு நன்றி செலுத்தி விட்டு, சவேரியார்‌ சுவாமி பேய்ரா 
விடம்‌ திரும்பிச்‌ சென்றார்‌. அவர்‌ உடனே இந்தத்‌ தேவ தாக்குதலின்‌ 
போது எல்லாப்‌ பக்கங்களிலும்‌ சிதறியோடியிருந்த மக்களைச்‌ 


580 


சந்தித்து, அவர்களை மனந்திருப்ப மீண்டும்‌ உடனே அழைக்கத்‌ 
தொடங்கினார்‌. தேவ வரப்பிரசாதத்தின்‌ மற்றொரு புதுமையால்‌, 
அவர்‌ இந்தப்‌ பகுதியிலிருந்த சிறிய திருச்சபையை மீண்டும்‌ ஸ்தாபித்‌ 
தார்‌. அது மனஸ்தாபமுள்ள விசுவாசிகளின்‌ மந்தை என்று அழைக்கப்‌ 
படப்‌ பொருத்தமான திருக்கூட்‌டமாயிருந்தது. 

சுவாமி பிரான்்‌சிஸுடன்‌ மொலுக்காஸாுக்கும்‌, மோரோ 
தீவுக்கும்‌ சென்று நடந்தவற்றைக்‌ கண்ட நாம்‌ இப்போது, அதே 
சமயத்தில்‌ கோவாவிலிருந்து சீனாவுக்கு அவர்‌ பயணம்‌ செய்து 
கொண்டிருந்த கப்பலுக்குத்‌ திரும்பி வருவோம்‌. நாம்‌ ஏற்கனவே 
குறிப்பிட்டுள்ளது போல, அவர்‌ 1552, ஏப்ரல்‌ 14 அன்று தம்‌ பயணத்‌ 
தைத்‌ தொடங்கினார்‌. சுமத்ராவின்‌ வடக்குப்‌ பக்கத்திலுள்ள 
நிக்குஹாரின்‌ இரண்டு சிறுதீவுகள்‌ வரை வளைகுடாவைக்‌ கடந்து 
செல்வது சுகமான பயணமாக இருந்தது. ஆனால்‌ இங்கே அவர்கள்‌ 
கொந்தளிப்புள்ள கடலைக்‌ கண்டார்கள்‌. அங்கு வீசிய கடுங்காற்று 
சற்று நேரத்தில்‌ ஒரு பயங்கரப்‌ புயலாக உருவெடுத்ததால்‌, அவர்கள்‌ 
தப்புவதற்கு வாய்ப்பேயில்லாதது போன்ற ஒரு சூழ்நிலை உருவானது. 


தங்களோடு புறப்பட்டுப்‌ பயணம்‌ செய்துகொண்டிருந்த 


இரண்டு பெரிய கப்பல்கள்‌, இயற்கைக்‌ கூறுகளின்‌ கடுங்கோபத்தை 
எதிர்‌ கொள்ள முடியாமல்‌, தங்கள்‌ கண்களுக்கு முன்பாகவே கடலில்‌ 
மூழ்கிப்‌ போனதைக்‌ கண்டு அவர்கள்‌ மிகுந்த எச்சரிக்கையடைந் 
தார்கள்‌. சவேரியார்‌ இருந்த கப்பல்‌ பெரியதாகவும்‌, நல்ல 
கட்டுமானமுள்ளதாகவும்‌ இருந்தாலும்‌, அதில்‌ வணிகப்‌ பொருட்கள்‌ 
பெரும்‌ பாரமாக ஏற்றப்பட்டிருந்தன. மிகுந்த சிரமத்தோடுதான்‌ 
அதைக்‌ கட்டுப்படுத்த முடிந்தது. இதன்‌ காரணமாக, அதிலிருந்த 
சரக்குகளில்‌ கொஞ்சத்தைக்‌ கடலில்‌ வீசி அதன்‌ பாரத்தைக்‌ குறைப்‌ 
பது அவசியம்‌ என்று தீர்மானிக்கப்பட்டது. மாலுமிகளும்‌, அடிமை 
களும்‌ இதற்காக வணிகப்‌ பொருட்களில்‌ சிலவற்றை மேல்தளத்திற்கு 
ஏற்கனவே இழுத்து வரத்‌ தொடங்கியிருந்தார்கள்‌. 

அப்போது, ஒரு தேவ வெளிப்பாட்டின்‌ மூலம்‌, இந்தப்‌ புயல்‌ 
நின்றுவிடும்‌ என்று அறிந்துகொண்ட புனிதர்‌ இதற்கு எதிர்ப்புத்‌ 
தெரிவித்து, வணிகர்கள்‌ தேவையற்ற நட்டம்‌ எதையும்‌ சந்திக்க 


581 


வேண்டியதில்லை என்று அறிவித்தார்‌. அதன்பின்‌ அவர்‌ கப்பற்‌ 
தலைவரிடம்‌ சென்று, தற்போதைக்கு முடிந்த வரை நன்றாகப்‌ பாய்‌ 
மரங்களைக்‌ கட்டுப்படுத்துமாறும்‌, அவர்கள்‌ பத்திரமாக ஆபத்தைக்‌ 
கடந்து செல்லக்‌ கடவுள்‌ வழிவகை செய்வார்‌ என்றும்‌ கெஞ்சிக்‌ 
கேட்டுக்கொண்டார்‌. 

ஆனால்‌ கப்பல்‌ ஊழியர்கள்‌ இதற்கு எதிர்ப்புத்‌ தெரிவித்தார்கள்‌. 
பொதுவாக சூரிய அஸ்தமனத்தின்போது புயல்‌ அதிகரிக்கும்‌ 
என்றும்‌, இருட்டிய பிறகு, கப்பலைக்‌ கட்டுப்படுத்துவது மிகவும்‌ 
கடினமானதாக ஆகிவிடும்‌ என்றும்‌ அவர்கள்‌ எச்சரித்தார்கள்‌. 
ஆனால்‌ இதைப்‌ பற்றி அவர்கள்‌ தங்களை வருத்திக்கொள்ள 
வேண்டாமென்றும்‌, ஏனெனில்‌ கடல்‌ விரைவில்‌ முற்றிலும்‌ அமைதி 
யாகி விடும்‌ என்றும்‌, அவர்கள்‌ விரைவில்‌, பொழுது சாய்வதற்கும்‌ 
நிலத்தைக்‌ காண்பார்கள்‌ என்றும்‌ அவர்களுக்கு உறுதியளித்தார்‌. 


கப்பற்தலைவர்‌ தம்முடைய கடந்த கால அனுபவங்களால்‌ 
வழிநடத்தப்பட்டு, கடவுளின்‌ மனிதரின்‌ வார்த்தைகளில்‌ நம்பிக்கை 


வைக்கத்‌ தீர்மானித்தார்‌. விரைவில்‌ புனிதர்‌ கூறியது அப்படியே 
நடந்தது. புயலும்‌, சூரியனும்‌ ஒரே சமயத்தில்‌ மறைந்து போயின! 
அவ்வாறே அவர்கள்‌ கரையையும்‌ கண்டார்கள்‌. தாங்கள்‌ துறைமுகத்‌ 
திற்கு மிக அருகில்‌ இருந்தது பற்றி மற்றவர்கள்‌ அக்களித்துக்கொண் 
டிருக்கையில்‌ சவேரியார்‌ அமைதியாகவும்‌, மனச்‌ சோர்வுற்றவராக 
வும்‌ நின்றுகொண்டிருந்தார்‌. இதற்கான காரணம்‌ அவரிடம்‌ கேட்கப்‌ 
பட்டபோது, சற்று முன்தான்‌ மலாக்காவைத்‌ தாக்கியுள்ள ஒரு பயங்‌ 
கரமான கொள்ளை நோய்‌ மிக விரைவில்‌ ஏராளமானவர்களைக்‌ 
கொன்று விட இருப்பதால்‌, அந்நாட்டிற்காக ஜெபிக்கும்படி அவர்‌ 
அவர்களைக்‌ கேட்டுக்கொண்டார்‌. 

அவர்கள்‌ அங்கு போய்ச்‌ சேர்ந்தபோது, அவர்‌ தந்த தகவல்‌ 
மிகவும்‌ உண்மையானது என்பதைக்‌ கண்டுபிடித்தார்கள்‌. முன்பு 
அவர்‌ அங்கு வந்திறங்கியபோதெல்லாம்‌ அவர்கள்‌ அவரை 
அன்போடு வரவேற்றார்கள்‌ என்றாலும்‌, இந்த முறை அவர்‌ பத்து 
மடங்கு மகிழ்ச்சியோடு அவர்களால்‌ வரவேற்கப்பட்டார்‌. அவர்‌ 


உடல்‌ ரீதியாக அல்லது ஆத்தும ரீதியாகத்‌ தங்களுக்கு உதவி செய்‌ 


582 


வார்‌ என்று அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ நம்பினார்கள்‌. அவர்களது 
நம்பிக்கை தவறவில்லை. ஏனெனில்‌ அவர்‌ நிலத்தில்‌ கால்‌ வைத்ததும்‌, 
நோயாளிகள்‌ எல்லாத்‌ திசைகளிலிருந்தும்‌ அவரை அழைத்து வர 
ஆளனுப்பினார்கள்‌; அவர்‌ தங்கள்‌ படுக்கையருகில்‌ இருந்தால்‌, 
தங்களுக்கு நித்திய இரட்சணியம்‌ உறுதி என்ற நம்பிக்கையோடு 
அவர்கள்‌ தங்கள்‌ ஆத்துமங்களை அவரிடம்‌ கையளித்தார்கள்‌. 

அவரும்‌, அவருடைய துணைவர்களும்‌ அயராது உழைக்கத்‌ 
தொடங்கினார்கள்‌. அவர்கள்‌ ஆத்துமங்களுக்கு ஊழியம்‌ செய்வதி 
லும்‌, கைவிடப்பட்டவா்களாக இறந்திருந்தவர்களின்‌ உடல்களை 
அடக்கம்‌ செய்வதிலும்‌ இரவும்‌, பகலும்‌ தங்களை முழுமையாக 
ஈடுபடுத்திக்கொண்டார்கள்‌. சபைத்‌ தந்தையர்‌ இருந்த இல்லம்‌ 
நோயாளிகளால்‌ நிரம்பி வழிந்தது. சவேரியார்‌ நகரம்‌ முழுவதையும்‌ 
சுற்றி வந்து, தெருக்களில்‌ விழுந்து கிடந்த நோயுற்றவர்களைத்‌ தம்‌ 
தோள்களில்‌ தூக்கிக்கொண்டு, ஏற்கனவே நிரம்பியிருந்த மருத்துவ 
மனைக்குக்‌ கொண்டு போய்ச்‌ சேர்த்தார்‌. வெயில்‌ சுட்டெரித்துக்‌ 
கொண்டி ருந்தது. அவரிடமோ அகன்ற அருகுள்ள வைக்கோல்‌ 
தொப்பி ஒன்றைத்‌ தவிர, பாதுகாப்புக்கு வேறு எதுவும்‌ இருக்க 
வில்லை. 

தொற்றுநோயால்‌ தாக்கப்பட்ட வீடற்றவர்களுக்குத்‌ தங்க இடம்‌ 
தரும்படி, அவர்‌ கடற்கரை மணலில்‌ பயனற்றுக்‌ கிடந்த பழைய 
கப்பல்களைத்‌ தம்மால்‌ முடிந்த வரை தயார்‌ செய்து, அவர்களை 
அங்கு கொண்டுபோய்ச்‌ சேர்த்தார்‌. அவர்களுடைய தேவைகளைக்‌ 
கவனிப்பதற்காக அவர்‌ வீடு வீடாகச்‌ சென்று பிச்சை கேட்டார்‌. மிக 
அடிக்கடி இரவில்‌ ஒரு மணி நேர ஓய்வுகூட இல்லாமல்‌ அவர்‌ 
உழைத்துக்கொண்டிருந்தார்‌. 

நோயால்‌ பாதிக்கப்பட்ட வர்களுக்குப்‌ பணிவிடைகள்‌ செய்தவர்‌ 


களில்‌ ஒரு சிலர்‌ மட்டுமே உயிர்‌ தப்பினார்கள்‌, அல்லது யாருமே 


உயிர்தப்பவில்லை என்றே நாம்‌ சொல்லி விடலாம்‌. நோய்ப்‌ பாதிப்பு 
மிக்க சூழ்நிலையிலிருந்து ஒருபோதும்‌ விலகாதிருந்த அவர்‌ அற்ப 
மான அளவிலும்‌ அதனால்‌ பாதிக்கப்படவில்லை என்பது ஒரு 
புதுமையாகவே பார்க்கப்பட்டது. அது புதுமையோ, இல்லையோ, 


583 


பின்வரும்‌ சம்பவம்‌ நிச்சயமாக ஒரு புதுமையாகவே இருந்தது. 

தன்‌ தாய்க்கு ஒரே மகனாயிருந்த பிரான்சிஸ்‌ காயுஸ்‌ என்னும்‌ ஒரு 
சிறுவன்‌ விஷ அம்பு என்று தெரியாமல்‌, ஓர்‌ அம்பின்‌ முனையைத்‌ 
தன்‌ வாயில்‌ வைத்து, அதன்‌ விஷத்தால்‌ தாக்கப்பட்டான்‌. இந்திய 
விஷங்கள்‌ மிகக்‌ கடுமையானவை, செயல்படுவதில்‌ மிகத்‌ துரித 
மானவை என்பதை நினைவில்‌ வைத்துக்கொள்ளுங்கள்‌. இந்த 
சம்பவத்தில்‌ விஷம்‌ மிக விரைவாக அவனுடைய நாக்கிலிருந்து 
இருதயத்தை அடைந்தது. அவன்‌ இறந்தான்‌. 

அவர்கள்‌ சிறுவனின்‌ உடலை அடக்கத்திற்காக ஆயத்தம்‌ செய்து 
கொண்டிருந்தபோது, சவேரியார்‌ தற்செயலாகக்‌ கடும்‌ துக்கத்தால்‌ 
ஆறுதலற்றவளாக அழுதுகொண்டிருந்த அவனுடைய தாயைக்‌ கண 
நேர்ந்தது. என்ன நடந்தது என்று அவர்‌ விசாரித்துத்‌ தெரிந்துகொண் 
டார்‌. அந்தச்‌ செய்தி அவரை வெகுவாகப்‌ பாதித்தது. ஆகவே, அவர்‌ 
பிணம்‌ இருந்த அறைக்குள்‌ சென்று, சிறுவனின்‌ ஒரு கையைப்‌ 
பிடித்து, “பிரான்சிஸ்‌, சேசுநாதரின்‌ திருப்பெயரால்‌, எழுந்திரு!” 
என்றார்‌. 

சிறுவன்‌ அதே கணத்தில்‌ முழு ஆரோக்கியத்தோடு கண்விழித்‌ 
தான்‌. இப்படிப்‌ புதுமையான விதத்தில்‌ காப்பாற்றப்பட்ட உயிர்‌ 


கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும்‌ என்று நம்பிய சிறுவன்‌ 
சேசு சபையில்‌ சேர்ந்தான்‌. ஆனால்‌ சிறிது காலத்திற்குப்‌ பின்‌ 
அதிலிருந்து விலகி, பிரான்சிஸ்கன்‌ சபையில்‌ சேர்ந்து, அதில்‌ மரணம்‌ 
வரை பிரமாணிக்கமாக நிலைத்திருந்தான்‌. 

நமக்கு மிகப்‌ பிரியமாயிருந்த ஒரு சிறு சம்பவத்தை புனிதர்‌ பட்ட 
விசாரணை அறிக்கைகளிலிருந்து எடுத்து இங்கே தருகிறோம்‌. இந்த 
சம்பவத்தில்‌ தொடர்புடைய நபரே இதை விவரித்துக்‌ கூறியிருக்‌ 
கிறார்‌. ஒரு நாள்‌ காலையில்‌, புனிதர்‌ பூசை வைப்பதற்காக வெளியே 
சென்றபோது, வீட்டைப்‌ பார்த்துக்கொள்ளும்படி அவர்‌ ஓர்‌ 
இளைஞனை வீட்டில்‌ விட்டுச்‌ சென்றார்‌. அவர்‌ இல்லாத வேளை 
யில்‌, துர்ப்பாக்கியமான விதத்தில்‌ இளைஞன்‌ புலனின்பத்திற்கு 
இடங்கொடுத்து ஒரு பாவத்தைச்‌ செய்து விட்டான்‌. திரும்பி 
வந்ததும்‌, புனிதர்‌ இளைஞனின்‌ ஆடையில்‌ கறை இருந்ததைக்‌ கண்டு, 


584 


அவனை நோக்கி: “குழந்தாய்‌, நீ நிச்சயமாக ஏதோ ஒரு பாவத்தைச்‌ 
செய்திருக்கிறாய்‌. உடனே போய்‌ அதைப்‌ பாவசங்கர்த்தனத்தில்‌ 


வெளிப்படுத்து” என்று அவனுக்குக்‌ கட்டளையிட்டார்‌. தன்‌ பாவம்‌ 
வெளியானதை அறிந்து வெட்கப்பட்ட அந்த இளைஞன்‌, தன்‌ 
பாவத்தை ஒத்துக்கொண்டு உடனே போய்ப்‌ பாவசங்கீர்த்தனம்‌ 
செய்தான்‌. அவன்‌ வீட்டிற்குத்‌ திரும்பி வந்தபோது, அவனுடைய 
ஆடையில்‌ இப்போது எந்தக்‌ கறையும்‌ இல்லாதிருந்ததைப்‌ புனிதர்‌ 
கண்டார்‌. 

கொள்ளை நோய்‌ எப்படியோ தணிந்ததும்‌, நம்‌ பரிசுத்த 
அப்போஸ்தலர்‌ சீனத்‌ தூதுப்‌ பயணத்திற்கான தம்‌ ஆயத்தங்களை 
மீண்டும்‌ தொடங்கினார்‌. டொன்‌ ஆல்வாரெஸ்‌ அட்டாயிட்‌, 
இப்போது மலாக்காவின்‌ ஆளுனராக நியமிக்கப்பட்டி ருந்தாலும்‌, 
இன்னும்‌ பொறுப்பேற்றுக்கொள்ளாமல்‌ இருந்தார்‌. அந்தப்‌ 
பொறுப்பு இன்னும்‌ அரசரின்‌ பிரதம தணிக்கையாளராக இருந்த 
டொன்‌ பிரான்சிஸ்‌ ஆல்வரெஸின்‌ வசமே இருந்தது. முந்திய ஒரு 
சந்தர்ப்பத்தில்‌ அட்டாயிட்‌ புனிதரின்‌ ஒரு நல்ல நண்பராகத்‌ 
தம்மைக்‌ காட்டிக்கொண்டிருந்தார்‌. சவேரியார்‌ சீனாவுக்குச்‌ 
செல்லும்‌ தம்‌ விருப்பத்தை நம்பிக்கையோடு அவருக்கு வெளிப்‌ 
படுத்தி, வைஸ்ராயுடன்‌ அதற்கு அவசியமான ஏற்பாடுகளைச்‌ 
செய்வதற்காகத்‌ தாம்‌ இந்தியாவுக்குத்‌ திரும்பி வருவதாக முன்பு கூறி 
யிருந்தார்‌. 

அட்டாயிட்‌ வெளிப்படையாகப்‌ புனிதரின்‌ எல்லாத்‌ திட்டங்‌ 
களையும்‌ அங்கீகரித்து, எல்லா வழிகளிலும்‌ அவருக்கு இதில்‌ ஆதர 
வாக இருப்பதாக வாக்களித்திருந்தார்‌. ஆனால்‌ தமது பிரமாணிக்கம்‌ 


சோதனைக்கு உட்படுத்தப்பட்டபோது, அவர்‌ தம்‌ மனதை மாற்றிக்‌ 


கொண்டார்‌. அல்லது தாம்‌ சொன்னதைச்‌ செய்யும்‌ எண்ணமே ஒரு 
வேளை அவருக்கு இல்லாமலும்‌ இருந்திருக்கலாம்‌. 

ஆனாலும்‌ இப்போது அவர்‌ புனிதரைப்‌ புன்னகையோடும்‌, 
பரபரப்பான வாக்குறுதிகளோடும்‌ வரவேற்றார்‌. ஆனால்‌ அவரது 
இருதயத்தின்‌ திட்டங்கள்‌ முற்றிலும்‌ வேறாக இருந்தன. உண்மை 
யில்‌, அவர்‌ தம்‌ வாக்குறுதியில்‌ தவற எந்தக்‌ காரணமும்‌ இருக்க 


565 


வில்லை. ஏனெனில்‌ அவர்‌ சவேரியாருக்குப்‌ பல விதங்களிலும்‌ 
கடமைப்பட்டிருந்தார்‌. அது மட்டுமின்றி, ஒரு கிறீஸ்தவர்‌ என்ற 
முறையில்‌, பரிசுத்த வேதத்தின்‌ நலன்களுக்கு எதிராக எதுவும்‌ 
செய்யாதிருக்கவும்‌ அவர்‌ கடமைப்பட்டிருந்தார்‌. அவருடைய 
வேண்டுகோளின்படி, அவரைக்‌ கப்பற்படையின்‌ தலைவராக 
நியமிக்கும்‌ அதிகாரபூர்வ கடிதங்களைப்‌ புனிதர்‌ வைஸ்ராயிடமிருந்து 
அவருக்குப்‌ பெற்றுத்‌ தந்திருந்தார்‌. ஏனெனில்‌, கப்பற்படைத்‌ 
தலைவர்‌ என்ற முறையில்‌, அரசருக்குச்‌ சொந்தமான கப்பல்கள்‌ தம்‌ 
கட்டுப்பாட்டில்‌ இருக்கும்‌ என்பதால்‌, இந்தப்‌ பதவியில்‌ இருப்பது, 
சீனத்‌ தூதுப்‌ பயணத்திற்கு மிகவும்‌ உறுதுணையாக இருக்கும்‌ என்ற 
பொய்யான வாக்குறுதியை அவர்‌ புனிதருக்குத்‌ தந்திருந்தார்‌. 

கோவாவில்‌ புனிதர்‌ அவருக்குப்‌ பெற்றுத்‌ தந்திருந்த உபகாரம்‌ 
இது மட்டுமல்ல. நியமன ஆணைக்‌ கடிதத்தில்‌ குறிப்பிடப்படாத 
இன்னும்‌ பல நன்மைகளையும்‌ அவர்‌ பெற்றுக்கொண்டார்‌. மேலும்‌, 
அவர்‌ நோய்வாய்ப்பட்டிருந்தபோது, புனிதர்‌ மிகுந்த பிறர்சிநேகத்‌ 
தோடு அவருக்குப்‌ பணிவிடைகள்‌ செய்திருந்தார்‌; அவருடைய 
சொந்த இல்லத்தில்‌ அவருக்காகப்‌ பூசை கூட நிறைவேற்றியிருந்தார்‌. 

ஆனால்‌ இழிவான ஆத்துமங்களில்‌ பொறாமையும்‌, பொருளாசை 
யும்‌, கிறீஸ்தவப்‌ புண்ணியங்களை விட அதிக பலம்‌ பெற்றவையாக 
இருக்கின்றன. ஜேம்ஸ்‌ பெரேய்ரா சீனாவுக்கான போர்ச்சுக்கீசிய 
ராகச்‌ செல்வது பற்றியும்‌, வணிகத்தில்‌ சீனாவில்‌ அவர்‌ பெறக்கூடிய 
ஆதாயங்களும்‌ அட்டாய்டின்‌ மனதில்‌ பொறாமையை ஏற்படுத்தி 
யிருந்தன. ஜேம்ஸ்‌ பெரேய்ரா இந்த இரு நோக்கங்களிலும்‌ தோல்வி 
யடையும்படியாக, ஜேம்ஸ்‌ பெரேய்ராவை சீனத்‌ தூதுவராக 
நியமித்துத்‌ தரப்பட்டி ருந்த அதிகாரபூர்வ கடிதங்களில்‌ உண்மையில்‌ 
குறிப்பிடப்பட்டிருந்தவார்‌ ஜேம்ஸ்‌ பெரேய்ரா என்னும்‌ அதே பெய 
ரைக்‌ கொண்ட போர்ச்சுக்கலைச்‌ சேர்ந்த மற்றொரு பிரபுதான்‌ 
என்னும்‌ ஒரு பொய்த்‌ தகவலை அவர்‌ பரப்பினார்‌. அவை ஒரு 
வணிகருக்குத்‌ தரப்பட்டது பற்றி அவர்‌ ஏளனம்‌ செய்யவும்‌ துணிந்‌ 
தார்‌. 


பெரேய்ரா, சவேரியாரால்‌ எச்சரிக்கப்பட்டு, சற்றும்‌ பாதிக்கப்‌ 


586 


படாத அடக்கவொடுக்கத்தோடு மலாக்காவுக்கு வந்தார்‌. 
அட்டாய்டின்‌ கெடுமதி மிக்க மனக்கசப்பைத்‌ தூண்டி விடக்‌ கூடிய 
சீனத்‌ தூதருக்குரிய எந்த விதமான ஆடம்பரப்‌ பகட்டும்‌ அவரிடம்‌ 
காணப்படவில்லை. ஆனால்‌ இதனாலெல்லாம்‌ எந்தப்‌ பலனும்‌ 
இருக்கவில்லை. பெரேய்ரா மலாக்கா துறைமுகத்திற்குள்‌ நுழைந்‌ 
ததும்‌, அவருடைய எதிரி அரசரின்‌ அதிகாரிகளை அனுப்பி, அவரு 
டைய கப்பலின்‌ சுக்கானை அகற்றி, அதை அரண்மனைக்குக்‌ 
கொண்டு வரச்‌ செய்தார்‌. கப்பற்படைத்‌ தலைவர்‌ என்ற முறையில்‌ 
அவர்‌ அதிகாரபூர்வமாகச்‌ செய்த முதல்‌ செயலாக இது இருந்தது. 
இவ்வாறு சவேரியார்‌ தமக்குப்‌ பெற்றுத்‌ தந்த பதவியை அவர்‌ 
நன்றியற்ற விதமாகவும்‌, கேவலமான முறையிலும்‌ அவருக்கே 
எதிராகத்‌ திருப்பினார்‌. அரசர்‌ விரும்பிய நன்மைகளுக்கு இந்த 
நடவடிக்கை அவசியமாயிருந்தது, ஏனெனில்‌ ஜாவாவின்‌ வீரர்கள்‌ 


மலாக்காவின்‌ மீது படையெடுப்பது பற்றிச்‌ சிந்தித்துக்கொண்டிருந் 
தார்கள்‌ என்றும்‌, அது உண்மையாயிருக்கும்‌ பட்சத்தில்‌, அதை 
முறியடிக்க, தமக்குக்‌ கிடைக்கக்‌ கூடிய எல்லாக்‌ கப்பல்களையும்‌ 
தாம்‌ பயன்படுத்த வேண்டியிருக்கும்‌ என்றும்‌ அவர்‌ தம்‌ செயலுக்கு 
நியாயம்‌ கற்பித்தார்‌. 

உண்மையில்‌ இது ஒரு முழுப்‌ பொய்யாக இருந்தது. அதை 
இட்டுக்‌ கட்டியவர்‌ மனந்திரும்பும்படியாக அல்ல, மாறாக, 
வெறுமனே வெட்கப்படும்படியாக அது பொய்‌ என்பது விரைவில்‌ 
அம்பலமானது. ஏனெனில்‌ ஒரு சில நாட்களில்‌ ஜாவாவிலிருந்து 
மலாக்காவுக்கு வந்த சில போர்ச்சுக்கீசிய கப்பல்களில்‌ இருந்தவர்கள்‌, 


ஜாவாவில்‌ உள்நாட்டுப்‌ போர்‌ நடந்துகொண்டிருப்பதாகவும்‌, 
அவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ அழித்துக்கொள்ளவே அதிக வாய்ப்‌ 
பிருப்பதாகவும்‌, அவர்கள்‌ மலாக்காவின்‌ மீது படையெடுத்து வர 
எந்த வாய்ப்புமில்லை என்றும்‌ செய்தி கொண்டு வந்தார்கள்‌. 
எதையும்‌ ஊடுருவி அறியும்‌ சவேரியாரின்‌ திறன்‌ இந்தத்‌ தீமைக்கு 
ஒரே ஒரு வழியைக்‌ கண்டுபிடித்தது. அவர்‌ வணிகப்‌ பொருட்களின்‌ 
ஒரு பங்காக, பெரேய்ராவால்‌ தரப்பட்ட முப்பதாயிரம்‌ டக்கட்‌ 


பணத்தை அட்டாய்டுக்குத்‌ தருவதாகக்‌ கூறினார்‌. ஆனால்‌ அவை 


567 


அனைத்தையும்‌ கொள்ளையிட விரும்பிய அவர்‌ இந்தப்‌ பணத்தைப்‌ 
பெற மறுத்து விட்டார்‌. நியாயமான எல்லா வரிகளையும்‌ செலுத்தி 
விட்ட ஒரு கப்பலை இப்படித்‌ தடுத்து நிறுத்தி வைப்பது சட்டத்திற்கு 
எதிரானது என்று அரசுப்‌ பொருளாளரும்‌, மற்ற அதிகாரிகளும்‌ 
அட்டாய்டுக்கு நினைவுபடுத்தியபோது, தாம்‌ கப்பற்படைத்‌ தலைவ 


ராக இருக்கும்‌ வரையிலும்‌, ஜேம்ஸ்‌ பெரேய்ரா ஒரு வணிகராகவோ, 
ஒரு தூதராகவோ ஒருபோதும்‌ சீனாவுக்குச்‌ செல்ல முடியாது என்று 
சொல்லிக்‌ கடுங்கோபத்தோடு அவர்களை அவர்துரத்தியடித்தார்‌. 
இந்த அநீதியைக்‌ கண்டு கொதித்த டொன்‌ பிரான்சிஸ்‌ ஆல்வா 
ரெஸ்‌ தமது படைகளைக்‌ கொண்டு பெரேய்ராவின்‌ சுக்கானைத்‌ 
திரும்பப்‌ பெற நினைத்தார்‌. ஆனால்‌ போர்ச்சுக்கீசியார்கள்‌ தங்களுக்‌ 
குள்‌ அடித்துக்கொண்டு இரத்தம்‌ சிந்துவதை விரும்பாத சவேரியார்‌ 
அவரைத்‌ தடுத்து விட்டார்‌. தாம்‌ இதை விட மென்மையான 
நடவடிக்கைகளை எடுக்கப்‌ போவதாக அவர்‌ அறிவித்தார்‌. அதன்‌ 
படி, அவர்‌ சபைப்‌ பிரதிநிதியான சுவாமி பெரேளையும்‌, செல்வாக்கு 
மிக்க வேறு சிலரையும்‌ அட்டாயிடம்‌ அனுப்பினார்‌. போர்ச்சுக்கல்‌ 
அரசர்‌ சவேரியாருக்கு எழுதிய கடிதங்களை அவர்கள்‌ அவருக்கு 
வாசித்துக்‌ காட்டினார்கள்‌. அதில்‌ அரசர்‌, கீழ்த்திசை இராச்சியங்கள்‌ 
முழுவதிலும்‌, பரிசுத்த வேதத்தின்‌ நன்மைகள்‌ தொடர்பான எந்தக்‌ 
காரியத்திலும்‌, தமது ஊழியர்கள்‌ தந்‌ைத பிரான்சிஸுக்கு எல்லா 
வகையான உதவிகளையும்‌ செய்ய வேண்டுமென்று அவர்‌ ஆணை 
யிட்டிருந்தார்‌. அது மட்டுமின்றி, வைஸ்ராயின்‌ பிரகடனத்தையும்‌ 
அவருக்கு வாசித்துக்‌ காட்டினார்கள்‌. அதில்‌, இந்த முயற்சியைத்‌ 
தடுக்க முயல்பவன்‌ எவனும்‌ முதன்மையான குற்றத்திற்கு (இது 
ஒருவன்‌ கட்டிக்கொள்ளக்கூடிய அனைத்திலும்‌ பெரிய குற்றமாக 
இருந்தது!) ஆளாவான்‌ என்று பிரகடனம்‌ செய்யப்பட்டி ருந்தது. 
இதைக்‌ கேட்டதும்‌ கடுங்கோப வெறி கொண்ட அட்டாயிட்‌, தன்‌ 
ஆசனத்திலிருந்து எழுந்து, தரையைக்‌ காலால்‌ உதைத்தபடி, 
“அரசரின்‌ நன்மைக்கு இது தேவைப்படுகிறது என்று நான்‌ சொல்‌ 
கிறேன்‌; நான்‌ சொல்வதே செய்யப்படும்‌!” என்று கூச்சலிட்டார்‌. 


உலகத்தன்மையான இந்த எல்லா முயற்சிகளும்‌ தோல்வியடைந்‌ 


588 


ததைக்‌ கண்ட சவேரியார்‌ சர்வ வல்லப சர்வேசுரனோடு நீண்ட 
நேரம்‌ ஆலோசனையில்‌ ஈடுபட்டார்‌. அதன்பின்‌, தம்மை அப்போஸ்‌ 
தலிக்கத்‌ திருத்தூதராக நியமித்த பாப்புத்துவ சுருக்க ஆணை 
மடல்களை எதிரிக்குக்‌ காட்டுவதென்று அவர்‌ தீர்மானித்தார்‌. 
இவற்றை, அவர்‌ இந்தியாவில்‌ இருந்த பத்து வருடங்களில்‌, கோவா 
அதிமேற்றிராணியார்‌ மட்டுமே பார்த்திருந்தார்‌. புனிதரின்‌ தாழ்ச்சி 
அதை மறைத்தே வைத்திருந்தது. உரோமைத்‌ தலைமை நீதிமன்றத்‌ 
தணிக்கையாளர்களின்‌ வார்த்தைகளில்‌ கூறுவதானால்‌, அது “உறை 
யில்‌ இட்ட வாளைப்‌ போல மறைவாயிருந்து வந்தது.” ஆனால்‌ 
இப்போது, கடவுளின்‌ மகிமைக்காக அதை உறையிலிருந்து வெளியே 
எடுப்பது மட்டுமின்றி, அதைக்‌ கொண்டு தாக்குவதும்‌ அவசிய 
மாயிற்று. 


அவர்‌ பாப்பரசரின்‌ சுருக்க ஆணை மடல்களை சபைப்‌ பிரதிநிதி 
யான ஜான்‌ சுவாரஸிடம்‌ காண்பித்தார்‌. டொன்‌ ஆல்வாரோ 
அட்டாயிடுக்குத்‌ தாம்‌ இட வேண்டிய திருச்சபை விலக்கத்‌ தீர்ப்பு 
பற்றி அவருக்கு அறிவிக்கும்படி அவர்‌ ஜானுக்கு உத்தரவுகள்‌ தந்தார்‌. 
ஆனால்‌ இதுவும்‌ கூட, அட்டாய்டை மாற்றி விடவில்லை. அதற்கு 
மாறாக, அது புனிதருக்கு எதிராக அவரை இன்னும்‌ அதிகமாக வெறி 
கொள்ளச்‌ செய்தது. புனிதர்‌ ஒரு வெளிவேடக்காரர்‌ என்றும்‌, 


மகத்துவமுள்ளவரைப்‌ போல நடிக்கும்‌ ஆங்காரி என்றும்‌, ஒரு கீழ்த்‌ 
தரமான வணிகனின்‌ பாரபட்சமுள்ள ஆதரவாளர்‌ என்றும்‌, ஆண்டவ 
ருக்காக ஆத்துமங்களைச்‌ சம்பாதிப்பவர்‌ என்ற போர்வையின்‌ கழ்‌ 
பொன்னைக்‌ குவித்து வைக்க மட்டுமே விரும்பியவர்‌ என்றெல்லாம்‌ 
கேவலமாகப்‌ பேசினார்‌. இன்னும்‌ பல வகையிலும்‌ அவர்‌ புனிதரை 
இழிவாகப்‌ பேசினார்‌. 


புனிதர்தம்‌ இருப்பிடத்தை விட்டு வெளியே வந்தபோதெல்லாம்‌ 
சில போக்கிரிகள்‌ அவரைப்‌ பின்தொடர்ந்து மிக மோசமான வார்த்‌ 
தைகளால்‌ அவரை அவமானப்படுத்தினார்கள்‌ என்று கண்கண்ட 
சாட்சிகள்‌ உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள்‌. இதன்‌ காரணமாக, 
புனிதரோ சுவாமி பிரான்சிஸ்‌ பெரேஸிடம்‌, தாங்களே தங்களைக்‌ 
கிறீஸ்தவர்கள்‌ என்று அழைத்துக்கொள்ளும்‌ இந்தப்‌ பெயரளவு 


569 


கிறீஸ்தவர்களால்‌ தாம்‌ துன்புற்றது போல முகமதியர்‌, அஞ்ஞானி 
களால்‌ கூட தாம்‌ துன்புறுத்தப்பட்டதில்லை என்று கூறினார்‌. 
ஆனால்‌ இதெல்லாவற்றிற்கும்‌ மத்தியிலும்‌ அவர்‌ அமைதியாகவும்‌, 
கலக்கமற்றவராகவும்‌ இருந்தார்‌. தம்‌ சொந்தத்‌ துன்பங்களை விட, 
அட்டாய்டின்‌ பாவத்தாலேயே அவர்‌ அதிக வேதனைக்குள்ளானார்‌. 
இதற்கெல்லாம்‌ காரணம்‌ தம்‌ சொந்தப்‌ பாவங்கள்தான்‌ என்று அவார்‌ 
கூறினார்‌. இதற்கு சாட்சியாக, தாம்‌ மலாக்காவிலிருந்து புறப்படுமுன்‌ 
தம்‌ இனிய நண்பரான ஜேம்ஸ்‌ பெரேய்ராவுக்கு அவர்‌ எழுதிய 
கடிதத்தை நாம்‌ வாசிப்பது மட்டும்‌ போதுமானது. இந்தக்‌ கடிதத்‌ 
தின்‌ மூலம்‌ அவர்‌ எழுத்து ரீதியாக அவர்‌ ஜேம்ஸிடமிருந்து விடை 


பெற்றுக்கொண்டார்‌. ஏனெனில்‌ அவரை நேரில்‌ சந்தித்துப்‌ பேசி, தம்‌ 
உணர்ச்சிகளை அவருக்கு முன்‌ கொட்டி விட அவார்‌துணியவில்லை: 


“மிக அதிகமான என்‌ குற்றங்கள்தான்‌ சீனாவில்‌ நம்‌ ஊழியங்‌ 
களை எல்லாம்‌ வல்லவர்‌ ஏற்றுக்கொள்ளாமற்‌ போவதன்‌ காரண 
மாகும்‌. என்‌ பாவங்கள்‌ என்னை மட்டுமல்ல, மாறாக, உம்மையும்‌, 
உம்‌ விருப்பங்களையும்‌ கூட பாதிக்கும்‌ அளவுக்குப்‌ பாரமானவை. 
அவை உமக்கு மிக அதிக செலவு வைப்பதாக இருந்த ஒரு தூதுப்‌ 
பணியை அழித்து விட்டன. ஆனாலும்‌ தம்மைப்‌ பற்றியும்‌, உம்மைப்‌ 
பற்றியும்‌ நான்‌ கொண்டுள்ள விருப்பங்களைக்‌ கடவுள்‌ அறிந்திருக்‌ 
கிறார்‌. அவை பரிசுத்ததனத்திலும்‌, நேர்மையிலும்‌ குறைவுள்ளவை 
யாக இருந்திருந்தால்‌, இப்போது நான்‌ நிச்சயமாக முற்றிலும்‌ ஆறுத 
லற்றவனாக இருந்திருப்பேன்‌. நம்முடைய பொதுவான துன்ப 
துரிதங்களைப்‌ பற்றி அழுவதற்காக என்னை அடிக்கடி தேடும்‌ உம்‌ 
தோழர்களை எதிர்கொள்ளத்‌ தேவையில்லாதபடி, நான்‌ உடனே 
கப்பலேறப்‌ போகிறேன்‌. இந்தத்‌ தீமைகளுக்கெல்லாம்‌ காரணமாக 
இருந்தவர்களைக்‌ கடவுள்‌ மன்னிப்பாராக! 

“நான்‌ உம்மிடம்‌ இரந்து கேட்க வேண்டிய ஓர்‌ உபகாரம்‌ இருக்‌ 
கிறது. என்னைப்‌ பார்க்க நீர்‌ வர வேண்டாம்‌. உம்‌ வேதனையையும்‌, 
துயரத்தையும்‌ காண்பது என்‌ சொந்தத்‌ துயரத்தை மிக அதிகமாகப்‌ 
பெருகச்‌ செய்து விடும்‌. ஆயினும்‌, இந்த இழப்பு உமக்கு ஓர்‌ ஆதாய 
மாகவே இருக்கும்‌ என்றும்‌, அரசர்‌ உம்‌ இழப்புகளுக்கு ஈடுசெய்வார்‌ 
என்றும்‌ நான்‌ நம்புகிறேன்‌. ஏனெனில்‌ அப்படிச்‌ செய்யும்படியும்‌, 


590 


கிறீஸ்தவத்தின்‌ வளர்ச்சிக்காக உழைக்க எப்போதும்‌ தயாராயிருக்‌ 
கும்‌ உம்முடைய ஆன்ம தாகத்திற்குத்‌ தகுதியுள்ள முறையில்‌ அதைச்‌ 
செய்யும்படியும்‌ நான்‌ அரசரை இரந்து கேட்டு அவருக்குக்‌ கடிதம்‌ 
எழுதியிருக்கிறேன்‌. 


பரிசுத்த வேதத்திற்குப்‌ பெரும்‌ ஆதாயமாக இருந்திருக்க 
வேண்டிய ஒரு நடவடிக்கையை இப்படித்‌ தடுத்து விடக்கூடிய 
இருதயத்தைக்‌ கொண்டிருந்த கப்பற்படைத்‌ தலைவரைப்‌ பொறுத்த 
வரை, நான்‌ அவரிடம்‌ இறுதியாக விடைபெற்றுக்கொண்டேன்‌; 
அவருக்கு வரவிருக்கும்‌ நிர்ப்பாக்கியங்களைப்‌ பற்றி நான்‌ அழுது 
புலம்புகிறேன்‌, ஏனெனில்‌, தமது தீய செயல்களுக்கு அவர்‌ தாம்‌ 
கற்பனை செய்யக்கூடியதை விடவும்‌ மிக அதிகமான துன்பங்களுக்கு 
அவார்‌ உள்ளாக நேரிடும்‌. கடவுள்‌ உம்‌ ஆரோக்கியத்தைக்‌ காத்துக்‌ 
கொள்வாராக. அவர்‌ என்‌ பயணத்தில்‌ என்‌ வழிகாட்டியாகவும்‌, என்‌ 
துணைவராகவும்‌ இருப்பாராக! ஆமென்‌. ” 

சவேரியார்‌ பெரேய்ராவுக்குப்‌ பயனுள்ள கடிதங்களை அவர்‌ 
சார்பாகப்‌ போர்ச்சுக்கல்‌ அரசருக்கு எழுதினார்‌ என்றாலும்‌, 
அட்டாய்டைத்‌ தீர்ப்பிடும்‌ வகையில்‌ ஒரு வார்த்தை கூட அவர்‌ எழுத 
வில்லை. இதை அவரே உறுதிப்படுத்தியிருக்றொர்‌. பாதுகாப்பு 
நோக்கத்திற்காக, சவேரியார்‌ இந்தக்‌ கடிதத்தின்‌ இரு பிரதிகளை 
வெவ்வேறு சந்தர்ப்பங்களில்‌ அனுப்பினார்‌. அவற்றில்‌ ஒன்று 


அட்டாயிடால்‌ இடைமறிக்கப்பட்டது. தம்மைக்‌ குற்றஞ்சாட்டி 
அவர்‌ அதில்‌ ஏதாவுது எழுதியிருப்பார்‌ என்று அவர்‌ சந்தேகம்‌ 
கொண்டது இதற்குக்‌ காரணமாக இருந்திருக்கலாம்‌. ஆனால்‌ அவர்‌ 
கடிதத்தை வாசித்தபோது, அதில்‌ அவரைப்‌ பற்றிய எந்தக்‌ குற்றச்‌ 
சாட்டையும்‌ மட்டுமல்ல, ஒரு புகாரைக்‌ கூட அதில்‌ காணவில்லை. 
புனிதர்‌ ஒவ்வொரு நாள்‌ காலையிலும்‌ தமக்காகப்‌ பூசை 
ஒப்புக்‌ கொடுத்து வந்தார்‌ என்பதையும்‌, அவருக்காகக்‌ கடவுளுக்கு 
முன்பாக ஏராளமாகக்‌ கண்ணீர்‌ சிந்தி மன்றாடிக்கொண்டிருந்தார்‌ 
என்பதையும்‌ அட்டாயிட்‌ அறிந்துகொள்ளாமல்‌ போனது பரிதாபம்‌ 
தான்‌. ஆனால்‌ இத்தகைய ஒரு வரப்பிரசாதத்திற்கு அவர்‌ முற்றிலும்‌ 
தகுதியற்றவராக இருந்தார்‌. இந்தக்‌ காரியத்தில்‌ நம்‌ ஆண்டவர்‌ தம்‌ 


591 


ஊழியரின்‌ ஜெபங்களுக்குச்‌ செவி சாய்க்கவில்லை. புனிதர்‌ புகழப்‌ 
படத்‌ தகுதியுள்ளவர்‌ என்பதை எண்பிப்பது மட்டுமே அவருடைய 
நோக்கமாக இருந்தது. அட்டாயிட்‌ தமது பதவியின்‌ காலத்தை 
நிறைவு செய்ய மாட்டார்‌ என்றும்‌, அவருக்கும்‌, அவருடைய 
உடமைகளுக்கும்‌, அவருடைய நற்பெயருக்கும்‌ எத்தகைய 
நிர்ப்பாக்கியங்கள்‌ நேரிடும்‌ என்றால்‌, உலகம்‌ அவருடைய பெயரை 
அவமானங்களால்‌ நிரப்பும்‌, இந்த அவருடைய நிர்ப்பாக்கியங்கள்‌ 
மற்றவார்களின்‌ மனங்களில்‌ கடும்‌ திகிலை எழுப்பக்கூடியவையாக 
இருக்கும்‌ என்று அவர்‌ புனிதருக்கு வெளிப்படுத்தினார்‌. புனிதரும்‌ 
இதைப்‌ பெரேய்ராவுக்கு வெளிப்படுத்தினார்‌. இதற்குப்‌ பின்‌ அவர்‌ 
தொடர்ந்து, “அனால்‌ கடவுள்‌ அவருடைய ஆத்துமத்தைப்‌ பாதுகாப்‌ 
பாராக!” என்று எழுதினார்‌. 

இந்தத்‌ தீர்க்கதரிசனத்தின்‌ ஒவ்வொரு வார்த்தையும்‌ மிகுந்த 
அச்சத்திற்குரிய வகையில்‌ அப்படியே நிறைவேறின. இந்தியாவின்‌ 
வைஸ்ராய்‌ அவரைப்‌ பதவியினின்று அகற்றி, அவரைச்‌ சங்கிலி 
களால்‌ பிணைத்து, போர்ச்சுக்கலுக்கு அவரைத்‌ திரும்ப அனுப்பி 
னார்‌. அவருடைய சொத்துக்கள்‌ அனைத்தும்‌ பறிமுதல்‌ செய்யப்‌ 
பட்டு அரசரின்‌ கருவூலத்தில்‌ சேர்க்கப்பட்டன. அவரும்‌ கூட தம்‌ 
ஆயுள்‌ முழுவதையும்‌ சிறையில்‌ கழிக்கும்படி தண்டனைத்‌ தீர்ப்புப்‌ 
பெற்றார்‌. இவையெல்லாம்‌ மனிதர்களின்‌ கரங்களிலிருந்து அவர்‌ 
பெற்ற தண்டனைகளாக இருந்தன. 

கடவுள்‌ நேரடியாக அவருக்கு அளித்த தண்டனை இவற்றை விட 
மிகப்‌ பயங்கரமானதாக இருந்தது. இந்தப்‌ பரிதாபத்திற்குரிய 
மனிதரின்‌ தண்டனையை முழுமைப்படுத்தும்‌ விதமாக, சர்வ வல்லப 
ரின்‌ திருக்கரம்‌ அவருக்கு மேலாக எழுந்து, குணப்படுத்தப்பட 
முடியாத குஷ்டரோகத்தால்‌ அவரைத்‌ தண்டித்தது. மிக அதிகமான 
சீழையும்‌, அழுகலையும்‌ வெளியேற்றிய ஒரு மிகப்‌ பயங்கரமான, 
பெரிய சீழ்க்‌ கட்டியால்‌ அவர்‌ இடீரென மரணமடைந்தார்‌ என்று 
சொல்லப்படுகிறது. இதன்‌ காரணமாக, யாருமே அவர்‌ அருகில்‌ கூட 
செல்ல விரும்பவில்லை. அனைவராலும்‌ கைவிடப்பட்டு, மிக மிகப்‌ 
பரிதாபமான நிலையில்‌ தன்னந்தனியாக அவர்‌ இறந்தார்‌. 


592 


நாம்‌ சவேரியாரிடமும்‌, பெரேய்ராவிடமும்‌ திரும்பி வருவோம்‌. 
பெரேய்ராவின்‌ கப்பலையும்‌, அதில்‌ இருந்த சரக்குகளையும்‌ பிடித்து 
வைத்துக்கொண்ட அட்டாயிட்‌ அதற்கு ஒரு தலைவரையும்‌, இருபத்‌ 
தைந்து மாலுமிகளையும்‌ நியமித்து, சீனாவுக்குச்‌ சென்று, வியாபாரத்‌ 
தில்‌ ஈடுபடும்படி அவர்களைப்‌ பணித்தார்‌. கடவுள்‌ பெரேய்ராவின்‌ 
நட்டத்தைத்‌ தம்‌ கணக்கில்‌ சேர்த்துக்கொண்டு, அன்று முதல்‌ 
அவருக்குக்‌ கடன்காரராக ஆகி, அவருக்கு வட்டி செலுத்தத்‌ 
தொடங்கினார்‌! ஆயினும்‌ அசல்‌ தொகையை மறுவுலகில்‌ அவருக்‌ 
குத்‌ திருப்பிச்‌ செலுத்துவதை அவர்‌ தேர்ந்துகொண்டார்‌. 


சீனாவிலிருந்து மலாக்காவுக்குத்‌ தங்கள்‌ முந்திய பயணத்தின்‌ 
போது, பொதுப்படையான வார்த்தைகளில்‌, வரவிருக்கும்‌ நிர்ப்பாக்‌ 


கியங்களைப்‌ பற்றி சவேரியார்‌ பெரேய்ராவுக்கு முன்னுரைத்திருந் 
தார்‌. இப்போது, அரசர்‌ டொன்‌ ஜான்‌ அவருடைய இழப்புகளுக்கு 
முழுமையாக ஈடு செய்வார்‌ என்றும்‌, அவருடைய பிரமாணிக்க 
முள்ள ஊழியத்திற்குப்‌ பொருத்தமான ஓர்‌ உயர்‌ பதவிக்கு அவரை 
உயர்த்துவார்‌ என்றும்‌ அவர்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தார்‌. வணிகத்‌ 
தொழில்‌ எப்போதுமே நிலையற்றது. காலையில்‌ பெரும்‌ செல்வந்த 
னாக இருப்பவன்‌ இரவில்‌ பிச்சைக்காரனாக மாறும்‌ வாய்ப்புகள்‌ 
அதில்‌ அதிகம்‌. ஆகவே, இந்த மேடுபள்ளங்களுக்கு எதிராக 
சவேரியார்‌ தம்‌ நண்பருக்கு ஒரு மிகவும்‌ ஆறுதலான உறுதிப்பாடு 
தந்தார்‌: அவரோ, அவருடைய பிள்ளைகளோ, பிழைப்புக்கான வழி 
இன்றி ஒருபோதும்‌ இருக்க மாட்டார்கள்‌ என்று புனிதர்‌ வாக்களித்‌ 
தார்‌. 

இந்தத்‌ தீர்க்கதரிசனமும்‌ ஒரு வெளிப்படையான புதுமையின்‌ 
வழியாக, எழுத்துப்‌ பிசகாமல்‌ நிறைவேறியது. பெரேய்ராவைப்‌ 
போலவே ஒரு வணிகராயிருந்த அவருடைய ஒரு மகன்‌ ஏதோ ஒரு 
விபத்தின்‌ காரணமாக, மோசமான வறுமைக்குள்‌ தள்ளப்பட்டு, 
தனக்கும்‌, தன்‌ குடும்பத்திற்கும்‌ ஒரு வேளை உணவுக்குக்‌ கூட வழி 
யின்றி இருந்தான்‌. ஆனால்‌ அவனுக்குரியதை அவனுக்கு எப்படித்‌ 
தருவது என்று கடவுள்‌ அறிந்திருந்தார்‌. பலராலும்‌ உறுதியாக நம்பப்‌ 
படுகிறபடி, அவர்‌ ஒரு சம்மனசானவரை ஓர்‌ இளைஞரின்‌ உருவத்தில்‌ 


593 


அவருடைய வீட்டிற்கு அனுப்பினார்‌. இந்த இளைஞர்‌ அப்பங்களை 
யும்‌, பழ வகைகளையும்‌, மற்ற உணவு, பானங்கள்‌ மற்றும்‌ அவசியத்‌ 
தேவைகளையும்‌ ஏராளமாகச்‌ சுமந்துகொண்டு அவருடைய 
வீட்டினுள்‌ நுழைந்தார்‌. 

அவரை ஒரு வியாபாரி என்று எண்ணிக்‌ கொண்ட பிரான்சிஸ்‌ 
பெரேய்ரா அவர்‌ கொண்டு வந்தவற்றில்‌ எதையாவது விலைக்கு 
வாங்க விரும்பினார்‌. ஆனால்‌ அவரிடம்‌ பணம்‌ எதுவும்‌ இருக்க 
வில்லை. ஆகவே, உணவுப்‌ பொருட்களுக்கு மாற்றாகத்‌ தம்‌ மனைவி 
யின்‌ அங்கி ஒன்றை வந்தவருக்குத்‌ தர அவர்‌ முன்பவந்தார்‌. அனால்‌ 
அந்த அன்னியர்‌ அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அவர்‌ 


பெரேய்ராவிடம்‌, அவருடைய வார்த்தையே போதுமானது என்றும்‌, 
வேறு எதைப்‌ பற்றியும்‌ கவலைப்படாமல்‌, தாம்‌ விரும்பியதையெல்‌ 
லாம்‌ எடுத்துக்கொள்ளும்படியும்‌ கூறினார்‌. 


அந்த இளைஞரின்‌ நடத்தையும்‌, முழுத்‌ தோற்றமும்‌ அவர்‌ 
தாழ்ந்த வர்க்கத்தைச்‌ சேர்ந்தவரல்ல என்று குறித்துக்‌ காட்டின. 
முதலில்‌ அவருடைய ஆடைகளையும்‌, அவர்‌ பொருட்களைச்‌ சுமந்து 
வந்த விதத்தையும்‌ பார்த்து பெரேய்ரா அப்படித்தான்‌ தவறாக 
நினைத்தார்‌. வந்தவர்‌ அவர்களுக்குத்‌ தேவையான அனைத்தையும்‌ 
அவர்களுக்குத்‌ தந்த பின்‌, திடீ ரென மறைந்து போனார்‌. பெரேய்ரா 
வும்‌, அவருடைய மனைவியும்‌ தங்களுக்கு உதவியவர்‌ யார்‌ என்று 
கண்டுபிடிக்க எவ்வளவோ முயற்சி செய்தாலும்‌, அவரைப்‌ பற்றிய 
எந்தச்‌ செய்தியும்‌ அவர்களுக்குக்‌ கைக்கவில்லை. 

தாம்‌ புறப்பட்ட சில நாட்களுக்குப்‌ பிறகு ஒரு நாள்‌ மற்ற 
தந்தையருடன்‌ உரையாடிக்கொண்டிருந்த புனிதர்‌ திடீரென பரவச 
நிலைக்கு உட்பட்டு, அருகிலிருந்த ஒரு படுக்கையின்மீது சாய்ந்தார்‌. 
அங்கே சற்று நேரம்‌ அமைதியாக இருந்தபின்‌, ஒரு வேதனையான 
கனவிலிருந்து விழித்தெழும்‌ ஒருவரைப்‌ போல்‌ அவர்‌ முற்றிலுமாக 
மேற்கொள்ளப்பட்டவராகப்‌ படுக்கையினின்று எழுந்தார்‌. அதன்‌ 


பின்‌ ஒரு நீண்ட பெருமூச்சை வெளியேற்றி விட்டு, போர்ச்சுக்கலில்‌ 
இருந்த மிகப்‌ பிரபலமான ஒரு மனிதரின்‌ பெயரைக்‌ குறிப்பிட்டு, 
“அந்தோ, பரிதாபத்திற்குரியவரே, கடவுள்‌ உம்மை மன்னிப்பாராக! 


594 


கடவுள்‌ உம்மை மன்னிப்பாராக!” என்றார்‌. 

தந்தையர்‌ திகைத்துப்‌ போனார்கள்‌. அவரைக்‌ கேள்வி கேட்கத்‌ 
துணியால்‌, இந்த நிகழ்வு பற்றிய குறிப்பை மட்டும்‌ அவர்கள்‌ எழுதி 
வைத்தார்கள்‌. பிற்பாடு இந்த மர்மம்‌ தங்களுக்குத்‌ தெளிவுபடுத்தப்‌ 
படும்‌ என்று அவர்கள்‌ எதிர்பார்த்தார்கள்‌. போர்ச்சுக்கலிலிருந்து 
அவர்களுக்கு வந்த கடிதங்களின்‌ மூலம்‌, சுவாமி பிரான்சிஸ்‌ தமது 
பரவச நிலைக்குப்‌ பின்‌ குறிப்பிட்ட அந்தக்‌ கோபக்காரரான மனித 
ரின்‌ ஊதாரித்தனமான சபலத்தால்‌, சபை ஒரு மோசமான துன்பத்‌ 
திற்கு உள்ளாக்கப்பட்டது என்னும்‌ செய்தியை அவர்கள்‌ அறிந்து 
கொண்டார்கள்‌. மேலும்‌, சர்வ வல்லபர்‌ இந்தப்‌ புயலைக்‌ கட்டுப்‌ 
படுத்தி, அந்த மனிதரின்‌ குற்றத்தைத்‌ தம்முடைய அதிமிக 
மேன்மைக்காகப்‌ பயன்படுத்திக்கொண்டார்‌ என்னும்‌ செய்தியை 
யும்‌ அவை அவருக்கு அறிவித்தன. இந்த நல்ல முடிவுக்குக்‌ காரணம்‌ 
நம்‌ புனிதரின்‌ ஜெபங்களே என்று உறுதியாக நம்பப்பட்டது. 

கொள்ளை நோயால்‌ பாதிக்கப்பட்டவர்களுக்குப்‌ பணிவிடை 
கள்‌ செய்ததன்‌ விளைவாக, சுவாமி பிரான்சிஸ்‌ பெரேஸ்‌ ஆபத்தான 
முறையில்‌ நோய்வாய்ப்பட்டார்‌. குணம்‌ பெறுவதற்கான வாய்ப்பு 
எதுவும்‌ இருக்கவில்லை. தம்‌ அன்புக்குரிய சுவாமி பிரான்சிஸின்‌ 
கரங்களில்‌ தம்‌ கடைசி மூச்சை விடுவது பற்றிய நம்பிக்கை அவருக்கு 
மிகப்‌ பெரும்‌ ஆறுதலைத்‌ தந்தது. ஆயினும்‌ தம்மிடமிருந்து கடைசி 
முறையாக விடைபெற்றுக்கொள்வதற்காகப்‌ புனிதர்‌ வந்தபோது, 
பெரேஸ்‌ மிகுந்த துக்கத்திற்கு உள்ளானார்‌. இந்த மோசமான 
நிலையில்‌ தம்மை விட்டுச்‌ செல்லாதபடியும்‌, இவ்வுலகிலிருந்து 
கடவுள்‌ தம்மை அழைத்துக்கொள்ள சித்தங்கொள்ளும்‌ நேரம்‌ வரை 
யிலும்‌ தம்முடன்‌ இருக்குமாறும்‌ அவர்‌ புனிதரை வருந்திக்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்‌. 

சவேரியார்‌ அதைக்‌ கேட்டுப்‌ புன்னகையோடு அவரது நெஞ்சின்‌ 
மீது அன்போடு தம்‌ கரத்தை வைத்தபடி அவரை நோக்கி, “அப்படி 
எதுவும்‌ நடக்காது. உம்முடைய மரணம்‌ வரை என்னால்‌ காத்திருக்க 
இயலாது. ஏனெனில்‌ இப்போது நீர்‌ மரணமடைய மாட்டீர்‌. கடவுள்‌ 


உம்மை வாழச்‌ செய்வார்‌; இந்தியாவிலுள்ள திருச்சபைக்கு நீர்‌ செய்ய 


595 


வேண்டிய ஊழியத்தில்‌, அவர்‌ பல கடினமான வேலைகளை உமக்‌ 
காக ஒதுக்கி வைத்திருக்கிறார்‌” என்றார்‌. இதுவும்‌ அப்படியே 
ஆயிற்று. மருத்துவ விஞ்ஞானத்தின்‌ எல்லா விதிகளுக்கும்‌ மாறாக, 
பெரேஸ்‌ நோயினின்று குணம்பெற்றார்‌. இதற்குப்‌ பின்‌ அவர்‌ இருபத்‌ 
தேழு ஆண்டுகள்‌ உயிர்‌ வாழ்ந்து, இறுதி வரை தமது ஆன்ம தாகம்‌ 
நிறைந்த தேவ ஊழியத்தில்‌ நிலைத்திருந்தார்‌. 

சீனாவுக்குச்‌ செல்லும்‌ வழியில்‌ சிங்கப்பூர்‌ கால்வாய்களில்‌ சில 
நாட்கள்‌ பயணம்‌ நிறுத்தப்பட்டபோது, சவேரியார்‌ அவருக்கு 
எழுதிய கடிதத்தில்‌, “உம்‌ ஆத்தும ஆரோக்கியத்தில்‌ அக்கறை கொண்‌ 
டிருக்குமாறு நான்‌ உம்மிடம்‌ கூற மாட்டேன்‌. ஏனெனில்‌ அதில்‌ நீர்‌ 
மிக விழிப்பாயிருக்கிறீர்‌ என்பதை நான்‌ அறிந்திருக்கிறேன்‌. ஆனால்‌ 
உம்‌ உடல்‌ ஆரோக்கியத்தைக்‌ கவனித்துக்கொள்ளும்படி உமக்கு 
அறிவுரை கூற நான்‌ விரும்புகிறேன்‌. நீர்‌ முழுவுதுமாக உம்‌ நோயி 
னின்று விடுபட்டதும்‌, நீர்‌ உடனே போதிப்பதும்‌, பாவசங்கீர்த்தனம்‌ 
கேட்பதும்‌, வேறு எந்த ஒரு ஊழியத்திலும்‌ ஈடுபடுவதுமான உம்‌ 
கடமைகளைச்‌ செய்யத்‌ தொடங்கிவிட வேண்டுமென்று நான்‌ 
கேட்க மாட்டேன்‌. குறைந்தது இருபது நாட்களுக்கு நீர்‌ எதுவும்‌ 
செய்யாமல்‌ ஓய்வெடுக்க வேண்டும்‌. உம்‌ உடல்‌ முழு ஆரோக்கிய 


மடையத்‌ தேவையான காரியங்கள்‌ அனைத்தையும்‌ நீர்‌ செய்ய 
வேண்டுமென்று நான்‌ விரும்புகிறேன்‌” என்று எழுதியிருந்தார்‌. 

மலாக்காவில்‌ பரிசுத்த தந்தை செய்த கடைசிக்‌ காரியம்‌ தம்‌ 
மூன்று துணைவர்களை ஐப்பானுக்குத்‌ திருப்பியனுப்பியது ஆகும்‌. 
அவர்களில்‌ சுவாமி காகோவை பங்கோவின்‌ அரசரிடமும்‌, மற்ற 
இருவரையும்‌ அமாங்குக்கிக்கும்‌ அனுப்பினார்‌. சரியாக இதே 
நேரத்தில்‌ சுவாமி பெய்ரா எதிர்பாராத விதமாக மொலுக்காஸிலிருந்து 
வந்து சேர்ந்தார்‌. அவர்‌ அந்தத்‌ தீவுகளில்‌ பரிசுத்த வேதம்‌ வளர்ச்சி 
பெற்று வருவது பற்றிய மிகுந்த ஆறுதல்‌ தரும்‌ செய்திகளைக்‌ 
கொண்டு வந்திருந்தார்‌. 

இப்போது சீனப்‌ பயணத்தைத்‌ தொடங்குவதற்கான சரியான 
பருவ காலமாக இருந்தது. அவர்‌ பயணம்‌ செய்ய இருந்த சாந்தா 
க்ரூஸ்‌ கப்பல்‌ கிட்டத்தட்ட தயாராக இருந்ததால்‌, அவர்‌ தம்‌ நண்பர்‌ 


596 


களிடம்‌ கடைசியாக விடைபெறவும்‌, பரிசுத்த மலைமாதா ஆலயத்‌ 
தில்‌ திவ்ய கன்னிகையின்‌ ஆசீர்வாதத்தை மன்றாடிப்‌ பெறவும்‌ 
சென்றார்‌. அங்கே அவர்‌ சூரிய அஸ்தமனம்‌ வரை ஜெபத்தில்‌ நிலைத்‌ 
திருந்தார்‌. அப்போது, கப்பல்‌ ஊழியர்‌ அவரிடம்‌ வந்து, தாங்கள்‌ 
நங்கூரத்தைத்‌ தூக்கிக்கொண்டிருப்பதாகவும்‌, ஏற்கனவே பாய்கள்‌ 
விரிக்கப்பட்டுக்‌ கப்பல்‌ புறப்படத்‌ தயாராக இருப்பதாகவும்‌ 
அறிவித்தார்‌. பரிசுத்தரை இழப்பது பற்றிய மக்களின்‌ துயரம்‌ மிக 
அதிகமாக இருந்தது. முடிந்தால்‌, இந்த ஆபத்தான பயணத்தை அவர்‌ 
தொடங்க விடாமல்‌ தடுத்து விடப்‌ பல காரணங்கள்‌ அவர்‌ முன்‌ 


சமர்ப்பிக்கப்பட்டன. ஆனால்‌, இவை அனைத்திற்கும்‌ பதில்மொழி 
யாக, கடவுள்‌ தம்மை எங்கெல்லாம்‌ அழைக்கிறாரோ, அங்கெல்‌ 
லாம்‌ செல்வது தம்‌ கடமை என்று புனிதர்‌ கூறிவிட்டார்‌. ஆகவே 
மக்கள்‌ பெருங்கூட்டமாகக்‌ கண்ணீரோடு தம்மைப்‌ பின்தொடர, 
அவர்‌ கடற்கரைக்கு இறங்கிச்‌ சென்றார்‌. 


வழியில்‌, சபைப்‌ பிரதிநிதியான சுவாரெஸ்‌ அவரைத்‌ தனியாகக்‌ 
கூட்டிச்‌ சென்று, கப்பற்படைத்‌ தலைவரிடம்‌ அவர்‌ விடைபெற்றுக்‌ 
கொண்டாரா என்று கேட்டார்‌; அதைத்‌ தவிர்ப்பது ஒரு துர்மாதிரி 
கையாக இருக்கும்‌ என்றும்‌ அவர்‌ சுட்டிக்‌ காட்டினார்‌. புனிதர்‌ 
அவருக்கு மறுமொழியாக, “திருச்சபை விலக்கம்‌ செய்யப்பட்ட ஒரு 
மனிதனுக்கு நான்‌ வணக்கம்‌ செலுத்தாதபடி கடவுள்‌ என்னைக்‌ 
காப்பாராக! டொன்‌ அல்வாரோ இனி இவ்வுலகில்‌ என்னை 
மீண்டும்‌ ஒருபோதும்‌ காண மாட்டார்‌! கடவுளின்‌ நீதியாசனத்தின்‌ 
அருகில்‌, அவரைப்‌ பற்றியும்‌, இந்த நடவடிக்கையின்‌ தோல்வி 
பற்றியும்‌ அறிக்கை தரும்படி நான்‌ அவருக்காகக்‌ காத்திருப்பேன்‌!” 
என்றார்‌. 

கடற்கரையில்‌ கட்டப்பட்டிருந்த ஒரு சிறு ஆலயத்தைக்‌ கடந்து 
செல்லும்போது, அவர்‌ அதன்‌ வாசலில்‌ முழந்தாளிட்டு, தம்‌ 
கண்களைப்‌ பரலோகத்தை நோக்கி ஏறெடுத்து, பரிதாபத்திற்குரிய 
அட்டாயிடின்‌ இரட்சணியத்திற்காக மிகுந்த பக்தியுருக்கத்தோடு 
உரத்த குரலில்‌ ஜெபித்தார்‌. அதன்பின்‌ முகங்குப்புற சாஷ்டாங்கமாக 
விழுந்து, சற்று நேரம்‌ மெளன ஜெபத்தில்‌ கழித்தார்‌. பின்னர்‌ எழுந்து, 


597 


தம்‌ காலணிகளைக்‌ கழற்றிவிட்டு, ஒரு மிக நெகிழ்ச்சி தரும்‌ முக 
பாவத்துடன்‌ அவற்றை ஒன்றோடொன்று நன்கு தட்டினார்‌. அதன்‌ 
பின்‌ அவற்றை ஒரு கல்லின்மீது தட்டிவிட்டு, மிகுந்த குற்றமுள்ளதும்‌, 
நெறிகெட்டுப்‌ போனதுமான அந்த இடத்திலிருந்து ஒரு மணற்‌ 
துகளைக்‌ கூட சுமந்து செல்லத்‌ தாம்‌ விரும்பவில்லை என்று அவார்‌ 
அறிவித்தார்‌. டொன்‌ ஆல்வாரோவுக்கு மேலாகத்‌ தொங்கிக்‌ கொண்‌ 
டிருந்த தண்டனைகளை முன்னறிவித்த பின்‌, மக்களை அச்சத்தாலும்‌, 
ஆச்சரியத்தாலும்‌ வாயடைத்துப்‌ போனவர்களாக விட்டுவிட்டு 
அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ கடைசியாக ஒருமுறை தம்மைப்‌ பார்த்துக்‌ 


கொண்டிருக்க, அவர்‌ கப்பலேறினார்‌. 


அது பெரேய்ராவின்‌ கப்பலாக இருந்தாலும்‌, இப்போது 
அதிலிருந்த ஒரு சிலர்‌ மட்டும்‌ அவருக்குச்‌ சொந்தமானவர்களாக 
இருக்க பெரும்பாலானவர்கள்‌ அட்டாய்டின்‌ ஆதரவாளர்களாக 
இருந்தார்கள்‌. பெரேய்ராவிடம்‌ சம்பளம்‌ வாங்குபவர்களாக 
இருந்தவர்கள்‌ புனிதரை முடிந்த வரை நன்றாகக்‌ கவனித்துக்கொள் 
ளும்படி அவரிடமிருந்து கண்டிப்பான உத்தரவுகளைப்‌ 
பெற்றிருந்தார்கள்‌. 

இந்த இடத்தில்‌, அவர்‌ மலாக்காவிலிருந்து புறப்படுவதற்குச்‌ 
சற்று நேரத்திற்கு முன்‌ நடந்த ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சியை நாம்‌ 
விவரித்தாக வேண்டும்‌. கடலில்‌ இருக்கும்போது பெரேய்ராவின்‌ 
ஆட்களில்‌ யாரைத்‌ தாம்‌ நம்பியிருக்க வேண்டும்‌, யாரிடமிருந்து தம்‌ 
அப்பத்தையும்‌, தண்ணீரையும்‌ தாம்‌ பெற்றுக்கொள்ள வேண்டு 
மென்று சவேரியார்‌ அவரிடம்‌ கேட்டார்‌. தம்‌ ஊழியன்‌ ஒருவனுக்கு 
அவசியமான உத்தரவுகளைத்‌ தாம்‌ தந்திருப்பதாகவும்‌, அவன்‌ 
அவரைக்‌ கவனித்துக்கொள்வான்‌ என்றும்‌, அவனுடைய வசதியான 
சிறு அறையை அவர்‌ அவனோடு பகிர்ந்துகொள்ள வேண்டுமென்‌ 
றும்‌ நண்பர்‌ பதிலளித்தார்‌. புனிதர்‌ உடனே மறுமொழியாக, “உமது 
அந்த ஊழியனால்‌ உமக்கும்‌, எனக்கும்‌ தேவையானதைக்‌ தர 
முடியாது. எனக்குப்‌ பொறுப்பான வேறு ஒருவனை நீர்‌ தேட 
வேண்டும்‌. மெண்டெஸ்‌ என்னும்‌ அந்த ஊழியன்‌ எங்களுடன்‌ சீனா 


வுக்கு வர மாட்டான்‌. அவன்‌ மலாக்காவிலேயே தங்கியிருந்து, 


598 


இங்கேயே இறப்பான்‌” என்று அறிவித்தார்‌. 

இந்த அறிவிப்பு பெரேய்ராவுக்கு விசித்திரமானதாகத்‌ தோன்றி 
யது. ஏனெனில்‌ இச்சமயத்தில்‌ மெண்டெஸ்‌ முழு ஆரோக்கியத்துடன்‌ 
இருந்தான்‌. இந்தத்‌ தீர்க்கதரிசனத்தில்‌, சுபாவத்திற்கு மேலான 
எதுவும்‌ இருப்பதாக நினைக்காமல்‌, அவர்‌ சவேரியாரிடம்‌ அமைதி 
யாக, “அது எப்படி? அவன்‌ மிக நன்றாகவும்‌, முழுமையான உயிர்‌ 
வீரியத்துடனும்தானே இருக்கிறான்‌?” என்று கேட்க, புனிதர்‌ 
பதிலுக்கு, “உண்மைதான்‌; ஆனாலும்‌ அது அப்படித்தான்‌ நடக்கும்‌. 
ஆகவே, உம்முடைய காரியங்களையும்‌, என்னையும்‌ உடனடியாக 


மற்றொருவனிடம்‌ ஒப்படைத்து விடும்‌” என்றார்‌. 
பெரேய்ராவுக்கு இது போதுமானதாக இருந்தது. அவர்‌ தாமஸ்‌ 


ஸ்கேண்டல்‌ என்பவனைத்‌ தம்முடைய முகவராக நியமித்தார்‌. 
இந்தத்‌ தீர்க்கதரிசனமும்‌ வழக்கம்போல நிறைவேறியது. கப்பல்‌ புறப்‌ 
பட்டபோது தனது பயண ஏற்பாடுகளை இன்னும்‌ முழுமையாகச்‌ 
செய்து முடிக்காமலிருந்த மெண்டெஸ்‌, அவரிடம்‌ மன்னிப்புக்‌ 
கேட்டுக்கொண்டு மலாக்காவிலேயே இருந்து விட்டான்‌. சவேரி 
யார்‌ அங்கிருந்து புறப்பட்டு மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குப்‌ 
பிறகு அவன்‌ திடீரென இறந்து போனான்‌. 

இவ்வுலகில்‌ நம்‌ அப்போஸ்தலர்‌ செய்த இந்தக்‌ கடைசிக்‌ கடற்‌ 
பயணத்தில்‌ அவரால்‌ செய்யப்பட்ட புதுமைகள்‌ முன்‌ எப்போதையும்‌ 
விட அதிகமாக இருந்தன. அவருடைய புகழைப்‌ பரப்புவதில்‌ 
கடவுள்‌ அவசரப்படுபவராகத்‌ தோன்றினார்‌! மலாக்காவில்‌ அவர்‌ 


உட்பட நேர்ந்த சமீபத்திய அவமானங்களுக்கெல்லாம்‌ ஈடு செய்யும்‌ 
படி புதிய மகிமைகளை அவர்‌ மீது குவிக்க விரும்புகிறவராக அவார்‌ 
தோன்றினார்‌! இவற்றில்‌ நாம்‌ சந்திக்கும்‌ முதல்‌ புதுமை, அவர்‌ கடல்‌ 
தண்ணீரை சுத்தமான குடிநீராக மாற்றிய புகழ்பெற்ற புதுமையாகும்‌. 

சாந்தா க்ரூஸ்‌ கப்பலில்‌ மொத்தம்‌ ஐந்நூறு பேர்‌ இருந்தார்கள்‌. 
அவர்களுக்குத்‌ தேவையான நல்ல தண்ணீர்‌ தாராளமாக சேமித்து 
வைக்கப்பட்டிருந்தது. அனால்‌ அவர்கள்‌ பாதி வழியில்‌ இருந்த 
போது, திடீரென காற்று முற்றிலுமாக நின்று போக, அவர்கள்‌ 


599 


நங்கூரமிட்டிருந்தது போல்‌, அல்லது துறைமுகத்தில்‌ இருந்தது போல்‌ 
ஒரே இடத்தில்‌ அசையாமல்‌ இருந்தார்கள்‌. இது பதினான்கு 
நாட்களாக நீடித்தது. 

இதனிடையே தண்ணீர்‌ மிகவும்‌ குறைந்துபோனதால்‌, ஒவ்வொரு 
வருக்கும்‌ மிகக்‌ குறைந்த அளவு தண்ணீர்‌ மட்டுமே குடிக்கத்‌ தரப்‌ 
பட்டது. சுத்திகர நோக்கங்களுக்குப்‌ பயன்படுத்தப்பட முடியாத 
அளவுக்கு அது மிகுந்த மதிப்புள்ளதாக மாறியிருந்தது. கப்பல்‌ 
ஊழியர்கள்‌ தாக மிகுதியால்‌, ஒவ்வொருவராக சாகத்‌ தொடங்கி 


னார்கள்‌, அல்லது பித்துப்‌ பிடித்தவர்களைப்‌ போலானார்கள்‌. 
ஆகவே, கப்பலைச்‌ சேர்ந்த சிறு படகு ஏதாவது ஆற்றை அல்லது 
ஊற்றுகள்‌ உள்ள தீவுகளைத்‌ தேடிச்‌ சென்றது. ஏழு நாட்களாக 
அவர்கள்‌ தண்ணீர்‌ தேடியும்‌ அவர்களுடைய முயற்சிகளுக்கு எந்தப்‌ 
பலனும்‌ கிடைக்கவில்லை. 


இறுதியாக, நிலை மிகவும்‌ மோசமானதாகி விட, அந்தப்‌ 
பரிதாபத்திற்குரிய மனிதர்கள்‌ முதன்முறையாகத்‌ தங்கள்‌ கண்களைத்‌ 
திறப்பவார்களாகத்‌ தோன்றினார்கள்‌. ஏனெனில்‌ இதிலிருந்து தப்பு 
வதற்கான வழி சுவாமி பிரான்சிஸ்‌ சவேரியாரின்‌ உருவத்தில்‌ தங்கள்‌ 
கண்ணெதிரிலேயே இருப்பதை அவர்கள்‌ உணர்ந்தார்கள்‌. அவர்‌ 
களில்‌ ஒருவன்‌ கப்பல்‌ முழுவதிலும்‌ சென்று அனைவரிடமும்‌, நம்‌ 
பரிசுத்தரின்‌ ஜெபங்கள்‌ கடவுளிடம்‌ கொண்டுள்ள செல்வாக்கு 
பற்றித்‌ தன்னோடு இருந்தவர்களுக்கு நினைவுபடுத்தினான்‌. அது 
போதுமானதாக இருந்தது. அவர்கள்‌ ஒரே குழுவாக அவரிடம்‌ 
சென்று, வார்த்தைகளை விட அதிகமாகத்‌ தங்கள்‌ கண்ணீரின்‌ மூலம்‌, 
தங்கள்‌ புலம்புதலுக்குரிய நிலையில்‌ தங்களுக்கு இரக்கம்‌ காட்டும்‌ 
படி அவரிடம்‌ மன்றாடினார்கள்‌. ஏனெனில்‌ அவர்‌ கடவுளிடம்‌ 
கேட்டால்‌ போதும்‌, ஒன்றில்‌ காற்றை அல்லது தண்ணீரைப்‌ பெற்றுத்‌ 
தருவதன்‌ மூலம்‌ தங்கள்‌ அனைவரையும்‌ மரணத்திலிருந்து காப்பாற்ற 
அவரால்‌ முடியும்‌ என்று தாங்கள்‌ அறிந்திருப்பதாக அவர்கள்‌ 
கூறினார்கள்‌. 

அவர்களுடைய அந்தப்‌ பரிதாப நிலையைக்‌ கண்டு மனமிரங்யெ 
புனிதர்‌ ஒரு பாடுபட்ட சுரூபத்திற்கு முன்பாக முழந்தாளிட,, மற்ற 


600 


அனைவரும்‌ பிரார்த்தனைகளைப்‌ பாடினார்கள்‌. அதன்பின்‌ அவர்‌ 
அவர்களிடம்‌ கடவுளில்‌ நம்பிக்கை கொள்ளுமாறு சொல்லி அவர்‌ 
களை அனுப்பி விட்டுத்‌ தம்‌ அறைக்குச்‌ சென்று, சிறிது நேரம்‌ உருக்க 
மான ஜெபத்தில்‌ ஈடுபட்டிருந்தார்‌. அதன்பின்‌ வெளியே வந்து, சிறு 
படகை மீண்டும்‌ கீழிறக்கும்படி உத்தரவிட்டார்‌. அதன்பின்‌ ஓர்‌ 
இளைஞனோடு அவர்‌ அதில்‌ இறங்கினார்‌. அவன்‌ தன்‌ கையைக்‌ 
கடலில்‌ மூழ்க்கி, அதன்‌ தண்ணீரின்‌ சுவை எப்படி இருக்கிறதென்று 
சுவைத்துப்‌ பார்க்குமாறு அவனிடம்‌ கூற, அவன்‌ “உப்பாக இருக்‌ 
கிறது” என்றான்‌. மீண்டும்‌ முயற்சிக்கும்படி அவர்‌ அவனிடம்‌ கூற, 
இந்த முறை அவன்‌ “தண்ணீர்‌ சுவையாக இருக்கிறது” என்றான்‌. 


புனிதர்‌ மீண்டும்‌ கப்பலில்‌ ஏறி, அங்கிருந்த ஒரு முகம்மதியனை 
அழைத்து, தண்ணீர்ப்‌ பீப்பாய்களைக்‌ கடல்‌ நீரால்‌ நிரப்பும்படி 
மாலுமிகளுக்கு உத்தரவிடுமாறு அவனிடம்‌ கூறினார்‌. அவர்‌ 
சொன்னது உடனே நிறைவேற்றப்பட்டது. வினோதப்‌ பிரியத்தால்‌ 
அதைச்‌ சுவை பார்த்த அனைவரும்‌, அது வழக்கம்போல இயற்கை 
யான சுவையில்‌, அதாவது உப்புச்‌ சுவையிலேயே இருப்பதாகக்‌ கூறி 
னார்கள்‌. 

அடுத்து புனிதர்‌ இந்தப்‌ பீப்பாய்கள்‌ அனைத்திற்கு மேலாகவும்‌ 
சிலுவை அடையாளம்‌ மட்டும்‌ வரைந்தார்‌. அதே கணத்தில்‌ கடல்‌ 
தண்ணீர்‌ நல்ல தண்ணீராக மாறியது. கப்பல்‌ ஊழியர்களும்‌, பயணி 
களும்‌ தாகம்‌ தீர அதை அள்ளிப்‌ பருகினார்கள்‌. ஒரு பெரிய 
விடுதலை உணர்வு அவர்கள்‌ அனைவரையும்‌ நிரப்பியது. இந்தத்‌ 
தண்ணீர்‌ தனது சுவையான தண்ணீர்‌ உள்ள ஊற்றுகளுக்காகப்‌ பெயர்‌ 
பெற்றிருந்த இடமாகிய பெங்கானின்‌ தண்ணீரை விட அதிகச்‌ சுவை 
யுள்ளதாக இருப்பதாக அறிக்கையிட்டார்கள்‌. 

இந்த எதிர்பாராத விடுதலையைக்‌ கண்ட அவர்கள்‌ அனைவரும்‌ 
கொண்ட மகிழ்ச்சியும்‌, அவர்களுடைய தேவ பக்தியும்‌ கூட நம்ப 
இயலாததாக இருந்தது. அவர்கள்‌ அனைவரும்‌ ஒரே குரலாக, 
“புதுமை! புதுமை! சுவாமி பிரான்சிஸ்‌ உண்மையாகவே ஓர்‌ அர்ச்சிய 
சிஷ்டவராயிருக்கிறார்‌!”” என்று கூக்குரலிட்டார்கள்‌. அவர்கள்‌ 
அவரைச்‌ சூழ்ந்த கொண்டு அவருக்கு நன்றி செலுத்தினார்கள்‌, 


601 


அவருடைய கரங்களையும்‌, பாதங்களையும்‌ முத்தமிட்டார்கள்‌. 
ஆனால்‌ அவரோ மிகுந்த சாந்தமும்‌, இருதயத்‌ தாழ்ச்சியும்‌ நிரம்பிய 
வராக, இந்த உபகாரம்‌ தம்மைப்‌ போன்ற பாவியிடமிருந்து 
அல்லாமல்‌, கடவுளிடமிருந்தே வந்தது என்றார்‌. 

இந்தப்‌ பொது மகிழ்ச்சிக்கு மத்தியில்‌ அவர்‌ தம்‌ தனிப்பட்ட 
ஆறுதலின்‌ பங்கைப்‌ பெறாமலும்‌ இருக்கவில்லை. பயணிகளில்‌ 
பெரும்பாலானவர்கள்‌ முகம்மதியார்களாகவும்‌, அராபியர்களாகவும்‌ 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ மனைவியருடனும்‌, குடும்பங்‌ 
களுடனும்‌ சீனாவுக்குச்‌ சென்றுகொண்டிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
அனைவரும்‌ ஒரு குடும்பமாக வந்து, புனிதரின்‌ திருப்பாதங்களில்‌ 
விழுந்து, கிறீஸ்தவர்களின்‌ கடவுளே மெய்யங்கடவுளாயிருக்கிறார்‌ 
என்று ஏக மனதாக அறிக்கையிட்டுத்‌ தங்களுக்கு ஞானஸ்நானம்‌ 
வழங்கும்படி கேட்டார்கள்‌. அவ்வாறே, முடிந்த வரை அதிகமான 
கொண்டாட்டங்களோடு அவர்களுக்கு ஞானஸ்நானம்‌ வழங்கப்‌ 
பட்டது. புனிதரின்‌ மந்திரிப்பால்‌ இனிமையானதாக மாறியிருந்த 
தண்ணீர்‌ மக்களுக்குப்‌ பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதில்‌ கொஞ்சத்தை 
எதிர்கால நோக்கங்களுக்காகப்‌ பாதுகாத்து வைக்கத்‌ தங்களால்‌ 
முடிந்தது பற்றி ஒவ்வொருவரும்‌ தங்களைப்‌ பாக்கியவான்களாகக்‌ 
கருதினார்கள்‌. அது புனிதரின்‌ ஒரு வகையான அருளிக்கமாகப்‌ 
பாதுகாத்து வைக்கப்பட்டது. பிற்பாடு அதன்‌ மூலமாக எண்ணற்ற 


நோயாளிகள்‌ குணமாக்கப்பட்டார்கள்‌, வேறு பல புதுமைகளும்‌ 
நிகழ்ந்தன. 

பின்வரும்‌ புதுமை பொது நன்மைக்குரியதாக இல்லாதிருந்‌ 
தாலும்‌, அது முந்தின புதுமையை விட அதிக பிரமிப்பை ஏற்படுத்து 
வதாக இருந்தது. கப்பல்‌ எல்லாப்‌ பாய்களையும்‌ விரித்து வேகமாக 
முன்னேறிக்கொண்டி ருந்தபோது, ஒரு மூர்‌ இனத்தானின்‌ ஐந்து வயது 
மகன்‌ எதிர்பாராமல்‌ கடலில்‌ தவறி விழுந்து விட்டான்‌. கப்பலின்‌ 


வேகம்‌ மிக அதிகமாக இருந்ததால்‌, பாய்களை இறக்கி, வேகத்தைக்‌ 

குறைத்துக்‌ குழந்தையை சரியான நேரத்தில்‌ காப்பாற்றுவதற்கு 

வாய்ப்பே இல்லாதிருந்தது. வேறு வழியின்றி, குழந்தை கைவிடப்‌ 

பட்டான்‌. அவனுடைய தந்தை பித்துப்‌ பிடித்தவனைப்‌ போலாகி 

விட்டான்‌. அவன்‌ தனது துக்கத்திற்கு வடிகால்‌ தரும்படியாகத்‌ தன்‌ 
602 


அறைக்குள்‌ சென்று கதவைத்‌ தாளிட்டுக்‌ கொண்டான்‌. 

சில நாட்களுக்குப்‌ பிறகு, அழுது அழுது வீங்கிய கண்களோடு 
அவன்‌ மீண்டும்‌ வெளியே வந்தான்‌. இதனிடையே நடந்த விபத்து 
பற்றி எதுவும்‌ அறிந்திராத சவேரியார்‌ தற்செயலாக அவனைச்‌ சந்தித்‌ 
தார்‌. அவனுடைய துயரத்தைக்‌ கண்ட அவர்‌ அதற்கான காரணத்தை 


வினவினார்‌. அந்தப்‌ பரிதாபமான மனிதனும்‌ நடந்தது பற்றி விளக்க 
மாக விவரித்துக்‌ கூறினான்‌. புனிதர்‌ வழக்கம்‌ போல சற்று நேரம்‌ 
அமைதியாக இருந்தபின்‌ அவனை நோக்கி: “ஒரு வேளை சர்வ 
வல்லபர்‌ உன்‌ குழந்தையை மீண்டும்‌ இந்தக்‌ கப்பலுக்கு உயிரோடு 
திரும்பக்‌ கொண்டு வந்தார்‌ என்றால்‌, அவரில்‌ விசுவாசம்‌ கொண்டு, 
ஒரு கிறீஸ்தவனாக மனந்திரும்புவாய்‌ என்று எனக்கு வாக்களிப்பாயா?” 
என்று கேட்க, அது சாத்தியமா இல்லையா என்று கூட யோசிக்காத 
தகப்பன்‌ சற்றும்‌ தயங்காமல்‌ அந்த வாக்குறுதியைத்‌ தந்தான்‌. 

மூன்று நாட்களுக்குப்‌ பின்‌, கப்பலில்‌ எந்த இடத்திலிருந்து 
குழந்தை தவறிக்‌ கடலில்‌ விழுந்தானோ, அதே இடத்தில்‌ அமர்ந்‌ 
திருபப்பதை அவர்கள்‌ கண்டு அதிர்ச்சியாலும்‌, ஆனந்தத்தாலும்‌ 
திக்குமுக்காடிப்‌ போனார்கள்‌. அவன்‌ கடலில்‌ விழுந்ததிலிருந்து 
இந்த நிமிடம்‌ வரை, கடந்து சென்ற ஆறு நாட்களில்‌ அவனுக்கு 
நடந்ததென்ன என்று அவனால்‌ எந்த விளக்கமும்‌ தர முடியவில்லை. 
கடலில்‌ தவறி விழுந்தது மட்டும்தான்‌ அவனுக்கு நினைவிருந்தது. 
ஆனால்‌ எப்படித்‌ திரும்பி வந்தான்‌ என்பதைப்‌ பற்றி அவனுக்கு 
ஒன்றும்‌ தெரியவில்லை. 

பாக்கியவானான அந்தத்‌ தந்தையின்‌ நிலையை விவரிக்க 
வார்த்தைகள்‌ இல்லை. அவன்‌ மகிழ்ச்சியால்‌ கிட்டத்தட்ட உயிரே 
போகும்‌ நிலைக்குச்‌ சென்று, திரும்பி வந்தான்‌. இந்தப்‌ புதுமைக்குக்‌ 
காரணம்‌ யார்‌ என்று அவன்‌ நன்றாகவே அறிந்திருந்தான்‌. தனது 
வாக்குறுதியையும்‌ யாரும்‌ அவனுக்கு நினைவுபடுத்த வேண்டியிருக்க 
வில்லை. அவனும்‌, அவனுடைய மனைவியும்‌, குழந்தையும்‌, ஒரு 
வேலைக்காரனும்‌ புனிதரின்‌ திருப்பாதங்களில்‌ விழுந்து, தங்களுக்கு 
ஞானஸ்நானம்‌ வழங்கும்படி அவரிடம்‌ மன்றாடினார்கள்‌. சவேரியா 


ரம்‌ உடனே ஞான உபதேசத்தோடு அவர்களுக்கு ஞானஸ்நானம்‌ 


603 


வழங்கினார்‌. பரிசுத்தரின்‌ மீதுள்ள மரியாதையாலும்‌, இவ்வளவு 
அசாதாரணமான இந்த உபகாரத்தின்‌ நினைவாகவும்‌, அவன்‌ தன்‌ 
குழந்தைக்கு பிரான்சிஸ்‌ என்ற பெயரைச்‌ சூட்டி னான்‌. 

கப்பலில்‌ இருந்த அனைவரையும்‌ காட்சிகளாகக்‌ கொண்டிருந்‌ 
தவையும்‌, நம்மைப்‌ பிரமிப்பில்‌ ஆழ்த்துபவையுமான இந்த இரு 
புதுமைகளும்‌ நிகழ்ந்தபின்‌, புனிதர்‌ ஓர்‌ அற்புதமான மனிதராக 
மதிக்கப்பட்டார்‌. கப்பல்‌ சீனாவின்‌ கடற்கரையை ஓட்டிய சின்ச்சூ 


என்னும்‌ இடத்தை அடைந்தபோது, புனிதரைக்‌ காண்பதற்காகவே 
எத்தியோப்பியர்களும்‌, இந்தியர்களும்‌ அவரைக்‌ காணக்‌ கூட்டமாக 
வந்தார்கள்‌. அவர்களில்‌ பெரும்பாலானவர்கள்‌ முகம்மதியர்களாக 
இருந்தார்கள்‌. சர்வ வல்லபர்தாமே அவர்களை அவருடைய 
வலையில்‌ சிக்கும்‌ மீன்களாயிருக்கும்படி அவரிடம்‌ கொண்டு வந்தது 
போல்‌, இந்த வாய்ப்பைப்‌ பயன்படுத்தி, கிறீஸ்தவ வேதத்தின்‌ பரம 
இரகசியங்களைப்‌ பற்றி அவர்‌ அவர்களுக்குப்‌ போதிக்கத்‌ தொடங்கி 
னார்‌. 

அவர்‌ தம்‌ பிரசங்கத்தை முடிக்குமுன்பே அவர்கள்‌ அவருடைய 
வார்த்தைகளிலிருந்த சத்தியத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்‌ 
டார்கள்‌. கப்பல்‌ அந்தத்‌ துறைமுகத்திலிருந்து புறப்படுமுன்‌ 
அங்கேயே அவர்‌ அவர்களுக்கு ஞானஸ்நானம்‌ வழங்கினார்‌. அப்படி 
அவர்‌ ஞானஸ்நானம்‌ வழங்கிக்கொண்டிருக்கையிலேயே மற்றொர 
புதுமை நிகழ்ந்தது. திடீரென புனிதரின்‌ உருவம்‌ மிக உயரமாகக்‌ 
காணப்பட்டது. கரையில்‌ இருந்தவர்கள்‌ அவர்‌ ஒரு முக்காலியின்‌ 
மீது ஏறி நிற்பதாக நிற்பதாக நினைத்துக்கொண்டார்கள்‌. ஆனால்‌ 
புதிதாக ஞானஸ்நானம்‌ பெற்றவர்கள்‌ நடுவே அவர்‌ நகர்ந்து சென்ற 
போதும்‌, அவருடைய உயரம்‌ குறையவில்லை என்பதைக்‌ கண்டு, 
அங்கே ஏதோ ஒரு புதுமை நடந்துகொண்டிருக்றெது என்று 
சந்தேகம்‌ கொண்டார்கள்‌. ஆகவே, இதை உறுதிப்படுத்திக்கொள்‌ 
வதற்காக, அவர்களில்‌ சிலர்‌ கப்பலில்‌ ஏறினார்கள்‌. அங்கே புனிதர்‌ 
மற்றவர்களோடு கப்பல்‌ தளத்தில்தான்‌ நிற்கிறார்‌ என்பதையும்‌, 
ஆனாலும்‌, மனந்திரும்பியவார்களின்‌ தலைகளின்மீது ஞானஸ்நானத்‌ 
தீர்த்தத்தை ஊற்றும்படி அவர்‌ தம்‌ கரத்தைத்‌ தாழ்த்த வேண்டி 
யிருந்ததையும்‌ அவர்கள்‌ கண்டுபிடித்தார்கள்‌. திருச்சடங்கு முடிந்‌ 

604 


ததும்‌ அவர்தம்‌ வழக்கமான உயரத்திற்குத்‌ திரும்பினார்‌. 

அவர்‌ சின்ச்சூவில்‌ இருந்தபோது, ஒரு மரணத்தைப்‌ பற்றி அவர்‌ 
மிகத்‌ தீர்க்கமான முறையில்‌ முன்னுரைத்தார்‌. புனிதர்‌ கடற்கரையில்‌ 
நடந்தபடி, தமது கட்டளை ஜெபத்தைச்‌ சொல்லிக்கொண்டிருந் 
தார்‌. அப்போ சிலர்‌ ஒரு மனிதனைக்‌ கப்பலுக்குக்‌ கொண்டு வருமாறு 
அவனை ஒரு படகில்‌ ஏற்றிக்கொண்டிருப்பதை அவர்‌ கண்டார்‌. 
அங்கே அவனுக்கு மருத்துவ உதவி கடைக்கும்‌ என்றும்‌, அதன்‌ 
மூலம்‌ அவன்‌ விரைவில்‌ குணமடைவான்‌ என்றும்‌ அவர்கள்‌ நினைத்‌ 
தார்கள்‌. ஆனால்‌, இந்த நோக்கத்திற்காக அவனைக்‌ கப்பலுக்கு 
எடுத்துச்‌ செல்ல வேண்டாமென்றும்‌, அப்படிச்‌ செய்தால்‌ அவன்‌ 
அங்கே நிச்சயமாக இறந்து போவான்‌ என்றும்‌ அவர்களுக்கு 
அறிவுறுத்தினார்‌. ஆனால்‌ நோயாளி வற்புறுத்தினாலும்‌, அவர்கள்‌ 
அவருடைய வார்த்தைகளை நம்பவில்லை, அவருக்குக்‌ கழ்ப்படியவு 
மில்லை. ஆகவே, அவர்‌ அவர்களிடம்‌, “உங்களுக்கு விருப்பமானால்‌, 
அவனைக்‌ கப்பலுக்குக்‌ கொண்டு செல்லுங்கள்‌; ஆனால்‌ நான்‌ 
உங்களுக்குச்‌ சொல்கிறேன்‌, இப்போது அவனை உயிரோடு கொண்டு 
செல்லும்‌ நீங்கள்‌ உயிரற்றவனாகத்தான்‌ அவனைத்‌ திரும்பக்‌ 
கொண்டு வருவீர்கள்‌” என்றார்‌. அந்த மனிதன்‌ கப்பலை அடைந்த 
மாத்திரத்தில்‌ அவனுடைய காய்ச்சல்‌ முற்றவே, அவன்‌ சில மணி நேர 
இடைவெளியில்‌ உயிரிழந்தான்‌. அவனை அங்கே சுமந்து வந்த 
வார்கள்‌ அங்கிருந்து அவனை அடக்கத்திற்காகத்‌ திரும்பக்‌ கொண்டு 
சென்றார்கள்‌. 

சின்ச்சூவிலிருந்து அவர்கள்‌ சான்ஸியன்‌ தீவுக்குச்‌ சென்றார்கள்‌. 
இது சீனாவுடன்‌ வர்த்தகம்‌ செய்வதற்காகப்‌ போர்ச்சுக்கீசியார்கள்‌ 
வந்து செல்ல அனுமதிக்கப்பட்ட ஒரு தீவாகும்‌. மாலுமிகள்‌ தூரத்‌ 
தைத்‌ தவறாகக்‌ கணக்கிட்டு விட்டர்கள்‌ என்று சவேரியார்‌ உறுதிப்‌ 
படுத்தாமல்‌ இருந்திருந்தால்‌, அவர்கள்‌ ஏற்கனவே அதைக்‌ கடந்து 
கேண்ட்டனை நோக்கிச்‌ சென்றிருப்பார்கள்‌. புனிதர்‌ சொன்னதைப்‌ 
பொருட்படுத்தாமல்‌ அவர்கள்‌ தொடர்ந்து செல்லவே விரும்பி 
னார்கள்‌. ஆனால்‌ கப்பற்தலைவர்‌ நங்கூரத்தை இறக்கத்‌ தீர்மானித்‌ 
தார்‌. சிறு ரோந்துப்‌ படகு அருகிலிருந்த கடற்கரைக்குச்‌ சென்று 
கப்பல்‌ சரியாக இச்சமயத்தில்‌ எங்கே இருக்கிறது என்பதைக்‌ கண்டு 


605 


பிடித்து வரப்‌ புறப்பட்டது. ஆனால்‌ அனுப்பப்பட்ட வர்கள்‌ மூன்று 
நாட்களாகியும்‌ திரும்பி வரவில்லை. ஆகவே, இந்தக்‌ கடற்பகுதிக்கே 
உரிய பயங்கரமான சூறாவளி ஒன்றில்‌ சிக்கி அவர்கள்‌ இறந்திருப்‌ 
பார்கள்‌ என்று எண்ணிக்‌ கப்பலில்‌ இருந்தவர்கள்‌ மிகுந்த எச்சரிக்கை 
யடைந்தார்கள்‌. 

அவர்களுடைய மனக்‌ குழப்பத்தைக்‌ கண்ட சவேரியார்‌ 
அவர்கள்‌ பத்திரமாக இருப்பதாகவும்‌, விரைவில்‌ சென்றவர்கள்‌ வந்து 
சேர்வார்கள்‌ என்றும்‌, சான்ஸியனிலிருந்த போர்ச்சுக்கீசியார்களிட 
மிருந்து அவர்கள்‌ நல்ல செய்தி கொண்டு வருவார்கள்‌ என்றும்‌ 
உறுதியாகக்‌ கூறினார்‌. அவர்‌ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும்‌ 
உண்மையானது. சிறு ரோந்துப்‌ படகு விரைவில்‌ திரும்பிவந்தது, 
அதில்‌ சென்றவர்கள்‌, உண்மையாகவே அவர்கள்‌ தூரத்தைத்‌ தவறாகக்‌ 
கணித்ததை உறுதிப்படுத்தி, அவர்களைப்‌ பத்திரமாக சான்ஸியன்‌ 
தீவுக்கு அழைத்துச்‌ சென்றார்கள்‌. இப்போது அவர்கள்‌ மலாக்கா 
விலிருந்து புறப்பட்டு இருபத்து மூன்று நாட்களாகியிருந்தது. 

சான்ஸியன்‌ தீவு என்பது உண்மையில்‌ மூன்று தீவுகள்‌ அடங்யெ 


தீவுக்‌ கூட்டமாகும்‌. இவை ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக இருந்‌ 
ததால்‌, ஒரே தீவாகக்‌ காட்சியளிக்கின்றன. இவற்றில்‌ மக்கள்‌ மிகக்‌ 
குறைந்த எண்ணிக்கையிலேயே வசிக்கிறார்கள்‌, இங்குள்ள மண்‌ 
வளமற்றது. சீனர்கள்‌ தங்கள்‌ முற்காலச்‌ சட்டங்களைக்‌ கண்டிப்பான 
முறையில்‌ அனுசரிப்பவர்களாக இருந்ததால்‌, அந்நிய தேசத்தவர்‌ 
யாரும்‌ தங்கள்‌ மண்ணில்‌ காலடி வைப்பதை அவர்கள்‌ அனுமதிக்க 
வில்லை. ஆயினும்‌ போர்ச்சுக்கல்‌ தேசத்தோடு வர்த்தக உறவுகளைக்‌ 
கொண்டிருப்பதன்‌ அனுகூலங்களின்‌ காரணமாக, போர்ச்சுக்கசியா்‌ 
வியாபார நோக்கங்களுக்காக இந்தத்‌ தீவு வரை வந்து செல்ல 
சீனர்கள்‌ அனுமதித்திருந்தார்கள்‌. ஆனால்‌ அதைத்‌ தாண்டி, சீன 
எல்லைகளுக்குள்‌ நுழையும்‌ அன்னிய நாட்டவர்‌ மரண தண்டனைக்கு 
உட்படுத்தப்பட்டார்கள்‌. சான்ஸியனில்‌ போர்ச்சுக்கசியர்கள்‌ நிரந்தர 


மான வீடுகளைக்‌ கட்டிக்கொள்ளவும்‌ சீனர்கள்‌ அனுமதிக்கவில்லை. 

போர்ச்சுக்கசியார்கள்‌ தாங்கள்‌ அமைத்துக்கொண்ட தற்காலிகமான 

மரக்‌ குடிசைகளில்தான்‌ தங்கியிருந்தார்கள்‌. வியாபார வேலைகள்‌ 

முடிந்ததும்‌, அவர்கள்‌ புறப்படுமுன்‌ இந்தக்‌ குடிசைகளை அவர்களே 
606 


அகற்றி விடவும்‌ வேண்டியிருந்தது. 

ஆனால்‌ சங்கிலிகளோ, அடிமைத்தனமோ, உயிரே போய்விடு 
வதற்கான ஆபத்தோ கூட நம்‌ பரிசுத்த அப்போஸ்தலரைச்‌ 
சீனாவுக்குள்‌ நுழையாதபடி தடுத்திருக்க முடியாது. அவர்‌ ஏதாவது 
ஒரு வழியில்‌, தாம்‌ மிக நீண்ட காலமாக வேதம்‌ போதிக்க ஏங்கிக்‌ 
கொண்டி ருந்த இந்தச்‌ சீனப்‌ பேரரசுக்குள்‌ நுழைந்திருப்பார்‌. ஆனால்‌ 
அனைத்தையும்‌ தம்முடைய உயார்வான தேவ பராமரிப்பின்படி 
ஆண்டு நடத்துபவரான சர்வேசுரன்‌, புனிதர்‌ தமது பயணங்களை 
முடித்துக்கொண்டு, தமது வேதபோதகப்‌ பணிகளிலிருந்து ஓய்வு 
பெற வேண்டுமென்று முன்பே தீர்மானித்திருந்தார்‌. பிற்காலத்தில்‌, 
சீனாவின்‌ வாசலில்‌ புனிதர்‌ நட்டு வைத்திருந்த கிறீஸ்துநாதரின்‌ 
விருதுக்கொடியைச்‌ சுமந்து கொண்டு, அவருடைய சொந்த ஆன்ம 
தாக உணர்வைத்‌ தங்கள்‌ இருதயங்களில்‌ சுமந்தபடி, சீனாவுக்குள்‌ 
நுழைந்து வேதம்‌ போதித்த, அவருடைய சொந்தச்‌ சபையைச்‌ சேர்ந்த 
துறவிகளுக்குப்‌ பஞ்சம்‌ இருக்கவில்லை. 

இச்சமயத்தில்‌ சான்ஸியன்‌ தீவில்‌ சில போர்ச்சுக்கீசிய வணிகர்கள்‌ 
தங்கள்‌ கப்பல்களோடு இருந்தார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ புனிதத்‌ 
தந்தையின்‌ எதிர்பாராத வருகையை ஒரு திருவிழாவாகவே கொண் 
டாடி மகிழ்ந்தார்கள்‌. அவர்கள்‌ மிகுந்த அன்போடும்‌, பக்தியோடும்‌ 
அவருக்காக மரத்தாலும்‌, பசுமை மாறாத தாவரங்களாலும்‌ ஒரு சிறு 
கோவிலைக்‌ கட்டத்‌ தொடங்கினார்கள்‌. இந்த வேலையை அவர்கள்‌ 
இரண்டு நாட்களில்‌ செய்து முடித்தார்கள்‌. இங்கே அவர்‌ ஒவ்வொரு 
நாளும்‌ திவ்ய பலிபூசை நிறைவேற்றினார்‌. ஆனால்‌ குழந்தைகளுக்கு 
ஞான உபதேசம்‌ கற்பிக்கவும்‌, போர்வீரர்களுக்கும்‌, மாலுமிகளுக்கும்‌ 
இடையே எப்போதும்‌ எழுந்துகொண்டிருந்த சண்டை சச்சரவு 
களைத்‌ தீர்த்து வைத்து, அவர்களிடையே சமாதானத்தை ஏற்படுத்த 
வும்‌, அவர்களுடைய ஒழுக்கக்‌ கேடுகளையும்‌, அக்கிரமங்களையும்‌ 
திருத்தவும்‌, அவர்களுக்குப்‌ போதிக்கவும்‌, அவர்களிடம்‌ பாவசங்கர்த்‌ 
தனம்‌ கேட்கவும்‌, ஒவ்வொரு கப்பலும்‌ உட்பட, அந்தப்‌ பகுதி 


முழுவதுமே அவருக்கு ஒரு கோவிலாகப்‌ பயன்பட்டது. 
தமது கிறீஸ்தவ தேவ பக்தியின்‌ மற்ற பல செயல்களுக்கு 


607 


மத்தியில்‌, அநாதையான ஒரு இளம்பெண்ணுக்கு நல்லதொரு எதிர்‌ 
கால வாழ்வை அமைத்துத்‌ தர அவர்‌ முயற்சிகள்‌ மேற்கொண்டார்‌. 
அவளுக்குப்‌ பொருத்தமான ஒரு மணமகனோடு திருமணத்திற்கு 
ஏற்பாடு செய்ய விரும்பி, அவர்‌ அவளுக்காகத்‌ தம்‌ நண்பர்களில்‌ 
ஒருவரிடமிருந்து அவளுக்குத்‌ தேவையான பணத்திற்கு ஏற்பாடு 
செய்தார்‌. இவர்‌ செல்வந்தரான ஒரு வணிகர்‌; இவர்‌ பெயர்‌ பீற்றர்‌ 
வெல்லியோ என்பதாகும்‌. இவர்‌ சுதந்திரமான வாழ்வில்‌ விருப்ப 
முள்ளவராக இருந்தாலும்‌, வீணானவையும்‌, பாவகரமானவையுமான 
காரியங்களில்‌ தம்‌ செல்வத்தைச்‌ சீரழிப்பவராக இருக்கவில்லை. 
மாறாக, ஏழைகளுக்குத்‌ தாராளமாக உதவி செய்யும்‌ நல்ல மனம்‌ 
இவரிடம்‌ இருந்தது. 

ஐப்பானில்தான்‌ அவர்‌ புனிதரை முதன்முதலில்‌ சந்தித்திருந்தார்‌. 
இருவரும்‌ அங்கிருந்து இந்தியாவுக்கு ஒன்றாகக்‌ கடற்பயணம்‌ 
செய்திருந்தார்கள்‌. அவர்‌ கடவுளோடு தம்‌ கணக்கைச்‌ சரி செய்து 
கொள்ளும்படி, அதாவது, தமது கடந்த கால வாழ்வின்‌ பாவங்‌ 
களுக்கு, குறிப்பாகக்‌ கசையடிகள்‌ கொண்டு பரிகாரம்‌ செய்யும்படி 
யாகப்‌ புனிதர்‌ அடிக்கடி அவருக்கு அறிவுறுத்தி வந்தார்‌. ஆனால்‌ தம்‌ 
சொந்த உடலை அப்படி மோசமாக நடத்தும்‌ துணிவு அவருக்கு 
இருக்கவில்லை என்பதால்‌, தமக்கு உடல்‌ நிலை சரியில்லை என்று 
ஒரு பொய்யான காரணம்‌ கூறி அந்தத்‌ தவ முயற்சியிலிருந்து அவர்‌ 
தம்மைக்‌ காப்பாற்றிக்கொண்டார்‌. ஆகவே, அவர்‌ சார்பாகப்‌ புனிதர்‌ 
தம்மைத்தாமே தண்டித்துக்கொள்ளத்‌ தீர்மானித்தார்‌. அனால்‌ இது 
பற்றி அவர்‌ வெல்லியோவிடம்‌ எதுவும்‌ சொல்லவில்லை. இதன்படி, 
அவர்‌ கப்பலின்‌ ஒரு தனியான இடத்திற்குச்‌ சென்று, தம்‌ நண்பரின்‌ 
பாவங்களுக்குப்‌ பரிகாரமாகத்‌ தம்‌ சொந்த சரீரத்தை இரத்தம்‌ வரும்‌ 
அளவுக்குக்‌ கசைகளால்‌ அடித்துக்கொண்டார்‌. 

ஆனால்‌ ஒரு முறை புனிதர்‌ இதைச்‌ செய்துகொண்டி ருக்கையில்‌, 
வெல்லியோ அவரைப்‌ பார்த்து விட்டார்‌. அவருடைய தாராளமுள்ள 
இந்தப்‌ பிறர்சிநேகச்‌ செயல்‌ வெல்லியோவின்‌ மனதை வெகுவாக 
உருக்கி விட்டது. ஆகவே, புனிதர்‌ தம்‌ ஏழைகளுக்கு உதவுவதற்காக 
அவருக்குத்‌ தாராளமாகத்‌ தம்‌ செல்வங்களைத்‌ தானம்‌ செய்வதாக 


608 


அவர்‌ வாக்களித்தார்‌. 

இந்த இளம்‌ அனாதைப்‌ பெண்‌ வெல்லியோவின்‌ தாராள குணத்‌ 
திற்கு முற்றிலும்‌ தகுதியுள்ளவளாகக்‌ காணப்பட்டாள்‌. ஆகவே 
வெல்லியோவிடம்‌ அவளைப்‌ பற்றிப்‌ பேசுவதற்காக அவரைத்‌ 
தேடிக்கொண்டு புறப்பட்ட சவேரியார்‌, ஒரு நண்பரின்‌ வீட்டில்‌ 
சதுரங்கத்தைப்‌ போன்ற ஒரு விளையாட்டில்‌ ஈடுபட்டிருந்த 
அவரைக்‌ கண்டுபிடித்தார்‌. 

சவேரியார்‌ அந்தப்‌ பெண்ணுக்கு உதவி செய்யும்படி வெல்லி 
யோவிடம்‌ கேட்க, நகைச்சுவை உணர்வு கொண்ட அவர்‌ புனிதரை 
நோக்கி, “என்ன! சுவாமி பிரான்சிஸ்‌ ஓர்‌ ஏழை சூதாடியிடம்‌, அவன்‌ 
வீட்டில்‌ இராதபோது பணம்‌ கேட்டு வந்திருக்கிறாரா? நான்‌ 
மற்றவார்களிடமிருந்து பணத்தை வெல்ல என்னால்‌ முடிந்ததை 
யெல்லாம்‌ செய்துகொண்டிருக்கும்‌ இந்த நேரத்தில்‌, அவர்‌ என்னிட 
மிருந்து பணம்‌ எதிர்பார்க்கிறாரா?” என்று சிரித்தபடி கேட்டார்‌. 


புனிதர்‌ பதிலுக்கு, நல்ல காரியத்தைச்‌ செய்வதற்கு நேரம்‌, 
காலமெல்லாம்‌ கிடையாது என்றும்‌, பணம்‌ கையில்‌ இருக்கும்‌ நேரம்‌ 
தான்‌ தார்மம்‌ செய்வதற்கு மிகச்‌ சிறந்த நேரம்‌ என்றும்‌ கூறினார்‌. 
வெல்லியோ அலுத்துக்கொண்டவரைப்‌ போலக்‌ காட்டிக்கொண்டு, 
“சரி, சரி, இதோ, என்‌ சாவி! (நாற்பத்தைந்தாயிரம்‌ டக்கட்‌ பணம்‌ 
இருந்த தமது பணப்பெட்டியின்‌ சாவியை அவரிடம்‌ தந்தபடி:) என்‌ 
பெட்டியில்‌ நிறைய பணம்‌ இருப்பதை நீங்கள்‌ பார்க்கலாம்‌. 
உங்களுக்கு எவ்வளவோ வேண்டுமோ அவ்வளவும்‌ எடுத்துக்கொள்‌ 
ளுங்கள்‌” என்றார்‌. ஆனால்‌ சவேரியார்‌ மூன்னூறு ஸ்கூடி பணம்‌ 
மட்டுமே அதிலிருந்து எடுத்துக்கொண்டார்‌. இந்தத்‌ தொகைதான்‌ 
இந்தக்‌ காரியத்திற்காக அவருக்குத்‌ தேவைப்பட்டது. 

அடுத்து வெல்லியோ தம்‌ பெட்டியைத்‌ திறந்து, சவேரியார்‌ 
எவ்வளவு பணம்‌ எடுத்திருக்கிறார்‌ என்று பார்த்தபோது, அதில்‌ ஒரு 
செப்புக்காசு கூட குறையவில்லை என்று கண்டு, சவேரியார்‌ சொன்‌ 


னது போல்‌, அவர்‌ தம்‌ பணப்பெட்டி யைப்‌ பயன்படுத்தாதது பற்றி 


அவரோடு சண்டை போடுவதற்காக அவரைத்‌ தேடிக்கொண்டு 
சென்றார்‌. புனிதரோ தாம்‌ முன்னுறு ஸ்கூடி பணம்‌ எடுத்ததாக 


609 


அவருக்குக்‌ கூற, வெல்லியோ பதிலுக்கு, “என்‌ பணத்தில்‌ ஒரு 
காலணா கூட குறையவில்லை. ஆகவே, சுவாமி பிரான்சிஸ்‌! கடவுள்‌ 
உம்மை மன்னிப்பாராக! ஏனெனில்‌ நான்‌ பெட்டிச்‌ சாவியை 
உம்மிடம்‌ தந்தபோது, அதில்‌ இருப்பதில்‌ உமக்குப்‌ பாதி, எனக்குப்‌ 
பாதி என்று நினைத்துக்கொண்டுதான்‌ தந்தேன்‌” என்றார்‌. அவர்‌ தம்‌ 


இருதயத்திலிருந்து, உண்மையைத்தான்‌ பேசினார்‌. சவேரியார்‌ 
அவருடைய தாராள மனதை எளிதாகக்‌ கண்டுபிடித்தார்‌. 


ஆகவே, அவர்‌ வெல்லியோவின்‌ மீது தம்‌ கண்களைப்‌ பதித்தபடி, 
மிகுந்த அன்போடும்‌, உணர்ச்சிகளோடும்‌, தமது திருமுகம்‌ மகிழ்ச்சி 
யால்‌ பிரகாசிக்க, “பீற்றர்‌ இருதயத்தின்‌ சிந்தனைகளை அளவிடு 
பவரான கடவுளின்‌ பார்வையில்‌, உமது காணிக்கை மிகப்‌ பெரியதா 
யிருக்றெது. உரிய காலத்தில்‌ அவர்‌ உமக்கு வெகுமதி அளித்தருளு 
வார்‌. இப்போது, அவருடைய திருப்பெயரால்‌ இதை நான்‌ உமக்கு 
வாக்களிக்கிறேன்‌: இவ்வாழ்வில்‌, நீர்‌ சுகமாய்‌ வாழத்‌ தேவையான 
எதுவும்‌ உமக்குக்‌ குறைவுபடாது; நீர்‌ அடிக்கடி, வறுமையின்‌ விளிம்‌ 
பிலும்‌, அனைத்தையும்‌ இழந்து, பிச்சைக்காரனாகப்‌ போகும்‌ 
நிலையிலும்‌ இருப்பீர்‌; ஆனால்‌ நண்பர்கள்‌ எப்போதும்‌ உம்‌ அருகி 
லிருந்து உமக்கு உதவிசெய்வார்கள்‌; மேலும்‌, உமது மரண நாள்‌ பற்றி 
உமக்கு முதலில்‌ எச்சரிக்கப்படாமல்‌ நீர்‌ மரணமடைய மாட்டீர்‌” 
என்றார்‌. 

ஆச்சரியமான விதத்தில்‌ வெல்லியோ அந்நாள்‌ முதல்‌ ஒரு புதிய 
மனிதராக மாறினார்‌; அன்றுமுதல்‌ அவர்‌ தம்‌ ஆத்துமத்தின்‌ 
நலனிலும்‌, தேவ பக்திச்‌ செயல்களிலும்‌ மட்டுமே அக்கறை 
செலுத்தத்‌ தொடங்கினார்‌. இதன்‌ காரணமாக, இன்னமும்‌ ஒரு 
வணிகராகவே இருந்தாலும்‌, அவர்‌ ஒரு துறவியாக வாழத்‌ தொடங்கி 
னார்‌. சுவாமி பிரான்சிஸின்‌ வாக்குறுதிகள்‌ தொடர்ச்சியான மன 
திருப்தியை அவருக்குத்‌ தருவனவாக இருந்தன. குறிப்பாக, தமது 
மரணத்தைப்‌ பற்றிய முன்னெச்சரிக்கை தமக்குத்‌ தரப்படும்‌ என்ற 
வாக்குறுதி அவருக்கு அளவில்லாத நிம்மதியையும்‌, மகிழ்ச்சியையும்‌ 
தந்தது. எந்த விதத்தில்‌ இந்த எச்சரிக்கை தரப்படும்‌ என்பது பற்றிப்‌ 
புனிதர்‌ எதுவும்‌ குறிப்பிட்டுச்‌ சொல்லாததால்‌, வெல்லியோ ஒரு நாள்‌ 
அதைப்‌ புனிதரிடமே நேரடியாகக்‌ கேட்டுவிட்டார்‌. புனிதரோ ஒரு 


610 


கணம்‌ கூடத்‌ தாமதிக்காமல்‌, “உம்முடைய திராட்சை இரசம்‌ 
கசப்பாயிருப்பதாக நீர்‌ காணும்போது, உடனே மரணத்திற்கு ஆயத்தம்‌ 
செய்யும்‌, ஏனெனில்‌ அப்போது, மரணம்‌ உமக்கு அண்மையில்‌ 
இருக்கும்‌” என்று தீர்க்கதரிசனம்‌ உரைத்தார்‌. 


இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ எவ்வளவு துல்லியமான நிறைவேறியது 
என்று பாருங்கள்‌: வெல்லியோ மிகுந்த வணக்கத்திற்குரியவராக, 
மிகவும்‌ முதிர்ந்த வயது வரை உயிர்வாழ்ந்தார்‌; இறுதி வரை வளமான 
வாழ்வு வாழ்ந்தார்‌. பல தடவைகள்‌ அவர்‌ கடும்‌ சேதங்களுக்கு 
உள்ளானார்‌. ஆயினும்‌ அவருடைய நண்பர்கள்‌ அவர்‌ மோசமான 
நிலையில்‌ இருந்ததை அறிந்ததும்‌, உடனே தங்கள்‌ பணப்பைகளுடன்‌ 
அவரிடம்‌ ஓடி வந்து, பெரும்‌ இழப்புகளிலிருந்து அவரைக்‌ காப்பாற்‌ 
றினார்கள்‌. இறுதியாக, ஒரு நாள்‌ ஒரு பெரிய விருந்தில்‌ கலந்து 
கொண்ட அவர்‌ பந்தியில்‌ அமர்ந்திருந்தபோது, தமக்குத்‌ திராட்சை 
இரசம்‌ தரும்படி அவர்‌ கேட்டார்‌. அதைச்‌ சுவை பார்த்தபோது, அது 
கசப்பாயிருந்ததைக்‌ கண்டார்‌. ஆகவே, திடுக்ட்டுப்‌ போன அவர்‌, 


உடனே புனிதரின்‌ வார்த்தைகளை நினைவுகூர்ந்தார்‌. எந்தத்‌ தவறும்‌ 
நிகழ்ந்து விடாதபடி, அவர்‌ தம்‌ கிண்ணத்திலிருந்த இரசத்தைச்‌ சுவை 
பார்க்கும்படி சிலரிடம்‌ கேட்டுக்கொள்ள, அவர்கள்‌ அனைவரும்‌ 
அது அற்புதமானதாக இருப்பதாகக்‌ கூறினார்கள்‌. ஆயினும்‌ 
இன்னும்‌ திருப்தியடையாதவராக, அவர்‌ இன்னும்‌ சில கண்ணங்‌ 
களில்‌ இரசம்‌ கொண்டு வரச்‌ செய்தார்‌. அவை அனைத்துமே 
அவருக்குக்‌ கசப்பாக இருந்தன. 

இப்போது அவருடைய மனதில்‌ சந்தேகம்‌ எதுவுமிருக்கவில்லை. 
அவர்‌ பரலோகத்தை நோக்கித்‌ தம்‌ கண்களை உயர்த்தி, தம்‌ 
வாழ்வைக்‌ கடவுளுக்குக்‌ காணிக்கையாக ஒப்புக்கொடுத்தார்‌. 
அதன்பின்‌ தம்மைச்‌ சூழ்ந்திருந்த நண்பர்களுக்குத்‌ தம்முடைய மிகத்‌ 
தனிப்பட்ட நிலையை அவர்களுக்கு விவரித்துக்க கூறினார்‌. அதன்‌ 
பின்‌ அவர்‌ தமது இறுதி ஏற்பாடுகளைச்‌ செய்தார்‌, தம்‌ சொத்துக்‌ 
களில்‌ பெரும்‌ பகுதியை ஏழைகளுக்குக்‌ கொடுத்தார்‌. மீதியைச்‌ 
சரியான முறையில்‌ தம்‌ பிள்ளைகளுக்குப்‌ பிரித்துக்‌ கொடுத்தார்‌. 
அதன்பின்‌ தம்‌ நண்பர்களிடம்‌ விடை பெற்றுக்கொண்டார்‌. அவர்‌ 


இவ்வளவு உடல்‌ நலத்தோடு இருப்பதைக்‌ கண்ட அவர்களில்‌ பலர்‌, 


611 


முதிர்வயதின்‌ காரணமாக, அவருக்குப்‌ புத்தி பேதலித்து விட்டது 
என்றும்‌, அதனால்தான்‌ இப்படியெல்லாம்‌ செய்கிறார்‌ என்றும்‌ 
நினைத்தார்கள்‌. ஆகவே, அவருடைய “மனச்‌ சோர்வு நோயிலிருந்து” 
அவரை வெளியே கொண்டு வர அவர்கள்‌ தங்கள்‌ முடிந்ததையெல்‌ 
லாம்‌ செய்தார்கள்‌. பல மது விருந்துகளில்‌ கலந்து கொள்ள அவரை 
அழைத்தார்கள்‌. அவரோ அவற்றை மறுத்து, மறு நாள்‌ காலையில்‌ 
தம்மோடு ஆலயத்தில்‌ இருக்கும்படி அவர்களிடம்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்‌. 


ஓர்‌ ஆடம்பரமான இறுதிச்‌ சடங்கிற்கான ஆயத்தம்‌ செய்யப்‌ 
பட்டன. பரிசுத்த அவஸ்தை நன்மையையும்‌, அவஸ்தைப்‌ பூசுதலை 
யும்‌ பெற்றுக்கொண்ட அவர்‌ அடக்கப்‌ பூசையின்போது, அடக்கப்‌ 
பெட்டிக்குள்‌ காலை நீட்டிப்‌ படுத்தார்‌. ஆலயம்‌ பார்வையாளர்‌ 
களால்‌ நிரம்பி வழிந்தது, சிலர்‌ இந்தப்‌ புதிதான காரியத்தால்‌ 
ஈர்க்கப்பட்டு வந்திருந்தார்கள்‌; இன்னும்‌ சிலர்‌ பரிதாபத்திற்குரிய 
முதியவரான வெல்லியோவின்‌ மூடத்தனத்தை ஏளனம்‌ செய்வதற்‌ 
காகவே வந்திருந்தார்கள்‌. 


பூசை முடிந்தபோது, அவர்‌ இன்னும்‌ உயிரோடிருக்க பூசை 
வைத்த குருவானவரும்‌, அவருடைய உதவியாளர்களும்‌ இறுதி 
முன்னிசை வாக்கியத்தையும்‌, பதில்‌ வாக்கியத்தையும்‌ பாடி னார்கள்‌. 
அதன்பின்‌ குருவானவர்‌ சவப்‌ பெட்டியைச்‌ சுற்றி வந்து, அதை 
வழக்கம்‌ போலப்‌ பரிசுத்த தீர்த்தத்தால்‌ மந்திரித்தார்‌. எல்லாம்‌ 
முடிந்த பிறகு, வெல்லியோவின்‌ ஊழியன்‌ தம்முடைய வயதான 
எஜமானரைப்‌ பெட்டியிலிருந்து தூக்குவதற்காக நெருங்கி வந்தான்‌. 
ஆனால்‌ அவர்‌ ஏற்கனவே இறந்திருந்ததை அவன்‌ கண்டான்‌! 

அச்ச வணக்கம்‌, ஆச்சரியம்‌ அகிய உணர்ச்சிகளால்‌ நிரம்பிய, 
அடக்கப்பட்ட குரல்கள்‌ ஆலயம்‌ முழுவதிலும்‌ கிசுகிசுக்கப்பட்டன. 
பலர்‌ பக்திப்பெருக்கால்‌ கண்ணீர்‌ வடிக்க, இப்போது, மரித்து பல 
ஆண்டுகளாகியிருந்த புனித தந்தை பிரான்சிஸின்‌ நினைவை 
மன்றாடுபவர்களின்‌ பலமான குரல்கள்‌ ஆலயத்தை நிரப்பின. 


இந்த ஆச்சரியத்திற்குரிய நிகழ்ச்சி பற்றிய செய்தி இந்தியா முழு 
வதும்‌ பரவியது; புனிதரின்‌ மீதான பக்தி இன்னும்‌ வெகுவாக 


612 


அதிகரித்தது; முன்பு ஏழைகளைப்‌ பற்றிப்‌ போதிய அக்கறையின்றி 
இருந்த அநேகர்‌ வெல்லியோவின்‌ அற்புதமான, பாக்கியமுள்ள 
முன்மாதிரிகையைக்‌ கண்டுபாவித்து, தான தர்மங்களைத்‌ தாராள 


மாக வழங்குபவர்களாக மாறினார்கள்‌. 


புனிதர்‌ பட்ட விசாரணை அறிக்கைகளில்‌, சவேரியார்‌ சான்ஸியன்‌ 
தீவில்‌ இறந்த குழந்தை ஒன்றை உயிரோடு எழுப்பினார்‌ என்று நாம்‌ 
வாசிக்கிறோம்‌. இது பற்றிய விவரங்கள்‌ அவற்றில்‌ தரப்படவில்லை. 
அனால்‌ இந்தச்‌ சமயத்தில்‌ புலிகள்‌ பெரும்‌ எண்ணிக்கையில்‌ 
அந்நாட்டில்‌ நிறைந்திருந்தன என்று நம்பகமான தகவல்‌ நமக்குக்‌ 
கிடைத்திருக்கிறது. இவை சிறு சிறு கூட்டங்களாக ஊர்களுக்குள்‌ 
வந்து, குழந்தைகளையும்‌, மனிதர்களையும்‌ கடித்து விழுங்னெ. ஒரு 
நாள்‌ இரவில்‌, சவேரியார்‌ அவற்றைத்‌ தேடிச்‌ சென்று, அவற்றின்மீது 
பரிசுத்த தீர்த்தம்‌ தெளித்து, இனி, உள்ளூர்வாசிகளில்‌ யாரையும்‌ 
ஒருபோதும்‌ அவை கொல்லவோ, காயப்படுத்தவோ கூடாதென்று 
அவற்றிற்குக்‌ கட்டளையிட்டார்‌. அது முதல்‌ அந்தத்‌ இவில்‌ ஒரு புலி 
கூட காணப்படவில்லை. 

இச்சமயத்தில்‌, மலாக்காவில்‌ கப்பற்படைத்‌ தலைவரான டொன்‌ 
ஆல்வாரோ அட்டாயிடும்‌, அப்போதுதான்‌ மொலுக்காஸிலிருந்து 
அங்கு போய்ச்‌ சேர்ந்திருந்த டொன்‌ பொர்னார்டின்‌ டி சோஸாவும்‌ 
சண்டையிட்டுக்கொண்டிருக்கிறார்கள்‌ என்று கடவுள்‌ அவருக்கு 
வெளிப்படுத்தினார்‌. புனிதர்‌ இந்தத்‌ தகவலைத்‌ தம்முடன்‌ இருந்த 
போர்ச்சுக்கசியர்களிடம்‌ கூறினார்‌. மலாக்காவிலிருந்து சான்ஸியன்‌ 
தீவுக்கு அடுத்த கப்பல்கள்‌ சில வந்து சேர்ந்தபோது, அவர்கள்‌ 
கொண்டு வந்து செய்தியால்‌, புனிதர்‌ கூறியது உண்மை என்று தெரிய 
வந்தது. 

இவ்வாறே தம்மோடு இருந்தவர்களில்‌ சிலர்‌ ஆவலோடு எதிர்‌ 
பார்த்திருந்த ஒரு கப்பல்‌ எந்த நிலையில்‌ இருக்றெது என்பதையும்‌ 
அவர்‌ தெளிவாகக்‌ கண்டார்‌. அது மலாக்காவிலிருந்து ஐப்பானுக்குச்‌ 
செல்லும்‌ வழியில்‌ நடுக்கடலில்‌ இருந்தபோது, ஒரு பயங்கரமான 
சூறாவளி எழுந்தது. ஒரு புதுமையாலன்றி அதிலிருந்து அந்தக்‌ கப்பல்‌ 
தப்ப எந்த வழியும்‌ இருக்கவில்லை. அதில்‌ மிக அதிக மதிப்புள்ள 


613 


சரக்குகள்‌ ஏற்றப்பட்டிருந்ததால்‌, அதன்‌ உரிமையாளர்கள்‌ அந்தக்‌ 
கப்பலைப்‌ பற்றி வெகுவாகக்‌ கவலைப்பட்டுக்கொண்டிருந்தார்கள்‌. 
ஆனால்‌ அந்தக்‌ கப்பலின்‌ நிலை பற்றிய எந்தத்‌ தகவலையும்‌ அவர்‌ 
களால்‌ பெற முடியவில்லை. ஆகவே, புனிதரின்‌ மனக்கண்‌ எதையும்‌, 
எதிர்காலத்தையும்‌ கூட, ஊடுருவிக்‌ காண வல்லது என்பதை நன்கு 
அறிந்திருந்த அவர்கள்‌, அவரிடம்‌ தஞ்சமடைந்தார்கள்‌. 

கப்பல்‌ ஏற்கனவே ஜப்பானுக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்து விட்டது 
என்பதால்‌, அவர்கள்‌ அதைப்‌ பற்றிக்‌ கவலைப்பட வேண்டாம்‌ என்று 
அவர்‌ அவர்களுக்கு உடனே உறுதியளித்தார்‌. இது சிறிது காலத்திற்கு 
அவர்களுக்குத்‌ திருப்தியளித்தது. என்றாலும்‌, அந்தக்‌ கப்பலும்‌, 
அதனுடன்‌ சேர்ந்த மற்ற கப்பல்களும்‌ திரும்பி வருவதற்குக்‌ குறிக்கப்‌ 
பட்டிருந்த காலம்‌ கடந்து போய்க்கொண்டிருந்தாலும்‌, அவற்றைப்‌ 
பற்றிய எந்தச்‌ செய்தியும்‌ இன்னமும்‌ வந்து சேராததால்‌, மீண்டும்‌ 
அவர்கள்‌ அச்சம்‌ கொள்ளத்‌ தொடங்கி, புனிதரிடம்‌ அது பற்றி 


மீண்டும்‌ விசாரித்தார்கள்‌. அவரோ அவர்களுடைய விசுவாசமின்மை 
பற்றி அவர்களை மென்மையாகக்‌ கடிந்துகொண்டார்‌. ஆயினும்‌, 
அந்த வாரக்‌ கடைசியில்‌, அவர்களுடைய கப்பல்‌ மக்காவ்‌ துறை 
முகத்திற்கு வந்து சேரும்‌ என்று கூறி அவர்‌ அவர்களைத்‌ தேற்றினார்‌. 
அதுவும்‌ அப்படியே ஆயிற்று. இரண்டு நாட்களுக்குப்‌ பிறகு எராள 
மான செல்வங்களைச்‌ சுமந்துகொண்டு அந்தக்‌ கப்பல்‌ வந்து சேர்ந்தது. 
சுவாமி பிரான்சிஸிடம்‌ சர்வ சாதாரணமாகக்‌ காணப்பட்ட இந்த 
அற்புதமானதும்‌, பக்திக்குரியதுமான தீர்க்கதரிசன வரம்‌ தொடர்‌ 
பான ஒரு சில சம்பவங்களை மட்டும்தான்‌ இந்தப்‌ புத்தகத்தில்‌ 
என்னால்‌ தர முடிந்திருக்கிறது. உண்மையில்‌ அவை எண்ணற்றவை, 
மிகவும்‌ அதிசயமானவை. இந்நூலில்‌ தரப்பட்டுள்ள நிகழ்ச்சிகள்‌ 
புனிதர்‌ பட்ட விசாரணை அறிக்கையில்‌ உறுதிப்படுத்தப்பட்டவை 


என்பதால்தான்‌ இவற்றை மட்டும்‌ நான்‌ தந்திருக்கிறேன்‌. அவர்‌ 
செய்த தீர்க்கதரிசனம்‌ தொடர்பான எல்லாப்‌ புதுமைகளையும்‌ எழுத 
வேண்டுமானால்‌, ஒரு தனிப்‌ புத்தகமே தேவைப்படும்‌. அந்த 
அளவுக்கு, தமது மரணத்திற்கு முன்பு மட்டுமின்றி, மரித்த பின்னும்‌ 
அவர்‌ பல அற்புதங்களைச்‌ செய்திருக்கிறார்‌. தாவீதரசர்‌ தேவாலயம்‌ 
கட்டுவதற்காக ஆயத்தம்‌ செய்து வைத்த செல்வங்களைப்‌ பற்றி 


614 


விவரிக்கும்போது, பரிசுத்த வேதாகமம்‌ ஏராளமான பொன்‌, 
வெள்ளி, மற்ற விலையுயர்ந்த உலோகங்களில்‌ தொடங்கி, சாதாரண 
உலோகங்களாகிய இரும்பு, ஈயம்‌ ஆகியவற்றைப்‌ பற்றியும்‌ கூறி 
விட்டு, இவை அளவிட முடியாத அளவுக்கு சேகரித்து வைக்கப்‌ 
பட்டன என்று மட்டும்‌ சொல்லி முடிக்றெது. அவ்வாறே நானும்‌, 
இந்தக்‌ கடவுளின்‌ மனிதரின்‌ புதுமைகளை விவரிக்கும்போது, மிகச்‌ 
சிறப்பானவையும்‌, சாட்சியங்களால்‌ நம்பகமானவை என்று உறுதிப்‌ 
படுத்தப்பட்ட வையுமான நிகழ்ச்சிகளோடும்‌, இந்தியாவில்‌ வைத்து 
விசாரிக்கப்பட்ட ஒரு நீதிபதியால்‌ உறுதிப்படுத்தப்பட்ட நிகழ்வு 
களைப்‌ பதிவு செய்வதோடு மட்டும்‌ நிறுத்திக்கொள்கிறேன்‌. இந்த 
நீதிபதி, தாம்‌ அறிய வந்த புதுமைகளை மட்டும்‌ எழுதி வைக்கும்‌ 
வேலையைத்‌ தாம்‌ தொடங்கினால்‌, அதற்கு மட்டுமே ஒரு பெரிய 
புத்தகம்‌ எழுத வேண்டியிருக்கும்‌ என்று கூறுகிறார்‌. 


மற்ற கண்கண்ட சாட்சிகள்‌, சத்தியப்‌ பிரமாணத்தின்படி விசாரிக்‌ 
கப்பட்டபோது, சவேரியார்‌ தாம்‌ தொட்ட எல்லா நோயாளிகளை 
யும்‌ குணப்படுத்தினார்‌ என்று அறிவித்தார்கள்‌. மேலும்‌, அவருக்குச்‌ 
சொந்தமான ஜெபமாலை, பாடுபட்ட சுரூபம்‌, ககை கட்டளை 


ஜெபப்‌ புத்தகம்‌, பொது இடங்களில்‌ அவர்‌ நாட்டி வைத்த 
சிலுவைகள்‌ போன்றவற்றால்‌ தொடப்பட்ட நோயாளிகளும்‌ கூட 
குணம்‌ பெற்றார்கள்‌ என்றும்‌ பலர்‌ சாட்சியம்‌ கூறினார்கள்‌. இதன்‌ 
காரணமாக, அஞ்ஞானிகளும்‌ கூட அவரைப பரலோகத்திலிருந்து 
இறங்கி வந்தவர்‌ என்றும்‌, அதிசயங்களின்‌ எஜமானர்‌ என்றும்‌ 
அழைப்பதை வழக்கமாக்கிக்‌ கொண்டார்கள்‌. அவரால்‌ மனந்திருப்‌ 
பப்பட்ட சில நாடுகள்‌, குறிப்பாக, அவர்‌ செய்யத்‌ தாங்கள்‌ கண்ட 
புதுமைகளின்‌ காரணமாக, விக்கிரக வழிபாட்டினரின்‌ கலாபனைகள்‌ 
அனைத்திற்கும்‌ எதிராகத்‌ தங்கள்‌ விசுவாசத்தில்‌ சற்றும்‌ அசைவுறா 
திருந்தன. 

அவருடைய தர்க்கதரிசனங்களைப்‌ பொறுத்த வரை, அவை 
எவ்வளவு தொடர்ச்சியானவையாகவும்‌, நுட்பமானவையாகவும்‌ 
இருந்தன என்றால்‌, அவரில்‌ தீர்க்கதரிசன வரம்‌ இடைவிடாததாக 
எப்போதும்‌ அவரோடு இருந்தது என்று உறுதியாக நம்பப்பட்டது. 
ஆனால்‌ மற்ற பெரும்பாலான புனிதர்களில்‌ அது தற்காலிகமாக 


615 


மட்டுமே இருந்தது என்று நாம்‌ கூறலாம்‌. இந்த வரம்‌ அவர்‌ இந்தியா 
வுக்கு வருவதற்கு முன்பே அவரிடம்‌ காணப்பட்டது. அவர்‌ 
மொசாம்பிக்கில்‌ இருந்தபோது, கப்பல்‌ பற்றி அவர்‌ கூறிய குற்றச்‌ 
சாட்டு வாசகர்களுக்கு நினைவிருக்கலாம்‌. அப்போது முதல்‌, அவரது 
வாழ்வின்‌ கடைசி நிமிடம்‌ வரை, அவர்‌ தொடர்ந்து எதிர்காலத்தை 
முன்னுரைத்து வந்தார்‌; நீண்ட காலத்திற்குப்‌ பிறகு நடக்க இருந்த 
நிகழ்ச்சிகளையும்‌, அவை ஏதோ இப்போதுதான்‌ நடந்து முடிந்தன 
என்பது போல அவர்‌ மிகத்‌ துல்லியமாகக்‌ கண்டார்‌. 

மிகுந்த உணர்வுபூர்வமானவரும்‌, நல்லவரும்‌, இந்தியாவின்‌ 
மாகாண அதிபருமாயிருந்த சுவாமி அந்தோனி குவாத்ரோஸ்‌ 
என்பவர்‌, இது போன்ற ஆயிரக்கணக்கான சம்பவங்களைத்‌ தம்மால்‌ 
சொல்ல முடியும்‌ என்றும்‌, ஆனால்‌ சுவாமி பிரான்சிஸ்‌ எல்லா நேரங்‌ 
களிலும்‌, எல்லா இடங்களிலும்‌ சர்வ சாதாரணமாகத்‌ தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்து வந்ததால்‌, அவை அற்புதங்களாகப்‌ பார்க்கப்படுவதே நின்று 
போனது என்றும்‌ கூறினார்‌. மற்றவர்கள்‌ சாதாரணமாகப்‌ பேசுவது 
போல, புனிதர்‌ சாதாரணமாகத்‌ தீர்க்கதரிசனம்‌ கூறி வந்தார்‌. 


சான்ஸியன்‌ தீவுக்கு சவேரியார்‌ எதிர்பாராமல்‌ வந்து சேர்ந்தது 
போர்ச்சுக்கீசிய்களிடையே மிகுந்த மகிழ்ச்சிக்குக்‌ காரணமாயிற்று 
என்று நாம்‌ கூறினோம்‌. ஆனால்‌ அவர்‌ சீனாவுக்குச்‌ செல்லப்‌ போகி 
றார்‌ என்று அவர்கள்‌ கேள்விப்பட்டபோது, அவர்‌ மீதுள்ள 
அன்பாலும்‌, அவருடைய உயிருக்கு நேரக்கூடிய ஆபத்தின்‌ காரண 
மாகவும்‌ அவர்கள்‌ மிகுந்த துயரத்திற்கு உள்ளானார்கள்‌. ஆகவே, 
அவரைப்‌ போக விடாமல்‌ தடுக்க அவர்கள்‌ மிக வலிமையான வாதங்‌ 
களையெல்லாம்‌ அவர்‌ முன்‌ வைத்தார்கள்‌; அந்நிய நாட்டவர்‌ 
அனுமதிக்கப்படுவதற்கு எதிரான சீனச்‌ சட்டங்களின்‌ கடுமை பற்றி 
யும்‌, இந்தச்‌ சட்டங்களை நிறைவேற்றுவதில்‌ அவர்கள்‌ காட்டிய 
இரக்கமற்ற கொடூரங்கள்‌ பற்றியும்‌, கடற்கரைகளைக்‌ கண்காணிக்க 
நியமிக்கப்பட்ட காவலர்கள்‌ பற்றியும்‌ அவருக்கு எடுத்துக்‌ கூறினார்‌ 
கள்‌. அவர்‌ பிடிபட்டால்‌ (அதில்‌ சந்தேகமே இல்லை!), மரணம்‌ 
அல்லது ஆயுள்‌ சிறைதான்‌ அதன்‌ தவிர்க்க முடியாத முடிவாயிருக்கும்‌ 
என்றும்‌, இந்த இரண்டில்‌ ஒன்றை எதிர்கொள்வதுதான்‌ அவருடைய 
நோக்கம்‌ என்றால்‌, தங்கள்‌ தீவை சீன நாட்டிலிருந்து பிரிக்கும்‌ 


616 


நீரோடையைக்‌ கடப்பது மட்டுமே அவருக்குத்‌ தேவை என்றும்‌, 
அதற்கு மாறாக, அவர்‌ சுவிசேஷம்‌ போதிக்க விரும்பினால்‌, சர்வ 
வல்லபர்‌ அவருடைய மனதை மாற்றி, வேறு ஏதாவது நாட்டிற்குப்‌ 
போக அவரைத்‌ தூண்டுவார்‌ என்றும்‌, அங்கே, அவர்‌ கொல்லப்படு 
வதற்குப்‌ பதிலாக, இன்னும்‌ ஏராளமானவர்களைக்‌ கடவுளின்‌ திருச்‌ 
சட்டத்திற்கு உட்படுத்த அவரால்‌ முடியும்‌ என்றும்‌ அவர்கள்‌ வாதம்‌ 
செய்தார்கள்‌. ஆனால்‌ சீனாவைப்‌ பொறுத்த வரை, ஓர்‌ அன்னிய 
நாட்டவர்‌ அதனுள்‌ நுழைந்து, அதன்‌ பின்‌ மரிப்பது அல்லது குறைந்த 
பட்சம்‌ அவர்களுடைய மோசமான சிறை ஒன்றில்‌ உயிரோடு 
புதைக்கப்படுவது ஆகிய இரண்டுமே ஒன்றுதான்‌ என்று அவர்கள்‌ 
அவருக்கு உறுதி கூறினார்கள்‌. உண்மையில்‌ அவர்களைச்‌ சேர்ந்த 
சிலருக்கு இது ஏற்கனவே நிகழ்ந்திருந்தது. இவர்கள்‌ முந்திய ஆண்டு 
கப்பற்சேதத்தில்‌ சிக்கி, சீனக்‌ கடற்கரையில்‌ ஒதுங்கினார்கள்‌. ஆனால்‌ 
தவிர்க்க முடியாத இந்தக்‌ குற்றத்திற்காகவும்‌ கூட அவர்கள்‌ ஒரு 
நிலவறையில்‌ இரக்கமின்றித்‌ தள்ளப்பட்டு, வாடி வதங்கிக்கொண் 
டிருக்கிறார்கள்‌ என்றும்‌, அவர்கள்‌ இன்னும்‌ உயிரோடி ருக்கிறார்களா 
என்பது கூட தங்களுக்குத்‌ தெரியாது என்றும்‌ அவர்கள்‌ கூறினார்கள்‌. 


இறுதியாக, இவ்வாறு அவசர முடிவெடுத்து, மரணத்தின்‌ 
பற்களுக்குள்‌ அவர்‌ தாமாகவே போய்ச்‌ சிக்கிக்கொள்வது கடவுளைச்‌ 
சோதிப்பதாக இருக்காதா என்று அவர்கள்‌ அவரிடம்‌ கேட்டார்கள்‌. 
அதற்குப்‌ புனிதர்‌ தந்த பதிரை சுவாமி பிரான்சிஸ்‌ பெரேஸ்‌ எழுத்து 
பூர்வமாகத்‌ தந்திருக்கிறார்‌. சான்ஸியனிலிருந்து சீனாவுக்குக்‌ கடந்து 
செல்வதால்‌ வரக்கூடிய ஆபத்துக்களைப்‌ பற்றிக்‌ கேட்டு முடித்தபின்‌, 
புனிதர்‌ பதில்மொழியாக, “தெளிவானவையாகவும்‌, வெளிப்படை 
யானவையாகவும்‌ இல்லாவிட்டாலும்‌ இன்னும்‌ சில பெரிய 
ஆபத்துக்கள்‌ இருக்கின்றன. ஆனால்‌ அவற்றை விளக்கிக்கொண் 
டிருக்க அதிக நேரம்‌ தேவைப்படும்‌. ஆகவே, ஒரு சில ஆபத்துக்களை 
மட்டும்‌ நான்‌ குறிப்பிடுகிறேன்‌. முதலாவதாக, கடவுளின்‌ கருணை 


யிலும்‌, அவருடைய பராமரிப்பிலும்‌ நம்பிக்கையின்றி இருத்தல்‌; 
ஏனெனில்‌ நான்‌ அவர்‌ நிமித்தமாக இங்கே வந்தது மட்டுமின்றி, இந்த 
மக்களுக்கு அவருடைய மகா பரிசுத்த திருச்சட்டத்தைக்‌ கற்பிக்க 
வும்‌, நம்‌ இரட்சணியத்தின்‌ ஊற்றாகிய அவருடைய ஏக சுதனாகிய 


617 


சேசுநாதரைப்‌ பற்றிய அறிவுக்கு அவர்களைக்‌ கொண்டு வரவும்‌, 
அவரது திருச்சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து நான்‌ வந்திருக்கிறேன்‌. 
ஆகவே, என்னை இந்த வேலையில்‌ ஈடுபடுத்த அவருடைய தயாளமே 
விருப்பம்‌ கொண்டுள்ளதால்‌, அவருடைய உதவியிலும்‌, ஆதரவிலும்‌ 
நான்‌ சந்தேகம்‌ கொள்வேன்‌ என்றால்‌, அல்லது என்னை அச்சுறுத்தும்‌ 
ஆபத்துக்களின்‌ காரணமாக நான்‌ பின்வாங்குவேன்‌ என்றால்‌, 
அவருடைய எதிரிகள்‌ அனைவரும்‌ என்மீது சுமத்தக்கூடிய தீமையை 
விட என்னுடைய அந்த அவநம்பிக்கை ஒப்பற்ற விதமாய்‌ அதிகத்‌ 
தமையானதாக இருக்காதா? 


“எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, கடவுள்‌ தாமே அனுமதிப்பதற்கு 
அதிகமான, பசாசும்‌, அதைப்‌ பின்செல்பவர்களும்‌ எனக்கு எதிராக 
என்ன தீமையைத்தான்‌ செய்துவிட முடியும்‌? அவர்‌ எனக்கு உதவி 
யாகவும்‌, ஆதரவாகவும்‌ இருந்தால்‌, நான்‌ எதற்கு பயப்பட வேண்டும்‌? 
மேலும்‌, “என்னை விட அதிகமாகத்‌ தன்‌ உயிரை நேசிக்கெறவன்‌ 
அதை இழந்து போவான்‌. என்‌ நிமித்தமாகத்‌ தன்‌ உயிரை இழப்‌ 
பவனோ, அதை நித்திய ஜீவியத்திற்குக்‌ காத்துக்கொள்வான்‌” என்று 
கூறியுள்ள சேசுநாதருக்கு இவ்விதமாக நான்‌ கீழ்ப்படி வேன்‌. 
“கலப்பையில்‌ கை வைத்தபின்‌ திரும்பிப்‌ பார்க்கும்‌ எவனும்‌ சர்வேசுர 
னுடைய இராச்சியத்திற்குத்‌ தகுதியுற்றவன்‌” என்னும்‌ அவரது 
மற்றொரு வாக்யெத்தோடு இது பொருந்துகிறது. ஆத்துமத்திற்கு 
வரும்‌ ஆபத்துகள்‌ சரீரத்திற்கு வருவனவற்றை விட மிகப்‌ பெரியவை. 
இதில்‌ நான்‌ முற்றிலும்‌ உறுதியாயிருப்பதால்‌, என்‌ நித்திய ஜீவியத்தை 
ஆபத்திற்குள்ளாகாதபடி, என்‌ இவ்வுலக வாழ்வை ஆபத்துக்குள்‌ 
ளாக்கத்‌ தீர்மானித்து விட்டேன்‌. இன்னும்‌ சொல்லப்பட என்ன 
இருக்கிறது? சீனாவுக்குச்‌ செல்ல நான்‌ முடிவுசெய்து விட்டேன்‌; 
வேறு விதமாக நான்‌ எதுவும்‌ செய்யப்‌ போவதில்லை. கடவுள்‌ அங்கே 
என்னை வழிநடத்துவாராக, தமது திருச்சட்டத்தை அறிவித்துப்‌ 
பரப்ப அவர்‌ எனக்கு உதவி செய்வாராக. அதன்பின்‌ நரகம்‌ அதனால்‌ 
முடிந்த மிக மோசமான தீமையை எனக்குச்‌ செய்யட்டும்‌! எனக்கு 
அதைப்‌ பற்றிக்‌ கவலையில்லை. கடவுள்‌ நம்‌ சார்பாக இருப்பார்‌ 


என்றால்‌, நமக்கு எதிராக நிற்பவன்‌ யார்‌?” 


618 


அவர்தான்‌ இந்த வார்த்தைகளை சுவாமி பெரேஸ-க்கு எழுதி 
னார்‌. இப்படித்தான்‌ அவர்‌ தமது போர்ச்சுக்கீசிய நண்பர்களுக்குப்‌ 
பதிலளித்தார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ முயற்சி எதுவும்‌ பலனளிக்கவில்லை 
என்பதைக்‌ கண்டு, சில சீன வணிகர்களை அவரிடம்‌ அனுப்பி 
னார்கள்‌. அவர்களுடைய மிரட்டல்களாவது அவரை அச்சுறுத்தி 
விடும்‌ என்று அவர்கள்‌ நம்பினார்கள்‌. ஆனால்‌ அதற்கு நேர்மாறானது 
தான்‌ நடந்தது, ஏனெனில்‌, விசுவாசத்தைப்‌ பற்றி அவர்‌ தங்களுக்குச்‌ 
சொன்ன அனைத்தும்‌ மிகவும்‌ நியாயமானதாகவும்‌, அறிவுபூர்வமான 
தாகவும்‌ அவர்களுக்குத்‌ தோன்றியதால்‌, அவர்களில்‌ அதிக ஞான 
முள்ளவர்களாக இருந்தவர்கள்‌, அச்சமின்றி அவர்‌ தம்‌ திட்டத்தைச்‌ 
செயல்படுத்த அவரை உற்சாகப்படுத்தினார்கள்‌! 

அவருடைய விசுவாசத்தை விளக்கக்கூடிய புத்தகத்தைத்‌ 
தம்மோடு எடுத்துச்‌ செல்லும்படி அவர்கள்‌ அறிவுறுத்தினார்கள்‌, 
ஏனெனில்‌, சீனாவில்‌ உள்ள எல்லா மதங்களினுடையவும்‌ சடங்கு 
முறைகளையும்‌, பரம இரகசியங்களையும்‌ பற்றிய தகவல்களை 
அக்கம்பக்கத்து நாடுகளில்‌ இருந்து சேகரித்து வரும்படி சமீபத்தில்‌ 
தான்‌ சீனாவின்‌ பேரரசன்‌ தன்‌ தூதர்களை அனுப்பியிருந்தான்‌. இந்தச்‌ 
செய்தி புனிதருக்கு மிகுந்த மகிழ்ச்சியளித்தது. ஏனெனில்‌ பொய்‌ 
களின்‌ இந்தத்‌ திரட்டுகளுக்கு மத்தியில்‌, சுவிசேஷ சத்தியம்‌ தன்னைத்‌ 
தெள்ளத்‌ தெளிவாக வெளிப்படுத்தும்‌ என்றால்‌, அது அவை அனைத்‌ 
திற்கும்‌ மேலாக வெற்றி பெறுவதில்‌ சந்தேகமில்லை என்று அவர்‌ 
உறுதியாக நம்பினார்‌. 

இவ்வாறு உற்சாகப்படுத்தப்பட்டவராக, அவர்தமக்கு ஒரு மொழி 
பெயர்ப்பாளரைத்‌ தேடத்‌ தொடங்கினார்‌. ஏனெனில்‌, புனிதர்‌ கோவா 
விலிருந்து தம்மோடு அழைத்து வந்திருந்த சீனராயெ அந்தோனி, 


அரச சபையில்‌ மாண்டரின்களால்‌ பேசப்பட்ட மொழியை அறியா 


திருந்தார்‌. உண்மையில்‌ தம்‌ சொந்த மாகாணத்தின்‌ பிரதேச மொழி 

யையே அவர்‌ கிட்டத்தட்ட மறந்துவிட்டிருந்தார்‌. ஆயினும்‌ சீனப்‌ 

பிரபுக்களின்‌ அந்த மொழியிலும்‌, சீன எழுத்து வடிவங்களிலும்‌ நல்ல 

திறமையுள்ளவராக இருந்த ஒருவரைச்‌ சந்திக்க அவர்‌ வாய்ப்புப்‌ 

பெற்றார்‌. ஐரோப்பாவின்‌ நடத்தை முறைகள்‌ அல்லது அதன்‌ வேதத்‌ 

தைப்‌ பற்றி அறிந்துகொள்ளும்‌ ஆசையாலோ, அல்லது அரச சபை 
619 


யில்‌ தோன்றி, இவ்வளவு பெரும்‌ அறிஞரும்‌, புனிதருமானவருக்கு 
மொழிபெயர்ப்பாளராகச்‌ செயல்படுவது பற்றிய பெருமையின்‌ 
காரணமாகவோ, அவரும்‌ இந்தப்‌ பணியை ஏற்றுக்கொள்ள 
சம்மதித்தார்‌. 

தம்மைச்‌ சீனக்‌ கடற்கரைக்கு அழைத்துச்‌ செல்லக்கூடிய மாலுமி 
களைச்‌ சந்திப்பது சவேரியாருக்கு இன்னும்‌ அதிகக்‌ கடினமான 
சவாலாக இருந்தது. ஏனெனில்‌ சீன எல்லையைக்‌ கடக்கும்‌ அன்னிய 
ருக்குத்‌ தரப்பட்ட அதே மரண தண்டனைதான்‌ அவரை அழைத்துச்‌ 
செல்லும்‌ மாலுமிகளுக்குத்‌ தரப்பட்டது. ஆனால்‌ இறுதியாக, மரண 
பயத்தை விட பணத்தாசை அதிகமிருந்த ஒருவனை அவர்‌ சந்தித்தார்‌. 
இவன்‌ பெயர்‌ கப்போஸேக்கா என்பதாகும்‌. இவன்‌ மிகுந்த 
மரியாதைக்குரிய சீன வணிகனாக இருந்தான்‌. இவன்‌ ஒரு பெரிய 
தொகையை வாங்கிக்கொண்டு கேண்ட்டனுக்கு அவரைக்‌ கடத்திச்‌ 
சென்று இறக்கி விட சம்மதித்தான்‌. 


இந்தத்‌ திட்டத்தை நிறைவேற்றும்படி அவனும்‌, அவனுடைய 
மகன்களும்‌ இரவோடு இரவாக, ஒரு துடுப்புப்‌ படகில்‌ அவரை 
அழைத்துச்‌ செல்லத்‌ தீர்மானித்தார்கள்‌. மக்கள்‌ யாரும்‌ வசிக்காத ஒரு 
தூரமான இடத்தில்‌ அவர்கள்‌ அவரை இறக்கி விட்டு விடுவார்கள்‌; 
அதன்பின்‌ தம்மால்‌ முடிந்த வரை விரைவாக ஒரு தங்குமிடத்தைக்‌ 
கண்டுபிடித்துக்கொள்ள வேண்டும்‌. அல்லது, இது அளவுக்கு மீறித்‌ 
துணிச்சல்‌ தேவைப்படும்‌ திட்ட மாக இருந்ததால்‌, அவன்‌ தன்‌ சொந்த 
வீட்டிற்கு அவரை அழைத்துச்‌ சென்று, அங்கே மூன்று, நான்கு நாட்‌ 
களுக்கு அவரை மறைத்து வைத்திருந்து, மறு நாள்‌ பொழுது விடியு 
முன்‌, அவரைக்‌ கேண்ட்டன்‌ நகர வாசல்களுக்கு அழைத்துச்‌ சென்று 
விடுவது என்றும்‌, புனிதர்‌ கேண்ட்டனின்‌ மாண்டரீன்‌ இன ஆளுன 
னைச்‌ சந்தித்து, இந்திய வைஸ்ராயும்‌, கோவாவின்‌ அதிமேற்றிராணி 
யாரும்‌ சீனப்‌ பேரரசருக்கு எழுதிய கடிதங்களை அவனுக்குக்‌ காட்ட 
வேண்டுமென்றும்‌ அவன்‌ திட்டமிட்டான்‌. 

ஆனால்‌ இந்த வணிகன்‌ மிகக்‌ கவனமாக, எந்தக்‌ காரணத்தைக்‌ 
கொண்டும்‌ அவரை அழைத்து வந்தது யார்‌, அவரைக்‌ கடத்தி வந்த 
படகு எது, அவருக்குத்‌ தங்க இடம்‌ தந்த வீடு எது என்ற விவரங்களை 


620 


யாருக்கும்‌ வெளிப்படுத்தக்‌ கூடாது என்று அவரிடம்‌ அவன்‌ 
வாக்குறுதி பெற்றுக்கொண்டான்‌. புனிதர்‌ தம்‌ நண்பருக்கு எழுதிய 
ஒரு கடிதத்தில்‌, “இந்த ஒப்பந்தத்தில்‌ இரண்டு பெரிய ஆபத்துக்கள்‌ 
இருந்தன என்பதை நான்‌ நன்கு அறிந்திருந்தேன்‌. முதலாவதாக, அந்த 
வணிகன்‌ தனது படகில்‌ நான்‌ கால்‌ வைக்குமுன்பே அதற்குரிய பணத்‌ 
தைப்‌ பெற்றுக்கொள்ள இருந்ததால்‌, அவன்‌ மிக எளிதாக என்னைக்‌ 
கடலில்‌ தள்ளிவிட்டு விடலாம்‌, அல்லது ஏதாவது ஒரு தனிமையான 
தீவில்‌ என்னை இறக்கி விட்டு விடலாம்‌; அடுத்ததாக, மாண்டரின்‌ 
ஆளுனன்‌ வேறு யாரும்‌ என்னைப்‌ பின்பற்றி வருவதைத்‌ தடுக்கும்படி 
தன்‌ கோபம்‌ முழுவதையும்‌ என்மீது கட்டவிழ்த்து விடலாம்‌. அப்படி 
நடந்தால்‌, அவன்‌ மிகக்‌ கொடூரமான வாதைகளுக்கு என்னை 
உட்படுத்தி, எனக்கு மரண தண்டனை விதிக்கலாம்‌. அவன்‌ ஓரளவு 
நல்லவனாக இருந்தால்‌, நிரந்தரச்‌ சிறைக்கு என்னைத்‌ தீர்ப்பிடலாம்‌” 
என்று எழுதுகிறார்‌. 

அவர்‌ மேலும்‌ தொடர்ந்து, தாம்‌ கடவுளுக்குக்‌ கீழ்ப்படியும்‌ வரை 
யிலும்‌, தம்‌ சுதந்திரத்தைப்‌ பற்றியோ, உயிரைப்‌ பற்றியோ அணு 
வளவும்‌ கவலைப்படப்‌ போவதில்லை என்றும்‌ கூறுகிறார்‌. அவர்‌ 
ஆர்வத்தோடு அந்த வணிகனுக்குத்‌ தைரியமூட்டினார்‌; அவனுக்குக்‌ 
குறிக்கப்பட்ட தொகையை மூன்றாவதான ஓர்‌ ஆளின்‌ கரங்களில்‌ 
தந்தார்‌; எந்தச்‌ சித்திரவதையும்‌, மரணமும்‌ கூட, அவனைக்‌ காட்டிக்‌ 
கொடுக்கத்‌ தம்மைத்‌ தூண்ட முடியாது என்று அவர்‌ அவனுக்கு 
ஆணையிட்டு வாக்களித்தார்‌. 

சவேரியாரின்‌ நம்பிக்கைகள்‌ இந்த அளவுக்கு நிறைவேறும்‌ 
நிலையை நெருங்கிக்கொண்டிருக்க, அவர்கள்‌ மற்றுமொரு பெரும்‌ 
தடையை எதிர்கொண்டார்கள்‌. அது கிட்டத்தட்ட அவர்களை 
அழிவின்‌ நிலைக்குக்‌ கொண்டு சென்றுவிட்டது என்று நாம்‌ கூறலாம்‌. 
கடவுளின்‌ காரியங்களின்‌ பரம எதிரியான உலக ஆசைகள்‌ வழியில்‌ 
குறுக்கிட்டன. ஐரோப்பிய வணிகர்கள்‌ இல்லாததையெல்லாம்‌ 
கற்பனை செய்து கொண்டு, எச்சரிக்கையடைந்தார்கள்‌; சுவாமி 
பிரான்சிஸ்‌ தங்களைப்‌ பெரிய சிக்கலில்‌ மாட்டி விடுகிறார்‌ என்றும்‌, 
அந்த மாகாணத்தின்‌ சீன ஆளுனன்‌ அவர்‌ துணிச்சலாக சீன எல்லைக்‌ 
குள்‌ கடந்து வந்திருப்பதை அறியும்போது, தங்களுக்கு எதிராக ஒரு 

621 


சிறு கப்பற்படையை அனுப்பி, தங்கள்‌ எல்லாச்‌ சொத்துக்களையும்‌, 
ஏன்‌ உயிரையும்‌ கூட பறித்துக்கொள்வான்‌ என்றும்‌, சீனாவுடனான 
வணிக உறவு சந்தேகமின்றி நின்று போகும்‌ என்றும்‌, சீனாவுக்கு 
வெளியே உள்ள இந்தச்‌ சிறு தீவு வரைக்கும்‌ கூட வணிகத்திற்காகத்‌ 
தாங்கள்‌ அனுமதிக்கப்பட மாட்டார்கள்‌ என்றும்‌, இதனால்‌ போர்ச்‌ 
சுக்கசிய அரசருக்கும்‌, தனி மனிதர்களுக்கும்‌ ஏற்படும்‌ சேதம்‌ 
அளவிட முடியாததாக இருக்கும்‌ என்றும்‌ அவர்கள்‌ பயந்தார்கள்‌. 

இது போன்ற மோசமான கற்பனைகள்‌ நிறைந்தவர்களாக, 
அவர்கள்‌ ஒரு குழுவாக அவரிடம்‌ சென்று, அவர்‌ தம்மீது இரக்கம்‌ 
கொள்ளவில்லை என்றாலும்‌, அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்‌ 
தங்கள்‌ மீதாவது இரக்கம்‌ காட்டும்படியாகவும்‌, அவர்‌ விரும்பி எதிர்‌ 
கொள்ளவிருக்கும்‌ ஆபத்தில்‌ தங்களை உட்படுத்த வேண்டாமென்‌ 
றும்‌, அவருடைய புண்ணியமும்‌, தைரியமும்‌ தங்களுக்கில்லை 
என்றும்‌ அவரிடம்‌ வருந்திக்‌ கேட்டுக்கொண்டார்கள்‌. மேலும்‌, சீன 
இராச்சியத்திற்குள்‌ அவர்‌ திருட்டுத்தனமாக நுழைவது தங்களுக்கு 
எத்தகைய மோசமான பாதிப்புகளையும்‌, துன்பங்களையும்‌ 
உண்டாக்கும்‌ என்றும்‌ அவர்கள்‌ அவருக்கு விளக்கிக்‌ கூறினார்கள்‌. 

ஆனால்‌ தங்கள்‌ மீதான அவருடைய இரக்கத்தைத்‌ தூண்டும்படி 
இன்னும்‌ அதிகம்‌ பேச அவர்களுக்கு வாய்ப்புக்‌ கிடைக்கவில்லை. 
அவர்கள்‌ தங்கள்‌ எல்லாக்‌ கப்பல்களோடும்‌ அங்கிருந்து புறப்பட்டு, 
அங்கிருந்து தூரமான இடத்திற்குப்‌ பத்திரமாகச்‌ சென்று சேரும்‌ 
வரைக்கும்‌ தாம்‌ இந்தத்‌ தீவிலிருந்து புறப்படப்‌ போவதில்லை என்று 
மிகுந்த பிரமாணிக்கத்தோடு அவர்‌ அவர்களுக்கு வாக்களித்தார்‌. 
அவர்‌ யாரோடு ஒப்பந்தம்‌ செய்திருந்தாரோ, அந்தச்‌ சீனனும்‌ 
சான்ஸியன்‌ தீவிலிருந்து சற்றுத்‌ தொலைவிலிருந்த ஓரிடத்திற்கு 
வியாபார விஷயமாகத்‌ தான்‌ செல்ல வேண்டியிருப்பதால்‌, ஒரு குறிப்‌ 
பிட்ட காலத்திற்குள்‌ திரும்பி வந்து விடுவதாகச்‌ சொல்லி விட்டு, 
அங்கிருந்து புறப்பட்டுச்‌ சென்று விட்டான்‌. 

நிலைமை இப்படி மோசமாகியிருக்க, சவேரியார்‌ காய்ச்சலால்‌ 
பாதிக்கப்பட்டார்‌. அது உயிருக்கு ஆபத்தானது என்று சொல்வதை 
விட, அதிக சோர்வூட்டுவதாக மட்டும்‌ இருந்தது. ஆனால்‌ இந்த 


622 


சுகவீனத்தை விட, அவரது நண்பர்களின்‌ நடத்தை அவருக்கு அதிகத்‌ 
துன்பத்தைத்‌ தந்தது. அவருக்கு வந்திருக்கும்‌ காய்ச்சல்‌ நிச்சயமாக 
அவருடைய சீனப்‌ பிரவேசம்‌ கடவுளுக்குப்‌ பிரியமானதாக இல்லை 
என்பதைத்‌ தெளிவாகக்‌ காட்டுவதாக அவர்கள்‌ அவருக்கு வலியுறுத்‌ 
திக்‌ கூறினார்கள்‌. புனிதர்‌ மனதளவில்‌ குருடராகவும்‌, செவிடராகவும்‌ 
ஆகி, கடவுளின்‌ கட்டளைகளைப்‌ புரிந்துகொள்ள முடியாதவராக 
ஆகிவிட்டார்‌ என்பது போல்‌, அல்லது கடவுள்‌ தம்முடைய திருச்‌ 
சித்தத்தைத்‌ தம்‌ அப்போஸ்தலர்‌ ஒருவருக்கு அறிவிக்க சில 
வணிகர்களைத்‌ தேர்ந்துகொண்டார்‌ என்பது போல்‌ அவர்கள்‌ நடந்து 


கொண்டார்கள்‌. 


அவர்‌ காய்ச்சலிலிருந்து குணம்‌ பெற இரண்டு வார காலமானது. 
அவர்‌ கடவுளின்‌ திருப்பெருக்கு மிக அதிகமான மகிமை தருவதும்‌, 
மிக நீண்ட காலமாக அந்தப்‌ பரிதாபத்திற்குரிய நாட்டைத்‌ தன்‌ 
கொடூரப்‌ பிடியில்‌ வைத்திருந்த நரக அரசன்‌ மீது வெற்றி கொண்டு, 
அந்தப்‌ பரிதாபத்திற்குரிய அஞ்ஞானிகளின்‌ ஆத்துமங்களுக்கு மிகுந்த 
நன்மையளிப்பதுமான ஒரு பெரிய முயற்சிக்கு அவசியமான 
ஆயத்தங்களை மீண்டும்‌ செய்யத்‌ தொடங்கினார்‌. சீனாவுக்கு நேர்‌ 
எதிரில்‌ இருந்த கடற்கரையில்‌ நடப்பதும்‌, தமது இருதயத்தால்‌ தாம்‌ 
ஏற்கனவே சென்று சேர்ந்திருந்த அந்த நாட்டிற்குத்‌ தம்முடைய 
பெருமூச்சுகளை அனுப்புவதும்‌ அவருக்கு மிகுந்த ஆறுதல்‌ தருவதாக 
இருந்தது. இவ்விதமாக, தாம்‌ புறப்படுவதில்‌ ஏற்பட்டுள்ள தாமதத்‌ 
தால்‌ உண்டான வேதனையைத்‌ தணித்துக்கொள்ளவும்‌, நம்பிக்கை 
யின்‌ ஏக்கங்களைத்‌ திருப்திப்படுத்திக்கொள்ளவும்‌ அவர்‌ முயன்றார்‌. 


இயல்பாகப்‌ பேசும்போது, நம்‌ விருப்பங்கள்‌ நிறைவேறும்‌ 


காலத்தை எவ்வளவு அதிகமாக நாம்‌ நெருங்கிச்‌ செல்கிறோமோ, 
அவ்வளவுக்கு அவற்றை அடைந்துகொள்ளும்‌ தாகம்‌ நமக்கு 
இன்னும்‌ மிக அதிகமாகும்‌. சவேரியார்‌ தம்‌ கண்ணெதிரே தெரிந்த 
சீன நாட்டைக்‌ காணும்போதெல்லாம்‌, மிகுந்த ஏக்கம்‌ கொண்டார்‌. 
இப்போது அவர்‌ தேர்ந்துகொள்ள இரண்டு காரியங்கள்‌ மட்டும்‌ 
இருந்தன: ஒன்றில்‌, சீனர்களை விசுவாசத்திற்கு மனந்திருப்புவதன்‌ 
மூலம்‌ அவர்‌ கிறீஸ்துநாதரின்‌ தெய்வீக உயிரில்‌ அவர்களுக்குப்‌ 
பங்களிக்க வேண்டும்‌; அல்லது அவர்களுக்கு விசுவாசத்தைப்‌ போதிப்‌ 


623 


பதால்‌, வேதசாட்சிய பாக்கியம்‌ பெற்று, கிறீஸ்துநாதருக்காகத்‌ தம்‌ 
உயிரைக்‌ கையளிக்க வேண்டும்‌. 

ஆனால்‌ அர்ச்சியசிஷ்டவர்கள்‌ தங்களில்‌ தேவ சித்தம்‌ முழுமை 
யாக நிறைவேறுவதில்தான்‌ எப்போதும்‌ இன்பம்‌ காண்கிறார்கள்‌. 
இல்லையென்றால்‌, நெருங்கி வந்து கொண்டிருந்த அவருடைய 
மரணம்‌ அவருடைய சந்தோஷம்‌ முழுவதையும்‌ துக்கமாக மாற்றி 
யிருக்கும்‌. அர்ச்சியசிஷ்டவர்களின்‌ ஒரே விருப்பம்‌ இதில்தான்‌ 
அடங்கியிருக்கிறது: அவர்கள்‌ கடவுளின்‌ நல்விருப்பத்தில்‌ மட்டுமே 
எப்போதும்‌ கவனமாயிருக்கிறார்கள்‌, தங்களையும்‌, தங்கள்‌ சொந்த 
விருப்பங்களையுமோ, அடி யோடு மறந்து விடுகிறார்கள்‌. 


இதனிடையே, இப்போது அவருடைய ஆத்துமம்‌ முழுவதும்‌, 
அவர்‌ நம்பிக்கொண்டிருந்தது போல, மிக விரைவில்‌ அவர்‌ 
தொடங்க இருந்த தெய்வீகப்‌ பணியில்‌ மூழ்கியிருந்தது; கடவுளின்‌ 
இராச்சியத்தைப்‌ பரப்புவதில்‌ கொள்ளும்‌ ஏக்கமுள்ள ஆசைகளில்‌ 
சவேரியாரின்‌ நாட்கள்‌ கடந்து கொண்டிருக்க, போர்ச்சுக்கசியக்‌ 
கப்பல்கள்‌ ஒவ்வொன்றாக நங்கூரத்தை உயர்த்தித்‌ தங்கள்‌ பயணத்‌ 
தைத்‌ தொடங்கிக்கொண்டிருந்தன. இறுதியாக, மலாக்காவிலிருந்து 
சான்ஸியன்‌ தீவுக்கு அவரைச்‌ சுமந்து வந்த கப்பலைத்‌ தவிர மற்ற 
எல்லாக்‌ கப்பல்களும்‌ போய்விட்டன. நம்‌ புனிதர்‌ மலாக்காவிலும்‌, 
கோவாவிலும்‌ இருந்த தம்‌ நண்பர்களுக்குத்‌ தாம்‌ எழுதிய கடிதங்‌ 
களை அந்தக்‌ கப்பலில்‌ கொண்டு போய்ச்‌ சேர்த்தார்‌. 

தமது பிரிய நண்பரான ஜேம்ஸ்‌ பெரேய்ராவுக்கு அன்பு நிறைந்த 
வார்த்தைகளில்‌ அவர்‌ கடிதம்‌ எழுதியிருந்தார்‌. அதில்‌, தம்‌ நிமித்த 
மாக அவர்‌ செய்த காரியங்கள்‌ அனைத்திற்காகவும்‌, அனுபவித்த 
எல்லாத்‌ துன்பங்களுக்காகவும்‌ அவருக்கு மீண்டும்‌ நன்றி செலுத்தி 
யிருந்தார்‌. “கடவுள்‌ உமக்குச்‌ சம்பாவனையளிப்பாராக, ஏனெனில்‌ 
என்னால்‌ உமக்கு அதைத்‌ தர இயலாது. ஆனால்‌ எனக்குப்‌ பதிலாக, 
அதை இன்னும்‌ மிகச்‌ சிறப்பாக எப்படிச்‌ செய்வது என்பதை அவர்‌ 
அறிவார்‌. நான்‌ உயிரோடு இருக்கும்‌ வரை, உடல்‌ ஆரோக்கியத்‌ 
தையும்‌, தேவ வரப்பிரசாதங்களையும்‌ உம்மீது பொழியும்படியாக 
வும்‌, நீர்‌ மரிக்கும்போது, தமது பரலோக பாக்யெவான்களின்‌ 


624 


மத்தியில்‌ உம்மை அவர்‌ சேர்த்துக்கொள்ளும்படி யாகவும்‌ அவரை 
மன்றாடுவதை நான்‌ ஒருபோதும்‌ நிறுத்த மாட்டேன்‌; ஆனால்‌, 
என்னால்‌ செய்ய முடியக்கூடிய அற்பமான காரியம்‌, நான்‌ உமக்குப்‌ 
பட்டுள்ள கடனோடு ஒப்பிடும்போது ஒன்றுமேயில்லை என்பதை 
நான்‌ நன்றாக அறிந்திருக்கிறேன்‌ என்றாலும்‌, உமக்காக என்னோடு 
சேர்ந்து ஜெபிக்கும்படி இந்தியாவிலுள்ள சபைத்‌ தந்தையர்‌ அனை 
வரிடமும்‌ நான்‌ ஆவலோடு கேட்டுக்கொள்கிறேன்‌. சீனர்களுக்கு 
சுவிசேஷத்தைப்‌ போதிப்பதில்‌ வெற்றி பெறும்‌ அளவுக்கு நான்‌ 
பேறுபெற்றவனாக இருந்தால்‌, கடவுளுக்கு அடுத்ததாக உமக்கு நான்‌ 
இன்னும்‌ அதிக நன்றியுள்ளவனாக இருப்பேன்‌. பரலோகத்திலும்‌, 
பூலோகத்திலும்‌, கடவுளின்‌ பார்வையிலும்‌, மனிதர்களின்‌ பார்வை 
யிலும்‌ இந்தப்‌ பெருமை உம்மையே சேரும்‌” என்று அவர்‌ எழுது 
கிறார்‌. 

சுவாமி பிரான்சிஸ்‌ பெரேஸுக்குத்‌ தாம்‌ எழுதிய கடிதத்தில்‌, 


மலாக்காவில்‌ இருந்த அவரும்‌, மற்ற எல்லாத்‌ தந்தையரும்‌ அந்த 
இடத்தை விட்டுப்‌ புறப்பட்டு விட வேண்டுமென்ற தம்‌ விருப்பத்தை 


அவர்‌ வெளிப்படுத்துகிறார்‌; டொன்‌ பீற்றர்‌ சில்வாவும்‌ அப்படியே 
செய்து, உடனே கொசிசிக்குத்‌ திரும்பிச்‌ சென்று விட வேண்டும்‌ என்ற 
தமது விருப்பத்தைக்‌ கூறுகிறார்‌. கொச்சியில்‌ குருமடத்‌ தலைவரா 
யிருந்த சுவாமி எரேடியாவை ஆர்முஸ்‌ வேதபோதகக்‌ களத்திற்கென 
நியமித்து, அவருடைய இடத்தில்‌ சுவாமி பெரேஸை அவர்‌ நியமிக்‌ 
கிறார்‌. தீமை மிகுந்த நகரமாகிய மலாக்காவைக்‌ கொள்ளை நோயும்‌, 
பஞ்சமும்‌, மற்ற நிர்ப்பாக்கியங்களும்‌ அச்சுறுத்திக்கொண்டி ருந்த 
தால்‌, நீதிமான்கள்‌ குற்றமுள்ளவர்களுடன்‌ சேர்ந்து அழிந்து போகும்‌ 
படி அங்கே விடப்பட்ட எந்தக்‌ காரணமும்‌ இருக்கவில்லை. 

மேலும்‌, சபையை விட்டுத்‌ தாம்‌ விலக்கியிருந்த சகோதரர்‌ 
பிரான்சிஸ்‌ பெரேய்ரா என்பவரை அவர்‌ திருப்பி அனுப்பி விட்டார்‌. 


இதனால்‌ இப்போது, இளம்‌ சீனரான அந்தோனியும்‌, மற்றொரு 
இளைஞரும்‌ மட்டும்‌ அவரோடு இருந்தார்கள்‌. இருவருமே பொது 
நிலையினர்‌. பெரேஸுக்கு அவர்‌ எழுதிய கடிதத்தில்‌ பெரும்‌ 
பகுதியை டொன்‌ ஆல்வாரோ அட்டாய்ட்‌ இருந்த பிரலாபத்திற்‌ 


625 


குரிய நிலை பற்றிய அவருடைய புலம்பல்களே நிரப்பியிருந்தன. 
அது சாமுவேல்‌ சவுலுக்காக அழுவது போலிருந்தது. 

சுவாமி பார்சேயுஸ-க்குத்‌ தாம்‌ எழுதிய கடிதத்தில்‌, டொன்‌ 
ஆல்வாரோவுக்கு எதிரான திருச்சபை விலக்கத்‌ தண்டனைத்‌ தீர்ப்பை 
மலாக்காவின்‌ சபைப்‌ பிரதிநிதி வெளியிடச்‌ செய்ய அதிமேற்றிராணி 
யாரிடம்‌ விண்ணப்பிக்கும்படி அவர்‌ அவரைக்‌ கேட்டுக்கொண் 
டார்‌. கடவுளைப்‌ பற்றியும்‌, தன்‌ சொந்த அத்துமத்தைப்‌ பற்றியும்‌ 
கவலைப்படாத டொன்‌ ஆல்வாரோ போன்ற ஒரு மனிதன்‌, மற்றவர்‌ 


களுக்கு ஓர்‌ அச்சத்திற்குரிய எச்சரிக்கையாக உலகம்‌ முழுவதற்கும்‌ 
முன்பாகக்‌ குற்றஞ்சாட்டப்படுவதும்‌, மொலுக்காஸ்‌, ஐப்பான்‌ 
அல்லது சீனாவில்‌ விசுவாசத்தைப்‌ பரப்புவதை எதிர்க்க முயலக்‌ 
கூடாது என்று இனி தமது ஸ்தானத்தை வகிக்க இருந்தவர்களுக்குக்‌ 
கற்பிப்பதும்‌ அவருக்கு அவசியமாயிருந்தது. 

மேலும்‌ புதிய உறுப்பினர்களைச்‌ சபையில்‌ சேர்க்குமுன்‌ மிகவும்‌ 
எச்சரிக்கையாயிருக்கும்படி யாகவும்‌, அவர்களை நன்கு பரிசோதித்து, 
அந்தச்‌ சோதனையில்‌ வெற்றி பெறாதவர்களை அனுப்பி விடும்படி 
யாகவும்‌ அவர்‌ சுவாமி பார்ஸேயுஸ க்கு உத்தரவிட்டி ருந்தார்‌. 

இந்தக்‌ கடிதங்கள்தான்‌ அர்ச்‌. பிரான்சிஸ்‌ சவேரியார்‌ கொண் 
டிருந்த உணர்வை வெளிப்படுத்திய அவருடைய கடைசித்‌ திருப்‌ 
பண்டங்களாக இருந்தன. அவை அவராலேயே நேரடியாக வணிகர்‌ 
களிடம்‌ ஒப்படைக்கப்பட்டன. அவற்றை இந்தியாவில்‌ சேர்த்து 


விடும்படி அவர்‌ அவர்களிடம்‌ கேட்டுக்கொண்டார்‌. தாம்‌ சான்ஸியன்‌ 
தீவுக்கு வந்து சேர்ந்ததிலிருந்து தமக்குச்‌ சில உதவிகள்‌ செய்திருந்த 
ஒரு நண்பனிடம்‌ இந்தக்‌ கடிதங்களை அவரால்‌ ஒப்படைக்க முடிய 
வில்லை, ஏனெனில்‌, இந்த நண்பன்‌ ஏதோ அங்கிருந்து தப்பியோடு 
வது போலத்‌ தோன்றுமளவுக்கு மிக அவசரமாகவும்‌, இடீரென்றும்‌ 
அங்கிருந்து புறப்பட்டுச்‌ சென்றுவிட்டான்‌. பரிதாபத்திற்குரிய இந்த 
மனிதன்‌ சவேரியாருக்கு எதையும்‌ தெரியப்படுத்தாத அளவுக்கு மிக 


இரகசியமாக மலாக்காவுக்குத்‌ திரும்பிச்‌ செல்லத்‌ தீர்மானித்‌ 
திருந்தான்‌. ஆகவே, இரவோடு இரவாக அவன்‌ தன்‌ ஆயத்தங்களைச்‌ 
செய்து முடித்தான்‌, புனிதர்‌ திவ்ய பலிபூசை நிறைவேற்றிக்கொண் 


626 


டிருந்த நேரத்தில்‌ அவனுடைய கப்பல்‌ துறைமுகத்திலிருந்து புறப்‌ 
பட்டுச்‌ சென்றது. 

புனிதர்‌ பூசையை முடித்து விட்டு, அதில்‌ பங்குபெற்றவர்கள்‌ 
மத்தியில்‌ யாரையோ தேடுவது போல மிகக்‌ கவனமாக நோட்ட 
மிட்டார்‌. அந்த வணிகனின்‌ பெயரைச்‌ சொல்லி, “அவர்‌ எங்கே?” 


என்று விசாரித்தார்‌. அவனுடைய கப்பல்‌ புறப்பட்டுச்‌ சென்று 
விட்டது என்றும்‌, அவன்‌ மலாக்கா செல்லும்‌ வழியில்‌ ஏற்கனவே 
வெகு தூரம்‌ போயிருப்பான்‌ என்றும்‌ அவருக்குப்‌ பதில்‌ கூறப்‌ 


பட்டது. அப்போது புனிதர்‌ பரவச நிலையால்‌ பொதியப்பட்டுப்‌ 
பேசுபவரைப்‌ போல, “ஓ, இந்த நிர்ப்பாக்கியமுள்ள மனிதரின்‌ 


பாவங்கள்‌ அவரை எங்கே அழைத்துச்‌ செல்கின்றன? யாரிடமிருந்து 
அவர்‌ தப்பியோடுகிறார்‌? இங்கிருந்து அவரைத்‌ துரத்தி விட்டது 
யார்‌? சீனாவில்‌ இருந்து வரும்‌ அவருடைய கப்பலுக்காக அவர்‌ ஏன்‌ 
காத்திருக்கவில்லை? இதோ, அது வருகிறது!” என்று கூறியபடி, ஒரு 
குறிப்பிட்ட திசையைச்சுட்டிக்‌ காட்டினார்‌; ஆனால்‌ அவரால்‌ மட்டும்‌ 
தான்‌ அதைக்‌ காண முடிந்தது. மற்றவர்கள்‌, சுட்டிக்‌ காட்டப்பட்ட 
திசை நோக்கித்‌ திரும்பியபோது, அங்கே அவர்கள்‌ எதையும்‌ 


காணவில்லை. 


இதன்பின்‌ புனிதர்‌ அந்த வணிகனைப்‌ பற்றி மீண்டும்‌ பேசத்‌ 
தொடங்கினார்‌: “எதைத்‌ தேடி தாம்‌ மலாக்காவுக்குப்‌ போகிறார்‌ 
என்பது அவருக்கு நன்றாகத்‌ தெரியும்‌; ஆனால்‌ அங்கே போய்ச்‌ 
சேரும்போது, தமக்குக்‌ காத்திருப்பது என்ன என்பது அவருக்குத்‌ 
தெரியாது! ஓ, என்ன ஒரு பயங்கரமான மரணம்‌!” என்றார்‌. இப்படிச்‌ 
சொல்லி விட்டு அவர்‌ பேசுவதை நிறுத்தினார்‌. மேற்கொண்டு 
எதுவும்‌ சொல்லவில்லை. 


அவரிடமிருந்து தப்பியோடிய அந்த வணிகன்‌ உரிய நேரத்தில்‌ 
மலாக்காவுக்குச்‌ சென்று சேர்ந்தான்‌. அங்கே, தன்‌ கப்பலைப்‌ பழுது 
பார்ப்பதற்காக சில மரங்களை வெட்டி வரும்படி உடனே அவன்‌ 
காட்டுக்குள்‌ சென்றபோது, எதிர்பாராமல்‌ கொள்ளையர்‌ கைகளில்‌ 
அகப்பட்டான்‌. அவர்கள்‌ பயங்கரமான முறையில்‌ அவனைக்‌ 


கொலை செய்தார்கள்‌. 


627 


கப்பல்கள்‌ சான்ஸியன்‌ தீவிலிருந்து சென்று விட்டபிறகு, தம்மை 
அங்கே சுமந்து வந்த கப்பலைச்‌ சேர்ந்த ஒரு சிலரோடு சவேரியார்‌ 
அங்கே தங்கியிருந்தார்‌. இச்சமயத்தில்‌ அவர்‌ எந்த அளவுக்கு 
அலட்சியம்‌ செய்யப்பட்டார்‌ என்பதை நம்புவதே கடினமானதாக 
இருக்கிறது. வாழ்வின்‌ மிக அத்தியாவசியமான தேவைகள்‌ கூட 
இன்றி அவர்‌ விடப்பட்டார்‌ என்று மூன்று கண்கண்ட சாட்சிகள்‌ 
நமக்கு உறுதிப்படுத்துகிறார்கள்‌. அவர்‌ பசியால்‌ சாகாதபடி, இளம்‌ 
அந்தோனி அவருக்காகக்‌ கொஞ்சம்‌ அப்பம்‌ பிச்சை பெற்று வர 
வேண்டியிருந்தது. சிலர்‌ கப்பல்‌ ஊழியர்களின்‌ கொடூர குணத்தைக்‌ 
குற்றஞ்சாட்டுகிறார்கள்‌, ஏனெனில்‌, அவர்கள்‌ மலாக்காவிலிருந்த 
கப்பல்‌ தலைவரிடமிருந்து சம்பளம்‌ வாங்குபவர்களாக இருந்தார்கள்‌. 
அந்த மனிதனோ தொலைவில்‌ இருந்தாலும்‌, இன்னும்‌ நம்‌ தேவ 
ஊழியரின்மீது போர்‌ தொடுத்துக்கொண்டி ருந்தார்‌. 


ஆனால்‌, நாம்‌ நம்‌ கண்களை இதிலிருந்து பாதுகாப்பாக அகற்றி 
விடுவது நல்லதென எனக்குத்‌ தோன்றுகிறது. அங்குதான்‌ இந்தப்‌ 
பிரச்சினைக்கு அதிக உண்மையான காரணத்தை நம்மால்‌ கண்டு 
பிடிக்க முடியும்‌. தான்‌ மிக அதிகமான நேசிப்பவர்களுக்குப்‌ பேறு 
பலன்களையும்‌, மகிமையையும்‌ அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளைத்‌ 
தந்து, உலகம்‌ முழுவதற்கும்‌ வீரத்துவமுள்ள பொறுமைக்கு 
நன்மாதிரிகைகளை விட்டுச்‌ செல்ல அவர்களுக்கு உதவி செய்யும்‌ 
அதே நேரத்தில்‌, அடிக்கடி அவர்களிடம்‌ மிக அதிகமான கடுமையும்‌ 
காட்டுகிற, நம்மால்‌ புரிந்துகொள்ள முடியாத தேவ ஞானமே 
இதற்குக்‌ காரணம்‌ என்று நாம்‌ சொல்லிவிடலாம்‌ அல்லவா? 
மேன்மையுள்ள ஆத்துமங்கள்‌ மட்டுமே தங்கள்‌ தெய்வீகக்‌ குருவின்‌ 
வாழ்வுக்கு மிக நெருக்கமான வாழ்வு நடத்த அனுமதிக்கப்படு 
கிறார்கள்‌. அதாவது, மனித அறுதல்கள்‌ அனைத்தும்‌ அவர்களிட 
மிருந்து முழுவதுமாக அகற்றப்படுகின்றன, தங்கள்‌ சொந்த மக்களா 
லேயே அவர்கள்‌ மறக்கப்படுகிறாகர்கள்‌, அந்நியார்களும்‌ அவர்கள்‌ 
மீது அக்கறை காட்டுவதில்லை. 

இதை விட மோசமாக, அவர்கள்‌ பரலோகத்தாலும்‌, பூலோகத்‌ 
தாலும்‌ வெளிப்படையான முறையில்‌ கைவிடப்படுகிறார்கள்‌. 
சவேரியாரின்‌ மரணப்‌ படுக்கை உண்மையாகவே இப்படிப்பட்ட 


628 


தாகத்தான்‌ இருந்தது. ஒருவேளை அவர்‌ மட்டும்‌ முகம்மதியர்களுக் 
கும்‌, விக்கிரக வழிபாட்டினருக்கும்‌ மத்தியில்‌ இறக்க நேர்ந்திருந்‌ 
தால்‌, மிகுந்த மரியாதை வணக்கத்தோடும்‌, அன்போடும்‌ அவர்கள்‌ 
அவரைச்‌ சுற்றிக்‌ கூட்டமாகக்‌ கூடியிருந்திருப்பார்கள்‌, அந்த 
அளவுக்கு அவர்கள்‌ அவரை மதித்து வணங்கினார்கள்‌. அனால்‌ அவர்‌ 
இந்தத்‌ தன்னந்தனிமையில்‌ இங்கே இருப்பது தேவ சித்தமாக 
இருந்தது. கடவுளின்‌ நேரடியான கட்டளைதான்‌ மிகத்‌ தொலைவில்‌ 
இருந்தும்‌, பல வினோதமான சூழ்நிலைகளின்‌ ஊடாகவும்‌ அவரை 
இங்கே கொண்டு வந்து சேர்த்திருந்தது; ஆயினும்‌, அந்தக்‌ கடைசி 
நேரத்தில்‌ அவரைக்‌ காண நேர்ந்த ஒருவனுக்கு, சர்வ வல்லப தேவன்‌ 
அந்தக்‌ கடைசி நேரத்தில்‌, புனிதரின்‌ பொறுமை மட்டுமே அவரது 
ஒரே ஆறுதலாக இருக்கும்படி, கடவுள்‌ அவருடைய துன்பங்களுக்கு 
அவரை முழுமையாகக்‌ கையளித்து அவரிடமிருந்து விலகியிருந்து 
கொண்டார்‌ என்றுதான்‌ தோன்றியிருக்கும்‌. 


சீனப்‌ பேரரசனின்‌ அரசவைக்கு அவரோடு செல்ல விருப்பத்‌ 
தோடு ஒத்துக்கொண்ட மொழிபெயர்ப்பாளன்‌, கோழைத்தனத்தின்‌ 
காரணமாகவோ, அல்லது போர்ச்சுக்கசியரிடமிருந்து இலஞ்சம்‌ 
பெற்றுக்கொண்டேோ, தனது வாக்குறுதியை மீறிவிட்டான்‌. இந்த 
ஏமாற்றத்தையும்‌ மீறி, அந்தோனியின்‌ குறைபாடுள்ள திறமையை 
மட்டுமே நம்பி, சீனாவுக்குச்‌ செல்லப்‌ புனிதர்‌ தீர்மானமாக இருந்‌ 
தார்‌. சீனக்‌ கடற்கரைக்கு அவரை அழைத்துச்‌ செல்ல இருந்த 
வணிகனும்‌, அவனுடைய மகன்களும்‌ கூட, மொழிபெயர்ப்பாள 
னைப்‌ போலவே தாங்களும்‌ பிரமாணிக்கமற்றவர்கள்‌ என்று நிரூபித்‌ 
தார்கள்‌. புனிதர்‌ அவர்களை மீண்டும்‌ காணவேயில்லை. ஆனால்‌ 
இன்னும்‌ கூட, தம்‌ முயற்சியைக்‌ கைவிடாத புனிதர்‌ சயாம்‌ நாட்டின்‌ 
வழியாக சீனாவுக்குள்‌ நுழையும்‌ ஒரு திட்டத்தைத்‌ தீட்டினார்‌. 
ஆனால்‌ கடவுள்‌ அவருக்காக வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார்‌. 
சயாம்‌ நாட்டிற்கு அல்ல, மாறாக, தம்‌ சொந்த இராச்சியமாகிய 
பரலோகத்திற்கு அவரை அழைத்துக்கொள்ளும்‌ திட்ட ம்தான்‌ அது! 

சவேரியார்‌ கோவாவை விட்டுப்‌ புறப்பட்ட போது, இனி அங்கே 


தாம்‌ ஒருபோதும்‌ திரும்பி வரப்‌ போவதில்லை என்னும்‌ வெளிப்‌ 
பாட்டை அவர்‌ பெற்றிருந்தார்‌. இதை அவர்‌ தம்‌ நண்பர்கள்‌ சிலரிட 


629 


மும்‌, குறிப்பாக காஸ்மோ அன்னஸிடமும்‌ கூறியிருந்தார்‌. காஸ்மோ 
அவரை நோக்கி, எவ்வளவு விரைவில்‌ தாங்கள்‌ அவரை இனி மீண்டும்‌ 
காண முடியும்‌ என்று கேட்டபோது, புனிதர்‌ பதில்மொழியாக: 
“இவ்வுலக வாழ்வில்‌, இனி ஒருபோதுமில்லை! ஆகவே, அது மோட்சத்‌ 
தில்‌, அல்லது, மிகத்‌ தாமதமாக, யோசஃபாத்‌ பள்ளத்தாக்கில்தான்‌ 
நடக்கும்‌” என்று அறிவித்தார்‌. 

பிற்காலத்தில்‌, சான்ஸியன்‌ தீவில்‌ இருந்தபோது, அவர்‌ இதைப்‌ 
பற்றி இன்னும்‌ வெளிப்படையாகப்‌ பேசினார்‌; ஏனெனில்‌, ஆறு 


போர்ச்சுக்கசியர்கள்‌ தம்மோடு இருந்தபோது, அவர்‌ அவர்களை 
நோக்கி, “சகோதரரே, நாம்‌ மரணத்திற்குத்‌ தயார்‌ செய்வோம்‌; 
ஏனெனில்‌ இன்னும்‌ ஒரு வருடத்திற்குள்‌, நம்மில்‌ பெரும்பான்மை 
யானவர்கள்‌ இறந்துவிடுவோம்‌” என்று அறிவித்தார்‌. அடுத்த பன்னிரு 
மாதங்களுக்குள்‌, இந்த ஏழு பேரில்‌ ஆறு பேர்‌ இறந்து விட்டார்கள்‌. 
அவர்களில்‌ சவேரியாரும்‌ ஒருவராயிருந்தார்‌. 

ஆகவே, தம்‌ மரணம்‌ நிகழப்‌ போகும்‌ நாளையும்‌, நேரத்தையும்‌ 
அவர்‌ முன்கூட்டியே அறிந்திருந்தார்‌ என்பது தெளிவு. இதைக்‌ 
கடவுள்தாமே அவருக்கு வெளிப்படுத்தப்‌ பிரியங்கொண்டார்‌. 
புனிதர்‌ இதைக்‌ கப்பல்‌ தலைவருக்குத்‌ தெரியப்படுத்தினார்‌. அவர்‌ 
புனிதர்‌ பட்ட விசாரணையின்போது இதை ஆணையிட்டு உறுதிப்‌ 
படுத்தினார்‌. இந்த அறிவிப்பைப்‌ பெற்றுக்கொண்டதும்‌, நீண்ட கால 
மாக, சீனாவின்‌ மீது தம்‌ கவனத்தைப்‌ பதித்து வைத்திருந்த 
சவேரியாரின்‌ இருதயம்‌ இப்போது முழுமையாகப்‌ பரலோகத்தை 
நோக்கித்‌ திரும்பியது. கடற்கரையில்‌ நடந்து கொண்டிருக்கும்‌ 
போது, அவர்‌ நித்திய ஜீவியத்தின்மீது எத்தகைய தகிக்கிற ஆசை 
களோடு தம்‌ கண்களை ஏக்கத்தோடு பரலோகத்தை நோக்கித்‌ 
திருப்புவார்‌ என்றால்‌, இப்போது, இவ்வுலக வாழ்வு அவருக்கு 
முற்றிலும்‌ சுமையானதாக ஆகியிருந்தது. 

நவம்பர்‌ 20, ஞாயிறன்று, அவர்‌ திவ்ய பலிபூசை நிறைவேற்றினார்‌. 
சற்று நேரத்திலேயே அவர்‌ கடும்‌ காய்ச்சலால்‌ தாக்கப்பட்டார்‌. 
ஆகவே, கப்பலிலிருந்த பொது மருத்துவமனைக்கு அவர்‌ சுமந்து 
செல்லப்பட்டார்‌. ஆனால்‌ வருடத்தின்‌ இந்தப்‌ பருவ காலத்தில்‌, 


630 


இந்தக்‌ கால்வாய்களுக்கே உரிய காற்றுகளும்‌, நீரோட்டங்களும்‌ 
கப்பலைத்‌ தொடர்ந்து அலைக்கழித்துக்‌ கொண்டிருந்தன. இது 
புனிதருக்குப்‌ பெரும்‌ தொந்தரவாக இருந்து, கடவுளில்‌ அவர்‌ மூழ்கி 
யிருக்க விடாமல்‌ தடுத்தது. ஆகவே, மறு நாள்‌ தம்மைக்‌ கப்பலில்‌ 
இருந்து இறக்கி விடும்படி அவர்‌ கப்பல்‌ தலைவரான லூயி 
அல்மெய்தா என்பவரிடம்‌ கேட்டுக்கொண்டார்‌. 

கருணையுள்ளம்‌ கொண்ட போர்ச்சுக்கசியரான ஜார்ஜ்‌ ஆல்வா 
ரெஸ்‌ என்பவர்‌, குளிர்‌ மிகுந்த வாடைக்‌ காற்றில்‌, கடற்கரையில்‌, 
அந்தக்‌ கடுங்காய்ச்சலில்‌ தனியே விடப்பட்டிருந்ததைக்‌ கண்டு 
பரிதாபப்பட்டு, தாம்‌ தங்கியிருந்த ஓர்‌ ஏழ்மையான குடிசைக்கு 
அவரைக்‌ கொண்டு சென்றார்‌. அது மரக்கிளைகளாலும்‌, வைக்கோ 
லாலும்‌ வேயப்பட்டி ருந்தது. அவர்‌ முதலில்‌ இருந்த மிக மோசமான 
நிலையிலிருந்த அவரைக்‌ காப்பாற்றும்‌ அளவுக்கு மட்டுமே அது 
பயன்பட்டது. 

மறு நாள்‌ அவருடைய நிலைமை இன்னும்‌ மோசமானது; விலாப்‌ 
பக்கத்தில்‌ ஏற்பட்ட ஒரு கடுமையான வலி அவருடன்‌ இருந்த 
ஆல்வாரெஸை எச்சரிக்கை அடையச்‌ செய்தது. காய்ச்சல்‌ குறையும்‌ 
படி புனிதரின்‌ இரத்தம்‌ சிந்தப்பட வேண்டுமென்று அவர்‌ வற்புறுத்தி 
னார்‌. ஆனால்‌ அதில்‌ கைதேர்ந்த அறுவை சிகிச்சை மருத்துவர்‌ 
யாரும்‌ அங்கே இருக்கவில்லை. ஆயினும்‌ தமக்குத்‌ தங்க இடம்‌ 
தந்தவருக்கு சவேரியார்‌ கீழ்ப்படிந்து, அவருடைய கருத்திற்கு உடன்‌ 
பட்டார்‌. அந்த அறுவை சிகிச்சை திறமையற்ற விதமாகச்‌ செய்யப்‌ 
பட்டது. அவருடைய நரம்புகள்‌ இழுத்துக்கொண்டதுதான்‌ அதன்‌ 
உடனடிப்‌ பலனாக இருந்தது. சற்றுப்‌ பின்‌, அவரால்‌ உணவு 
உட்கொள்ள முடியாமல்‌ போனது. இரண்டாவதாக ஒரு முறை 
இரத்தம்‌ வடிப்பது நல்லது என்று அறிவுறுத்தப்பட்டது. ஒரு 
செம்மறிப்புருவையின்‌ சாந்தத்தோடு இதற்கும்‌ அவர்‌ கீழ்ப்படிந்தார்‌. 
ஆனால்‌ இந்த முறையும்‌ பெரிய மாற்றம்‌ எதுவும்‌ ஏற்படவில்லை. 

நவம்பர்‌ 28ஆம்‌ நாள்‌ வரை அவர்‌ இந்த நிலையிலேயே இருந்‌ 
தார்‌. அவருடைய கண்கள்‌ இடைவிடாமல்‌ பரலோகத்தின்மீது, 
அல்லது அவர்‌ தம்‌ கரத்தில்‌ வைத்திருந்த ஒரு பாடுபட்ட சுரூபத்தின்‌ 


631 


மீதே நிலைகுத்தியிருந்தன. அவர்‌ சித்தப்‌ பிரமை நிலைக்கு ஆளானார்‌. 
ஆனால்‌ அது அர்ச்சியசிஷ்டவர்களின்‌ சித்தப்‌ பிரமையாகவே 
இருந்தது. ஏனெனில்‌ அவர்‌ பரலோகத்தைப்‌ பற்றி மட்டுமே 
பேசினார்‌. அல்லது சீனாவைப்‌ பற்றிப்‌ புலம்பினார்‌. ஆனால்‌ அதன்‌ 
பின்‌ அவர்‌ அடுத்த மூன்று நாட்களுக்குப்‌ பேசும்‌ திறனை இழந்திருந்‌ 
தார்‌. எந்த அளவுக்கு அவர்‌ பலவீன மடை நீதிருந்தார்‌ என்றால்‌, அவர்‌ 


எப்போது வேண்டுமானாலும்‌ தமது கடைசி மூச்சை வெளியேற்ற 
லாம்‌ என்று எதிர்பார்க்கப்பட்டது. 

ஆனால்‌ மூன்று நாட்களுக்குப்‌ பின்‌ அவர்‌ தன்னுணர்வையும்‌, 
பேச்சுத்‌ திறனையும்‌ மீண்டும்‌ பெற்றுக்கொண்டு, முன்பு போலத்‌ தம்‌ 
பக்தியுள்ள உரையாடல்களையும்‌, அன்பின்‌ வெளிப்பாடுகளையும்‌ 
மீண்டும்‌ தொடங்கினார்‌. இப்போது ஏறக்குறையத்‌ தன்னந்தனியாக 
விடப்பட்டு, அவர்‌ இடையூறு எதுவுமின்றி, தம்‌ ஆண்டவரோடு 
தொடர்ந்து உரையாடிக்கொண்டும்‌, தமது அன்பை அவரோடு 
பரிமாறிக்கொண்டும்‌ இருந்தார்‌. அவருக்கு உதவியாயிருந்த 
அந்தோனியால்‌ அவர்‌ சொன்ன எல்லாவற்றையும்‌ புரிந்துகொள்ள 
இயலவில்லை. ஏனெனில்‌ அவருடைய பக்தியுள்ள வார்த்தைகள்‌ 
பெரும்பாலும்‌ இலத்தின்‌ மொழியிலேயே இருந்தன. ஆனால்‌ அவர்‌ 
திரும்பத்‌ திரும்ப, “சேசுவே, தாவீதின்‌ குமாரனே, என்பேரில்‌ இரக்க 
மாயிரும்‌!” என்று நம்‌ ஆண்ட வரிடமும்‌, “உம்மை என்‌ தாயாரென்று 


காண்பியும்‌” என்று நம்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட திவ்ய ஆண்டவளிடமும்‌ 
சொல்லிக்கொண்டேமிருந்தார்‌ என்று இந்த இளைஞர்‌ நமக்குக்‌ 
கூறுகிறார்‌. ஆனால்‌, “ஓ மகா பரிசுத்த தமத்திரித்துவமே!” என்பவை 
தான்‌ அவருக்கு மிகவும்‌ பிடித்தமான வார்த்தைகளாக இருந்தன. 

இரண்டு நாட்களாக அவர்‌ எதுவும்‌ சாப்பிடவில்லை. தமது 
ஆலய உடுப்புகளும்‌, ஞான உபதேசப்‌ புத்தகங்களும்‌ (இவை மட்டுமே 
அவருடைய செல்வங்களாக இருந்தன.) கப்பலுக்குத்‌ திரும்ப 
எடுத்துச்‌ செல்லப்பட வேண்டுமென்று விருப்பம்‌ தெரிவித்த அவர்‌, 
தமது கடைசி நேரத்திற்காகத்‌ தம்மை ஆயத்தப்படுத்தினார்‌. அது 
இப்போது நெருங்கி வந்துகொண்டிருந்தது. 

அந்தோனியும்‌, அவரோடு கோவாவிலிருந்து வந்திருந்த 


632 


மற்றொரு இளைஞனும்‌ புனிதரின்‌ அருகில்‌ இருந்தார்கள்‌. இருவ 
ருமே அவரோடு சீனாவுக்குள்‌ நுழையும்‌ விருப்பத்தோடு அவருடன்‌ 
வந்திருந்தார்கள்‌: அவர்‌ இந்த இரண்டாவது இளைஞன்மீது தம்‌ 
கண்களைப்‌ பதித்தார்‌. அவர்‌ துயரமடைந்தவரைப்‌ போலத்‌ தோன்றி 
னார்‌. அதன்பின்‌ ஆழ்ந்த இரக்கத்தோடும்‌, கண்ணீரோடும்‌ அவர்‌ 
இரு முறை, “ஓ, பரிதாபத்திற்குரிய மனிதா!” என்ற வார்த்தைகளை 
உச்சரித்தார்‌. தீர்க்கதரிசன வரம்‌ புனிதரின்‌ கடைசி மூச்சு வரை 
அவரோடு இருந்தது. இந்த இளைஞனின்‌ அகால மரணத்திலிருந்து 
நாம்‌ இதைக்‌ கண்டுபிடிக்கிறோம்‌. சவேரியார்‌ இறந்து ஆறு மாதங்‌ 
களுக்குள்‌ இவன்‌ ஆழ்ந்த சிற்றின்பப்‌ பிரியனாக மாறி, திடீரென ஒரு 
நாள்துப்பாக்கியால்‌ சுட்டுக்‌ கொல்லப்பட்டான்‌. 

(சிலர்‌ தவறாகக்‌ கணக்கிடுவது போல்‌, ஒரு சனிக்கிழமையில்‌ 
அல்ல, மாறாக), 1552, டிசம்பர்‌ 2, வெள்ளியன்று, பிற்பகல்‌ இரண்டு 
மணிக்கு, கடவுள்‌ நல்லவரும்‌, பிரமாணிக்கமுள்ள அவருடைய 
ஊழியராயெ தம்மை, ஆண்டவரின்‌ சந்தோஷத்திற்குள்‌ பிரவேசிக்‌ 
கும்படியாக அழைக்கும்‌ குரலைப்‌ புனிதர்‌ கேட்டார்‌. அவரோடு 
இருந்தவர்கள்‌ அவர்‌ மிகுந்த நேசம்‌ ததும்பும்‌ பார்வையைத்‌ தமது 
பாடுபட்ட சுரூபத்தின்‌ மீது பதிப்பதைக்‌ கவனித்தார்கள்‌. அதன்பின்‌, 
அக்களிப்பு நிறைந்த குரலில்‌, அவர்‌ உரத்த சத்தமாக, “ஆண்டவரே, 
உம்மில்‌ என்‌ நம்பிக்கையை வைக்கிறேன்‌, நான்‌ நித்தியத்திற்கும்‌ 


வெட்கமடைய விடாதேயும்‌” (“1௩ te, Bomine, speravi, non confundar 


in ceternum”) என்ற தே தேயும்‌ பாடலின்‌ வாக்கியத்தை உச்சரித்தார்‌. 
அதன்பின்‌ அமைதியாகத்‌ தம்‌ ஆத்துமத்தை ஆண்டவரின்‌ திருக்‌ 
கரங்களில்‌ ஒப்படைத்தார்‌. 

அவர்‌ மரித்தபோது அவருக்கு வயது ஐம்பத்தைந்து என்று 
பார்த்தோலி கூறுகிறார்‌. ஆனால்‌ சமீபத்தில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட 
அவருடைய பிறப்பு விவரத்தின்படி, அவர்‌ தம்முடைய நாற்பத்‌ 
தாறாம்‌ வயதில்‌ மரணமடைந்தார்‌. இதில்‌ பன்னிரண்டு வருடங்களை 
அவர்‌ சேசு சபையில்‌ கழித்திருந்தார்‌. இவை சேசு சபையின்‌ முதல்‌ 12 
வருடங்களாக இருந்தன. இந்தியாவில்‌ அவர்‌ பத்து ஆண்டுகளையும்‌, 
ஏழு மாதங்களையும்‌ ஒரு மிகத்‌ தீவிரமான அப்போஸ்தலத்துவப்‌ 
பணியில்‌ செலவிட்டிருந்தார்‌. சர்வேசுரனுடைய திருப்பெயரை 


633 


இந்தியாவின்‌ பல மாகாணங்களுக்கும்‌, சமஸ்தானங்களுக்கும்‌ 
கொண்டு போய்ச்‌ சேர்த்தார்‌; இந்தக்‌ குறுகிய காலத்திற்குள்‌ அவர்‌ 
எண்ணற்றவர்களை சேசுக்கிறீஸ்துநாதரின்‌ தெய்வீக அரவணைப்‌ 
பிற்குள்‌ கொண்டு வந்து சேர்த்திருந்தார்‌. எந்த அளவுக்கென்றால்‌, 
அவருடைய அர்ச்சியசிஷ்ட பட்டத்தைப்‌ பிரகடனம்‌ செய்த ஆணை 


மடலில்‌, பரிசுத்த பாப்பரசர்‌, “அவர்கள்‌ வானத்து நட்சத்திரங்களைப்‌ 


போலவும்‌, கடற்கரை மணற்துகள்களைப்‌ போலவும்‌” (super stellas 
08011, et super arenam que est in littore maris,) எண்ணிலடங்காதவர்‌ 
களாக இருந்தார்கள்‌ என்று குறிப்பிடுகிறார்‌. 

அர்ச்‌. சவேரியார்‌ நடுத்தர உயரமுள்ளவராகவும்‌, திடகாத்திர 
மான உடலைக்‌ கொண்டவராகவும்‌, செயல்‌ வேகமும்‌, பிறரோடு 
நன்கு பழகும்‌ குணமும்‌, பேச்சுத்‌ திறமையும்‌ கொண்ட ஸாங்குயின்‌ 
மனப்பாங்கைக்‌ கொண்டவராகவும்‌, இனிமையான, கம்பீர சுபாவ 
முள்ளவராகவும்‌, வெளிர்‌ நிறமும்‌, அழகிய தோற்றமும்‌ உள்ளவராக 
இருந்தார்‌. பரந்த நெற்றியும்‌, நல்ல நேரான மூக்கும்‌, வான்‌ நீல 
நிறமுள்ள கண்களும்‌ உள்ளராயிருந்தார்‌; அவரது தலைமுடியும்‌, 
தாடியும்‌ அடர்த்தியானவையாகவும்‌, ஆழ்ந்த செம்பழுப்பு நிறமுள்‌ 
ளவையாகவும்‌ இருந்தன. என்றாலும்‌, இந்தியாவிலிருந்து ஐப்பானுக்‌ 
குப்‌ புறப்படுமுன்பே கடும்‌ அப்போஸ்தலிக்க உழைப்பின்‌ காரண 
மாக, அவை பெருமளவுக்கு நரைத்து விட்டிருந்தன. 

கப்பலில்‌ இருந்தவர்கள்‌ அவருடைய மரணச்‌ செய்தி கிடைத்த 
வுடன்‌, அவர்களில்‌ சிலர்‌ புனிதரின்‌ திருச்சரீரம்‌ இருந்த குடி சைக்குச்‌ 
சென்றார்கள்‌. அங்கே அவருடைய அமைதியும்‌, அழகும்‌ தவழும்‌ 
திருமுகத்தைப்‌ பார்த்தபோது, அது ஒரு உயிரற்ற உடலுக்குரியதாகத்‌ 
தோன்றாமல்‌, ஒரு சம்மனசானவரின்‌ முகத்தைப்‌ போலத்‌ தோன்றிய 
தால்‌, அவர்கள்‌ தங்களையும்‌ அறியாமல்‌, தவிர்க்க முடியாத ஒரு 
தூண்டுதலால்‌ ஏவப்பட்டு முழந்தாளில்‌ விழுந்து, மிகுந்த மரியாதை 
வணக்கத்தோடு அவருடைய கரங்களையும்‌, பாதங்களையும்‌ முத்த 
மிட்டார்கள்‌. அடுத்த ஞாயிறு நண்பகல்‌ வரை அவருடைய திருச்‌ 
சரீரத்தை அவர்கள்‌ அடக்கம்‌ செய்யாமல்‌ வைத்திருந்தார்கள்‌. அதன்‌ 
பின்‌, அவரைக்‌ கடைசியாக உபசரித்தவரான ஜார்ஜ்‌ ஆல்வாரெஸ்‌ 
புனிதரின்‌ குருத்துவ உடைகளை அவருக்கு அணிவித்து, ஒரு பெரிய 


634 


பெட்டியில்‌ அவரைச்‌ சேமித்து, சுண்ணாம்புக்‌ கற்களால்‌ அந்தப்‌ 
பெட்டியை நிரப்பினார்‌. இதனால்‌ அர்ச்‌ சவேரியாரின்‌ தசைகள்‌ 
விரைவில்‌ அழிந்து போய்விடும்‌ என்றும்‌, அதன்பின்‌, அவருடைய 
எலும்புகளை மலாக்காவுக்கு எடுத்துச்‌ செல்ல முடியும்‌ என்று அவர்‌ 
நம்பினார்‌. 


சவேரியார்‌ இவ்விதமாக, ஒரு குன்றின்‌ அடிவாரத்தில்‌ தாம்‌ 
நாட்டியிருந்த ஒரு சிலுவைக்கு அருகிலிருந்த ஒரு சிறு வயலில்‌ 
அடக்கம்‌ செய்யப்பட்டார்‌. இந்த அடக்க நிகழ்ச்சி திருச்சபையின்‌ 
வழக்கமான எந்தச்‌ சடங்குகளுமின்றி, புனிதர்‌ மீது மிகுந்த நேச பக்தி 
கொண்டிருந்த இளம்‌ சீனரான அந்தோனி, ஜார்ஜ்‌ ஆல்வாரெஸ்‌, 
கப்பல்‌ மாலுமியான ஆகியார்‌ மற்றும்‌ நாம்‌ பெயர்‌ அறியாத 
மற்றொருவர்‌ ஆகிய நான்கு பேரின்‌ முன்னிலையில்‌ நிகழ்ந்தது. 
அவர்கள்‌ புனிதரின்‌ சாயம்போன பழைய அங்கியை அருளிக்க 
மாகப்‌ பாதுகாக்கும்படி தங்களுக்குள்‌ பிரித்தக்கொண்டார்கள்‌. 
ஆகியார்‌ புனிதரின்‌ சப்பாத்துகளில்‌ ஒன்று தமக்குத்‌ தரப்பட வேண்டு 
மென்று அடம்‌ பிடித்து வாங்கிக்கொண்டார்‌. அதை அவர்‌ எவ்வளவு 
உயர்வாக மதித்து, அதைப்‌ பற்றி எப்போதும்‌ பெருமையாகப்‌ பேசி 
வந்தார்‌ என்றால்‌, இதன்‌ காரணமாக, மற்றவர்கள்‌ அவரைச்‌ சப்பாத்து 
மாலுமி என்ற பட்டப்பெயரால்‌ அழைக்கத்‌ தொடங்கினார்கள்‌. 
மற்ற போர்ச்சுக்கீசியாகள்‌ புனிதரின்‌ அடக்கத்திற்கு வராததற்கு, 
அச்சமயத்தில்‌ வீசிய கடுங்குளிர்‌ காற்றும்‌, கடுமையான கால 
நிலையும்‌ காரணமாகக்‌ கூறப்பட்டது. ஆனால்‌ அந்தக்‌ கடுங்குளி 
ரான கால நிலையிலிருந்து, புனிதர்‌ மீது அவர்கள்‌ கொண்டிருந்த 
அன்பின்‌ வெப்பம்‌ அவர்களை எப்படிப்‌ பாதுகாக்க முடியாததாக 
இருந்திருக்கும்‌ என்பது உண்மையாகவே நமக்குப்‌ புரியவில்லை. 


இதற்கு சாட்சியாக புனிதரைப்‌ பகைவராக நடத்தியவரான 
டொன்‌ ஆல்வாரோ அட்டாயிடுக்கு, அச்சமயத்தில்‌ சான்ஸியன்‌ 
தீவிலிருந்த அவருடைய முகஸ்துதியாளர்களில்‌ ஒருவனால்‌ எழுதப்‌ 
பட்ட ஒரு கடிதத்தை நாம்‌ மேற்கோள்‌ காட்டுவது போதுமானது: 


“குரு பிரான்சிஸ்‌ இறந்து விட்டார்‌. எந்தப்‌ புதுமையும்‌ செய்யாமல்‌ 
அவர்‌ இறந்தார்‌. இங்கே, வேறு எந்த ஒரு சாதாரண மனிதனையும்‌ 
போலவே அவரும்‌ கடற்கரையில்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டார்‌. 


635 


ஒருவேளை, நாங்கள்‌ பயணத்தைத்‌ தொடங்கும்‌ நேரம்‌ வரும்போது, 
அவருடைய சரீரத்தில்‌ எந்தப்‌ பகுதியாவது எஞ்சியிருந்தால்‌, அதை 
நாங்கள்‌ மலாக்காவுக்குக்‌ கொண்டு வருவோம்‌. அப்போதுதான்‌ 
மலாக்காவில்‌ நமக்கு எதிராக முறுமுறுப்பவர்கள்‌, நாம்‌ அவர்களைப்‌ 
போல நல்ல கிறீஸ்தவர்கள்‌ அல்ல என்று சொல்ல வாய்ப்பிருக்காது. ” 


ஆனால்‌ புனிதரின்‌ மரணத்திற்குப்‌ பிறகும்‌ கூட, இது வரை அவர்‌ 
தாழ்த்தப்படத்‌ தயவுகூர்ந்த சர்வ வல்லபரான சர்வேசுரன்‌, இப்போது, 
அவர்‌ பரலோகத்தில்‌ எப்பேர்ப்பட்ட மிக உயர்ந்த மகிமைக்கு 
உயர்த்தப்பட்டி ருக்கிறார்‌ என்பதை உலகிற்கு வெளிப்படுத்த சித்தங்‌ 
கொண்டார்‌. புனிதரின்‌ மரணத்திற்குப்‌ பின்‌ பதிவு செய்யப்பட்டுள்ள 
முதலாவது, மிகவும்‌ ஆச்சரியமான புதுமை, சவேரியாரின்‌ குடும்ப 
வாரிசுரிமைச்‌ சொத்தாகப்‌ பாதுகாக்கப்பட்டு வந்த ஒரு மரத்தாலான 


பாடுபட்ட சுரூபத்தின்‌ புதுமையாகும்‌. புனிதரின்‌ வாழ்வில்‌ கடைசி 


வருடத்தில்‌ இந்தப்‌ பாடுபட்ட சுரூபம்‌ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை 
யன்றும்‌ இரத்த வியர்வை வியர்த்ததை அனைவரும்‌ கண்டார்கள்‌. 
இந்த அரிய நிகழ்ச்சி அவர்‌ மரணமடைந்ததும்‌ நின்று விட்டது. 
இந்தியாவிலிருந்து கிடைத்த விவரங்களிலிருந்து அவருடைய 
குடும்பத்தினரால்‌ பாதுகாத்து வைக்கப்பட்டி ருந்த புனிதரின்‌ வாழ்வு 
தொடர்பான தேதிகளை ஒப்பிட்டுப்‌ பார்த்தபோது, சவேரியார்‌ 
கீழ்த்திசையில்‌ எந்த விதமான வழக்கத்திற்கு மாறான விதத்திலும்‌ 
துன்பத்திற்கு உள்ளாகியிருந்தபோதெல்லாம்‌ இந்தச்‌ சுரூபம்‌ மேற்‌ 
றிசையில்‌ இரத்தம்‌ சிந்திக்கொண்டிந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 
சிலுவையில்‌ அறையுண்டவர்‌ பாடுபட்ட சுரூபத்தின்‌ மிகுந்த 


பக்தியுள்ள நேசரின்‌ உணர்வுகளைத்‌ தாமும்‌ பிரதிபலிக்கும்‌ விதமாக 
இந்தப்‌ புதுமையைச்‌ செய்தருளினார்‌ என்று நாம்‌ நம்புகிறோம்‌. 


சான்ஸியன்‌ தீவிலிந்து மலாக்காவுக்குத்‌ திரும்பிச்‌ செல்லும்படி 
பயணத்தைத்‌ தொடங்குவதற்கான பருவ காலம்‌ வந்த போது, புனித 
தந்தையின்‌ எலும்புகளை அங்கேயே விட்டுச்‌ சென்று விடக்கூடாது 
என்று அந்தோனி கப்பல்‌ மாலுமிக்கு நினைவுபடுத்தினார்‌. ஆகவே, 
கப்பற்தலைவர்‌ புனிதரின்‌ உடல்‌ தோண்டியெடுக்கப்பட உத்தர 
விட்டார்‌. புனிதர்‌ மரித்தபின்‌, இரண்டரை மாதங்கள்‌ கழித்து, 1553, 
பிப்ரவரி 17 அன்று அவருடைய கல்லறை திறக்கப்பட்டது. பெட்டி 


636 


திறக்கப்பட்டு, அதிலிருந்த சுண்ணாம்பு அகற்றப்பட்டபோது, 
புனிதரின்‌ கன்னிமையுள்ள திருச்சரீரம்‌ சற்றும்‌ அழிவுக்கு உட்படாத 
தாகவும்‌, மென்மையாகவும்‌, அதே அழகும்‌, நிறமும்‌ உள்ளதாகவும்‌ 
இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. புனிதர்‌ ஓர்‌ ஆழ்ந்த அமைதியான 
உறக்கத்தில்‌ இருப்பவராக மட்டுமே தோன்றினார்‌. அந்தப்‌ புனித 
மிக்க திருச்சரீரத்தைப்‌ போலவே, அவருடைய குருத்துவ உடுப்பு 


களும்‌ சுண்ணாம்பால்‌ பாதிக்கப்படாதவையாக ந்தன. மேலும்‌, 
ஞு ந்‌ 


பெட்டியிலிருந்து ஓர்‌ இனிய பரலோக நறுமணம்‌ வெளிப்பட்டுக்‌ 
கொண்டிருந்தது. 

திருச்சரீரத்தின்‌ ஒரு பகுதியைத்‌ திருப்பண்டமாகப்‌ பாதுகாத்து 
வைத்துக்கொள்ளத்‌ தீர்மானித்த அவர்கள்‌, அவருடைய தொடைப்‌ 
பகுதியைத்‌ திறந்து, ஒரு சிறு தசைத்‌ துண்டை வெட்டியெடுத்த 
போது, அவர்கள்‌ அதிசயித்துப்‌ போகும்‌ விதமாக, அவர்‌ இன்னும்‌ 
உயிரோடிருப்பதைப்‌ போல்‌, அந்தக்‌ காயத்திலிருந்து இரத்தம்‌ 
வடிந்தது! இதைப்‌ பார்த்தவர்கள்‌ கப்பலுக்கு விரைந்து சென்று, 
தாங்கள்‌ கண்ட அனைத்தையும்‌ அங்கிருந்தவர்களுக்கு விவரித்துக்‌ 


கூறினார்கள்‌. தாங்கள்‌ சொன்ன காரியங்களுக்கு சாட்சியாக, 
தாங்கள்‌ வெட்டியெடுத்த இரத்தந்தோய்ந்த தசைத்‌ துண்டை 
அவர்கள்காட்டினார்கள்‌. 

அதன்பேரில்‌ அவர்கள்‌ அனைவரும்‌ புனித கல்லறைக்குத்‌ திரும்பி 
வந்து, முன்பு மகா மகிமையால்‌ நிறைந்திருந்த ஓர்‌ ஆத்துமத்தால்‌ 
உயிரூட்டப்பட்டிருந்த அந்தப்‌ புனித சரீரத்தை மரியாதை வணக்கத்‌ 
தோடு முத்தமிட்டார்கள்‌. மேலும்‌, மிகவும்‌ மனங்கசந்து அழுதபடி, 
இவ்வளவு பரிசுத்தமான ஒரு மனிதரின்‌ மகத்துவங்களை இவ்வளவு 
காலமாகத்‌ தாங்கள்‌ அலட்சியம்‌ செய்து வந்த குற்றத்தை வெளிப்‌ 
படையாக அறிக்கையிட்டு, தங்கள்‌ ஜமானரான டொன்‌ ஆல்வாரோ 
அட்டாயிடை திருப்திப்படுத்துவதற்காக, மிகுந்த கொடூரத்தோடு 
அவரைத்‌ தாங்கள்‌ நடத்தி வந்தது பற்றி அவர்கள்‌ புனிதரிடம்‌ 
மன்னிப்பு வேண்டிக்‌ கதறினார்கள்‌. இவ்வாறு ஓராயிரம்‌ விதங்களில்‌ 


புனிதரின்‌ மீதான தங்கள்‌ அன்பையும்‌, மரியாதையையும்‌ வெளிப்‌ 
படுத்தியபின்‌, அவர்கள்‌ மீண்டும்‌ மகா பரிசுத்தரின்‌ “உயிருள்ள” 
மரித்த சரீரத்தை மீண்டும்‌ பெட்டியில்‌ சேமித்து, மீண்டும்‌ 


637 


சுண்ணாம்புக்‌ கற்களால்‌ அதை நிரப்பி, மலாக்கா நகரத்தை அதைக்‌ 
கொண்டு வளப்படுத்தும்படியாக அதைத்‌ தங்கள்‌ கப்பலுக்குச்‌ 
சுமந்து சென்றார்கள்‌. 

சான்ஸியன்‌ தீவிலிருந்து தமது திருச்சரீரம்‌ புறப்பட்டவுடன்‌, அது 
வரை அந்தக்‌ கடல்களில்‌ வீசிக்கொண்டிருந்த கடுமையான சுழற்‌ 
காற்றுகளிலிருந்து புனிதர்‌ அந்தத்‌ தீவை விடுவித்து விட்டதாகத்‌ 
தோன்றுகிறது. ஏனெனில்‌, அப்போது முதல்‌ அடுத்து வந்த பல 
வருடங்களாக, அங்கே அந்த வகையான காற்றுகள்‌ வீசுவது அடியோடு 
நின்றுபோயிற்று. மேலும்‌, அவர்‌ மோட்சத்திலிருந்தபடி, நீண்ட 
காலமாக மூடிக்‌ கிடந்த சீனாவின்‌ கதவுகளையும்‌ அவர்‌ திறந்து 
விட்டார்‌ என்று தோன்றுகிறது. ஏனெனில்‌ மிக விரைவில்‌ சுவிசேஷ 
ஊழியர்கள்‌ அங்கே செல்ல அனுமதிக்கப்பட்டதுடன்‌, போர்ச்சுக்கல்‌ 
அரசரின்தூதர்கள்‌ குழு ஒன்றும்‌ அங்கே அனுப்பப்பட்டது. 


மார்ச்‌ 22 அன்று, மலாக்கா கரை தென்பட்டது. அந்நகரத்தை 
நெருங்கி வந்துகொண்டிருக்கும்‌ பொக்கிஷத்தைப்‌ பற்றி அறிவிக்க 
ஒரு படகு அனுப்பப்பட்டது. அங்கே சபைத்‌ தந்தையர்‌ யாரும்‌ 
இல்லாதிருந்தபோதும்‌, அதன்‌ மக்கள்‌ தாங்களாகவே புனிதருக்குத்‌ 
தங்கள்‌ மரியாதை வணக்கத்தைச்‌ செலுத்தும்படி திரண்டு வந்தார்கள்‌. 
பிரபுக்களும்‌, சபைப்‌ பிரதிநிதியும்‌, அவரது குருநிலையினருமாகயெ 
அனைவரும்‌ எரியும்‌ மெழுகுவர்த்திகளை ஏந்தியவர்களாக, திருச்‌ 
சாரத்தை வரவேற்றும்படி கடற்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள்‌. திருச்‌ 
சரீரம்‌ நம்‌ மலைமாதா தேவாலயத்தின்‌ முக்கியத்‌ தெருக்களின்‌ 
வழியாக வெற்றிப்‌ பவனியாக சுமந்து வரப்பட்டது. ஏராளமான 
கிறீஸ்தவர்களும்‌, அஞ்ஞானிகளும்‌ திருச்சரீரத்தைப்‌ பின்தொடர்ந்து 
பவனியாக வந்தார்கள்‌. 

ஆலயத்தை வந்தடைந்ததும்‌, பெட்டி மீண்டும்‌ திறக்கப்பட்டது. 
அழகிய உயிரோட்டமுள்ள திருச்சரீரத்தைக்‌ கண்டு அதிசயித்தபடி 
மக்கள்‌ அவருக்குப்‌ பொது வணக்கம்‌ செலுத்தினார்கள்‌. அதே சமயம்‌ 
சான்ஸியனில்‌ மிகுந்த பிரியத்திற்குரிய ஓர்‌ ஆச்சரியத்தை ஏற்படுத்‌ 
திய அதே பரலோக நறுமணம்‌ இிருச்சரீரத்திலிருந்து பரவுவதையும்‌ 
மக்கள்‌ உணர்ந்தார்கள்‌. புனிதருக்குத்‌ தோத்திரமாகச்‌ சொல்வதற்கு 


638 


அங்கிருந்த ஒவ்வொருவரிடமும்‌ ஏதாவது ஒரு கதை இருந்தது. அதே 
சமயம்‌ தங்கள்‌ மத்தியில்‌ எங்கும்‌ சுற்றித்‌ திரிந்து, அற்புதங்களை 
நிகழ்த்திய அவரை, முன்பு போலவே இப்போதும்‌ தாங்கள்‌ காண்ப 
தாக அவர்கள்‌ ஒவ்வொருவருக்கும்‌ தோன்றியது. 

ஆனால்‌ டொன்‌ ஆல்வாரோ அட்டாயிடின்‌ நடத்தை மற்ற 
அனைவரின்‌ நடத்தையிலிருந்தும்‌ முற்றிலும்‌ வேறுபட்டதாக இருந்‌ 
தது. சற்றும்‌ அசைந்து கொடுக்காத அவருடைய இருதயத்தின்‌ 
பிடிவாதத்தை எதனாலும்‌ அடக்க முடியவில்லை. திருச்சரீரத்தின்‌ 
பவனி அவருடைய வீட்டைக்‌ கடந்து சென்றபோது, அவர்‌ தமது 


விளையாட்டு மேஜையின்‌ அருகில்‌ அமர்ந்திருந்தார்‌. கூட்டத்தின்‌ 
இரைச்சலைக்‌ கேட்ட அவர்‌ ஜன்னலுக்கு வந்து பார்த்து விட்டு, 
மக்களின்‌ பக்தியையும்‌, புனிதர்‌ மீது அவர்கள்‌ காட்டிய அன்பையும்‌ 
வார்த்தைகளாலும்‌, சைகைகளாலும்‌ கேலி செய்தார்‌. அதன்பின்‌ 
கோபத்தோடு தன்‌ விளையாட்டைத்‌ தொடரும்படி திரும்பிச்‌ சென்‌ 
றார்‌. ஆயினும்‌ கடவுள்‌ சிறிது காலம்‌ அவரிடம்‌ பொறுமையாக 
இருந்தார்‌. இந்தப்‌ பிடிவாதமுள்ள மனிதனின்‌ கெட்ட புத்தியால்‌ 
வந்த வெறுப்பை விட, விசுவாசிகளின்‌ பக்தியையும்‌, புனிதருக்கு 
காட்டிய அன்பையும்‌ கண்டு அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி அதிகமா 
யிருந்தது. 

தமது மரணத்திற்கு முன்பாகப்‌ புனிதர்‌ ஒரு கடிதத்தின்‌ மூலம்‌ 
சவாமி பெரேஸ-க்கு முன்னறிவித்திருந்தபடி, சில வாரங்களாக, ஒரு 
பயங்கரக்‌ கொள்ளை நோயால்‌ மலாக்கா நகரம்‌ சூறையாடப்பட்‌ 
டிருந்தது. ஆயினும்‌ திருச்சரீரம்‌ அங்கே வந்திறங்கியதும்‌, அந்த 
வாதை உடனே நின்றுபோனது. இச்சமயத்தில்‌ நோயுற்றிருந்த ஒருவார்‌ 
கூட அதற்குப்‌ பிறகு இறக்கவேயில்லை, புதிதாக யாரும்‌ நோய்வசப்‌ 
படவுமில்லை. ஏற்கனவே நோயுற்றிருந்தவார்கள்‌ எந்த மருந்தின்‌ 
உதவியுமின்றி குணம்‌ பெற்றார்கள்‌. 

கொள்ளை நோய்‌ தவிர, ஒரு கடும்‌ பஞ்சத்தாலும்‌ நகரம்‌ துன்பப்‌ 
பட்டு வந்தது. அதுவும்‌, இந்தக்‌ கொள்ளை நோயைப்‌ போலவே, 
அதே நேரத்தில்‌ மறைந்து போனது. ஏனெனில்‌, திருச்சரீரத்தைக்‌ 
கொண்டு வந்த கப்பலோடு, தானியங்கள்‌ நிறைந்த வேறு சில 


639 


அந்நியக்‌ கப்பல்களும்‌ துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்திருந்தன. 
இத்தகைய வெளிப்படையான புதுமைகளின்‌ விளைவாக, 
மலாக்கா அர்ச்‌. பிரான்சிஸ க்குத்‌ தகுதியுள்ள ஒரு கல்லறையைத்‌ 
தனது மண்ணிலேயே தருவதற்குத்தான்‌ நிச்சயமாக விரும்பியது. 
ஆனாலும்‌, டொன்‌ ஆல்வாரோ பற்றிய அச்சத்தின்‌ காரணமாகவோ, 
அல்லது, தமது புனிதரின்‌ மேலதிக, பிற்கால மகிமைக்காகக்‌ கடவுள்‌ 
அனுமதித்ததாலேயோ, அவருடைய அடக்கம்‌ எந்த விசேஷ சங்கை 
வணக்கமும்‌ இன்றி எளிமையாக நடைபெற்றது. திருச்சரீரம்‌ பெட்டி 
யிலிருந்து எடுக்கப்பட்டு, ஆலயத்திற்கு வெளியே தோண்டப்பட்ட 
குழியில்‌ நேரடியாகப்‌ புதைக்கப்பட்டது. இந்தக்‌ கல்லறைக்‌ குழி 
எவ்வளவு சிறியதாகவும்‌, ஓடுக்கமாகவும்‌ இருந்தது என்றால்‌, திருச்‌ 
சரீரத்தைக்‌ குழிக்குள்‌ இறக்கியபோது, அதன்‌ தோள்களில்‌ ஒன்று 
காயப்பட்டது. உடனே புதிய இரத்தம்‌ தாராளமாக வழிந்தோடியது. 
ஆனால்‌ இந்தக்‌ காட்சியையும்‌ மீறி, குழியை மூடிய மண்‌ கால்களால்‌ 


மிதித்து, சமன்‌ செய்யப்பட்டது. இதனால்‌ திருச்சரீரம்‌ மேலும்‌ 
காயப்பட்டது. இவ்வாறு, மலாக்கா புனிதரின்‌ வாழ்விலும்‌, 
அவருடைய மரணத்திலும்‌ அவரை நிந்தைக்கு உட்படுத்தியதாகத்‌ 
தோன்றியது. 

மார்ச்‌ முதல்‌ அடுத்த ஆகஸ்ட்‌ வரை புனிதரின்‌ திருச்சரீரம்‌ இந்த 
நிலையிலேயே கல்லறையில்‌ இருந்தது. ஆகஸ்ட்டில்‌, தேவ பராமரிப்பு 
சுவாமி பெய்ராவை, கோவாவிலிருந்து மொலுக்காஸ க்குச்‌ செல்லும்‌ 
வழியில்‌, மலாக்காவுக்கு வரச்‌ செய்தது. பெய்ரா புனிதர்மீது விசேஷ 
பக்தி கொண்டிருந்தார்‌. அவா்‌ புனிதரின்‌ நேசத்திற்குரிய திருச்‌ 
சரீரத்தை மீண்டும்‌ பார்க்க ஆசை கொண்டார்‌. அதன்படி, ஒரு நாள்‌ 
இரவில்‌, அவரும்‌, ஜேம்ஸ்‌ பெரேய்ராவும்‌, வேறு சிலரும்‌ இரகசிய 
மாக திருச்சரீரத்தை அதன்‌ கல்லறையினின்று தோண்டியெடுத்‌ 
தார்கள்‌. அது, இன்னும்‌ அழிவின்‌ எந்தக்‌ கேட்டிற்கும்‌ உட்படாதிருப்‌ 
பதைக்‌ கண்டு பிரமித்தார்கள்‌. மலாக்காவின்‌ ஈரமான மண்‌, சான்ஸியன்‌ 
தீவின்‌ சுண்ணாம்பைப்‌ போலவே, திருச்சரீரத்தை எந்த விதத்திலும்‌ 
பாதித்திருக்கவில்லை. கடைசியாகப்‌ புதைக்கப்பட்டபோது, புனித 
ரின்‌ திருமுகத்தின்மீது வைக்கப்பட்ட ஒரு சிறு துகிலும்‌ கூட, புதிய 
இரத்தத்தால்‌ கறைபட்டி ருந்தது. 

640 


இப்படி ஒரு பொக்கிஷத்தை மீண்டும்‌ வெறும்‌ தரையில்‌ விட்டுச்‌ 
செல்ல அவர்களுடைய பக்தி இடம்‌ தரவில்லை. ஆகவே பெரேய்ரா 
ஓர்‌ அழகான சவப்‌ பெட்டி தயாரிக்கப்படவும்‌, அது விலையுயர்ந்த 
சீன டமாஸ்க்‌ ஸாட்டின்‌ துணியால்‌ உட்புறம்‌ அலங்கரிக்கப்படவும்‌ 
உத்தரவிட்டார்‌. அது தயாரானதும்‌, புனித சரீரம்‌ விலையுயர்ந்த 
நூற்பின்னல்‌ வகைச்‌ சிறு போர்வை ஒன்றால்‌ சுற்றப்பட்டு, அதனுளு; 
சேமிக்கப்பட்டது. இந்தச்‌ சவப்பெட்டி, கோவாவுக்குக்‌ கொண்டு 
செல்வதற்கான வழி கண்டுபிடிக்கப்படும்‌ வரை, மரியாதையோடு 
ஒரு பத்திரமான இடத்தில்‌ வைக்கப்பட்டது. ஏனெனில்‌ மலாக்கா 
இத்தகைய ஒரு பொக்கிஷத்திற்கு வெளிப்படையாகவே தன்னைத்‌ 
தகுதியற்றதாக ஆக்கியிருந்தது. 

கடவுளின்‌ பரிசுத்த ஊழியருக்குக்‌ காட்டப்பட்ட இந்தச்‌ சங்கை 
வணக்கத்திற்குக்‌ கடவுள்‌ ஓர்‌ இனிமையான அற்புதத்தின்‌ மூலம்‌ 
சம்பாவனையளித்தார்‌: சாதாரணச்‌ சூழ்நிலைகளில்‌ பத்து மணி 
நேரம்ம ட்டுமே எரியக்கூடிய ஒரு மெழுகுவர்த்தி, தொடர்ந்து அடுத்‌ 
தடுத்த பதினெட்டு பகல்களும்‌, பதினெட்டு இரவுகளும்‌ இடை 
விடாமல்‌ எரிந்துகொண்டி ருந்தது. கடைசியில்‌, அதிலிருந்து உருகி 
வழிந்திருந்த மெழுகை எடைபோட்டுப்‌ பார்த்தபோது, அந்த 
மெழுகுவர்த்தி தொடக்கத்தில்‌ இருந்த எடையை விட அதன்‌ 
மெழுகு அதிக எடையுள்ளதாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 


சுவாமி பெய்ரா மொலுக்காஸக்குப்‌ புறப்படுவதற்கு முன்பாக, 
திருச்சரீரத்தை கோவாவுக்குக்‌ கொண்டு செல்வதற்கான எந்த 
வாய்ப்பும்‌ கிடைக்கவில்லை. ஆகவே, அவர்‌ தம்‌ நண்பர்‌ ஒருவரைத்‌ 
திருச்சரீரத்திற்குப்‌ பொறுப்பாக மலாக்காவில்‌ விட்டு விட்டுப்‌ புறப்‌ 


பட்டார்‌. லோப்‌ நொரோஞ்ஞா அதைத்‌ தம்‌ கப்பலுக்குக்‌ கொண்டு 
செல்லும்‌ நற்பேற்றைப்‌ பெற்றுக்கொண்டார்‌. அந்தக்‌ கப்பலோ பல 
கடற்பயணங்களால்‌ தேய்வுற்றதாகவும்‌, பழையதாகவும்‌ இருந்தது. 
அதில்‌ இந்த விலைமதிக்கப்படாத திருப்பண்டத்தைப்‌ பத்திரமாக 
எடுத்துச்‌ செல்வது பற்றி யாரும்‌ கற்பனை கூட செய்ய முடியாத 
அளவுக்கு அது மோசமாயிருந்தது. ஆனால்‌ திருச்சரீரம்‌ அதில்தான்‌ 
கோவாவுக்குப்‌ பயணம்‌ செல்லப்‌ போகிறது என்ற செய்தி தெரிந்‌ 


641 


ததும்‌ மக்கள்‌ அதில்‌ பயணம்‌ செய்ய முண்டி யடித்தார்கள்‌. 


கப்பல்‌ புறப்பட்டது. மக்களின்‌ நம்பிக்கையுள்ள பக்தி இம்முறை 


யும்‌ ஏமாற்றப்படவில்லை. அவர்கள்‌ ஒரு பயங்கரப்‌ புயலை எதிர்‌ 
கொண்டார்கள்‌. அது ஒரு மணற்கரையில்‌ கப்பலைச்‌ சிக்கிக்‌ 
கொள்ளச்‌ செய்தது. ஒரு புதுமையாலன்றி அதிலிருந்து அவர்கள்‌ 
தப்புவதற்கான எந்த வாய்ப்பும்‌ இருக்கவில்லை. ஆனால்‌ கடவுள்‌ 
அவர்கள்‌ சார்பாக அந்தப்‌ புதுமையைச்‌ செய்தருளினார்‌. ஒரு பலத்த 
காற்று, அந்த மணற்கரையிலிருந்து கப்பல்‌ உருவிக்கொண்டு 
வெளியே வரச்‌ செய்தது. கடவுளின்‌ திருக்கரம்தான்‌ இதைச்‌ செய்தது 
என்பதற்குச்‌ சான்றளிப்பது போல, கப்பல்‌ இந்த ஆபத்திலிருந்து 
வெளியே வந்த அடுத்த கணம்‌, அந்தக்‌ காற்று முற்றிலுமாக 
அமர்ந்தது. 

இலங்கைக்‌ கால்வாய்க்குள்‌ நுழைந்தபோது, அவர்கள்‌ மீண்டும்‌ 
மறைந்திருந்த ஒரு பாறையின்‌ மீது மோதிவிட்டார்கள்‌. மோதிய 
வேகத்தில்‌ சுக்கான்‌ முறிந்தது, கப்பலின்‌ அடிப்பகுதி அந்தப்‌ பாறை 
யின்‌ பிளவுக்குள்‌ வசமாகச்‌ சிக்கிக்கொண்டது. கப்பலின்‌ பாரத்தைக்‌ 


குறைக்கும்படி ஊழியர்கள்‌ அதன்‌ சிறு பாய்மரங்களையும்‌, கயிறுகள்‌ 
போன்றவற்றையும்‌ வெட்டி விடவும்‌, கப்பலிலிருந்த சரக்கைக்‌ 
கடலில்‌ எறியவும்‌ தயாரானார்கள்‌. ஏனெனில்‌ அந்தப்‌ பரிதாபமாக, 
எளிதில்‌ உடையக்கூடிய நிலையிலிருந்த சிறு கப்பல்‌, அலைகளால்‌ 
பக்கவாட்டில்‌ அங்குமிங்கும்‌ தொடர்ந்து அசைக்கப்பட்டது. 
ஒவ்வொரு முறை அது அவ்வாறு அசைத்தாட்டப்பட்ட போதும்‌, 
அது முழுவதுமாக உடைந்து அழியப்‌ போகிறது என்று அவர்கள்‌ 
அஞ்சினார்கள்‌. 

இந்த மோசமான சூழ்நிலையில்‌ அவர்கள்‌ புனிதரின்‌ பாதுகாவ 
லில்‌ தஞ்சமடைந்தார்கள்‌. புனித அருளிக்கப்‌ பெட்டி மேல்தளத்‌ 
திற்குக்‌ கொண்டு வரப்பட்டது. அங்கே கப்பல்‌ ஊழியர்களும்‌, 
பயணிகளுமாகிய அனைவரும்‌ தங்கள்‌ கரங்களில்‌ எரியும்‌ மெழுகு 
வர்த்திகளோடு முழந்தாளிட்டு, தங்களைப்‌ பாதுகாக்கும்படி 
அவரிடம்‌ அழுது மன்றாடினார்கள்‌. ஜெபம்‌ முடிந்த மாத்திரத்தில்‌, 
தண்ணீருக்கு அடியிலிருந்து ஒரு எதுவோ உடைவது போன்ற ஒரு 


642 


பலத்த சத்தம்‌ கேட்க, கீழே தன்னைப்‌ பிடித்திருந்த எதனிடமிருந்தோ 
கப்பல்‌ தன்னை விடுவித்துக்கொண்டு மீண்டும்‌ மிதந்தது. கப்பல்‌ 
சிக்கியிருந்த அந்தப்‌ பாறைப்‌ பிளவு தானாகவே உடைந்து கப்பலை 
விடுவித்திருந்தது. இவ்வாறு இந்த எல்லா நிர்ப்பாக்கியங்களின்‌ மீதும்‌ 


வெற்றிகொண்டு, கப்பல்‌ பாதுகாப்பாக கொச்சியை வந்தடைந்தது. 


கொச்சி நகரம்‌ முழுவதுமே தங்கள்‌ அன்புத்‌ தந்தையும்‌, குருவு 
மானவரின்‌ திருச்சரீரத்திற்கு வணக்கம்‌ செலுத்தும்படி துறைமுகத்‌ 
திற்கு வந்திருந்தது. அங்கிருந்து அவர்கள்‌ பட்டிக்காலாவுக்குப்‌ புறப்‌ 
பட்டுச்‌ சென்றார்கள்‌. அங்கே காற்று அவர்களுக்கு எதிராக இருந்த 
தால்‌, கப்பல்‌ தலைவர்‌ தமது சிறு படகைக்‌ கடலில்‌ இறக்கச்‌ செய்து, 
துடுப்புகளைப்‌ பயன்படுத்திக்‌ கோவாவுக்குச்‌ செல்ல சில ஊழியார்‌ 


களுக்குக்‌ கட்டளையிட்டார்‌. இந்தப்‌ படகுதான்‌ அங்கிருந்த 
அதிகாரிகளுக்குத்‌ திருச்சரீரம்‌ வந்திருக்கும்‌ மகிழ்ச்சியான செய்தி 
யைக்‌ கொண்டு செல்லத்‌ தெரிந்துகொள்ளப்பட்டி ருந்தது. 
இதனிடையே பட்டிக்காலாவில்‌, போர்ச்சுக்கல்‌ அரசின்‌ பொரு 
ளாளரான அந்தோனி ரொட்ரீகஸின்‌ மனைவி மரணப்‌ படுக்கையில்‌ 
இருந்தாள்‌. புனித சரீரம்‌ வந்து சேர்ந்திருப்பதைக்‌ கேள்விப்பட்டதும்‌, 
அதைத்‌ தன்னால்‌ பார்க்க முடிந்தாலே போதும்‌, உடனடியாகத்‌ தான்‌ 
குணம்பெற முடியும்‌ என்ற உறுதியான நம்பிக்கையை அவள்‌ தன்னில்‌ 
உணர்ந்தாள்‌. ஆகவே அவர்கள்‌ அவளைக்‌ கப்பலுக்குக்‌ கொண்டு 
சென்றார்கள்‌. அங்கே, திருச்சரீரம்‌ அவளுடைய கண்களில்‌ பட்ட 
மாத்திரத்தில்‌, தான்‌ முழுவதுமாகக்‌ குணமடைந்து விட்டதை அவள்‌ 
உணர்ந்தாள்‌. புனிதரைச்‌ சுற்றியிருந்த சிறு போர்வையின்‌ விளிம்பில்‌ 
ஒரு சிறு துண்டைத்‌ தனக்குத்‌ தரும்படி அவள்‌ கெஞ்சிக்‌ கேட்க, அது 
அவளுக்குத்‌ தரப்பட்டது. அதை அவள்‌ ஓர்‌ அருளிக்கப்‌ பெட்டியில்‌ 
ஸ்தாபித்து வைத்தாள்‌. அதனால்‌ நிகழ்ந்த எண்ணற்ற புதுமைகளை 
விளக்குவதற்கு இன்னுமொரு முழுப்‌ புத்தகமே தேவைப்படும்‌! 
சுவாமி பார்ஸேயுஸின்‌ மரித்ததும்‌, சுவாமி மெல்கியோர்‌ நூனெஸ்‌ 
என்பவர்‌ இந்தியாவின்‌ துணை மாகாண அதிபராகப்‌ பதவியேற்றிருந் 
தார்‌. வைஸ்ராய்‌ உடனே ஒரு சிறு இரு பாய்மரக்‌ கப்பல்‌ ஒன்றைத்‌ 
தயார்‌ செய்ய உத்தரவிட, நூனெஸ்‌, குருமடத்தைச்‌ சேர்ந்த வேறு சில 
தந்தையரோடும்‌, நான்கு குருமாணவர்களோடும்‌ திருச்சரீரத்தைப்‌ 
643 


பெற்று வர பட்டிக்காலாவுக்குப்‌ புறப்பட்டார்‌. அது லோப்‌ 
நொரோஞ்ஞாவின்‌ கப்பலிலிருந்து இறக்கப்பட்ட போது, துறைமுகத்‌ 
திலிருந்த கப்பல்கள்‌ அனைத்தும்‌ தங்கள்‌ பீரங்கிகளை முழங்கச்‌ 
செய்து, புனிதருக்கு வணக்கம்‌ செலுத்தின. கடற்கரையில்‌ ஏராள 
மான மக்கள்‌ கூடியிருந்தார்கள்‌. 


1554, மார்ச்‌ 15 அன்று அவர்கள்‌ கோவாவிலிருந்து சுமார்‌ 
இரண்டு கி.மீ தொலைவிலுள்ள ரெபெண்டா என்ற இடத்தை 
அடைந்து, அங்கே இரவில்‌ தங்கினார்கள்‌. அதே சமயம்‌ புனிதரை 
ஆடம்பரமாக வரவேற்பதற்காக கோவா நகரம்‌ விழாக்‌ கோலம்‌ 
பூண்டுகொண்டிருந்தது. மறு நாள்‌ திருப்பாடுகளின்‌ வாரத்தின்‌ 
வெள்ளிக்கிழமையாக இருந்தது. அன்று காலையில்‌, கோவாவில்‌ 
இருந்த போர்ச்சுக்கீசியப்‌ பிரபுக்கள்‌ அனைவரும்‌, பிரமாதமாக 
அலங்கரிக்கப்பட்டு, ஒளியூட்டப்பட்டிருந்த ஆறு மிதவைப்‌ படகு 
களில்‌ (681208) புறப்பட்டார்கள்‌. மிகுந்த மரியாதைக்குரிய உள்ளூர்‌ 
வாசிகள்‌ முன்னூறு பேர்‌ இருந்த வேறு பன்னிரண்டு மிதவைப்‌ 
படகுகள்‌ அவர்களைத்‌ தொடர்ந்து வந்தன. இவர்கள்‌ ஒவ்வொரு 
வரும்‌ தங்கள்‌ கரங்களில்‌ எரியும்‌ தீப்பந்தம்‌ ஒன்றைப்‌ பிடித்திருந்‌ 
தார்கள்‌. பாடகர்‌ குழுக்களும்‌, இசைக்‌ குழுக்களும்‌ எல்லாப்‌ படகு 
களிலும்‌ இருந்து, அற்புதமான இசையை வெளிப்படுத்திக்‌ கொண்‌ 
டிருந்தார்கள்‌. புனிதரின்‌ திருச்சரீரத்தைச்‌ சுமந்திருந்த இரு பாய்மரக்‌ 
கப்பல்‌ அந்தப்‌ படகுகள்‌ அனைத்திற்கும்‌ நடுவில்‌ இருந்தது. 

அவை அனைத்தும்‌ மெதுவாகவும்‌, அழகான வரிசையிலும்‌ 
முன்னேறி வந்தன. திருச்சரீரம்‌ கப்பலின்‌ மேல்‌ தளத்தில்‌, பெரேய்ரா 
வால்‌ உருவாக்கப்பட்டிருந்த மிக அற்புதமான ஒரு பொன்னிறக்‌ 
கவிகையின்‌ கழ்‌ இருந்தது. அதைச்‌ சுற்றிலும்‌ விளக்குகள்‌ எரிந்து 
கொண்டிருக்க, இரு பக்கங்களிலும்‌ கொடிகளும்‌, பதாதைகளும்‌ 
காணப்பட்டன. கோவா வாசிகள்‌ அனைவரும்‌, நோயாளிகளும்‌ 
கூட, கடற்கரையில்‌ இருந்தார்கள்‌. அங்கே நடந்து வர முடியாத 
வார்கள்‌ சுமந்து வரப்பட்டிருந்தார்கள்‌. தங்கள்‌ பக்திக்கான மிகச்‌ 
செழுமையான வெகுமதியை அவர்கள்‌ பெற்றுக்கொண்டார்கள்‌. 
அந்த அழகான சிறு படகுக்‌ குழுவும்‌, அதன்‌ நடுவில்‌ கம்பீரமான இரு 


பாய்மரக்‌ கப்பலும்‌ அணிவகுத்து வந்ததைக்‌ கண்ட மக்களின்‌ 


644 


பலதரப்பட்ட உணர்ச்சிகளை விவரிப்பது சாத்தியமேயில்லை. சிலர்‌ 
பக்தியோடு கண்ணீர்‌ பெருக்கினார்கள்‌, மக்கள்‌ கூட்டங்கூட்ட மாக, 
இரு கரங்களை விரித்தபடி முழந்தாளில்‌ நின்றார்கள்‌. அவர்கள்‌ 
அவரை அரவணைத்துக்கொள்ள விரும்புறெவர்களைப்‌ போலத்‌ 
தோன்றினார்கள்‌. புனிதரின்‌ துதி புகழ்ச்சிகள்‌ எல்லாப்‌ பக்கமும்‌ 
எதிரொலித்தன. கோவா இத்தகைய பொக்கஷத்தின்‌ பவனியில்‌ தன்‌ 
மகிழ்ச்சியை அறிக்கையிட்டது. சிலர்‌ அது கரைக்கு வந்து சேரும்‌ 
வரை காத்திருக்கப்‌ பெறுமையில்லாமல்‌, தண்ணீரில்‌ குதித்தார்கள்‌, 
திருச்சரீரத்தைச்‌ சுமந்து வந்த கப்பலை அவர்கள்‌ முத்தமிட்டார்கள்‌. 
அதன்பின்‌ அதனோடு சேர்ந்து கடற்கரையை நோக்கி நீந்தி 
வந்தார்கள்‌. 

கடற்கரையில்‌ தமது விருதுச்‌ சின்னத்தைச்‌ சுமந்திருந்தவர்‌ 
களோடும்‌, மெய்க்‌ காவலர்களோடும்‌ வைஸ்ராயும்‌, அரச சபை உறுப்‌ 
பினர்களும்‌, நீதிபதிகளும்‌, தத்தம்‌ பதவிகளுக்குரிய உடைகளில்‌ 
திருப்‌ பொக்கிஷம்‌ கரைக்கு வருவதற்காகக்‌ காத்துக்கொண்‌ டிருந் 
தார்கள்‌. ஓர்‌ இளைஞர்‌ குழு முன்னே வந்தது, அதன்‌ முகப்பில்‌ இருந்த 
இளைஞன்‌ ஒரு பெரிய பாடுபட்ட சுரூபத்தைச்‌ சுமந்திருந்தான்‌. 
பாடகர்‌ குழுவினர்‌, “இஸ்ராயேலின்‌ தேவனாகிய ஆண்ட வர்‌ ஸ்துதிக்‌ 


கப்படுவாராக” என்னும்‌ சங்கீதத்தைப்‌ பாடத்‌ தொடங்கினார்கள்‌. 


அதன்பின்‌ பின்வரும்‌ வரிசைப்படி பவனி அமைக்கப்பட்டது: 


வெண்ணாடை அணிந்து, மலர்களை முடியாகச்‌ சூடி, தங்கள்‌ கரங்‌ 
களில்‌ ஒலிவக்‌ கிளைகளைப்‌ பிடித்திருந்த தொண்ணுறு குழந்தைகள்‌ 
அணிவகுப்பின்‌ தொடக்கத்தில்‌ இருந்தார்கள்‌. அவர்களை அடுத்து, 
இரக்கத்தின்‌ சபை உறுப்பினர்களும்‌, அவர்களைத்‌ தொடர்ந்து, 
குருத்துவ ஆயத்தக்காரர்களும்‌ நடந்து செல்ல, புனிதரின்‌ திருச்சரீரத்‌ 
தைச்‌ சபைத்‌ தந்தையர்‌ சுமந்து வந்தார்கள்‌. புனித திருப்பண்டத்திற்‌ 
குப்‌ பின்னால்‌ வைஸ்ராய்‌ தமது அற்புதமான பரிவாரத்தோடும்‌, 
அடுத்து நீதிபதிகளும்‌, கடைசியாக மக்களும்‌ அணிவகுத்து 
வந்தார்கள்‌. 

தெருக்கள்‌ இரு பக்கமும்‌ அலங்காரப்‌ பதாதைகளாலும்‌, 


வண்ணக்‌ கொடிகளாலும்‌, மற்ற அலங்காரங்களாலும்‌ அலங்கரிக்கப்‌ 


645 


பட்டிருந்தன. பவனி கடந்து சென்ற எல்லா இடங்களிலும்‌ மக்கள்‌ 
எவ்வளவு திரளாகக்‌ கூடியிருந்தார்கள்‌ என்றால்‌, காவலர்கள்‌ மிகுந்த 
சிரமத்தோடுதான்‌ பவனி முன்னேறிச்‌ செல்ல வழி ஏற்படுத்தித்‌ 
தந்தார்கள்‌. வீடுகளின்‌ ஜன்னல்களிலிருந்தும்‌, கூரைகளிலிருந்தும்‌ 
ரோஜாக்களின்‌ தொடர்‌ மழை என்று அழைக்கப்படக்‌ கூடிய பூமாரி 
பொழிந்துகொண்டி ருந்தது. ஆனால்‌ தம்முடைய பரிசுத்த ஊழிய 
ரின்‌ இந்த கோவா பிரவேசத்தை மகிமைப்படுத்தத்‌ திருவுளங்கொண்டு 
செய்தருளிய அற்புதங்கள்தான்‌ இங்கே பதிவு செய்ய மற்ற அனைத்‌ 
தையும்‌ விட அதிகத்‌ தகுதியுள்ளதாக இருக்கின்றன. 

இவற்றில்‌ முதலாவது, புனித திருச்சரீரத்தினின்று வெளிப்பட்ட 
பரலோக நறுமணமாகும்‌. மிகத்‌ தொலைவான இடங்களில்‌ இருந் 
தவார்களும்‌ கூட அதை உணர்ந்தார்கள்‌. புனிதர்‌ பட்ட விசாரணை 
அறிக்கையில்‌ நாம்‌ வாசிப்பது போல, அது இருவித விளைவுகளை 
ஏற்படுத்தியது. மக்கள்‌ தங்கள்‌ முகர்‌ புலனில்‌ மிகுந்த இன்பம்‌ 
அனுபவித்தது மட்டுமின்றி, அது ஆச்சரியத்திற்குரிய வகையில்‌ 
அவர்களுடைய பக்தியை வெகுவாக அதிகரித்தது. 


அடுத்ததாக, அவர்‌ கடந்து போவதைக்‌ காணும்படி, அல்லது 
அவர்களில்‌ சிலருடைய வார்த்தைகளில்‌ சொல்வதானால்‌, அவர்‌ 
தங்களைக்‌ கண்டு, குணப்படுத்தும்படியாக சுமந்து வரப்பட்ட 
நோயாளிகள்‌ அற்புதமான முறையில்‌ முழு சுகம்‌ பெற்றதை நாம்‌ 
குறிப்பிட வேண்டும்‌. படுத்த படுக்கையாக இருந்தவர்களில்‌ ஜேன்‌ 
பெரேய்ரா என்ற பெண்மணியும்‌ ஒருவராவார்‌. அவர்‌ மூன்று மாத 
காலமாக ஆபத்தான முறையில்‌ நோயுற்றுப்‌ படுக்கையில்‌ கிடந்தார்‌. 
புனிதரிடம்‌ அவர்‌ தன்னைக்‌ குணப்படுத்தும்படி மன்றாடிய அதே 
கணத்தில்‌ அவர்‌ முழுமையாகக்‌ குணமடைந்தார்‌. 

ஏறக்குறைய மரிக்கும்‌ தறுவாயில்‌ இருந்த ஓர்‌ இளஞ்சிறுமிக்காக 
அவளுடைய தாய்‌ புனிதரிடம்‌ ஜெபிக்கத்‌ தொடங்கினாள்‌. சிறுமி 
யின்‌ கரத்தில்‌, மந்திரித்த மெழுகுதிரி ஒன்று எரிந்துகொண்டிருந்தது. 
அவளுடைய தாய்‌ தன்‌ மகளைக்‌ குணப்படுத்தும்படி கண்ணீரோடு 
புனிதரிடம்‌ மன்றாடியதோடு, அவருக்குத்‌ தோத்திரமாக ஒரு திவ்ய 
பலிபூசை நிறைவேற்றப்படச்‌ செய்வதாக வாக்கும்‌ அளித்தாள்‌. அதே 


646 


கணத்தில்‌ அவளுடைய மகள்‌ முழுவதும்‌ குணம்‌ பெற்றுப்‌ படுக்கை 
யிலிருந்து எழுந்ததோடு, புனிதரைக்‌ காணத்‌ தன்னை அழைத்துச்‌ 
செல்லும்படி அடம்‌ பிடிக்கவும்‌ தொடங்கி விட்டாள்‌. மகிழ்ச்சியில்‌ 
திக்குமுக்காடிக்‌ கொண்டிருந்த தாய்க்கு இதை விட இன்பமான 
வேலை வேறு என்ன இருந்திருக்க முடியும்‌! 

அப்போது சேசுசபைக்குச்‌ சொந்தமாயிருந்த அர்ச்‌. சின்னப்பர்‌ 
ஆலயத்திற்குத்‌ திருச்சரீரம்‌ கொண்டு செல்லப்பட்டது. அங்கே 
குருடர்களும்‌, முடவர்களும்‌, திமிர்வாதக்காரரும்‌, குஷ்டரோகி 
களும்‌, மொத்தத்தில்‌ எல்லா வகையான நோயாளிகளும்‌ இருந்‌ 
தார்கள்‌. புனிதரின்‌ திருச்சரீரம்‌ ஆலயத்திற்குள்‌ நுழைந்த அதே கணத்‌ 
தில்‌ அவர்கள்‌ அனைவரும்‌ திடீரென குணமாக்கப்பட்டார்கள்‌. 
உண்மையில்‌, அங்கே கூடியிருந்த பெருங்கூட்டமான மக்களால்‌ 
அர்ச்‌. பிரான்சிஸ்‌ சவேரியாருக்குச்‌ செலுத்தப்பட்ட துதி புகழ்ச்சி 
யைப்‌ போல வேறு எந்த அர்ச்சியசிஷ்டவரும்‌ ஒருபோதும்‌ புகழப்‌ 
பட்டிருக்க முடியாது என்று பொதுவாக நம்பப்படுகிறது. 

அவர்கள்‌ ஒவ்வொருவரிடமும்‌, சொல்வதற்கு ஏதாவது ஓர்‌ 
அற்புதக்‌ கதை இருந்தது. அவர்களில்‌ ஜான்‌ டேய்ரோவும்‌ ஒருவர்‌. 
இவர்‌ மைலாப்பூரிலும்‌, மலாக்காவிலும்‌, மொலுக்காஸிலும்‌ புனித 
ரின்‌ துணைவராக இருந்ததை வாசகர்கள்‌ மறந்திருக்க மாட்டீர்கள்‌. 
இப்போது, ஒரு துறவியாக இருந்த அவர்‌ ஏராளமாகக்‌ கண்ணீர்‌ 
சிந்தியபடி, தமது பாவங்களைப்‌ பகிரங்கமாக எடுத்துரைத்ததோடு, 
தம்மைப்‌ பற்றிப்‌ புனிதர்‌ கூறிய தீர்க்கதரிசனங்களையும்‌, அவை 
ஒவ்வொன்றும்‌ வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே நிறைவேறியதை 
யும்‌ அறிக்கையிட்டார்‌. 

அவருடைய திருச்சரீரம்‌ பெரிய சிற்றாலயத்தில்‌ வைக்கப்பட்டது. 
மக்கள்‌ கூட்டத்தின்‌ தொந்தரவைத்‌ தவிர்ப்பதற்காக அது ஒரு கூரிய 
மரக்கழிகளாலான வேலியால்‌ பாதுகாக்கப்பட்டது. ஆனாலும்‌ இந்த 
முயற்சி பலனளிக்கவில்லை. எந்தத்‌ தடையும்‌ மக்களின்‌ பக்தியைத்‌ 
தடுத்துவிட முடியவில்லை. ஆகவே, மக்களைத்‌ திருப்திப்படுத்து 
வதற்காக, புனிதர்‌ நின்றுகொண்டிருப்பது போன்ற ஒரு நிலையில்‌ 
வைக்கப்பட்டார்‌. இது அனைவருக்கும்‌ மிகுந்த மகிழ்ச்சியளித்தது. 


647 


இந்த நிலையில்‌, அனைவரும்‌ காணும்படி அவருடைய திருச்சரீரம்‌ 
மூன்று நாட்கள்‌ வைக்கப்பட்டிருந்தது. மேற்றிராசன ஆலயத்தின்‌ 
கேனன்‌ குருக்கள்‌ வெள்ளியன்று, திருச்சிலுவைக்கான ஆடம்பரப்‌ 
பாடற்பூசை நிறைவேற்றினார்கள்‌. புனிதரால்‌ மிக அதிகமாக 
நேசிக்கப்பட்டவர்களாயெ அர்க்‌ பிரான்சிஸ்‌ சபைத்‌ துறவிகள்‌ 
சனிக்கிழமையன்று, நம்‌ திவ்ய ஆண்டவளின்‌ பாடற்பூசையை 
நிறைவேற்றினார்கள்‌. இவ்வாறு பொது மக்களின்‌ பக்தியைத்‌ திருப்திப்‌ 
படுத்தியபின்‌ மறு நாள்‌ (ஞாயிறு) இரவில்‌, திருச்சரீரம்‌ பெரிய 
பீடத்தின்‌ சுவிசேஷப்‌ பக்கத்தில்‌, ஒரு சிறப்பான இடத்தில்‌ சேமிக்கப்‌ 
பட்டது. 

புனிதரின்‌ திருச்சரீரத்தை மலாக்காவிலிருந்து கோவாவுக்குக்‌ 
கொண்டு வந்த கப்பலுக்கு அதன்பின்‌ என்ன ஆனது என்பதை இங்கு 
குறிப்பிட நாம்‌ தவறிவிடக்கூடாது. கப்பல்‌ ஊழியார்கள்‌ கரையிறங்கி, 
அதிலிருந்த சரக்குகள்‌ முழுவதும்‌ கரையிறக்கப்பட்டவுடன்‌, தான்‌ 
இப்போது செய்து முடித்த பணியை விடக்‌ கீழான எந்தப்‌ பணியிலும்‌ 


ஈடுபடுத்தப்பட விரும்பாதது போல்‌, அந்தக்‌ கப்பல்‌ இரண்டாகப்‌ 


பிளந்து கடலில்‌ மூழ்கியது! 
திருச்சரீரத்தைப்‌ பொறுத்த வரை; அது அவ்வப்போது கோவா 


விலிருந்த மருத்துவர்களாலும்‌, மேற்றிராணிமாராலும்‌ அதிகாரபூர்வ 
மாகப்‌ பரிசோதிக்கப்பட்டது. அப்போதெல்லாம்‌, அது அழியா 


திருப்பது மட்டுமின்றி, உயிருள்ளது போல்‌ இளக்கமாகவும்‌, தன்‌ 
இயல்பான நிறத்திலும்‌ இருப்பதை அவர்கள்‌ கண்டார்கள்‌. எந்த 
அளவுக்கென்றால்‌, புனிதர்‌ மரித்து நான்கு ஆண்டுகளுக்குப்‌ பின்‌, 
கோவாவில்‌ வந்திறங்கிய ஜேம்ஸ்‌ டயஸ்‌ கர்வாலோ, புனிதரை முதன்‌ 
முதல்‌ பார்த்தவுடன்‌, அச்சத்தாலும்‌, பக்தியாலும்‌ ஏவப்பட்டவராக, 
“அவர்‌ உயிரோடு இருக்கிறார்‌! உயிரோடு இருக்கிறார்‌!” என்று 
அதிசயித்தபடி கூறினார்‌. 

இரு சந்தர்ப்பங்களில்‌, புனிதரின்‌ திருச்சரீரம்‌ மலாக்காவில்‌ 


புதைக்கப்பட்டபோது, முரட்டுத்தனமாகக்‌ கையாளப்பட்டதால்‌ 
தோளில்‌ ஏற்பட்ட காயத்தில்‌ யாராவது தங்கள்‌ விரலை வைத்த 
போது, அந்த இரு சமயங்களிலும்‌ அவர்களுடைய விரல்களின்மீது 


648 


இரத்தமும்‌, தண்ணீரும்‌ வடிந்தது! அவ்வாறே, மற்றொரு முறை, 
நீளம்‌ குறைவாயிருந்த ஒரு திருப்பண்டப்‌ பெட்டிக்குள்‌ அவருடைய 
திருச்சாரத்தை வைக்க அவர்கள்‌ முயன்றபோது, அவருடைய கழுத்‌ 


தினின்றும்‌ இரத்தம்‌ வடிந்து, அவருடைய தலையணையைக்‌ கறைப்‌ 
படுத்தியது. 

மற்றொரு முறை, விசுவாசிகள்‌ பக்தியோடு அவருடைய 
பாதங்களை முத்தமிட வசதியாக, அவை வெளியே தெரியும்படி 
திருச்சரீரம்‌ ஆலயத்தில்‌ வைக்கப்பட்டது. அவர்‌ மீது மிகுந்த பக்தி 
கொண்டி ருந்த ஒரு வயதான பெண்‌, விவேகமற்ற விதமாக, அவரது 
பாதத்தை முத்தமிடுவதற்குப்‌ பதிலாக, அவருடைய ஒரு விரலின்‌ ஒரு 
சிறு துண்டைப்‌ பற்களால்‌ கடித்தெடுத்து விட்டாள்‌. ஆனாலும்‌ தன்‌ 
திருட்டை அவளால்‌ மறைக்க முடியவில்லை. வழிந்த இரத்தம்‌ 
அவளைக்‌ காட்டிக்கொடுத்து விட்டது. இவ்வாறு, தமக்கு எவ்வளவோ 
மிகுதியான மகிமையளித்தவரின்‌ கன்னிமையுள்ள திருச்சரீரத்தை 
மகிமைப்படுத்த நம்‌ ஆண்டவர்‌ பிரியங்கொண்டார்‌. 


புனிதர்‌ தம்முடைய ஒரு கரம்‌ வெட்டி எடுக்கப்பட்டதை ஏற்றுக்‌ 
கொண்டதாகத்‌ தோன்றவில்லை. குறைந்த பட்சம்‌, அந்த நேரத்தில்‌ 
இருந்து திருச்சரீரம்‌, இன்னும்‌ அழிவற்றதாகவே இருந்தாலும்‌, அதே 
இயல்பான நிறத்தைத்‌ தக்க வைத்துக்கொள்ளவில்லை, அது முன்பு 
போல்‌ அழகானதாகவும்‌ தோன்றவில்லை. சேசு சபையின்‌ 
அதிசிரேஷ்டராயிருந்த சுவாமி க்ளாடியஸ்‌ ஆக்குவாவீவா என்பவர்‌, 
உரோமையிலிருந்த சபையின்‌ தாய்க்‌ கோவிலை வளப்படுத்த விரும்பி, 
புனிதரின்‌ வலக்‌ கரம்‌ முழங்கை வரை வெட்டியெடுக்கப்பட்டு, 
அக்கோவிலுக்கு அனுப்பப்பட உத்தரவிட்டார்‌. புனிதரின்‌ திருச்‌ 
சரீரத்தை முழுமையாக இந்தியாவுக்கென அளித்து விட்ட சேசு சபை, 
குறைந்த பட்சம்‌ அவருடைய ஒரே ஒரு அவயவமாவது இந்தத்‌ தாய்க்‌ 
கோவிலுக்குச்‌ சொந்தமாயிருப்பதுதான்‌ நியாயம்‌ என்று கருதியது. 
இந்தியாவிலிருந்த சபைக்‌ குருக்கள்‌ இதை விரும்பவில்லை எனினும்‌, 
அவர்கள்‌ கீழ்ப்படியக்‌ கடமைப்பட்டி ருந்தார்கள்‌. 

1616, நவம்பர்‌ 3 அன்று, திருப்பண்டப்‌ பேழை திறக்கப்பட்டு, 
புனிதரின்‌ வலது கரம்‌ உடலிலிருந்து வெட்டி அகற்றப்பட்டது. 


649 


அடுத்த வருடத்தில்‌, அது இந்தியாவிலிருந்து போர்ச்சுக்கலுக்குக்‌ 
கொண்டு செல்லப்பட்டது. அப்போது, கடவுள்‌ மட்டும்‌ அதைக்‌ 


கண்காணிக்காமல்‌ இருந்திருந்தால்‌, கோவா இழந்ததை உரோமை 
பெற்றுக்கொள்ள முடியாமலே போயிருக்கும்‌. சபையின்‌ மாகாணப்‌ 
பொருளாளரான சுவாமி செபாஸ்டியன்‌ கொன்சாலஸ்‌ ஒரு சிறு 
கப்பலில்‌ அதை ஐரோப்பாவுக்கு எடுத்துச்‌ சென்று கொண்டி ருந்தார்‌. 
அந்தக்‌ கப்பலோ அந்தக்‌ கடல்களில்‌ வழக்கமாக எதிர்கொள்ளப்‌ 
படும்‌ பெரிய போர்க்‌ கப்பல்களை எதிர்த்துப்‌ போராட முற்றிலும்‌ 
தகுதியற்றதாக இருந்தது. போர்ச்சுக்கல்‌ நாட்டிற்கும்‌, கத்தோலிக்கக்‌ 
கிறீஸ்தவத்திற்கும்‌ எதிரிகளாக இருந்த டச்சுப்‌ போர்க்‌ கப்பல்‌ ஒன்று 


தங்கள்‌ கப்பலைப்‌ பின்தொடர்ந்து வருவதை அவர்கள்‌ கண்டார்கள்‌. 
அதை எதிர்த்து நிற்கத்‌ தங்களால்‌ முடியாது என்பதை நன்கு அறிந்‌ 
திருந்த போர்ச்சுக்கீசியாகள்‌ நடப்பது நடக்கட்டும்‌ என்று இருந்து 
விட்டார்கள்‌. ஏனெனில்‌, வேகத்திலும்‌, போர்த்‌ திறமையிலும்‌ அந்த 


எதிரியை எதிர்த்து நிற்கத்‌ தங்களால்‌ இயலாது என்பதை அவர்கள்‌ 
அறிந்திருந்தார்கள்‌. மேலும்‌ அவர்களிடம்‌ போர்வீரர்களோ, போர்த்‌ 
தளவாடங்களோ எதுவும்‌ இருக்கவில்லை. 

அனால்‌ இந்த இக்கட்டான சமயத்தில்‌, தங்களைக்‌ காப்பாற்று 
வதற்கு, அர்ச்‌, பிரான்சிஸ்‌ சவேரியாரின்‌ திருக்கரம்‌ தங்களோடு 
இருப்பதை அவர்கள்‌ நினைவுகூர்ந்தார்கள்‌. எதிரிகள்‌ அதைப்‌ பார்க்‌ 
கும்படி அதை உயர்த்திப்‌ பிடிக்குமாறு அவர்கள்‌ சுவாமி கொன்சா 
லெஸிடம்‌ கேட்டுக்கொண்டார்கள்‌. அதே சமயத்தில்‌, தகுதியற்வர்‌ 
களாகிய தங்கள்‌ மீது புனிதர்‌ இரக்கம்‌ காட்டாவிட்டாலும்‌, மிகுந்த 
மதிப்புள்ளதாயிருந்த தமது ஒரு பகுதியிடம்‌ இரக்கம்‌ காட்டும்படி 
யும்‌, எதிரிகளின்‌ அவபக்தியுள்ள கரங்களில்‌ அது கிடைக்க அனுமதிக்‌ 
காதபடியும்‌ அவர்கள்‌ அத்திருக்கரத்திற்கு முன்பாக முழந்தாளிட்டு 
மன்றாடப்‌ போவதாகவும்‌ அவர்கள்‌ கொன்சாலஸிடம்‌ கூறினார்கள்‌. 

டச்சுக்காரர்கள்‌ ஓர்‌ எளிதான வெற்றியைத்‌ தாங்கள்‌ பெறப்‌ 
போவது பற்றி சந்தோஷ உற்சாகத்தோடு கூச்சலிடுவதை இப்போது 
போர்ச்சுக்கீசியாரகளால்‌ கேட்க முடிந்தது. அந்த அளவுக்கு டச்சுக்‌ 
கப்பல்‌ ஏற்கனவே அவர்களை மிகவும்‌ நெருங்கி வந்திருந்தது. 
இச்சமயத்தில்‌ கொன்சாலெஸ்‌ புனிதரின்‌ கரத்தைத்‌ தாங்கியபடி 


650 


தளத்ல்‌ தோன்றினார்‌. கப்பல்‌ ஊழியர்கள்‌ அதே கணத்தில்‌ முழந்தா 
ளிட்டார்கள்‌. குருவானவர்‌ தளத்தின்‌ ஓரத்திற்கு வந்து, எதிரிக்கு 
நேருக்கு நேராக நின்றார்‌. அவர்‌ அவர்களுக்கு எதிராக சவேரியாரை 
மன்றாடவில்லை. மாறாக, அவருடைய திருப்பெயரை உரக்கச்‌ 
சொல்லி, அவர்‌ அவர்களை மிரட்டியதோடு, மேற்கொண்டு ஒரு 
அடி கூட முன்னேறி வராதபடி அவர்களை எச்சரித்தார்‌! ஓ மிக 
நிச்சயமாக, அது கடவுளின்‌ திருக்குரலாகவும்‌, புனிதரின்‌ குரலாகவும்‌ 
இருந்தது! அவர்கள்தான்‌ இந்தப்‌ பரிசுத்த குருவின்‌ வாய்‌ வழியாகப்‌ 
பேசினார்கள்‌. ஏனெனில்‌ தன்‌ எல்லாப்‌ பாய்களையும்‌ விரித்தபடி 
விரைந்து வந்துகொண்டிருந்த அந்த டச்சுக்‌ கப்பல்‌, ஏதோ ஒரு பனிப்‌ 
பாறையில்‌ திடீரென சிக்கிக்கொண்டது போல, தன்‌ இயக்கத்தை 
யெல்லாம்‌ முற்றிலுமாக இழந்து, அப்படியே அசையாமல்‌ நின்றது. 
போர்ச்சுக்கசியா்களின்‌ கப்பலோ பத்திரமாக லிஸ்பனை நோக்கி 
உற்சாகமாக விரைந்து சென்றது. டச்சுக்காரர்கள்‌ இந்தப்‌ புதுமை 
யைக்‌ கண்டபோது, மதிமயக்கம்‌ கொண்டவர்கள்‌ போல்‌ ஆகி 
விட்டார்கள்‌. இதன்‌ காரணம்‌ அவர்களுக்குக்‌ கொஞ்சமும்‌ விளங்க 
வில்லை. 

கடவுள்‌ தம்‌ ஊழியரின்‌ திருப்பெயருக்கும்‌, அர்ச்சியசிஷ்டதனத்‌ 
திற்கும்‌ மகிமையளிக்கும்படி செய்த புதுமை இது ஒன்று மட்டுமல்ல, 
இது அவற்றிலெல்லாம்‌ பெரிய புதுமையும்‌ அல்ல. அர்ச்‌. பிரான்சிஸ்‌ 


சவேரியாரின்‌ பேறுபலன்களுக்கும்‌, மன்றாட்டிற்கும்‌ தந்தருளப்‌ 
பட்ட ஓர்‌ அற்புதமான தெய்வீக உபகாரம்‌ பதிவு செய்யப்படாத 
எந்த ஒரு நகரமும்‌, ஐரோப்பாவிலோ, ஆசியாவிலோ, அமெரிக்கா 
விலோ இருக்கவில்லை. ஆனால்‌, தற்போது நாம்‌ விவரித்துக்கொண் 
டிருக்கும்‌ காரியத்திலிருந்து சற்று விலகி, புனிதர்‌ தம்‌ மரணத்திற்கு 
முன்பும்‌, பின்பும்‌, எல்லா வகுப்புகளையும்‌, எல்லா மதங்களையும்‌ 
சேர்ந்த எல்லா மனிதர்களாலும்‌ எவ்வளவு உயர்வாக மதிக்கப்பட்‌ 
டார்‌ என்பதைக்‌ காட்டுவதன்‌ மூலம்‌, அவருடைய பேறுபலன்களின்‌ 
மகத்துவத்திற்கு இப்போது சுருக்கமாகச்‌ சான்று பகார்வோம்‌. 
முகம்மதியர்களையும்‌, நாகரீகமற்ற மனித இனங்களையும்‌ 
கொண்டு நாம்‌ தொடங்குவோம்‌. மொசாம்பிக்கிலும்‌, ஸோஃபாலா 
விலும்‌, பக்கத்துத்‌ தீவுகளிலும்‌ இந்தியாவில்‌ இருந்தது போலவே, 
651 


சுவாமி பிரான்சிஸின்‌ பெயர்‌ மிகுந்த மரியாதைக்கும்‌, வணக்கத்திற்‌ 
கும்‌ உரியதாக இருந்ததைத்‌ தாம்‌ கண்டதாக, போர்ச்சுக்கல்‌ அரசருக்‌ 
குக்‌ கழ்ப்பட்டிருந்த ஆப்ரிக்கக்‌ கடற்கரைக்கு, அரசரின்‌ உத்தரவின்‌ 
பேரில்‌ சென்றவரான பார்புடா கூறுகிறார்‌. மேலும்‌, அவருடன்‌ 
நெருங்கிப்‌ பழகியவார்கள்‌ போல்‌ அந்த மக்கள்‌ மிகுந்த ஆர்வத்தோடு 
அவரைப்‌ பற்றி விசாரித்ததாகவும்‌ பார்புடா கூறுகிறார்‌. உண்மையில்‌, 
அவர்களுடைய சொந்த நாட்டைச்‌ சேர்ந்த புகழ்‌ பெற்ற மனிதர்களை 
விடவும்‌, சவேரியார்‌ அவர்கள்‌ மத்தியில்‌ மிகுந்த புகழ்பெற்றவராக 
விளங்கினார்‌. அவர்கள்‌ அவரைப்‌ பெரிய தந்தை என்றும்‌, புதுமை 
களின்‌ எஜமானர்‌ என்றும்‌, பரலோக மனிதர்‌ என்றும்‌, இன்னும்‌ பல 
விதமான பெருமைக்குரிய பெயர்களைக்‌ கொண்டும்‌ அழைத்‌ 
தார்கள்‌. இவர்களில்‌ நிறையப்‌ பேர்‌, அவரைப்‌ பார்க்க வேண்டும்‌ 
என்னும்‌ ஒரே நோக்கத்திற்காகத்‌ தங்கள்‌ நாட்டையும்‌, குடும்பத்‌ 
தையும்‌ விட்டு, ஆயிரக்கணக்கான மைல்கள்‌ பயணம்‌ செய்து 
வந்திருந்தார்கள்‌; அவர்கள்‌ முழங்கால்களில்‌ நின்றபடி அவரோடு 
பேசினார்கள்‌, அவரது கரத்தை முத்தமிட்டார்கள்‌, அதைக்‌ கொண்டு 
தங்கள்‌ நெற்றிகளைத்‌ தொட்டார்கள்‌--இது அவர்களிடையே மிகுந்த 
தாழ்ச்சியுள்ள வணக்க முறையாகக்‌ கருதப்படுகிறது. 

இதை விட ஆச்சரியம்‌ என்னவென்றால்‌, சேசுக்கிறீஸ்துநாதரின்‌ 
மீதான விசுவாசத்தை வெறுத்தவர்களும்‌ கூட, சவேரியாரை நேசித்‌ 
தார்கள்‌ என்பதுதான்‌. இவர்கள்‌ அவருடைய அர்ச்சியசிஷ்டதனத்‌ 
தைப்‌ பிரமிப்போடு பாராட்டினார்கள்‌, அவர்‌ பயன்படுத்திய 


அல்லது தொட்ட பொருட்கள்‌ எதுவாயினும்‌, அவற்றை மிகுந்த 
கவனத்தோடும்‌, பக்தியோடும்‌ பாதுகாத்து வைத்திருந்தார்கள்‌. 
சாக்சுமா என்னுமிடத்தில்‌, 1675ஆம்‌ அண்டில்‌, விக்கிரக வழிபாட்‌ 
டினர்‌ சிலர்‌ தாங்கள்‌ மிகப்‌ புனிதமானதாகப்‌ போற்றிப்‌ பாதுகாத்து 
வைத்திந்த ஒரு கல்லைக்‌ காட்டினார்கள்‌. ஏனெனில்‌ புனிதர்‌ அந்தக்‌ 
கல்லின்மீது ஏறி நின்று அங்குள்ள மக்களுக்குப்‌ போதித்திருந்தார்‌. 
அமாங்குக்கி நகரம்‌ அடிக்கடி உள்ளூர்க்‌ கலகங்களால்‌ நாச 
மாக்கப்பட்டு வந்தாலும்‌, அந்த நாகரீகமற்ற மனிதர்கள்‌ புனிதர்‌ தங்கி 
யிருந்த இல்லம்‌ அழிக்கப்பட்டு விடாதபடி மிகவும்‌ எச்சரிக்கையா 
யிருந்து அதைப்‌ பாதுகாத்து வந்தார்கள்‌. புனிதர்‌ அங்கிருந்தபோது, 
652 


வெள்ளிக்கிழமைகளில்‌ அவருடைய போதனையைக்‌ கேட்க 
கிறீஸ்தவர்கள்‌ அவ்வீட்டில்‌ ஒன்றுகூடி னார்கள்‌. புனிதரின்‌ வாழ்க்கை 
வரலாற்றுப்‌ புத்தகம்‌ ஐரோப்பாவில்‌ வெளியிடப்பட்டபோது, 
யாரோ ஒருவர்‌ அதன்‌ ஒரு பிரதியை ஐப்பானுக்குக்‌ கொண்டு சென்‌ 
றார்‌. அங்கே அது உடனடியாக அந்நாட்டு மொழிக்கு மாற்றம்‌ 
செய்யப்பட்டு, மிகுந்த ஆர்வத்தோடும்‌, பிரமிப்போடும்‌, ஆர்ப்பரிப்‌ 


போடும்‌ வாசிக்கப்பட்டது. புனிதர்‌ உயிரோடு இருந்தபோது, அவார்‌ 
செல்லும்‌ கப்பல்களில்‌ செல்ல அல்லது அவற்றில்‌ தங்கள்‌ வணிகப்‌ 
பொருட்களை ஏற்றியனுப்ப, வணிகர்கள்‌ இரு மடங்குக்‌ கட்டணம்‌ 
செலுத்தவும்‌ தயாராக இருந்தார்கள்‌. கப்பல்‌ எந்த அளவுக்குச்‌ சிதை 
வுற்றதாக அல்லது மோசமான அளவுக்குப்‌ பயன்படுத்தப்பட்டதாக 
இருந்தாலும்‌ அதைப்‌ பற்றி அவர்களுக்குக்‌ கவலை இருப்பதில்லை, 
பெரிய தந்தை மட்டும்‌ கப்பலில்‌ இருந்தால்‌ போதும்‌, அப்போது 


எல்லோரும்‌ பாதுகாப்பாயிருப்பதாக உணர்ந்தார்கள்‌, புனிதரின்‌ 


கட்டளைக்குக்‌ கீழ்ப்படி யாத எந்தக்‌ காற்றும்‌, எந்தப்‌ புயலும்‌, எந்த 
அலைகளும்‌ இல்லை என்று அவர்கள்‌ நம்பினார்கள்‌. 

ஒரு முகம்மதியர்‌, தாம்‌ ஒரு முறை சில புதிய பலமான 
கப்பல்களை விட்டு விட்டு, புனிதர்‌ இருந்தார்‌ என்ற ஓரே காரணத்‌ 
திற்காக, ஒரு மிகப்‌ பழைய கப்பலில்‌ பயணம்‌ செய்ததாகத்‌ தெரிவித்‌ 
தார்‌. எல்லாக்‌ கப்பல்களும்‌ ஒன்றாக வளைகுடாவைக்‌ கடந்து 
கொண்டி ருந்தபோது, ஒரு கடும்புயல்‌ எழுந்ததாகவும்‌, சவேரியாரும்‌, 
தாமும்‌ இருந்த கப்பலைத்‌ தவிர மற்ற அனைத்து கப்பல்களும்‌ அதில்‌ 
அழிந்து போனதாகவும்‌ அவர்‌ கூறுகிறார்‌. 

புனிதரின்‌ தீர்க்கதரிசனங்களைப்‌ பொறுத்த வரை, கிறீஸ்தவர்‌ 
களைப்‌ போலவே, அவிசுவாசிகளும்‌ அவற்றை முழுவதுமாக நம்பி 
னார்கள்‌. இந்தியாவின்‌ எல்லாத்‌ துறைமுகங்களிலும்‌ பிரபலமடைந் 
திருந்த ஒரு முகம்மதிய மாலுமி இருந்தார்‌. அவர்‌ ஒரு கிறீஸ்தவராக 
இறப்பார்‌ என்று சவேரியார்‌ தீர்க்கதரிசனம்‌ கூறினார்‌. தமக்கு ஞான 
ஸ்நானம்‌ வழங்கப்‌ போர்ச்சுக்கசியர்கள்‌ வழக்கமாக முயன்ற 
போதெல்லாம்‌, தம்மைப்‌ பற்றிக்‌ கவலைப்பட வேண்டாமென்றும்‌, 
ஏனெனில்‌, பரிசுத்த தந்தை தமக்கு இதை வாக்களித்திருப்பதால்‌, 
தாம்‌ ஞானஸ்நானம்‌ பெறாமல்‌ இறக்கப்‌ போவதில்லை என்றும்‌, 


653 


ஆனால்‌ தமது மரணத்திற்குச்‌ சற்று முன்பாக மட்டுமே இது நடக்கும்‌ 
என்றும்‌, இன்னும்‌ சில வருடங்களுக்குத்‌ தாம்‌ இருக்கிறபடியே 
தம்மை அவர்கள்‌ விட்டுவிட வேண்டுமென்றும்‌, அதன்பின்‌ தாம்‌ 
இவ்வுலகிலிருந்து நேராக மோட்சம்‌ செல்லப்‌ போவதாகவும்‌ அவர்‌ 
களுக்குக்‌ கூறுவார்‌. அது புனிதர்‌ அவருக்கு வாக்களித்திருந்தபடியே 
நிகழ்ந்தது. தமது மரண நேரத்தில்‌ அவர்‌ ஞானஸ்நானம்‌ பெற்று, 


உடனே மரணமடைந்தார்‌. 


கொள்ளை நோய்‌, பஞ்சம்‌, புயல்கள்போன்ற பொதுவான 


அல்லது தனிப்பட்ட பேரிடர்க்‌ காலங்களில்‌, கிறீஸ்தவார்களைப்‌ 
போலவே சராசீனியர்களும்‌, அஞ்ஞானிகளும்‌ கூட சவேரியாரின்‌ 
உதவியை மன்றாடினார்கள்‌; அடிக்கடி அவருக்கு அர்ப்பணிக்கப்‌ 
பட்ட அல்லது ஏதாவது ஒரு விதத்தில்‌ அவருடைய பெயரோடு 
சம்பந்தப்பட்ட தேவாலயங்களுக்கு நேர்ச்சைக்‌ காணிக்கைகள்‌ 
வழங்கப்பட்டன. குமரிக்‌ கடற்கரையில்‌, முகம்மதியார்கள்‌ அவருக்கு 
நன்றியறிதலாக அவருக்கு ஒரு கோவிலைக்‌ கட்டினார்கள்‌, அவசர 
காலங்களில்‌ அவருடைய மன்றாட்டின்‌ உதவியை எப்போதும்‌ 


டெறுவதற்கான ஓர்‌ இடமாக அதைப்‌ பயன்படுத்தினார்கள்‌. 


தாமும்‌ ஒரு முகம்மதியராயிருந்த திருவாங்கூர்‌ அரசர்‌ மற்றொரு 
கோவிலைக்‌ கட்டி அதற்குத்‌ தாராளமான நன்கொடைகளை வழங்கி 
னார்‌. எல்லாப்‌ பிரிவுகளையும்‌ சேர்ந்த அவிசுவாசிகள்‌ அவருடைய 
கல்லறையைக்‌ கூட்டங்கூட்டமாக வந்து சந்தித்தார்கள்‌, மிகத்‌ 
தொலைவான நாடுகளிலிருந்து அவர்கள்‌ அங்கே திருயாத்திரையாக 
வந்தார்கள்‌. மொகலாயப்‌ பேரரசரின்‌ தூதர்கள்‌ தங்கள்‌ அரச 
சபையில்‌ தந்தை பிரான்சிஸின்‌ புகழைப்‌ பற்றிக்‌ கேள்விப்பட்டு, 
அவருடைய திருச்சரீரத்தைச்‌ சந்தித்தார்கள்‌; தேவாலயத்தில்‌ நுழை 
கையில்‌, அவர்கள்‌ மரியாதையின்‌ அடையாளமாகத்‌ தங்கள்‌ காலணி 
களைக்‌ கழற்றி விட்டு, ஆழ்ந்த பக்தியோடு கல்லறையை நெருங்கி, 
அவரைக்‌ தெண்டனிட்டு வணங்கினார்கள்‌. 


அஞ்ஞானிகளிடமிருந்து இப்போது நாம்‌ புதிய கிறீஸ்தவர்‌ 
களிடம்‌ கடந்து செல்வோம்‌. அவர்‌ சிறிது காலம்‌ தங்களோடு 
இல்லாதிருந்தபின்‌ திரும்பி வந்தபோது அவர்கள்‌ எப்போதும்‌ 


654 


மரியாதை வணக்கத்தோடு அவரை வரவேற்றார்கள்‌. கிராமங்களை 
யும்‌, குக்கிராமங்களையும்‌ சேர்ந்த மக்கள்‌ அனைவரும்‌ ஒன்றாக வந்து 
அவரைச்‌ சந்தித்தார்கள்‌. குழந்தைகளும்‌, சிறுவர்‌ சிறுமியரும்‌ 
கிறீஸ்தவ போதனைகளைப்‌ பாடல்களாகப்‌ பாடியபடி அணிவகுத்து 
வந்தார்கள்‌; தாய்மார்‌ தங்கள்‌ கரங்களில்‌ பச்சிளங்குழந்தைகளோடு 
வந்தார்கள்‌. மொத்தத்தில்‌, எல்லா வயதுகளையும்‌, இரு பாலினங்‌ 
களையும்‌ சேர்ந்த மக்கள்‌ தங்கள்‌ பரிசுத்த தந்தையை வரவேற்கும்படி 
திரண்டு வந்தார்கள்‌. 

குறிப்பாக, முத்துக்குளித்துறையின்‌ கடற்கரை நெடுக இருந்த 
ஊர்களில்‌, அவர்‌ நடந்து செல்லும்படி மக்கள்‌ தங்கள்‌ ஆடைகளைத்‌ 
தரைமீது விரித்ததைக்‌ கண்டு புனிதர்‌ மிகுந்த குழப்பத்திற்கு ஆளான 
துண்டு. ஆயினும்‌ அவர்‌ பொறுமையாக அவர்களுடைய விருப்பத்‌ 
திற்குத்‌ தம்மை விட்டுக்கொடுக்க வேண்டியிருந்தது. ஏனெனில்‌ 
அவர்‌ எவ்வளவுதான்‌ கெஞ்சினாலும்‌, திட்டினாலும்‌ கூட, இதை 
அவரால்‌ தடுக்க முடியவில்லை. மேலும்‌, புதிதாய்‌ மனந்திரும்பிய 
இந்தக்‌ கிறீஸ்தவர்களின்‌ பக்திக்கும்‌, விசுவாசத்திற்கும்‌ தடை போட 
அவர்‌ அச்சங்கொண்டார்‌. அவருக்குத்‌ தங்க இடம்‌ கொடுத்தவர்கள்‌ 


தங்களைப்‌ பெரும்‌ பேறுபெற்றவர்களாகக்‌ கருதினார்கள்‌; அவருக்குச்‌ 


சொந்தமான ஏதாவது ஒரு பொருளைத்‌ தங்களிடம்‌ பத்திரமாக 
வைத்திருப்பதில்‌ அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ ஆவலாக இருந்தார்கள்‌. 


ஆனால்‌ அவருடைய வறுமையின்‌ காரணமாக, அவர்களுக்குத்‌ 
தர அவரிடம்‌ ஒன்றுமில்லாதபோது, தங்கள்‌ ஆத்தும நன்மைக்காக 
எதாவது அறிவுரையை எழுதி, அதன்‌ கழ்‌ அவர்‌ கையெழுத்திட்டுத்‌ 
தரும்படி அவர்கள்‌ கேட்டுக்கொண்டார்கள்‌. இந்தக்‌ காகிதத்‌ 
துண்டுகள்‌ குடும்பச்‌ சொத்தாக மிகுந்த கவனத்தோடு பாதுகாக்கப்‌ 
பட்டு வந்தன. அவை தந்தையிடமிருந்து மகனுக்கு, பரம்பரைச்‌ 
சொத்தின்‌ மிகுந்த மதிப்புள்ள ஒரு பகுதியாகக்‌ கையளிக்கப்பட்டு 
வந்தன. அதை எழுதித்‌ தந்த கரமும்‌, அதன்‌ மூலம்‌ நிகழ்ந்த எண்ணற்ற 
அற்புதங்களும்‌, இந்த அவர்களுடைய செயல்பாட்டிற்குத்‌ தகுதி 
யான காரணங்களாக இருந்தன. அவருடைய மரணத்திற்குப்‌ பிறகு, 
அவருடைய கரத்தால்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றவர்கள்‌ தனிப்பட்ட 


மரியாதை வணக்கத்தோடு நடத்தப்பட்டார்கள்‌. “சுவாமி 


655 


பிரான்சிஸின்‌ கரத்தால்‌ நான்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றேன்‌” என்று 
கூறுவது அவர்களுக்குப்‌ பெருமையான காரியமாக இருந்தது. 


அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தேவாலயங்கள்‌ பல்வேறு இடங்‌ 
களில்‌ கட்டப்பட்டன. அவை எந்த அளவுக்குப்‌ பெரிதாக மதிக்கப்‌ 
பட்டன என்றால்‌, சராசீனியர்கள்‌ திருவாங்கூர்‌ கடற்கரையின்‌ மீது 
படையெடுத்து வந்து, மற்ற அர்ச்சியசிஷ்டவர்களுக்கு அர்ப்பணிக்‌ 
கப்பட்டிருந்த பன்னிரண்டு ஆலயங்களை இடித்தபோது, உள்ளூர்‌ 
மக்கள்‌, அவை அனைத்தையும்‌ திரும்பவும்‌ கட்ட முடியாத 
அளவுக்கு மிகவும்‌ ஏழைகளாக இருந்ததால்‌, அர்ச்‌. சவேரியாரின்‌ 
ஆலயத்தை மட்டும்‌ கஷ்டப்பட்டு மீண்டும்‌ கட்டி யெழுப்பினார்கள்‌. 

பல்வேறு நாடுகளிலிருந்து இந்த ஆலயங்களுக்குத்‌ திருயாத்திரை 
யாக வந்த அன்னியர்களுக்குத்‌ தேவையான தண்ணீரைத்‌ தரும்படி, 
உள்ளூர்‌ மக்கள்‌ ஒரு புதிய கிணற்றைத்‌ தோண்டும்‌ அவசியம்‌ 
அடிக்கடி ஏற்பட்டது என்ற சுவாமி நூநெஸின்‌ அறிக்கையிலிருந்து, 
இந்தத்‌ திருயாத்ரீகர்களின்‌ எண்ணிக்கையை ஓரளவு நாம்‌ யூகிக்க 
முடியும்‌. பல பழமையான ஆலயங்களில்‌, அர்ச்‌. பிரான்சிஸ்‌ சவேரி 
யாரின்‌ பீடம்‌ அல்லது சுரூபம்‌ ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டவுடன்‌, அந்த 


ஆலயங்கள்‌ தங்கள்‌ முந்திய பெயரை இழந்து, அவருடைய பெயரால்‌ 
அழைக்கப்படலாயின. 


அளவுக்கு மீறியதாக இருந்தாலும்‌, அர்ப்பணமுள்ள நேசத்தைப்‌ 
பற்றிய பின்வரும்‌ ஒரு நிகழ்ச்சி, அவர்‌ எந்த அளவுக்கு இந்தியர்களால்‌ 
நேசிக்கப்பட்டார்‌ என்பதைத்‌ தெளிவாகக்‌ காட்டுகிறது. மோட் சத்‌ 
தில்‌, அர்ச்‌. சவேரியாரை விடப்‌ பெரியவரான ஓர்‌ அர்ச்சியசிஷ்டவர்‌ 
இருக்கிறார்‌ என்று சொல்லப்படுவதைத்‌ தாங்கிக்கொள்ள இயலாத 
வர்களாக அவர்கள்‌ இருந்தார்கள்‌. யாராவது அப்போஸ்தலர்களை 
அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினால்‌, உடனே அவர்கள்‌ பதிலுக்கு, 
“ஏன்‌, எங்கள்‌ தகப்பனும்‌ ஓர்‌ அப்போஸ்தலராகத்தானே இருந்தார்‌! 
எத்தனை இராச்சியங்களுக்கு அவர்‌ சுவிசேஷத்தைச்‌ சுமந்து சென்‌ 
றார்‌! எத்தனை நாடுகளை அவர்‌ மனந்திருப்பித்‌ தம்‌ சொந்தக்‌ கரத்‌ 
தால்‌ மக்களுக்கு ஞானஸ்நானம்‌ வழங்கினார்‌! புதுமை வரம்‌, பல 
பாஷை வரம்‌, தீர்க்கதரிசன வரம்‌ போன்ற இஸ்பிரீத்துசாந்துவின்‌ 


656 


வரங்களில்‌ எது அவரிடம்‌ குறைவாயிருந்தது? அவருடைய வாழ்வின்‌ 
அர்ச்சியசிஷ்டதனத்தைப்‌ பாருங்கள்‌! வேதசாட்சியத்திற்கு நிகரா 
யிருந்த அவருடைய மரணத்தைப்‌ பாருங்கள்‌! அவருடைய அழியாத 
திருச்சரீரத்தைப்‌ பாருங்கள்‌!” என்று சொல்லி, கேட்டவர்களை 
மடக்கி விடுவார்கள்‌. 


அவருக்கு உடனடியாக அர்ச்சியசிஷ்டவர்‌ பட்டம்‌ வழங்கப்படு 
வதற்கான நடவடிக்கைகள்‌ எடுக்கப்படவில்லை என்பது அவர்‌ 
களுக்கு ஒரு பெரும்‌ இடறலாக இருந்தது. ஆகவே, பங்கோ, 
ஐப்பானின்‌ கிறீஸ்தவர்களையும்‌, கோவா, கொச்சின்‌ மேற்றிராணி 
மாரையும்‌ திருப்திப்படுத்தும்படியாக, பொது மக்கள்‌ சார்பாக, 
உரோமைப்‌ பாப்பரசருக்கு ஒரு விண்ணப்ப மடலை எழுதினார்‌. 
அதில்‌, திருச்சபைச்‌ சட்டமுறைமைகளின்படி, உடனடியாக அர்ச்சிய 
சிஷ்ட பட்டத்திற்கான விசாரணையைத்‌ தொடங்கும்படி அவர்‌ 
கேட்டிருந்தார்‌. புனிதரோடு நன்கு பழகியிருந்த உள்ளூர்க்காரர்‌ 
களிடம்‌ ஏதாவது ஒரு சமயத்தில்‌ திருச்சபை அதிகாரிகள்‌, சுவாமி 
பிரான்சிஸ்‌ ஒரு பரிசுத்தராக இருந்ததாக அவர்கள்‌ நினைக்கறொர்களா 
என்று கேட்டபோது, இது போன்ற ஒரு காரியத்தில்‌ யாரும்‌ சந்தேகப்‌ 
படுவதைத்‌ தாங்கள்‌ அனுமதிக்க முடியாது என்பது போல, இந்தக்‌ 
கேள்வியை அவர்களுடைய கோபத்தைத்‌ தூண்டுவதாக இருந்தது! 

நாம்‌ பேசிக்கொண்டிருக்கும்‌ காரியத்தோடு தொடர்புள்ள ஒரு 
கடைசிச்‌ சூழ்நிலையாக, பின்வருவதை நாம்‌ கூறலாம்‌. கிறீஸ்தவத்‌ 
திற்‌ மனந்திரும்பியிருந்த இந்தியர்களில்‌ ஒருவர்‌, கடற்பயணத்தின்‌ 
ஆபத்துக்களைப்‌ பொருட்படுத்தாமல்‌, சவேரியார்‌ பிறந்த சவேரிக்‌ 
கோட்டைக்குச்‌ சென்று, அதன்‌ சுவர்களையும்‌, அவர்‌ பிறந்த 
அறையின்‌ தரையையும்‌ முத்தமிடும்‌ ஒரே நோக்கத்தோடு, இந்தியா 
விலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள்‌ பயணம்‌ செய்து ஐரோப்பா 
வுக்குச்‌ சென்றார்‌. தம்முடைய இந்த அடங்காத பக்தியின்‌ தாகத்தைத்‌ 
தணித்துக்கொண்ட பின்‌, அவர்‌ கோட்டைச்‌ சுவரிலிருந்து ஒரு சிறு 
கல்லை அருளிக்கமாக எடுத்துக்கொண்டு, இந்தியாவுக்குத்‌ திரும்பி 
வந்தார்‌. ஐரோப்பாவிலிருந்த வேறு எந்த ஓர்‌ அதிசயத்தையும்‌ 
போய்ப்‌ பார்ப்பது பற்றி அவர்‌ நினைக்கவேயில்லை! 


657 


இந்தியாவின்‌ பழைய கிறீஸ்தவர்களிடையேயும்‌, குறிப்பாக 
போர்ச்சுக்கசியர்களிடையேயும்‌ கூட அவருடைய வணக்க பக்தி 
குறைவானதாக இருக்கவில்லை. அவர்களிடையே சுவாமி பிரான்சிஸ்‌ 
பற்றிய உரையாடல்‌ ஒருபோதும்‌ முடிவடையாத ஒன்றாகத்‌ 
தொடர்ந்துகொண்டே சென்றது. அவரைப்‌ பற்றிச்‌ சொல்ல அவர்கள்‌ 
ஒவ்வொருவரிடமும்‌, கடவுளுக்காக அவர்‌ செய்த, அல்லது கடவுள்‌ 
அவருக்காகச்‌ செய்த ஏதாவுது ஓர்‌ அற்புதமான நிகழ்ச்சி இருந்தது. 
அவர்கள்‌ ஐரோப்பாவிலிருந்த தங்கள்‌ நண்பார்களுக்கு எழுதிய 
கடிதங்களைப்‌ பற்றியும்‌ இதே வார்த்தைகளை நாம்‌ கூறலாம்‌. 
இந்தியாவைப்‌ போலவே அவர்‌ அங்கேயும்‌ புகழ்பெற்றிருந்தார்‌. 
அவருடைய வாழ்நாட்களின்போதும்‌ கூட, போதகர்கள்‌ தங்கள்‌ 


போதக மேடைகளிலிருந்து அவரைப்‌ போற்றிப்‌ புகழ்ந்தார்கள்‌. 


இதன்‌ காரணமாகப்‌ பழைய “உலகத்தில்‌, தந்‌ைத பிரான்சிஸின்‌ 
திருப்பெயர்‌ ஏற்கனவே மகிமையுள்ளதாக இருந்தது. ” 


சர்வ வல்லபர்‌ தமது ஊழியரின்‌ நிமித்தமாக, இந்தியப்‌ பிரதேசங்‌ 
களைப்‌ போர்ச்சுக்கசிய மன்னரின்‌ ஆளுகையின்‌ கழ்‌ பாதுகாத்து 
வந்தார்‌ என்று கீழ்த்திசையையும்‌, மேற்றிசையையும்‌ சேர்ந்த போர்ச்‌ 
சுக்கசியா்கள்‌ உறுதியாக நம்பினார்கள்‌. புனிதரின்‌ வாழ்வின்‌ கடைசி 
அண்டாகிய 1562-ஆம்‌ ஆண்டில்‌, அரச கப்பல்களில்‌ ஒன்றின்‌ 
தலைமை மாலுமி தம்‌ நாட்டிற்குத்‌ திரும்பி வந்து, அரசவைக்குச்‌ 
சென்றபோது, அவர்‌ இந்தியாவிலிருந்து என்ன செய்தி கொண்டு 


வந்திருக்றொர்‌ என்று அவரிடம்‌ கேட்கப்பட்டது. அவர்‌ இப்படிப்‌ 
பதிலளித்தார்‌: 

“அரசே, இது உமக்குப்‌ பிரியமானதாக இருப்பதாக, சுவாமி 
பிரான்சிஸ்‌ இன்னும்‌ உயிரோடிருக்கறொர்‌ என்னும்‌ செய்தியை நான்‌ 
உமக்குக்‌ கொண்டு வந்திருக்கிறேன்‌; அவர்‌ உயிரோடு இருக்கும்‌ 
வரை, நல்ல செய்தியைத்‌ தவிர வேறு எதையும்‌ அங்கிருந்து நீர்‌ 
பெற்றுக்கொள்ளும்‌ ஆபத்து இருக்காது. அந்த நாடுகளின்‌ நன்மைக்‌ 
காகக்‌ கடவுள்‌ அவரை நீண்ட காலம்‌ பாதுகாத்துக்கொள்வாராக! ” 

ஞானம்‌ மிக்கவராயிருந்த போர்ச்சுக்கீசிய அரசரும்‌ இது உண்மை 
என்பதில்‌ எந்த அளவுக்கு உறுதியானவராக இருந்தார்‌ என்றால்‌, 


658 


போர்ச்சுக்கீசியாகளின்‌ நடத்தை முறைகளில்‌ சீர்திருத்தம்‌ செய்வது 
பற்றியோ, இந்தியார்களின்‌ விசுவாசத்தைப்‌ பாதுகாப்பது பற்றியோ, 


அஞ்ஞானிகளிடையே விசுவாசத்தைப்‌ பரப்புவது பற்றியோ சுவாமி 
பிரான்சிஸ்‌ என்ன முடி வெடுத்தாலும்‌, உடனே அதைச்‌ செயல்படுத்‌ 
தும்படியாகவும்‌, தந்தையோ, அல்லது சபையைச்‌ சேர்ந்த மற்றவர்‌ 
களோ எங்கே பயணம்‌ செல்ல வேண்டியிருந்தாலும்‌, அந்த நாடுகள்‌ 
எவ்வளவு தொலைவாக இருந்தாலும்‌ சரி, அரசரின்‌ கப்பல்கள்‌ அவர்‌ 
களை அழைத்துச்‌ செல்ல வேண்டும்‌ என்று இந்தியாவிலிருந்த 
வைஸ்ராய்‌ முதல்‌ கடைசி அதிகாரி வரை அனைவருக்கும்‌ அவர்‌ 
கட்டளையிட்டதோடு, அவர்களுக்கு ஆகும்‌ எல்லாச்‌ செலவுகளை 
யும்‌ போர்ச்சுக்கசிய அரசே ஏற்றுக்கொள்ளும்‌ என்றும்‌ அறிவித்தார்‌. 


இரண்டு வருடங்களுக்குப்‌ பிறகு, புனிதரின்‌ மரணச்‌ செய்தி வந்த 
போது, அரசர்‌ புனிதருக்காகத்‌ துக்கப்பட்டதை விட அதிகமாகத்‌ 
தமக்காகவும்‌, இந்தியாவுக்காகவும்‌ துக்கப்பட்டார்‌. திருச்சபையால்‌ 
புனிதர்‌ மகிமைப்படுத்தப்படுவார்‌ என்பதை எந்த அளவுக்கு அவர்‌ 
உறுதியாக உணர்ந்தார்‌ என்றால்‌, சவேரியாரைப்‌ பற்றிய நினைவு 
இன்னும்‌ புதிதாக இருப்பதும்‌, கண்கண்ட சாட்சிகள்‌ இன்னும்‌ 
உயிரோடு இருப்பதுமான இக்காலத்திலேயே தேவ ஊழியரான 
சுவாமி பிரான்சிஸ்‌ சவேரியாரின்‌ புண்ணியங்கள்‌ மற்றும்‌ புதுமை 
களைப்‌ பற்றிய சட்டபூர்வமான தகவல்கள்‌ கோவா, கொச்சி, 
பலைம்‌, மலாக்கா என்னும்‌ முக்கிய நகரங்களில்‌ சேகரித்து வைக்கப்‌ 
பட வேண்டுமென்ற தம்‌ விருப்பத்தை அவர்‌ இந்திய வைஸ்ராயான 
டொன்‌ பிரான்சிஸ்‌ பரேற்றோவுக்குத்‌ தாம்‌ எழுதிய கடிதத்தில்‌ அவர்‌ 
வெளிப்படுத்தியிருந்தார்‌. 

கோவாவின்‌ அதிமேற்றிராணியாரான லிஸ்பனைச்‌ சேர்ந்த 
டொன்‌ க்நீஸ்டோபர்‌ ஆண்டகை எப்போதும்‌ தம்‌ மார்பின்‌ மீது 
புனிதரின்‌ சிறு படம்‌ ஒன்றை அணிந்திருந்தார்‌. அவர்‌ அடிக்கடி 
அதை முத்தமிட்டார்‌, அடிக்கடி அதை அவலோடும்‌, பக்தியோடும்‌ 
உற்றுநோக்கினார்‌. ஒரு முறை அவர்‌ மிகவும்‌ ஆபத்தான முறையில்‌ 
கல்லாலெறியப்பட்டதன்‌ காரணமாக அனுபவித்து வந்த துன்பத்‌ 
திலிருந்து புதுமையான முறையில்‌ குணப்படுத்தப்பட்டதன்‌ மூலம்‌, 


659 


தமது இந்த பக்திக்கு அவர்‌ சம்பாவனையைப்‌ பெற்றுக்கொண்டார்‌. 


சரீர இச்சை நிரம்பிய, ஒழுக்கங்கெட்ட வாழ்விலிருந்து புனித 
ரால்‌ மனந்திருப்பப்பட்ட கொன்ஸாலோ ஃபெர்னாண்டஸ்‌, சவேரி 
யார்‌ தம்‌ வீட்டு வாசலுக்கு வந்தபோதெல்லாம்‌, தரையில்‌ முழந்தா 
ளிட்டு ஊர்ந்து சென்றே அவரைத்‌ தாம்‌ வரவேற்பதை வழக்கமாகக்‌ 
கொண்டிருந்ததாகவும்‌, சர்வ வல்லபரால்‌ இவ்வளவு உயர்வாக 
ஆதரிக்கப்பட்டி ௬ந்த ஒருவருக்குப்‌ போதிய வணக்கம்‌ காட்டுவதற்கு 
வேறு எந்த உடலிருப்பு நிலையும்‌ தகுதியுள்ளதெனத்‌ தாம்‌ நினைக்க 
வில்லை என்றும்‌ நமக்குக்‌ கூறுகிறார்‌. புனிதர்‌ மிக அன்னியோன்னிய 
நட்புக்‌ கொண்டிருந்த ஜேம்ஸ்‌ பெரேய்ராவும்‌ கூட, புனிதரின்‌ 
பிரசன்னத்தில்‌ தாம்‌ நிற்கும்போது, தொப்பி அணியாதிருப்பதில்‌ 
மிகுந்த கவனமாயிருந்தார்‌. அந்த “அவமரியாதையைப்‌” புனிதருக்குக்‌ 
காட்டுவது அவரால்‌ தாங்கிக்கொள்ள முடியாத நிந்தையாக இருந்தது! 
தாம்‌ சர்வ வல்லப சர்வேசுரனுடைய தெய்வீகப்‌ பிரசன்னத்தில்‌ 
இருக்கும்போது அடைந்த அதே உணர்வைப்‌ புனிதரோடு உரை 
யாடிக்‌ கொண்டிருந்தபோதெல்லாம்‌ கூட தாம்‌ அனுபவித்ததாக 


அவர்‌ கூறினார்‌. 


இன்னும்‌ நாகரீகமடையாத, அஞ்ஞான நாடுகளுக்கு அவர்‌ 
சென்றபோதெல்லாம்‌, அங்கிருந்த போர்ச்சுக்கசியா்கள்‌ கிட்டத்‌ 
தட்ட அரச மரியாதையுடன்‌ அவரை வரவேற்றார்கள்‌. அவர்களில்‌ 
மிக உயர்ந்த பதவிகளில்‌ இரந்தவர்கள்‌ அவருடைய அரச சபையின 
ரைப்‌ போல நடந்துகொண்டார்கள்‌. அவர்‌ வெளியே சென்றபோது, 
அவர்கள்‌ தங்கள்‌ மேலாடைகளைக்‌ கழற்றி, அவர்‌ நடந்து செல்வதற்‌ 
காக சாலைமீது விரித்தார்கள்‌. அல்லது அவர்‌ யாராவது ஒரு முக்கிய 
மான நபருக்கு முன்பாக அமர்ந்திருந்தார்‌ என்றால்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
மேலாடைகளைச்‌ சுருட்டி ஒரு மெத்தை போலாக்கி, அதன்மீது 
அவரை அமரச்‌ செய்தார்கள்‌. அவருடைய தாழ்ச்சி இவற்றால்‌ 
காயப்படுத்தப்பட்டு, இப்படிச்‌ செய்யாதபடி அவர்களைத்‌ தடுத்த 
போது, கிறீஸ்தவார்கள்‌ தங்கள்‌ சுவிசேஷ போதகார்களை எந்த 


அளவுக்கு உயர்வாக மதிக்கிறார்கள்‌ என்பதை அஞ்ஞானிகளுக்குக்‌ 
காட்டுவதற்காகவே இதைத்‌ தாங்கள்‌ செய்வதாக அவருக்குக்‌ கூறி 


660 


அவர்கள்‌ அவரை சமாதானப்படுத்தினார்கள்‌. 


நாம்‌ முன்பு அறிந்துள்ள £பொரனாண்டோ வெல்லியோவால்‌ 
கண்ணீர்‌ சிந்தாமல்‌ புனிதரைப்‌ பற்றிப்‌ பேச முடிந்ததேயில்லை. 
புனிதர்‌ தங்கியிருந்த வீடுகள்‌ அவற்றின்‌ சொந்தக்காரர்களுக்கு 
எவ்வளவு மதிப்பு மிக்கவையாக ஆகிவிட்டன என்றால்‌, பணத்தால்‌ 
அவற்றை வேறு யாரும்‌ விலைக்கு வாங்க முடியவில்லை. கடவுளின்‌ 
பெயராலோ, தேவமாதாவின்‌ பெயராலோ கேட்கப்படும்‌ ஒரு 
உதவியை மறுத்தவர்களும்‌ கூட தந்தை பிரான்சிஸின்‌ அன்பிற்காகக்‌ 
கேட்கப்பட்டபோது, அதைத்‌ தவறாமல்‌ செய்தார்கள்‌. 

அவருடைய கரங்களில்‌ மரிப்பதால்‌ தங்கள்‌ இரட்சணியம்‌ 
பத்திரமாக இருக்கும்‌ என்ற உறுதிப்பாட்டால்‌, அனைவரும்‌ அதற்‌ 
காக ஏங்கினார்கள்‌. சான்ஸியன்‌ தீவில்‌ புனிதரின்‌ திருச்சரீரம்‌ 
கல்லறையினின்று தோண்டியெடுக்கப்பட்டு, கப்பலுக்குச்‌ சுமந்து 
செல்லப்படுவதற்கு முன்‌ ஒரு போர்ச்சுக்கீசியா இறக்க நேர்ந்தது. 
இறந்தவரின்‌ நண்பர்கள்‌ இப்போது வெறுமையாயிருந்த புனிதரின்‌ 
கல்லறையில்‌ அவரைப்‌ புதைத்தார்கள்‌. சுவாமி பிரான்சிஸின்‌ திருச்‌ 
சரீரத்தால்‌ அர்ச்சிக்கப்பட்ட ஓரிடத்தில்‌ உடல்‌ அடக்கம்‌ செய்யப்‌ 


பட்ட ஒருவரின்‌ ஆத்துமத்தைக்‌ கடவுள்‌ ஒருபோதும்‌ உத்தரிக்றெ 
ஸ்தலத்தின்‌ நெருப்பில்‌ விட்டு விட மாட்டார்‌ என்று இதற்கு 


அவர்கள்‌ காரணமும்‌ கூறினார்கள்‌. 

இந்தக்‌ கல்லறை போர்ச்சுக்கீசியார்களுக்கு எப்படி ஒரு வணக்கத்‌ 
திற்குரிய திருத்தலமாக ஆகிவிட்டது என்றால்‌, அடிக்கடி அந்த 
வழியாக மக்காவுக்கும்‌, கொச்சின்‌-சீனாவுக்கும்‌ வந்து போய்க்‌ 
கொண்டிருந்த செல்வந்தரான ஒரு வணிகர்‌, கல்லறைக்கு நேராகக்‌ 
கப்பல்‌ கடந்து செல்லும்போது, இறக்கிய பாய்களோடும்‌, பீரங்கி 
களை முழுமையாக முழங்கச்‌ செய்தபடியும்‌ செல்வதை வழக்கமாக்‌ 
கிக்கொண்டார்‌. 

1555ஆம்‌ ஆண்டில்‌, சுவாமி மெல்கியோர்‌ நூனெஸ்‌ ஜப்பானுக்‌ 
குச்‌ சென்றுகொண்டிருந்தார்‌. அந்தக்‌ கப்பல்‌ குழுவில்‌ சில வணிகக்‌ 
கப்பல்களும்‌, சில போர்க்‌ கப்பல்களும்‌ இருந்தன. அவை அனைத்‌ 
தும்‌ சான்ஸியன்‌ தீவில்‌ நங்கூரமிட்டன. வீரர்களும்‌, மாலுமிகளும்‌, 


661 


வணிகர்களும்‌ ஒன்றாகத்‌ தங்கள்‌ புனிதத்‌ தந்தையின்‌ முதல்‌ கல்லறை 
யைச்‌ சந்திக்கப்‌ பவனியாகச்‌ சென்றார்கள்‌. அந்த இடம்‌ முழுவதும்‌ 
புதர்கள்‌ மண்டிக்‌ கிடந்ததைக்‌ கண்ட அவர்கள்‌ அதைச்‌ சுத்தப்‌ 
படுத்தி, காட்டு விலங்குகளிடமிருந்து அதைப்‌ பாதுகாக்கவும்‌, அந்த 
இடத்திற்கு எதிர்கால வழிகாட்டியாக அல்லது நினைவுச்சின்னமாக 
இருக்கும்படி யாகவும்‌ கல்லறையைச்‌ சுற்றி ஐந்தடி. உயரத்திற்கு வேலி 
அமைத்தார்கள்‌. அதன்பின்‌ அங்கே ஒரு பெரிய சிலுவையை நாட்டி 
வைத்தார்கள்‌. கல்லறைக்கு மேலாக ஒரு தற்காலிக பலிபீடத்தை 
அவர்கள்‌ அமைக்க, நூனெஸ்‌ வாய்ப்‌ பாடல்களோடும்‌, இசைக்‌ 


கருவிகளின்‌ இசையோடும்‌ ஆடம்பரப்‌ பாடற்பூசை நிறைவேற்றினார்‌. 
இவை அனைத்தும்‌ மிகுந்த ஆடம்பரத்தோடும்‌, பக்தியோடும்‌ 
நடத்தி முடிக்கப்பட்டன. புனித உடுப்புகளில்‌ இருந்த அவர்‌, பூசை 
முடிந்ததும்‌, பீடத்திலிருந்து திரும்பி நின்று, இந்திய அப்போஸ்தலரின்‌ 
வாழ்வு மற்றும்‌ புண்ணியங்களைப்‌ பற்றிய ஒரு பிரசங்கத்தை 
நிகழ்த்தினார்‌. 


அவருடைய பிரசங்கத்தில்‌ பெரும்பகுதி அவருடைய சொந்தக்‌ 
கண்ணீரிலும்‌, கேட்டவர்களின்‌ கண்ணீரிலும்‌ கரைந்து காணாமல்‌ 
போனது என்பதை நாம்‌ இங்கே சொல்ல வேண்டும்‌. அந்த இடம்‌ 
தாங்கள்‌ இழந்து போன புனிதரை எந்த அளவுக்குத்‌ தீவிரமான 
முறையில்‌ அவர்களுக்கு நினைவுபடுத்தியது என்றால்‌, இறந்த 
அல்லது இறந்துகொண்டிருக்கிற நிலையில்‌ அவரைத்‌ தங்கள்‌ 
கண்களுக்கு முன்பாக அவர்கள்‌ கொண்டிருப்பதாகத்‌ தோன்றியது. 
கல்லறையை ஓராயிரம்‌ தடவைகள்‌ முத்தமிட்டு, இந்தியாவிலிருந்த 
தங்கள்‌ நண்பர்களுக்குத்‌ தருவதற்காகக்‌ கல்லறை மண்ணை எடுத்துப்‌ 
பத்திரப்படுத்திக்கொண்டு, அவர்கள்‌ தத்தம்‌ கப்பல்களுக்குத்‌ திரும்பி 
வந்து நங்கூரத்தைத்‌ தூக்கிப்‌ பயணத்தைத்‌ தொடர்ந்தார்கள்‌. 

அவர்கள்‌ இந்த இடத்திற்குக்‌ காண்பித்த இந்த மரியாதை, 
முதலில்‌ பொங்கியெழுந்துவிட்டு, உடனே அடங்கிப்‌ போறெ பக்தி 


யாக இருக்கவில்லை. அது சீன அதிகாரிகளின்‌ சந்தேகத்தை எழுப்பும்‌ 
அளவுக்கு வெகுவாக அதிகரித்ததால்‌, அங்கே ஏதோ ஒரு பெரிய 
பொக்கிஷம்‌ புதைக்கப்பட்டிருக்கலாம்‌ என்று சந்தேகம்‌ அடைந்த 


662 


அவர்கள்‌, அது திருட்டுப்‌ போய்விடாதபடி தடுப்பதற்காக அங்கே 
காவலர்களை நியமித்தார்கள்‌! 
இனி, தமது சொந்தத்‌ துறவற சகோதரர்களால்‌ சவேரியார்‌ 


எவ்வளவு அதிகமான மதிக்கப்பட்டார்‌ என்பது பற்றிப்‌ பேசுவது 


எஞ்சியிருக்கிறது. அவர்களில்‌ பலர்‌ அவருடைய மாணவர்களாகவும்‌, 
அவருடைய புண்ணியங்களைக்‌ கண்டுபாவிப்பவர்களாகவும்‌ இருந் 
தார்கள்‌. இந்திய வேதபோதகக்‌ களங்களுக்குத்‌ தேர்ந்தெடுக்கப்‌ 
பட்டவர்கள்‌, உடனே அடைந்த உணர்வு, அங்கே சுவாமி பிரான்‌ 
சிஸைச்‌ சந்திக்கும்‌ வாய்ப்புக்‌ கிடைப்பது பற்றிய மகிழ்ச்சியின்‌ 
வெளிப்பாடாக இருந்தது. எல்லாம்‌ வல்லவர்‌ மிக அடிக்கடி அவரை 
கோவாவிலிருந்து தொலைவாகவே வைத்திருந்ததால்‌, அவர்களில்‌ 
பலர்‌ ஏமாற்றமடைந்தார்கள்‌. இந்தத்‌ தங்கள்‌ ஏமாற்றத்தை அவர்கள்‌ 
ஐரோப்பாவிலிருந்த தங்கள்‌ நண்பர்களுக்கு எழுதிய கடிதங்களில்‌ 
உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவரைச்‌ 
சந்திக்கும்‌ பாக்கியம்‌ தங்களுக்குக்‌ கிடைத்த போதெல்லாம்‌ அவர்கள்‌ 
அனைவரும்‌ அதைப்‌ பற்றி மிகுந்த மரியாதையோடும்‌, அன்போடும்‌ 
தங்கள்‌ கடிதங்களில்‌ விவரித்திருக்கிறார்கள்‌. 

1554-ல்‌ சுவாமி பவுல்‌ வால்லே என்பவர்‌ ஐரோப்பாவிலிருந்து 
கோவா வந்து சேர்ந்ததும்‌, புனிதரை அங்கே காணாததால்‌, அவருக்‌ 
குக்‌ கடிதங்களைக்‌ கொண்டு போவதாகப்‌ பாசாங்கு செய்துகொண்டு 
அவரைத்‌ தேடிக்கொண்டு கொச்சிக்குச்‌ சென்றார்‌. இது பற்றி அவர்‌ 
தம்‌ கடிதம்‌ ஒன்றில்‌ இப்படி எழுதுகிறார்‌: “அவர்‌ மீது என்‌ கண்களைப்‌ 
பதித்தபோது, என்னால்‌ அதிசயிக்காமல்‌ இருக்க முடியவில்லை! 
உண்மையிலும்‌, உண்மையிலும்‌, உண்மையாக இவர்‌ ஆண்டவரின்‌ 
ஊழியராகவே இருக்கிறார்‌! அவரைப்‌ போன்ற மற்றொருவரை நாம்‌ 
வேறு எங்கும்‌ இனி காணவே முடியாது! அவரோடு பேசுவதால்‌ 
மட்டுமின்றி, அவரை வெறுமனே பார்ப்பதாலேயே கூட உண்டான 
மனக்‌ கிளர்ச்சியை விளக்குவது சாத்தியமேயில்லாத காரியம்‌! உடனே 
கடவுளுக்கு ஊழியம்‌ செய்ய வேண்டுமென்னும்‌ ஆசை ஆத்துமத்தில்‌ 
ஊற்றெடுக்கிறது. ” 

இதன்பின்‌ அவர்‌ தொடர்ந்து, அடுத்து புனிதரோடு தாம்‌ தங்கி 


663 


யிருந்த ஐந்து நாட்களும்‌ தமக்கு மோட்சத்தில்‌ இருக்கும்‌ உணர்வைத்‌ 
தந்ததாகவும்‌, அவை ஒரு நிமிடத்தைப்‌ போல மிக விரைவாகக்‌ 
கடந்து சென்று விட்டன என்றும்‌ கூறுகிறார்‌. 


தந்தை கொன்சாலெஸுஈம்‌ சவேரியாருடனான தமது முதல்‌ 
சந்திப்பைப்‌ பற்றி இப்படி எழுதுகிறார்‌: “நாங்கள்‌ கோவாவை 
அடைந்தபோது, மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளானோம்‌. ஏனெனில்‌ 
அங்கே தலைவரான சுவாமி பிரான்சிஸை நாங்கள்‌ கண்டோம்‌. 
அவருடைய புண்ணியம்‌ எவ்வளவு அதிசயத்திற்குரியதாகவும்‌, 
பிரமிப்பூட்டுவதாகவும்‌ இருந்தது என்றால்‌ அவரைப்‌ போன்ற 
மற்றொருவரை நான்‌ வேறு எங்கும்‌ ஒருபோதும்‌ சந்தித்ததில்லை. 
அவர்‌ உண்மையாகவே எவ்வளவு ஞான விதமாய்ப்‌ புதுப்பிக்கப்‌ 
பட்டவராகவும்‌, தேவசிநேகத்தால்‌ நிரம்பி வழிபவராகவும்‌ இருந்தார்‌ 
என்றால்‌, அவரில்‌ இவை தவிர வேறு எதையும்‌ யாரும்‌ ஒருபோதும்‌ 
காணவே இயலாது. நாம்‌ நம்‌ மத்தியில்‌ ஓர்‌ உயிருள்ள வேதசாட்சி 
யைக்‌ கொண்டிருக்கிறோம்‌. ஆனாலும்‌ அவரைப்‌ பற்றிச்‌ சொல்ல 
என்னிடம்‌ ஒன்றுமில்லை. ஏனெனில்‌ அவர்‌ இருக்கிறபடியே 
அவரைப்‌ பற்றி விளக்குவது இயலாத காரியமாகவே இருக்கும்‌. 
ஏறக்குறைய நான்‌ அங்கே போய்ச்‌ சேர்ந்தவுடனேயே அவர்‌ குமரி 
முனைக்குப்‌ புறப்பட்டு விட்டதைக்‌ கண்டு நான்‌ மிகுந்த வருத்தத்‌ 
திற்கு உள்ளானேன்‌. ஏனெனில்‌ அவரை இழப்பதில்‌, நான்‌ மேற்‌ 


கொண்டு சபையிலேயே இல்லாதது போல்‌ உணர்ந்தேன்‌. ” 


இப்படியே இந்தியாவிலிருந்த அவருடைய நண்பர்கள்‌ அனை 
வரும்‌ எழுதிய காரியங்களை நான்‌ விவரித்துக்கொண்டே போனால்‌, 
மேலும்‌ 500 பக்கங்கள்‌ எனக்குத்‌ தேவைப்படும்‌ என்று நினைக்‌ 
கிறேன்‌. ஆகவே, ஞான ஜீவியத்தின்‌ மாபெரும்‌ ஆசிரியர்களான 
சுவாமி நூனெஸ்‌ மற்றும்‌ முழுச்‌ சபைக்கும்‌ தந்தையும்‌, ஸ்தாபகருமா 
யிருந்த அர்ச்‌ லொயோலா இஞ்ஞாசியார்‌ ஆகியோரின்‌ கருத்துக்‌ 


களை இங்கு தருவது போதும்‌ என்று நான்‌ நம்புகிறேன்‌. 


தம்‌ வாழ்வின்‌ அர்ச்சியசிஷ்டதனத்திற்காகவும்‌, தமது வேதசாட்‌ 
சியத்திற்காகவும்‌ மிகவும்‌ புகழ்‌ பெற்றிருந்தவரான சுவாமி கொன்‌ 
சாலெஸ்‌ சில்வேய்ராவுக்கும்‌, சுவாமி பிரான்சிஸ்‌ சவேரியாருக்கும்‌ 


664 


ஏதாவது ஒப்புமை இருப்பதாக நினைக்கிறாரா என்று சுவாமி 
நூனெஸிடம்‌ கேட்கப்பட்டது. இந்த இரு பரிசுத்தர்களோடும்‌ 
நெருங்கிய நட்புறவோடு இருந்த சுவாமி நூனெஸ்‌ இந்த நுட்பமான 
பதிலைத்‌ தந்தார்‌: “சுவாமி சில்வேய்ரா, நாம்‌ அனைவரும்‌ அறிந்‌ 
துள்ளபடி ஓர்‌ அர்ச்சியசிஷ்டவராக இருந்தார்‌. அதில்‌ யாருக்கும்‌ 
எந்த சந்தேகமும்‌ இருக்க முடியாது. ஆனால்‌ அவரோடு ஒப்பிடும்‌ 
போது, அர்ச்‌, பிரான்சிஸ்‌ சவேரியார்‌ ஒரு சாதாரண கொத்தனா 
ரோடு ஒப்பிடப்படும்‌ ஒரு மாபெரும்‌ கட்டடக்‌ கலைஞராக இருந்‌ 
தார்‌. 

இதன்பின்‌, புனிதரின்‌ ஆத்துமத்தின்‌ குணங்களைப்‌ பற்றிய ஒரு 
விளக்கத்தை அவர்‌ தரத்‌ தொடங்கினார்‌. அது புனிதரின்‌ புண்ணி 


யங்கள்‌ பற்றிய நம்முடைய புகழ்ச்சிப்‌ பாடலின்போது பதிவு 
செய்யப்படும்‌. 

மேலே கூறப்பட்ட சுவாமி சில்வேய்ரா சவேரியாரைப்‌ பற்றி 
நேரடியாக அறிந்ததில்லை என்றாலும்‌, அவரைப்‌ பற்றிய எவ்வளவு 
உயர்வான கருத்துக்‌ கொண்டிருந்தார்‌ என்றால்‌, முத்துக்குளித்துறைக்‌ 
கடற்கரையை அவர்‌ தம்முடைய மோட்சம்‌ என்று அழைத்தார்‌, 
அங்கே வாழ்ந்து மரிக்கத்‌ தாம்‌ விரும்புவதாகவும்‌, ஏனெனில்‌, கீழ்த்‌ 
திசையில்‌ சவேரியாரின்‌ எண்ணற்ற நினைவுச்‌ சின்னங்களால்‌ புகழ்‌ 
பெற்றதாக ஆக்கப்பட்டிருக்கிற இந்தப்‌ பகுதிதான்‌ கீழ்த்திசை 
யிலேயே மிகவும்‌ அர்ச்சிக்கப்பட்ட இடமாக இருக்கிறது என்றும்‌ 
அவர்‌ ஏக்கத்தோடு வெளிப்படுத்தினார்‌. 

அர்ச்‌. இஞ்ஞாசியாரைப்‌ பொறுத்த வரை, நாம்‌ சுவாமி 
போலனேயுஸிடமிருந்து அறிந்துள்ளது போல, சவேரியாரிடம்‌ 
சபையின்‌ தலைமைப்‌ பொறுப்பை ஒப்படைத்து விடும்‌ எண்ணத்‌ 
தோடு, புனிதர்‌ அவரை ஐரோப்பாவுக்குத்‌ திரும்ப அழைக்க விரும்பி 
யிருந்தார்‌ என்னும்‌ உண்மை, இஞ்ஞாசியார்‌ சவேரியாரின்‌ மீது 


எவ்வளவு உயர்வான மதிப்புக்கொண்டிருந்தார்‌ என்பதை மிகத்‌ 
தெளிவாக நமக்குக்‌ காட்டி விடுகிறது. 1553, ஐ.என்‌ 28 அன்று தாம்‌ 
எழுதிய ஒரு கடிதத்தில்‌, அர்ச்‌. இஞ்ஞாசியார்‌ அர்ச்‌. சவேரியாருக்கு 
ஐரோப்பாவுக்குத்‌ திரும்பி வரும்‌ உத்தரவை அனுப்பினார்‌. அதில்‌ 


665 


அவர்தமது கருத்தை இப்படி விளக்குகிறார்‌: 

“நம்‌ தேவனாகிய ஆண்ட வரின்‌ அதிமிக ஊழியத்தையும்‌, அந்தப்‌ 
பகுதிகளில்‌ உள்ள ஆத்துமங்களின்‌ நன்மையையும்‌, போர்ச்சுக்கலில்‌ 
அவர்களுடைய நலன்‌ தொடர்பான காரியத்தையும்‌ எதிர்நோக்கி, 
உங்களுக்குக்‌ கிடைக்கும்‌ சாதகமான முதல்‌ வாய்ப்பில்‌, உங்கள்‌ 
பல்வேறான கடற்பயணங்களில்‌ போர்ச்சுக்கல்‌ பயணம்‌ ஒன்றையும்‌ 
சேர்த்துக்கொள்ளும்படி பரிசுத்த கீழ்ப்படிதலின்‌ கீழ்‌ நான்‌ உங்க 
ளுக்கு உத்தரவிடுகிறேன்‌. மேலும்‌, நம்‌ ஆண்டவராகிய கிறீஸ்துநாத 
ரின்‌ திருப்பெயரால்‌ இந்தக்‌ கட்டளையை நான்‌ உங்களுக்குத்‌ 
தருகிறேன்‌. இந்தியாவிலேயே உங்களை நிறுத்தி வைத்துக்கொள்ளத்‌ 
தேடுபவர்களுக்கு எதிராக நான்‌ எடுத்துள்ள முடி வை நீங்கள்‌ ஆதரிக்‌ 
கும்படியாக, உங்களைத்‌ திருப்பி அழைப்பதற்கான என்‌ காரணங்‌ 
களை நான்‌ உங்களுக்குத்‌ தருகிறேன்‌. முதலாவதாக, அந்தப்‌ பகுதி 
களிலும்‌, கினீயிலும்‌ (பேர), ப்ரேஸிலிலும்‌ கிறீஸ்தவத்தின்‌ 
நலனும்‌, அதன்‌ பரம்புதலும்‌ எந்த அளவுக்கு அரசரும்‌, லிஸ்பனில்‌ 
உள்ள அவருடைய அரசாங்கமும்‌ தரும்‌ உத்தரவுகளைச்‌ சார்ந்‌ 


துள்ளன என்பதை நீங்கள்‌ அறிய வேண்டும்‌. 


ஆகவே, உங்களைப்‌ போன்ற அனுபவம்‌ வாய்ந்த ஒருவரால்‌ 
இந்த விவரங்கள்‌ துல்லியமான முறையில்‌ இவ்வளவு பக்தியுள்ள 
வரும்‌, நல்ல கருத்துள்ளவருமான அரசருக்குத்‌ தரப்பட வேண்டும்‌ 
என்பது ஆசிக்கத்தக்கதாக இருக்கிறது. ஏனெனில்‌, நீங்கள்‌ தரும்‌ 
தகவல்களால்‌ உந்தப்பட்டு, நம்‌ அரசர்‌ நம்‌ தேவனாகிய ண்டவரின்‌ 
ஊழியத்திற்கென பல காரியங்களைச்‌ செய்யத்‌ தூண்டப்படுவார்‌ 
என்று நாம்‌ நம்பலாம்‌. மேலும்‌, பாப்பரசரின்‌ பரிசுத்த ஸ்தானமும்‌ 
நம்பிக்கைக்குரிய ஒருவரிடமிருந்து தெளிவானவையும்‌, முழுமை 
யானவையுமான தகவல்களைப்‌ பெறுவதும்‌, பண்டைய கிறீஸ்தவார்‌ 
களைப்‌ போலவே, புதிய கிறீஸ்தவர்களின்‌ நன்மைக்காக, திருச்சபை 
யின்‌ தேவைகளைப்‌ பொருத்தமான முறையில்‌ நிறைவேற்ற பரிசுத்த 
ஸ்தானம்‌ உங்கள்‌ உதவியைப்‌ பெறுவதும்‌ முக்கியமானது. இதைச்‌ 
செய்ய, அந்நாடுகளின்‌ விவகாரங்களில்‌ உங்களுக்குள்ள ஆழ்ந்த 
அறிவின்‌ காரணமாகவும்‌, நீங்கள்‌ கொண்டுள்ள மதிப்பின்‌ காரண 


மாகவும்‌, உங்களை விட அதிகத்‌ தகுதியுள்ளவர்கள்‌ வேறு யாரு 
666 


மில்லை. 


மேலும்‌, நாம்‌ அங்கே அனுப்பக்‌ கூடியவர்கள்‌ அந்தப்‌ பதவிக்குப்‌ 
பொருத்தமானவர்களாக இருப்பது இந்தியாவின்‌ நலனுக்கு எவ்வளவு 
முக்கியம்‌ என்பதையும்‌ நீங்கள்‌ அறிந்திருக்கிறீர்கள்‌. இந்த வகையில்‌, 
நீங்கள்‌ போர்ச்சுக்கலில்‌ இருப்பது அத்தியாவசியமான ஊழியமாக 
இருக்கம்‌. ஏராளமானவர்கள்‌ அந்த வேதபோதகக்‌ களங்களுக்குச்‌ 
செல்லத்‌ தூண்டப்படலாம்‌, அப்போது, இந்த நோக்கத்திற்கு மிகப்‌ 
பொருத்தமானவர்களாக நீங்கள்‌ கருதும்‌ நபர்களை நீங்களே தேர்ந்‌ 
தெடுக்கவும்‌ முடியும்‌. மேலும்‌, நீங்கள்‌ விரும்பும்‌ நபர்கள்‌ பற்றி 
நீங்கள்‌ எழுதிய விவரங்கள்‌ சரியானவர்களைத்‌ தேர்ந்தெடுப்பதில்‌ 
எங்களுக்கு வழிகாட்ட எப்போதும்‌ போதுமானவையாக இருப்‌ 
பதில்லை என்பதையும்‌ நீங்கள்‌ கவனித்திருக்க வேண்டும்‌. ஆகவே, 
நீங்களாவது, இதில்‌ நல்லறிவு பெற்ற வேறு யாராவதோ, யாரை 
அனுப்புவது என்று எங்களுக்கு நேரடியாக வழிகாட்டுவது அவசியம்‌. 

இந்தியா தொடர்பான இந்தச்‌ சிந்தனைகள்‌ தவிர, நன்மையான 
தொன்றும்‌ செய்யப்படாமல்‌, மிகப்‌ பெரும்பாலும்‌ கைவிடப்பட்ட 
நிலையிலேயே இருக்கும்‌ எத்தியோப்பியாவின்‌ நலனைக்‌ கவனிக்க 
அரசரைத்‌ தூண்ட வும்‌ உங்களால்தான்‌ முடியும்‌. 

இதே விதமாக, காங்கோவிலும்‌, பிரேசிலிலும்‌, இந்தியாவில்‌ 
நீங்கள்‌ செய்ய முடிந்திராத பல காரியங்களையும்‌ கூட உங்களால்‌ 
செய்ய முடியும்‌. ஏனெனில்‌, அந்த நாடுகளுக்டையே வர்த்தக 
உறவுகள்‌ ஏதுமில்லை. நீங்கள்‌ இங்கே இருப்பது அரசாங்கத்திற்கு 
அவசியம்‌ என்று உங்களுக்குத்‌ தோன்றினால்‌, சீனா அல்லது 
ஐப்பானிலிருந்து அதைச்‌ செய்வதை விட போர்ச்சுக்கலிலிருந்து 
நீங்கள்‌ மிக நிச்சயமாக இன்னும்‌ நன்றாகச்‌ செய்யலாம்‌. மற்றவை 
களைப்‌ பொறுத்த வரை, சுவாமி போலானேயுஸிடம்‌ விவரங்களைக்‌ 
கேட்டுக்கொள்ளுங்கள்‌. நான்‌ என்‌ முழு இருதயத்தோடும்‌ என்னை 
உங்கள்‌ ஜெபங்களுக்குக்‌ கையளிக்கிறேன்‌. தெய்வீக, இராஜாீக 
நன்மைத்தனமானவர்‌ தமது மகா பரிசுத்த திருச்சித்தத்தை அறிவதும்‌, 
அதை முழுமையாக நிறைவேற்றுவதுமான உத்தமமான வரப்‌ 
பிரசாதத்தை நமக்குத்‌ தந்தருள சித்தங்கொள்ளும்படியாக மன்றாடு 


667 


கிறேன்‌. ” 


இந்தக்‌ கடிதத்தில்‌ முதல்‌ கடிதத்திற்கு அதிகமாக வேறு எந்தக்‌ 
கையெழுத்தும்‌ இல்லை. ஆயினும்‌ புனிதரின்‌ கீழ்ப்படிதலை உறுதிப்‌ 
படுத்த இது முற்றிலும்‌ போதுமானதாகவே இருந்திருக்கும்‌; 
ஏனெனில்‌ புனிதர்‌ இந்தக்‌ கடிதத்தைப்‌ பெறும்‌ வரை உயிரோடு 
இருந்திருந்தால்‌, அவர்‌ அடுத்த கப்பலில்‌ ஐரோப்பாவுக்குப்‌ புறப்‌ 
பட்டிருப்பார்‌ என்பதிலும்‌, மீண்டும்‌ தம்‌ அன்புத்‌ தந்தையின்‌ பாதங்‌ 
களில்‌ போய்‌ விழும்படி, பெருங்கடலின்‌ ஆபத்துக்களையெல்லாம்‌ 


விருப்பத்தோடு எதிர்கொண்டி ருப்பார்‌ என்பதிலும்‌ யாருக்கும்‌ அற்ப 
சந்தேகமும்‌ இருக்க முடியாது. 

ஒரு முறை அர்ச்‌. பிரான்சிஸ்‌ தாம்‌ இறப்பதற்கு முன்‌, அர்ச்‌. 
இஞ்ஞாசியாரை மீண்டும்‌ சந்திப்பது பற்றிய நம்பிக்கை வெளிப்‌ 
படுத்தும்‌ ஒரு கடிதத்தை எழுதிக்கொண்டிருந்தபோது, கீழ்ப்படி 
தலின்‌ வழியாக மட்டுமே இந்த மகிழ்ச்சியைத்‌ தாம்‌ பெறலாம்‌ என்று 
நம்ப முடியும்‌, ஏனெனில்‌ கீழ்ப்படிதல்‌ எதையும்‌ செய்ய வல்லதாக 
இருக்கிறது என்று அவர்‌ எழுதினார்‌. 

சற்றுமுன்‌ நாம்‌ மேற்கோள்‌ காட்டிய அர்ச்‌. இஞ்ஞாசியார்தாமே 
எழுதிய கடிதத்துடன்‌, செயலாளரான சுவாமி போலானேயுஸ்‌ 
பின்வரும்‌ பின்குறிப்பைச்‌ சேர்த்தார்‌: “நம்‌ தந்தை தமது கடிதத்தில்‌ 
எழுதியுள்ளவை தவிர (இவற்றை அல்லது குறைந்தபட்சம்‌ இவற்றில்‌ 
ஒரு பகுதியை, போர்ச்சுக்கலுக்கு நீங்கள்‌ திரும்புவதற்குக்‌ காரணம்‌ 
கேட்பவர்களுக்கு நீங்கள்‌ காட்டலாம்‌,), வேறு சில காரணங்களும்‌ 
இருக்கின்றன. நம்‌ தந்தை குறிப்பிட்டுள்ள காரணங்களை விட இவை 
எந்த விதத்திலும்‌ குறைந்த முக்கியத்துவம்‌ உள்ளவையல்ல. இந்தக்‌ 
காரியம்‌ ஸ்பெயினிலும்‌, போர்ச்சுக்கலிலும்‌, இத்தாலியிலும்‌ விவாதிக்‌ 
கப்பட்டு விட்டது என்பதை வணக்கத்திற்குரிய தாங்கள்‌ அறிந்‌ 
திருக்க வேண்டும்‌. விவாதத்தில்‌ கலந்துகொண்ட அனைவரும்‌, 
நீங்கள்‌ திரும்பி வருவது கடவுளுக்கு அதிக மகிமையளிக்கும்‌, பொது 
நன்மைக்கும்‌ மிகவும்‌ உதவியாயிருக்கும்‌ என்று உறுதியாக நம்பு 
கிறார்கள்‌. நம்‌ தந்தையின்‌ நம்பிக்கையும்‌ அதுதான்‌. அவருடைய 
கருத்து பல வலிமையான காரணங்களை விடவும்‌ அதிகத்‌ தகுதி 


668 


யுள்ளது. சகல காரியங்களையும்‌ நம்‌ ஆண்டவராகிய சேசுக்கிறீஸ்து 
நாதர்‌ தம்‌ ஊழியத்திற்கும்‌, தமது அதிமிக மகிமைக்கும்‌ வழிநடத்தும்‌ 
படியாக, அவரை மன்றாடுகிறேன்‌. ஆமென்‌. ” 

இந்தக்‌ கடிதங்கள்‌ உரோமையில்‌ தயாராகிக்கொண்டிருக்‌ 
கையில்‌, சவேரியார்‌ இவ்வுலகிலிருந்து பரலோகத்திற்குக்‌ கடந்து 
சென்று ஏற்கனவே ஏழு மாதங்களாகியிருந்தது. ஆனால்‌ அவர்‌ 
உயிரோடிருந்தபோது, இஞ்ஞாசியாரைக்‌ கடிதங்களைக்‌ காண கடவுள்‌ 
அவரை அனுமதித்திருப்பார்‌ என்றால்‌, அவர்‌ அங்கே எவ்வளவு 
அதிகமாக மதிக்கப்பட்டார்‌ என்பதை நாம்‌ காண முடிந்திருக்கும்‌. 
ஏனெனில்‌, இந்தியர்கள்‌ புனிதரை இழப்பதைவிட உலகம்‌ முழுவதை 
யும்‌ பெருங்குழப்ப நிலைக்குள்‌ தள்ளத்‌ தயாராக இருந்திருப்பார்கள்‌. 
அவரை அழைத்துச்‌ செல்லத்‌ துணியும்‌ எந்த ஒரு கப்பலுக்கும்‌ எதிராக 
ஒரு கண்டிப்பான தடை விதிக்கப்பட்டிருக்கவும்‌ எல்லா வாய்ப்பும்‌ 
இருந்திருக்கும்‌. அப்படி. நடந்திருந்தால்‌, அவருடைய கீழ்ப்படிதலின்‌ 
ஒரு பெரும்‌ அற்புதத்தைச்‌ சந்தேகமின்றி நாம்‌ கண்டிருப்போம்‌. 
தமக்கு வேறு வழி எதுவும்‌ இல்லாமல்‌ இருந்திருந்தால்‌, புனிதர்‌ தம்‌ 
ஆண்டவரைக்‌ கண்டுபாவித்து, ஐரோப்பாவைச்‌ சென்றடைய, 


பெருங்கடல்‌ மீது நடந்தே தம்‌ பயணத்தைத்‌ தொடங்கியிருப்பார்‌! 


அவருடைய அர்ச்சியசிஷ்டதனத்தினுடையவும்‌, புதுமைகளி 
னுடையவும்‌ புகழ்‌ ஆசியாவைப்‌ போலவே ஐரோப்பாவிலும்‌ பரவி 
யிருந்தது. அவர்‌ ஓர்‌ ஒப்பற்ற மனிதராகப்‌ பார்க்கப்பட்டார்‌. அவர்‌ 
திரும்பிச்‌ சென்றிருந்தால்‌, அவருடைய தகுதிக்குத்‌ தக்க விதமான 
வரவேற்பை அவர்‌ பெற்றிருப்பார்‌. சுவாமி பிரான்சிஸ்‌ ஐரோப்பா 


வுக்குத்‌ திரும்ப அழைக்கப்படுகிறார்‌ என்றும்‌, உரோமை மீண்டும்‌ 
அவரைக்‌ காணும்‌ என்றும்‌ கர்தினால்‌ சாந்த்தா க்ரூஸ்‌ கேள்விப்பட்ட 
போது, அவர்‌ சந்தோஷ மிகுதியால்‌ கண்ணீர்‌ வடித்தார்‌. உரோமை 
அவருக்கு ஒரு பொதுவான, ஆடம்பரமான வரவேற்புக்‌ கொடுப்பது 
பற்றி ஏற்கனவே பேசத்‌ தொடங்கியிருந்தது; ஆனால்‌ அவருக்கு அது 
அளிக்கவிருந்த மரியாதை வணக்கங்கள்‌ அவருடைய அர்ச்சியசிஷ்ட 
பட்ட காலத்திற்கென கடவுளால்‌ ஒதுக்கி வைக்கப்பட்டு விட்டன 
என்பதை அது அறிந்திருக்கவில்லை. 


669 


மனிதர்களின்‌ ஒவ்வொரு வகுப்பினரும்‌, ஒவ்வொரு பிரிவினரும்‌ 
கடவுளின்‌ மனிதர்‌ மீது கொண்டிருந்த மிகுந்த மதிப்பைப்‌ பற்றி நாம்‌ 
நிறையப்‌ பேசிவிட்டதால்‌, தொடர்ச்சியான, புத்திக்கெட்டாத 
பெரும்‌ புதுமைகளைக்‌ கொண்டு, சர்வ வல்லபரான சர்வேசுரன்‌ தம்‌ 
ஊழியரின்‌ மரணத்திற்குப்‌ பிறகு, அவருடைய நினைவை மகிமைப்‌ 
படுத்துவதில்‌ எப்படி மகிழ்ச்சி கண்டார்‌ என்று இப்போது காட்டு 
வோம்‌. நடந்த எல்லாப்‌ புதுமைகளையும்‌ விவரித்துக்கொண்டிருக்க 
யாராலும்‌ இயலாது, ஏனெனில்‌ அதற்கு என்‌ வாழ்வு முழுவதும்‌ கூட 
போதாததாயிருக்கும்‌. அவருடைய பரிந்துரையால்‌ நிகழ்ந்த புதுமை 
களின்‌ காரணமாக மட்டுமே மிகத்‌ தொலைவான புதிய உலகத்தின்‌ 
நகரங்களும்‌, அரசாங்கங்களும்‌ அவரைத்‌ தங்கள்‌ பாதுகாவலராகத்‌ 
தேர்ந்துகொண்டுள்ளன என்பதை நாம்‌ அறிந்திருக்கிறோம்‌. 


முத்துக்குளித்துறை, திருவாங்கூர்‌ ஆகியவற்றின்‌ கடற்கரைகளைக்‌ 
கொண்டு நாம்‌ தொடங்குவோம்‌. இந்த இரண்டிற்கும்‌ இடையில்‌ 
விக்கிரக வழிபாட்டினரைக்‌ கொண்ட ஒரு பகுதி (K௦tate) இருக்‌ 
கிறது. அங்கே அர்ச்‌. பிரான்சிஸ்‌ சவேரியாருக்கு அர்ப்பணிக்கப்‌ 
பட்ட ஓர்‌ ஆலயம்‌ இருக்கிறது. அது எளிமையானது, மற்ற பல 
ஆலயங்களின்‌ அளவுக்குப்‌ பெரியது அல்ல, என்றாலும்‌, அங்கே 
சுவாமி புஸேரியுஸ்‌ என்பவர்‌ ஸ்தாபித்த பரிசுத்த அப்போஸ்தலரின்‌ 
திருப்படத்திற்கு முன்பாகக்‌ கடவுளால்‌ செய்யப்பட்ட எண்ணற்ற, 
மிகவும்‌ அதிசயத்திற்குரிய அற்புதங்களின்‌ காரணமாக, அது மிகுந்த 
புகழ்‌ பெற்று விளங்குகிறது. அஞ்ஞானிகள்‌ அங்கே திருயாத்திரை 
செல்கிறார்கள்‌, தாங்கள்‌ மன்றாடிப்‌ பெற்றுக்கொண்ட நன்மை 
களுக்கு நன்றியறிதலாக நேர்ச்சைக்‌ காணிக்கைகளைக்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌. 

முன்பெல்லாம்‌ ஒரு சட்டம்‌ சார்ந்த உண்மையை நிரூபிப்பதற்கு 
சிவக்கப்‌ பழுத்த இரும்பை, அல்லது கொதிக்கும்‌ எண்ணெயைக்‌ 
குற்றஞ்சாட்டப்பட்டவரின்‌ மீது பயன்படுத்துவது அவர்களுடைய 
வழக்கமாக இருந்தது. ஆனால்‌ சுவாமி பிரான்சிஸின்‌ பெயர்‌ அங்கே 
மிகுந்த புகழ்‌ பெற்றதாக ஆன காலத்திலிருந்து, அவருடைய இருப்‌ 
பெயரால்‌ சத்தியம்‌ செய்வது, வேறு எதையும்‌ விட உண்மையை 
அதிக வலிமையோடு உறுதிப்படுத்தும்‌ காரியமாகக்‌ கருதப்பட்டது. 


670 


இவ்வளவு பரிசுத்தமான ஒரு திருப்பெயரை சாட்சியாக வைத்து 
பொய்ச்‌ சத்தியம்‌ செய்வது யாருக்கும்‌ சாத்தியமில்லை என்று நம்பப்‌ 


பட்டது. 


இந்தப்‌ பக்திக்குரிய வழக்கத்தை ஒரு புதுமையின்‌ மூலம்‌ உறுதிப்‌ 
படுத்த நம்‌ ஆண்டவர்‌ பிரியங்கொண்டார்‌. ஒரு கிறீஸ்தவனிடம்‌ ஒரு 
பெருந்தொகையான பணத்தைக்‌ கடன்‌ வாங்கியிருந்த ஓர்‌ அஞ்ஞானி, 
அதைத்‌ தான்‌ வாங்கவேயில்லை என்று மறுத்தான்‌. அந்தக்‌ கிறீஸ்‌ 
தவன்‌ சட்டபூர்வமாகத்‌ தான்‌ கடன்‌ கொடுத்ததை நிரூபிக்க முடி யாத 
தால்‌, மேற்கண்ட ஆலயத்தில்‌ அவன்‌ புனிதரின்‌ பெயரால்‌, அவரது 
படத்திற்கு முன்பாக சத்தியம்‌ செய்யும்படி வற்புறுத்தினான்‌. அந்த 
அஞ்ஞானிக்கோ பொய்ச்‌ சத்தியம்‌ செய்வதில்‌ எந்தப்‌ பிரச்சினையும்‌ 
இருக்கவில்லை. ஆனால்‌ அந்தப்‌ பாவத்தைச்‌ செய்து விட்டு, 
ஆலயத்திலிருந்து வீட்டிற்குத்‌ திரும்பிச்‌ சென்றவன்‌, வீட்டை 
அடைந்த மாத்திரத்தில்‌ திடீரெனக்‌ கடுமையாக நோய்வாய்ப்பட்‌ 
டான்‌. அவனுடைய முக்கியமான இரத்தக்‌ குழாய்‌ ஒன்று வெடிக்க, 
அவன்‌ அதே இடத்தில்‌ இறந்து விழுந்தான்‌. இதைக்‌ கண்ட அவனு 
டைய குடும்பத்தாரும்‌, நண்பர்களும்‌, சுற்றத்தாரும்‌ அச்சத்தால்‌ 
நடுங்கிப்‌ போனார்கள்‌. 


இந்த ஆலயத்திற்கு அருகில்‌ கவிஞரும்‌, அறிஞருமான அஞ்ஞானி 
ஒருவார்‌ வாழ்ந்து வந்தார்‌. அவருக்கு எழுபது வயதாகியிருந்தது. 
தம்மைச்‌ சேர்ந்தவர்களால்‌ அவர்‌ வெகுவாக மதிக்கப்பட்டார்‌. 
ஆயினும்‌, அவர்‌ கடவுளைப்‌ பற்றிய அறிவிலும்‌, தேவசிநேகத்திலும்‌ 
வெறுமையாக இருந்தார்‌. அவரது அஞ்ஞான மதத்தின்‌ மூட 
நம்பிக்கைகள்‌ அவரில்‌ நிறைந்திருந்தன. அவருடைய தப்பறைகளி 
லிருந்து அவரை வெளியே இழுக்க சுவாமி புஸேரியுஸ்‌ எல்லா 
முயற்சிகளையும்‌ செய்து பார்த்தார்‌. ஏனெனில்‌, இப்படிப்பட்ட ஒரு 
மனிதர்‌ பிராமணர்களின்‌ கரங்களிலிருந்து பறித்துக்கொள்ளப்‌ 
படுவது கிறீஸ்தவத்திற்கு மகிமையாக இருக்கும்‌. 

அவர்‌ கிறீஸ்தவத்தின்‌ தனிச்‌ சிறப்பை ஒத்துக்கொண்டார்‌. 
ஆனாலும்‌ தம்‌ சொந்த மதத்தில்‌ அவர்‌ ஏற்கனவே ஊறி, நரைத்துப்‌ 
போயிருந்ததால்‌, அதைத்‌ துறந்து வெளிவருவது ஒரு வகையான 


671 


அவமானமாக இருக்கும்‌ என்று அவர்‌ நினைத்தார்‌. மேலும்‌, ஓர்‌ 
அறிஞராக இருந்ததால்‌, தமது மதத்தில்‌ இவ்வளவு காலம்‌ ஓர்‌ 
ஆசிரியராக இருந்து விட்டு, இப்போது ஒரு புதிய விசுவாசத்தின்‌ 
மாணவராக இருக்க அவருடைய தன்மானம்‌ இடங்கொடுக்க 
வில்லை. அவர்‌ வேதபோதகத்‌ தந்தையரைத்‌ திருப்திப்படுத்த 
விரும்பினாரா, அல்லது தம்‌ இருதயத்தின்‌ உந்துதலால்‌ செயல்பட்‌ 
டாரா என்பது நமக்குத்‌ தெரியவில்லை. எப்படி யிருந்தாலும்‌, அவர்‌ 
கிறீஸ்துநாதரின்‌ திருச்சட்டத்திற்கும்‌, சுவாமி பிரான்சிஸ்‌ சவேரியா 
ருக்கும்‌, அப்போது அந்த வேதபோதகக்‌ களத்தின்‌ அதிபராயிருந்த 
சுவாமி நிக்கோலாஸ்‌ ஸ்பினோலாவுக்கும்‌ தோத்திரமாக சில அற்புத 
மான கவிதைகளை எழுதினார்‌. என்றாலும்‌, நமது பரிசுத்த வேதத்தை 
அவர்‌ வெகுவாகப்‌ போற்றிப்‌ புகழ்ந்தாலும்‌, தம்‌ சொந்த மதத்தோடு 
தான்‌ இன்னும்‌ ஒட்டி க்கொண்டி ருந்தார்‌. 

சர்வ வல்லப சர்வேசுரனும்‌, அர்ச்‌. சவேரியாரும்‌ அவர்‌ கடவுளுக்‌ 
குச்‌ செலுத்திய இந்த அற்பமான மகிமைக்கு மிகத்‌ தாராளமாகவே 
சம்பாவனையளித்தார்கள்‌. அவர்கள்‌ இரட்சணியத்தின்‌ வரப்பிர 
சாதத்தை அவருக்கு அளித்தார்கள்‌. ஆயினும்‌ அவருடைய உடலுக்கு 
ஒரு தற்காலிகமான துன்பத்தைத்‌ தருவதன்‌ மூலமே அதை அவர்கள்‌ 
செய்தார்கள்‌. அவர்‌ தலை முதல்‌ கால்‌ வரை குஷ்டரோகத்தால்‌ 
மூடப்பட்டார்‌ கொப்புளங்களாலும்‌, புண்களாலும்‌ தாக்கப்‌ 
பட்டார்‌. இதனால்‌ அவர்‌ பிரலாபத்திற்குரிய நிலைக்கு உட்பட்டார்‌. 
நாட்டின்‌ மிகச்‌ சிறந்த மருத்துவ சிகிச்சைகளும்‌ கூட அவருக்குப்‌ 
பயனளிக்கவில்லை. உயிர்‌ வாழ்வதற்கான வாய்ப்பு அவரிடமிருந்து 
பறிக்கப்பட்டது. மிகப்‌ பரிதாபமான நிலையில்‌ அவர்‌ ஒவ்வொரு 
நிமிடமும்‌ மரணத்தை எதிர்பார்த்துக்கொண்டிருந்தார்‌. 

இந்நிலையில்‌ ஒரு நாள்‌ சுவாமி பிரான்சிஸ்‌ அவருக்குக்‌ கனவில்‌ 
தோன்றினார்‌. புன்னகை பூத்த முகத்துடன்‌, நோயாளிக்கு மிக 
அண்மையில்‌ இருந்த ஆலயத்திற்குத்‌ தூக்கிச்‌ செல்லப்பட்டு, 
அங்குள்ள தமது திருப்படத்திற்கு முன்னால்‌ எரிந்துகொண்டிருக்கும்‌ 
விளக்கின்‌ எண்ணெயை அவர்‌ தம்‌ மீது பூசிக்கொள்வார்‌ என்றால்‌, 


அவர்‌ குணமடைவார்‌ என்றும்‌ புனிதர்‌ தெரிவித்தார்‌. 


672 


மறு நாள்‌ காலையில்‌ அந்த மனிதரும்‌ அப்படியே செய்தார்‌, 
ஆனால்‌ புனிதர்‌ சொன்னதை விட அதிகமானதைச்‌ செய்தார்‌. 
ஏனெனில்‌, ஆலயத்தின்‌ வாசலை அடைந்ததும்‌, அங்கேயே சற்று 
நேரம்‌ இருந்து, சவேரியாருக்குத்‌ தோத்திரமாக ஒரு சிறு கவிதையை 
எழுதினார்‌. திருப்படத்திற்கு முன்பாக வைக்கப்பட்ட அவர்‌, புனிதர்‌ 
கட்டளையிட்டபடி, விளக்கின்‌ எண்ணெயைப்‌ பூசிக்‌ கொண்டார்‌. 
அதை அவார்‌ செய்து முடிப்பதற்கு முன்பே அவருடைய குஷ்ட 
ரோகத்தின்‌ பொருக்குகள்‌ அனைத்தும்‌ அவரிடமிருந்து விழுந்தன, 
புண்கள்‌ அனைத்தும்‌ குணமாகின. சுருங்கச்‌ சொன்னால்‌, அவர்‌ முழு 


குணம்‌ பெற்றார்‌. இரண்டு மாதங்களுக்குள்‌ அவர்‌ ஆடம்பரமான 
முறையில்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்‌, கிறீஸ்தவார்களுக்கு இதனால்‌ 
பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று. தம்மைக்‌ குணமாக்கியவருக்கு நன்றி 
யறிதலாக, அவர்‌ பிரான்சிஸ்‌ என்ற ஞானஸ்நானப்‌ பெயரையே 
எடுத்துக்கொண்டார்‌. ஆனால்‌, இத்தோடு திருப்தியடையாமல்‌, 
அவார்‌ மேற்கூறிய ஆலயப்‌ பணிக்குத்‌ தம்மை பொறுப்பாளராக 
(6801151802) ஆக்கிக்கொண்டார்‌. 

அஞ்ஞானிகள்‌ தங்கள்‌ மிகப்‌ பிரபலமான ஓர்‌ உறுப்பினரை 
இழந்தது பற்றி மிகுந்த ஆத்திரம்‌ கொண்டார்கள்‌. அவர்கள்‌ 
அடிக்கடி அவரை அவமானப்படுத்தினார்கள்‌, அவருடைய நிலை 
யற்ற தன்மைக்காக அவரைக்‌ கண்டித்தார்கள்‌. இந்தக்‌ கிழட்டு 
வயதில்‌, தெய்வங்களுக்கு முன்பாகத்‌ தமது மதிப்பையும்‌, மனிதருக்கு 
முன்பாகத்‌ தமது மகத்துவத்தையும்‌ இழக்க அவரால்‌ எப்படி 
சம்மதிக்க முடிந்தது என்று அவரிடம்‌ ஆங்காரத்தோடு கேட்டார்கள்‌. 
மேலும்‌, இவ்வளவு அதிகம்‌ படித்த அவரைப்‌ போன்ற ஒரு மனிதர்‌ 
விசுவசிப்பதற்குத்‌ தகுதியான எதுவும்‌ கிறீஸ்தவ வேதத்தில்‌ இருக்க 
முடியுமா என்றும்‌, தங்கள்‌ கோவில்களில்‌ நடக்கும்‌ புதுமை 
அவருடைய தேவாலயத்தில்‌ நடக்க முடியுமா, அதாவது, தேவாலய 
விளக்குகளில்‌ எண்ணெய்க்குப்‌ பதிலாகத்‌ தண்ணீரைப்‌ பயன்படுத்த 
முடியுமா என்றும்‌ அவர்கள்‌ கேட்டார்கள்‌. 

ஏனெனில்‌ தங்கள்‌ ஆலயங்களில்‌ எண்ணெய்க்குப்‌ பதிலாகத்‌ 
தண்ணீரையே விளக்கு எரிக்கப்‌ பயன்படுத்துவதாகக்‌ கூறி அவர்கள்‌ 


673 


மக்களை ஏமாற்றிக்கொண்டிருந்தார்கள்‌. ஆனால்‌ அதிலிருந்த 
உண்மையைப்‌ பரிசோதித்து அறிந்துகொள்ள அவர்கள்‌ யாரையும்‌ 
அனுமதிக்கவில்லை. ஏனெனில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ ஆலயங்களில்‌ 
பிராமணர்களாயெ தங்களைத்‌ தவிர வேறு ஜாதியாரை நுழைய 
அனுமதிக்க மாட்டார்கள்‌. 


பிரான்சிஸ்‌ கிறீஸ்துநாதரின்‌ மகா பரிசுத்த வேதத்தோடு, 
பிராமணர்களின்‌ மதத்தை ஒப்பிடுவது என்னும்‌ எண்ணத்தையே 
கேலி செய்தார்‌. இரண்டிற்கும்‌ இடையே ஓரே ஒரு வித்தியாசத்தை 
மட்டுமே தாம்‌ காண்பதாகவும்‌, கிறீஸ்தவ வேதம்‌ முழுவதும்‌ 
சத்தியமானது, ஆனால்‌ அவர்களுடைய மதம்‌ மதபோதையின்‌ 
நோய்க்‌ கிருமியேயன்றி வேறு ஒன்றுமில்லை என்று அவர்‌ கூறினார்‌. 
என்றாலும்‌, அவர்கள்‌ மிகப்‌ பலமாக வலியுறுத்தி வந்த இந்தப்‌ 
புதுமை அவருடைய மனதைப்‌ பாரமாக அழுத்தியது. அவருடைய 
எதிரிகள்‌ தங்களுடையது என்று கூறி வந்த இந்தப்‌ புதுமை 
உண்மையில்‌ கிறீஸ்தவ வேதத்தினுடையது என்பதை நிரூபிக்க அவார்‌ 
மிகுந்த ஏக்கம்‌ கொண்டார்‌. உண்மையில்‌ சர்வ வல்லப சர்வேசுரன்‌ 
தான்‌ சவேரியாரை மகிமைப்படுத்துவதற்காக அவருடைய உள்ளத்‌ 
தில்‌ இந்த ஏக்கத்தை ஏற்படுத்தினார்‌. அவ்வாறே கடவுள்‌, பிரான்சிஸ்‌ 
சாக்றிஸ்தனாக இருந்த ஆலயத்திலேயே இந்தப்‌ புதுமையைப்‌ 
பரிசோதித்துப்‌ பார்த்து விடும்‌ தூண்டுதலையும்‌ அவருக்குத்‌ தந்தார்‌. 

இந்த நல்ல மனிதர்‌ தமது பாதுகாவலரின்‌ திருப்படத்திற்கு 
முன்பாக வரும்போதெல்லாம்‌ மிகுந்த நட்போடு அவருடன்‌ உரை 
யாடுவதை வழக்கமாகக்‌ கொண்டிருந்தார்‌. ஒரு நாள்‌ அவர்‌ ஒரு 
விளக்கில்‌ பரிசுத்த தீர்த்தத்தை நிரப்பி, அதைப்‌ படத்திற்கு முன்பாகத்‌ 
தூக்கி வந்து, புனிதரை நோக்கி: “இதோ, இப்போது, உம்‌ எதிரி 
களால்‌ வெல்லப்பட நீர்‌ உம்மையே அனுமதிக்கப்‌ போகிறீரா என்று 
நான்‌ பார்க்கப்‌ போகிறேன்‌. அவர்கள்‌ தங்கள்‌ கோயில்களில்‌ புதுமை 
நடப்பதாகப்‌ பாசாங்கு செய்கிறார்கள்‌; இப்போது, உம்மால்‌ 
உண்மையான புதுமைகளைச்‌ செய்ய முடியும்‌ என்று எங்களுக்குக்‌ 
காட்டும்‌. நான்‌ உமது பெயரால்‌ இந்த விளக்கை ஏற்றுகிறேன்‌. 


கடவுளின்‌ மகிமையும்‌, உம்‌ சொந்த மகிமையும்‌ உமக்குப்‌ பிரிய 


674 


மானவையாக இருந்தால்‌, அது பிரகாசமாய்‌ எரியச்‌ செய்யும்‌” என்று 
ஜெபித்தார்‌. அதன்பின்‌ விளக்கின்‌ திரியைப்‌ பற்ற வைத்தார்‌. 

இதையே அவர்‌ இரண்டு மூன்று தடவைகள்‌ திரும்பத்‌ திரும்பச்‌ 
செய்தார்‌. அதற்குக்‌ காரணம்‌ விசுவாசக்‌ குறைவு அல்ல, ஏனெனில்‌, 
அவர்‌ முதல்‌ முறை தீப்பற்ற வைத்தபோதே விளக்கு பிரகாசமாக 
எரியத்‌ தொடங்கியிருந்தது. மாறாக, சந்தோஷ மிகுதியால்தான்‌ 
அவர்‌ எரிந்ததை அணைத்து விட்டுத்‌ திரும்பத்‌ திரும்ப அதை ஏற்றி 
மகிழ்ந்துகொண்டி ந்தார்‌. 

இப்போது முழுத்‌ திருப்தியடைந்த அவர்‌ ஆலயத்திற்கு வெளியே 
ஓடிச்‌ சென்று, அங்கே தாம்‌ காண முடிந்த அஞ்ஞானிகள்‌ அனை 
வரையும்‌ ஆலயத்திற்குள்‌ வந்து, தண்ணீரால்‌ எரியும்‌ விளக்கைப்‌ 
பார்க்கும்படி அழைத்தார்‌. அவர்‌ நடந்து முடிந்து போன ஒரு 
புதுமையைப்‌ பற்றிப்‌ பேசவில்லை. அந்தப்‌ புதுமை அங்கே, அவர்‌ 
களுடைய கண்களுக்கு முன்பாக நடந்துகொண்டிருந்தது. 

மக்கள்‌ முதலில்‌ அவருக்குப்‌ பைத்தியம்‌ பிடித்து விட்டது என்று 
நினைத்தார்கள்‌. ஆனால்‌ அவர்‌ கூறுவதைச்‌ சரிபார்த்துக்கொள்ள 
அவர்கள்‌ ஒரு சில அடிகள்தான்‌ ஆலயத்திற்குள்‌ செல்ல வேண்டி 
யிருந்தது. கிறீஸ்தவர்களும்‌, அஞ்ஞானிகளும்‌ ஆலயத்தினுள்‌ படை 
யெடுத்து வந்தார்கள்‌. அங்கே அவர்கள்‌ தங்கள்‌ கண்களால்‌ பார்த்‌ 
தும்‌, தொட்டுப்‌ பார்த்தும்‌ விளக்கு எண்ணெயால்‌ அல்ல, தண்ணீரா 
லேயே எரிகிறது என்பதை உறுதிப்படுத்திக்கொண்டார்கள்‌. 


என்றாலும்‌, இதில்‌ மந்திர மாயம்‌ எதுவும்‌ இருக்கலாம்‌ என்று 
சந்தேகம்‌ கொண்ட பிராமணர்கள்‌ இதே ஆலயத்தில்‌ இந்தப்‌ புதுமை 
யைத்‌ தாங்களே பரீட்சித்துப்‌ பார்க்கத்‌ தீர்மானித்தார்கள்‌. ஆகவே, 
தங்கள்‌ வீடு ஒன்றிலிருந்து தண்ணீரும்‌, திரிகளும்‌ கொண்டு வரச்‌ 
செய்தார்கள்‌; ஒவ்வொருவனும்‌ தன்னால்‌ எத்தனை முடியுமோ, 
அத்தனை விளக்குகளைக்‌ கொண்டு வந்தான்‌. திரியிட்டுத்‌ தண்ணீர்‌ 
ஊற்றிப்‌ பற்ற வைத்ததும்‌, அவை அனைத்தும்‌ அற்புதமான முறை 
யில்‌ எரியத்‌ தொடங்கின. இதைக்‌ கண்ட கிறீஸ்தவர்கள்‌ சாஷ்டாங்க 
மாக விழுந்து, தங்கள்‌ அதிசயங்களின்‌ ஆண்டவரை வாழ்த்திப்‌ 
போற்றினார்கள்‌; அதே சமயம்‌ அஞ்ஞானிகளும்‌, தங்கள்‌ வழக்கப்‌ 


675 


படி, தங்கள்‌ கரங்களைப்‌ பரலோகத்தை நோக்கி உயர்த்திப்‌ புனிதரை 
யும்‌, அவர்‌ வழியாக இந்தப்‌ புதுமையைச்‌ செய்துகொண்டிருந்த 
கிறீஸ்தவார்களின்‌ கடவுளையும்‌ வாழ்த்திப்‌ போற்றினார்கள்‌. 

இந்தப்‌ புதுமையின்‌ புகழ்‌ விரைவில்‌ பக்கத்து மாகாணங்களுக் 
கும்‌ பரவியது. மூர்‌ இனத்தாரும்‌, அஞ்ஞானத்‌ திருயாத்ரீகர்களும்‌ 
இந்தத்‌ தேவாலயத்திற்குத்‌ திரண்டு வந்தார்கள்‌; சிலர்‌ வினோதப்‌ 
பிரியத்தால்‌ வந்தார்கள்‌, மற்றவர்களோ பக்தியால்‌ தூண்டப்பட்டு 
வந்தார்கள்‌. அனைவரும்‌ விரும்பியபடி, பிரமாணிக்கமுள்ள 
சாக்றிஸ்தனான பிரான்சிஸ்‌ அவர்களுக்கு முன்பாக இந்தப்‌ புதுமை 
யைச்‌ செய்து காட்டி, அதன்‌ உண்மையை நிரூபித்தார்‌. இன்னும்‌ 
அதிகமாக, அவர்‌ இந்தப்‌ புதுமையைப்‌ பற்றி ஒரு கவிதையையே 
இயற்றி விட்டார்‌. அது கடவுளுக்குப்‌ புகழ்ச்சியாக, இந்தியாவின்‌ 
தீபகற்பப்‌ பகுதி முழுவதிலும்‌ பாடப்பட்டு வந்தது. 

இந்தப்‌ புதுமையோடு தொடர்புள்ள இன்னும்‌ எண்ணற்ற 
புதுமைகள்‌ இந்த ஆலயத்தில்‌ நிகழ்ந்தன. மணப்பாட்டைச்‌ சேர்ந்த 
ஒரு பரவர்‌ தம்முடன்‌ பதினைந்து புதிய விளக்குகளைக்‌ கொண்டு, 
வந்து தண்ணீரால்‌ நிரப்பி, அவற்றை எரியச்‌ செய்தார்‌. அந்தோனி 
காக்ஸாடோ என்பவர்‌ புனிதர்‌ வழியாகத்‌ தம்‌ பார்வைப்‌ புலனைத்‌ 
திரும்பப்‌ பெற்றுக்கொண்டதற்கு நன்றியறிதலாக, எழுபது விளக்கு 
களைக்‌ கொண்டு வந்து அவற்றை எண்ணெயால்‌ நிரப்பினார்‌; வேறு 
நான்கு விளக்குகளைத்‌ தண்ணீரால்‌ நிரப்பினார்‌. அதன்பின்‌ 
விளக்குகளைப்‌ பற்றவைக்க, அவை அனைத்தும்‌ ஒரே அளவு 
பிரகாசத்தோடு எரியத்‌ தொடங்கி, தொடர்ந்து நான்கு நாட்களாக 
எரிந்துகொண்டி ருந்தன. 

புனிதரால்‌ புதுமையான முறையில்‌ குணமாக்கப்பட்ட ஓர்‌ 
இளைஞனின்‌ தாயான ஒரு கிறீஸ்தவ விதவை இருபது விளக்குகளைக்‌ 
கொண்டு வந்து இதே புதுமை நிகழ்வதைக்‌ கண்டாள்‌. இறுதியாக, 
இந்த ஆலயத்தில்‌ எண்ணெய்‌ இல்லாமல்‌ போகும்போதெல்லாம்‌, 
அதன்‌ மற்றொரு சாக்றிஸ்தனான பொலாரியோ டோட்டி என்பவர்‌ 
எப்போதும்‌ தண்ணீரைக்‌ கொண்டே விளக்குகளை எரித்து வந்தார்‌. 
காற்று அல்லது வேறு காரணத்தால்‌ விளக்குகள்‌ அணைந்து போனா 


676 


லும்‌, மீண்டும்‌ ஒரு விளக்கு ஏற்றப்பட, மற்ற விளக்குகள்‌ அனைத்தும்‌ 
தாங்களாகவே எரியத்‌ தொடங்கின. உண்மையில்‌, கண்காணாத ஒரு 
சம்மனசானவரின்‌ கரத்தால்‌, அவை வரிசையாக ஏற்றப்பட்டன! 


புனிதரால்‌ அவருடைய பிரமாணிக்கமுள்ள கவிஞரான 
சாக்றிஸ்தனின்மீது பொழியப்பட்ட நன்மைகள்‌ இத்துடன்‌ முடிந்து 
விடவில்லை. ஒரு நாள்‌ அவர்‌ கால்‌ கை வலிப்புகளால்‌ அச்சத்திற்‌ 
குரிய வகையில்‌ தாக்கப்பட்டார்‌. எந்த மனித மருந்தும்‌ அவருக்கு 
மிக அற்பமான ஆறுதலும்‌ தரவில்லை. ஆகவே, தமது அன்பிற்குரிய 
புனிதத்‌ தந்தையின்‌ திருப்படத்திற்கு முன்பாகச்‌ சென்ற அவர்‌, 
புனிதரை நோக்கி, “இரவும்‌, பகலும்‌ உமக்கு மிகுந்த விருப்பத்தோடு 
ஊழியம்‌ செய்யும்‌ உமது சாக்றிஸ்தன்‌ இத்தகைய கொடூர வேதனை 
யால்‌ அவதிப்படுவதைப்‌ பார்த்துக்கொண்டு எப்படி உம்மால்‌ 
எதுவும்‌ செய்யாமல்‌ இருக்க முடிகிறது? உமது, கரத்தை நீட்டி 
என்னைக்‌ குணப்படுத்த மாட்டீரா, சுவாமி?” என்று ஜெபித்தார்‌. 
அவார்‌ தமது மன்றாட்டை முடிக்குமுன்னமே வலியும்‌, வலிப்புகளும்‌ 
சட்டென நின்றன. அதன்பின்‌ அவற்றின்‌ வேதனையை அவர்‌ 


ஒருபோதும்‌ அனுபவிக்கவில்லை. 


பின்வரும்‌ சம்பவம்‌ அற்பமானதாக இருந்தாலும்‌, அதன்‌ எளிமை 
யின்‌ வசீகரத்தாலேயே இங்கு பதிவுசெய்யப்படத்‌ தகுதியுள்ளதாக 
இருக்கிறது. ஒரு நாள்‌ நம்‌ நல்ல சாக்றிஸ்தன்‌ தேவாலயத்திற்குள்‌ 
நுழைந்தபோது, ஓர்‌ எலி இரவு முழுவதும்‌ புனிதரின்‌ பீடத்திற்கு 
மேலிருந்த துணியாலான கவிகையைக்‌ கடித்து, மூன்று பெரிய 
துளைகளை ஏற்படுத்தியிருந்ததைக்‌ கண்டார்‌. அந்தத்‌ துளைகளின்‌ 
அளவைப்‌ பார்த்தபோது, அது நிச்சயம்‌ ஒரு பெருச்சாளியாகத்தான்‌ 
இருக்க வேண்டும்‌ என்று அவர்‌ நினைத்துக்கொண்டார்‌. அவரிடம்‌ 
எலிப்‌ பொறி எதுவுமிருக்கவில்லை. அதைக்‌ கொல்ல வேறு எந்த 
வழியும்‌ அவருக்குத்‌ தெரியவில்லை. 

புனிதர்‌ பட்ட விசாரணையின்போது அவரே தந்த விளக்கத்தின்‌ 
படி, அவர்‌ கோபத்தோடு புனிதரின்‌ படத்திற்கு முன்பாக நின்று, 
“சுவாமி பிரான்சிஸ்‌! சீனாவுக்கு அருகில்‌ நீர்‌ இறந்தீர்‌ என்றும்‌, 
உம்முடைய திருச்சரீரம்‌ கோவாவில்‌ இன்னும்‌ அழியாமல்‌ இளைப்‌ 


677 


பாறுகிறது என்றும்‌ எல்லோரும்‌ சொல்கிறார்கள்‌: உமது ஆலயத்தின்‌ 
சாக்றிஸ்தனான நான்‌ இதோ நிற்கிறேன்‌. ஒரு பெருச்சாளி உமது 
பீடத்தின்‌ அலங்காரத்தைக்‌ கரம்பி ஓட்டை போடும்‌ அளவுக்குத்‌ 
துணிவு கொண்டிருப்பது உமது மகிமைக்குப்‌ பொருத்தமானதா 
என்று நீரே எனக்குச்‌ சொல்லும்‌!” என்றார்‌. 


அறிஞரும்‌, வெகுளியுமான இந்த சாக்றிஸ்தன்‌ விரும்பியபடியே 
எல்லாம்‌ நடந்தது. ஏனெனில்‌, மறு நாள்‌ காலையில்‌ அவர்‌ ஆலய 
வாசலைத்‌ திறந்தபோது, குற்றவாளி, தரையில்‌ முழுவதுமாக செத்துக்‌ 
கிடந்ததை அவர்கண்டார்‌. அதுவோ மிகப்‌ பெரியதாக இருந்தது. 

தண்ணீரின்‌ இயல்பை மாற்றுவதும்‌, இயற்கை விதிப்படி 
நெருப்பை அணைத்து விடக்கூடிய அதுவே நெருப்புக்கு எரிபொரு 
ளாகப்‌ பயன்படுவதுமான புதுமை, அஞ்ஞானிகளிடையே வேறு 
எதையும்‌ விட சவேரியாரின்‌ பெயரை மகிமைப்படுத்தப்‌ போது 
மானதாக இருந்தது. வேறு வகையான மனிதர்களுக்கு அதே அளவு 
நன்மை பயப்பவையாக இருந்த மற்றப்‌ புதுமைகளும்‌ எப்போதும்‌ 
நடந்துகொண்டேயிருந்தன. இன்று போலன்றி, காற்றை மட்டுமே 
நம்பிக்‌ கடற்பயணங்கள்‌ மேற்கொள்ளப்பட்ட அந்தக்‌ காலங்களில்‌, 
கப்பல்‌ மாலுமிகள்‌ அவ்வப்போது கடலில்‌ எதிர்கொள்கிற காற்றே 
இல்லாத மிதவல்‌ நேரங்களில்‌ கப்பல்கள்‌ தொடர்ந்து ஒரே இடத்தில்‌ 
மிதந்து கொண்டிருக்கும்‌. சில சமயங்களில்‌ அவை பின்னோக்கி 
வழிந்து செல்வதும்‌ நிகழும்‌. இச்சமயங்களில்‌ கப்பல்களில்‌ நல்ல 
தண்ணீர்ப்‌ பற்றாக்குறை ஏற்படும்‌. புயல்களை விடவும்‌ அதிக 
ஆபத்தான துன்பமாக இது இருந்தது. 

புனிதரின்‌ மரணத்திற்குப்‌ பிறகு, இது போன்ற சமயங்களில்‌ 
அவருடைய உதவியை மன்றாடுவது மாலுமிகளுக்கு வழக்கமாகிப்‌ 
போனது. இச்சமயங்களில்‌ அவருடைய உதவி அவர்களுக்குத்‌ 
தவறாமல்‌ கிடைத்து வந்தது. அவர்‌ ஒன்றில்‌ உப்பு நீரை நல்ல நீராக 
மாற்றித்‌ தருவார்‌, அல்லது எதிர்பாராத ஒரு சாதகமான மென்காற்றை 
எழுப்பி, அவர்கள்‌ விரைவாக நினைத்த கரை சேரச்‌ செய்வார்‌, 
அல்லது அவர்கள்‌ அறியாத ஏதாவது ஒரு கடற்கரையை நோக்கிக்‌ 
கப்பலை இயக்கி, அங்கே நல்ல தண்ணீர்‌ ஊற்றுகளை அவர்கள்‌ 


678 


கண்டுபிடிக்கச்‌ செய்வார்‌. அவரால்‌ புதுமைகள்‌ செய்யாமல்‌ சும்மா 
இருக்கவே முடியாது என்று தோன்றுகிறது! 
இதே விதமாக, குமரி முனை மீனவர்கள்‌ பாதகமான ஒரு கால 


நிலையை எதிர்கொள்ளும்போது, சுவாமி பிரான்சிஸின்‌ பெயரால்‌ 
தங்கள்‌ வலைகளை வீசி, வலைகள்‌ கிழிந்து போகும்‌ அளவுக்கு ஏராள 
மான மீன்பாட்டைத்‌ தங்கள்‌ விசுவாசத்திற்குப்‌ பலனாகப்‌ பெற்றுக்‌ 


கொண்டர்கள்‌. 


கடலில்‌ வீசும்‌ புயல்களில்‌ அவர்‌ எண்ணற்ற தடவைகள்‌ தலை 
யிட்டுப்‌ புதுமையான முறையில்‌ ஏராளமான கடற்பயணிகளுக்கு 
உதவி செய்திருக்கிறார்‌. இவற்றில்‌, பின்வரும்‌ சம்பவத்தை மட்டும்‌ 
நாம்‌ எடுத்துக்கொள்வோம்‌. கப்பற்தலைவரான எம்மானுவேல்‌ 
சில்வா கொச்சியிலிருந்து வங்காளத்திற்கு ஏராளமான பயணிகளுட 
னும்‌, வணிகர்களுடனும்‌ பயணம்‌ செய்துகொண்டிருந்தார்‌. 
அவர்கள்‌ நடுக்கடலில்‌ இருந்தபோது, வழக்கம்‌ போல்‌, ஒரு கடும்‌ 
புயல்‌ எழுந்தது. மிகச்‌ சீக்கிரத்தில்‌ அது கப்பற்பாய்களைக்‌ கிழித்து, 
பாய்மரங்களைச்‌ சேதப்படுத்தி, கப்பலை முற்றிலும்‌ நாதியற்றதாகச்‌ 
செய்து விட்டது. மிகைப்படுத்தல்‌ இல்லாமலே அலைகள்‌ மலை 
களைப்‌ போலப்‌ பிரமாண்டமாக எழுந்தன என்று நாம்‌ சொல்லலாம்‌. 
தப்புவதற்கான நம்பிக்கை யாரிடமும்‌ இருக்கவில்லை. வணிகப்‌ 
பொருட்களும்‌, பயணிகளின்‌ உடைமைகளும்‌ கடலில்‌ வீசப்பட்டன. 
இன்னும்‌ கொஞ்சம்‌ வணிகப்‌ பொருட்கள்‌ மட்டும்‌ கப்பலின்‌ அடித்‌ 
தளத்தில்‌ இருந்தன. அவர்கள்‌ முற்றிலுமாகக்‌ காற்றினுடையவும்‌, 
அலைகளினுடையவும்‌ இரக்கத்திற்குக்‌ கையளிக்கப்பட்டு, எந்த 
நேரமும்‌ மூழ்கி விடும்‌ ஆபத்திலிருந்தார்கள்‌. 


இப்போது பரலோகம்‌ மட்டுமே தங்களுக்கு உதவ முடியும்‌ 
என்பதால்‌, அவர்களில்‌ சிலர்‌ ஓர்‌ அர்ச்சியசிஷ்டவரிடமும்‌, மற்ற 
வர்கள்‌ வேறு ஒருவரிடமும்‌, இன்னும்‌ சிலர்‌ அர்ச்‌. பிரான்சிஸ்‌ சவேரி 
யாரிடமும்‌ தங்களைக்‌ காப்பாற்றும்படி மன்றாடினார்கள்‌. 
அப்போதுதான்‌ மிகப்‌ பெரிய ஆச்சரியம்‌ ஒன்று நிகழ்ந்தது. 
கப்பலைத்‌ தலைகழாகப்‌ புரட்டி விடக்கூடிய ஒரு மிகப்‌ பெரிய 


அலை வருவதைக்‌ கண்ட அவர்கள்‌ பரிதவிப்போடு, “அர்க்‌ 


679 


சவேரியாரே, எங்களைக்‌ காப்பாற்றும்‌!” என்று அலறினார்கள்‌. அதே 
கணத்தில்‌, அந்த அலை திடீரென்று எதனாலோ தடுக்கப்பட்டது 
போலப்‌ பின்வாங்கி, மற்றொரு திசையை நோக்கி உருண்டு சென்றது. 
இதைக்‌ கண்டதும்‌, அது வரை நம்பிக்கையற்றுப்‌ போயிருந்த 
பயணிகள்‌ தைரியமடைந்தார்கள்‌. 


அது முதல்‌ அவர்கள்‌ ஒரே குரலாக அர்ச்‌, பிரான்சிஸ்‌ சவேரி 
யாரைக்‌ கூவியழைத்து அவருடைய திருப்பெயரை மன்றாடத்‌ 
தொடங்கினார்கள்‌. இப்போது, தங்களுக்கு உதவி எங்கிருந்து 
வருகிறது என்பதை அவர்கள்‌ நன்றாக அறிந்திருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
அவரை அழைக்க மறந்தபோதெல்லாம்‌ அலைகள்‌ தங்கள்‌ இயற்கை 
யான வேகத்தோடு அவர்களை நோக்கிச்‌ சீறி வந்து, கப்பலைத்‌ 
தாக்கின. உடனே அவர்கள்‌ அவரைக்‌ கூவியழைக்க, அடுத்து வந்த 
அலைகள்‌ புனிதருக்குத்‌ தலைவணங்கி உடனே பின்வாங்கின! 
அவருடைய பெயருக்குக்‌ காற்றும்‌, கடலும்‌ அடங்குவதாகிய இந்த 
அடுத்தடுத்த புதுமைகளின்‌ மத்தியில்‌, அவர்கள்‌ அவருடைய கரத்‌ 
தால்‌ வழிநடத்தப்பட்டு, அந்தப்‌ பயங்கரமான புயலைப்‌ பாதுகாப்‌ 


பாகக்‌ கடந்து, உயிரிழப்பு ஏதுமின்றி, வங்காளக்‌ கடற்கரையைச்‌ 
சென்றடைந்தார்கள்‌. பயணிகளே இந்தப்‌ புதுமைக்குச்‌ சத்தியப்‌ 
பிரமாணத்தின்‌ கீழ்‌ சாட்சியம்‌ அளித்திருக்கிறார்கள்‌. 

சீனாவுக்கும்‌, ஜப்பானுக்கும்‌ இடைப்பட்ட கடற்பகுதி 
எப்போதுமே கடற்பயணத்திற்கு மிகவும்‌ ஆபத்தானது. ஆனால்‌ 


இந்தப்‌ பயணத்தை மேற்கொள்ளும்போதெல்லாம்‌, பாய்மரத்தில்‌ 
அர்ச்‌. பிரான்சிஸ்‌ சவேரியாரின்‌ படம்‌ ஒன்றை மாட்டி வைப்பதை 
மாலுமிகள்‌ தங்களுக்கு ஒரு விதியாகவே ஆக்கிக்கொண்டார்கள்‌. 
அப்படிச்‌ செய்தபோதெல்லாம்‌, அந்தப்‌ பகுதிகளுக்கே உரிய 
பயங்கர ஆபத்துக்களிலிருந்து அவர்கள்‌ தவறாமல்‌ பாதுகாக்கப்‌ 
பட்டார்கள்‌. 

பிரான்சிஸ்‌ ரொட்ரீகஸ்‌ என்பவர்‌ வேறு சில கப்பல்களுடன்‌ ஒரு 
துறைமுகத்திற்குத்‌ திரும்பிக்‌ கொண்டிருந்தபோது, மணற்திட்டு 
களைத்‌ தவிர்ப்பதற்காக அவர்கள்‌ ஆழ்கடலிலேயே பயணம்‌ செய்து 


கொண்டிருந்தார்கள்‌. அங்கே அவர்கள்‌ பலமான காற்றுகளையும்‌, 


680 


தொடர்ச்சியான மழையையும்‌, வேறு அசெளகரியங்களையும்‌ 
எதிர்கொண்டார்கள்‌. மற்ற கப்பல்கள்‌ பெரியவையாகவும்‌, பார 
மானவையாகவும்‌ இருந்ததால்‌, நங்கூரமிட்டுப்‌ பாதுகாப்பாக நின்று 


கொண்டன. ஆனால்‌ ரொட்ரீகஸின்‌ கப்பல்‌ சிறியதாகையால்‌, 
இதைச்‌ செய்ய இயலாமல்‌, புகலிடம்‌ தேடி ஒரு கரையில்‌ ஒதுங்கியது. 
அங்கே, மேற்கொண்டு பயணம்‌ செய்ய முடியாதபடி கால நிலை 
ஏற்கனவே மிக மோசமாகிவிட்டதையும்‌, குளிர்காலத்திற்குத்‌ தாம்‌ 
அங்கேயே தங்க வேண்டிய கட்டாயத்திற்குத்‌ தாம்‌ தள்ளப்பட்டு 
விட்டதையும்‌ கண்டு அவர்‌ மிகுந்த மனச்‌ சோர்வடைந்தார்‌. இந்தத்‌ 
தாமதம்‌ தமது வணிகப்‌ பொருட்களுக்கு ஏற்படுத்தக்‌ கூடிய 
சேதத்தை நினைத்து அவர்‌ மிகவும்‌ வருந்தினார்‌. 

இந்த மனச்‌ சோர்வு நிலையில்‌ இரண்டு நாட்களைக்‌ கடத்திய 
பிறகு, அவர்‌ அந்தக்‌ கடற்கரைப்‌ பகுதியில்‌ தாம்‌ செய்த புதுமைகளுக் 
காக மிகவும்‌ புகழ்‌ பெற்றிருந்த அர்ச்‌. சவேரியாரை நினைவுகூர்ந்தார்‌. 
ஆகவே அவரிடம்‌ உருக்கமாக ஜெபித்த அவர்‌ தாம்‌ சரியான 
நேரத்தில்‌ நினைத்த கரை சேர முடிந்தால்‌, நன்றியறிதலாக, நாம்‌ 
முன்பு பார்த்த தண்ணீர்‌- விளக்குகளின்‌ ஆலயத்திற்கு நேர்ச்சைக்‌ 
காணிக்கையாக, பிடத்திற்கு சில அழகான தொங்குதிரைகளை 
வழங்குவதாக நேர்ந்துகொண்டார்‌. அவருடைய மன்றாட்டு 
உடனே கேட்கப்பட்டது. புயல்‌ அமர்ந்தது, சாதகமான மென்காற்று 
வீசத்‌ தொடங்கியது. அவர்‌ தாம்‌ நினைத்த துறைமுகத்தை மேற்‌ 
கொண்டு எந்தச்‌ சேதமுமின்றிச்‌ சென்றடைந்தார்‌. மற்ற பெரிய 
கப்பல்கள்‌ ஒரு வாரத்திற்குப்‌ பிறகே வந்து சேர்ந்தன. அவை ஒன்றாகச்‌ 
சேர்ந்து வராமல்‌, காற்றும்‌, அலைகளும்‌ அனுமதித்த அளவில்‌, 
வெவ்வேறு நேரங்களில்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாக வந்து சேர்ந்தன. 

பிறப்பால்‌ இந்தியராகவும்‌, பிராமணராகவும்‌ இருந்த 
கொன்ஸாலோ மெண்டெஸ்‌ என்பவர்‌, கடலில்‌ இதே போன்ற ஓர்‌ 
இக்கட்டான சூழ்நிலையில்‌ சிக்கிக்கொண்டார்‌. அப்போது அவர்‌ 
மனதுருக்கத்தோடு அர்ச்‌ சவேரியாரிடம்‌ மன்றாடி, தாம்‌ காப்பாற்றப்‌ 
பட்டால்‌, அதே ஆலயத்திற்குத்‌ தாராளமாக நன்கொடை வழங்கு 
வதாக நேர்ந்துகொண்டார்‌. அவர்‌ தம்‌ கப்பலைக்‌ காப்பாற்றுவதற்‌ 


கான ஒரே வாய்ப்பாகத்‌ தம்முடைய சரக்குகள்‌ அனைத்தையும்‌ 


681 


கடலில்‌ வீசி விடும்‌ நிலையில்‌ இருந்தபோது, சவேரியார்‌ உறக்கத்தில்‌ 
அவருக்குத்‌ தோன்றி, அவ்வாறு செய்ய வேண்டாமென்று அன்போடு 
அவரைக்‌ கடிந்துகொண்டதோடு, அவர்‌ நிச்சயமாகக்‌ கொச்சிக்குப்‌ 
பத்திரமாகப்‌ போய்ச்‌ சேர்வார்‌ என்றும்‌ வாக்களித்தார்‌. அவ்வாறே 
மெண்டெஸு*ம்‌ அங்கு போய்ச்‌ சேர்ந்தார்‌. விரைவில்‌ அவர்‌ ஞான 
ஸ்நானம்‌ பெற்றார்‌. 

ஆத்துமங்களின்‌ நன்மைக்காக மட்டுமின்றி, சரீர ஆரோக்கியத்‌ 
திற்காகவும்‌ தந்தருளப்பட்ட நம்‌ பரிசுத்த அப்போஸ்தலரின்‌ சில 
புதுமையான காட்சிகளும்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஒரு சில 
முக்கியமான காட்சிகளை மட்டும்‌ நாம்‌ தருகிறோம்‌. ஜான்‌ 
ஃபொர்னாண்டஸ்‌ என்னும்‌ பெயர்‌ கொண்ட ஓர்‌ இந்தியப்‌ பள்ளி 
அசிரியர்‌ பாவகரமான வாழ்வு நடத்திக்கொண்டிருந்தார்‌. ஆயினும்‌, 
அவருடைய நற்பெயரின்‌ காரணமாக, அதை இரகசியமாக வைத்துக்‌ 
கொள்ள அவர்‌ முயன்று வந்தார்‌. ஒரு முறை அவர்‌ அர்ச்‌. பிரான்சிஸ்‌ 
சவேரியாரின்‌ திருப்படம்‌ ஒன்று இருந்த ஓர்‌ ஆலயத்திற்குள்‌ ஒளிந்து 
கொண்டார்‌. இங்கே விடியற்காலம்‌ வரை இருந்தபின்‌, யாருக்கும்‌ 
தெரியாமல்‌ வீட்டுக்குச்‌ செல்ல அவர்‌ முடிவு செய்திருந்தார்‌. அவர்‌ 
அங்கே உறங்கிப்‌ போனதும்‌, புனிதர்‌ அவருக்குக்‌ கனவில்‌ காட்சி 
யளித்து, அவருடைய மோசமான வாழ்வுக்காக அவரை சாந்தமாகக்‌ 
கடிந்துகொண்டார்‌. 

தாம்‌ கண்விழித்தபோது, ஃபொனாண்டஸ்‌ அந்தக்‌ கனவு பற்றிச்‌ 
சிறிது நேரம்‌ சந்தித்தார்‌. அதன்பின்‌ அது ஒரு கனவுதான்‌ என்பதால்‌, 
அதைப்‌ பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை என்று அவர்‌ 
முடிவு செய்தார்‌. அதே காரியம்‌ அன்றிரவும்‌ நிகழ்ந்தது. ஆனால்‌ 
இந்த முறை புனிதர்‌ தம்கத்தில்‌ சற்று கூடுதல்‌ கடுமை காட்டி, அவர்‌ 
தம்‌ பாவத்தை விட்டொழித்துத்‌ தவ வாழ்வுக்குத்‌ திரும்பி வராவிடில்‌, 
தமது பிடி வாதத்திற்குத்‌ தகுந்த விலையை அவர்‌ கொடுக்க நேரிடும்‌ 
என்று அவரை எச்சரித்தார்‌. இதனால்‌ ஃபெர்னாண்டஸ்‌ சற்று 
அச்சமடைந்தாலும்‌, இன்னமும்‌ இதை ஒரு கனவாகவே மதிப்பதில்‌ 
பிடி வாதமாக இருந்தார்‌. 


ஆனால்‌ சிறிது காலத்தில்‌ அவருக்குத்‌ தகுந்த பாடம்‌ கற்பிக்கப்‌ 


682 


பட்டது. ஒரு கடுமையான மூட்டு வலியும்‌, தசைப்‌ பிடிப்பும்‌ அவரது 
உடல்‌ முழுவதையும்‌ பாதித்தது. குறிப்பாக, அவருடைய கரங்‌ 
களிலும்‌, பாதங்களிலும்‌ நரம்புகள்‌ இழுத்துக்கொண்டன. இதனால்‌ 
அவார்‌ மிகக்‌ கடுமையான வலியை அனுபவித்தார்‌. அவருடைய 
அவயவங்கள்‌ முற்றிலுமாகப்‌ பயன்படுத்தப்பட முடியாதவையாக 
ஆகின. உதவியின்றி எழவோ, நகரவோ அவரால்‌ இயலவில்லை. 


மருத்துவர்கள்‌ எல்லா வகையான சிகிச்சைகளையும்‌ செய்து பார்த்த 
பின்‌, அவர்‌ குணமடைவார்‌ என்ற நம்பிக்கையை அடியோடு இழந்து 


போனார்கள்‌. 


இந்த மோசமான நிலையில்‌ தாம்‌ இருந்தபோது, தாம்‌ பெரிதாக 
எடுத்துக்கொள்ளாத புனிதரின்‌ காட்சிகளும்‌, அச்சுறுத்தல்களும்‌ 
அவருடைய மனதை ஆக்கிரமித்துக்கொண்டே இருந்தன. அவரே 
எதிர்பாராதபடி. உண்மையாகவே இந்த அச்சுறுத்தல்கள்‌ நிறைவேறி 
விட்டன. இப்போது அழுவதையும்‌, வருந்துவதையும்‌ தவிர 
அவருக்கு வேறு ஒன்றும்‌ எஞ்சியிருக்கவில்லை. ஆறு மாதங்கள்‌ 
இப்படிக்‌ கடுமையாகத்‌ துன்பப்பட்ட பின்‌, இனி தாம்‌ குணம்‌ பெற 
வழியில்லை என்பதைக்‌ கண்டுபிடித்த அவர்‌, தமது ஆத்துமத்தைக்‌ 
காத்துக்கொள்வது என்று தீர்மானித்தார்‌. ஓர்‌ உண்மையுள்ள 
இருதயத்தோடு அவர்‌ கடவுளிடம்‌ திரும்பி வந்து, தம்‌ வாழ்வு முழு 
வதையும்‌ பொதுப்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்ததோடு, தமது நோயை 
யும்‌, அதனால்‌ தமக்கு வரக்கூடிய மரணத்தையும்‌ தவ உணர்வோடு 
ஏற்றுக்கொண்டார்‌. தாம்‌ படும்‌ துன்பங்கள்‌ அனைத்தும்‌ தமக்குத்‌ 
தகுதியானவைதான்‌ என்று ஏற்றுக்கொண்டு, தாம்‌ எப்போதாவது 
குணம்‌ பெற நேர்ந்தால்‌, ஒவ்வொரு நாளும்‌ தம்‌ கடைசி நாள்‌ என்பது 
போல வாழ்வது என்று பிரதிக்கனை செய்துகொண்டார்‌. 

புனிதருக்குத்‌ தேவை இதுதானே! ஃபெர்னாண்டஸின்‌ உறக்கத்‌ 
தில்‌ அவருக்கு மீண்டும்‌ தோன்றி, இப்போது, தமது நோயின்‌ 
உண்மையான காரணம்‌ தம்‌ பாவமே என்பதை அவர்‌ கண்டுபிடித்து 
விட்டதால்‌, அவரைக்‌ குணப்படுத்தும்படி எல்லாம்‌ வல்ல 
சார்வேசுரன்‌ தம்மை அவரிடம்‌ அனுப்பியிருக்கிறார்‌ என்றும்‌, அவரது 
ஆத்துமத்தைக்‌ குணப்படுத்தவே கடவுள்‌ அவருடைய உடலைத்‌ 


683 


துன்பத்திற்கு ஆளாக்கினார்‌ என்றும்‌, இப்போது அவர்‌ தமது குற்றத்‌ 
தைக்‌ கண்டுகொண்டதால்‌, கடவுள்‌ அவர்‌ மீது இரக்கம்‌ கொள்கிறார்‌ 
என்றும்‌ அவருக்கு அறிவித்தார்‌. இதைச்‌ சொன்னபின்‌, அவரை 
ஆசீர்வதித்து விட்டுப்‌ புனிதர்‌ மறைந்தார்‌. ஃபெர்னாண்டஸ்‌ 
கண்விழித்து, தாம்‌ முழுவதுமாகக்‌ குணம்‌ பெற்றிப்பதைக்‌ கண்டார்‌. 

நம்‌ புனிதரின்‌ பின்வரும்‌ காட்சி மலபாரைச்‌ சேர்ந்த ஒரு பெண்‌ 
ணின்‌ ஆத்துமத்திற்கு அதிகப்‌ பயனுள்ளதாகவும்‌, உடலுக்கோ 
குறைந்த பயனுள்ளதாகவும்‌ இருந்தது. அவள்‌ ஒரு நாள்பட்ட வியாதி 
யால்‌ துன்பப்பட்டு வந்திருந்தாள்‌. சராசீனியர்கள்‌ அவளுடைய 
சொந்த நாட்டைச்‌ சூறையாடியிருந்தார்கள்‌. அவள்‌ முழுவதுமாகக்‌ 
கைவிடப்பட்ட ஒரு நிலைக்குத்‌ தள்ளப்பட்டிருந்தாள்‌. மனித 
உதவிகள்‌ அனைத்தும்‌ அற்றுப்‌ போன நிலையில்‌, அவள்‌ சவேரியா 
ரிடம்‌ தஞ்சமடைந்து, தன்னைக்‌ குணப்படுத்தும்படி அவரை 
மன்றாடினாள்‌. 


ஒரு நாள்‌ அவர்‌ அவளுக்குத்‌ தோன்றி, கடவுளின்‌ திருச்சித்தம்‌ 
நிறைவேறுவதைத்‌ தவிர வேறு எதையும்‌ விரும்பாதிருக்கும்படி 
அவளுக்கு அறிவுறுத்தியதோடு, “நீ விரைவில்‌ மரணமடைய 
வேண்டும்‌ என்பது அவருடைய நல்விருப்பமாக இருக்கிறது. அது 
தான்‌ உனக்கும்‌ நல்லதாக இருக்கும்‌. உனக்கு இன்னும்‌ எஞ்சியிருக்‌ 
கும்‌ சிறிது காலத்தை உன்‌ ஆத்துமத்தின்‌ மீது அக்கறை கொள்வதில்‌ 
செலவிடு. உன்‌ கடைசிப்‌ பயணத்தில்‌ உனக்குத்‌ தேவையான உதவி 
களைச்‌ செய்யும்படி, சபைத்‌ தந்தை ஒருவரை உன்னிடம்‌ அனுப்பு 
வது என்‌ பொறுப்பு” என்றும்‌ அவளுக்குக்‌ கூறி அவளை உற்சாகப்‌ 
படுத்தினார்‌. 

இதே சமயத்தில்‌, திருவாங்கூரிலிருந்த கிறீஸ்தவர்களைச்‌ 
சந்தித்து, அவர்களுக்கு ஆறுதலளிக்கும்‌ எண்ணத்தை அவர்‌ சுவாமி 
கொன்சாலெஸின்‌ மனதில்‌ தூண்டியெழுப்பினார்‌. இந்த நல்ல குரு 
நோயாளிப்‌ பெண்‌ இருந்த கிராமத்திற்கு வநது சேர்ந்தபோது, 
அவளைப்‌ பற்றித்‌ தற்செயலாகக்‌ கேள்விப்பட்டு, அவளைச்‌ சந்திக்கச்‌ 
சென்றாள்‌. அவரைப்‌ பார்த்த மாத்திரத்தில்‌, அவர்‌ ஏன்‌ வந்திருக்‌ 
கிறார்‌ என்பதை அந்தப்‌ பெண்‌ புரிந்துகொண்டாள்‌. ஆகவே, நன்றி 


684 


யுணர்வால்‌ ஏவப்பட்டு, அவள்‌ கண்ணீர்‌ ததும்ப அர்ச்‌. பிரான்சிஸ்‌ 
சவேரியாருக்கு நன்றி செலுத்திவிட்டு, சுவாமி கொன்சாலெஸிடம்‌ 
தான்‌ கண்ட காட்சியை விவரித்து, தன்‌ மரண நேரத்தை முன்னறி 
வித்து, கடைசி தேவத்திரவிய அனுமானங்களைப்‌ பெற்று, அமைதி 
யோடும்‌, சமாதானத்தோடும்‌ மரணமடைந்தாள்‌. 

1559ஆம்‌ ஆண்டில்‌ சுவாமி கஸ்பார்‌ வில்லெலா என்பவர்‌ மிக 
முக்கியமான வேதபோதகக்‌ களத்திற்கு நியமிக்கப்பட்டார்‌. தேவை 


யானவற்றைத்‌ தயார்‌ செய்துகொண்டு, அவர்‌ செப்டம்பர்‌ மாதத்தில்‌ 


புறப்பட்டார்‌. பிற்பாடு, தம்முடைய பயணத்தைப்‌ பற்றிய சில 
விவரங்களைத்‌ தரும்படி. அவர்‌ பின்வருமாறு எழுதினார்‌: “கரையை 
உயிரோடு சென்றடைவேன்‌ என்ற நம்பிக்கை துளியும்‌ இல்லாதவ 
னாகத்தான்‌ நான்‌ கப்பலேறினேன்‌. இந்தக்‌ கடற்பகுதிகளை மொய்த்‌ 
திருந்த கொள்ளையர்கள்‌ மிகக்‌ கொடூரமானவர்களாக இருந்தார்கள்‌, 
இவ்வார்த்தையின்‌ எல்லா அர்த்தத்தின்படியும்‌ அவர்கள்‌ பசாசின்‌ 
செயல்வேகம்‌ மிக்க தூதர்களாக இருந்தார்கள்‌. நான்‌ சற்று கோழைத்‌ 
தனத்தோடும்‌, மனச்‌ சோர்வுடனும்தான்‌ இருந்தேன்‌ என்பதை ஓத்துக்‌ 
கொள்கிறேன்‌. ஆயினும்‌, நான்‌ ஜெபத்திற்கு என்னைக்‌ கையளித்தேன்‌. 
“இந்த நிலையில்‌ நான்‌ இருந்தபோது, சுவாமி பிரான்சிஸ்‌ சவேரி 
யாரை, அவர்‌ உயிரோடு இருந்தபோது எப்படி இருந்தாரோ, அதே 
தோற்றத்தில்‌ நான்‌ கண்டதாக எனக்குத்‌ தோன்றியது. புன்முறுவல்‌ 
பூத்த முகத்தோடு, எனக்கு உதவி செய்வதாக அவர்‌ வாக்களித்தார்‌. 
இத்துடன்‌ என்‌ சந்தோஷ உற்சாகம்‌ என்னிடம்‌ திரும்பி வந்தது, 
அத்துடன்‌ எனக்கு நியமிக்கப்பட்டிருந்த இலக்கையும்‌ நான்‌ சென்‌ 
றடைவேன்‌ என்ற பலமான நம்பிக்கையும்‌ எனக்கு ஏற்பட்டது. ” 
அடுத்து வந்த நாட்களில்‌ நிகழ்ந்த காரியங்கள்‌, அவருக்கு 
வாக்களிக்கப்பட்ட பரலோகப்‌ பாதுகாவல்‌ அவருடைய கற்பனை 
அல்ல என்பதைத்‌ தெளிவுபடுத்தின. ஏனெனில்‌, பல மிகப்‌ பயங்கர 
மான ஆபத்துக்களை எதிர்கொண்ட சுவாமி வில்லெலா அவை 
அனைத்திலுமிருந்து தப்பித்து, பத்திரமாக மியாக்கோவைச்‌ 


சென்றடைந்தார்‌. 


ஓர்‌ இந்தியப்‌ பெண்‌ ஒரு நாள்பட்ட நோயால்‌ இறுதியாக மரண 


665 


வாசலை அடைந்தாள்‌. அவள்‌ ஏற்கனவே தன்னுணர்வையும்‌, பேசும்‌ 
சக்தியையும்‌ இழந்திருந்தாள்‌. எந்த நேரத்திலும்‌ அவளுக்கு மரணம்‌ 
நேரலாம்‌ என்று எதிர்பார்க்கப்பட்டது. நெருங்கி வந்துகொண் 
டிருந்த அவளுடைய இழப்பு பற்றி ஆழ்ந்த வருத்தம்‌ கொண்ட 
அவளுடைய நண்பார்கள்‌ தொடர்ந்து அவளுக்காகப்‌ பரிசுத்த தந்தை 
யிடம்‌ ஜெபித்துக்கொண்டிருந்தார்கள்‌. அவரும்‌ தாம்‌ அவர்களது 
ஜெபங்களைத்‌ தாம்‌ கேட்டார்‌ என்பதை மிக அசாதாரணமான 
முறையில்‌ அவர்களுக்கு எண்பித்தார்‌. 

அவர்‌ கிராமத்தின்‌ வெவ்வேறு பகுதிகளில்‌, ஒரே சமயத்தில்‌, தாம்‌ 
உயிரோடு இருந்தபோது வழக்கமாகக்‌ காணப்படுவது போல, 
குழந்தைகளின்‌ படை ஒன்றால்‌ சூழப்பட்டவராக ஒரு பக்தியுள்ள 
பெண்ணுக்கும்‌, ஆலய தேவ ஊழியர்‌ ஒருவருக்கும்‌ தோன்றினார்‌. 
ஏதோ அவசர வேலையாக, கவலையோடு தாம்‌ விரைந்து சென்று 
கொண்டிருப்பவராக அவர்‌ அவர்களுக்குத்‌ தோன்றினார்‌. மேலே 
குறிப்பிடப்பட்ட இருவரையும்‌ தாம்‌ கடந்து சென்றபோது, அவர்‌ 
அவர்களிடம்‌ மரித்துக்கொண்டிருந்த அந்தப்‌ பெண்ணின்‌ பெயரைக்‌ 
குறிப்பிட்டு, அவளைக்‌ குணப்படுத்துவதற்காகத்‌ தாம்‌ விரைந்து 
சென்றுகொண்டி ருப்பதாகக்‌ கூறினார்‌. அதே நேரத்தில்‌ அந்தப்‌ 
பெண்‌ ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழித்தெழுபவளைப்‌ போலக்‌ 
கண்விழித்து, தான்‌ முழுமையாகக்‌ குணப்படுத்தப்பட்டிருப்பதை 
யும்‌, முழு ஆரோக்கியத்தையும்‌, முழு உடல்‌ பலத்தையும்‌ திரும்பப்‌ 
பெற்றிருப்பதை உணர்ந்தாள்‌. 


சவேரியார்‌ மற்றொரு இந்தியருக்கு இதை விடவும்‌ பெரிய 
அளவில்‌ இரக்கம்‌ காட்டினார்‌; ஏனெனில்‌, அந்த மனிதர்‌ கேட்கா 
மலே, அவர்‌ பல வருடங்களுக்கு முன்‌ இழந்திருந்த பார்வைத்‌ 
திறனைப்‌ புனிதர்‌ அவருக்குத்‌ திரும்பத்‌ தந்தார்‌. இந்த மனிதர்‌ 
கோலுஷ்‌ என்னுமிடத்தில்‌ இருந்த திருச்சிலுவைக்‌ கோவிலின்‌ 
பொருளாளராக இருந்திருந்தார்‌. திருச்சலுவைத்‌ திருநாளை 
ஆடம்பரமாகக்‌ கொண்டாடும்‌ நோக்கத்தோடு அவர்‌ சில வெடி 
களைத்‌ தயாரித்துக்‌ கொண்டிருந்தபோது, எதிர்பாராத விதமாக ஒரு 
தீப்பொறி வெடி மருந்தின்மீது விழ, அது நேரடியாக அவருடைய 


686 


முகத்தின்‌ மீதே பயங்கரமாக வெடித்து, அவருடைய பார்வைத்‌ 
திறனைச்‌ சிதைத்து விட்டது. 


அவர்‌ சில வருடங்கள்‌ குருடராக இருந்தபின்‌, நம்‌ பரிசுத்த 
அப்போஸ்தலர்‌ அவர்‌ மீது இரக்கம்‌ கொண்டு, கனவில்‌ அவருக்குத்‌ 
தோன்றி, அவர்‌ பார்வை பெற விரும்புகிறாரா என்று கேட்டார்‌. 
அவரோ பதிலுக்கு, “எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, நான்‌ அதைத்தான்‌ 
விரும்புகிறேன்‌. ஆனால்‌ கண்குழிகளும்‌, இமைகளும்‌ மட்டுமே 
இப்போது என்னிடம்‌ இருக்கின்றன. மற்றவை அனைத்தும்‌ 
எப்போதோ மறைந்து விட்டன. இந்த நிலையில்‌ யார்‌ எனக்குப்‌ 
பார்வை தர முடியும்‌?” என்று கேட்டார்‌. புனிதர்‌ மறுமொழியாக, 
“அதைப்‌ பற்றிக்‌ கவலைப்படாதே. இங்கிருந்து சுமார்‌ முப்பது கி.மீ. 
தொலைவிலுள்ள கோத்தாத்தே நகரிலிருக்கிற என்‌ ஆலயத்திற்குச்‌ 
செல்‌. அங்கே கண்‌ பார்வைக்காக மன்றாடு, சந்தேகமின்றி, உன்‌ 


பார்வையை நீ திரும்பப்‌ பெற்றுக்கொள்வாய்‌” என்று கூறினார்‌. 


பொழுது புலர்ந்ததும்‌, இந்தப்‌ பார்வையற்ற மனிதர்‌ தமது 
நண்பர்‌ ஒருவரின்‌ துணையோடு புறப்பட்டார்‌. வழி நெடுக அவர்‌ 
புனிதரிடம்‌ ஜெபித்துக்கொண்டே சென்றார்‌. இந்தப்‌ பெரிய 
உபகாரத்தை மட்டும்‌ தாம்‌ பெற்றுக்கொண்டால்‌, பல வகையான 
காரியங்களைச்‌ செய்வதாக அவர்‌ புனிதருக்கு வாக்கும்‌ அளித்தார்‌. 
ஆனாலும்‌, பார்வை டெறுவதற்கு, கோத்தாத்தே ஆலயத்திலிருந்து 
அர்ச்‌. சவேரியாரின்‌ திருப்படத்திற்கு முன்‌ முழந்தாளிட்டு ஜெபிப்‌ 
பது மட்டும்‌ போதுமானதாக இருக்கவில்லை. அவருடைய திடத்‌ 


தைச்‌ சோதித்து, அவருடைய விசுவாசத்தின்‌ பேறுபலனை அதிகரிக்க 
சர்வேசுரன்‌ சித்தங்கொண்டார்‌. 

பார்வையற்ற இந்த மனிதர்‌ ஒன்பது நாட்களாக நம்பிக்கையோடு 
ஜெபத்தில்‌ நிலைத்திருந்தார்‌. புனிதர்‌ தம்முடைய வாக்குறுதியை 
நிறைவேற்றும்‌ வரை, அவருடைய திருப்பாதங்களை விட்டு விலகு 
வதில்லை என்று அவர்‌ தீர்மானித்துக்கொண்டார்‌. இறுதியாக அவர்‌ 
அதைப்‌ பெற்றுக்கொண்டார்‌. தம்‌ பார்வையை அவர்‌ திரும்பப்‌ 
பெற்றுக்கொண்டபோது, அது முன்‌ எப்போதும்‌ இருந்ததை விட 
அதிக பலமுள்ளதாகவும்‌, அதிக முழுமையானதாகவும்‌ இருப்பதை 


667 


அவர்‌ கண்டார்‌. தூம்‌ ஒரு கவிஞராக இருந்ததால்‌) அவர்‌ இந்தப்‌ 
புதுமையைப்‌ பாட்டிலும்‌ எழுதி வைத்தார்‌. இந்த முறையில்‌ அது 
இந்தியா முழுவதிலும்‌ அறியப்பட்டது. 

ஜான்‌ ஃபோன்ஸேக்கா என்னும்‌ ஒரு போர்ச்சுக்கீசியா்‌ காட்டு 
மிராண்டிகளால்‌ பிடிக்கப்பட்டு, அவர்களுடைய அடிமையாக ஓர்‌ 
இருண்ட நிலவறைச்‌ சிறையில்‌ அடைக்கப்பட்டார்‌. அங்கே, தமது 
அடிமைத்தனத்தை நினைத்து அழுவதற்காக அன்றி, அவருடைய 
கண்கள்‌ வேறு எதற்கும்‌ பயன்படவில்லை. அவர்‌ அர்ச்‌. பிரான்சிஸ்‌ 
சவேரியாரிடம்‌ கனிந்த பக்தி கொண்டவராக இருந்ததால்‌, ஒன்றில்‌ 
இந்த இருண்ட சிறையிலிருந்து தம்மை விடுவிக்கும்படியாக, 
அல்லது தம்மை எடுத்துக்கொள்ளும்படியாக மன்றாடி வந்தார்‌. 
ஏனெனில்‌ மரணம்‌ என்புது ஒரு முறைதான்‌ நிகழும்‌, ஆனால்‌ இந்தச்‌ 
சிறையில்‌ ஒவ்வொரு நாளும்‌ இறந்துகொண்டிருந்தார்‌. 

புனிதர்‌ அவருடைய ஜெபத்தைக்‌ கேட்டு, அவர்‌ கேட்டதற்கும்‌ 
அதிகமான நன்மையை அவருக்குச்‌ செய்தார்‌. அவர்‌ ஃபொன்ஸேக்‌ 
காவுக்குத்‌ தோன்றி, மிகுந்த ஆறுதல்‌ தரும்‌ வார்த்தைகளைக்‌ கூறி 
அவரைத்‌ தேற்றினார்‌. மேலும்‌, இன்னும்‌ மூன்று நாட்களுக்கு 
மட்டும்‌ பொறுமையாக இருக்கும்படியாகவும்‌ அவர்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்‌. மூன்று நாட்கள்‌ கழிந்தபோது, எல்லா எதிர்பார்ப்பு 
களையும்‌ மீறி, ௦போன்ஸேக்கா, எந்த வெளிப்படையான காரணமும்‌ 


இன்றி, விடுதலை செய்யப்பட்டார்‌. 


மைலாப்பூர்‌ வாசியான பேராசை பிடித்த ஒரு கிறீஸ்தவனுக்கும்‌ 
அர்ச்‌. சவேரியார்‌ காட்சியளித்தார்‌. இந்த மனிதன்‌ கொல்லத்தில்‌ 
இருந்த ஒரு தேவாலயத்தின்‌ பொருளாளராக இருந்தான்‌. ஆனால்‌ 
ஆலயத்தின்‌ மணியையும்‌, அதன்‌ பீடத்திற்குச்‌ சொந்தமான அலங்‌ 
காரத்‌ தொங்குதிரையையும்‌ அடகு வைத்துத்‌ தனக்காகப்‌ பணம்‌ 
பெற அவன்‌ துணிந்தான்‌. ஆனால்‌ புனிதர்‌ அவனுடைய மனச்‌ 
சான்றை உலுக்கியெடுக்கும்படி விரைவில்‌ வந்தார்‌. அவர்‌ கனவில்‌ 
அவனுக்குத்‌ தோன்றி, மிகக்‌ கடுமையான முகத்துடன்‌ அவன்‌ செய்த 
காரியத்திற்காக அவனைக்‌ கண்டித்தார்‌. அத்துடன்‌ தொடர்ந்து, 
“எனக்குச்‌ சொந்தமானவற்றை நீ திருப்பித்‌ தரவில்லை என்றால்‌, 


688 


அதற்கு ஒரு மிகப்‌ பெரிய விலையை நீ செலுத்த வேண்டியிருக்கும்‌” 
என்றும்‌ சொல்லி அவர்‌ அவனை எச்சரித்தார்‌. அந்த மனிதன்‌ 
அச்சத்தோடு கண்விழித்தபோது, புனிதர்‌ இன்னமும்‌ தனக்கு முன்பாக 
நின்றுகொண்டிருக்கக்‌ கண்டான்‌. ஆனால்‌ அவர்‌ படிப்படியாகக்‌ 
காற்றில்‌ உயர்ந்து, விரைவில்‌ மறைந்து போனார்‌. 

இவை சவேரியார்‌ நேரில்‌ வந்து செய்த சில புதுமைகள்‌ என்று 
நாம்‌ சொல்லலாம்‌. ஆனால்‌ முன்பு அவருக்குச்‌ சொந்தமாயிருந்த 
அல்லது அவரால்‌ மந்திரிக்கப்பட்ட பொருட்களின்‌ வழியாகச்‌ 


செய்யப்பட்ட எண்ணற்ற புதுமைகளைப்‌ பட்டியலிடுவதற்கு 
வாய்ப்பேயில்லை. அவருடைய திருச்சரீரத்தைச்‌ சில நாட்கள்‌ 
தன்னுள்‌ கொண்டிருந்த சான்ஸியன்‌ தீவின்‌ மண்ணும்‌, அவருடைய 
அங்கியும்‌, அவருடைய குருத்துவ உடுப்புகளும்‌, அவருடைய 
கையெழுத்துப்‌ பிரதிகளும்‌, அவருடைய திருப்படங்களுக்கு முன்‌ 
எரிந்துகொண்டி ருந்த விளக்குகளின்‌ எண்ணெயும்‌, கோவாவிலுள்ள 
அவருடைய கல்லறையின்‌ அளவும்‌, அவருடைய கட்டளை ஜெபப்‌ 
புத்தகமும்‌, பரிசுத்த ஜெபமாலையும்‌, இவை அனைத்துமே, நாம்‌ 
புனிதர்‌ பட்ட விசாரணை அறிக்கைகளில்‌ காண்பது போல, புதுமை 
யான குணப்படுத்தல்களின்‌ வழிகளாக இருந்தன. பொது 
இடங்களிலும்‌, கடற்கரைகளிலும்‌ அவர்‌ நாட்டியிருந்த சிலுவைகள்‌ 
அவருடைய மகிமையின்‌ நினைவுச்‌ சின்னங்களாக ஆயின. ஏனெனில்‌, 
அவருடைய மன்றாட்டின்‌ வழியாகத்‌ தாங்கள்‌ பெற்றுக்‌ கொண்ட 
நன்மைகளுக்கு நன்றியறிதலாகக்‌ கிறீஸ்தவர்களாலும்‌, முகம்மதியார்‌ 
களாலும்‌, மற்ற அஞ்ஞானிகளாலும்‌ கொண்டு வரப்பட்ட நேர்ச்சைக்‌ 
காணிக்கைகளால்‌ அவை நிறைந்திருந்தன. 


இவை அனைத்திலும்‌ அதிகப்‌ புகழ்‌ பெற்ற சிலுவை கொத்தாத்‌ 
தேயில்‌ இருந்தது. அதன்‌ மதிப்பு முதன்முதலில்‌ உள்ளூர்வாசிகளில்‌ 
ஒருத்தியின்‌ அடக்கத்தின்போது கண்டுபிடிக்கப்பட்டது. இவள்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற்றதால்‌ ஒரு கிறீஸ்தவளாகவும்‌, ஆனால்‌ தன்‌ 
இருதயத்தில்‌ ஓர்‌ அஞ்ஞானியை விட மோசமானவளாகவும்‌ இருந்‌ 
தாள்‌. இவளுடைய அடக்கச்‌ சடங்குகளின்போது, இந்தச்‌ சிலுவை 
எந்த அளவுக்கு அபரிமிதமாக இரத்த வியார்வை வியர்த்தது என்றால்‌, 


669 


அதன்‌ அடிமரத்தின்‌ மீது ஐந்து இரத்தச்‌ சற்றோடைகள்‌ வழிந்து 
இறங்கிக்கொண்டி ருந்தன! 

இதைக்‌ கண்டு அதிர்ச்சியும்‌, ஆச்சரியமும்‌ அடைந்த மக்கள்‌, 
இதற்கான காரணத்தைக்‌ கண்டுபிடிக்க முயன்றார்கள்‌. விசாரித்த 
போது, இறந்த பரிதாபத்திற்குரிய பெண்‌ மிகக்‌ கேவலமான வாழ்வு 
நடத்தி வந்ததும்‌, பில்லி சூனியத்திற்கும்‌, மந்திர மாயத்திற்கும்‌ 
அடிமையாகியிருந்ததும்‌ கண்டுபிடிக்கப்பட்டது. இவ்வாறு தன்‌ 
ஆத்துமத்தைப்‌ பசாசுக்கு விற்றுவிட்டு, அதனால்‌ சுகமாக வாழ்ந்த 
பின்‌, மனஸ்தாபத்தின்‌ மிக அற்பமான அறிகுறியும்‌ இல்லாமல்‌ 
மரித்திருந்த அவளுடைய உடல்‌ நாய்களுக்கு விருந்தாகும்படி வீசி 
யெறியப்பட்டது. 


அது முதல்‌ புனிதர்‌ இதே சிலுவையைப்‌ பயன்படுத்தித்‌ தமது 
பக்தார்களுக்காகப்‌ பல புதுமைகளைத்‌ தொடர்ந்து செய்து வந்தார்‌. 
வெறுமனே பக்தியோடு அதை முத்தமிட்ட ஒரு பார்வையற்ற 
மனிதன்‌ உடனே பார்வை பெற்றான்‌, ஒரு திமிர்வாதக்காரன்‌ தன்‌ 
அவயவங்களில்‌ சுகம்‌ பெற்றான்‌. இந்தத்‌ திமிர்வாதக்காரன்‌ தன்‌ 
பேச்சுத்‌ திறனையும்‌, தன்‌ உடலின்‌ ஒரு பக்கச்‌ செயல்பாட்டையும்‌ 
இழந்திருந்தான்‌. மிகச்‌ சிறந்த மருத்துவ உதவியும்‌ கூட பலனளிக்க 
வில்லை. எந்த ஒரு மனித வழியும்‌ நம்பிக்கைக்குரியதாக இல்லாத 
தால்‌, அவன்‌ தனது பரிசுத்த தந்‌ைத பிரான்சிஸிடம்‌ திரும்பினான்‌. 
அவர்‌ மீது அவன்‌ ஏற்கனவே மிகுநத பக்தி கொண்டிருந்தான்‌. 
கொத்தாத்தேயில்‌ நிகழும்‌ புதுமைகளைப்‌ பற்றிக்‌ கேள்விப்பட்டு, 
அவன்‌ கொச்சியிலிருந்த சேசுசபைக்‌ கல்லூரியின்‌ தலைவராயிருந்த 
சுவாமி டஸ்கன்‌ என்பவரிடம்‌ இந்தச்‌ சிலுவையிலிருந்த உடைந்த 
ஒரு சிறு கல்‌ இருப்பதை அறிந்து, அவரிடம்‌ ஆளனுப்பி, அதைத்‌ 
தனக்குத்‌ தரும்படி கேட்டான்‌. அது கிடைத்ததும்‌, கொஞ்சம்‌ 
தண்ணீரில்‌ அதை அமிழ்த்தி வைத்து, தன்னால்‌ முடிந்த வரை மிக 
நன்றாக, புனிதருக்குத்‌ தோத்திரமாக ஒரு பரலோக மந்திரமும்‌, ஓர்‌ 
அருள்நிறை மந்திரமும்‌ ஜெபித்தான்‌. அதன்பின்‌ அந்தத்‌ தண்ணீரில்‌ 
சிறிதளவைப்‌ பருகினான்‌, அதைக்‌ கொண்டு தன்‌ நாவில்‌ சிலுவை 


அடையாளம்‌ வரைந்துகொண்டபோது, முன்பு போல இப்போது 
தன்னால்‌ சரளமாகப்‌ பேச முடிந்ததை அவன்‌ கண்டுபிடித்தான்‌. 


690 


இவ்வாறு, உற்சாகம்‌ பெற்றவனாக, அவன்‌ அந்தத்‌ தண்ணீரால்‌ 
தன்‌ கழுத்தையும்‌, கரங்களையும்‌, மொத்தத்தில்‌, நோயுற்றிருந்த தன்‌ 
உடல்‌ பாகங்கள்‌ அனைத்தையும்‌ கழுவினான்‌. தண்ணீர்‌ ஒவ்வொரு 
அவயவத்தையும்‌ தொடத்‌ தொட, அவை ஒவ்வொன்றாக மீண்டும்‌ 
உயிரும்‌, பலமும்‌ பெற்றன. சுருங்கச்‌ சொன்னால்‌, அவன்‌ பூரண 
ஆரோக்கியமும்‌, உடல்‌ பலமும்‌ பெற்றுக்கொண்டான்‌. 

கொச்சி நகரத்தில்‌, ஒரு பக்கம்‌ நம்‌ ஆண்டவள்‌ மற்றும்‌, 
அவர்களது திவ்ய பாலனான நம்‌ ஆண்டவரின்‌ உருவமும்‌, மறு 
பக்கம்‌ புனிதரின்‌ உருவமும்‌ பொறித்த ஒரு பதக்கத்தைக்‌ கொண்டு, 
மேற்கூறியவற்றையும்‌ விட அதிக அற்புதமான புதுமைகளைப்‌ 
புனிதர்‌ செய்தார்‌. அந்தப்‌ பதக்கம்‌ லூசி டி வாலங்கன்‌ என்னும்‌ ஒரு 
சீன விதவைக்குச்‌ சொந்தமானது. அவள்‌ சவேரியாராலேயே 
மனந்திருப்பப்பட்டு, வேதக்‌ கல்வி கற்பிக்கப்பட்டி ருந்தாள்‌. புனிதர்‌ 
பட்ட விசாரணை ஆணையத்தால்‌ சட்டபூர்வமான முறையில்‌ 
விசாரிக்கப்பட்டபோது, இவளுக்கு நூற்றிருபது வயதாகியிருந்தது! 
மிகவும்‌ நாள்பட்ட வியாதிகளும்‌, இனி சரிசெய்ய முடியாத 
அளவுக்குத்‌ திருகிப்‌ போயிருந்த கை கால்களும்‌, இந்தப்‌ பதக்கத்தைக்‌ 
கொண்டு தொடப்பட்டு, அல்லது அது அமிழ்த்தப்பட்ட தண்ணீர்‌ 
அவற்றின்‌ மீது தெளிக்கப்பட்டு, அதே சமயம்‌, “நம்‌ ஆண்டவராகிய 
சேசுநாதருடையவும்‌, தந்தை பிரான்சிஸ்‌ சவேரியாருடையவும்‌ திருப்‌ 
பெயரால்‌, நீ குணப்படுத்தப்படுவாயாக” என்ற ஜெபம்‌ மட்டும்‌ 
சொல்லப்பட்ட அதே கணத்தில்‌, முழுவதுமாகக்‌ குணமாக்கப்‌ 


பட்டன. 


இந்தப்‌ புதுமைகளுக்குக்‌ கண்கண்ட சாட்சியாக இருந்த ஒருவர்‌ 
இப்படிக்‌ கூறுகிறார்‌: “பல உருக்குலைந்திருந்த தலைகளும்‌, கரங்‌ 
களும்‌, பாதங்களும்‌ சரியாக்கப்பட்டதை நான்‌ பார்த்திருக்கிறேன்‌; 
காச நோயாளிகள்‌ எலும்பும்‌ தோலுமாக ஆகிவிட்ட பிறகும்‌ 
குணமாக்கப்பட்டார்கள்‌; சீழ்‌ வைத்த புண்களும்‌, காயங்களும்‌ 
இந்தப்‌ பதக்கத்தால்‌ தொடப்பட்ட மாத்திரத்தில்‌ ஆறிப்‌ போயின. 
குறை மாதத்தில்‌, இறந்து, அல்லது குறைந்தபட்சம்‌ உயிர்‌ இருப்‌ 
பதற்கான எந்த அறிகுறியும்‌ இல்லாமல்‌ பிறந்திருந்த ஒரு குழந்தை 
யும்‌, செவிலிப்‌ பெண்ணின்‌ கரத்திலிருந்து தவறி விழுந்து உயிருக்குப்‌ 


691 


போராடிய மற்றொரு குழந்தையும்‌ லூசியின்‌ பதக்கத்தால்‌ தொடப்‌ 
பட்டு, இந்த ஜெபமும்‌ சொல்லப்பட்ட கணத்திலேயே குணம்‌ 
பெற்றதையும்‌ நான்‌ கண்டேன்‌. 

பல வருடங்களாகப்‌ பார்வையிழந்திருந்த ஒரு பெண்ணும்‌, 
ஓர்‌ ஊமைப்‌ பெண்ணும்‌, ஒரு செவிடனும்‌, பதினைந்து மாதங்களாக 
பக்கவாதத்தால்‌ பாதிக்கப்பட்டிருந்த மற்றொருவனும்‌, பதக்கத்தால்‌ 
ஆசிர்வதிக்கப்பட்டபோது, அல்லது அது மூழ்க வைக்கப்பட்டி ருந்த 
தண்ணீரால்‌ தெளிக்கப்பட்டபோது, உடனடியாகத்‌ தாங்கள்‌ இழந்‌ 


திருந்த புலன்களையும்‌, உடல்‌ பலத்தையும்‌ திரும்பப்‌ பெற்றுக்‌ 
கொண்டார்கள்‌. ” 

கீழே வரும்‌ மூன்று புதுமைகள்‌ புனிதரின்‌ அர்ச்சியசிஷ்ட பட்ட 
ஆணை மடலில்‌ பரிசுத்த பாப்பரசரால்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. 

கொன்சாலோ ரொட்ரீகஸ்‌ என்ற மனிதனின்‌ இடப்‌ பக்கத்தில்‌, 
இருதயத்திற்கு அருகில்‌ ஓர்‌ ஆழமான சழ்க்கட்டி உண்டாகியிருந்தது. 
அது மிக ஆபத்தான இடத்தில்‌ இருந்ததால்‌, மருத்துவர்களால்‌ அதை 
அறுவை சிகிச்சை செய்து அகற்ற முடியவில்லை, பழுக்கச்‌ சிவந்த 
இரும்பின்‌ சிகிச்சையையும்‌ அவனுக்குத்‌ தர முடியவில்லை. முடிந்த 
வரை சீழைப்‌ பிதுக்கி வெளியேற்றுவதை மட்டுமே அவர்களால்‌ 
செய்ய முடிந்தது. ஆயினும்‌, அழுகிய தசையை அகற்ற அவர்களால்‌ 
முடியவில்லை. பரிதாபத்திற்குரிய இந்த மனிதன்‌, எந்த நிவாரணமும்‌ 
இன்றி, மிகக்‌ கொடூரமான வேதனையை அனுபவித்துக்கொண்டிருந் 
தான்‌. 

ஆனால்‌ சர்வ வல்லப தேவன்‌ அவனைக்‌ குணப்படுத்தத்‌ 
திருவுளங்கொண்டார்‌. அவன்‌ தற்செயலாக, லூசியின்‌ பதக்கத்தால்‌ 
செய்யப்பட்ட புதுமைகளைப்‌ பற்றி அவன்‌ கேள்விப்படும்படி அவர்‌ 
செய்தார்‌. அவன்‌ உடனே அவளுடைய வீட்டிற்குச்‌ சென்று, அவள்‌ 
முன்‌ முழந்தாளிட்டுத்‌ தன்னுடைய பரிதாப நிலையை அவளுக்கு 
எடுத்துரைத்தான்‌. அவள்‌ “நம்‌ ஆண்டவராகிய சேசுநாதருடையவும்‌, 
தந்தை பிரான்சிஸ்‌ சவேரியாருடையவும்‌ திருப்பெயரால்‌, நீ குணப்‌ 
படுத்தப்படுவாயாக” என்று கூறியபடி, அவனுடைய நெஞ்சின்மீது 
மும்முறை அந்தப்‌ பதக்கத்தால்‌ சிலுவை அடையாளம்‌ வரைந்தாள்‌. 


692 


அதே கணத்தில்‌ காயமும்‌, அதனால்‌ அவன்‌ அனுபவித்த வேதனை 
களும்‌ முழுமையாக மறைந்து போயின. 


அடுத்த புதுமை மேரி டயஸ்‌ என்பவளுக்கு நிகழ்ந்தது. 
அவளுடைய வலது பக்கமும்‌, குறிப்பாக அவளுடைய வலது கையும்‌ 
பக்கவாதத்தால்‌ செயலிழந்து விட்டன. இது மட்டுமின்றி, அவள்‌ 
முழுக்‌ குருடியாக இருந்தாள்‌. ஒரு புதுமையாலன்றி, தான்‌ குணம்‌ 
பெற முடியும்‌ என்ற நம்பிக்கை அவளிடம்‌ முழுவதுமாக அற்றுப்‌ 
போயிருந்தது. உண்மையில்‌ ஒரு புதுமைதான்‌ அவளைக்‌ குணப்‌ 
படுத்தியது. மேற்கண்ட அந்த நல்ல சீனப்‌ பெண்ணிடம்‌ தன்னைத்‌ 
தூக்கிச்‌ செல்லும்படி அவள்‌ கேட்டுக்கொண்டாள்‌. அவளும்‌ தன்‌ 
வழக்கப்படி, பதக்கத்தால்‌ கொஞ்சம்‌ தண்ணீரை மந்திரித்து, ஒரு 


நாளைக்கு ஏழு தடவைகள்‌ பாதிக்கப்பட்ட பகுதிகளின்மீது அதைத்‌ 
தெளித்தபடி, சிலுவை அடையாளம்‌ வரைந்துகொள்ளுமாறு அவள்‌ 
நோயாளியிடம்‌ கேட்டுக்கொண்டாள்‌. அவளும்‌ அப்படியே 
செய்து, தன்‌ பார்வையையும்‌, அவயவங்களின்‌ பயன்பாட்டையும்‌ 
எவ்வளவு முழுமையாகப்‌ பெற்றுக்கொண்டாள்‌ என்றால்‌, 
வழிகாட்டி யோ, துணையோ இன்றி, சேசு சபைக்‌ கோவில்‌ ஒன்றுக்‌ 
குத்‌ தனியாக நடந்து சென்று, தன்‌ விடுதலையின்‌ அடையாளமாக, 
அது வரை தான்‌ பயன்படுத்தி வந்த கவட்டுக்‌ கோல்களை (crutches) 
வீசியெறிந்தாள்‌. 

கடைசியாக, எம்மானுவேல்‌ ஃபிகெரேடோ என்பவரின்‌ கால்கள்‌ 
இரண்டும்‌ சில வருடங்களாக அழுகிய நிலையில்‌ இருந்து வந்தன. 
அவற்றிலிருந்து புழுக்கள்‌ வெளிப்பட்டன, சீழும்‌ ஏராளமாக 
வடிந்தது. இதனால்‌ பரிதாபத்திற்குரிய அந்த மனிதர்‌ நிற்கக்‌ கூட 
முடியாமல்‌ கைகளாலும்‌, முழங்கால்களாலும்‌ தவழ்ந்து செல்ல 
வேண்டி யவரானார்‌. அவர்‌ அனுபவித்த வேதனையும்‌ மிகத்‌ தீவிர 
மானதாக இருந்தது. மருத்துவர்களும்‌ அவரைக்‌ குணப்படுத்த 
எவ்வளவோ முயன்ற பிறகும்‌, எந்தப்‌ பயனுமில்லை. படிப்படியாக, 
ஒரு காலின்‌ நரம்புகள்‌ சுருங்கியதால்‌, அது மற்ற காலை விடக்‌ 
குட்டையானதாக ஆனது. இவை அனைத்தும்‌ போதாதென்று அவர்‌ 
மோசமான வயிற்றுப்‌ போக்கினாலும்‌ அடிக்கடி பாதிக்கப்பட்டார்‌. 


693 


(அவருக்கு ஏற்கனவே எழுபது வயதாகியிருந்ததால்‌,) இந்த வயதில்‌ 
இது அவரைப்‌ பாடாய்ப்‌ படுத்திக்கொண்டிருந்தது. மரணம்‌ 
அவருக்கு விடுதலையாகத்‌ தோன்றியது. 


ஆனால்‌ பரலோகம்‌ அவரை அர்ச்‌ பிரான்சிஸ்‌ சவேரியாரின்‌ 
கரங்களில்‌ ஒப்படைத்தது. நம்‌ சீனப்‌ பெண்‌ மந்திரித்த தண்ணீரை 
அவருக்குக்‌ குடிக்கத்‌ தந்தபோது, கால்களிலிருந்த பழைய புண்களும்‌, 
வயிற்றுப்‌ போக்கு நோயும்‌ ஒரே நேரத்தில்‌ மறைந்துபோயின. 


ரொத்தாத்தே ஆலயத்திலிருந்த திருப்படத்தைப்‌ பார்த்துப்‌ பிரதி 
யெடுக்கப்பட்ட புனிதரின்‌ படம்‌ ஒன்றைக்‌ கஸ்பார்‌ கொன்ஸா 
லெஸ்‌ கொச்சிக்குக்‌ கொண்டு சென்றார்‌. இரவு பத்து மணியளவில்‌ 
அவர்‌ கொரச்சிக்குச்‌ சென்று இறங்கினார்‌. ஒரு மணி நேரத்திற்குப்‌ 
பிறகு, அவருடைய இல்லத்திற்குப்‌ பக்கத்திலிருந்த வீடு தீப்பற்றி 
எரியத்‌ தொடங்கியது. கோடை காலமாக இருந்ததாலும்‌, காற்று 
பலமாக இருந்ததாலும்‌, வீடு முக்கியமாக மரத்தால்‌ கட்டப்பட்டிருந் 
ததாலும்‌, தீப்பிழம்புகள்‌ வேகமாகப்‌ பரவின. அங்கே குழப்ப நிலை 
பெரிதாயிருந்தது, அக்கம்பக்கத்து வீட்டார்‌ தங்கள்‌ விலையுயர்ந்த 
பொருட்களைத்‌ தொலைவான வீடுகளுக்குக்‌ கொண்டு சென்று 
பத்திரப்படுத்த முயன்றுகொண்டிருந்தார்கள்‌. இந்தக்‌ குழப்பத்தின்‌ 
உச்சத்தில்‌, கொன்சாலெஸ்‌ தாம்‌ கொண்டு வந்திருந்த படத்தை 
அதன்‌ பெட்டியிலிருந்து எடுத்துக்கொண்டு, தீப்பற்றி எரிந்துகொண் 
டிருந்த அந்தக்‌ கட்டடத்திற்கு நேராக அதை உயர்த்தி வைத்தார்‌. 
அதன்பின்‌ அதற்கு முன்பாகத்‌ தமது முழுக்‌ குடும்பத்தோடும்‌ முழந்‌ 
தாளிட்டு, அவர்களோடு சேர்ந்து உரத்த சத்தமாக சுவாமி பிரான்சி 
ஸின்‌ உதவியைக்‌ கேட்டு மன்றாடினார்‌. அவர்‌ ஜெபித்துக்கொண் 
டிருந்த கணத்தில்‌, தீச்சுவாலைகள்‌ ஜன்னல்கள்‌ வழியாகவும்‌, வீட்டுக்‌ 
கூரை வழியாகவும்‌ வெடித்துப்‌ புறப்பட்டுக்கொண்டிருந்தன. 
ஆனால்‌ அவர்‌ தம்‌ மன்றாட்டை முடித்தபோது, அந்தச்‌ சுவாலைகள்‌ 
அதிசயமான முறையில்‌ சுவர்களுக்குள்‌ திரும்பிச்‌ சென்றன. நெருப்‌ 
பும்‌ திடீரென அணைந்து போனது. 


நம்‌ மகிமையுள்ள அப்போஸ்தலரின்‌ திருப்படத்தை விட, 
அவருடைய கல்லறை புதுமைகள்‌ செய்வதில்‌, தான்‌ அதிக வல்லமை 


694 


யுள்ளது என்று நிரூபித்தது. நூற்றுக்கணக்கான புதுமைகள்‌! ஆனால்‌ 
வாசகர்களுக்குச்‌ சோர்வூட்டாதபடி, மிகச்‌ சிறப்பான ஒரு 
புதுமையை மட்டும்‌ நாம்‌ எடுத்துக்கொள்வோம்‌. 


கோவாவில்‌ குழந்தை ஒன்று பிறந்தது. அதன்‌ கால்கள்‌ ஒரு 
மனிதனின்‌ கைப்‌ பெருவிரலின்‌ பருமனை மட்டுமே கொண்டிருந்தன. 
அவை சதையின்றி வெறும்‌ தோலும்‌, எலும்புமாகவே இருந்தன. 
மாதங்கள்‌ சென்றாலும்‌, கால்களில்‌ எந்த வளர்ச்சியுமில்லை. குழந்தை 
மிருகத்தைப்‌ போல, கைகளையும்‌, கால்களையும்‌ ஊன்றித்‌ தவழ்ந்து 
செல்ல மட்டுமே முடிந்தது. ஜேன்‌ ஃபோன்ஸேக்கா என்னும்‌ பக்தி 
யுள்ள ஒரு சீமாட்டி, இந்தக்‌ குழந்தையின்மீது இரக்கம்‌ கொண்டாள்‌. 
அவனைப்‌ பார்க்கும்போதெல்லாம்‌ நெகிழ்ச்சியடைந்து அவளால்‌ 
அழாமல்‌ இருக்க முடியவில்லை. அவள்‌ அவனைத்‌ தன்‌ பொறுப்பில்‌ 
ஏற்றுக்கொண்டு, மிகச்‌ சிறந்த மருத்துவ சிகிச்சைகளை அவனுக்கு 
ஏற்பாடு செய்தாள்‌. அனால்‌ ஐந்து அண்டுகள்‌ ஆகியும்‌ எந்த மாற்ற 
மும்‌ தென்படவில்லை. 

ஆனால்‌ கடவுள்‌ அவளுடைய பிறர்சிநேகத்திற்குக்‌ கைம்மாறு 
அளிக்கச்‌ சித்தங்கொண்டார்‌. குழந்தையைக்‌ குணப்படுத்த வல்ல 
ஒரே ஒருவர்தான்‌ இருக்கிறார்‌, அவர்‌ வேறு யாருமல்ல, பரிசுத்த 
தந்தை பிரான்சிஸ்‌ சவேரியார்தான்‌ என்னும்‌ எண்ணத்தை அவர்‌ 
அவளில்‌ தூண்டினார்‌. ஆகவே, அவள்‌ புனிதரிடம்‌ உருக்கமாக 
வேண்டிக்கொண்டாள்‌. அவர்‌ செய்து வந்த எத்தனையோ புதுமை 
களில்‌ ஒன்றாக, இந்தக்‌ குழந்தையையும்‌ குணமாக்கும்படி அவள்‌ 
அவரிடம்‌ கெஞ்சி மன்றாடினாள்‌. மேலும்‌,, தொடர்ச்சியாக ஒன்பது 
நாட்களாக அவருடைய கல்லறைக்கு அவனைத்‌ தூக்கி வருவதாகவும்‌ 
அவள்‌ நேர்ந்துகொண்டாள்‌. 

இந்த நேர்ச்சையைச்‌ செய்த முதல்‌ நாளிலேயே அவள்‌ அவனைப்‌ 
பரிசுத்த கல்லறைக்குத்‌ தூக்கிச்‌ சென்றாள்‌. மூன்றாம்‌ நாளன்று, 
கல்லறைக்கு முன்பாக அவனை அவள்‌ தன்‌ கரங்களில்‌ பிடித்திருந்த 
போது, ஒரு சிலிர்ப்பான உணர்வு தனது முழங்கால்களின்‌ வழியாகக்‌ 
கால்களுக்கு இறங்குவதை அவன்‌ உணர்ந்தான்‌. ஆகவே, அவன்‌ 
தன்னைத்‌ தரையில்‌ இறக்கி விடும்படி அவளிடம்‌ கூறினான்‌. அவளும்‌ 


695 


அப்படியே செய்ய, சிறுவன்‌ இப்போது, தன்‌ வாழ்வில்‌ முதன்முறை 
யாகத்‌ தன்‌ கால்களை ஊன்றி எழுந்து நின்றான்‌. இது வரை 
மெலிந்தும்‌, பயனற்றும்‌ இருந்த அவனுடைய கால்கள்‌ இப்போது, 
அவனுடைய வயதுக்கு உரிய அளவில்‌ தசைப்‌ பற்றோடு இருந்ததைக்‌ 
கண்டு அவள்‌ மகிழ்ச்சியால்‌ அழத்‌ தொடங்கினாள்‌. 

இந்த நல்ல பெண்மணி ஓவ்வொரு நாளும்‌ சிறுவனைத்‌ தூக்கிக்‌ 
கொண்டு பரிசுத்த கல்லறைக்கு வந்தாள்‌. ஒவ்வொரு நாளும்‌, 
சிறுவனின்‌ கால்களின்‌ நிலை மேன்மேலும்‌ பலப்பட்டு வந்தது. 
சுருங்கக்‌ கூறுவதானால்‌, புதுமை முழுமை பெற்று விட்டது. 

இறந்து விட்ட ஒருவன்‌, தன்‌ மரணத்திற்குச்‌ சில நாட்களுக்குப்‌ 
பின்‌ உயிரோடு எழுப்பப்பட்ட அற்புதத்தை நாம்‌ இன்னும்‌ விவரிக்க 
வேண்டியுள்ளது; ஆனால்‌ முதலில்‌, இயற்கை விதிப்படி, பிறந்திருக்‌ 
கவே முடி. யாதிருந்த சிலரைப்‌ பற்றி நாம்‌ பார்க்க வேண்டியிருக்கிறது. 


சில மலடான மனைவியர்‌ புனிதரின்‌ வல்லமையுள்ள பரிந்துரைதான்‌ 
தாங்கள்‌ தாய்மை வரத்தைப்‌ பெற்றுக்கொள்ளக்‌ காரணமாயிருந்தது 
என்று சாட்சியம்‌ கூறியிருக்கிறார்கள்‌. 


முன்பு நாம்‌ குறிப்பிட்டுள்ள கோத்தாத்தே ஆலயம்‌, இந்த வரத்‌ 
தைப்‌ பெற்றுக்கொண்ட தாய்மாரால்‌ வழங்கப்பட்ட நேர்ச்சைக்‌ 
காணிக்கைகளால்‌ நிறைந்திருந்தது. அவர்களில்‌ பலர்‌ தங்கள்‌ 
குழந்தைகளுக்கு அவருடைய பெயரையே சூட்டினார்கள்‌. இவார்‌ 
களில்‌ ஒரு பெண்‌ ஓரே குழந்தையின்‌ உயிருக்காக இரண்டு 
தடவைகள்‌ அவருக்குக்‌ கடன்பட்டவளாக இருந்தது. அவருடைய 
ஜெபத்தால்‌ குழந்தை வரம்‌ அவளுக்குத்‌ தந்தருளப்பட்டது. ஆனால்‌ 
அவளுடைய மகிழ்ச்சி குறுகிய காலம்‌ மட்டுமே நீடித்தது. இரண்டு 
மாதங்களின்‌ முடிவில்‌ குழந்தை நோயுற்று, விரைவில்‌ இறந்தும்‌ 
போனது. தனது இந்ததக்‌ கடும்‌ வேதனையில்‌, அவள்‌ தனது பச்சிளங்‌ 
குழந்தையின்‌ உயிரற்ற உடலை எடுத்துக்கொண்டு, புனிதரின்‌ 
ஆலயத்திற்கு ஓடிச்‌ சென்றாள்‌. அங்கே, அவருடைய படத்திற்கு 
முன்பாக முழந்தாளிட்டு, மனங்கசந்து அழுதபடி, அவள்‌ அவரிடம்‌ 
பேசத்‌ தொடங்கினாள்‌. அதை ஜெபம்‌ என்று சொல்வதை விட, 
கண்டனம்‌ என்று சொல்வதுதான்‌ பொருத்தமாக இருக்கும்‌: 


696 


“(பல வருடங்களாக குழந்தை பாக்கியத்திற்காக ஏக்கத்தோடு 
காத்திருந்தபின்‌), எனக்கு ஒரு மகனைத்‌ தந்துவிட்டு, இரண்டே மாதங்‌ 
களுக்குள்‌ அவனை என்னிடமிருந்து பறித்துக்கொள்வீர்‌ என்றால்‌, 
அது எப்படி நீர்‌ எனக்குக்‌ காட்டிய தயவிரக்கமாக இருக்க முடியும்‌? 
உம்மை நம்பும்‌ அனைவருக்கும்‌ நீர்‌ காட்டுகிற நன்மைத்தனம்‌ 
இப்படிப்பட்டதுதானா? உம்மிடம்‌ மன்றாடுபவர்களுக்கும்‌, உமது 
பாதங்களில்‌ வந்து விழுபவர்களுக்கும்‌ நீர்‌ காட்டும்‌ கருணை 
இவ்வளவுதானா? அப்படியானால்‌, நீர்‌ எங்கள்‌ ஜெபங்களைக்‌ 
கேட்காமல்‌ இருப்பதே நல்லது!” என்றாள்‌ அவள்‌. 


அவளுடைய அளவுகடந்த துக்கம்தான்‌ இப்படி அவளை வரம்பு 
மீறிப்‌ பேசச்‌ செய்தது. அவர்‌ குழந்தையை உயிர்ப்பித்துத்‌ தன்னிடம்‌ 
திருப்பித்‌ தரவில்லை என்றால்‌, இறந்த குழந்தையை அவரிடமே 
கொடுத்து விட விரும்பியவளைப்‌ போல்‌ அவள்‌ குழந்தையைப்‌ 
புனிதரை நோக்கி நீட்டியபடி அழுதாள்‌. சவேரியார்‌ பரலோகத்‌ 
திலிருந்து அவளைக்‌ கருணையோடு கண்ணோக்கினார்‌. திடீரென 
குழந்தை தன்‌ கரங்களில்‌ அசைவதையும்‌, குரலெடுத்து அழத்‌ 
தொடங்குவதையும்‌ கண்ட அவள்‌ மகிழ்ச்சிப்‌ பெருக்கால்‌ செய்வ 
தறியாது திகைத்தாள்‌. அக்களிப்போடு புனிதரிடம்‌ மன்னிப்பை 
மன்றாடி, அவருக்கு நன்றி செலுத்தியபின்‌, அவர்‌ தனக்குச்‌ செய்த 
இந்த அற்புதத்தை அனைவருக்கும்‌ முன்பாக எடுத்துரைத்தாள்‌. அதை 
உறுதிப்படுத்தும்‌ விதமாக, உயிர்ப்பிக்கப்பட்ட தன்‌ குழந்தையை 


அவள்‌ அனைவருக்கும்‌ காட்டினாள்‌. 


மணப்பாட்டைச்‌ சேர்ந்த மரியா மிராண்டா என்னும்‌ திருமண 
மான ஒரு பெண்‌ வயிற்றிலேயே இறந்து விட்ட ஒரு குழந்தையைப்‌ 
பெற்றாள்‌. அவளுடைய வேதனை யாராலும்‌ ஆறுதல்படுத்தப்பட 
இயலாததாக இருந்தது. இந்தச்‌ சமயத்தில்‌ அவளோடு இருந்த பக்தி 
யுள்ள ஓர்‌ உறவினள்‌, அவளுடைய துயரத்தைக்‌ கண்டு பரிதாபம்‌ 
கொண்டு, குழந்தையைத்‌ தன்‌ கரங்களில்‌ எடுத்து, கண்ணீர்‌ நிறைந்த 
தன்‌ விழிகளைப்‌ பரலோகத்தை நோக்கி உயர்த்தி, உரத்த சத்தமாக, 
“ஓ பரிசுத்த தந்தையான சவேரியாரே! அத்துமங்களைப்‌ பரலோகத்‌ 
திற்கென வெற்றிகொள்ளும்படி எங்களுடைய இந்த மணப்பாடு 
என்னும்‌ கிராமத்தில்‌ ஏராளமான துன்பங்களுக்கு உட்பட்டீரே! நீர்‌ 


697 


இன்றும்‌ உயிரோடிருக்கிறீர்‌ என்றும்‌, இப்போது இங்கே எங்களோடு 
இருக்கிறீர்‌ என்றும்‌, இந்தப்‌ பரிதாபத்திற்குரிய மகளுக்கு நீர்‌ இரக்கம்‌ 
காண்பிக்க விரும்புகிறீர்‌ என்றும்‌ நான்‌ அறிந்திருக்கிறேன்‌. இப்போது 
நீர்கடவுளோடு இருப்பதால்‌, இந்தப்‌ புதுமையை இன்னும்‌ எவ்வளவு 
சுலபமாகச்‌ செய்ய உம்மால்‌ முடியும்‌ என்றும்‌ எனக்குத்‌ தெரியும்‌. 
ஏனெனில்‌ அவரில்‌ எதையும்‌ செய்ய உம்மால்‌ கூடும்‌. தகப்பனே, 
ஞானஸ்நானம்‌ பெறுமுன்பே இறந்திருக்கிற இந்தக்‌ குழந்தையின்‌ 
ஆத்துமத்தை இரட்சிக்கும்படி, அதை இந்த உடலோடு ஒன்றிக்கத்‌ 
தயைபுரியும்‌. இந்தப்‌ பேருபகாரத்திற்கு நன்றியறிதலாக, உம்முடைய 
பெயராலேயே நாங்கள்‌ அவனை அழைப்போம்‌ என்று நாங்கள்‌ 
உறுதி கூறுகிறோம்‌” என்று மனமுருகி ஜெபித்தாள்‌. 


அவள்‌ ஜெபத்தை முடி க்குமுன்பே குழந்தை தனது சிறிய அழகிய 
கண்களைத்‌ திறந்தது. உண்மையாகவே அது உயிர்ப்பிக்கப்பட்டு 
விட்டது! அந்த இளம்‌ தாயின்‌ இருதயத்தில்‌ பொங்கிய மகழ்ச்சி 
யையும்‌, நன்றியறிதலையும்‌ யாரால்‌ விவரிக்கக்‌ கூடும்‌! உண்மையான 


விசுவாசத்தோடும்‌, நம்பிக்கையோடும்‌, அன்போடும்‌ ஜெபிக்றெவர்‌ 
களுக்கு இன்றும்‌ அவர்‌ அருகிலேயே இருக்கிறார்‌! 

திருவாங்கூர்‌ கடற்கரையிலுள்ள மணக்கோரி என்னும்‌ ஊரில்‌ 
வசித்த தாமஸ்‌ க்ரூஸ்‌ என்பவனின்‌ மகன்‌ உயிர்ப்பிக்கப்பட்ட விதம்‌ 
இன்னும்‌ அற்புதமானது. குழந்தை பிறந்து ஒரு மாதத்திற்குப்‌ பின்‌ 
தான்‌ அதற்கு ஞானஸ்நானம்‌ வழங்கப்பட்டது. ஆனால்‌ அதே நாளில்‌ 
குழந்தை வாந்தி பேதியால்‌ தாக்கப்பட்டு, சற்று நேரத்தில்‌ இறந்தும்‌ 
விட்டது. அவர்கள்‌ அதை அடக்கம்‌ செய்வதற்காகத்‌ தயாராகிக்‌ 


கொண்டிருந்தபோது, நண்பர்களில்‌ ஒருவர்‌, குழந்தையின்‌ தந்‌ைத 
படும்‌ கடும்‌ வேதனையைக்‌ கண்டு இரங்கி, அவனைத்‌ தேற்ற 
விரும்பி, அர்ச்‌. சவேரியாரிடம்‌ தஞ்சமடையும்படி அவனுக்கு 
அறிவுரை கூறினார்‌. 

எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்கிற கோத்தாத்தேயின்‌ 
புனிதர்‌, நிச்சயமாக அவனுடைய குழந்தையையும்‌ உயிர்ப்பிப்பார்‌ 
என்று உறுதியாகக்‌ கூறிய அவர்‌ தொடர்ந்து, “அஞ்ஞானிகளின்‌ 
ஜெபங்களுக்குக்‌ கூட செவிசாய்க்கிற அவா்‌ ஒரு கிறீஸ்தவனின்‌ 


698 


ஜெபத்தைக்‌ கேட்காமல்‌ இருப்பாரா? அவரில்‌ நம்பிக்கை கொள்‌, 
உன்‌ மன்றாட்டைத்‌ தந்தருளும்படி அர்ச்‌, சவேரியாரிடம்‌ கேள்‌. 
குழந்தையை உயிர்ப்பிப்பதில்‌ அவருக்கு எந்தக்‌ கஷ்டமும்‌ இல்லை” 
என்றார்‌. 

அதன்பேரில்‌ தாமஸ்‌ தன்‌ கண்களைப்‌ பரலோகத்தை நோக்கி 
உயர்த்தி, வார்த்தைகளை விட அதிகமாகத்‌ தன்‌ கண்ணீரைக்‌ கொண் 
சவேரியாரிடம்‌ மன்றாடினான்‌, அவருடைய உதவியை இரந்து 
கேட்டான்‌, தன்‌ ஜெபம்‌ கேட்கப்பட்டால்‌, கோத்தாத்தே ஆலயத்‌ 


திற்கு ஒரு பெரும்‌ தொகையை நேர்ச்சைப்‌ பணமாகத்‌ தருவதாக 
வாக்களித்தான்‌. மேலும்‌, குழந்தை அன்று முதல்‌ பிரான்சிஸ்‌ என்று 
அழைக்கப்படுவான்‌ என்றும்‌ வாக்குத்‌ தந்தான்‌. இதன்பின்‌ அவன்‌ 
குழந்தையை நோக்கித்‌ திரும்பியபோது, அது தன்‌ கண்களைத்‌ திறந்‌ 
தது போல்‌ அவனுக்குத்‌ தோன்றியது. அவன்‌ நினைத்தது தவறாக 
இருக்கவில்லை. ஏனெனில்‌, கூர்ந்து கவனித்தபோது, குழந்தை 
உயிரோடு இருப்பதை மட்டுமின்றி, பூரண நலத்தோடு இருப்பதை 
யும்‌ அவன்‌ கண்டான்‌. 

புதுமை இத்துடன்‌ முடிந்து விடவில்லை: பல வருடங்களில்‌ 
இக்குழந்தை மூன்று முறை நோய்வாய்ப்பட்டு, மரண வாசலில்‌ நின்ற 
போதெல்லாம்‌, இந்த நல்ல தந்தை புது வாக்குறுதிகளைச்‌ செய்து, 
அவனை சவேரியாரிடம்‌ ஒப்படைத்தான்‌. இந்த ஓவ்வொரு சந்தர்ப்‌ 
பத்திலும்‌, புனிதர்‌ கடவுளுக்கு முன்பாக முழந்தாளிட்டுக்‌ குழந்தை 
சுகமடைவதற்காக ஜெபிப்பதை அவன்‌ தன்‌ கனவில்‌ கண்டான்‌. மறு 
நாள்‌ காலையில்‌ குழந்தை நலமடை வான்‌ என்பதில்‌ அவன்‌ மிக உறுதி 
யாயிருந்தான்‌. 

பின்வரும்‌ புதுமை இங்கே பதிவு செய்யப்படத்‌ தகுதியுள்ளது. 
பெனடிக்ட்‌ கோக்லியோ என்பவர்‌ மலாக்காவிலிருந்து சீனா 
நோக்கிக்‌ கப்பற்பயணம்‌ மேற்கொண்டிருந்தார்‌. அந்தப்‌ பயணம்‌ 
எவ்வளவு மோசமாக இருந்தது என்றால்‌, பயணிகளில்‌ ஆறேழு பேர்‌ 
கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள்‌. சான்சியன்‌ தீவை அவர்கள்‌ 
அடைந்தபோது, நோயாளிகள்‌ உடனே, பரிசுத்த தந்தையின்‌ திருச்‌ 
சரீரம்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டிருந்த சிறு வயலுக்குச்‌ சுமந்து செல்லப்‌ 


699 


பட்டார்கள்‌. அங்கே அவர்கள்‌ அனைவரும்‌ முழந்தாளிட்டு, 
உயிருள்ள விசுவாசத்தோடு அங்கிருந்து கொஞ்சம்‌ மண்ணை 
எடுத்துத்‌ தங்கள்‌ தலை மீது போட்டுக்கொண்டார்கள்‌. அதற்கு மேல்‌ 
எதுவும்‌ தேவைப்படவில்லை. அவர்கள்‌ அனைவரும்‌ முழுமையாகக்‌ 
குணமடைந்தார்கள்‌. 

புனிதர்‌ பட்ட விசாரணை அறிக்கைகளில்‌ விவரிக்கப்பட்டுள்ள 
புதுமைகளையும்‌, இந்தியாவில்‌ நிகழ்ந்த புதுமைகளையும்‌ மட்டுமே 
தேர்ந்தெடுத்துத்‌ தருவதுதான்‌ நமது நோக்கமாக இருந்திருக்றெது. 
அவை அனைத்தும்‌ அற்புதமானவை. எந்த வகையான ஓர்‌ இடர்ப்‌ 
பாட்டிலும்‌ நம்‌ புனிதர்‌ தமது பிரமாணிக்கமுள்ள பக்தர்களுக்குத்‌ 
தமது பிறர்சிநேகத்தை வெளிப்படுத்தினார்‌ என்பதை வாசகர்கள்‌ 
கண்டுணர முடியும்‌. காய்ச்சலால்‌ பாதிக்கப்பட்டவர்கள்‌, குருடர்கள்‌, 
ஊமைகள்‌, செவிடர்கள்‌, திமிர்வாதக்காரர்கள்‌, குஷ்டரோகிகள்‌, 
விஷம்‌ கொடுக்கப்பட்டவர்கள்‌, காயப்பட்டவர்கள்‌ ஆகிய அனை 
வரும்‌ தங்கள்‌ பாதுகாவலரை மன்றாடுவது ஒன்றாலேயே ஒரே கணத்‌ 
தில்‌ குணப்படுத்தப்பட்டார்கள்‌. இரு பாலாரான, எல்லா வயதையும்‌ 


சேர்ந்த மரித்தவர்கள்‌ உயிரோடு எழுப்பப்படுவதைக்‌ கண்டு நாம்‌ 
இன்னும்‌ அதிக வியப்புக்குள்ளாகிறோம்‌. தமது சக சிருஷ்டிகள்‌ 
துன்பப்பட்டபோது மட்டுமல்ல, மாறாக, பகுத்தறிவற்ற உயிர்களின்‌ 


துன்பங்களாலும்‌ கூட புனிதரின்‌ இரக்கம்‌ தூண்டப்பட்டது. இந்தக்‌ 
குறிப்பு காலாப்ரியாவில்‌ நிகழ்ந்த பல ஆர்வத்தைத்‌ தூண்டும்‌ 
நிகழ்ச்சிகளை நம்‌ நினைவுக்குக்‌ கொண்டு வருகிறது. ஆனால்‌ குறிப்‌ 
பாக இந்தியாவில்‌ நம்‌ புனிதரால்‌ செய்யப்பட்ட புதுமைகளோடு 
நிறுத்திக்கொள்வது நமது திட்டம்‌ என்பதால்‌, அதிலிருந்து விலகிச்‌ 
சென்றுவிடாதபடி, பகுத்தறிவற்ற உயிர்களுக்கு அவர்‌ செய்த புதுமை 
களைப்‌ போகிற போக்கில்‌ ஒரு பார்வை பார்த்து விட்டுப்‌ போவது 
நமக்குப்‌ போதுமானது. 

1651-ஆம்‌ ஆண்டில்‌, இரண்டு சபைத்‌ தந்தையர்‌ மேல்‌ காலாப்ரியா 
விலிருந்து அரேனாவின்‌ பிரபுவுக்குச்‌ சொந்தமான பொட்டாமி 
என்னும்‌ ஒரு சிறு நிலப்‌ பகுதிக்குத்‌ திரும்பி வந்துகொண்டிருந் 
தார்கள்‌. இங்கே அவர்கள்‌ அர்ச்‌. பிரான்சிஸ்‌ சவேரியாரின்‌ பக்தி 
யைப்‌ பரப்பினார்கள்‌; அவருடைய ஒரு சிறு ஓவியம்‌ ஒன்றை 

700 


அவர்கள்‌ அங்கே விட்ச்‌ சென்றார்கள்‌. அது உபகார மாதா ஆலயத்‌ 
தில்‌ ஸ்தாபிக்கப்பட்ட மாத்திரத்தில்‌, மக்கள்‌ மிகுந்த நம்பிக்கை 
யோடு அவரை மன்றாடத்‌ தொடங்கினார்கள்‌; அவரும்‌ தொடர்ச்சி 
யான புதுமைகளைக்‌ கொண்டு அவர்களுடைய நம்பிக்கைகளுக்குப்‌ 
பதிலளிக்கத்‌ தொடங்கினார்‌. பதினெட்டு மாத காலத்திற்குள்‌ நாற்பத்‌ 
திரண்டு புதுமைகள்‌ தொடர்ச்சியாக அங்கே நிகழ்ந்தன. இந்தப்‌ 
புதுமைகளில்‌ பலவற்றில்‌, இவற்றிற்கே உரிய ஒரு அழகும்‌, தனித்‌ 
தன்மையும்‌ வெளிப்படுகின்றன. இவை உபகாரியின்‌ கருணையை 
யும்‌, அவரிடம்‌ பல்வேறு உபகாரங்களைப்‌ பெற்றுக்கொண்டவர்‌ 
களின்‌ கள்ளங்கபடற்ற எளிமையையும்‌, அவர்‌ மீது அவர்கள்‌ வைத்த 
நம்பிக்கையையும்‌ ஆச்சரியத்திற்குரிய முறையில்‌ விளக்குகின்றன. 


தனது பட்டுப்‌ புழுக்களை அழித்துக்கொண்டிருந்த ஒரு நோயை 
அகற்றும்படி பக்தியுள்ள ஒரு பெண்‌ செய்த ஜெபத்தைக்‌ கேட்டுப்‌ 
புனிதர்‌ அந்த நோயை விலக்கினார்‌. கால்நடைகள்‌, குறிப்பாக, 
பாரம்‌ இழுக்கும்‌ காளை மாடுகள்‌, அவருடைய பரிந்துரையால்‌ 
முழுவதுமாகக்‌ குணமடைந்த அநேக நிகழ்ச்சிகளை நாம்‌ வாசிக்‌ 
கிறோம்‌. மனிதனால்‌ பழக்கப்பட முடியாத அளவுக்கு மிகுந்த 
மூர்க்கத்‌ தன்மை கொண்ட மிருகங்கள்‌ இதே விதமாக கண நேரத்தில்‌ 


அடக்கப்பட்டன. 


ஓர்‌ இளைஞன்‌, தன்‌ தாய்‌ இறந்து போகப்‌ போவது பற்றிய 
துக்கத்தைத்‌ தன்‌ வழியில்‌ குறுக்கே வந்த ஒரு சாதுவான கன்றுக்குட்டி 
யின்‌ மீது கோபமாக வெளிப்படுத்தினான்‌. அவன்‌ அதன்‌ வயிற்றுப்‌ 
பகுதியை ஒரு சிறு கோடரியால்‌ தாக்கினான்‌. ஆனால்‌ உடனே தன்‌ 
செயலுக்காக வெட்கமும்‌, வேதனையும்‌ அடைந்து, புனிதரிடம்‌ 
தஞ்சமடைந்து, தன்‌ கோபத்திற்கு ஒரு தீர்வைத்‌ தரும்படி அவரிடம்‌ 
மன்றாடினான்‌. அவனுடைய ஜெபம்‌ கேட்கப்பட்டது. ஏனெனில்‌ 


மறுநாள்‌ காலையில்‌, அந்தச்‌ சின்ன மிருகம்‌ மட்டுமின்றி, தன்‌ தாயும்‌ 
கூட பூரண நலமடைந்திருந்ததை அவன்‌ கண்டான்‌. 

ஒரு முறை அவர்‌ ஒர்‌ ஏழை இடையனுக்கு நேரில்‌ தோன்றினார்‌. 
அவனுடைய மந்தை வழிதவறிச்‌ சென்றிருந்தது. அதை எங்கே கண்டு 
பிடி ப்பதென்று புனிதர்‌ அவனுக்கு வழிகாட்டினார்‌. நோயால்‌ தன்‌ 


701 


தலை முடியெல்லாம்‌ கொட்டிப்‌ போய்‌, வேதனைப்பட்டுக்கொண் 
டிருந்த ஓர்‌ ஏழைச்‌ சிறுமிக்கு அவர்‌ காட்டிய தயாளம்‌ இன்னும்‌ 
பெரிதாயிருந்தது. குழந்தைகளுக்கே உரிய எளிமையோடு அவள்‌ தன்‌ 
துக்கத்தை அவருக்கு எடுத்துக்‌ கூறினாள்‌. மறு நாள்‌ காலையில்‌, தலை 
நிறைய அடர்த்தியான முடி யோடு அவள்‌ விழித்தெழுந்தாள்‌. 

ஒரு கடுமையான புயல்‌ ஒரு சிறு வயலை நாசப்படுத்தி விடப்‌ 
போவதாக மிரட்டிக்கொண்டிருந்தது. அந்த வயல்‌ ஓர்‌ ஏழைக்‌ 
குடும்பத்தின்‌ ஒரே சொத்தாக இருந்தது. குடும்பத்தின்‌ தந்தை 
புனிதரை நோக்கி ஒரு சிறு ஜெபத்தைச்‌ சொன்னார்‌. அடுத்த கணம்‌ 
புயலின்‌ நிழல்‌ கூட அங்கில்லாமல்‌, காணாமற்‌ போயிற்று. இந்தப்‌ 
புதுமைக்கு நேர்‌ எதிராக, ஒரு சிறு நிலத்தின்‌ சொந்தக்காரர்‌ கடுமை 
யான வறட்சியால்‌ பாதிக்கப்பட்ட தம்‌ வயல்களுக்காகப்‌ புனிதரிடம்‌ 
ஜெபிக்க, சற்று நேரம்‌ அபரிமிதமான மழை பொழிந்து, வயல்களுக்கு 
உயிரளித்தது. 

மற்றொருவர்‌ தமது தானிய வயலின்‌ விளைச்சல்‌ தமது 
குடும்பத்தின்‌ தேவைகளை எதிர்கொள்ளவும்‌, தம்‌ கடன்களை 
அடைக்கவும்‌ போதுமானதாக இராது என்று அச்சம்‌ கொண்ட 
மற்றொருவர்‌, கடனுக்காகச்‌ சிறைக்குச்‌ செல்வதிலிருந்து தப்பிக்க 
ஒரே வழி ஓடிப்‌ போவதுதான்‌ என்று சிந்திக்கத்‌ தொடங்கினார்‌. 
ஆனால்‌ அதற்கு முன்பாக, அவர்‌ பரிசுத்த தந்தையிடம்‌ உதவி கேட்டு 
ஜெபித்தார்‌. தமது வயலில்‌ காணப்பட்ட வெறும்‌ பதராயிருந்த 
தானியக்‌ கதிர்களைப்‌ பார்த்து ஏக்கப்‌ பெருமூச்சுவிட்டுக்கொண்டே, 
தமக்குப்‌ போதிய தானியங்கள்‌ கிடைக்கும்படியாக, புனிதர்‌ தமது 
வயலை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று அவர்‌ மன்றாடினார்‌. 
அவருக்கு இருபத்து இரண்டு குவிண்டால்‌ தானியம்‌ தேவையாயிருந் 
தது. மறு நாள்‌ தம்‌ வயலில்‌ தானியக்‌ கதிர்கள்‌ செழிப்பாக இருந்தது 
போல்‌ அவருக்குத்‌ தோன்றியது. அறுவடைக்‌ காலம்‌ வந்தபோது, 
மிகச்‌ சரியாக இருபத்திரண்டு குவிண்டால்‌ தானியத்தை நிலம்‌ 
தமக்குத்‌ தந்ததைக்‌ கண்டு அவர்‌ அதிசயித்துப்‌ போனார்‌. 

ஆனால்‌ இப்போது ஏன்‌ பொட்டாமியின்‌ இந்தப்‌ புகழ்‌ பெற்ற 
படத்தின்‌ வழியாக எந்தப்‌ புதுமைகளும்‌ நிகழ்வதில்லை என்று 
யாராவது யோசிக்கலாம்‌. இதற்கு, இந்தப்‌ பிரதேசத்தின்‌ சிற்றரச 

702 


னான அரேனா பிரபுவின்‌ மனைவியால்‌ சபைத்‌ தந்தை ஒருவருக்குத்‌ 
தரப்பட்ட தகவலைத்தான்‌ என்னால்‌ பதிலாகத்‌ தர முடியும்‌. இந்தப்‌ 
புதுமைகள்‌ ஏராளமாக நடந்துகொண்டிந்தபோது, திருப்படத்திற்கு 
அல்லது அது ஸ்தாபிக்கப்பட்டி ருந்த ஆலயத்திற்கு விசுவாசிகளால்‌ 
வழங்கப்பட்ட நேர்ச்சைக்‌ காணிக்கைகளைத்‌ தங்களுக்குச்‌ சொந்த 
மாகப்‌ பெற்றுக்கொள்வது பற்றி, ஆலயத்தின்‌ ஸ்தல அதிகாரம்‌ 
தொடர்பான சில மோசமான பிரச்சினைகள்‌ எழுந்தன. புனிதர்‌ 
இந்தப்‌ பூசல்களைத்‌ தீர்த்து வைக்க மிக எளிமையான ஒரு வழியை 
மிக விரைவில்‌ கண்டுபிடித்தார்‌. அந்நேரம்‌ முதல்‌ புதுமைகள்‌ 
முற்றிலுமாக நின்றுபோயின. தமது தயாளமுள்ள இரக்கம்‌ பிணக்கு 
களுக்குக்‌ காரணமாகி விடக்கூடாது, அது மனிதர்களின்‌ பொருள்‌ 
ஆசைக்கு ஊழியம்‌ செய்வதாக ஆகிவிடக்கூடாது என்று அவர்‌ 
காட்ட விரும்பியதாகத்‌ தோன்றியது. 


சவேரியார்‌ எப்படித்‌ தாமே ஒரு புதுமையாக, கடவுள்‌ எப்படி 
மற்றவர்களின்‌ நன்மைக்காகவும்‌, தமது அதிமிக மகிமைக்காகவும்‌ 
அவரையே ஒரு புதுமையாக ஆக்கினார்‌ என்பதையும்‌ இப்போது 
நாம்‌ விளக்க வேண்டியிருக்கிறது; அவருடைய புண்ணியங்களை 
விளக்குவதன்‌ மூலம்‌ இதை நாம்‌ செய்வோம்‌. அவற்றோடு ஒப்பிடும்‌ 
போது, அவருடைய சுபாவத்திற்கு மேலான செயல்களைக்‌ கண்டு 
ஆச்சரியப்படுவது நின்றுபோகும்‌, குறைந்தபட்சம்‌, காரியங்களின்‌ 
உண்மையான மதிப்பைப்‌ புரிந்துகொள்பவர்கள்‌ அவருடைய 
புதுமைகளை விட அவருடைய புண்ணியங்களை மிக மேலானவை 
யாகக்‌ காண்பார்கள்‌. 

இந்த மனிதரைப்‌ பற்றி நாம்‌ வாசிப்பவற்றில்‌ மிகப்‌ பெரும்‌ பகுதி 
சந்தேகமின்றி மிகவும்‌ அற்புதமானதே. மரித்தவார்களில்‌ ஏராளமான 


வார்கள்‌ உயிர்ப்பிக்கப்பட்டார்கள்‌; பல புயல்கள்‌ அமர்த்தப்பட்டன; 


உப்புத்‌ தண்ணீர்‌ நன்னீராக மாற்றப்பட்டது; எதிர்கால நிகழ்வுகள்‌ 
முன்னறிவிக்கப்பட்டன. தொலைவான நிகழ்வுகள்‌ காணப்பட்டன; 
தெரியாத மொழிகள்‌ அவரால்‌ பயன்படுத்தப்பட்டன; பெரும்‌ 


படைகளும்‌ கூட, அவருடைய ஓரே வார்த்தையைக்‌ கேட்டு ஓட்டம்‌ 
பிடித்தன: இவையும்‌, இவை போன்ற காரியங்களும்‌ நம்மை ஆழ்ந்த 
விதமாய்ப்‌ பிரமிக்க வைக்கின்றன: ஆனால்‌ இந்தக்‌ காரியங்களை 


703 


விட அதிகம்‌ பிரமிப்பை ஏற்படுத்தும்‌ எதையும்‌ அர்ச்‌. சவேரியாரில்‌ 


காண இயலாதவர்கள, ஒஓலோஃபொர்னஸை விட அதிக ஞானமுள்ள 
வார்கள்‌ அல்ல என்று நான்‌ நம்புகிறேன்‌. அவனுடைய கண்களும்‌, 
இருதயமும்‌ யூதித்தின்‌ ஆன்மாவின்‌ அழகை விட அதிகமாக அவளது 
வெளி அலங்காரங்களால்‌ வசீகரிக்கப்பட்டன. சவேரியாரின்‌ இந்தப்‌ 
புதுமையான சலுகைகள்‌ உண்மையாகவே மேன்மையானவைதான்‌. 
ஆனாலும்‌, ஒரு பெரும்‌ அரக்கனுக்கு ஒரு சிறு கைத்தடி எவ்வளவு 
அவசியமோ, அதே அளவுக்குத்தான்‌ இவை அனைத்தும்‌ அவரது 
மகிமைக்கு அவசியமாயிருக்கின்றன. சவேரியாரின்‌ அர்ச்சியசிஷ்ட 
தனத்தை உருவாக்கிய புண்ணியங்களின்‌ அழகை வார்த்தைகளில்‌ 
வருணிக்கவும்‌, அவற்றைப்‌ பற்றி விளக்கிக்‌ கூறவும்‌ கடவுள்தான்‌ ஒரு 
மாபெரும்‌ அறிஞரைப்‌ படைத்து உலகிற்கு அனுப்ப வேண்டும்‌. 
அவருடைய அர்ச்சியசிஷ்டதனம்‌ நம்‌ ஆண்டவரின்‌ தெய்வீகத்தையே 
கண்டுபாவிப்பதாக இருந்தது. 


விஞ்ஞானத்திற்கு விதிகள்‌ உண்டு. ஒரு துப்பறிவாளன்‌ ஒரு கால்‌ 
தடத்தைக்‌ கொண்டு, அதற்குரியவனின்‌ முழு உருவத்தின்‌ அளவு 
களைக்‌ கணக்கிட முடியும்‌ என்பது உண்மைதான்‌. ஆனால்‌ அர்ச்‌. 
சவேரியாரின்‌ அர்ச்சியசிஷ்டதனத்தை அளவிட, அந்த அளவுக்குக்‌ 


கூட ஒரு பாதுகாப்பான வழிகாட்டி நமக்கில்லை. கீழ்த்திசையின்‌ 
பல்வேறு நாடுகளில்‌ அவர்‌ பயணங்கள்‌ மேற்கொண்டிருந்த பத்தரை 
ஆண்டுகளில்‌, அவருடைய வீரத்துவமுள்ள புண்ணியச்‌ செயல்களில்‌ 
பெரும்பான்மையானவை, அவற்றை மதிக்கவும்‌, அவற்றின்‌ நினை 
வைப்‌ பாதுகாக்கவும்‌ தெரியாத நாகரீகமற்ற மனிதர்கள்‌ மத்தியில்‌ 
செய்யப்பட்டன. அவ்வப்போது, சிறிது காலம்‌ மட்டும்‌ அவரோடு 
தங்கியிருந்த சேசு சபையைச்‌ சேர்ந்தவர்கள்‌ அவற்றைப்‌ பற்றி 
அதிசயித்தபடி பேசுகிறார்கள்‌. ஆனால்‌ அவற்றின்‌ எண்ணிக்கையும்‌, 
மேன்மையும்‌ மிக அதிகமாயிருப்பதால்‌, அவை அனைத்தையும்‌ 
விளக்குவதற்குப்‌ பதிலாக அவற்றைப்‌ பற்றி மெளனமாக இருந்து 
விடுவதையே தேர்ந்துகொள்கிறார்கள்‌. 

அவருடைய அறைக்குச்‌ செல்லவும்‌, அங்கே ஒரு சில நிமிடங்கள்‌ 
இருக்கவும்‌ வாய்ப்புப்‌ பெற்றவர்கள்‌ தங்களைப்‌ பெரிய அதிர்ஷ்ட 
சாலிகளாகக்‌ கருதினார்கள்‌. ஏனெனில்‌ அவருடைய வெறும்‌ தோற்ற 

704 


மும்‌ கூட, மிக நீண்ட தியானங்களை விட அதிகமாக இருதயத்தைத்‌ 
தூண்டியெழுப்பி, ஆத்துமத்தை தேவசிநேகத்தால்‌ பற்றியெரியச்‌ 
செய்தன என்று அவர்கள்‌ கூறுகிறார்கள்‌. இது முக்கியமான தகவல்‌ 
தான்‌ என்றாலும்‌, புனிதர்‌ தமது தாழ்ச்சியின்‌ காரணமாக, 


பரலோகத்தால்‌ தம்மீது பொழியப்பட்ட வரப்பிரசாதப்‌ பொக்கிஷங்‌ 
களில்‌ பெரும்‌ பகுதியை மிகுந்த தாழ்ச்சியோடும்‌, எச்சரிக்கையோடும்‌ 
மறைத்து வந்தார்‌ என்ற அடிப்படையில்‌, இந்தத்‌ தகவல்‌ மிகவும்‌ 
அற்பமானதாகவே இருக்கிறது. 

இவை அனைத்தையும்‌ மீறி, அவருடைய அப்போஸ்தலிக்கப்‌ 
புண்ணியங்களை ஓரளவுக்காவது புரிந்துகொள்ளச்‌ செய்யும்படி 
நாம்‌ நம்மால்‌ முடிந்த வரை நன்றாக முயற்சி செய்யப்‌ போகிறோம்‌. 
அவருடைய தேவசிநேகமாயெ புண்ணியத்தைக்‌ கொண்டு நாம்‌ 
தொடங்குவோம்‌. அது அர்ச்சியசிஷ்டனத்தின்‌ தொகுப்பாகவும்‌, 
போஷிக்கும்‌ வேராகவும்‌ இருக்கிறது. அதன்‌ மீதே மற்றெல்லாப்‌ 
புண்ணியங்களும்‌ செழித்து வளர்கின்றன. இந்தப்‌ புண்ணியத்தின்‌ 
உள்ளரங்க விளைவுகளிலும்‌, வெளிச்‌ செயல்பாடுகளிலும்‌ சவேரியார்‌ 
அடைந்த உத்தமதனத்தின்‌ மிக உயர்ந்த அளவை வெளிப்படுத்த நாம்‌ 
முயற்சி செய்வோம்‌. 


தேவசிநேகத்தின்‌ உள்ளரங்க விளைவுகளைப்‌ பொறுத்த வறை, 
அவருடைய ஆததமம்‌ எத்தகைய தீவிரமான அன்பாலும்‌, கடவுளின்‌ 
மீதுள்ள மிகுதியான பற்றாலும்‌ பற்றியெரிந்தது என்றால்‌, அது 
அவரது சரீரத்தில்‌ காணக்கூடியதாக இருந்தது. ஏனெனில்‌ பரிசுத்த 
பாப்பரசரின்‌ நேரடி வார்த்தைகளில்‌ கூறுவதானால்‌, “பரிசுத்த 
அரூபிக ளான சம்மனசுக்களின்‌ தேவசிநேகத்தை அதிக முழுமையாக 
வெளிப்படுத்தும்‌ அளவுக்கு தேவசிநேகத்தால்‌ பற்றியெரிந்த ஒரு 
முகத்துடன்‌ அவர்‌ காணப்பட்டார்‌.” அதே சமயத்தில்‌ அவருடைய 
இருதயமாகிய தீச்சூளை எவ்வளவு தீவிரமாகப்‌ பற்றியெரிந்தது 
என்றால்‌, அதன்‌ அகோரத்தை மட்டுப்படுத்தும்படியாக, அவர்‌ 
அடிக்கடி தம்‌ நெஞ்சின்மீது குளிர்ந்த நீரை ஊற்ற, அல்லது நீரில்‌ 
தம்மை முழுமையாக அமிழ்த்தி வைத்திருக்க வேண்டியவராக இருந்‌ 
தார்‌. பரலோகத்தில்‌ பதிந்திருந்த கண்களோடும்‌, கடவுளின்‌ மீது 
பதிந்திந்த இருதயத்தோடும்‌ அவர்‌ தெருக்களில்‌ நடந்தபோது, 

705 


அவருள்‌ எரிந்துகொண்டி ருந்த தீச்சுவாலைகள்‌ எந்த அளவுக்குத்‌ 
தாங்க முடியாதவையாக ஆயின என்றால்‌, அவர்‌ அளவுக்கு மீறித்‌ 
துடிக்கும்‌ தம்‌ இருதயத்தைக்‌ குளிர்விக்கும்படி தம்‌ மேலங்கியைத்‌ 
திறந்து வைக்க வேண்டி யவரானார்‌. 


அமாங்குக்கியிலிருந்து மியாக்கோவுக்கு அவர்‌ மேற்கொண்ட 
வேதனை மிகுந்த பயணத்தைப்‌ பற்றி நாம்‌ ஏற்கனவே விளக்கியிருக்‌ 
கிறோம்‌. இப்பயணத்தில்‌ அவருடைய பாதங்கள்‌ முட்களாலும்‌, 
கூரிய கற்களாலும்‌ கிழிக்ப்பட்டன. அவருடைய புனித இரத்தம்‌ 
அவற்றின்மீது தெளிக்கப்பட்டது. என்றாலும்‌ அவருடைய ஆத்துமம்‌ 
எந்த அளவுக்குக்‌ கடவுளுக்குள்‌ மூழ்கியிருந்தது என்றால்‌, தமது 
சாரத்தின்‌ துன்பங்களை அறியாதவரைப்‌ போல்‌ அவர்‌ தோன்றினார்‌. 


இந்நூலில்‌ பதிவு செய்யப்பட்டுள்ள இது போன்ற பல நிகழ்வுகள்‌ 
வாசகர்களுக்கு நினைவிருக்கலாம்‌. தேவசிநேகத்தின்‌ இந்தப்‌ பரவச 
நிலைகளும்‌, புலன்களுக்கு அப்பாற்பட்ட மனதின்‌ இந்தத்‌ தேவ 
சிநேக ஒன்றிப்பு நிலையும்‌ எவ்வளவு தொடர்ச்சியானவையாக 
இருந்தன என்றால்‌, அவர்‌ திவ்ய பலிபூசை நிறைவேற்றிக்கொண் 
டிருந்தபோது, அல்லது பூசைக்குப்‌ பின்‌ நன்றியறிதலில்‌ ஈடுபட்டிருந்த 
போது, தம்மைச்‌ சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர்‌ முடியாத 
அளவுக்கு அவர்‌ வழக்கமாக வெகுவாகக்‌ கிரகிக்கப்பட்டிருந்தார்‌. 
பிறர்‌ அவரைப்‌ பிடித்து இழுத்தாலும்‌, பலமாக உலுக்கினாலும்‌, 
பயன்‌ இருக்கவில்லை. அவரை முழுமையாகத்‌ தமக்குள்‌ ஈர்த்து 
வைத்திருந்த அவருடைய அன்பிற்குரியவரிடமிருந்து அவருடைய 
கவனத்தைத்‌ திசைதிருப்ப எதனாலும்‌ முடியவில்லை. இந்த அன்பின்‌ 
ஈர்ப்புகள்‌ எந்த அளவுக்கு இன்னும்‌ அதிக வல்லமையுள்ளவையாக 
இருந்தன என்றால்‌, அவை அவருடைய ஆத்துமத்தோடு சேர்த்து 
அவருடைய சரீரத்தையும்‌ உயர்த்தி, காற்றில்‌, அந்தரத்தில்‌ அவரை 
நிற்கச்‌ செய்தன; அவருடைய முகமும்‌, சில சமயங்களில்‌ அவரது 
உடல்‌ முழுவதும்‌, பிரகாசமான ஒளிக்கதிர்களால்‌ சூழப்பட்டன. இது 
ஒரு சாதாரண மனிதனுக்கு மேலாக, ஒரு பக்திச்சுவாலகரின்‌ 
தோற்றத்தை அவருக்குத்‌ தந்தது. 


அவர்‌ அடிக்கடி தரையிலிருந்து ஒரு முழு உயரத்திற்கு உயர்த்தப்‌ 


706 


பட்டி ருந்ததைத்‌ தாங்கள்‌ அடிக்கடி கண்டதாகக்‌ கண்கண்ட சாட்சி 
களிடமிருந்து நாம்‌ அறிகிறோம்‌. நள்ளிரவில்‌, வாசற்கதவிலிருந்த 
இடைவெளிகள்‌ வழியாக அவரைக்‌ கவனித்தவராகிய தாமஸ்‌ 
ஃபொர்னாண்டஸ்‌ அவரை இப்படிக்‌ கண்டார்‌. அவர்‌ ஜெபிப்பதற்‌ 
காகத்‌ தனித்துச்‌ சென்ற தோப்புகளுக்கும்‌, காடுகளுக்கும்‌ சென்று 
அவரைக்‌ தேடியவர்கள்‌, அவர்‌ அந்தரத்தில்‌ உயர்த்தப்பட்டிருந்‌ 
ததைக்‌ கண்டார்கள்‌. அவருடைய பூசைக்குஉதவி செய்தவர்கள்‌, 
பொதுவாக எழுந்தேற்றத்தின்போது, அல்லது திவ்ய நன்மை 
உட்கொள்ளும்போது, அவர்‌ பரவச நிலைக்குள்ளாகிக்‌ காற்றில்‌ 
உயர்ந்ததைக்‌ கண்டதாகக்‌ கூறியிருக்கிறார்கள்‌. மற்றவர்கள்‌, 
கடவுளைப்‌ பற்றிய காரியங்களை அவரோடு பேசிக்கொண்டிருக்‌ 
கையில்‌, அவர்‌ திடீரெனத்‌ தரையினின்று உயர்த்தப்படுவதைக்‌ 
கண்டு தடுக்கிட்டிருக்கிறார்கள்‌. 

கோவாவில்‌ அவருடைய இந்த எழுப்புதல்கள்‌, குறிப்பாக, அவர்‌ 
மக்களுக்குத்‌ திவ்ய நன்மை வழங்யெபோது, முற்றிலும்‌ பிரபல 
மானவையாக இருந்தன. தம்‌ கரத்தில்‌ இருந்த சர்வேசுரனும்‌ மனிதனு 
மானவரின்‌ மீதுள்ள ஆராதனை மற்றும்‌ தமது தாழ்ச்சியுணர்வால்‌ 
உந்தப்பட்டு, அவர்‌ முழந்தாளில்‌ நின்றபடியே திவ்ய நன்மை வழங்கி 
னார்‌. என்றாலும்‌, இச்சமயங்களில்‌ முழங்காலிட்ட நிலையிலேயே, 
நன்மை கொடுக்க இடைஞ்சல்‌ இல்லாமல்‌ அவர்‌ சற்று உயர்த்தப்‌ 
பட்டார்‌. 

இந்த வகையான ஒரு வியக்கத்தக்க சம்பவத்தை நாம்‌ ஏற்கனவே 
பதிவு செய்திருக்கிறோம்‌. ஆனால்‌ இந்தச்‌ சந்தர்ப்பங்களில்‌ அவரது 
ஆன்மா அனுபவித்த இன்பத்தை மிகவும்‌ குறைபாடுள்ள விதத்தில்‌ 
மட்டுமே நம்மால்‌ விளக்க முடிந்திருக்கிறது. பூமியின்‌ பரலோகப்‌ 
பேரானந்தத்தின்‌ முன்சுவை ஒன்று இருக்குமானால்‌, அது, தனது 
அதீத சிநேகத்தால்‌, இவ்வாறு கடவுளோடு நெருக்கமாக ஒன்றிக்கப்‌ 
படும்போதுதான்‌ இருக்க முடியும்‌. இந்நிலையில்‌, அது அவரில்‌ 
இரகிக்கப்பட்டு, அவருடைய அளவற்ற நன்மைத்தனத்தின்‌ பெருங்‌ 
கடலில்‌ அமிழ்த்தப்பட்டு, சுயத்தையும்‌, உணரக்‌ கூடிய காரியங்‌ 
களையும்‌ முற்றிலும்‌ இழந்து, கடவுளை மட்டுமே சொந்தமாகக்‌ 
கொண்டிருக்கிறது. இதுபோன்ற சமயங்களில்‌ வருடங்கள்‌ நிமிடங்‌ 


707 


களைப்போலப்‌ பறக்கின்றன. ஆத்துமத்தை முழுமையாக ஆக்கிர 
மிக்கும்‌ பக்திக்குரிய காரியங்களின்‌ பிரசன்னத்தில்‌ பிரபஞ்சம்‌ 
முழுவதும்‌ ஓர்‌ அணுவைப்‌ போல மறைந்து போகிறது. ஆத்துமம்‌ 
இருந்தும்‌ இல்லாதது போலவும்‌, சரீரம்‌ தன்‌ சடத்தன்மையை 
முழுவதுமாக இழந்து போவுது போலவும்‌ ஆகிறது. இந்த எல்லா 
விளைவுகளும்‌ அர்ச்‌. பிரான்சிஸ்‌ சவேரியாரிடம்‌ காணப்பட்டன. 
அவரில்‌ இருந்த மற்றொரு ஒப்பற்ற சலுகை, மிக மோசமான 
ஆபத்துகளுக்கு மத்தியிலும்‌, இடிந்து போகாமலும்‌, அதற்கு மாறாக, 
இன்பத்தால்‌ பொங்கி வழிந்துகொண்டும்‌ இருப்பது ஆகும்‌. மோரோ 
தீவில்‌, அவர்‌ உண்ண உணவின்றி இருந்தார்‌. அங்கே அவர்‌ விஷத்‌ 
தாலோ, வேறு ஏதோ ஒரு வஞ்சகமான முறையிலோ மரணத்தை 
எதிர்கொண்டார்‌. ஆனாலும்‌ அவருடைய இருதயம்‌ அவருடைய 
தேவசிநேகத்தாலும்‌, தெய்வீக ஒன்றிப்பாலும்‌ உண்டான பேரின்பங்‌ 
களில்‌ நீந்திக்கொண்டிருந்தது. எந்த அளவுக்கென்றால்‌, இந்தப்‌ 
பேரின்பம்‌ இன்னும்‌ அதிக நேரம்‌ நீடித்திருந்தால்‌, அதை அவரது 
உடல்‌ தாங்க முடியாமல்‌ மரணமடைந்திருக்கும்‌! சுருங்கக்‌ கூறுவ 


தானால்‌, சவேரியாரின்‌ ஆத்துமத்தினுள்‌ கடவுளும்‌, அவருடைய 
சிநேகமும்‌ பொழிந்த இனிமை, பரலோகத்தில்‌ மட்டுமே முழுமை 
யாகத்‌ தாங்கப்படக்‌ கூடியதாக இருந்தது. இதன்‌ காரணமாக, அவர்‌ 
சில சமயங்களில்‌ இந்தப்‌ பேரின்பங்களைச்‌ சற்று நிறுத்தி வைக்கும்‌ 
படி நம்‌ ஆண்டவரிடம்‌ மன்றாட வேண்டியிருந்தது. உதாரணமாக, 
கோவாவில்‌, கல்லூரித்‌ தோட்டத்தில்‌, தமது தெய்வீகப்‌ பேரின்பத்‌ 
தின்‌ உச்சத்தில்‌, அவர்‌ கடவுளை நோக்கி, “இதற்கு மேல்‌ வேண்டாம்‌, 
ஆண்டவரே! போதும்‌ ஆண்ட வரே!” என்று அரற்றியதை மற்றவர்கள்‌ 
கேட்டார்கள்‌. அதே சமயத்தில்‌ அவர்‌ தமது நெஞ்சினுள்‌ பற்றி 
யெரிந்த அன்பின்‌ வெப்பத்தைத்‌ தணிக்கும்படி தமது அங்கியின்‌ 
பொத்தான்களைத்‌ திறந்து வைத்ததையும்‌, சில சமயங்களில்‌ 
தண்ணீரை எடுத்து நெஞ்சின்மீது ஊற்றிக்கொண்ட தையும்‌ அவர்கள்‌ 
கண்டார்கள்‌. 

அவருடைய இடைவிடாத உழைப்பைப்‌ பற்றிச்‌ சிந்திக்கும்‌ 
போது, ஜெபத்திற்கும்‌, உள்ளரங்க ஞான ஓடுக்கத்திற்கும்‌ போதிய 
நேரத்தை அவர்‌ ஒதுக்கியிருக்க இயலாது என்று நாம்‌ நினைக்கலாம்‌. 


708 


உண்மையில்‌, அவரே முத்துக்குளித்துறையிலிருந்து இது பற்றி 
எழுதியபோது, ஞான போதகத்தின்மீது குழந்தைகள்‌ மிகுந்த ஆர்வம்‌ 
காட்டுவதால்‌, அவர்கள்‌ பகலிலும்‌, இரவிலும்‌ கூட தம்மைத்‌ தனி 
யாக விடுவதில்லை என்றும்‌, மிகுந்த சிரமத்துடன்தான்‌ திவ்ய 
கட்டளை ஜெபம்‌ சொல்வதற்கும்‌, தமக்கு அவசியமான ஓய்வு எடுத்‌ 
துக்கொள்வதற்கும்‌ ஒரு சில மணி நேரத்தைத்‌ திருடிக்கொள்ள 
வேண்டியிருக்றெது என்று எழுதினார்‌ இவ்வாறே, அவர்‌ ஜப்பானில்‌ 
இருந்தபோது போன்ஸேக்களும்‌, மற்றவர்களும்‌ அவரை ஒரு நிமிட 
நேரம்‌ கூட தனியாக விடுவதில்லை. இதையெல்லாம்‌ மீறி, ஒர சில 
மணி நேர ஜெபத்தால்‌ அவருடைய ஆத்துமம்‌ போஷிக்கப்படாமல்‌, 
ஒரு நாள்‌ கூட கடந்து சென்றதில்லை. 


பகல்‌ முழுவதும்‌ அவர்‌ ஓர்‌ அப்போஸ்தலராகவும்‌, இரவு முழு 
வதும்‌ ஒரு வனவாசியாகவும்‌ அவர்‌ இருந்தார்‌ என்று நாம்‌ உண்மை 
யாகவே கூறலாம்‌. அவர்‌ இரண்டு அல்லது அதிக பட்சம்‌ மூன்று 
மணி நேரம்தான்‌ உறங்கினார்‌. எஞ்சிய காரியங்கள்‌ எல்லாம்‌ அவருக்‌ 
குக்‌ கடவுளால்‌ தரப்பட்டன. தமது கடற்பயணங்களில்‌ அவர்‌ தவறா 
மல்‌ ஒவ்வொரு நாளும்‌ நள்ளிரவில்‌ தமது ஜெபத்தைத்‌ தொடங்கி, 
சூரிய உதயம்‌ வரை தொடர்ந்து ஜெபித்தார்‌. மாலுமிகள்‌ இதை 
எவ்வளவு நன்றாக அறிந்திருந்தார்கள்‌ என்றால்‌, இந்த மணி வேளை 
களில்‌ கப்பல்‌ முற்றிலும்‌ பாதுகாப்பாக இருந்தது, ஏனெனில்‌ 
இச்சமயங்களில்‌ சுவாமி பிரான்சிஸ்‌ அதன்‌ பாதுகாவலராகவும்‌, 
வழிகாட்டியாகவும்‌ இருந்தார்‌ என்று அவர்கள்‌ வழக்கமாகக்‌ கூறுவ 
துண்டு. 

அவர்‌ மைலாப்பூரில்‌ இருந்தபோது, சிறிது நேர ஓய்வுக்குப்‌ பிறகு, 
எழுந்து, தனியாக ஆலயத்திற்குச்‌ சென்று, அங்கே குறிப்பாக நம்‌ 
திவ்ய ஆண்டவளின்‌ ஒரு புகழ்பெற்ற சுரூபத்திற்கு முன்பாக இரவின்‌ 
எஞ்சிய பகுதியை ஜெபத்தில்‌ கழிப்பதை வழக்கமாகக்‌ கொண்டிருந்‌ 
தார்‌. ஆலயத்திற்குச்‌ செல்லும்போது, காணக்கூடிய வகையில்‌ 
அவரைத்‌ தாக்கிச்‌ சித்திரவதை செய்த பசாசுக்களாலும்‌ கூட, அதைத்‌ 
தடுக்க இயலவில்லை. 

மணப்பாட்டில்‌, அவருக்குத்‌ தங்க இடம்‌ கொடுத்திருந்தவர்‌ 
இரவில்‌ அவரைக்‌ கண்காணித்துக்கொண்டிருந்தார்‌. அவர்‌ எப்போ 

709 


தும்‌ ஒரு பாடுபட்ட சுரூபத்திற்கு முன்பாக முழந்தாளிட்டி ருந்ததை 
யும்‌, அவருடைய முகமும்‌, கண்களும்‌ பிரகாசித்துக்கொண்டிருந் 


ததையும்‌ அவர்‌ எப்போதும்‌ கண்டார்‌. கோவாவிலிருந்தபோது, 
ஆலயம்தான்‌ வழக்கமாக அவருடைய இளைப்பாற்றியின்‌ ஸ்தலமாக 
இருந்தது. அவர்‌ தம்‌ உடலுக்கு ஒரு குறுகிய நேர உறக்கத்தையும்‌, 
ஆத்துமத்திற்கு நீண்ட நேர காட்சி தியானத்தையும்‌ அனுமதித்தார்‌. 
மலாக்காவில்‌, சாக்றிஸ்திதான்‌ அவருடைய அறையாக இருந்தது; 
ஒரு பாய்‌ அவருடைய படுக்கையாக இருந்தது. அதன்மீது அவர்‌ 
மூன்று மணி நேரம்‌ உறங்கினார்‌; அதன்பின்‌ ஆலயத்திற்குச்‌ சென்று, 
இரவின்‌ மீதி நேரத்தைத்‌ இவ்ய நற்கருணைக்கு முன்பாகவோ, 
அல்லது மகிமை பொருந்திய பரலோக இராக்கினியின்‌ ஒரு 
திருப்படத்திற்கு முன்பாகவோ முழந்தாளிட்டபடி செலவிட்டார்‌. 
சில சமயங்களில்‌ அளவுக்கு மீறிய சோர்வால்‌ மேற்கொள்ளப்பட்டு, 
பீடப்‌ படியின்மீதே தலைசாய்த்து அவர்‌ கண்ணயர்ந்திருக்கிறார்‌. 
விடியற்காலையில்‌ பூசை வைப்பது அவருடைய வழக்கமாக 
இருந்தது. இந்தப்‌ புனிதச்‌ செயல்பாட்டிற்கான நேரத்தை எந்தக்‌ 
காரணத்திற்காகவும்‌ அவர்‌ குறைத்துக்கொள்ளவில்லை. ஏனெனில்‌ 
இந்நேரத்தில்‌ அவருடைய இருதயம்‌ அவருடைய கட்டுப்பாட்டில்‌ 
இருக்கவில்லை. அது கடவுளின்‌ திருக்கரங்களில்‌ இருந்தது. அவர்‌ 
அதை எடுத்துக்கொண்டு, அதன்பின்‌ தம்‌ நல்விருப்பத்தின்படி சற்று 
நேரத்திலோ, பிந்தியோ அதை அவரிடமே ஒப்படைத்தார்‌. ஆனால்‌ 
அதற்கு முன்‌ அவர்‌ எந்த அளவுக்கு அதைப்‌ பரலோக இனிமைகளால்‌ 
மிக முழுமையாக நிறைந்து வழியச்‌ செய்தார்‌ என்றால்‌, பீடத்தில்‌ 
அவருக்கு உதவி செய்துகொண்டிருந்தவர்களும்‌ அந்த இனிமையை 
ஓரளவுக்கு உணர்ந்தார்கள்‌! அந்தோனி ஆண்ட்ராடா என்னும்‌ ஓர்‌ 
இளம்‌ வீரர்‌ இது பற்றிக்‌ கூறும்போது, சவேரியார்‌ ஒரு முறை தமது 
பூசைக்கு உதவி செய்யும்படி தம்மிடம்‌ கேட்டுக்கொண்டதாகவும்‌, 


பூசையின்போது அவர்‌ எத்தகைய உரைக்கவியலாத இன்பத்தை 
அனுபவித்தார்‌ என்றால்‌, அதற்குப்‌ பிறகு, தாமே சென்று, இந்த 
உன்னத தேவ திருச்சடங்கில்‌ புனிதருக்கு உதவி செய்யத்‌ தாமாகவே 
வலிய முயற்சி செய்தார்‌. இந்தப்‌ பேரின்பம்‌ முற்றிலும்‌ புதியதாக 
இருந்தது. 


710 


புனிதர்‌ தமது கடுமையான, மிகுந்த சோர்வூட்டுகிற கடமைகளை 
முடித்து விட்டுத்‌ திரும்பி வரும்போது, அவர்‌ ஜெபத்தில்‌ தம்மை 
ஈடுபடுத்திக்கொண்டபோதெல்லாம்‌, அவருடைய ஆத்துமம்‌ 
முழுமையாகக்‌ கடவுளில்‌ கிரகிக்கப்பட்டது என்று அவரோடு மிக 
நெருங்கிப்‌ பழகியவர்கள்‌ சாட்சியம்‌ கூறுகிறார்கள்‌: அவருடைய 
வெளி வேலைகளும்‌ கூட கடவுளிடமிருந்து அவருடைய இருதயத்‌ 
தைத்‌ திசைதிருப்புவதாகத்‌ தோன்றவில்லை. இதன்‌ காரணமாக, 
ஒரே சமயத்தில்‌ அவர்‌ தாம்‌ செய்யும்‌ காரியத்திலும்‌, யார்‌ சார்பாக 
அவர்‌ அந்தக்‌ காரியத்தில்‌ ஈடுபட்டிருந்தாரோ அவரிலும்‌ முழுமை 
யாகத்‌ தம்மை ஈடுபடுத்தினார்‌. அவர்‌ அன்பினால்‌ செயல்படும்படி 
தூண்டப்பட்டது மட்டுமின்றி, அந்தச்‌ செயலைக்‌ கொண்டே அவர்‌ 
நேசித்தார்‌. இது ஒரு முத்திப்பேறு பெற்ற ஆத்துமத்தின்‌ அல்லது ஒரு 
சம்மனசானவரின்‌ தோற்றத்தை அவருக்குத்‌ தந்தது. அவருடைய 
ஆத்துமம்‌ கடவுளில்‌ அமிழ்த்தப்பட்டிருந்த நேரத்தில்‌ தாங்கள்‌ 
அவரைக்‌ கண்டபோது, அவருடைய முகத்தில்‌ ஒளிர்ந்த கண்ணைப்‌ 


பறிக்கும்‌ ஒளி, வேறு பக்கமாகத்‌ தங்கள்‌ பார்வையைத்‌ இருப்பச்‌ 
செய்ததாக, அல்லது குறைந்த பட்சம்‌ அதன்‌ பிரகாசமுள்ள ஒளிக்‌ 
கதிர்களிலிருந்து தங்கள்‌ கண்களை நிழலிட்டுக்கொள்ளும்படியாகச்‌ 
செய்தது என்றும்‌ அவர்கள்‌ கூறுகிறார்கள்‌. சில சமயங்களில்‌, தமது 
துறவற சகோதரர்களோடு அல்லது மற்றவர்களோடு தாம்‌ உரை 
யாடிக்கொண்டிருந்தபோது, கடவுள்‌ தம்மை அழைப்பதாக அவார்‌ 
உணர்வார்‌ என்றால்‌, தமது இருதயத்தின்‌ இரகசியம்‌ வெளிப்பட்டு 
விடாதபடி, அவர்‌ உடனே அங்கிருந்து நழுவித்‌ தனியாகச்‌ சென்று 
விடுவார்‌. இது அவருடைய நண்பார்களின்‌ வினோதப்‌ பிரியத்தைத்‌ 
தூண்டிவிட, அவர்கள்‌ இரகசியமாக அவரைப்‌ பின்தொடர்ந்து 
கண்காணிப்பார்கள்‌. அப்போதெல்லாம்‌, உயர்வான காட்‌ சிதியானத்‌ 
தில்‌ அவர்‌ மூழ்கியிருப்பதை, அல்லது ஒரு தனிமையான இடத்தில்‌, 
அவர்‌ தம்மைக்‌ கசைகளால்‌ அடித்துக்கொள்வதையே அவர்கள்‌ 
எப்போதும்‌ கண்டார்கள்‌. 

சவேரியாரின்‌ இருதயத்தைச்‌ சுட்டெரித்த நெருப்பின்‌ பொறிகள்‌ 
அவ்வப்போது, சில சுருக்கமான, பக்தியுருக்கமுள்ள மனவல்லய 


ஜெபங்களாக அவரிடமிருந்து வெடித்துப்‌ புறப்பட்டன. அவற்றில்‌ 


711 


மிகவும்‌ வழக்கமான ஒன்று, “ஓ, மகா பரிசுத்த தமத்திரித்துவமே/” 
என்பதாகும்‌. இந்த மனவல்லய ஜெபத்தை அவர்‌ எவ்வளவு அடிக்கடி 
பயன்படுத்தினார்‌ என்றால்‌, முத்துக்குளித்‌ துறையிலும்‌, திருவாங்‌ 
கூரிலும்‌, மொலுக்காஸிலும்‌ இருந்த பாமர மக்கள்‌ இதை அவரிட 
மிருந்து உள்வாங்கிக்கொண்டு, அதன்‌ ஆழ்ந்த, பக்திக்குரிய முக்கியத்‌ 
துவம்‌ தங்களுக்குப்‌ புரியவில்லை என்றாலும்‌, அவ்வார்த்தைகளைத்‌ 
தாங்களும்‌ அடிக்கடி சொல்வதை வழக்கமாக்கிக்கொண்டார்கள்‌. 
மிகவும்‌ நாகரீகமற்ற காட்டுமிராண்டிகளான பொய்த்‌ தெய்வ 
வழிபாட்டினரும்‌ கூட, ஆபத்து அல்லது எதிர்பாராத ஒரு தீங்கின்‌ 
நேரத்தில்‌, சவேரியாரைப்‌ போலவே பரலேகத்தை நோக்கித்‌ தங்கள்‌ 
கண்களை ஏறெடுத்து, மனதுருக்கத்தோடு, “ஓ ஸாங்க்தீஸிமா 
த்ரீனித்தாஸ்‌!”” என்று சொல்லி வந்தார்கள்‌. 

கடவுளுடனான இந்த இடைவிடாத ஒன்றிப்பின்‌ காரணமாக, 
உறக்கத்திம்‌ கூட அவருடைய மனம்‌ அவரைத்‌ தேடி அலைவதாகத்‌ 
தோன்றியது; தம்‌ உறக்கத்திலும்‌ கூட, பரிசுத்த தமத்திரித்துவத்தின்‌ 
மனவல்லய ஜெபத்தை, அல்லது “என்‌ சேசுவே, மதுரமான சேசுவேஃ 
ஓ, என்‌ இருதயத்தின்‌ சேசுவே!” என்ற உருக்கமான வார்த்தைகளை, 
அல்லது இவை போன்ற வேறு மனவல்லய ஜெபங்களைச்‌ சொல்‌ 


வதைப்‌ பிறர்‌ கேட்டார்கள்‌. நோய்ப்‌ பாதிப்பால்‌ உளறும்போதும்‌ 


கூட, அவர்‌ கடவுளை அல்லது அவருடைய காரியங்களைப்‌ பற்றி 
மட்டுமே பேசினார்‌. இதன்‌ காரணமாக, காய்ச்சலின்‌ பித்துப்‌ பிடித்த 
நிலையை விட அதிகமாக, தேவசிநேகத்தின்‌ அசாதாரண ஐக்கியத்‌ 
தாலேயே அவர்‌ஆட்கொள்ளப்பட்டிருந்ததாகத்‌ தோன்றினார்‌. 


சவேரியாரின்‌ தேவசிநேகத்தின்‌ முதல்‌ அடையாளமாக நாம்‌ 
எடுத்துக்கொண்டிருக்கிற அத்துமத்தின்‌ உள்ளரங்க விளைவுகளில்‌ 
இரந்து, நாம்‌ இந்த சிநேகத்தின்‌ இரண்டாவது அடையாளமாகிய 
வெளி விளைவுகளுக்குக்‌ கடந்து செல்வோம்‌. இது, அர்ச்‌, அருளப்‌ 
பரால்‌ தரப்பட்டுள்ள விதியின்படி, எல்லா அச்சத்தையும்‌ விலக்கு 
வதில்‌ அடங்கியுள்ளது. இனி, கடவுளை மட்டுமே ஏக நன்மைத்தன 
மாகப்‌ போற்றிக்‌ கொண்டாடுபவன்‌, அவருக்கு வெளியே எந்த 
நன்மையையும்‌ காண்பதில்லை. அவரைத்‌ தனக்குச்‌ சொந்தமாகக்‌ 
கொண்டிருப்பவன்‌ எந்தத்‌ தீமைக்கும்‌ அஞ்சுவதில்லை. இதன்‌ 


712 


காரணமாக, அவன்‌ எதற்கும்‌ ஆசைப்படுவதில்லை, எதற்கும்‌ பயப்‌ 


படுவதுமில்லை. 


சவேரியாரில்‌ இதெல்லாம்‌ எவ்வளவு முழுமையாக நிறைவேறி 
யது என்பதை நாம்‌ உடனே புரிந்துகொள்ள முடியும்‌. மேலும்‌, 
நேசிக்கப்படுபவருக்காக அதிகம்‌ துன்பப்படுவது, நேசத்தின்‌ மாபெரும்‌ 
நிரூபணங்களில்‌ ஒன்றாக இருக்கிறது. இந்தக்‌ காரியத்தில்‌, பின்வரும்‌ 
வார்த்தைகளில்‌ தமது எண்ணத்தை வெளிப்படுத்தும்‌ பாப்பரசரின்‌ 
வார்த்தைகளை நாம்‌ கேட்போம்‌: “சேசுக்கிறீஸ்துநாதருக்காக சவேரி 
யார்‌ எவ்வளவு அதிகமான துன்பங்களுக்கு உட்பட்டார்‌ என்பது நம்‌ 
புத்திக்கு எட்டாததாகும்‌: அவர்‌ பல மிகப்‌ பெரிய இராச்சியங்களுக்‌ 
குப்‌ பயணம்‌ செய்தார்‌, எப்போதும்‌ நடந்தே சென்றார்‌, அடிக்கடி 
ஹெறுங்காலாக அவர்‌ கொதிக்கும்‌ மணலில்‌ பரந்த சமவெளிகளைக்‌ 
கடந்தார்‌, அல்லது, முட்களும்‌, முட்புதர்களும்‌ அடர்ந்த பாதை 
களில்‌, அல்லது பனியால்‌ மூடப்பட்ட சாலைகளில்‌ நடந்தார்‌. 
அடிக்கடி நிந்திக்கப்பட்டார்‌, ஏளனம்‌ செய்யப்பட்டார்‌ கெட்ட 
வார்த்தைகளால்‌ நோகடிக்கப்பட்டார்‌ அடிக்கப்பட்டார்‌ கல்லால்‌ 
எறியப்பட்டார்‌; எதிரிகளிடருந்து வரும்‌ ஆபத்துகளையும்‌, சாலை 
களில்‌ எதிர்ப்படும்‌ ஆபத்துகளையும்‌, கடலில்‌ கப்பற்சேதத்தின்‌ 
ஆபத்தையும்‌ எதிர்கொண்டார்‌; அடிக்கடி கண்விழித்து ஜெபித்தார்‌, 
இதைக்‌ கடுங்குளிரிலும்‌, போதிய ஆடைகள்‌ இன்றியும்‌ செய்தார்‌; 
பசியாலும்‌, தாகத்தாலும்‌ தவித்தார்‌; தமது அயராத உழைப்பினால்‌ 
வந்த துன்பத்தால்‌ மட்டுமின்றி, ஆபத்தான நோய்களின்‌ துன்பங்‌ 
களையும்‌ அவர்‌ அனுபவித்தார்‌. ஆயினும்‌, அப்போஸ்தலரைப்‌ 
போல்‌, அவர்‌ தம்மைப்‌ பற்றி அக்கறை கொள்ளவில்லை, கடவுளின்‌ 
வரப்பிரசாதத்தைப்‌ பற்றிய சுவிசேஷத்தைப்‌ பரப்புவதால்‌ தமது தேவ 
அழைத்தலின்‌ கடமையை நிறைவேற்றுவது அவருக்ப்‌ போதுமான 
தாக இருந்தது. மிகுந்த உழைப்பு தேவைப்படுபவையும்‌, மிகக்‌ கசப்‌ 
பானவையுமான இந்த எல்லாக்‌ காரியங்களையும்‌ அவர்‌ எதிர்‌ 
கொண்டு, அவற்றைத்‌ தாங்கி, ஆத்தும தைரியத்தோடும்‌, மன 
மகிழ்ச்சியோடும்‌ அவற்றின்மீது வெற்றிகொண்டார்‌, அவற்றில்‌ 
அக்களிப்புக்கொண்டார்‌, அவற்றிற்காகக்‌ கடவுளுக்கு நன்றி 
செலுத்தினார்‌. ” 


713 


தமது கடற்பயணங்களில்‌ அவர்‌ எதிர்கொண்ட துன்பங்களை 
விடப்‌ பெரிய துன்பங்களை அரிதாகவே அவர்‌ எதிர்கொண்டார்‌ 
என்று சொல்லலாம்‌. கடவுள்‌ அவரை மைலாப்பூரிலிருந்து மொலுக்‌ 
காஸுக்கு அழைத்தார்‌. உடனே அங்கே செல்ல அவர்‌ எவ்வளவு 
தீர்மானமாயிருந்தார்‌ என்றால்‌, ஒருவேளை அங்கே கப்பல்‌ எதுவும்‌ 
இல்லாமல்‌ இருந்திருந்தால்‌, ஒரு சிறுபடகில்‌, ஒரு ஜோடித்‌ துடுப்பு 
களை மட்டும்‌ நம்பி அவர்‌ அந்த நீண்ட பயணத்தைத்‌ தொடங்கி 
யிருப்பார்‌! ஆயினும்‌ இந்தப்‌ பயணம்‌ பாதுகாப்பாகவே முடிந்தது. 
ஆனால்‌ அடுத்த பயணம்‌ அப்படி இருக்கவில்லை. அவர்‌ 
அம்பாய்னாவிலிருந்து டெர்னேட்டுக்குச்‌ சென்ற பயணம்‌ மோச 
மானதாக இருந்தது. மும்முறை அவர்‌ கப்பற்சேதத்திற்கு உட்பட்‌ 
டார்‌. இவற்றில்‌ ஒரு முறை அவர்‌ மூன்று பகல்களும்‌, மூன்று இரவு 
களும்‌ உடைந்த கப்பலின்‌ ஒரு பலகையைப்‌ பற்றிக்கொண்டு கடலில்‌ 
மிதந்தபடி அவர்‌ கழித்தார்‌. அப்பலகை அலைகளால்‌ அலைக்கழிக்‌ 
கப்பட்டுக்கொண்டேயிருந்தது. இறுதியாக சர்வ வல்லப சர்வேசுரனே 
அவரைக்‌ கரையில்‌ கொண்டுபோய்த்‌ தள்ள சித்தங்கொண்டார்‌. 
அப்போது அவர்கிட்டத்தட்ட பாதி இறந்த நிலையில்‌ இருந்தார்‌. 

தம்‌ சொந்தப்‌ பயணங்களைப்‌ பற்றிய அவருடைய விளக்கம்‌ 
ஒன்றை நாம்‌ எடுத்துக்கொள்வோம்‌: “குமரி முனையிலிருந்து 
மலாக்காவுக்கு நான்‌ சென்ற சமீபத்திய பயணம்‌ கடினமானதாக 
இருந்தது. நாங்கள்‌ புயல்களிலிருந்தும்‌, கடற்கொள்ளையரிடம்‌ 
இருந்தும்‌ பல ஆபத்துக்களை எதிர்கொண்டிருக்கிறோம்‌. ஆனால்‌ 
இது எல்லாவற்றிலும்‌ மோசமானதாக இருந்தது. மிகப்‌ பெரியதாக 
இருந்த எங்கள்‌ கப்பல்‌ எதிர்பாராத விதமாக, காற்றுகளால்‌ மணற்‌ 
கரைகளை நோக்கிச்‌ செலுத்தப்பட்டது. மூன்று மைல்‌ தூரத்திற்கு 
கப்பலின்‌ அடிப்பகுதி நீரடியிலிருந்த மணலில்‌ குழிபறித்துக்‌ 
கொண்டே சென்றது. அப்போது, நாங்கள்‌ பயந்துகொண்டிருந்தது 
போல்‌, ஏதாவது ஒரு மறைவான பாறையில்‌ நாங்கள்‌ மோதியிருந்‌ 
தால்‌, அல்லது கடலின்‌ அடி மணற்பரப்பில்‌ ஏதாவது சமமற்ற இடம்‌ 
இருந்திருந்தால்‌, சந்தேகமின்றி எங்கள்‌ கப்பல்‌ மூழ்கியிருக்கும்‌. 

“இவ்வாறு மரணம்‌ எங்கள்‌ கண்களுக்கு முன்பாக இருந்தபோது, 
கப்பலில்‌ எங்கும்‌ அதிகமான அழுகையும்‌, அதிகமான மனவேதனை 


714 


யும்‌ வெளிப்பட்டுக்கொண்டிருந்தது. இந்த ஆபத்தைக்‌ கொண்டு 
எங்களுக்குக்‌ கற்பிக்கவும்‌, இதுபோன்ற சமயங்களில்‌ நம்‌ சொந்த 
பலத்தின்‌ போதாமையையும்‌, அப்போது மனித உதவியை நாங்கள்‌ 
எவ்வளவு கொஞ்சமாக மட்டுமே எதிர்பார்க்க முடியும்‌ என்பதையும்‌ 
எங்களுக்குக்‌ காட்டவும்‌ கடவுள்‌ சித்தங்கொண்டார்‌. உலக நம்பிக்‌ 
கைகளின்‌ பொய்த்‌ தன்மையையும்‌, மனிதர்களை எவ்வளவு 
அற்பமான அளவில்‌ நாம்‌ சார்ந்திருக்க முடியும்‌ என்பதையும்‌ அவர்‌ 
எங்களுக்குக்‌ காண்பித்தார்‌. ஆனால்‌, அனைத்தையும்‌ சிருஷ்டித்தவ 
ரில்‌ நாம்‌ நம்‌ நம்பிக்கையை வைக்கும்போது, அவர்‌ நிமித்தமாக நாம்‌ 
எதிர்கொள்ளும்‌ ஆபத்துகளுக்கு மத்தியிலும்‌ அஞ்சாதிருக்கத்‌ தேவை 
யான பலத்தையும்‌, தைரியத்தையும்‌ அவர்‌ நமக்குத்‌ தந்தருளுகிறார்‌, 
தமது இராஜரீகத்‌ திருச்சித்தத்தாலேயே சகல நிகழ்வுகளும்‌ ஆண்டு 
நடத்தப்படுகின்றன என்ற உறுதிப்பாட்டை அவர்‌ நமக்குத்‌ தருகிறார்‌. 


“மேலும்‌, அடுத்‌ வரும்‌ மரணத்தைப்‌ பற்றிய அச்சம்‌, அவர்‌ மீது 
கொண்ட அன்பிற்காகக்‌ கசப்பான துன்ப துயரங்களைச்‌ சந்திப்பவர்‌ 
களுக்கு அவர்‌ தரும்‌ ஆறதல்களோடு ஓபப்பிடவும்‌ தகுதியற்றது 
என்பதையும்‌ நாங்கள்‌ நிரூபித்தோம்‌; அதற்கு மாறாக, கடவுள்‌ இந்த 
சந்தோஷ உணர்வை யாருக்குத்‌ தருகிறாரோ, அவர்களிடம்‌ மரண 
பயம்‌ இருக்க முடியாது. நாங்கள்‌ எப்படி இந்த ஆபத்திலிருந்து 
தப்பித்தோம்‌ என்று எனக்குத்‌ தெரியவில்லை. அதை விவரிக்கும்‌ 
போது, அது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை எப்படி விளக்குவது 
என்றும்‌ எனக்குத்‌ தெரியவில்லை. எது எப்படியானாலும்‌, அது என்‌ 
நினைவில்‌ ஓர்‌ உயிருள்ள பதிவை விட்டுச்‌ சென்றுள்ளது, இவ்வளவு 
நல்லவராகிய கடவுளுக்கு ஊழியம்‌ செய்வதில்‌ நான்‌ எந்தத்‌ தீமையை 
எதிர்கொண்டாலும்‌, அதைக்‌ கண்டு நான்‌ ஒருபோதும்‌ பயப்படக்‌ 
கூடாது என்னும்‌ நலம்‌ பயக்கும்‌ புத்திமதியை அது எனக்குத்‌ தந்திருக்‌ 
கிறது. ” 

கடலில்‌ அவர்‌ சந்தித்த ஆபத்துகளோடு, நிலத்தில்‌ சந்தித்த 
ஆபத்துகளையும்‌ நாம்‌ சேர்த்துக்கொள்ளலாம்‌. இவையும்‌ கடுமை 


யிலோ, அச்சம்‌ தரும்‌ தன்மையிலோ சற்றும்‌ குறைந்தவையல்ல. சில 
அரசு அதிகாரிகளின்‌ உலகப்‌ பற்றின்‌ காரணமாக, உதாரணமாக, 


மலாக்காவின்‌ அந்த அவபக்தியாளனான கப்பற்படைத்‌ தலை 


715 


வனால்‌, அவர்‌ எவ்வளவு அதிகமாகத்‌ துன்பப்பட வேண்டியிருந்தது! 
மற்ற நூலாசிரியார்கள்‌ இந்த அக்கிரமங்களை விவரமாக எழுதி வெளி 
யிட்டிருக்கிறார்கள்‌. ஆனால்‌, ஒரு சிலரின்‌ கெடுமதியுள்ளவர்களாக 
இருப்பதால்‌, அனைவருமே அப்படித்தான்‌ இருப்பார்கள்‌ என்ற 
அநியாயமான எண்ணத்திற்கு இடம்‌ தரக்கூடாது என்பதற்காக, 
அவற்றை நான்‌ மிக விவரமாக எழுதுவதைத்‌ தவிர்த்திருக்கிறேன்‌. 


சவேரியாரைப்‌ பொறுத்த வரை, எதிர்ப்புகளும்‌, துன்பங்களும்‌ 
அவருக்கு இன்பமானவையாக இருந்தன. உண்மையாகவே அவர்‌ 
அவற்றில்‌ தம்முடைய பங்கைக்‌ கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண் 
டார்‌. சேசுக்கிறீஸ்துநாதருக்குக்‌ கீழ்ப்படியும்படியாக மிக அதிக 
மான, காட்டுமிராண்டித்தனமான இராச்சியங்களுக்கும்‌, முரட்டுத்‌ 
தனமுள்ள, நாகரீமற்ற மனிதர்களுக்கும்‌ பணிந்திருப்பது அவருக்கு 
எவ்வளவு அதிகமான துன்பங்களைத்‌ தந்தது! கடவுளின்‌ மீதுள்ள 
அவருடைய அன்பின்‌ தாராளமும்‌, பக்குவப்பட்ட அதன்‌ தன்மையும்‌ 
எப்படிப்பட்டது என்பதைக்‌ காட்ட இதை விடச்‌ சிறந்த சாட்சியம்‌ 
எதுவும்‌ தரப்பட முடியாது. கடவுளுக்காக மட்டுமே இந்தத்‌ துன்பங்‌ 
களை அவர்‌ அனுபவித்தார்‌, அவருக்காக அவற்றை அனுபவித்ததால்‌, 
அவர்‌ அவற்றில்‌ அக்களிப்புக்கொண்டார்‌. 


ஒரு துன்பம்‌ மற்றொரு இன்னும்‌ பெரிதான ஒரு துன்பத்திற்குள்‌ 
அவரைத்‌ தள்ளிவிடாதிக்கும்‌ வரையில்‌ அதிலிருந்து சர்வ வல்லபர்‌ 
தம்மை ஒருபோதும்‌ விடுவிக்காமல்‌ இருக்கும்படி அவர்‌ மீண்டும்‌ 
மீண்டும்‌ ஜெபித்து வந்தார்‌. ஐரோப்பாவிலிருந்து புறப்படுவதற்கு 
முன்பாக, மிக அடிக்கடி அவர்‌ கண்ட அந்த மர்மமான கனவைப்‌ 
பற்றி நாம்‌ மீண்டும்‌, மீண்டும்‌ அதிசயிக்காமல்‌ இருக்க முடியவில்லை. 
இந்தக்‌ கனவு கீழ்த்திசை நாடுகளில்‌ அவர்‌ எதிர்காலத்தில்‌ அனுபவிக்க 
இருந்த துன்பங்களை அவருக்கு முன்னறிவிப்பதாகத்‌ தோன்றியது. 
அதில்‌ அவர்‌ மிகப்‌ பாரமான ஓர்‌ இந்தியனைத்‌ தமது தோளில்‌ சுமந்து 
கொண்டிருந்தார்‌. அவனுடைய பாரம்‌ எந்த அளவுக்கு அவரை 
அழுத்துவதாக இருந்தது என்றால்‌, கனவு கலைந்து கண்விழிக்கும்‌ 
போது, தாம்‌ வியர்வையில்‌ குளித்திருந்ததையும்‌, களைப்பால்‌ 
மூச்சிரைத்துக்கொண்டிருந்ததையும்‌ அவர்‌ கண்டார்‌. அதன்‌ ஒரு பகு 
சரியானதாக இருந்தாலும்‌, இந்தக்‌ கனவு குறைந்த பட்சம்‌ ஒரு 

716 


வகையில்‌ தவறானதாக இருந்தது. ஏனெனில்‌ நம்‌ பரிசுத்த அப்போஸ்‌ 
தலர்‌ தம்‌ தோள்களில்‌ ஒருவனுடைய சுமையை அல்ல, மாறாக, பல 
இராச்சியங்களின்‌ சுமைகளைச்‌ சுமந்துகொண்டி ருந்தாலும்‌, களைப்பு 
அல்லது கடும்‌ உழைப்பின்‌ எந்த அறிகுறியையும்‌ அவர்‌ காட்டவே 
யில்லை. 

இது அவருடைய சொந்த வார்த்தைகளாலேயே உறுதிப்படுத்தப்‌ 
பட்டிருக்கிறது: தமது வாழ்வின்‌ கடைசி வருடத்தில்‌, (சீனாவை 
மனந்திருப்பிய பின்‌) டார்டாரியைக்‌ கடந்து, அடுத்து எத்தியோப்‌ 


பியாவிற்குச்‌ செல்வதற்கும்‌, இது நடைமுறையில்‌ சாத்தியமில்லை 
என்றால்‌, ஆசியாவின்‌ மத்திய இராச்சியங்களுக்குள்‌ நுழைவது 
பற்றியும்‌ அவர்‌ இட்டமிட்டுக்கொண்டும்‌, அதற்கான வேலைகளைத்‌ 
தொடங்க ஆயத்தம்‌ செய்துகொண்டும்‌ இருந்தபோது தாம்‌ எழுதிய 
ஒரு கடிதத்தில்‌, அவர்‌ தம்மைப்‌ பற்றிப்‌ பேசுகிறார்‌. இந்தத்‌ திட்டங்‌ 
களை அவரால்‌ நிறைவேற்ற முடியவில்லை என்றாலும்‌, குறைந்த 
பட்சம்‌ தமக்கு அடுத்து வருபவர்களுக்கான ஆபத்தான பாதைகளை 
அவர்‌ திறந்து வைத்தார்‌. அவர்களில்‌ ஒருவர்‌ இதுபற்றிக்‌ கூறும்போது, 
அவரும்‌, அவருடைய தோழர்களும்‌ எத்தகைய ஆபத்துகளுக்கும்‌, 
துன்பங்களுக்கும்‌ உட்பட நேர்ந்தாலும்‌, சவேரியார்‌ அனுபவித்த 
ஆபத்துகளோடும்‌, துன்பங்களோடும்‌ இவற்றை ஒப்பிடவே இயலாது 
என்றும்‌, ஆத்துமங்களை மோட்சத்திற்கு நடத்திச்‌ செல்வதில்‌, 
மோயீசன்‌, யோசுவா என்னும்‌ இஸ்ராயேல்‌ மக்களின்‌ இரு பெரும்‌ 
தலைவர்களுக்கு இடையே இருந்த மிகப்‌ பெரும்‌ வேறுபாடு, 
சவேரியாருக்கும்‌, தங்களுக்குமிடையே இருந்தது, மோயீசன்‌ ஒரு 
கடலின்‌ வழியாகத்‌ தம்மைப்‌ பின்சென்றவர்களை வழிநடத்தினார்‌, 
மற்றவரோ, ஒரு ஆற்றைக்‌ கடந்து தம்மோடு வந்தவர்களை நடத்திச்‌ 
சென்றார்‌ என்றும்‌ அவர்‌ கூறுகிறார்‌. 

இப்போது, தேவ ஊழியத்தில்‌ தாம்‌ ஈடுபட்டிருந்தபோதெல்‌ 
லாம்‌, சற்றும்‌ பயமறியாததாக இருந்த அவருடைய தேவசிநேகத்தின்‌ 
தாராளத்தை விளக்கக்‌ கூடிய சில காரியங்களை நாம்‌ தருவோம்‌. 
அவர்‌ மொலுக்காஸ-க்குச்‌ செல்ல முயன்றால்‌, அவரைக்‌ கொல்லப்‌ 
போவதாகப்‌ பசாசுக்கள்‌ அவரை மிகவும்‌ அச்சம்‌ தரும்‌ வகையில்‌ 


மிரட்டின. ஆனால்‌ அவர்‌ சற்றும்‌ பயப்படவில்லை. அவ்வாறே அவார்‌ 


717 


மோரோ தீவில்‌ காலடி யெடுத்து வைக்கத்‌ துணிந்தால்‌, அங்குள்ள 
வார்கள்‌ விஷம்‌ வைத்து அல்லது வேறு ஏதாவது ஒரு வஞ்சகமான 
முறையில்‌ அவரைக்‌ கொன்றுவிடுவார்கள்‌ என்று தம்‌ நண்பர்கள்‌ 
தம்மை அச்சுறுத்தியபோதும்‌ அவர்‌ பயப்படவில்லை. விசேஷமாக, 
சீனாவில்‌ மரணம்‌ அல்லது நிரந்தரச்‌ சிறை தமக்காகக்‌ காத்திருந்த 
போதிலும்‌ அவர்‌ அதே அளவு திடதைரியத்தோடு இருந்தார்‌. இந்த 
எல்லா ஆபத்துகளுக்கும்‌ அவர்‌ எவ்வளவு துணிவோடு தம்மை 
உட்படுத்தினார்‌ என்று நாம்‌ காட்டி யிருக்கிறோம்‌. சீனாவிடமிருந்து 
வருவதாக இருந்த ஆபத்துக்களைப்‌ பொறுத்த வரை, சீனாவுக்குத்‌ 
தம்முடன்‌ சேர்ந்து வரும்படி தம்‌ நண்பரான ஜேம்ஸ்‌ பெரேய்ராவுக்கு 
அவர்‌ எழுதிய கடிதத்தில்‌ இது பற்றிய அவருடைய கருத்தை நாம்‌ 
கண்டுபிடிக்கிறோம்‌: “அங்கே, ஒன்றில்‌ பெக்கினின்‌ அரச சபையில்‌ 
என்னை நீங்கள்‌ கண்டுபிடிப்பிர்கள்‌, அல்லது சேசுக்கிறீஸ்துநாதரின்‌ 
விசுவாசத்திற்காக விலங்கிடப்பட்டவனாகவும்‌, சிறைப்பட்டவ 


னாகவும்‌ என்னைக்‌ காண்பீர்கள்‌” என்று அவர்‌ எழுதுகிறார்‌. 


அமாங்குக்கியிலும்‌, ஃபுனாய்யிலும்‌, தம்மை எதிர்பாராமல்‌ 
தாக்கக்கூடிய ஆயுதந்தரித்த மனிதர்களை போன்ஸேக்கள்‌ தயார்‌ 
செய்து வைத்திருக்கிறார்கள்‌ என்றும்‌, அவர்கள்‌ தம்மைக்‌ கொலை 
செய்ய வாய்ப்புத்‌ தேடிக்கொண்டிருக்கிறார்கள்‌ என்றும்‌ அவர்‌ 
தொடர்ச்சியாக எச்சரிக்கப்பட்டார்‌. என்றாலும்‌, பொதுத்‌ தெருக்‌ 
களில்‌ பகலிலோ, இரவிலோ பிரசங்கம்‌ செய்யவோ, அல்லது 
தேவைப்பட்டபோதெல்லாம்‌ தனிப்பட்ட விவாதங்களில்‌ பங்கு 
பெறவோ வெளியே செல்ல அவர்‌ ஒருபோதும்‌ தயங்கவில்லை. 
இவை அவரில்‌ எத்தகைய அச்சத்தையும்‌ ஏற்படுத்தவில்லை. இந்த 
அச்சுறுத்தல்கள்‌ அவரை எச்சரிப்பதற்குப்‌ பதிலாக, அவருக்குப்‌ 
பெரும்‌ மகிழ்ச்சியாக இருந்தன என்பதை, ஜப்பானை அவர்‌ தம்‌ 
இன்பம்‌ என்றும்‌, தமது பாக்கியம்‌ என்றும்‌, தமது மோட்சம்‌ என்றும்‌ 
அழைப்‌ பதிலிருந்து நம்மால்‌ கண்டுபிடிக்க முடிகிறது. அந்த 
அளவுக்கு, அவர்‌ யாருக்காக உழைத்தாரோ, யாருக்காகத்‌ துன்பப்‌ 
பட்டாரோ, அந்தக்‌ கடவுள்‌ அவருடைய துன்பங்கள்‌ அனைத்‌ 
தையும்‌ அவருக்கு ஆத்தும சந்தோஷமாகவும்‌, பேரின்பமாகவும்‌ 
மாற்றினார்‌. 


718 


இது, நாம்‌ சற்று விலகிச்‌ சென்று, நான்‌ ஞான இரகசியம்‌ 
என்றழைக்கிற காரியத்தைப்‌ பற்றிப்‌ பேசுவதற்குப்‌ பொருத்தமான 
இடம்‌ என்று எனக்குத்‌ தோன்றுகிறது. இது, தம்‌ ஊழியத்தில்‌ மிகப்‌ 
பெரியவையும்‌, கடினமானவையுமான முயற்சிகளுக்குக்‌ கடவுளால்‌ 
அழைக்கப்படுபவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவமுள்ள ஓர்‌ இரகசிய 
மாக இருக்கிறது; இது, அவிசுவாசிகளை மனந்திருப்புவதில்‌ ஈடுபட்‌ 
டுள்ள ஆன்ம தாகமுள்ள வேலையாட்களால்‌ எழுதப்பட்ட நூற்றுக்‌ 
கணக்கான கடிதங்களிலிருந்து நான்‌ கற்றுக்கொண்ட இரகசியமாக 
இருக்கிறது. 

அது என்னவெனில்‌, அவர்கள்‌ எப்போதெல்லாம்‌ தங்கள்‌ சகோ 
தரர்கள்‌ அனைவரிடமிருந்தும்‌ தொலைவான நாகரீகமற்ற நாடு 
களில்‌, எல்லா மனிதச்‌ சலுகைகளும்‌, உதவிகளும்‌ விலக்கப்பட்டவர்‌ 
களாக, சர்வ வல்லபரால்‌ மட்டுமே காணப்படுவதும்‌, அறியப்‌ 
படுவதுமான நிலையில்‌, அல்லும்‌, பகலும்‌ உழைத்துக்கொண்டும்‌, 
போதித்துக்கொண்டும்‌, ஞான உபதேசம்‌ கற்பித்துக்கொண்டும்‌, 
ஞானஸ்நானம்‌ கொடுத்துக்கொண்டும்‌, ஆனால்‌ தாங்கள்‌ செய்யும்‌ 
அனைத்திற்கும்‌ கைம்மாறாக, மிக அடிக்கடி கலாபனைகளுக்கு 
உட்பட்டுக்கொண்டும்‌, விலக்கப்பட்டுக்கொண்டும்‌, மரணம்‌ 
வரைக்கும்‌ வேட்டையாடப்பட்டுக்கொண்டும்‌, மனித முறையில்‌ 


பேசும்போது, எல்லா வகையான புலம்புதலுக்குரிய நிலைகளுக்கும்‌ 
உட்பட்டுக்கொண்டும்‌ தாங்கள்‌ இருக்கக்‌ காண்கிறார்களோ, 
அப்போதெல்லாம்‌ இவை அனைத்திற்கும்‌ மத்தியிலும்‌, அவர்கள்‌ 
பரலோகத்திலிருந்து தங்கள்‌ மீது பொழியப்படும்‌ மிகவும்‌ அற்புத 
மான பேரின்பங்களை அவர்கள்‌ அனுபவித்து மகிழ்கிறார்கள்‌ 
என்பதுதான்‌. நம்மால்‌ புரிந்துகொள்ள முடியாத அளவுக்கு வெளிப்‌ 


படையாக மிகைப்படுத்தப்பட்டவையாகத்‌ தோன்றுகிற வார்த்தை 


களில்‌ இந்த இன்பங்களைப்‌ பற்றி அவர்கள்‌ தங்கள்‌ கடிதங்களில்‌ 
பேசுகிறார்கள்‌. இருந்தாலும்‌, சில சமயங்களில்‌ இதே ஆன்ம 
தாகமுள்ள வேலையாட்கள்‌ தங்கள்‌ குழுக்களின்‌ சமாதானமுள்ள 
அறுதலுக்குத்‌ திரும்ப அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌, அங்கே உள்ள 
அனைத்தும்‌ அவர்களுடைய பரிசுத்த சந்தோஷத்தையும்‌, மகிழ்ச்சி 
யையும்‌ வளர்ப்பவையாகத்‌ தோன்றுகின்றன. ஆனால்‌ இவ்வாறு, 


719 


இவ்வுலக நன்மைகளால்‌ சூழப்பட்டவர்களாக அவர்கள்‌ தங்களைக்‌ 
கண்ட மாத்திரத்தில்‌, துன்பங்கள்‌, கலாபனைகளுக்கு மத்தியில்‌ 
இருந்த வரை தாங்கள்‌ அனுபவித்து வந்த அந்தப்‌ பேரின்பத்தின்‌ 
கூர்மையான உணர்வை, அந்தத்‌ தீவிரமான இன்பங்களை அவர்‌ 
களுடைய ஆத்துமங்கள்‌ இழந்து விடுகின்றன. அவர்களுடைய 
சொந்த வார்த்தைகளில்‌ கூறுவதானால்‌, அவர்கள்‌ பேரின்பங்களின்‌ 
ஒரு பெருங்கடலைத்‌ தொலைத்து விட்டு, அற்ப இன்பங்களில்‌ ஒரு 
சிறு நீரூற்றைக்‌ கண்டவர்கள்‌ போலாகிறார்கள்‌. 

இப்போது நாம்‌ சவேரியாரிடம்‌ திரும்பி வருவோம்‌. அவரது 
அச்சமற்றதும்‌, வீரமிக்கதுமான தேவசிநேகத்தின்‌ வெளிப்பாடுகள்‌ 
எதிர்கால அச்சுறுத்தல்களால்‌ கட்டுப்படுத்தப்படுபவையாக இருக்க 
வில்லை. ஏனெனில்‌ அவர்‌ தம்மைச்‌ சூழ்ந்திருந்த தீமைகளை மிகுந்த 


திட தைரியத்தோடு வெட்கத்திற்கு உள்ளாக்கினார்‌. தாம்‌ மனந்திரும்‌ 
பியபின்‌ ஒரு காட்சியில்‌, ஆன்பு கடவுள்‌ புற ஜாதியாரின்‌ மாபெரும்‌ 
அப்போஸ்தலருக்குக்‌ காண்பித்தது போல, தம்முடைய திருநாமத்‌ 
திற்காக இந்தப்‌ புதிய அப்போஸ்தலரும்‌ எவ்வளவு கஷ்டப்பட 
வேண்டியிருக்கும்‌ என்று கடவுள்‌ அவருக்குக்‌ காண்பித்தருளினார்‌. 
இந்தத்‌ துன்பங்களை எதிர்கொண்டபோது, அவற்றைக்‌ குறித்து 
அச்சப்படுவதற்குப்‌ பதிலாக, நம்‌ புனிதர்‌ தம்‌ இருதயத்தின்‌ தாராள 
முள்ள ஏக்கத்தோடு, கடவுளை நோக்கி, “(இந்தத்‌ துன்பங்கள்‌) 
போதாது ஆண்டவரே! இன்னும்‌ அதிகம்‌ தாரும்‌! இன்னும்‌ அதிகம்‌ 
தாரும்‌!” என்று கூக்குரலிட்டார்‌. 

அமாங்குக்கியிலும்‌, மியாக்கோவிலும்‌, மோரோ தீவிலும்‌ அவர்‌ 
கற்களால்‌ எறியப்பட்டார்‌; திருவாங்கூர்‌ கடற்கரையில்‌ இரு முறை 
காயப்படுத்தப்பட்டார்‌; மற்றொரு இடத்தில்‌ அடிக்கப்பட்டார்‌; 


இன்னொரு இடத்தில்‌ அவர்‌ அம்பினால்‌ எய்யப்பட்டார்‌; முத்துக்‌ 
குளித்துறையில்‌, அவர்‌ சில சமயங்களில்‌ வடுகர்களாலும்‌, சில சமயங்‌ 
களில்‌ முகம்மதியர்களாலும்‌ கொல்லப்படுவதற்காக எப்போதும்‌ 
தேடப்பட்டார்‌. அனால்‌ தம்‌ சொந்த மகிமைக்காகவும்‌, அந்தக்‌ 
குருடர்களாகிய அஞ்ஞானிகளின்‌ இரட்சணியத்திற்காகவும்‌ 
இன்னும்‌ பெரிய காரியங்களை அவருக்காக ஆயத்தம்‌ செய்து வைத்‌ 
திருந்த கடவுள்‌, வெளிப்படையான புதுமைகளைக்‌ கொண்டு பல 


720 


சமயங்களில்‌ அவரைக்‌ காப்பாற்றினார்‌; அவரும்‌ நம்‌ இரட்சகரின்‌ 
கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிந்து, சில சமயங்களில்‌ குகைகளிலும்‌, 
அடர்ந்த காட்டுப்‌ பகுதிகளிலும்‌ ஓடி ஒளிந்துகொண்டார்‌. ஆயினும்‌, 
வேதசாட்சிய மரணத்தை அவர்‌ ஏக்கத்தோடு தேடினார்‌. 

இந்த அப்போஸ்தலிக்க மனிதரிடம்‌ மிகவும்‌ தனிப்பட்டு 
விளங்கிய ஒரு காரியத்தை நாம்‌ இங்கே குறிப்பிட வேண்டும்‌. அது, 
தம்முடைய தெய்வீகக்‌ குருவால்‌ துறவற தாராளத்திற்கென ஏற்படுத்‌ 
தப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை (அவர்கள்‌ “ஒரு பட்டணத்தில்‌ 
உங்களைத்‌ துன்பப்படுத்தும்போது வேறொன்றுக்கு ஓடி.ப்போங்கள்‌” 
- மத்‌.10:23) ஒருபோதும்‌ மீறாதபடி, விசுவாசத்திற்காக முழுமை 
யாகத்‌ தம்‌ இரத்தத்தைச்‌ சிந்தும்‌ தகக்றெ ஆவலைக்‌ கட்டுப்படுத்திக்‌ 
கொள்வதில்‌ அவர்‌ காண்பித்த புண்ணியம்‌ ஆகும்‌. கடவுள்‌ 
அனுமதித்தபோது மட்டும்‌, அவர்‌ இத்தகைய மரணத்தைத்‌ தேடி 
அவர்‌ தொலைவான நாடுகளுக்குப்‌ பயணம்‌ செய்தார்‌ என்று நாம்‌ 
சொல்லலாம்‌. ஆனால்‌, மரணம்‌ அவருக்கு முன்‌ இருந்தும்‌, கடவுள்‌ 
அனுமதிக்காத வரை, அவர்‌ அதை விட்டு ஓடிப்‌ போனார்‌. அவர்‌ 
சாகப்‌ பயந்ததால்‌ அல்ல, மாறாக, கடவுளை நோகச்‌ செய்வது பற்றித்‌ 
தாம்‌ அஞ்சியதாலேயே அவர்‌ அப்படி ஓடிப்‌ போனார்‌. ஏனெனில்‌, 
சாமுவேல்‌ தீமையான அறிவுரையைப்‌ பின்பற்றிய சவுலிடம்‌ கூறியது 
போல, கீழ்ப்படிதல்‌ பலிகளை விடச்‌ சிறந்தது என்பதை நன்கு 
அறிந்தவராக, தாம்‌ தம்‌ உயிரைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்வதே கடவுளின்‌ 


சித்தம்‌ என்பதை உணர்ந்து, அவர்‌ ஓடிப்‌ போனார்‌. 


நம்‌ அயலானின்‌ மீதான சிநேகம்‌ (பிறர்சிநேகம்‌) கடவுளின்‌ 
மீதான சிநேகத்தின்‌ (தேவசிநேகம்‌) இரட்டைச்‌ சகோதரனாக 
நிற்கிறது; பிறர்சிநேகம்‌ இரு வகைப்பட்டதாக, சரீரம்‌, ஆத்துமம்‌ 
இரண்டையும்‌ தன்‌ நோக்கமாகக்‌ கொண்டதாக இருப்பதால்‌, 
சவேரியார்‌ இந்த இரண்டாவது வகை சிநேகத்தை எப்படிப்பட்ட 
திறமையோடு செயல்படுத்தினார்‌ என்பது பற்றிச்‌ சிந்திப்போம்‌. 

முதலாவதாக, தம்‌ அயலானின்‌ சரீரம்‌ சார்ந்த தேவைகளைப்‌ 
பொறுத்த வரை, நோயாளிகளுக்குப்‌ பணிவிடை செய்வதை அவர்‌ 


தமக்கென்று ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள இன்பம்‌ என்று அழைப்பதை 


721 


வழக்கமாக்கிக்கொண்டார்‌. உண்மையில்‌, இந்த அலுவலுக்குத்‌ 
தம்மைக்‌ கையளிக்க அவர்‌ வெளிப்படுத்திய ஆர்வம்‌, அவர்‌ அதில்‌ 
இன்பம்‌ கண்டார்‌ என்று நன்றாகவே காண்பித்தது. இந்த அலுவலின்‌ 
காரியத்தில்‌ அவர்‌ வெளிப்படுத்திய பிறர்சிநேகத்தைப்‌ பற்றி நாம்‌ 


ஏற்கனவே மிக அதிகமாகப்‌ பேசி விட்டோம்‌. லிஸ்பனிலிருந்து 
மொசாம்பிக்கிற்குத்‌ தாம்‌ செய்த, மிகவும்‌ சோர்வூட்டுகிற ஐந்து மாத 
காலக்‌ கடற்பயணத்திற்குப்‌ பிறகு, கப்பலிலிருந்து இறங்கி, நேராக 
மருத்துவமனைக்குச்‌ சென்று, நோயுள்ள சில நூறு போர்வீரர்களுக்கு 
மிகுந்த அக்கறையோடும்‌, பிறர்சிநேகத்தோடும்‌ ஊழியம்‌ செய்வதில்‌ 
தான்‌ அவர்‌ தம்‌ களைப்பைப்‌ போக்கிக்கொண்டார்‌. இதில்‌ எந்த 
அளவுக்கு மிகுந்த பிறார்சிநேகத்தோடு அவர்‌ ஊழியம்‌ செய்தார்‌ 
என்றால்‌, குணம்‌ பெற்றவர்களில்‌ பெரும்‌ பகுதியினர்‌ புனிதரின்‌ 
அக்கறையாலும்‌, ஜெபங்களாலும்‌ மட்டுமே தாங்கள்‌ குணம்‌ பெற்ற 
தாகக்‌ கூறினார்கள்‌. 


எந்த ஒரு தொலைவான பயணத்திற்குப்‌ பிறகு, மருத்துவ 
மனைகள்‌ இருந்த கோவாவுக்கோ, கொச்சிக்கோ, மலாக்காவுக்கோ, 
தூத்துக்குடிக்கோ திரும்பி வந்த போதெல்லாம்‌, கப்பலிலிருந்து 
இறங்யெதும்‌ அவர்‌ சந்தித்த முதல்‌ ஆட்கள்‌ அவருக்குப்‌ பிரியமான 
துறவற சகோதரர்கள்‌ அல்ல, மாறாக, நோயாளிகளாகவே இருந்‌ 
தார்கள்‌; அவர்களுக்குப்‌ பிறகு, அவர்‌ பிரான்சிஸ்கன்‌ மற்றும்‌ அர்ச்‌. 
சாமிநாதர்‌ சபைத்‌ தந்‌்தையரைச்‌ சந்தித்து, அவர்கள்‌ ஒவ்வொரு 
வருக்கு முன்பாகவும்‌ முழந்தாளிட்டு அவர்களுடைய அங்கியை 
முத்தமிட்டார்‌. இச்சமயங்களில்‌ ஒரு சகோதரரின்‌ பாசத்தை விட, ஓர்‌ 
ஊழியனின்‌ மரியாதை வணக்கமே அதிகமாக அவரிடமிருந்து 
வெளிப்பட்டது. 


இவ்வாறு, அவரே குறிப்பிடுவது போல்‌, பிறர்சிநேகத்தின்‌ இந்தத்‌ 
தாகத்தைத்‌ தணித்துக்கொண்ட பிறகுதான்‌ இறுதியாக, அவர்‌ சேசு 
சபையின்‌ கல்லூரிக்குச்‌ சென்றார்‌. அங்கே அவர்‌ கேட்ட முதல்‌ 
கேள்வி, மருத்துவ அறையில்‌ நோயாளிகள்‌ யாராவது இருக்கிறார்‌ 
களா என்பதுதான்‌. அப்படி யாராவது இருந்தால்‌, போய்‌ அவர்‌ 
களுக்கு ஆறுதலளிப்பதுதான்‌ அவருடைய முதல்‌ வேலையாக 
இருந்தது. 

722 


ஏழை நோயாளிகளுக்கு அவர்‌ உதவி செய்த முறையும்‌ பிரமிப்பிற்‌ 
குரியதாகவே இருந்தது. அவர்‌ அவர்களுக்காகப்‌ பிச்சையெடுத்தார்‌; 
தம்‌ தோளின்மீது ஒரு கோணிப்‌ பையோடு, வீடு வீடாகச்‌ சென்று, 
நிவாரணப்‌ பொருட்களைச்‌ சேகரிப்பவராகக்‌ காணப்படுவதில்‌ 
அவர்‌ ஒருபோதும்‌ வெட்கப்படவில்லை. தம்முடைய போர்ச்சுக்‌ 
கீசிய நண்பர்களிடமிருந்து அவர்களுக்குச்‌ சிறு சிறு சுவையான 
தின்பண்டங்களை (மிட்டாய்கள்‌, பிஸ்கட்டுகள்‌) பெற்றுக்கொடுத்‌ 
தார்‌, சரியான மருந்துகளைப்‌ பெற, பெருந்தொகையான பணத்தைச்‌ 
செலவிடவும்‌ அவர் தயாராக இருந்தார்‌. 


பொது இடங்களில்‌ யாராவது ஒரு நோயாளி படுத்திருப்பதைக்‌ 
கண்டால்‌, அவர்களைத்‌ தாமே மருத்துவமனைக்குத்‌ தூக்கி வந்து, 
அங்கே அவர்களுடைய தேவைகளைக்‌ கவனித்துக்கொள்வார்‌. பொது 
வாக அவர்‌ முழங்காலில்‌ நின்று அவர்களுடைய பாதங்களைக்‌ 
கழுவினார்‌, அசுத்தமாயிருந்த அவர்களுடைய அவயவங்களைச்‌ 
சுத்தப்படுத்தினார்‌, அவர்களுடைய கந்தைத்‌ துணிகளைத்‌ துவைத்‌ 
துக்கொடுத்தார்‌, துர்நாற்றம்‌ வீசிய அவர்களுடைய பாத்திரங்களைக்‌ 
கழுவிச்‌ சுத்தம்‌ செய்து தந்தார்‌ அவர்களுக்காகப்‌ படுக்கைகள்‌ 
தயாரித்தார்‌, அவர்களுக்காக சமைத்தார்‌, அவர்களுக்கு உணவு 
பரிமாறினார்‌, சுருங்கச்‌ சொல்வதானால்‌, அவர்‌ மிக அருவருப்பான 
அவர்களுடைய காயங்களுக்கு மருந்திட்டுக்‌ கட்டினார்‌, எல்லோ 
ருக்கும்‌, எல்லாமுமாக ஆனார்‌, இந்தப்‌ பரிதாபத்திற்குரியவர்‌ 
களுக்குத்‌ தம்முடைய இருதயத்தின்‌ அன்பையும்‌, தம்‌ கரங்களின்‌ 
உதவியையும்‌ அவர்‌ வழங்கினார்‌. 

மற்றவர்களின்‌ துன்பங்கள்‌ மத்தியில்‌ அவர்‌ தம்‌ சொந்தத்‌ துன்பங்‌ 
களை முழுவதுமாக மறந்துபோனார்‌. அவருக்குத்‌ துன்பங்கள்‌ 
இல்லாமல்‌ இருக்கவில்லை. ஆனால்‌ நாம்‌ ஏற்கனவே கூறியுள்ளது 
போல்‌, அவருடைய ஒரு பயணத்தின்போது, அவர்‌ ஆபத்தான முறை 
யில்‌ நோயுற்றபோது, தமது பிறர்சிநேகத்தின்‌ பலத்தால்‌ சுபாவ 
பலவீனத்தை மேற்கொண்டு, மிகுந்த சிரமப்பட்டு நகர்ந்து சென்று, 
நோயாளியான தம்‌ அயலான்‌ ஒருவனுக்குப்‌ பணிவிடைகள்‌ செய்‌ 
தார்‌. அவனுக்கோ, அவரால்‌ வேறு எந்த நிவாரணமும்‌ கிடைக்க 


723 


வில்லை என்றாலும்‌ அவரைப்‌ பார்ப்பது ஒன்றே கூட அறுதல்‌ 
தருவதாக இருந்தது. 

மரித்தோருக்கு அவர்‌ காட்டிய இரக்கமும்‌ குறைவானதாக 
இருக்கவில்லை: அவர்களுடைய மரித்த சரீரங்களைக்‌ குளிப்பாட்டி 
னார்‌ கட்டுத்‌ துகில்களால்‌ அவர்களை உடுத்தினார்‌ (இவை பெரும்‌ 
பாலும்‌ அவர்‌ பிச்சையாகப்‌ பெற்றவையாக இருந்தன. ); நாகரீகமற்ற 
நாடுகளில்‌, கிறீஸ்தவர்களுக்கென்று கல்லறைத்‌ தோட்டம்‌ இல்லாத 
இடங்களில்‌ அவர்‌ தம்‌ சொந்தக்‌ கரங்களால்‌ குழிகள்‌ தோண்டி 
அவர்களை அடக்கம்‌ செய்து, அந்த இடத்தில்‌ நின்று மரித்தோருக்‌ 
கான கட்டளை ஜெபத்தை ஜெபித்தார்‌. போர்ச்சுக்கீசியார்கள்‌ 
யாராவது அவருடன்‌ இருக்க நேர்ந்தால்‌, இந்த வாய்ப்பைப்‌ பயன்‌ 
படுத்திக்கொண்டு, மரணத்தைப்‌ பற்றிப்‌ பொருத்தமான பிரசங்கம்‌ 
ஒன்று செய்வார்‌. ஓவ்வொரு நாளும்‌, பூசைக்குப்‌ பிறகு, மரித்தவார்‌ 
களுக்காக ஜெபிப்பது, அவர்‌ தவறாமல்‌ கடைப்பிடித்த நடைமுறை 
யாக இருந்தது. மாலை வேளைகளில்‌, கையில்‌ ஒரு சிறு மணியை 
எடுத்துக்கொண்டு, தெருக்கள்‌ வழியாகச்‌ சென்று, மரித்தோருக்காக 
வும்‌, பாவிகளுக்காகவும்‌ ஜெபிக்கும்படி மக்களுக்கு நினைவுபடுத்து 
வதையும்‌ அவர்‌ வழக்கமாகக்‌ கொண்டிருந்தார்‌. 

நோயாளிகளை அடுத்து, சிறைப்பட்டவர்கள்‌ அவருடைய 
இரக்கத்திற்குரியவார்களாக இருந்தார்கள்‌. சிறை ஒன்று இருந்த 
ஏதாவது ஓர்‌ ஊரில்‌ தாம்‌ இருக்க நேர்ந்தால்‌, ஒவ்வொரு வாரமும்‌ ஒரு 
குறிப்பிட்ட நாளில்‌ நோயாளிகளைச்‌ சந்தித்து அவர்களுடைய 
ஆத்துமங்களுக்கு உதவி செய்வது அவருக்கு வழக்கமாக இருந்தது. 
ஆனால்‌, இது தவிர, அவர்களுடைய சரீரத்‌ தேவைகளையும்‌ அவர்‌ 
கவனித்துக்கொண்டார்‌, அவர்களுக்கு உணவும்‌, உடைகளும்‌ தந்தார்‌ 
கடனுக்காகத்‌ தங்கள்‌ உதவியற்ற குடும்பங்களிலிருந்து பிரிக்கப்பட்டுச்‌ 
சிறையில்‌ இருந்தவர்களின்‌ கடன்களைத்‌ தீர்த்து வைத்து, அவர்களை 
விடுவிப்பதும்‌ அடிக்கடி அவருடைய வேலையாக இருந்திருக்கிறது. 
ஆளுனர்களிடமும்‌, வைஸ்ராயிடமும்‌ மிகுந்த செல்வாக்குள்ளவராக 
இருந்ததால்‌, பல ஏழைக்‌ கைதிகளுக்காகப்‌ பரிந்து பேசி அவர்களுக்கு 
விடுதலை பெற்றுத்‌ தந்தார்‌. 


724 


ஏழைகளும்‌, கஸ்திப்பட்டவர்களும்‌ அவரைத்‌ தங்கள்‌ தந்‌ைத 
யாகவே கண்டார்கள்‌ என்று சொல்வது போதுமானதாக இருக்கும்‌. 
அவர்கள்‌ அப்படி அவரை மதித்ததும்‌ சரியானதாகவே இருந்தது. 
ஏனெனில்‌ அவார்‌ தமது கனிவுமிக்க அன்பிலும்‌, செயல்களிலும்‌ 
அவர்கள்மீது பிரியமுள்ள ஒரு தந்தையாகவே இருந்தார்‌. நண்பர்கள்‌ 
தாராளத்தோடும்‌, தம்மிடம்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்தவர்கள்‌ பக்தி 
யோடும்‌ தரும்‌ தர்மம்‌ எதுவாயினும்‌, அவர்‌ அவற்றை உடனே ஏழை 
களுக்குக்‌ கெடுத்‌ விட்டார்‌. போர்ச்சுக்கலிலிருந்து இந்தியாவுக்குக்‌ 
கடற்பயணம்‌ செய்வதில்‌, அரசரின்‌ ஆணைப்படி அவர்‌ கேட்கும்‌ 
எந்தத்‌ தேவையையும்‌ தர ஆளுனர்‌ தயாராக இருந்தும்‌ புனிதர்‌ 
மறுத்து விட்டார்‌. ஆனால்‌ உணவுப்‌ பதார்த்தங்களை அவர்‌ ஏற்றுக்‌ 
கொண்டார்‌. நோயாளிகளுக்கு அவற்றைப்‌ பகிர்ந்தளிப்பது 
மட்டுமே அதன்‌ நோக்கமாக இந்தது. அவரோ, பயணிகளிடமிருந்து 
தாம்‌ பிச்சையாகப்‌ பெற்றுக்கொண்ட ரொட்டித்‌ துண்டுகளைக்‌ 
கொண்டு தம்‌ பசியை ஆற்றிக்கொண்டார்‌. 

பசி, ஆடையின்மை போன்ற தரித்திரத்தின்‌ மிக அவசரமான 
தேவைகளைப்‌ போக்குவதற்காக மட்டுமின்றி, பல மரியாதைக்குரிய 


குடும்பங்களை விடுவிப்பதற்காகவும்‌ அவர்‌ எப்போதும்‌ பிறரிடம்‌ 


பிச்சை கேட்டுப்‌ பெற்று வந்தார்‌. உதாரணமாக, ஒரு மோசமான 
அனுமானத்தால்‌, அல்லது கடலில்‌ நேர்ந்த இழப்புகளால்‌ வறுமைப்‌ 
பட்டுவிட்ட வணிகர்களும்‌, விதவைகளும்‌, அனாதைகளும்‌, 
கைவிடப்பட்ட குழந்தைகளும்‌, இவர்களைப்‌ போலத்‌ தேவைகளில்‌ 
இருந்த பலரும்‌ அவருடைய கருணையைப்‌ பகிர்ந்துகொண்டார்கள்‌. 
இவர்களுடைய தேவைகளைச்‌ சந்திப்பதற்காக அவர்‌ தம்மால்‌ 
முடிந்த எல்லாவற்றையும்‌ செய்தார்‌. இது மட்டுமின்றி, முன்பு 
அஞ்ஞானிகளாகவும்‌, முகம்மதியர்களாகவும்‌ இருந்து, கிறீஸ்தவத்‌ 
தைத்‌ தழுவியதால்‌ வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்கும்‌ அவர்‌ 
உதவிகள்‌ செய்தார்‌. இவர்கள்‌ அனைவரும்‌ உதவிக்காக சவேரியா 
ரிடம்‌ விண்ணப்பித்தார்கள்‌, அவருடைய பிறர்சிநேகத்தைச்‌ சார்ந்‌ 
திருந்தார்கள்‌. 

ஜப்பானிலிருந்து இந்தியாவுக்கும்‌ கூட அவர்‌ கடிதங்கள்‌ எழுதி, 
தம்முடைய புதிய கிறீஸ்தவர்களுக்கு உதவும்படி, தங்களால்‌ முடிந்த 

725 


வற்றை அனுப்புமாறு தம்‌ நண்பர்களிடம்‌ கெஞ்சிக்‌ கேட்டுக்கொண் 
டார்‌. இந்தப்‌ புதிய கிறீஸ்தவர்களில்‌ பலர்‌ உயர்குடி யில்‌ பிறந்தவர்கள்‌, 
தங்கள்‌ ஞானஸ்நானத்திற்கு முன்பு வாழ்வின்‌ எல்லா வகையான சுக 
செளகரியங்களையும்‌ அனுபவித்தபடி வாழ்ந்து பழக்கப்பட்டவர்‌ 
களாக இவர்கள்‌ இருந்தார்கள்‌. ஆனால்‌ பிற்பாடு, போன்ஸேக்களின்‌ 
தூண்டுதலால்‌ அவர்களுடைய சொத்துக்கள்‌ பறிமுதல்‌ செய்யப்‌ 
பட்டு அவர்கள்‌ தரித்திர வசப்பட்டார்கள்‌. சவேரியார்‌ நியாயமான 
முறையில்‌ குறிப்பிட்டுள்ளது போல, இவர்கள்‌ பிறர்சிநேகத்திற்கு 
அதிகத்‌ தகுதியுள்ளவர்களாக இருந்தார்கள்‌. ஏனெனில்‌ இவர்கள்‌ 
கிறீஸ்துநாதரின்‌ மீது தங்களுக்கிருந்த விசுவாசத்திற்காக வறுமையை 
சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள்‌, அவருக்காக வேதசாட்சி 


களாக மரிக்கவும்‌ அவர்கள்‌ ஆயத்தமாயிருந்தார்கள்‌. 

புனிதர்‌ தம்‌ நண்பர்களிடமிருந்து பெரிய தானங்களை எதிர்‌ 
பார்த்தபோதெல்லாம்‌, அவர்களுக்கு நூறு மடங்காகத்‌ திருப்பித்‌ 
தருவதாகக்‌ கடவுள்‌ தந்த வாக்குறுதியைக்‌ கவனமாக அவர்களுக்கு 
நினைவுபடுத்துவார்‌. அவருடைய புதுமைகளில்‌ பெரும்‌ பகுதி, 
தனிப்பட்ட நிர்ப்பாக்கியங்கள்‌ அல்லது பொதுவான பேரழிவு 
களைத்‌ தவிர்ப்பதற்காகச்‌ செய்யப்பட்டன. தமது பிரியமுள்ள 
மக்கள்‌ இந்தத்‌ துன்பங்களுக்கு ஆளாவதை அவருடைய இருதயத்‌ 
தால்‌ தாங்கிக்கொள்ள முடியவில்லை. ஆகவே, அவற்றை அவருடைய 
சகோதர சிநேகத்தின்‌ புதுமைகள்‌ என்றும்‌, கடவுளில்‌ அவர்‌ கொண்‌ 
டிருந்த நம்பிக்கையின்‌ புதுமைகள்‌ என்றும்‌ நாம்‌ அழைக்கலாம்‌. 

அவர்‌ அடக்யெ புயல்களிலும்‌, உப்பு நீரை நன்னீராக மாற்றிய 
திலும்‌, சேதப்பட்ட கப்பல்களைத்‌ துறைமுகத்திற்கு வழிநடத்திய 
திலும்‌, கொள்ளை நோய்களை அடக்கியதிலும்‌, எதிரிப்‌ படைகளை 
ஓடச்‌ செயள்ததிலும்‌, இதுபோன்று, நாம்‌ ஏற்கனவே பதிவு செய்திருக்‌ 
கிற மற்ற சம்பவங்களிலும்‌ நாம்‌ காண்கிறோம்‌. 

சவேரியாரின்‌ பிறார்சிநேகம்‌ இந்த அளவுக்குச்‌ செயல்வேகமுள்ள 
தாகவும்‌, அவருடைய அயலாரின்‌ ஆன்ம, சரீர நலனுக்கு மிகுந்த 
பயனுள்ளதாகவும்‌ இருந்தது என்றால்‌, அவர்களுடைய நித்திய இரட்‌ 
சணியத்தின்மீது அவருக்கிருந்த உருக்கமுள்ள ஆன்ம தாகத்தைப்‌ 


726 


பற்றி நாம்‌ என்ன சொல்வுது? இதில்‌ உண்மையாகவே அவர்‌ சற்றும்‌ 
சோர்ந்து போகாதவராக இருந்தார்‌. இந்தியர்களின்‌ மனந்திரும்பு 
தலுக்காக அவர்‌ பட்ட பாடுகளை நன்கு அறிந்திருந்தவார்கள்‌, அவை 
சுபாவத்தின்‌ சாதாரண சக்திகளுக்கு மிகவும்‌ அப்பாற்பட்டவையாக 
இருந்தன என்றும்‌, மரித்தோரை உயிர்ப்பித்தது அல்ல, மாறாக, 
இயல்பாகப்‌ பேசும்போது, மரணத்தை விளைவிக்கக்‌ கூடிய பல 
சந்தர்ப்பங்களையும்‌ மீறி, அவர்‌ இன்னும்‌ உயிரோடிருந்ததுதான்‌ 
அவருடைய மிகப்‌ பெரிய புதுமை என்று அறிவிக்றொர்கள்‌. 


பத்து அல்லது பதினொரு வருடங்களுக்குள்‌ சவேரியாரால்‌ 
செய்யப்பட்ட உழைப்பின்‌ அளவு குறித்து கோவாவின்‌ அதிமேற்றி 


ராணியாரும்‌, வைஸ்ராய்‌ டொன்‌ அலெக்சிஸ்‌ மெனேசிஸ-ம்‌ 
முற்றிலுமாக அதிசயித்துப்‌ போனார்கள்‌. வைஸ்ராய்‌ இந்தக்‌ காரியத்‌ 
தைப்‌ பற்றிய தம்‌ கருத்தை இப்படி வெளிப்படுத்துகிறார்‌: “இவ்வளவு 
குறுகிய காலத்தில்‌, ஒன்றிலிருந்து மற்றொன்று வெகு தொலைவில்‌ 
இருந்த மாகாணங்களிலும்‌, இராச்சியங்களிலும்‌ வாழ்ந்த இவ்வளவு 
அதிகமான மக்களை அவர்‌ மனந்திருப்பியதை உண்மையாகவே ஒரு 
பெரும்‌ புதுமையாகத்தான்‌ நான்‌ பார்க்கிறேன்‌. ஏனெனில்‌ அவர்‌ 
கிட்டத்தட்ட, ஒவ்வொரு இனத்தையும்‌, பாலினத்தையும்‌, அந்தஸ்‌ 
தையும்‌ சேர்ந்த அளவற்ற எண்ணிக்கையிலான மக்களுக்கு வேத 
சத்தியங்களைக்‌ கற்பித்து, அவர்களுக்கு ஞானஸ்நானமாகிய தேவத்‌ 
திரவிய அனுமானங்களை வழங்கியிருக்றொர்‌.” மனித சக்திக்கு 
அப்பாற்பட்ட இந்தக்‌ கடும்‌ உழைப்புகளையும்‌ மீறி, ஆத்துமங்களின்‌ 
இரட்சணியத்தின்மீதான அவருடைய தாகம்‌ அவருக்கு உயிரையும்‌, 
வீரியத்தையும்‌ மட்டுமின்றி, உழைப்பில்‌ சந்தோஷ உற்சாகத்தையும்‌, 
மகிழ்ச்சியையும்‌ கூட அவருக்குத்‌ தந்தது. எந்த அளவுக்கு என்றால்‌, 
அவரில்‌ மிகவும்‌ பண்பட்ட பிறர்சிநேகத்தின்‌ விளைவாக இருந்த 
காரியம்‌, சுபாவ நாட்டத்தைப்‌ போலத்‌ தோன்றியது. இது 


புண்ணியம்‌ அடையக்கூடிய மிக உன்னதச்‌ சிகரமாக இருக்கிறது. ” 


இந்தக்‌ கருத்தை உறுதிப்படுத்தும்படி, புண்ணியங்களில்‌ சிறந்த 
வரும்‌, கடவுளின்‌ காரியங்களை போதிப்பதில்‌ திறமை மிக்கவருமான 
சுவாமி மெல்கியோர்‌ நானெஸின்‌ சாட்சியத்தை நான்‌ தருகிறேன்‌. 


727 


சுவாமி பிரான்சிஸ்‌ சவேரியாரைப்‌ பற்றித்‌ தாம்‌ எழுதிய ஒரு 
கடிதத்தில்‌ அவர்‌ இந்த நுட்பமான வார்த்தைகளைப்‌ பயன்படுத்து 
கிறார்‌: “விசுவாசத்தைப்‌ பரப்புவதிலும்‌, கிறீஸ்தவர்களுக்கும்‌, 
முகம்மதியர்களுக்கும்‌, அஞ்ஞானிகளுக்கும்‌ போதிப்பதிலும்‌ சுவாமி 
பிரான்சிஸ்‌ சவேரியார்‌ புண்ணியத்தால்‌ அதிகம்‌ தூண்டப்பட்டவ 
ராகவோ, அதில்‌ தேவ வரத்தைப்‌ பெற்றுக்கொண்டவராகவோ, 
அதை சம்பாதித்துக்கொண்டவராகவோ தோன்றாமல்‌, முற்றிலும்‌ 
சுபாவ நாட்டத்தால்‌ தூண்டப்பட்ட வராகத்‌ தோன்றினார்‌. எனினும்‌, 
அவருடைய வாழ்க்கை இதைச்‌ சார்ந்திருந்தது. கடவுளைப்‌ பற்றிய 
அறிவுக்கும்‌, தேவ சிநேகத்திற்கும்‌ ஆத்துமங்களைக்‌ கொண்டு வந்து 
சேர்ப்பதைத்‌ தவிர வேறு எந்த அலுவலிலும்‌ அவர்‌ இன்பம்‌ 
கண்டிருக்க முடியாது. இந்தச்‌ செயல்பாட்டில்‌ மட்டுமே அவர்‌ தம்‌ 
சமாதானத்தையும்‌, இளைப்பாற்றியையும்‌ கண்டடைந்தார்‌. 


ஏதாவது ஒரு புதிய அஞ்ஞான இராச்சியத்தைக்‌ கிறீஸ்துநாதருக்‌ 
கென வெற்றிகொள்ள முடியும்‌ என்னும்‌ நம்பிக்கையின்‌ ஒரு சிறு 
ஒளிக்‌ கற்று தோன்றிய அதே கணத்தில்‌, அவர்‌ அங்கே ஆர்வத்தோடு 
விரைந்து சென்றார்‌; பயணம்‌ ஆபத்தானதாகவும்‌, காலந்‌ தப்பியதாக 
வும்‌ இருப்பது அடிக்கடி நிகழ்ந்தாலும்‌, அவர்‌ தேடிச்‌ சென்ற மக்கள்‌ 
காட்டு மிராண்டிகளாக இருந்ததாலும்‌, அவருடைய நண்பர்கள்‌ 
அவர்‌ மீது கொண்ட அன்பாலும்‌, இரக்கத்தாலும்‌, அத்தகைய 
வெளிப்படையான ஆபத்துகளுக்கு அவர்‌ தம்மை உட்படுத்தலாகாது 
என்று அறிவுறுத்துவார்கள்‌; ஆனால்‌ அவரோ, தம்‌ இருதயத்தின்‌ 
தூண்டுதல்களைப்‌ பின்பற்றி, ஒரே ஒரு ஆத்துமத்தின்‌ இரட்சணியத்‌ 
திற்காகவும்‌ கூட, தம்முடைய ஒரே ஒரு உயிரை மட்டுமல்ல, மாறாக, 
தம்மிடம்‌ ஓராயிரம்‌ உயிர்கள்‌ இருந்தால்‌, அவை அனைத்தையும்‌ 
கையளிக்கத்‌ தாம்‌ தயாராக இருப்பதாக தம்‌ நண்பார்களுக்கு உடனே 
பதிலளிப்பார்‌. 

அவிசுவாசிகளும்‌, விசேஷமாக ஜப்பானியர்களும்‌ கூட, 
இப்படிப்பட்ட ஒரு மனிதரை, அறியாத மக்களுக்கு இரட்சணி 
யத்தின்‌ சத்தியங்களை அறிவிக்கும்‌ ஒரே நோக்கத்தோடு சில ஆயிரம்‌ 
மைல்கள்‌ பயணம்‌ செய்து வரச்‌ செய்த தேவ/பிறர்‌ சிநேகத்தைக்‌ 


728 


கண்டு முழுவதுமாக அதிசயித்துப்‌ போனார்கள்‌. உண்மையில்‌, 
அவருடைய கடற்பயணங்களையும்‌, நில வழிப்‌ பயணங்களையும்‌ 
நாம்‌ ஆராயும்போது, வேலை செய்வதற்கு அவருக்கு எப்படி ஒரு 
மணி நேரமாவது கிடைத்திருக்க முடியும்‌ என்று நாம்‌ மிகுந்த வியப்‌ 
போடு கேட்கிறோம்‌. 

அவருடைய முதல்‌ தொடக்கத்தில்‌, போர்ச்சுக்கலிலிருந்து 
இந்தியாவுக்கான கடற்பயணத்தில்‌ பதின்மூன்று மாதங்கள்‌ இழக்கப்‌ 
பட்டன. மொசாம்பிக்கில்‌ அவர்‌ குளிர்காலத்தைக்‌ கழித்தார்‌; 
மெலிண்டாவுக்கும்‌, ஸோக்கோட்டோராவுக்கும்‌ சென்றார்‌, அடுத்த 
தாக, கோவாவை வந்தடைந்தார்‌. அங்கிருந்து அவர்‌ குமரி முனைக்‌ 
குச்‌ சென்று, அங்கிருந்து முத்துக்குளித்துறை வழியாக நாகப்‌ 
பட்டினம்‌ வரை சென்றார்‌. அங்கிருந்து கொச்சிக்குச்‌ சென்று, 
அதன்பின்‌ கோவாவை அடைந்தார்‌. மீண்டும்‌ முத்துக்குளித்துறைக்‌ 
கும்‌, அதன்பின்‌ திருவாங்கூர்‌ சமஸ்தானம்‌ வரை தொலைவான 
உள்நாட்டிற்கும்‌ சென்றார்‌. கடற்கரையோரமாகப்‌ பயணம்‌ செய்து, 
அவார்‌ மீண்டும்‌ கொச்சியை அடைந்து, மீண்டும்‌ கோவாவுக்குத்‌ 
திரும்பி வந்தார்‌. மீண்டும்‌ கொச்சிக்குத்‌ திரும்பி வந்து, அங்கிருந்து 
கடல்‌ கடந்து இலங்கைத்‌ தீவுக்குச்‌ சென்றார்‌. நாகப்பட்டினம்‌ 
செல்லும்‌ வழியில்‌ மூன்று சிறு தீவுகளைச்‌ சந்தித்தார்‌. மைலாப்பூரில்‌ 
இருந்த அர்ச்‌. தோமையார்‌ திருத்தலத்திற்குத்‌ திருயாத்திரை 
செல்லும்படி நாகப்பட்டி னத்திலிருந்து புறப்பட்டார்‌. 

அதன்பின்‌ அவர்‌ வளைகுடாவைக்‌ கடந்து மலாக்காவுக்குச்‌ 
சென்றார்‌. நிலநடுக்‌ கோட்டைக்‌ கடந்து அவர்‌ பாண்டா, 
அம்பாய்னா, நுலியாகோர்‌ பனாரா, ரோஸோலாவ்‌, மற்றும்‌ சில சிறு 
தீவுகளுக்கும்‌ சென்றார்‌. இந்தச்‌ சிறு தீவுகள்‌ புவியியல்‌ அறிஞர்களும்‌ 
கூட அறிந்திராதவை. ஆகவே, பெயரிடப்படாதவை. இந்தத்‌ 
தவுகளிலிருந்து அவர்‌ டெர்னேட்‌, மோரோ, மோரோஷியா, 
மோரோட்டாய்‌ என்னும்‌ இடங்களுக்குச்‌ சென்று, அங்கிருந்து 
செலபெஸ-க்குச்‌ சென்று, அங்கிருந்து டொனேட்டுக்கும்‌, அம்பாய்‌ 
னாவுக்கும்‌ திரும்பி வந்தார்‌. மீண்டும்‌ நில நடுக்கோட்டைக்‌ கடந்து, 
மலாக்காவுக்குச்‌ சென்றார்‌. பின்னர்‌ மேற்குநோக்கிப்‌ பயணம்‌ 
செய்து, கொச்சினுக்கு வந்து சேர்ந்தார்‌. அங்கு வந்து சேர்ந்து போது 

729 


மான ஓய்வெடுக்குமுன்பே, அவர்‌ முத்துக்குளித்துறைக்குப்‌ புறப்‌ 
பட்டார்‌; அதன்பின்‌ கண்டிக்கு அவர்‌ அழைக்கப்பட்டார்‌. 
கோவாவுக்குச்‌ சென்ற அவர்‌ அங்கிருந்து அதே கடற்கரை 
யோரமாக வாசை நகரத்தை அடைந்து, அங்கிருந்து மீண்டும்‌ கோவா 
வுக்கும்‌, அடுத்ததாக கொச்சிக்கும்‌, அதன்பின்‌ திரும்ப கோவாவுக்‌ 
கும்‌, மீண்டும்‌ கொச்சிக்கும்‌ சென்றார்‌. அதன்பின்‌ அவர்‌ கடல்‌ கடந்து 
மலாக்காவுக்குத்‌ திரும்பிச்‌ சென்றார்‌. சீனக்‌ கடற்கரையோரமாக 
வடக்கு நோக்கிச்‌ சென்று, அவர்‌ ஐயாயிரம்‌ மைல்‌ தொலைவில்‌ 
இருந்த ஜப்பானில்‌ சென்றிறங்கினார்‌. இங்கே அவர்‌ சாக்ஸுமா 
இராச்சியத்தில்‌ முதன்முதலாகக்‌ கிறீஸ்தவத்‌ திருச்சபையை ஸ்தாபித்‌ 
தார்‌. உள்நாடு நோக்கிச்‌ சென்று, ஃபிராந்தோ இராச்சியத்திற்குள்‌ 
நுழைந்தார்‌, அதன்பின்‌ ஸூவேோ இராச்சியத்திற்கும்‌ சென்றார்‌. 
அதன்‌ தலைநகரம்‌ அமாங்குக்கியாகும்‌. இரண்டு மாதங்கள்‌ கால்‌ 
நடையாகப்‌ பயணம்‌ செய்து அவர்‌ மியாக்கோவை அடைந்து, 
அங்கே சில நாட்கள்‌ தங்கியிருந்த பின்‌, மீண்டும்‌ அதே சோர்வூட்டும்‌ 
வழியில்‌ அமாங்குக்கிக்குத்‌ திரும்பி வந்தார்‌. அங்கிருந்து ஃபிஜென்‌, 
பங்கோ என்னும்‌ இராச்சியங்களுக்கு அவர்‌ அழைக்கப்பட்டார்‌. 


போன்ஸேக்களுக்கு எதிராகப்‌ போட்டியிட்டு அவர்களை 
வென்று, இரண்டு வருடங்களுக்கும்‌ அதிகமாக அங்கே அப்போஸ்‌ 
தலிக்கப்‌ பணியாற்றியபின்‌, அவர்‌ ஜப்பானை விட்டு நீங்கி, முதலில்‌ 
சான்ஸியன்‌ தீவுக்கும்‌, அதன்பின்‌, மிகவும்‌ அச்சத்திற்குரிய ஒரு 
புயலை எதிர்கொண்ட பின்‌ மிண்டானோவுக்கும்‌ சென்றார்‌. அங்கே 
விசுவாசத்தைப்‌ போதித்தபின்‌ அவர்‌ மலாக்காவுக்கும்‌, அங்கிருந்து 
கோவாவுக்கும்‌ திரும்பி வந்தார்‌. இறுதியாக, அவர்‌ மலாக்காவுக்கு 
மீண்டும்‌ சென்று, அங்கிருந்து சிங்கப்பூர்‌ நீர்ச்சந்திகளுக்குச்‌ சென்றார்‌. 
சிறிது காலம்‌ அங்கிருந்த சிறு தீவுகளில்‌ தங்கியருந்தபின்‌, அவர்‌ 
சான்ஸியனுக்குத்‌ திரும்பி வந்தார்‌. இங்கேதான்‌ சர்வ வல்லபராகிய 
சர்வேசுரன்‌ அவருடைய அலைச்சல்களுக்கும்‌, தீவிரமான உழைப்பு 
களுக்கும்‌ முற்றுப்புள்ளியிட்டு, பாக்யெவான்களுக்குரிய சம்பாவனை 


களைப்‌ பெற்றுக்‌ கொள்ளும்படி அவரை அழைத்துக்கொண்டார்‌. 


இது இந்தியாவின்‌ அப்போஸ்தலராகிய அர்ச்‌. பிரான்சிஸ்‌ 


730 


சவேரியாரின்‌ பயணங்களின்‌ ஒரு சுருக்கமான விவரம்‌ மட்டுமே. 
ஜாவா, அக்கன்‌ மற்றும்‌ பல்வேறு தீவுகளுக்கு அவர்‌ செய்த பயணங்்‌ 
களைப்‌ பற்றி நாம்‌ கூறவில்லை. இவற்றிற்கும்‌ சுவிசேஷ ஒளியை 
அவர்‌ சுமந்துசென்றார்‌ என்று நாம்‌ உறுதியாக அறிந்திருக்கிறோம்‌ 
என்றாலும்‌, மிகச்‌ சரியாக எந்தக்‌ காலகட்டத்தில்‌ அங்கெல்லாம்‌ 
சென்றார்‌ என்றதுல்லியமான விவரம்‌ நம்மிடமில்லை. 


இப்போது, இவ்வாறு அவா்‌ செய்த பல்லாயிரம்‌ மைல்கள்‌ 
பயணங்களை மிதமான அளவிலும்‌ கூட கணக்கிட்டுப்‌ பார்க்கும்‌ 
போது, அவருடைய பயணங்கள்‌ ஓர்‌ இடைவிடாத கோடாக இருந்‌ 
திருந்தால்‌, அவர்‌ பூமியுருண்டையை ஒரு தடவைக்கும்‌ அதிகமாகவே 
சுற்றி வந்திருந்தார்‌ என்பது நிரூபணமாகிறது. என்றாலும்‌, அவரது 
பயணங்கள்‌ அவரது பணியின்‌ ஒரு மிகச்‌ சிறிய பகுதி மட்டுமே. 
விசுவாசத்திற்கு ஆத்துமங்களை வெல்வதிலும்‌, இலட்சக்கணக்கான 
மனிதர்களுக்கு விசுவாசத்தைக்‌ கற்பித்து, அவர்களுக்கு ஞானஸ்நானம்‌ 
வழங்குதிலும்‌ அவர்‌ செய்த உழைப்பின்‌ அளவைப்‌ பற்றி நாம்‌ 
எப்போதாவது சிந்திப்போம்‌ என்றால்‌, இவ்வளவுக்கும்‌ மத்தியில்‌ 
பயணங்கள்‌ செய்வதற்கு அவருக்கு எப்படி நேரம்‌ கிடைத்திருக்க 
முடியும்‌ என்று நாம்‌ வியந்து போவோம்‌. 


அவரே அடிக்கடி கூறியது போல, ஒரே நேரத்தில்‌ பத்து இடங்‌ 
களில்‌ இருக்கத்‌ தம்மால்‌ முடிந்திருந்தால்‌, அப்போதும்‌ கூட 
அவருடைய ஆன்ம தாகம்‌ அடங்கியிருக்காது. அந்த அளவுக்கு, 
கடவுளை நோக்கி ஆத்துமங்களைத்‌ திருப்புவதில்‌ அவர்‌ பேராவல்‌ 
கொண்டிருந்தார்‌. 


ஒரு முறை அவர்‌ ஞானஸ்நானம்‌ கொடுத்துக்கொண்டிருந்த 
போது, அவருடைய உயரம்‌ அதிகரித்தது பற்றி நாம்‌ ஏற்கனவே 
விவரித்திருக்கிறோம்‌. ஆனால்‌ அது ஒரு தடவை மட்டும்‌ நிகழ 
வில்லை. மாறாக, இந்தியர்களுக்கு சுவிசேஷம்‌ அறிவிக்க அவர்‌ 
செலவிட்ட பத்தாண்டுகளின்போது, இது அடிக்கடி நிகழ்ந்தது. 
உருவத்தில்‌, மனிதர்களின்‌ வழக்கமான அளவுகளுக்கு அப்பாற்பட்ட 
வராக அவர்‌ இருந்தது போலவே, ஆன்ம தாகத்திலும்‌, செயல்வேக 
முள்ள புண்ணியத்திலும்‌ அவர்‌ சாதாரண மனிதர்களுக்கு வெகுவாக 


731 


அப்பாற்பட்டிருந்தார்‌. ஒரு புதுமையால்‌ அன்றி, வேறு எந்த 
மனிதனும்‌ இதில்‌ அவர்‌ செய்ததற்கு அதிகமாகச்‌ செய்து விட 
முடியாது. ஒரு இலட்சம்‌ அவிசுவாசிகளை மனந்திருப்புவது ஓர்‌ 
அப்போஸ்தலராயிருக்கப்‌ போதுமானது என்றால்‌, சவேரியாரின்‌ 
கரத்தால்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றவர்களின்‌ எண்ணிக்கை ஒன்றே கூட 


பல அப்போஸ்தலர்களை உருவாக்கப்‌ போதுமானதாக இருக்கும்‌. 


1549ஆம்‌ ஆண்டில்‌, தாம்‌ எழுதிய ஒரு கடிதத்தில்‌, சர்வ வல்லப 
சர்வேசுரன்‌ மேலும்‌ பத்து ஆண்டுகளுக்குத்‌ தம்‌ வாழ்வை நீட்டி ப்பார்‌ 


என்றால்‌, மண்ணைப்‌ பண்படுத்தச்‌ செய்யப்பட்ட உழைப்புக்கு 
மிகுந்த தகுதியுள்ள கனிகள்‌ சேகரிக்கப்படும்‌ என்று அவரே கூறினார்‌. 
இதனிடையே, தாம்‌ இன்னும்‌ ஒரு நூற்றாண்டு வாழப்‌ போவது 
போல்‌, அவர்‌ மிகப்‌ பெரிய செயற்திட்டங்களை வகுத்துக்கொண்டே 
சென்றார்‌; ஆனால்‌ உழைப்பதற்குத்‌ தமக்கு இன்னும்‌ ஒரு நாள்தான்‌ 
இருக்கிறது என்பது போல்‌ அவர்‌ அயராமல்‌ உழைத்தார்‌. அடிக்கடி 
அவர்‌ தம்‌ பக்திக்குரிய உழைப்புகளில்‌ எந்த அளவுக்கு முழுமையாக 
மூழ்கியிருந்தார்‌ என்றால்‌, தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள்‌ 
உணவு உண்பதைக்‌ கூட அவர்‌ மறந்து போனார்‌! 

கடவுளுடனான அவருடைய நெருக்கமான ஒன்றிப்பிலிருந்து 
எழுந்த இனிமையான இன்பம்‌, அவருடைய அயலானின்‌ தேவை 
களைக்‌ கவனிக்கும்‌ குறைந்த பக்திக்குரியதும்‌, கூடுதல்‌ சாதாரண 
மானதுமான வேலையில்‌ ஒருபோதும்‌ தலையிட்ட தில்லை. ஏதாவது 
ஒரு பரிதாபத்திற்குரிய ஆத்துமத்தைக்‌ கடவுளுக்கென வென்று 
தருவதன்‌ மூலம்‌, அவரை மகிழ்விக்கத்‌ தம்மால்‌ முடியுமானால்‌, 
அதற்காகக்‌ கடவுளுடனான நெருக்கமான ஐக்கியத்தின்‌ பேரின்பத்‌ 
தைக்‌ கூட மனதார இழந்து போக அவர்‌ எப்போதும்‌ தயாராக 
இருந்தார்‌. திவ்ய கட்டளை ஜெபத்தின்‌ ஒரு குறிப்பிட்ட மணி 
வேளையை ஜெபித்து முடிக்குமுன்‌ அவர்‌ அடிக்கடி ஆறேழு 
தடவைகள்‌ இடைமறிக்கப்பட்டார்‌. ஆயினும்‌ எப்போதும்‌ ஒரே 


விதமான சந்தோஷ உற்சாகத்தோடு அவர்‌ மீண்டும்‌ ஜெபிக்கத்‌ 
தொடங்கி, உடனே மீண்டும்‌ இடைமறிக்கப்பட்டார்‌. 


அவரால்‌ ஞானஸ்நானம்‌ வழங்கப்பட்டவா்களின்‌ மிகப்‌ பெரும்‌ 


732 


தொகை பற்றிச்‌ சிந்திக்கும்போது, அவர்‌ மிக மேலோட்டமான ஞான 
உபதேசத்தை மட்டுமே அவர்களுக்குத்‌ தந்திருக்க முடியும்‌ என்று 
வாசகர்களுக்குத்‌ தோன்றலாம்‌. ஆனால்‌ இதற்கு நேர்மாறானதுதான்‌ 
நடந்தது. குழந்தைகளும்‌, திருமணமாகாதவர்களும்‌, திருமணமான 
வர்களும்‌, விதவைகளும்‌, ஊழியர்களும்‌, எஜமானர்களும்‌, அடிமை 
களுமாகிய அனைவருக்கும்‌ ஞான உபதேசத்திற்கெனத்‌ தனித்தனி 
நேரம்‌ குறிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வகுப்பினரும்‌ தனித்தனி 
யாகக்‌ கற்பிக்கப்பட்டார்கள்‌. அவர்கள்‌ வேதக்‌ கொள்கைகளை 
மட்டுமின்றி, தங்கள்‌ அந்தஸ்தின்‌ கடமைகளையும்‌ கற்றுக்கொண் 
டார்கள்‌. அவர்‌ ஒவ்வொருவராக விசுவாசக்‌ கொள்கைகளை மனப்‌ 
பாடமாகச்‌ சொல்லச்‌ செய்வார்‌; தம்‌ இடத்திலிருந்து கற்பிக்கும்படி 
அவர்‌ ஆசிரியர்களுக்குக்‌ கவனமாகப்‌ பயிற்சி தந்தார்‌. இரட்சிக்கப்‌ 
படும்படி மனிதர்கள்‌ விசுவசிக்க வேண்டியவையும்‌, அனுசரிக்க 
வேண்டியவையுமான அனைத்தையும்‌, அவர்‌ தாம்‌ மனந்திருப்பிய 


ஒவ்வொரு நாட்டின்‌ மொழியிலும்‌ மொழிபெயர்த்தார்‌. 


பிராமணர்களுடனும்‌, போன்ஸேக்களுடனும்‌, மற்ற கல்வியறி 
வுள்ள மனிதர்களுடனும்‌ வாதங்களில்‌ ஈடுபட்டார்‌. ஒரு இடத்தில்‌ 
விசுவாசத்தை ஆழமாக வேரூன்றச்‌ செய்யும்‌ வரை, அவர்‌ அங்கிருந்து 
மற்றொரு இடத்திற்குச்‌ சென்றதில்லை. அவரால்‌ மனந்திருப்பப்‌ 
பட்ட எல்லா நாடுகளிலும்‌ (அவர்‌ குறுயெ காலமே இருந்த 
டோலோவைத்‌ தவிர) எதுவும்‌ மீண்டும்‌ அஞ்ஞானத்திற்குத்‌ திரும்பிச்‌ 
சென்றதில்லை. சவேரியாரால்‌ மனந்திருப்பப்பட்ட பிறகு, 
ஊர்களும்‌, நாடுகளும்‌ வேறு எந்தக்‌ குருவானவராலும்‌ சந்திக்கப்‌ 
படாமல்‌, பத்துப்‌ பதினைந்து வருடங்கள்‌ விடப்பட்டிருந்தன, 
என்றாலும்‌, அவர்கள்‌ முந்திய நாள்தான்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றவர்‌ 
களைப்‌ போல வேத அனுசரிப்புகளில்‌ மிகுந்த ஆர்வத்தோடு பங்கு 
பெறுவதை அங்கு சென்ற குருக்கள்‌ கண்டார்கள்‌. மேலும்‌, அவரால்‌ 
மனந்திருப்பப்பட்டவர்களும்‌, விக்கிரக வழிபாட்டினரால்‌ அடிமை 
களாக்கப்பட்டவர்களும்‌, புரட்சியாளர்களாக மாறுவதற்குப்‌ 
பதிலாகத்‌ துணிச்சலாகத்‌ தங்கள்‌ விசுவாசத்திற்காக வேதசாட்சிகளாக 
மரித்தார்கள்‌ என்றும்‌ நாம்‌ அறிந்திருக்கிறோம்‌. 

ஆகவே, அர்ச்‌. பிரான்சிஸ்‌ சவேரியாரால்‌ மனந்திருப்பப்பட்ட 


733 


வார்கள்‌ இப்படிப்பட்டவர்களாகவே இருந்தார்கள்‌. அவரால்‌ மனந்‌ 
திருப்பப்பட்டவர்களின்‌ எண்ணிக்கையைப்‌ பொறுத்த வறை, 
அவருடைய புனிதர்‌ பட்ட விசாரணை அறிக்கை, ஏழு இலட்சம்‌ 
பேருக்கும்‌ அதிகமானவர்கள்‌ என்று கணக்கிடுகிறது. ஆனால்‌ 
உண்மையில்‌, இந்த எண்ணிக்கையைத்‌ துல்லியமாகக்‌ கூற இயலாது. 
ஏனெனில்‌ ஓரிடத்தில்‌ அவர்‌ பன்னிரண்டாயிரம்‌ பேரையும்‌, 
மற்றொரு இடத்தில்‌ இருபத்தையாயிரம்‌ பேரையும்‌, இன்னொரு 
இடத்தில்‌ நாற்பதாயிரம்‌ பேரையும்‌, மற்றொரு இடத்தில்‌ ஒரு 
இலட்சம்‌ பேரையும்‌ அவர்‌ மனந்திருப்பினார்‌ என்று சொல்லப்படு 
கிறது. அவர்‌ ஒரே நாளில்‌ ஒரு முழுப்‌ பிரதேசத்தையும்‌ சேர்ந்த மக்க 
ளுக்கு ஞானஸ்நானம்‌ வழங்கினார்‌. தொண்டை கட்டிப்‌ போகும்‌ 
வரையிலும்‌, கையைத்‌ தூக்க முடியாமல்‌ போகும்‌ வரையிலும்‌ அவர்‌ 
தொடர்ந்து ஞானஸ்நானம்‌ வழங்கிக்கொண்டிருந்தார்‌ என்றும்‌ 
சொல்லப்படுகிறது. ஆகவே, அவரால்‌ மனந்திருப்பப்பட்டவர்களின்‌ 
எண்ணிக்கையைத்‌ துல்லியமாகக்‌ கணக்கிட்டுச்‌ சொல்வது பெரும்‌ 
பாலும்‌ இயலாத காரியமாகும்‌. 


எப்போதும்‌ சுறுசுறுப்பானதாகவும்‌, திறமை மிக்கதாகவும்‌ இருந்த 
அவருடைய அப்போஸ்தலிக்க தாகம்‌ நாம்‌ சிந்திக்க வேண்டிய 
மற்றொரு காரியத்தை நம்‌ முன்‌ வைக்கிறது. அது நமக்கு ஆச்சரியம்‌ 
தருவதாக இருப்பதுபோலவே அவருக்கு மகிமையளிப்பதாக இருக்‌ 
கிறது. அது, அவர்‌ கட்டிய ஆலயங்களின்‌ எண்ணிக்கையாகும்‌. 
இவை தொடக்கத்தில்‌, பசுமை மாறாத்‌ தாவரங்களால்‌ மூடப்பட்ட 
பலகைகள்‌, தென்னங்கற்றுகள்‌ போன்ற எளிமையான மூலப்‌ 
பொருட்களால்‌ உருவாக்கப்பட்டு, உள்ளே ஒரு பலிபீடத்தையும்‌, 
ஒரு சிலுவையையும்‌, சற்று வசதியான ஆலயங்களில்‌ நம்‌ ஆசீர்வதிக்‌ 
கப்பட்ட ஆண்டவளின்‌ திருப்படம்‌ ஒன்றையும்‌ கொண்டிருந்தன. 
ஆனாலும்‌, பளிங்குக்‌ கற்கள்‌ பற்றியோ, கட்டடக்கலையின்‌ 
மகத்துவத்தைப்‌ பற்றியோ எதுவும்‌ அறிந்திராத, காட்டுத்தனமான, 
பண்பாடற்ற மனிதர்கள்‌ மத்தியில்‌ கட்டியெழுப்பப்பட்டு, அவை 
பிற்கால தேவாலயங்களுக்கும்‌, பேராலயங்களுக்கும்‌ போதுமான 
இடத்தைக்‌ கொண்டிருந்தன. 

அவரால்‌ மனந்திருப்பப்பட்ட ஒவ்வொரு பிரதேசத்திலும்‌, 


734 


கிராமத்திலும்‌ ஒரு சிற்றாலம்‌ அமைக்கப்பட்டது. அவர்‌ முத்துக்குளித்‌ 
துறையில்‌ மட்டும்‌ நாற்பது சிற்றாலயங்களை எழுப்பினார்‌. இவற்றில்‌ 
சில, குறைவாகவும்‌, சில, அதிகமாகவும்‌ அலங்கரிக்கப்பட்டன. 
திருவாங்கூர்‌ சமஸ்தானத்திலும்‌ அவர்‌ இதையே செய்தார்‌. எங்கே 
ஆலயங்களைக்‌ கட்டத்‌ தம்மால்‌ இயலவில்லையோ, அங்கெல்லாம்‌ 
கூரைகளின்‌ கழ்‌ அவர்‌ சிலுவைகளை நாட்டி வைத்தார்‌. விசுவாசிகள்‌ 
அவற்றைச்சுற்றியிருந்து ஜெபித்தார்கள்‌. 

ஆனாலும்‌ அவர்‌ கட்டிய எல்லா ஆலயங்களும்‌, நாம்‌ விளக்கி 
வந்துள்ளவற்றைப்‌ போல்‌ மிக எளிமையானவையாக இருக்கவில்லை. 
விசுவாசிகளின்‌ பக்தியும்‌, எண்ணிக்கையும்‌ அதிகரித்தபோது, 
அவர்கள்‌ தங்கள்‌ ஆலயங்களைப்‌ பெரிதாக்கி, அவற்றை நன்கு அலங்‌ 
கரித்தார்கள்‌. யாருடைய ஆலயம்‌ மற்றவற்றை விட நன்றாக இருக்‌ 
கிறது என்பதில்‌ வெவ்வேறு ஊர்க்காரர்களிடையே போட்டியே 
நடந்தது. ஆனால்‌ அவை எப்படி அலங்கரிக்கப்பட்டி ருந்தாலும்‌, 
மக்களின்‌ விசுவாசமும்‌, பக்தியும்‌ அவற்றிற்கு அலங்காரங்களாக 
விளங்கின. 


அவருடைய கப்பல்‌ பயணங்களில்‌, தற்செயலாகக்‌ கப்பல்‌ 
ஏதாவது ஒரு தீவில்‌ நங்கூரமிட்டால்‌, அல்லது ஏதாவது ஒரு துறை 
முகத்தைத்‌ தொட்டால்‌, ஒரு வகையான நிழற்குடை அல்லது கவிகை 


கடற்கரையில்‌ விரைவாக எழுப்பப்பட்டு, திவ்ய பலிபூசை நிறை 
வேற்றப்பட மற்ற ஏற்பாடுகள்‌ செய்யப்பட்டன. அங்கே போர்வீரர்‌ 
களும்‌, பயணிகளும்‌, வணிகர்களும்‌ அவரைச்‌ சுற்றிக்‌ கூடியிருந்து 
அவருடைய பிரசங்கத்தைக்‌ கேட்டார்கள்‌; பூசை கண்டார்கள்‌. 
பிரசங்கம்‌ செய்வது அவருடைய பக்தியார்வமுள்ள வேலைகளில்‌ 
ஒன்றாக இருந்தது. அதில்‌, தாம்‌ பேசுவதைக்‌ கேட்பவர்களுக்கு ஏற்ற 
படி தாம்‌ பேசும்‌ முறையை அவர்‌ மாற்றிக்கொண்டார்‌. 

ஆனால்‌ ஒரு பண்பட்ட நகரத்தில்‌ தாம்‌ போதித்தாலும்‌ சரி, 
அல்லது அது ஒரு நாகரீகமற்ற குக்கிராமமாக இருந்தாலும்‌ சரி, 
கிறீஸ்தவர்களாகவே பிறந்தவர்கள்‌, சமீபத்தில்‌ மனந்திருப்பப்பட்ட 
வார்கள்‌ அல்லது அஞ்ஞானிகளின்‌ முன்‌ அவர்‌ செய்த பிரசங்கங்கள்‌, 
தெய்வீக உணர்வால்‌ நிறைந்திருந்தன. அவற்றில்‌ சிநேகமும்‌, ஆன்ம 


735 


தாகமுமே எப்போதும்‌ வெளிப்பட்டன. சில சந்தர்ப்பங்களில்‌ 
இந்தியர்கள்‌ எவ்வளவு பெரும்‌ எண்ணிக்கையில்‌ அவர்‌ பேசுவதைக்‌ 
கேட்கப்‌ புறப்பட்டு வந்தார்கள்‌ என்றால்‌, அவர்கள்‌ இருக்கப்‌ 


போதிய இட வசதியுள்ள கட்டடடம்‌ எதுவும்‌ இல்லாததால்‌, அவர்‌ 
திறந்த வெளியான நாட்டுப்புறத்திற்கு அவர்களை அழைத்துச்‌ 
சென்று, சற்று உயரமான ஓரிடத்தில்‌ அல்லது ஒரு மரத்தின்‌ கிளை 
மீது ஏறி நின்றுகொண்டு அவர்களுக்குப்‌ பிரசங்கம்‌ செய்தார்‌. 

மரணத்திற்குப்‌ பிறகு, சம்பாவனைகள்‌ அல்லது தண்டனைகளின்‌ 
நித்தியமே அவருடைய பிரசங்கங்களின்‌ பொதுக்‌ கருத்தாக 
இருந்தது. அதைப்‌ பற்றி அவர்‌ எந்த அளவுக்கு மனதைத்‌ தொடும்‌ 
விதத்திலும்‌, ஆற்றலோடும்‌ பேசுவார்‌ என்றால்‌, அவர்‌ பேசி முடித்த 
தும்‌ அவர்கள்‌ அவரை விரைவாகச்‌ சூழ்ந்துகொண்டு, “கிறீஸ்தவர்‌ 
களின்‌ கடவுள்‌ உன்னதராயிருக்கிறார்‌!” என்று உணர்வுபொங்கக்‌ 
கூறுவார்கள்‌. அல்லது தாங்கள்‌ சேசுக்கிறீஸ்துநாதரை விசுவசிப்பதாக 
வும்‌, தங்கள்‌ விக்கிரகங்களையும்‌, விக்கிரக வழிபாட்டையும்‌ தாங்கள்‌ 
வெறுத்துத்‌ தள்ளுவதாகவும்‌, வேத வரப்பிரசாதத்தையும்‌, விசுவாசத்‌ 
தையும்‌ இழப்பதற்குப்‌ பதிலாக, சாகவும்‌ தாங்கள்‌ தயாராக இருப்‌ 
பதாகவும்‌ கூறுவார்கள்‌. 

சுருங்கக்‌ கூறுவதானால்‌, சுவிசேஷத்தின்‌ நித்திய சத்தியங்களின்‌ 
வெல்லப்பட இயலாத வல்லமையில்‌ அவார்‌ கொண்டிருந்த 
நம்பிக்கை எப்பேர்ப்பட்டதாக இருந்ததென்றால்‌, சீனாவிற்குள்‌ 
நுழைவதில்‌ மட்டும்‌ அவர்‌ வெற்றிபெற்று, அவருடைய நண்பர்கள்‌ 
அச்சுறுத்தியது போல்‌ அவர்‌ சிறைப்படுத்தப்பட்டிருப்பார்‌ என்றால்‌, 
தமது சக கைதிகளுக்குத்‌ தாம்‌ சேசுநாதரின்‌ திருப்பெயரைப்‌ போதித்‌ 


திருப்பார்‌ என்றும்‌, அவர்களில்‌ சிலர்‌ காலப்‌ போக்கில்‌ விடுதலை 
செய்யப்பட்டிருக்கலாம்‌, அவர்கள்‌ வழியாக, மெய்யங்கடவுளைப்‌ 


பற்றிய அறிவு பரப்பப்பட்டு, சீனப்‌ பேரரசனின்‌ செவிகளையும்‌ கூட 
சென்றடை ந்திருக்கலாம்‌ என்று அவர்‌ அறிக்கையிட்டார்‌. 


தமது குரல்‌ ஊடுருவிச்‌ செல்ல இயலாத அளவுக்கு வெகு 
தொலைவாயிருந்த இடங்களும்‌ கூட, அவருடைய சிந்தனைகள்‌ 
மற்றும்‌ ஆன்ம தாகத்திற்குரிய இடங்களாக இருந்தன. அவருடைய 


736 


நாவு செய்ய இயலாததை அவருடைய பேனா செய்து காட்டியது. 


இவ்வாறு, அவர்‌ மற்றவர்களின்‌ வாய்களைப்‌ பயன்படுத்திப்‌ போதித்‌ 
தார்‌. எல்லா வயதினருக்கும்‌, எல்லா அந்தஸ்தினருக்கும்‌ ஏற்ற விதத்‌ 
தில்‌ ஞான உபதேசங்களை அவர்‌ உருவாக்கி அவற்றைப்‌ பிரதிகள்‌ 
எடுத்து, தாம்‌ மனந்திருப்பிய நாடுகளின்‌ மொழிகளுக்கு அவற்றை 
மாற்றம்‌ செய்தார்‌. அவை வாரத்திற்கு சில தடவைகள்‌ பொதுவில்‌ 
வாசிக்கப்பட்டன. இதன்‌ மூலம்‌, கேட்பவர்களின்‌ மனங்களில்‌ 
அவை நன்கு பதிக்கப்பட்டன. அவர்‌ ஆதாமின்‌ வீழ்ச்சியில்‌ 
தொடங்கி, அப்போஸ்தலர்களின்‌ போதனைகள்‌ வரையிலான 
முக்கியமான நிகழ்வுகள்‌ அனைத்தையும்‌ ஒரு சிறு புத்தகமாக 
உருவாக்கினார்‌; இது குழந்தைகளுடையவும்‌, பாமரர்களுடையவும்‌ 
ஆர்வத்தை ஈர்க்கும்படி அவர்‌ அதை ஒரு பாடலாக மாற்றினார்‌. 
இவ்வாறு அது மகிழ்ச்சியோடு பாடப்பட்டு, அதன்‌ மூலம்‌ கற்றுக்‌ 
கொள்ளப்பட்டது. தாம்‌ எழுதிய போதனைகளைப்‌ பாடல்களாக 
மாற்றுவதில்‌ உள்ள அனுகூலத்தை அனுபவம்‌ அவருக்குக்‌ கற்றுத்‌ 
தந்தது. 

இந்தியர்கள்‌ இசை மீதும்‌, கவிதைகள்‌ மீதும்‌ மிகுந்த ஈடுபாடு 
கொண்டவர்கள்‌. ஆகவே, அவர்களிடம்‌ இந்தத்‌ திட்டம்‌ இரு 
மடங்கு பயனுள்ளதாக இருந்தது. ஏனெனில்‌, பரிசுத்த வேதத்தின்‌ 
முக்கியமான பரம இரகசியங்களைப்‌ பற்றிய அறிவை அது தந்தது 
மட்டுமின்றி, மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த தேவ நிந்தை 
யான, ஒழுக்கங்கெட்ட பாடல்களை அகற்றவும்‌ அது பயன்பட்டது. 

மலபார்‌ முத்துக்குளித்‌ துறை ஆகியவற்றின்‌ கடற்கரைகள்‌ 
நெடுகிலும்‌, மொலுக்காஸிலும்‌, பரிசுத்த தந்தையால்‌ பாடல்களாக 
மாற்றப்பட்ட பரலோக மந்திரத்தையும்‌, அருள்நிறை மந்திரத்தையும்‌, 
விசுவாசப்‌ பிரமாணத்தையும்‌, பத்துக்‌ கற்பனைகளையும்‌, விசுவாசத்‌ 
தின்‌ பிரதானமான பரம இரகசியங்களையும்‌ ஆண்களும்‌, பெண்‌ 
களும்‌, குழந்தைகளும்‌, அல்லும்‌, பகலும்‌ பாடிக்கொண்டிருந்ததைக்‌ 
கேட்க முடிந்ததாக சபைத்‌ தந்தையர்‌ நமக்கு உறுதிப்படுத்துகிறார்கள்‌. 

இவை சவேரியாரின்‌ அயராத பிறர்சிநேகத்திற்கான சில 


உதாரணங்களாகும்‌. இவை எல்லா வகையான மக்களுடையவும்‌ 


737 


பொது நன்மையையே நோக்கமாகக்‌ கொண்டிருந்தன. பின்வருபவை 
இன்னும்‌ அதிகம்‌ குறிப்பிடத்தகுந்தவை. தாம்‌ தொடர்பு கொள்ள 
நேர்ந்த அஞ்ஞான அரசர்களை அரசர்களுக்கு அரசரின்‌ ஊழியத்திற்‌ 
கென வெற்றிகொள்ளும்படி பாடுபடுவதில்‌ அவர்‌ பயன்படுத்திய 
திறமைகளையும்‌, விவேகமுள்ள நடவடிக்கைகளையும்‌ பற்றிச்‌ சிந்திப்‌ 
பதில்‌ நாம்‌ தொடங்குவோம்‌. இந்த நடவடிக்கைகள்‌ வெறுமனே 
அரச மகுடம்‌ சூடிய தலைகளை சேசுக்கிறீஸ்துநாதருக்கு முன்பாகப்‌ 
பணியச்‌ செய்வதற்கு மட்டுமின்றி, இன்னும்‌ கூடுதலான நோக்கத்‌ 
தையும்‌ கொண்டிருந்தன. ஏனெனில்‌ அரசர்களை மனந்திருப்புவது ஓ 
நாட்டு மக்களையே முழுவதுமாக மனந்திருப்புவதற்குச்‌ சமம்‌ 
என்பதை அவர்‌ அறிந்திருந்தார்‌. 

திருவாங்கூரின்‌ மூர்‌ இன அரசனிடமும்‌, இலங்கையின்‌ இரண்டு 
விக்ரெக வழிபாட்டினரான அரசர்களிடமும்‌, முத்துக்குளித்துறை 
யின்‌ மாகாண ஆளுனர்களிடமும்‌, சாக்ஸுமேோ, அராங்குக்கி, 
பங்கோ ஆகியவற்றின்‌ அரசர்களிடமும்‌, மியாக்கோவின்‌ அரசனிட 
மும்‌ அவர்‌ பரீட்சித்துப்‌ பார்த்தார்‌. ஆனால்‌ இவர்கள்‌ அனைவரும்‌ 
பல மனைவியரைக்‌ கொண்டிருந்ததும்‌, மற்ற புலன்‌ சார்ந்த அருவருப்‌ 
புக்குரிய இன்பங்களை அனுபவிக்க அவர்களுக்கு இருந்த சுதந்திர 
மும்‌, குறைந்த பட்சம்‌ சிறிது காலத்திற்கு, வெல்லப்பட முடியாத 
தடைகளாக இருந்தன. ஆயினும்‌, அரசர்களின்‌ இருதயங்களைத்‌ 
தம்முடைய திருக்கரங்களில்‌ ஏந்தியிருப்பவரான எல்லாம்‌ வல்ல 
சார்வேசுரன்‌, புனிதரின்‌ முயற்சிகள்‌ அனைத்தும்‌ பலனற்றுப்‌ 
போவதை அனுமதிக்க விரும்பவில்லை. புனிதரால்‌ மனந்திருப்பப்‌ 
பட்ட முதல்‌ அரச குடும்பத்தினர்‌ இரண்டு இளவரசர்களும்‌, 
மொலுக்காஸின்‌ அரசனான காக்கில்‌ ஏரியோவின்‌ சகோதரிகளும்‌ 
ஆவர்‌. இவர்களுடைய ஞானஸ்நானத்தைத்‌ தொடர்ந்து, இதே 
அரசனின்‌ சகோதரி மக்கள்‌ இருவரும்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. 

அடுத்ததாக, கல்வியறிவு மிக்க மூர்‌ இனத்தாளாகிய நியாக்கில்‌: 
இவள்‌ டி. டோர்‌ அரசனின்‌ மகளும்‌, டெரனேட்ட அரசனின்‌ மனைவி 
யுமாவாள்‌. அவர்‌ நுலியாஜர்‌, உலாத்‌ ஆகியவற்றின்‌ அரசர்களையும்‌, 
அவர்களுடைய பிரபுக்களையும்‌ மனந்திருப்பினார்‌. மொலுக்கா 
ஸுக்கு அருகில்தான்‌ ரொஸாலாவ்‌ தீவு இருக்கிறது. அதன்‌ மக்களை 


738 


யும்‌, அரசனையும்‌ அவர்‌ மனந்திருப்பி, அரசனுக்குத்‌ தம்‌ பெயரையே 
ஞானஸ்நானப்‌ பெயராகத்‌ தந்தார்‌. இவர்களோடு மாலத்தீவுகளின்‌ 
அரசனையும்‌, செலேபெஸ்‌ தீவுகளில்‌ ஒன்றின்‌ அரசன்‌ ஒருவனையும்‌, 
அவனுடைய மகனான இளம்‌ இளவரசன்‌ ஒருவனையும்‌ நாம்‌ 
சேர்த்துக்கொள்ளலாம்‌. 

நாம்‌ குறிப்பிட்டுள்ள இவர்கள்‌ தவிர, புனிதர்‌ பட்ட விசாரணை 
அறிக்கைகளில்‌ பெயர்‌ குறிப்பிடப்படாத இன்னும்‌ பல அரசர்களும்‌ 
இருந்தார்கள்‌. இவர்களுடைய பெயர்கள்‌ காலப்‌ போக்கில்‌ மறக்கப்‌ 
பட்டு விட்டன. இவர்கள்‌ பெரும்‌ எண்ணிக்கையில்‌ இருந்தார்கள்‌ 
என்பதில்‌ சந்தேகமில்லை. ஏனெனில்‌, “பல அரசர்களும்‌, மாபெரும்‌ 
பிரபுக்களும்‌ அவரால்‌ சேசுக்கிறீஸ்துநாதரின்‌ இனிய நுகத்தடியின்‌ 
கீழ்‌ கொண்டு வரப்பட்டார்கள்‌” என்று பரிசுத்த பாப்பரசர்கள்‌ 
கூறுகிறார்கள்‌. 

பாவிகளை மனந்திருப்புவதற்காக அவருடைய பிறர்சிநேகம்‌ 
கண்டுபிடித்த வழிகளுக்கு ஒரு சில உதாரணங்கள்‌ முந்திய பக்கங்‌ 
களில்‌ தரப்பட்டுள்ளன என்றாலும்‌, இன்னும்‌ ஒரு சில விவரங்கள்‌ 
தராமல்‌ இவ்வளவு முக்கியமான ஒரு காரியத்தை நாம்‌ முடித்து விட 
முடியாது. நாம்‌ இப்படிச்‌ சொல்வது வினோதமானதாகத்‌ தோன்ற 
லாம்‌, ஆனால்‌ அது உண்மையானது: அவருடைய புண்ணியங்கள்‌ 
மற்றும்‌ புதுமைகளின்‌ வலிமையை விட அவருடைய இனிமையான 
சுபாவம்‌ அதிகமான மனந்திரும்புதல்களுக்கு வழிவகுத்தது. அவார்‌ 
சாந்தமும்‌, அனைவரிடமும்‌ சகிப்புத்தன்மையும்‌ உள்ளவராக இருந் 
தார்‌. ஆனாலும்‌, மிக மோசமான நிலையிலிருந்த ஆத்துமங்களிடம்‌ 
அவர்‌ மிகுந்த தயாளத்தையும்‌, நல்ல நட்புறவையும்‌ பயன்படுத்தி 
னார்‌; அவர்களுடைய பகிரங்கமான துர்மாதிரிகைகளைப்‌ பற்றிய 
அவர்களுடைய சொந்த அறியாமையை அவர்‌ தமது நடத்தையால்‌ 
அவர்களுக்குக்‌ காண்பித்தார்‌. இது அவர்களுடைய நல்லெண்ணத்‌ 
தைப்‌ பெற அவருக்கு அதிகம்‌ உதவியது. இது அவர்‌ தம்‌ நோக்கத்தை 
அடைவதற்கான முதல்‌ முக்கியமான நடவடிக்கையாக இருந்தது. 
சரீர இச்சை நிரம்பிய போர்வீரர்கள்‌ மத்தியில்‌ இருந்தபோது, 
தம்மால்‌ முடிந்த வரை அவர்‌ தம்மை மாற்றிக்கொண்டு, அவர்களது 
தய வார்த்தைகளைக்‌ கேட்காதவர்‌ போலவும்‌, அவர்களது நடத்தை 


739 


யைப்‌ பாராதவர்‌ போலவும்‌ தோன்றினார்‌. தமக்காகச்‌ சிறு உதவிகள்‌ 
செய்யும்படி அவர்களிடம்‌ அவர்‌ கேட்டுக்கொள்வார்‌. அவற்றிற்காக 
அவர்களுக்கு மரியாதையும்‌, நன்றியறிதலும்‌ காட்டுபவராக அவர்‌ 
தம்மைக்‌ காட்டி க்கொள்வார்‌. 

ஒரு முறை, தம்‌ பாதங்களில்‌ அணிய மிகச்‌ சிரமமான ஒரு ஜோடி 
பழைய சப்பாத்துகள்‌ அவரிடம்‌ இருந்தன. ஒரு வீரன்‌ அவருக்குப்‌ 
புதிய ஜோடி நல்ல சப்பாத்துகளைத்‌ தர விரும்பினான்‌. அவற்றை 
ஏற்றுக்கொள்ளுமாறு அவன்‌ அவரிடம்‌ கேட்டுக்கொண்டான்‌. 
அவர்‌ அவனுக்குத்‌ தம்‌ நன்றியை வெளிப்படுத்தும்‌ விதமாக, 
அவனுடைய உதவியை உடனே ஏற்றுக்கொண்டார்‌. ஆகவே, அவன்‌ 
ஓடிச்‌ சென்று அவற்றை எடுத்து வந்தான்‌. ஆயினும்‌ அவன்‌ சற்று 
வெட்கப்பட்டுக்கொண்டு, அவற்றின்‌ நிறத்திற்காக அவரிடம்‌ 
மன்னிப்புக்‌ கேட்டுக்கொண்டான்‌. ஏனெனில்‌ அவை மஞ்சள்‌ நிறமா 
யிருந்தன. ஆனால்‌ புனிதர்‌ அவற்றைக்‌ கண்டு மிகவும்‌ மகிழ்ச்சியடைந் 
தவராகத்‌ தோன்றினார்‌. அவற்றை மகிழ்ச்சியோடு பெற்றுக்‌ 
கொண்ட அவர்‌ உடனே அவற்றை அணிந்துகொண்டு, “பார்த்தாயா, 
அவை எப்படி மிகக்‌ கச்சிதமாக எனக்குப்‌ பொருந்துகின்றன என்று?” 
என்று கேட்டார்‌. 

அதன்பின்‌, மற்ற வீரார்கள்‌ தங்கள்‌ தோழனின்‌ கவனிப்பால்‌ அவர்‌ 
எவ்வளவு நன்றியுள்ளவராக இருக்கிறார்‌ என்று காட்டும்படி சில 
நாட்கள்‌ அவர்‌ அந்தச்‌ சப்பாத்துகளை அணிந்திருந்தார்‌. அதன்பின்‌ 
அவர்‌ அவனிடம்‌ அவற்றைக்‌ கருப்பு நிறமாக மாற்றிக்கொள்ள 
அனுமதி கேட்டார்‌. ஏனெனில்‌ தாம்‌ மஞ்சள்‌ நிறச்‌ சப்பாத்துகளோடு 
கடற்கரையில்‌ நடந்து சென்றால்‌, குழந்தைகள்‌ தம்மைப்‌ 
பின்தொடர்ந்து தம்மைக்‌ கல்லால்‌ அடிப்பார்கள்‌ என்று அவர்‌ 
சிரித்துக்கொண்டே கூறினார்‌. 


ஏதாவது ஒரு நீண்ட பயணத்திற்காக ஏதாவது ஒரு கல்லூரியை 
விட்டு வெளியேறும்போது, அவர்‌ தம்‌ அங்கியையும்‌, கட்டளை 
ஜெபப்‌ புத்தகத்தையும்‌, பூசைக்குத்‌ தேவையான உடுப்புகளையும்‌ 
தவிர வேறு எதையும்‌ அவர்‌ எடுத்துக்கொள்ள மாட்டார்‌. ஆனால்‌ 


இவற்றிற்கு அதிகமான உடைகளே, அல்லது உணவுப்‌ பொருட்‌ 


740 


களோ, ஒன்றுகூட அவரிடம்‌ இருக்காது. ஒரு கப்பலில்‌ இருந்த போர்‌ 
வீரர்கள்‌, அவர்‌ தம்‌ அங்கியைத்‌ துவைத்து உலர்த்தும்‌ வரை அணிந்து 
கொள்வதற்காக, ஒரு மிகப்‌ பழைய சட்டையை அவருக்குத்‌ 
தந்தார்கள்‌. அவருடைய வறுமையான தோற்றமே கூட அவருக்கு 
உதவி செய்தவர்களின்‌ நட்புறவை அவருக்குப்‌ பெற்றுத்‌ தந்தன. 
அவர்கள்‌ தங்களோடு உணவருந்த வரும்படி அவரை அழைத்த 
போதெல்லாம்‌, அவர்‌ விறைப்பான, கடுமையுள்ள முகத்தோடு அவர்‌ 
களுடன்‌ அமர மாட்டார்‌. மாறாக, ஏதாவது நல்லதொரு விவாதக்‌ 
கருத்தைக்‌ கொண்டு அவர்தான்‌ பேச்சைத்‌ தொடங்குவார்‌. இவ்வாறு, 
விரும்பத்‌ தகாத எதையும்‌ அவர்கள்‌ பேசத்‌ தொடங்குவதை அவர்‌ 
தடுத்து விடுவார்‌. 

ஒரு நீண்ட கடற்பயணத்திலிருந்த சிரமங்களைப்‌ பயணிகள்‌ 
பொருட்படுத்தாமல்‌ இருக்கச்‌ செய்வதற்கு, விளையாட்டு ஒரு நல்ல 
கருவியாகத்‌ தோன்றியது. விளையாடுபவர்களிடையே சண்டை 
களும்‌, கள்ளச்‌ சத்தியங்களும்‌ தோன்றாமல்‌ தடுப்பதற்காக, அவரும்‌ 
அவர்களோடு சேர்ந்து விளையாடுவார்‌; சில சமயங்களில்‌, அவரைப்‌ 
பார்த்ததும்‌, அவர்கள்‌ சீட்டுகளை அல்லது தாயக்கட்டைகளை 
மறைத்து வைப்பார்கள்‌. அது தமக்குப்‌ பிடிக்கவில்லை என்பது 
போலப்‌ பாவனை செய்தபடி அவர்‌ அவர்களிடம்‌, அவர்கள்‌ 
துறவிகள்‌ அல்ல என்றும்‌, நாள்‌ முழுவதும்‌ அவர்கள்‌ வேலை செய்து 
கொண்டிருப்பதைத்‌ தாம்‌ காண வேண்டுமென்று தாம்‌ எதிர்பார்க்க 
வில்லை என்றும்‌, ஆனால்‌ ஆணையிடுதல்‌, ஏமாற்றுதல்‌, சண்டை 
யிடுதுல்‌ போன்றவை தடை செய்யப்பட வேண்டியவை என்றும்‌, 
சீட்டு விளையாடுவதற்குத்‌ தடை எதுவுமில்லை என்றும்‌ கூறுவார்‌. 
இவ்வாறு உற்சாகப்படுத்தப்பட்டு, அவர்கள்‌ தங்கள்‌ சீட்டு விளை 


யாட்டைத்‌ தொடர்வார்கள்‌. இவ்வாறு அவர்களுடைய கேளிக்கை 
கடவுளுக்கு எதிரான எந்தப்‌ பாவமுமின்றி நிகழும்‌. 

இந்த நட்புறவு பல மோசமான அஆத்துமங்களை இரட்சிக்க 
அவருக்கு உதவியாக இருந்திருக்கிறது. ஏனெனில்‌, அந்த மனிதர்‌ 
களோடு இவ்வாறு தொடர்பை ஏற்படுத்திக்கொண்ட பிறகு, அவர்‌ 
அவர்களை ஒரு நேரத்திற்கு ஒருவராகத்‌ தனியாக சந்தித்துப்‌ பேசு 
வார்‌. முதலில்‌ இராணுவம்‌ சார்ந்த காரியங்களைப்‌ பற்றி மட்டும்‌ 

741 


பேசுவார்‌. அடுத்ததாக, மற்றவன்‌ உணராத விதமாக அவர்‌ அவனது 
ஆத்துமத்தோடு தொடர்புள்ள காரியங்களைப்‌ பற்றியும்‌, அவன்‌ 
கடலில்‌ புயல்களாலும்‌, நிலத்தில்‌ போர்களாலும்‌ எப்போதும்‌ 
மரணத்திற்குத்‌ திறப்பாயிருப்பது பற்றியும்‌ அவனோடு பேசுவார்‌. 
ஒருவேளை சாவான பாவ நிலையில்‌ மரணத்தை அவன்‌ சந்திக்க 


வேண்டி வந்தால்‌, அதற்குப்‌ பின்னால்‌ காத்துக்கொண்டிக்கும்‌ நரகத்‌ 
தைப்‌ பற்றி அவனுக்கு அவர்‌ நினைவுபடுத்துவார்‌. இந்த முறையைப்‌ 
பயன்படுத்தி அவர்‌ பலரை மனஸ்தாபத்திற்கும்‌, கிறீஸ்தவ வாழ்வு 
நெறிக்கும்‌ கொண்டு வந்தது மட்டுமல்ல, மாறாக, வேறு பலரும்‌ 
அவருடைய வார்த்தைகளால்‌ தூண்டப்பட்டு, தங்கள்‌ படைவீரர்‌ 
பணியை விட்டு விலகி, துறவற சபைகளில்‌ சேர்ந்து பரிசுத்தர்‌ 


களாயினர்‌. 


இதே முறையில்தான்‌ அவர்‌ வணிகர்களிடமும்‌ நடந்துகொண் 
டார்‌. இவர்கள்‌, பொதுவாகப்‌ பேசும்போது, மிக முழுமையாக 
இவ்வாழ்வின்‌ விவகாரங்களில்‌ மூழ்கிக்‌ கிடந்து, பரலோகக்‌ காரியங்‌ 
களைப்‌ பற்றி எப்போதாவது மட்டுமே சிந்திக்கிறார்கள்‌; இவர்களுக் 
கும்‌ அவர்‌ தம்மையே எல்லாமுமாக ஆக்கிக்கொள்வது எப்படி என்று 
அறிந்திருந்தார்‌. அவர்களுடைய வளமான வாழ்வில்‌ ஆர்வம்‌ காட்டி 
னார்‌, அவர்களுடைய கப்பல்களை ஆசீர்வதித்தார்‌, அடிக்கடி அவர்‌ 
களுடைய வணிகத்தைப்‌ பற்றி விசாரித்தார்‌. 


ஆனால்‌, வணிகப்‌ பொருட்கள்‌, விற்பனை, தயாரிப்புகள்‌ 
போன்றவற்றைப்‌ பற்றிப்‌ பேசிய பிறகு, அவர்‌ திறமையான முறையில்‌ 


பேசும்‌ காரியத்தை மாற்றி, இவ்வுலகப்‌ பொருட்களோடு, பரலோகக்‌ 
காரியங்களையும்‌, இவ்வுலக செல்வங்களின்‌ அழியக்கூடிய தன்மை 
யோடு, ஒருபோதும்‌ முடிவடையாத பரலோக செல்வங்களின்‌ 
நித்தியத்‌ தன்மையையும்‌ ஒப்பிட்டுக்‌ காட்டுவார்‌. கடவுளின்‌ இராச்‌ 
சியத்தில்‌ அவர்கள்‌ மிக எளிதாகத்‌ தங்களுக்கென சம்பாதிக்கக்‌ கூடிய 
பரலோக பாக்கியம்‌ என்னும்‌ மாபெரும்‌ முதலீட்டைப்‌ பற்றி 
விரிவாக விளக்குவார்‌: 


“ஓ, இப்படிப்பட்ட மாபெரும்‌ காரியங்களுக்காகப்‌ படைக்கப்‌ 


பட்டவர்களாக நாம்‌ இருந்தாலும்‌, இவ்வுலகின்‌ கீழான காரியங்‌ 


742 


களின்மீது இச்சைகொள்ளும்‌ நாம்‌ நம்‌ இருதயத்தில்‌ எவ்வளவு மூடத்‌ 
தனமுள்ளவர்களாக இருக்கிறோம்‌! இவ்வுலக செல்வங்கள்‌ நம்மிடம்‌ 
இருந்தால்‌, நம்மையே மகிழ்ச்சியானவர்களாகவும்‌, அவற்றை இழந் 
தால்‌, நம்மைத்‌ துர்ப்பாக்யெசாலிகள்‌ என்றும்‌ நினைத்துக்கொள்‌ 
கிறோம்‌! இவ்வுலக வாழ்வைத்‌ தவிர வேறு வாழ்வு ஏதுமில்லை 
என்பது போலவும்‌, ஜப்பானின்‌ வெள்ளியையும்‌, சீனாவின்‌ பட்டுத்‌ 
துஒனகளையும்‌, மொலுக்காஸின்‌ வாசனைப்பொருட்களையும்‌ 
தவிர, விலைகொடுத்து வாங்கத்‌ தக்க வேறு காரியங்களே இல்லை 
என்பது போலவும்‌ நாம்‌ நடந்துகொள்கிறோம்‌. ஆனால்‌ மனிதன்‌ 
உலகமெல்லாம்‌ தனதாக்கிக்கொண்டாலும்‌, அவன்‌ தன்‌ ஆத்துமத்தை 
இழந்தால்‌, அவனுக்கு என்ன பயன்‌?” 

இந்த வாக்கியம்தான்‌ அவருடைய வணிகர்களுடனான அவரு 
டைய வாதங்களை முடித்து வைப்பதாக இருக்கும்‌. அவர்களில்‌ 
பலரைக்‌ கடவுளுக்கென அவர்‌ எவ்வளவு பலனுள்ள முறையில்‌ 
வெற்றி கொண்டார்‌ என்றால்‌, அவர்கள்‌ தங்கள்‌ வணிகப்‌ பொருட்‌ 


களையும்‌, கப்பல்களையும்‌ விற்று, அவற்றின்‌ பலனை ஏழைகளுக்குப்‌ 


பகிர்ந்தளித்து விட்டு, துறவற உடைகளைப்‌ பெற்றுக்கொள்ள, 
மற்றவர்கள்‌ இந்த அளவுக்குச்‌ செல்ல விரும்பாமல்‌, தானதர்மம்‌ 
செய்வதில்‌ மிகுந்த தூாராளமுள்ளவர்களாக மாறினார்கள்‌. ஏதாவது 
ஒரு விசேஷ அவசரத்திற்கு ஒரு கணிசமான தொகை தேவைப்பட்ட 
போதெல்லாம்‌ இப்படிப்பட்டவர்களிடம்‌ விண்ணப்பிப்பது 
அவருடைய வழக்கமாக இருந்தது. 

தந்தைக்குரிய அவருடைய அன்பும்‌, பொறுமையுள்ள சகிப்புத்‌ 
தன்மையும்‌ இதே அளவில்‌ அவரால்‌ புதிதாக மனந்திருப்பப்பட்ட வர்‌ 
களிடமும்‌ காட்டப்பட்டன. அவர்களில்‌ பெரும்பாலானவர்கள்‌ 
நாகரீகமற்றவர்களாக இருந்ததால்‌, அவர்‌ அவர்களுடைய பழக்க 
வழக்கங்களுக்கு ஏற்ப தம்மை மாற்றிக்கொண்டு, அவர்களை 
அவர்கள்‌ இருக்கிறபடியே ஏற்றுக்கொண்டு, கெட்ட பழக்கங்களில்‌ 
அது வரை ஊறியிருந்தவர்களும்‌, துர்க்குணத்தில்‌ முதிர்ந்திருந்தவா்‌ 
களுமான மனிதர்களிடம்‌ நியாயமாக எதிர்பார்க்கக்‌ கூடிய காரியங்‌ 
களுக்கு அதிகமாக அவர்களிடமிருந்து எதையும்‌ எதிர்பார்க்க 
மாட்டார்‌. அவர்களில்‌ பெரும்பாலானவர்கள்‌, குறிப்பாக, பரவர்கள்‌ 


743 


ஏழைகளாக இருந்ததால்‌, அவர்கள்‌ மீது பாரமாகச்‌ சுமந்திருந்தவை 
யும்‌, அரச ஆயக்காரர்களால்‌ அடிக்கடி கொடூரமான முறையிலும்‌, 
பேராசையோடும்‌ வசூலிக்கப்பட்டு வந்தவையுமான வருடாந்தர 


அரசாங்க வரிகளிலிருந்து அவர்களுக்கு விலக்குப்‌ பெற்றுத்‌ தந்தார்‌. 
இப்போது, தனிப்பட்ட பாவிகளிடம்‌ புனிதர்‌ எவ்வாறு நடந்து 


கொண்டார்‌ என்று பார்ப்போம்‌. அவர்களைக்‌ கடவுளுக்குக்‌ 
கையளிக்கும்படி முதலில்‌ அவர்‌ அவர்களைத்‌ தம்‌ வசப்படுத்திக்‌ 
கொள்ள முயற்சி செய்வார்‌. அவருடைய மிக நெருங்கிய நண்பரா 
யிருந்த லொரென்ஸோ சுவாரெஸ்‌ ஃபிகியேரேடோ என்பவர்‌ 
இதைப்‌ பற்றி இப்படிச்‌ சொல்கிறார்‌: “தந்தை பிரான்சிஸ்‌ நட்போடு 
மிக இனிமையாகப்‌ பழகும்‌ விதத்தின்‌ காரணமாக, அவர்‌ பேசுவதைக்‌ 
கேட்டு யாரும்‌ எரிச்சல்பட்டதை நான்‌ கண்டதில்லை. மிக இழிந்‌ 
தவார்களும்‌, மிகவும்‌ ஏழைகளாக இருந்தவர்களும்‌ அவரைக்‌ கண்டு 
அச்சப்படவோ, தங்கள்‌ ஆத்துமங்களுக்குத்‌ தேவைப்பட்ட போதெல்‌ 
லாம்‌ தங்கள்‌ வீட்டுக்கு அவரை அழைக்கத்‌ தயங்கவோ எந்தக்‌ 
காரணமும்‌ இருக்கவில்லை. அந்த அளவுக்கு அவர்‌ தாழ்ச்சியால்‌ 
முழுமையாக நிறைந்திருந்தார்‌. எல்லா வகையான மனிதர்களோடும்‌ 
அவர்‌ நெருங்கிப்‌ பழகிய விதம்‌ எண்ணற்ற மனந்திரும்புதல்களை 
விளைவித்தது; பாவி எவ்வளவு மோசமானவனாக இருந்தானோ, 
அந்த அளவுக்கு அவனுக்குக்‌ கரிசனமும்‌, கருணையும்‌ காட்ட அவர்‌ 
முயன்றார்‌. முதலில்‌ அவர்களுடைய அருவருப்பான தன்மை பற்றிய 
தமது மனத்‌ திகிலை வெளியிடுவதற்குப்‌ பதிலாக, அதைப்‌ பற்றித்‌ 
தாம்‌ ஆச்சரியப்படாதது போல்‌ அவர்‌ காட்டிக்கொள்வார்‌; ஆனால்‌ 
அவர்கள்‌ தம்‌ கரங்களின்‌ பிடிக்குள்‌ வந்தவுடன்‌, மிக மென்மையாக 
வும்‌, அதே சமயம்‌ மிகப்‌ பயனுள்ள விதத்திலும்‌ அவர்‌ அவர்களது 
மனக்‌ காயங்களை ஆராய்வார்‌. இவ்வாறு அவர்‌ அவர்களுடைய 
மிருகத்தனமான குணங்களிலிருந்து அவர்களை முழுமையாகக்‌ 
குணமாக்கி, குற்றமுள்ள ஒரு வாழ்விலிருந்து, முதலில்‌ தவ வாழ்வுக்‌ 
கும்‌, அர்ச்சியசிஷ்ட வாழ்வுக்கும்‌ அவர்களை இட்டுச்‌ செல்வார்‌. 
இதெல்லாம்‌ எவ்வளவு சாந்தத்தோடும்‌, மிகவும்‌ மென்மையாகவும்‌ 
செய்யப்பட்டது என்றால்‌, தாங்கள்‌ மாற்றமடைவதை அந்தத்‌ தனி 
மனிதர்களே கூட உணராதிருந்தார்கள்‌. அது செயல்படுத்தப்பட்ட 


744 


போது, தாங்கள்‌ எப்படி இவ்வாறு மாறினார்கள்‌ என்று அவர்கள்‌ 
மிகுந்த வியப்போடு தங்களைத்‌ தாங்களே கேட்டுக்கொண்டார்கள்‌. 
யாரும்‌ அவரைக்‌ குறித்து முறுமுறுக்கவோ, அவரிடம்‌ குற்றம்‌ கண்டு 
பிடிக்கவோ இயலாதிருந்தது இதன்‌ விளைவாக இருந்தது. அதே 
சமயத்தில்‌ அவருடைய அதிகாரமும்‌, மகத்துவமும்‌, தாழ்ச்சியும்‌ எந்த 
அளவுக்கு மற்றவர்களை ஆட்கொள்பவையாக இருந்தன என்றால்‌, 
அவர்‌ என்ன கேட்டாலும்‌ அதை யாராலும்‌ அவருக்குத்‌ தர மறுக்க 
இயலவில்லை. அவர்‌ எங்கே சென்றாலும்‌, எங்கே இருந்தாலும்‌, 
அவர்‌ கடவுளின்‌ ஊழியத்தில்‌ முழுமையாக ஈடுபட்டிருந்தார்‌; 
எல்லா இடங்களிலும்‌, தம்மில்‌ தங்கியிருந்த இஸ்பிரீத்துசாந்துவான 
வரின்‌ வரப்பிரசாதத்தாலும்‌, தமது இனிமையான சுபாவத்தாலும்‌, 
தமது அர்ச்சியசிஷ்டதனமுள்ள வாழ்வின்‌ முன்மாதிரிகையாலும்‌ 
அவர்‌ பாவிகளின்‌ ஆத்துமங்களை மனந்திருப்பினார்‌. ” 


பின்வருவது அவருடைய எதிர்க்கப்பட முடியாத, வற்புறுத்தும்‌ 
வல்லமைக்குச்‌ சான்றாக இருக்றெது. பாவத்தில்‌ நெடுங்காலமாக 
வாழ்ந்து வந்த ஒருவன்‌, நல்ல பாவசங்கர்த்தனத்தின்‌ மூலம்‌ தன்‌ மனச்‌ 
சான்றைச்‌ சுத்திகரித்துக்கொள்ளும்படி சவேரியாரால்‌ வற்புறுத்தப்‌ 
பட்டான்‌. முதலில்‌ அவன்‌ அதைச்‌ செய்ய மறுத்து விட்டாலும்‌, பிறகு 
இப்படிப்பட்ட ஒரு புனிதரின்‌ வார்த்தைகளை எதிர்த்துப்‌ பேசி 
விட்டது பற்றிய வருத்தத்தால்‌ எந்த அளவுக்கு வாதிக்கப்பட்டான்‌ 
என்றால்‌, அவனால்‌ உண்ணவோ, உறங்கவோ முடியவில்லை. 
இறுதியாக, கண்ணீர்‌ நிரம்பிய விழிகளுடன்‌ அவன்‌ புனிதரிடம்‌ 
சென்று, அவருடைய பாதங்களில்‌ விழுந்து, தன்‌ பாவசங்கீர்த்தனத்‌ 


தைக்‌ கேட்கும்படி அவரிடம்‌ கெஞ்சிக்‌ கேட்டுக்கொண்டான்‌. 

போர்வீரார்களுடனும்‌, மாலுமிகளுடனும்‌, எல்லா வகையான 
மக்களுடனும்‌ அவர்‌ சுதந்திரமாகப்‌ பழகிய விதம்‌, இவ்வாறு அவர்‌ 
எல்லோருக்கும்‌ எல்லாமுமாகத்‌ தம்மை ஆக்கிக்கொண்ட விதம்‌, சில 
சமயங்களில்‌ அவரை மற்றவர்கள்‌ தவறாகப்‌ புரிந்துகொள்வதற்கும்‌ 
காரணமாக இருந்தது. பின்வரும்‌ சம்பவம்‌ இதைத்‌ தெளிவாகக்‌ 
காட்டுகிறது: 

நொரோஞ்ஞா என்னும்‌ ஒரு போர்ச்சுக்கசியப்‌ பிரபு சவேரியா 


745 


ரைப்‌ பற்றிய மிக அதிகமான காரியங்களைக்‌ கேள்விப்பட்டு, நீண்ட 
காலமாக அவரைச்‌ சந்திக்கவும்‌, அவரோடு பழக்கம்‌ ஏற்படுத்திக்‌ 
கொள்ளவும்‌ விரும்பியிருந்தான்‌. ஒரு முறை அவர்‌ பயணம்‌ செய்த 
அதே கப்பலில்‌ அவனும்‌ பயணம்‌ செய்ய நேரிட்டது. சவேரியார்‌ 
அந்தக்‌ கப்பலில்‌ இருக்கிறார்‌ என்று அறிந்தபோது, அவன்‌ மிகுந்த 
மகிழ்ச்சியடைந்தான்‌. அவரைப்‌ பற்றி அவன்‌ ஆவலோடு விசாரித்த 


போது, ஒரு பெரிய கூட்டம்‌ அவனுக்குச்‌ சுட்டிக்காட்டப்பட்டது. 
அங்கே, மற்றொரு உலகத்தைச்‌ சேர்ந்தவர்‌ என்றும்‌, மற்ற சாதாரண 
மனிதர்களைப்‌ போல்‌ உண்ணாதவர்‌ பருகாதவர்‌, உறங்காதவர்‌ 
என்றும்‌, முழுவதுமாகத்‌ தமக்குள்‌ தம்மையே ஒடுக்கிக்கொண்டவர்‌ 
என்றும்‌, சரீரமுள்ளவரா, சரீரமில்லாதவரா என்பதைக்‌ கடவுள்‌ 
மட்டுமே அறிந்துள்ள ஒரு மனிதர்‌ என்றும்‌, ஒருபோதும்‌, யாரிடமும்‌ 
பேசாதவர்‌, போதிப்பதற்கும்‌, புதுமைகள்‌ செய்வதற்குமன்றி வேறு 
எதற்காகவும்‌ வெளியே காணப்படாதவர்‌ என்றும்‌ பல விதமாகத்‌ 
தான்‌ கற்பனை செய்து வைத்திருந்த மனிதர்‌ ஏதோ ஒரு மிகச்‌ 
சாதாரணமான வேலையில்‌ ஈடுபட்டிருந்ததைக்‌ கண்டு அவன்‌ 
மிகுந்த ஆச்சரியமடைந்தான்‌. 


கடவுளின்‌ காரியங்களைச்‌ சரியாகப்‌ புரிந்துகொள்ளாதவர்கள்‌ 


அர்ச்சியசிஷ்டவார்களைப்‌ பற்றி வழக்கமாகக்‌ கொண்டுள்ள எதிர்‌ 


பார்ப்பு இப்படிப்பட்டதுதான்‌. அதற்கு மாறாக, சவேரியார்‌ கப்பல்‌ 
ஊழியர்களிலேயே மிகவும்‌ ஒழுக்கங்கெட்ட வனாக இருந்த ஒருவ 
னோடு ஏதோ விளையாட்டில்‌ ஈடுபட்டிருந்ததைக்‌ கண்டு அவன்‌ 
மிகுந்த அதிர்ச்சியடைந்தான்‌. ஆகவே, அவன்‌ ஒரு நண்பனிடம்‌ 
திரும்பி, “நீ ஓர்‌ அர்ச்சியசிஷ்டவர்‌ என்று அழைத்தது இவரைத்‌ 
தானா? என்னால்‌ இதை நம்ப முடியவில்லை. எனக்கு அவர்‌ ஒரு 
குருவானவராக மட்டுமே தோன்றுகிறார்‌. அதற்கு மேல்‌ ஒன்று 
மில்லை” என்று கூறினான்‌. 

அவனுடைய நண்பரான டொன்‌ பீற்றர்‌ டி காஸ்த்ரோ 
(அச்சமயத்தில்‌ இவரும்‌ கப்பலில்‌ இருந்தார்‌. சவேரியாரின்‌ உண்மை 
யான குணத்தைப்‌ பற்றி அவர்‌ மிக நன்றாக அறிந்திருந்தார்‌.) 
எவ்வளவோ மறுத்துப்‌ பேசியும்‌, அவன்‌ தன்‌ கருத்தை மாற்றிக்கொள்‌ 
வதாக இல்லை. ஏனெனில்‌ அவன்‌ அவரைப்‌ பார்த்தபோதெல்லாம்‌ 


746 


அவர்‌ யாராவது ஒரு போர்வீரனோடு அல்லது மாலுமியோடு பேசி 
கொண்டி ருப்பதைத்தான்‌ அவன்‌ கண்டான்‌. 

அந்தக்‌ கடற்பயணத்தின்போது, அவர்கள்‌ கப்பலில்‌ குடி தண்ணீர்‌ 
ஏற்றும்படி மலபார்‌ கடற்கரையருகில்‌ ஒரு இடத்தில்‌ நங்கூரமிட்‌ 
டார்கள்‌. பயணிகளில்‌ பலர்‌ கரையிறங்கினார்கள்‌. சவேரியார்‌ அருகில்‌ 
இருந்த ஒரு காட்டை நோக்கிச்‌ சென்றார்‌. இந்த நேரத்தில்‌ 
நொரோஞ்ஞா அவரைக்‌ கவனிக்கும்படி கடவுள்‌ செய்தார்‌. அவன்‌ 
மரியாதையை விட அதிகமான ஆச்சரியத்தோடும்‌, வினோதப்‌ 
பிரியத்தோடும்‌ அவரைக்‌ கவனித்த அவன்‌, “இவர்‌ அந்தக்‌ காட்டிற்‌ 
குள்‌ போய்‌ என்னதான்‌ செய்யப்‌ போகிறார்‌?” என்று தனக்குள்‌ 
சொல்லிக்‌ கொண்டதோடு, தனக்கு மிக மர்மமானதாகத்‌ தோன்றி 
காரியத்தைக்‌ கண்டுபிடிக்க வேண்டும்‌ என்று தீர்மானித்துக்கொண்டு 
தன்‌ ஊழியார்களில்‌ ஒருவனிடம்‌ புனிதரைப்‌ பின்தொடர்ந்து சென்று, 
அவர்‌ என்ன செய்கிறார்‌ என்று பார்த்து வந்து தனக்குச்‌ சொல்லும்படி 
கட்டளையிட்டான்‌. 

அந்த ஊழியனும்‌ கீழ்ப்படிந்து புனிதரைப்‌ பின்தொடர்ந்தான்‌. 
அவர்‌ காணாத ஓரிடத்தில்‌ மறைந்திருந்து அவன்‌ அவரைக்‌ 
கண்காணித்தான்‌. புனிதர்‌ அடர்ந்த காட்டிற்குள்‌ முடிந்த வரை தூர 
மாகச்‌ சென்று, அங்கே முழந்தாளிட்டு ஜெபிக்கத்‌ தொடங்கியிருந் 
தார்‌. அவருடைய முகம்‌ ஆச்சரியமான முறையில்‌ பிரகாசிப்பதை 
ஒற்றன்‌ கவனித்தான்‌. அவருடைய கண்கள்‌ பரலோகத்தின்மீது 
அசைவின்றிப்‌ பதிந்திருந்தன; அவருடைய சரீரம்‌ தரையிலிருந்து 
கணிசமான உயரத்திற்கு உயர்ந்திருந்தது. அவருடைய பரவச ஜெபம்‌ 
இந்த நிலையிலேயே தொடர்ந்தது. 

முழுவதுமாகக்‌ குழப்பமும்‌, திகைப்பும்‌ அடைந்த அந்த மனிதன்‌ 
தன்‌ எஜமானைத்‌ தேடி ஓடிச்‌ சென்றான்‌. அவன்‌ கூறியதைக்‌ கேட்ட 
அந்தப்‌ பிரபு, அவன்‌ சொன்னதைத்‌ தன்‌ சொந்தக்‌ கண்களால்‌ பார்த்து 
உறுதிப்படுத்திக்கொள்ளும்படி மற்றவர்களோடு அவன்‌ சொன்ன 
இடத்திற்கு விரைந்து சென்றான்‌. ஊழியன்‌ வர்ணித்திருந்த அதே 
நிலையில்‌ அவர்கள்‌ சவேரியாரைக்‌ கண்டார்கள்‌. அவரோ, அவர்கள்‌ 


நெருங்கி வந்திருந்ததைச்‌ சற்றும்‌ உணராதிருந்தார்‌. இப்போது, அவர்‌ 


747 


ஒரு சாதாரண குருவுக்கும்‌ மேலானவர்‌ நிச்சயமாக அவர்‌ ஒரு புனிதர்‌ 
தான்‌ என்று நொரோஞ்ஞா முழுவதுமாக அறிந்துகொண்டான்‌. 
முன்பு மற்றவர்கள்‌ தங்களோடு கப்பலில்‌ ஓர்‌ அப்போஸ்தலரைக்‌ 
கொண்டிருப்பதாகக்‌ கூறியதை நம்ப விரும்பாதவன்‌, இப்போது, 
காட்டில்‌ தங்கள்‌ கண்களுக்கு முன்பாக ஒரு சம்மனசானவர்‌ இருந்த 
தாக ஒப்புக்கொண்டான்‌. அது முதல்‌, முன்பு எந்த அளவுக்கு அவரை 
அலட்சியம்‌ செய்து வந்தானோ, அந்த அளவுக்கு அவருக்கு அவன்‌ 
சங்கை வணக்கம்‌ செலுத்தத்‌ தொடங்கினான்‌. 


அஞ்ஞானிகளும்‌ கூட அவருடைய அற்புதமான, மாசற்ற வாழ்‌ 
வையும்‌, மற்றவர்களோடு அவர்‌ இனிமையாகப்‌ பழகுவதையும்‌, 
ஆனால்‌ தமக்குத்தாமே மிகக்‌ கடுமை காட்டுபவராக இருப்பதையும்‌ 
கண்டு அவரை நேசித்தார்கள்‌; பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த 
ஒரு மனிதராக அவரை வணங்கினார்கள்‌. 

ஐப்பானில்‌ தம்‌ பிரசங்கங்களைக்‌ கேட்பவர்களின்‌ அறிவுசார்ந்த 
நாட்டத்திற்கு ஏற்றபடி தம்மை மாற்றிக்கொண்ட அவர்‌ வான்‌ 
கோள்கள்‌, நட்சத்திரங்கள்‌ ஆகியவற்றின்‌ அளவுகள்‌ பற்றியும்‌, 
கிரகங்களின்‌ ஒழுங்கு பற்றியும்‌, கிரகணங்கள்‌ தோன்றுவதன்‌ காரணத்‌ 
தைப்‌ பற்றியும்‌, பருவகாலக்‌ காற்றுகளின்‌ மாற்றங்களைப்‌ பற்றியும்‌, 
இடி, மின்னல்‌, ஆலங்கட்டி மழை, உறைபனி, போன்ற, அவர்கள்‌ 
சற்றும்‌ அறியாத பல காரியங்களைப்‌ பற்றியும்‌ அவர்களிடம்‌ பேசி 
னார்‌. ஆயினும்‌ எப்போதும்‌ இந்தக்‌ காரியங்களோடு, அவற்றைப்‌ 
படைத்த கடவுளின்‌ வல்லமையையும்‌, உலகத்தைக்‌ காத்து நடத்தி 
வரும்‌ அவருடைய தேவ பராமரிப்பையும்‌ இணைத்தே அவர்‌ 
அவர்களோடு உரையாடினார்‌. அவர்‌ காண்பித்த இந்த நட்புறவு 
அவர்களுடைய மரியாதை வணக்கத்தை அவருக்குப்‌ பெற்றுத்‌ 
தந்தது. இந்த மாபெரும்‌ அறிஞரான ஐரோப்பிய போன்ஸேயுடன்‌ 
எவ்வளவு காலம்‌ தங்கியிருந்தாலும்‌, அது தங்களுக்குக்‌ களைப்‌ 
பையோ, எரிச்சலையோ தராது என்று அவர்கள்‌ மிக அடிக்கடி 


கூறுவதை மற்றவர்கள்‌ கேட்டார்கள்‌. 


இது வரை, பாவிகளோடு புனிதர்‌ இனிமையாகப்‌ பழகிய முறை 
பற்றித்தான்‌ நாம்‌ பார்த்தோமே தவிர, அதன்‌ விளைவுகளைப்‌ பற்றிப்‌ 


746 


பார்க்கவில்லை. அவர்களைக்‌ கடவுளுக்கென வெற்றிகொள்வதற் 
காகவே அவர்‌ அவர்களோடு இவ்வாறு பழகினார்‌. ஆகவே, இது 
தொடர்பான மேலும்‌ இரு சம்பவங்களை இப்போது பார்ப்போம்‌. 


சீன எல்லையை ஒட்டிய தீவுகளில்‌ ஒன்றில்‌ ஒரு வணிகன்‌ 
வாழ்ந்துவந்தான்‌. அவனுடைய வாழ்க்கை பகிரங்கமாகவே மிகவும்‌ 
கெட்டதாகவும்‌, மற்றவர்களுக்குத்‌ துர்மாதிரிகை தருவதாகவும்‌ 
இருந்தது. எதிர்பாராமல்‌ அவனைச்‌ சந்தித்த புனிதர்‌, மிகுந்த 
மரியாதையோடு அவனுக்கு வணக்கம்‌ செலுத்தினார்‌. அதன்பின்‌, 
தம்‌ நண்பர்களில்‌ பலர்‌ தம்மை இரவு விருந்துக்கு அழைத்தும்‌, இவன்‌ 
மட்டும்‌ தம்மை ஒருபோதும்‌ அழைக்கவில்லை என்று நகைச்சுவை 
யாக அவனிடம்‌ முறையிட்டார்‌. “ஆகவே, நீ உன்‌ நண்பனாக 
என்னை மதிக்கவில்லை என்பதற்கு இது அடையாளம்‌. எது எப்படி 
யானாலும்‌, நட்புக்காக இல்லையென்றாலும்‌, நான்‌ ஏழை என்பதற்‌ 
காக, நான்‌ கேட்டதை நீ தருவாய்‌ என்பது எனக்கு நிச்சயமாகத்‌ 
தெரியும்‌. நீ உண்ணும்‌ உணவில்‌ பாதியை எனக்குத்‌ தருவாயா?” 
என்று அவர்‌ அவனிடம்‌ கேட்டார்‌. 

அவரைத்‌ தன்‌ பந்திக்கு அழைக்க இதற்கு முன்‌ ஒருபோதும்‌ 
துணிந்திராத அந்த வணிகன்‌, சுவாமி பிரான்சிஸ்‌ தன்னோடு சேர்ந்து 
சாப்பிட முன்வருவார்‌ என்றால்‌, அது அவார்‌ தனக்குச்‌ செய்யும்‌ 
மாபெரும்‌ உபகாரம்‌ என்றே தான்‌ மதிப்பதாகக்‌ கூறினான்‌. புனிதர்‌ 
எதிர்பார்த்ததும்‌ இதுதான்‌. அவர்‌ உடனே அவனுடைய அழைப்பை 
ஏற்றுக்கொண்டு, அதற்கென ஒரு நாளையும்‌ குறித்தார்‌. அந்நாளும்‌ 
வந்தது. விருந்து தடபுடலாக இருந்தது. சவேரியார்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
மேலாக, சமையலை வெகுவாகப்‌ புகழ்ந்தார்‌. அவர்‌, இதற்கு முன்‌ 
ஒருபோதும்‌ செய்திராத வகையில்‌, அந்த உணவை மிகவும்‌ 
சுவைத்துச்‌ சாப்பிடுபவராகத்‌ தோன்றினார்‌. அவர்‌ இவ்வளவு நன்றாக 
சமைத்த கைகளை ஆசீர்வதித்தார்‌. இதில்‌ மறைந்திருந்த இரகசியத்‌ 
தைச்சற்றும்‌ அறியாத அந்த வணிகன்‌ மிகுந்த இருப்தியடைந்தான்‌. 

சவேரியார்‌ புறப்பட எழுந்தார்‌. அவனுக்கு மரியாதையோடு 
நன்றி கூறியபின்‌, இவ்வளவு நன்றாகச்‌ சமைத்தவனைப்‌ பார்த்து 


அவனுக்கு நன்றிகூறத்‌ தாம்‌ விரும்புவதாக அவர்‌ தெரிவித்ததால்‌, தன்‌ 


749 


எஜமானால்‌ மோசமாக நடத்தப்பட்டு வந்த ஐப்பானியப்‌ பெண்‌ 
(சமையல்காரி) புனிதருக்கு முன்பாக வந்தாள்‌. அவள்‌ ஓர்‌ அடிமை, 
ஞானஸ்நானம்‌ பெற்ற கிறீஸ்தவள்‌. ஆனால்‌ அவளுடைய வாழ்வு 
அவளுடைய பரிசுத்த வேதத்திற்கு ஓர்‌ அவமானமாக இருந்தது. 
ஏனெனில்‌ அவள்‌ தன்‌ எஜமானுடன்‌ தவறான உறவில்‌ இருந்தாள்‌. 
அவள்‌ பரிமாறிய இந்த நல்ல இரவு விருந்திற்காகப்‌ புனிதர்‌ அவளைப்‌ 
புகழ்ந்தார்‌. இந்தத்‌ திறமையைக்‌ காப்பாற்றிக்கொண்டு, அவள்‌ தன்‌ 
எஜமானுக்குப்‌ பிரமாணிக்கமாக ஊழியம்‌ செய்யும்படியாகவும்‌, 
சந்தேகமேயின்றி, அவள்‌ எதிர்பார்ப்பதை விட அதிகமாகவே அவன்‌ 


அவளுக்குக்‌ கைம்மாறு செய்வான்‌ என்று தாம்‌ நம்புவதாகவும்‌ அவர்‌ 
கூறினார்‌. அதன்பின்‌, மேற்கொண்டு எதுவும்‌ பேசாமல்‌ அவர்‌ 
விடைபெற்று, வெளியேறினார்‌. 


சில நாட்களுக்குப்‌ பிறகு, அவர்‌ மீண்டும்‌ அந்த வணிகனைச்‌ 
சந்தித்தார்‌. வழக்கமான உபசாரங்களுக்குப்‌ பிறகு, அவனுடைய 
சமையல்காரி எப்படி இருக்கிறாள்‌ என்று புனிதர்‌ கேட்க, அவன்‌ 
அற்ப சந்தேகமுமின்றி, அவள்‌ மிக நன்றாக இருப்பதாகப்‌ பதில்‌ 
கூறினான்‌. “எனக்கு இவ்வளவு நல்லதொரு விருந்து பரிமாறியதற்‌ 
காக நான்‌ அவளுக்கு வெகுமதியளிக்க எவ்வளவு அதிகமாக விரும்பு 
கிறேன்‌! ஆனால்‌, அவளுக்குத்‌ தர என்னிடம்‌ எதுவுமில்லை. நீ 
எனக்கு ஏதாவது தர்மமாகத்‌ தந்தால்‌ நான்‌ அதை அவளுக்குக்‌ 
கொடுப்பேன்‌” என்றார்‌ புனிதர்‌. உடனே அந்த வணிகள்‌, உண்மை 
யுள்ள மனதோடு அவரை நோக்கி, “தந்தாய்‌, எனக்குச்‌ சொந்தமான 
எல்லாவற்றையும்‌ நீங்கள்‌ மிகத்‌ தாராளமாகப்‌ பயன்படுத்திக்கொள்ள 
லாம்‌. அவை உங்களுடையவை என்றே நினைத்துக்கொள்ளுங்கள்‌” 
என்று உறுதியளித்தான்‌. 

தான்‌ சொன்னபடி செயல்படவும்‌ அவன்‌ தவறவில்லை. இந்த 
வார்த்தைகளை அவன்‌ கூறியதும்‌, புனிதர்‌ அவனிடம்‌, “ரொம்ப நல்லது, 
அந்த அடிமையை விடுதலை செய்துவிடு, அவளை என்னிடம்‌ 
ஒப்படைத்து விடு. நான்‌ அவளுக்குப்‌ பொருத்தமான ஒரு வேலை 
யைத்‌ தருவேன்‌; உன்‌ ஆத்துமமும்‌, அவளுடைய ஆத்துமமும்‌ கூட 
இந்த ஏற்பாட்டால்‌ மிக அதிகமாக நன்மையடையும்‌. நீ எனக்குக்‌ 
காட்டும்‌ இந்த உபகாரத்திற்காக, நித்திய இரட்சணியத்தின்‌ 

750 


அடையாளத்தை உனக்குத்‌ தருவதன்‌ மூலம்‌ கடவுள்‌ உனக்கு 
சம்பாவனையளிப்பார்‌. ஓர்‌ ஏழை அடிமையின்‌ விலையை விட 
அதை நீ மிக உயர்வாக மதிக்கிறாய்‌ என்பதை நான்‌ அறிவேன்‌” 
என்றார்‌. 

வணிகனின்‌ கண்கள்‌ இப்போது திறக்கப்பட்டன. புனிதர்‌ 
தன்னோடு உணவருந்த விரும்பியது, பதார்த்தங்களின்‌ சுவையைப்‌ 
புகழ்ந்தது, சமையல்காரியைக்‌ கவனித்தது ஆகியவற்றில்‌ அவருக்‌ 
கிருந்த நோக்கத்தை அவன்‌ இப்போது கண்டுபிடித்தான்‌. நம்‌ 
நாட்டுப்‌ பழமொழி ஒன்றைப்‌ பயன்படுத்துவதானால்‌, புனிதர்‌ ஒரே 
கல்லில்‌ இரண்டு மாங்காய்களை அடித்து விட்டார்‌ அல்லது 
இன்னும்‌ நன்றாகச்‌ சொல்வதானால்‌, ஒரே முயற்சியில்‌ கடவுளுக் 
கென இரண்டு ஆத்துமங்களை அவர்‌ வென்று விட்டார்‌. இதை அவர்‌ 
செய்திருக்கவில்லை என்றால்‌, அவை இரண்டுமே அழிந்து போயிருக்‌ 
கும்‌. அவன்‌ புனிதரின்‌ பிறர்சிநேகத்தால்‌ வெகுவாகப்‌ பாதிக்கப்‌ 
பட்டான்‌, அவருடைய எல்லா விருப்பங்களையும்‌ அவன்‌ 
மனமுவந்து ஏற்றுக்கொண்டான்‌. 

சவேரியாரின்‌ வாழ்வில்‌ நடந்த இதுபோன்ற வேறு சம்பவங்‌ 
களை விரிவாக விளக்கிக்கொண்டிருப்பேன்‌ என்றால்‌, இந்தப்‌ 
புத்தகத்தை நான்‌ ஒருபோதும்‌ முடித்துக்கொள்ள மாட்டேன்‌. அவை 
எண்ணற்றவை. தம்‌ நோக்கத்தை நிறைவேற்றிக்கொள்ள அவர்‌ பயன்‌ 
படுத்திய வழிமுறைகள்‌ பல்வேறானவையாக இருந்தாலும்‌, 
அவருடைய நோக்கமும்‌, தமது பிறார்சிநேகத்தை அவர்‌ செயல்படுத்‌ 
தியதன்‌ காரணமும்‌ எப்போதுமே ஆன்ம இரட்சணியமாக மட்டுமே 
இருந்தன. 

இந்த ஒப்பற்ற பிறார்சிநேகத்தின்‌ பலன்களைப்‌ பெற அவர்‌ தமது 
வார்த்தைகளை மட்டும்‌ பயன்படுத்தவில்லை. முதலில்‌ கடவுளுடன்‌ 
பேரங்கள்‌ பேசிய பிறகே அவர்‌ இதுபோன்ற முக்கியமான முயற்சி 
களில்‌ ஈடுபட்டார்‌: இரவு முழுவதும்‌ விழித்திருந்து ஜெபித்தார்‌, 
தம்மைக்‌ கசைகளால்‌ அடித்துக்கொண்டார்‌, ஏராளமாகக்‌ கண்ணீர்‌ 
சிந்தினார்‌, வேறு வகையான தவக்‌ கருவிகளையும்‌ பயன்படுத்தினார்‌. 


யாராவது ஒரு பிடி வாதமுள்ள பாவியை மனந்திருப்புவதற்காக அவர்‌ 


751 


தமக்குத்‌ தாமே வருவித்துக்கொண்ட தண்டனைகளால்‌ சில 
தடவைகள்‌ அவர்‌ மரண வாசலுக்கே சென்றிருக்கிறார்‌. இந்தப்‌ பாவி 
களைத்‌ தம்‌ முன்‌ மண்டியிடச்‌ செய்து, அவர்களைப்‌ பாவசங்கர்த்‌ 
தனம்‌ செய்யச்‌ செய்தபோதும்‌ கூட, அவர்களுக்காக அவார்‌ 
தொடர்ந்து தவ முயற்சிகளில்‌ ஈடுபட்டு, அவர்களுடைய பாவப்‌ 
பரிகாரக்‌ கடனையும்‌ தம்மேல்‌ சுமந்துகொண்டார்‌. தம்‌ சொந்த 
இரத்தத்தாலும்‌ கூட அவர்‌ அவர்களுக்காகப்‌ பரிகாரம்‌ செய்தார்‌. 

சில சமயங்களில்‌ அவநம்பிக்கையுள்ள மனிதர்களையும்‌ அவர்‌ 
சந்திக்க நேர்ந்திருக்கிறது. இவர்கள்‌ வாதங்களாலும்‌, கெஞ்சல்‌ 
களாலும்‌, அச்சுறுத்தல்களாலும்‌ கூட மாற்றப்பட இயலாதபோதும்‌, 


அவர்‌ தம்‌ முயற்சிகளைக்‌ கைவிட்டுவிட மாட்டார்‌. அவர்களுக்காக 
நம்பிக்கையோடு பொறுமையாகக்‌ காத்திருப்பார்‌. தம்மிடமிருந்து 
தப்பித்து ஓடிப்‌ போனவர்களை வலியத்‌ தேடிச்‌ செல்வார்‌; 
அவர்களைக்‌ காணும்போது, முன்‌ எப்போதையும்‌ விட அதிக 
மரியாதையோடு அவர்களை வரவேற்பார்‌. அவர்களை ஏற்றுக்‌ 
கொள்ள தமது கரங்கள்‌ எப்போதுமே விரிந்திருக்கும்‌ என்று காட்டு 
வார்‌. 

அவர்‌ டெர்னேட்டிலிருந்து அம்பாய்னா செல்லப்‌ புறப்பட்ட 
போது, சாவான பாவத்தில்‌ இருப்பதாகத்‌ தாம்‌ அறிந்திருந்த இரண்டு 
பேரை மட்டுமே அவர்‌ அந்தத்‌ தீவில்‌ விட்டுச்‌ சென்றார்‌. மற்ற அனை 
வரையும்‌ அவர்‌ மனந்திருப்பியிருந்தார்‌. அம்பாய்னாவிலிருந்து 
டெொர்னேட்டுக்குப்‌ புறப்பட்ட முதல்‌ கப்பல்‌ அவர்‌ தம்‌ நண்பர்‌ 
ஒருவருக்கு அவர்‌ எழுதிய கடிதத்தை எடுத்துச்‌ சென்றது. அந்த 
இருவருக்கும்‌ தம்‌ சார்பாக வணக்கம்‌ செலுத்துமாறும்‌, அவர்களது 


பாவசங்கீர்த்தனங்களைக்‌ கேட்க எந்த நேரமும்‌ தாம்‌ அங்கு திரும்பி 
வரத்‌ தயாராக இருப்பதாக அவர்களிடம்‌ கூறுமாறும்‌ அவர்‌ அந்தக்‌ 
கடிதத்தில்‌ தம்‌ நண்பரிடம்‌ கேட்டுக்கொண்டார்‌. 

கெட்டுப்‌ போன நிலையிலிருந்து ஆத்துமங்களை வென்றெடுப்‌ 
பது மட்டுமின்றி, ஒரு நல்ல நிலையில்‌ அவர்களை வைத்துக்‌ காப்‌ 
பாற்றுவதும்‌ கூட அவருடைய நோக்கமாகவே இருந்ததால்‌, எதிர்‌ 
காலத்தில்‌ பாவத்தில்‌ மீண்டும்‌ விழுவதைத்‌ தடுக்கும்‌ வழிகளை 


752 


அவர்களுக்குத்‌ தருவதற்காகவும்‌ அவர்‌ கடுமையாக உழைத்தார்‌. 
ஓரளவு கல்வியறிவு பெற்றவர்களுக்கு அவர்‌ தமது ஆசீர்வதிக்கப்‌ 
பட்ட தந்‌ைத இஞ்ஞாசியாரின்‌ ஞானப்‌ பயிற்சிகளைத்‌ தந்தார்‌. 
என்றாலும்‌, பொதுவாகப்‌ பேசும்போது, இந்தப்‌ பயிற்சிகளில்‌ 
ஈடுபட்டவர்கள்‌ முக்கியமாக முதல்‌ வாரத்திற்குரிய பயிற்சிகளைச்‌ 
செய்ய மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள்‌. 


கப்பற்சேதங்கள்‌ அல்லது தவறான திட்டங்களால்‌ சீரழிந்து 
போன வணிகர்கள்‌, அல்லது எதிரிகளின்‌ பொறாமையால்‌ 
இடமாற்றம்‌ பெற்ற அரசாங்க அதிகாரிகள்‌ (இந்தியாவில்‌ இவர்கள்‌ 
நிறைந்திருந்தார்கள்‌!) போன்ற துர்ப்பாக்கியமுள்ளவர்களுக்கு, ஒரு 
புதிய ஜீவிய அந்தஸ்தைத்‌ தேர்ந்துகொள்ள அவர்‌ பரிந்துரைத்தார்‌. 
தமது ஊழியர்களின்‌ தகுதிகளை அறிய வல்லவரும்‌, புயல்கள்‌ 
அல்லது மற்றவர்களின்‌ கெடுமதி ஆகியவற்றின்‌ சக்திக்கு அப்பாற்‌ 
பட்ட வல்லமையோடு அவர்களுக்குப்‌ பொக்கிஷங்களை--இிருடா்‌ 
களால்‌ திருட முடியாதவையும்‌, பூச்சியும்‌, துருவும்‌, அந்துவும்‌ அழிக்க 
முடியாதவையுமான பொக்கிஷங்களை--சம்பாவனையாகத்‌ தர 
வல்லவருமான ஓர்‌ எஜமானருக்கு ஊழியம்‌ செய்யும்படி அவர்‌ 
களுக்குக்‌ கற்பித்தார்‌. 

பக்தியுள்ள ஆத்துமங்கள்‌ அவரோடு உரையாடுவதில்‌ பெறுவதை 
விட அதிகமான ஆறுதலை வேறு எதிலும்‌ பெறவில்லை. ஆயினும்‌, 
தேவைப்பட்ட போது, அவர்களை விவேகத்தோடு கண்டிப்பது 
எப்படியென்றும்‌ அவர்‌அறிந்திருந்தார்‌. பரிசுத்த வாழ்வு நடத்தி வந்த 
ஒரு பெண்‌, பாவசங்கீர்த்தனத்தில்‌, தான்‌ மேலோட்டமான கிறீஸ்தவ 
வாழ்வு நடத்துவதாகத்‌ தன்னைக்‌ குற்றஞ்சாட்டி க்கொண்டபோது, 
அவர்‌ அவளிடம்‌, “உன்‌ மேலோட்டமான வாழ்வின்‌ மூலம்‌, 
கடவுளைக்‌ காணாதிருக்கும்‌ ஆபத்துக்கு உன்னை நீ உட்படுத்திக்‌ 
கொள்கிறாய்‌ என்பதால்‌, கடவுள்‌ உன்னைப்‌ பராமரிப்பதற்கு நீ தகுதி 
யற்றவளாக இருக்கிறாய்‌” என்றார்‌. இது அவளுக்கு முற்றிலும்‌ போது 
மானதாக இருந்தது. அவளை இதற்குப்‌ பின்‌ இந்த விதமாகக்‌ 
கண்டிக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்கவில்லை. 


மிக உன்னதமான உத்தமதனத்தின்‌ நிலைக்குப்‌ பரிசுத்த தந்தை 


753 


பிரான்சிஸின்‌ ஆத்துமத்தை உயர்த்திய தேவசிநேகம்‌, பிறர்சிநேகம்‌ 
என்னும்‌ புண்ணியங்கள்‌ பற்றிப்‌ போதுமான அளவு பார்த்து விட்ட 
நிலையில்‌, இப்போது, அவருடைய சுயத்திலும்‌, அவருடைய துறவற 
சகோதரர்களின்‌ மதிப்பீட்டிலும்‌ அவரை உத்தமமானவராக்கிய 
மற்ற புண்ணியங்களைப்‌ பற்றிய சிந்தனைக்கு நாம்‌ கடந்து செல்‌ 
வோம்‌. முதலாவதாக, இப்பேர்ப்பட்ட ஒரு மனிதரிடம்‌ முற்றிலும்‌ 
அற்புதமானதாக இருந்த அவருடைய தாழ்ச்சி! ஏனெனில்‌ அர்ச்‌. 
பெர்னார்ட்‌ நீதியுள்ள முறையில்‌ குறிப்பிடுவது போல, “மதித்து 
வணங்கப்படும்‌ தாழ்ச்சி பெரியதும்‌, அபூர்வமானதுமான புண்ணிய 
மாகும்‌.” சர்வ வல்லபரான சர்வேசுரன்‌ தொடர்ச்சியானதும்‌, பெரும்‌ 
அதிசயத்திற்குரியதுமான புண்ணியங்களின்‌ சாட்சியத்தால்‌ அவரை 
மகிமைப்படுத்தியபோதும்‌, மனிதர்கள்‌ வெளிப்படையான மதிப்பு, 
மரியாதை, வணக்கத்தால்‌ அவரை உயர்த்தி வைத்திருந்தபோதும்‌, 
இவை அனைத்தையும்‌ மீறி, தம்மைப்‌ பற்றியதும்‌, தம்‌ சொந்த 
நிர்ப்பாக்கியமுள்ள பலவீன நிலை பற்றியதும்‌, தம்‌ சொந்த ஒன்று 
மில்லாமை, தமது பாவங்களின்‌ அசுத்ததனம்‌ ஆகியவை பற்றியது 
மான அறிவால்‌ மட்டுமே, அவர்‌ தம்மை வெகுவாகத்‌ தாழ்த்தினார்‌. 
எந்த அளவுக்குக்‌ கடவுளாலும்‌, மனிதர்களாலும்‌ உயர்த்தப்பட்‌ 
டாரோ, அந்த அளவுக்குத்‌ தம்‌ சொந்த மதிப்பீட்டில்‌ அவர்‌ 
தம்மையே தாழ்த்தினார்‌. அது உண்மையாகவே அபூர்வமானதும்‌, 
அச்சரியத்திற்குரியதுமான தாழ்ச்சியாக இருந்தது. 

இனி (கீழ்த்திசை நாடுகளில்‌ மக்கள்‌ அவரைப்‌ பற்றிப்‌ பேசிய 
அளவுக்கு, வேறு யாரைப்‌ பற்றியும்‌ பேசவில்லை. அவர்‌ அஞ்ஞானி 
களாலும்‌ கூட பரலோக மனிதர்‌ என்று அழைக்கப்பட்டார்‌; (தங்கள்‌ 
பல தெய்வ நம்பிக்கையின்படி) அவர்கள்‌ அவரை இவ்வுலக 
தெய்வம்‌ என்றும்‌ கூட அழைத்தார்கள்‌. .), அவர்‌ எங்கே சென்றாலும்‌, 
துறைமுகங்களும்‌, கப்பல்களும்‌ பீரங்கிகளை முழங்கச்‌ செய்து 
அவருக்கு வணக்கம்‌ செலுத்தின; நகரங்களையும்‌, கிராமங்களையும்‌ 
சேர்ந்த மக்கள்‌ அவரைச்‌ சந்திக்க வந்து, அவரை மனதார வாழ்த்தி 
னார்கள்‌; அவரைப்‌ பற்றிய பாடல்கள்‌ பாடப்பட்டன, அவருடைய 


பாதையில்‌ ஆடைகள்‌ விரிக்கப்பட்டன; மனிதர்கள்‌ அவரைத்‌ 


தூக்கித்‌ தோள்களின்மீது வைத்துக்கொண்டு, வெற்றிப்‌ பவனியாக 


754 


அவரைச்‌ சுமந்து சென்றார்கள்‌; விக்கிரகங்களை வழிபட்ட அரசர்‌ 
களும்‌ கூட மாபெரும்‌ தந்தை, கோடி அற்புதர்‌ அர்ச்சியசிஷ்டவர்‌ 
என்னும்‌ புனைபெயர்களைக்‌ கொண்டு அவரை அழைத்தார்கள்‌. 
இயற்கையின்‌ மீது அவருக்கிருந்த வல்லமை எவ்வளவு பெரிதா 
யிருந்தது என்றால்‌, “சுவாமி பிரான்சிஸ்‌ புதுமை எதுவும்‌ செய்யா 
திருந்தால்‌, அதுதான்‌ பெரிய புதுமை!” என்று மக்கள்‌ பேசிக்கொண் 
டார்கள்‌. 

இவை அனைத்தோடும்‌, நியாயப்படி, அவருடைய கடும்‌ 
உழைப்பு, அலைச்சல்கள்‌, கப்பற்சேதங்கள்‌, வெப்பம்‌, குளிர்‌ பசி, 
தாகம்‌, கலாபனைகள்‌, புண்கள்‌, காயங்கள்‌, எல்லாத்‌ திசைகளிலும்‌ 
மரணத்திற்குத்‌ திறப்பாயிருத்தல்‌ என்பவற்றின்‌ மூலம்‌ அவர்‌ 
சம்பாதித்த பேறுபலன்களையும்‌ நாம்‌ சேர்த்துக்கொள்ளும்போது; 
அவர்‌ வருவதற்கு முன்‌ கடவுளை அறியாதிருந்தவையும்‌, வந்தபின்‌, 
இலட்சக்கணக்கானவர்கள்‌ அவருடைய சொந்தக்‌ கரத்தால்‌ ஞான 
ஸ்நானம்‌ பெற்றவையுமான எண்ணற்ற தீவுகளையும்‌, நாடுகளையும்‌ 
நாம்‌ ஒரு பார்வை பார்க்கும்போது; இவ்வாறு அவரால்‌ விரிவுபடுத்‌ 
தப்பட்ட திருச்சபையின்‌ எல்லைகளை நாம்‌ காணும்போது, 
இவ்வளவு அக்களிப்பிற்கும்‌, அகமகிழ்ச்சிக்கும்‌ உரிய காரியங்களுக்கு 
மத்தியிலும்‌, அவர்‌ அதிகமதிகமாகத்‌ தமக்குள்‌ தம்மையே அழித்துக்‌ 
கொள்வதையும்‌, தம்மை அவர்‌ ஒன்றுமில்லாமையாகவே காண்பதை 
யும்‌ நாம்‌ காணும்போது--ஆம்‌, உண்மையாகவே இதுதான்‌ அர்ச்‌. 
பிரான்சிஸ்‌ சவேரியாரின்‌ தாழ்ச்சியின்‌ அளவீடாக இருக்கிறது. 

அவருடைய தாழ்ச்சி அவருடைய பேறுபலன்களின்‌ மீது வெற்றி 
டெறுகிறது. ஆத்துமங்களின்‌ ஊழியத்தில்‌ அவர்‌ பெற்ற வெற்றிகள்‌, 
தமது சகோதரர்களின்‌ பேறுபலன்களாலும்‌, ஜெபங்களாலுமே 
தமக்குக்‌ கிடைத்ததாக அவர்‌ கூறுகிறார்‌. உரோமையிலிருந்த தமது 
சபைத்‌ தந்தையருக்கு அவர்‌ எழுதிய ஒரு கடிதத்தில்‌, “அளவற்றவை 
யாகவும்‌, திரளாகவும்‌ இருக்கிற என்‌ பாவங்களைக்‌ காண்பதற்கும்‌, 
அவற்றை அறிவதற்கும்‌ உங்கள்‌ ஜெபங்கள்‌ கடவுளிடமிருந்து எனக்கு 
ஒளியைப்‌ பெற்றுத்‌ தந்துள்ளன என்பதில்‌ சந்தேகமில்லை. அவற்றை 
யும்‌ மீறி, இந்த விக்கிரக வழிபாட்டினர்‌ மத்தியில்‌ அயர்வின்றி 


755 


உழைக்க நான்‌ இன்னும்‌ அதிகமாகத்‌ தூண்டப்படுகிறேன்‌” என்று 
அவர்‌ கூறுகிறார்‌. 

உலகம்‌ முழுவதும்‌ பயணம்‌ செய்தவரான பீற்றர்‌ ஆர்டோனெஸ்‌ 
ஷெவால்லோ என்பவர்‌, ஆசியாவின்‌ ஒரு பகுதியில்‌ தாம்‌ ஒரு கிறீஸ்‌ 
தவரைச்‌ சந்தித்ததாகவும்‌, அவர்‌ தம்மை அறிமுகப்படுத்திக்கொண்டு, 
பின்வரும்‌ வார்த்தைகளைத்‌ தம்மிடம்‌ கூறியதாகவும்‌ கூறுகிறார்‌: 
“நான்‌ ஒரு ஜப்பானியன்‌ என்பதையும்‌, தொழிலால்‌ நான்‌ முன்பு ஒரு 
போன்ஸேயாக இருந்தேன்‌ என்பதையும்‌ நீங்கள்‌ தெரிந்துகொள்ள 
வேண்டும்‌. ஒரு முறை, போன்ஸேக்களின்‌ சங்கம்‌ ஒன்றில்‌, தந்தை 
பிரான்சிஸ்‌ சவேரியாரால்‌ செய்யப்பட்ட புதுமைகளைப்‌ பற்றி 
விவாதிக்கப்பட்டது. அவர்‌ கடவுளர்களில்‌ ஒருவராக மதிக்கப்பட 
வேண்டுமென்று அதில்‌ தீர்மானிக்கப்பட்டது. 

“போன்ஸேக்கள்‌ அதன்படி, தங்கள்‌ இட்டத்தைப்‌ பற்றிய ஓர்‌ 
அறிவிப்பை அவருக்கு அனுப்பினார்கள்‌. இவ்வளவு மகத்துவமான 
ஒரு மகிமையைக்‌ குறித்து அக்களிப்பதற்குப்‌ பதிலாக, பரிசுத்த தந்தை 
மிக அதிகமாகத்‌ திகிலடைந்தார்‌; அவர்‌ ஏக, சத்திய, ஜீவியரான 
சார்வேசுரனை அவர்‌ பக்தியோடு போற்றித்‌ துதித்தார்‌. தம்மைப்‌ 
பற்றியோ மிகத்‌ தாழ்மையானவையும்‌, இழிவானவையுமான 
வார்த்தைகளை அவர்‌ பயன்படுத்தினார்‌. அவர்‌ எங்களுக்குத்‌ தந்த 
பதில்‌ எங்களில்‌ ஓர்‌ ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. எங்களில்‌ 
பலர்‌ அவருடையவார்த்தைகளையும்‌, இன்னும்‌ அதிகமாக அவரது 
செயல்களையும்‌ சிந்தித்து, விக்கிரகங்களின்‌ பூசாரிகள்‌ என்ற நிலை 
யைத்‌ துறந்து, சேசுக்கிறீஸ்நாதரை வழிபடுபவர்களாக மாறினோம்‌. ” 

இவ்வுலகிலேயே மிகவும்‌ தகுதியற்றவராகிய தாம்‌ கடவுளின்‌ 
ஊழியராக இருப்பது தெய்வீக நன்மைத்தனத்தின்‌ ஒரு புதுமையே 
என்றும்‌, ஆனால்‌ தம்மை விட அதிகப்‌ புண்ணியமுள்ளவர்கள்‌ 
அவிசுவாசிகளை மனந்திருப்புவதில்‌ ஈடுபடும்படி ஊக்குவிக்கப்படும்‌ 
படியாகவே கடவுள்‌ இதை அனுமதித்திருக்கிறார்‌ என்றும்‌, 
ஏனெனில்‌ தம்மைப்‌ போன்ற, மிகுந்த குறைபாடுகள்‌ கொண்ட ஒரு 
மனிதன்‌ ஆண்டவரின்‌ திராட்சைத்‌ தோட்டத்தில்‌ வெற்றியோடு 
உழைப்பதைக்‌ காணும்போது, யாரும்‌ இது தங்களால்‌ இயலாது 


756 


என்று அவநம்பிக்கை கொள்ள மாட்டார்கள்‌ என்றும்‌ கூறுவது 
அவருக்கு வழக்கமாயிருந்தது. 

ஏதாவது ஒரு புதிய இராச்சியத்தை மனந்திருப்ப அவர்‌ திட்ட 
மிட்டபோதெல்லாம்‌, தாம்‌ ஒரு சாதாரண நவதுறவி என்பது போல, 
ஐரோப்பாவிலிருந்த தம்முடைய சகோதரர்களுக்குக்‌ கடிதம்‌ எழுதி, 
அவர்களுடைய அறிவுரையைக்‌ கேட்பது அவருடைய வழக்கம்‌ 
தமது கடிதங்களில்‌ ஒன்றில்‌ அவர்‌ இவ்வாறு எழுதுகிறார்‌: “சில 
அஞ்ஞான மற்றும்‌ மூர்‌ இனத்து மக்களை மனந்திருப்பும்‌ பணியைத்‌ 
தொடங்க நான்‌ ஆயத்தம்‌ செய்துகொண்டிருக்கிறேன்‌. ஆகவே, 
கிறீஸ்துநாதரின்‌ மீதுள்ள அன்பிற்காக, நான்‌ எப்படி மிகச்‌ சிறப்பாகச்‌ 
செயல்படுவது என்றும்‌, என்ன திட்டத்தை நான்‌ கடைப்பிடிக்க 
வேண்டுமென்றும்‌ எனக்குக்‌ கடிதம்‌ மூலம்‌ சொல்லும்படி, உங்களை 
வேண்டிக்‌ கேட்டுக்கொள்கிறேன்‌. ஏனெனில்‌ சர்வ வல்லப சர்வே 
சுரன்‌ உங்கள்‌ மனங்களுக்கு நல்ல திட்டங்களைத்‌ தருவார்‌ என்றும்‌, 
கிறீஸ்தவத்திற்கு அவர்களை வென்றெடுக்க நீங்கள்‌ அவற்றை 
எனக்குக்‌ கட்டளையிடுவீர்கள்‌ என்றும்‌ நான்‌ மிக உறுதியாக நம்பு 
கிறேன்‌. உங்கள்‌ கடிதங்கள்‌ கிடைப்பதற்கு முன்பே நான்‌ துர்ப்பாக்‌ 
கியமான முறையில்‌ ஒரு தவறான பாதையில்‌ செல்ல நேரிட்டால்‌, 
நீங்கள்‌ என்னைக்‌ கண்டித்துத்‌ திருத்துவீர்கள்‌ என்றும்‌ நான்‌ நம்பு 
கிறேன்‌. “ 

இதே தாழ்ச்சியுணாரவோடு அவர்‌ குழந்தைகள்‌, குறிப்பாக, 
முத்துக்குளித்துறையின்‌ குழந்தைகள்‌, தமக்காக ஜெபிக்க வேண்டு 
மென்று அவர்களிடம்‌ கேட்டுக்கொண்டார்‌. இதே முறையில்‌, 
கடலில்‌ கப்பற்சேதத்திலிருந்தும்‌, நிலத்தில்‌ மற்ற ஆபத்துக்களில்‌ 
இருந்தும்‌ தாம்‌ காப்பாற்றப்பட்ட தற்குத்‌ தம்‌ தாயாகிய சேசுசபையின்‌ 
பேறுபலன்கள்தான்‌ காரணம்‌ என்று அவர்‌ எப்போதும்‌ கூறி வந்தார்‌. 
தம்‌ சகோதரர்களின்‌ ஜெபங்களின்‌ பலனாகவே இந்தச்‌ சமயங்களில்‌ 
கடவுள்‌ தம்மைக்‌ காப்பாற்றினார்‌ என்று அவர்‌ உறுதியாக 
உணர்ந்தார்‌. 

யாழ்ப்பாண அரசனை மனந்திருப்புவது, சீன அரசனிடம்‌ போர்ச்‌ 


சுக்கீசியத்‌ தூது செல்வது போன்ற தம்முடைய பக்திக்குரிய திட்டங்‌ 


757 


களில்‌ ஏதாவது தோல்வியுற்றபோது, அதற்குத்‌ தம்‌ சொந்தப்‌ பாவங்‌ 
களே காரணம்‌ என்று அவர்‌ தவறாமல்‌ கூறி வந்தார்‌. மனிதர்களின்‌ 
கெடுமதியை அவர்‌ ஒருபோதும்‌ குற்றஞ்சொன்னதில்லை. கடவுளுக்கு 
முன்பாகத்‌ தம்மை மட்டுமே அவர்‌ ஒரு குற்றவாளியாகக்‌ குற்றஞ்‌ 
சாட்டினார்‌, தகுதியற்ற வேலையாளாகிய தமது பாவத்தின்‌ காரண 
மாகவே தமது வேலை தோல்வியுற்றது என்று கூறி அவர்‌ அது பற்றி 
வருந்தினார்‌. 

தாம்‌ செய்த புதுமைகளைப்‌ பொறுத்த வரை, தம்மிடம்‌ அவற்றிற்‌ 
காக விண்ணப்பித்த பக்தர்களின்‌ விசுவாசம்‌, அல்லது, தமது 
நற்செயல்களின்‌ மேலாடையைப்‌ போல்‌ உதவியாயிருந்த மாசற்ற 


குழந்தைகளின்‌ ஜெபங்களின்‌ வழியாகவே அவை நடைபெற்றன 
என்று அவர்‌ அறிக்கையிட்டார்‌. ஏதாவது ஒரு மிகப்‌ பெரிய புதுமை 
நிகழ்ந்து, மக்கள்‌ கூட்டம்‌ ஒரே குரலாக, “புதுமை! புதுமை!” என்று 
கூக்குரலிட்ட போதெல்லாம்‌, அங்கிருந்து இரகசியமாக நழுவிச்‌ 
சென்று, மறைந்துகொள்ள அவர்‌ முயன்றார்‌. அப்படித்‌ தப்பிச்‌ 
செல்வது சாத்தியப்படவில்லை என்றால்‌, தமது ஒன்றுமில்லாமை 
யின: ஆழமான இடைவெளிகளுக்குள்‌ அவர்‌ தம்மைப்‌ புதைத்துக்‌ 
கொண்டார்‌. அங்கே மக்களின்‌ புகழ்ச்சியோ, மரியாதை 
வணக்கமோ அணுவளவு கூட நுழைய அவர்‌ அனுமதிக்க மாட்டார்‌. 

அவருடைய தாழ்ச்சி ஒரு வகையில்‌ அவரைக்‌ குருடாக்கி விடுவ 
தாகவும்‌ தோன்றியது, ஏனெனில்‌ குமரிக்‌ கடற்கரையில்‌ மரித்த ஒரு 
சிறுவனை அவர்‌ உயிரோடு எழுப்பிய சம்பவத்தில்‌ நாம்‌ காண்பது 
போல, உண்மையில்‌ எது புதுமை என்பதை அவர்‌ காணாமலும்‌, 
அதைப்‌ புரிந்துகொள்ளாமலும்‌ இருந்தார்‌. 

அவருடைய கடிதங்களின்‌ உள்ளடக்கமும்‌, தந்தையரோடு அவர்‌ 


செய்த நட்புள்ள உரையாடல்களும்‌ சுயத்தைப்‌ பற்றிய அறிவையும்‌, 
சுய நிந்தையையும்‌ பற்றியதாகவே இருந்தன. சுயத்தைப்‌ பற்றிய ஒரு 
ஹெறும்‌ யூகமான அறிவோடு அவர்‌ திருப்தியடைந்ததில்லை. அது 
பற்றிய நடைமுறை அறிவைக்‌ கொண்டிருக்கவே அவர்‌ விரும்பினார்‌. 
தாம்‌ வெளிப்படையாகத்‌ தாழ்த்தப்பட வேண்டுமென்று அவர்‌ 
விரும்பினார்‌. இதில்‌ தமது உத்தரவுகளால்‌ அல்ல, மாறாக, தமது 


758 


நன்மாதிரிகையால்‌ அவர்‌ அவர்களுக்கு ஆசிரியராக இருந்தார்‌. 


அவார்‌ மிக அடிக்கடி மருத்துவமனைகளில்‌ காணப்பட்டார்‌; 
படுக்கைகளை மாற்றுவார்‌, அசுத்தப்‌ பாத்திரங்களைச்‌ சுத்தம்‌ 
பண்ணுவார்‌, பாதங்களைக்‌ கழுவுவார்‌, காயங்களைக்‌ கட்டுவார்‌, மிக 
அருவருப்பான குஷ்டரோகிகளைத்‌ தொட்டுத்‌ தூக்குவார்‌; இதை 
அவர்தமது இருதயத்தின்‌ இன்பம்‌ என்று அழைத்தார்‌. அது உண்மை 
யாகவே அப்படித்தான்‌ இருந்தது என்பது, அதைச்‌ செய்யும்போது 
அவரிடம்‌ வெளிப்பட்ட சந்தோஷத்தால்‌ எண்பிக்கப்பட்டது. 

அவர்‌ அடிக்கடி அடிமைகளோடும்‌, கைதிகளோடும்‌ கூட 
காணப்பட்டார்‌; ஏழைகளோடும்‌, ஏழைக்‌ குழந்தைகளோடும்‌ 
காணப்பட்டார்‌; அவர்களோடு தெருக்களில்‌ பாடல்கள்‌ பாடுவார்‌, 


அவர்களுக்காகப்‌ பணமும்‌, உணவுப்‌ பொருட்களும்‌ சேகரித்துத்‌ 


தருவார்‌, சில சமயங்களில்‌ அவர்களோடு சேர்ந்து உண்ணுவார்‌. 


பரிசுத்த தரித்திரத்தை உண்மையாகவே நேசிப்பவர்‌ என்ற முறை 


யில்‌, அவருடைய ஆடைகள்‌ வழக்கமாக ஓட்டுப்‌ போடப்பட்டும்‌, 
வெளிறியும்‌ இருந்ததால்‌, இதற்காக அஞ்ஞானக்‌ குழந்தைகள்‌ 
அவரைக்‌ கேலி செய்து, அவமானப்படுத்தினார்கள்‌. அவர்‌ தம்‌ 
கிழிந்த உடைகளைத்‌ தம்‌ கரத்தாலேயே தைத்துச்‌ சரி செய்துகொண் 
டார்‌. இனி உடுத்தவே முடியாது என்னும்‌ அளவுக்குக்‌ கிழிந்து 
தொங்கும்‌ வரை அவர்‌ தம்‌ அங்கியை மாற்ற ஒருபோதும்‌ விரும்ப 


மாட்டார்‌. 


ஓப்பானிலிருந்து மலாக்காவுக்கும்‌, கோவாவுக்கும்‌ அவர்‌ திரும்பி 
வந்து, மிகுந்த மரியாதை வணக்கத்தோடு வரவேற்கப்பட்டபோது, 
அவர்‌ எத்தகைய ஒட்டுப்போட்ட அங்கியையும்‌, நைந்து பிய்ந்திருந்த 
பழைய தொப்பி ஒன்றையும்‌ அணிந்திருந்தார்‌ என்றால்‌, எந்த ஒரு 
பிச்சைக்காரனிடம்‌ கொடுத்தாலும்‌, அவன்‌ அவற்றைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ள விரும்பியிருக்க மாட்டான்‌. என்றாலும்‌, அந்தத்‌ தொலை 
வான பிரதேசங்களிலிருந்து அவர்‌ தம்மோடு கொண்டு வந்திருந்த 
ஒரே செல்வங்கள்‌ இவைதான்‌. 


கோவாவில்‌ இருந்தபோது, அவர்‌ ஒரு கரடான கான்வாஸ்‌ 
துணியாலான அங்கியை மட்டுமே அணிந்திருப்பார்‌, மேலாடை 


759 


எதுவும்‌ அணிய மாட்டார்‌. அவருடைய நண்பர்கள்‌ அவருடைய 
ஆடைகளின்‌ பரிதாப நிலையைக்‌ கண்டு, அவருக்குப்‌ புதிய 
உடைகள்‌ வாங்கித்‌ தர விரும்புவார்கள்‌. ஆனால்‌ அவர்‌ அவற்றை 
ஒருபோதும்‌ அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டதேயில்லை. 
ஆனால்‌ கெஞ்சல்களால்‌ செய்ய முடியாதது, அவரை ஏமாற்றுவதன்‌ 
மூலம்‌ ஒரு முறை செய்யப்பட்டது. அவர்‌ உணராதவாறு, ஓர்‌ இரவில்‌ 
அவருடைய பழைய அங்கி அதன்‌ இடத்திலிருந்து அகற்றப்பட்டு, 
அதன்‌ இடத்தில்‌ அதை விட நல்லதாயிருந்த ஓர்‌ அங்கி வைக்கப்‌ 
பட்டது. கடவுளில்‌ முழுமையாகக்‌ கிரகிக்கப்பட்டிருந்த புனிதர்‌ 
அந்த மாற்றத்தைக்‌ கவனிக்காமலே அதை அணிந்துகொண்டார்‌. 
ஆனால்‌ மாலையில்‌, இந்தத்‌ தந்திரத்தைச்‌ செய்த பிரான்சிஸ்‌ பாய்வா 
வோடும்‌, மற்றவர்களோடும்‌ இரவுணவு உண்ணும்போது, பாய்வா 


ஆச்சரியப்படுபவரைப்‌ போலப்‌ புனிதரின்‌ அங்கியை ஆராய்ந்து, 
என்ன நடந்தது என்று அவரிடம்‌ கூறினார்‌. புனிதரோ தாம்‌ விரும்பக்‌ 
கூடியதை விட நல்ல ஆடை ஒன்றைத்‌ தாம்‌ அணிந்திருந்ததைக்‌ 
கண்டு வெட்கப்பட்டார்‌. ஆயினும்‌, ஒரு புன்னகையோடு, “இரவில்‌ 
இந்த நல்ல அங்கிக்காக வந்தவர்கள்‌ யாராயினும்‌, அணிவதற்கு 
எனக்குத்‌ தகுதியில்லாத அந்தப்‌ பரிசுத்த தரித்திரத்தின்‌ அங்கியை 
எடுத்துச்‌ சென்றுவிட்டார்கள்‌ என்பதில்‌ ஆச்சரியப்பட ஏதுமில்லை” 
என்றார்‌! 

அவருடைய அறையிலிருந்த தட்டுமுட்டுகள்‌, இரும்புச்‌ சட்டத்‌ 
தில்‌ நிறைய இடைவெளி விட்டுக்‌ கயிறு பின்னப்பட்டதும்‌, 
மெத்தையோ, தலையணையோ இல்லாததுமான ஓர்‌ ஒடுக்கமான 
படுக்கை, புழு அரித்த ஒரு சின்ன மேஜையும்‌, அதன்மீது ஒரு சில 
புத்தகங்களும்‌, கையெழுத்துப்‌ பிரதிகளும்‌, மரத்தால்‌ செய்யப்பட்ட 
அர்ச்‌. தோமையாரின்‌ பாடுபட்ட சுரூபமும்‌, அதன்‌ பாதத்தருகில்‌ 


உள்ள ஒரு கல்லும்‌ மட்டும்தான்‌. புனிதர்‌ உறக்கத்திற்கென தமக்குத்‌ 
தாமே அனுமதித்துக்கொண்ட இரண்டு அல்லது மூன்று மணி 
நேரத்தில்‌, அவர்‌ படுக்கையில்‌ படுத்திருந்ததை விட, இந்தக்‌ கல்லில்‌ 
தலை சாய்த்து உறங்கியதுதான்‌ அதிகம்‌. 

அவருடைய முக்கியமான பொக்கிஷங்கள்‌ அவருடைய தவத்‌ 


தின்‌ ஆயுதங்களாகிய மயிர்ச்‌ சட்டைகளும்‌, கசைகளும்‌, இரும்புச்‌ 
760 


சங்கிலிகளுமே. கூரிய இரும்பு முட்களைக்கொண்ட ஒரு சங்கிலிக்‌ 
கசையை அவர்‌ வைத்திருந்தார்‌. இதைக்‌ கொண்டு அவர்‌ தம்‌ 
தோள்கள்‌ கிழிந்து இரத்தம்‌ சொட்டச்‌ சொட்ட தம்மை அடித்துக்‌ 
கொள்வது வழக்கம்‌. புற ஜாதியாரின்‌ அப்போஸ்தலராகிய அர்ச்‌. 
சின்னப்பரைப்‌ போல, சுயத்தைப்‌ பற்றிய அச்சத்தாலும்‌, நம்பிக்கை 
யின்மையாலுமே இந்தப்‌ பரிசுத்தமான கொடூரத்தைத்‌ தம்மீது 
சுமத்திக்கொண்டார்‌. மற்றவர்களுக்குப்‌ போதித்தபின்‌, தாம்‌ 
தள்ளுண்டவராய்ப்‌ போகாதபடி, இவ்வாறு அவர்‌ தம்மைத்‌ தாமே 
ஹுத்து அடக்கினார்‌. 


என்றாலும்‌, அவருடைய சரீரத்திற்குத்‌ தேவையாயிருந்த 
தண்டனையை மட்டும்‌ நாம்‌ பார்ப்போம்‌ என்றால்‌, இந்த அதீதமான 
கடுமை அவசியமற்றது என்றே நமக்குத்‌ தோன்றுகிறது. மைலாப்‌ 
பூரின்‌ சபைப்‌ பிரதிநிதியிட மிருந்தும்‌, அவருடைய பாவசங்கீர்த்தனங்‌ 
களைக்‌ கேட்டவரான ஜான்‌ லிஸ்ஸானோவிடமிருந்தும்‌ நமக்குக்‌ 
கிடைத்துள்ள சாட்சியங்களின்படி, சந்தேகமேயின்றி, அவர்‌ ஒரு 
கன்னிமையுள்ள விரத்தராகவே வாழ்ந்து மரித்தார்‌ என்று நாம்‌ 
உறுதியாக அறிந்திருக்கிறோம்‌. அவருடைய மரணத்திலிருந்து இன்று 
வரை அவருடைய சரீரம்‌ அழியாதிருப்பது, மேற்கண்ட சாட்சியத்‌ 
தைப்‌ பலமான முறையில்‌ உறுதிப்படுத்துறெது என்றும்‌, அவ்வாறே, 
அது கறைபடாத அவருடைய மாசற்றதனத்திற்கான சம்பாவனை 
என்றும்‌ பலர்‌ உறுதியாக நம்புகிறார்கள்‌. அவருடைய பாவசங்கீர்த்‌ 
தன குருக்களின்‌ சாட்சியங்களின்படி, அவர்‌ தமது எந்தப்‌ பாவசங்‌ 
கீர்த்தனத்திலும்‌, வேண்டுமென்றே கட்டி க்கொளளப்படும்‌ எந்த ஒரு 
அற்பப்‌ பாவத்தையும்‌ கூட அவர்‌ சங்கீர்த்தனம்‌ செய்ததில்லை 
என்பதையும்‌ இங்கு நாம்‌ சேர்த்துக்கொள்ள வேண்டும்‌. 

பெண்களிடமிருந்து அவர்‌ மிகுந்த விவேகத்தோடு எப்போதும்‌ 
ஒதுங்கியே இருந்தார்‌. அவர்களை மனந்திருப்பும்‌ நோக்கமில்லாத 
போது, முடிந்த வரை அவர்களோடு பழகுவதை அவர்‌ தவிர்த்தார்‌ 
மிக அரிதாகவும்‌, சுருக்கமாகவும்‌ மட்டுமே அவர்களோடு உரை 


யாடினார்‌. 


அவருடைய கடுமையான தவ முயற்சிகளுக்குத்‌ திரும்பி 


761 


வருவோம்‌. கோவாவிலும்‌, மலாக்காவிலும்‌, கொச்சியிலும்‌ உள்ள 
கல்லூரிகளில்‌ தங்கியிருந்த சமயங்களில்‌ இந்தக்‌ கடும்‌ தவ முயற்சி 
களை அவர்‌ அதிகமாகச்‌ செய்வதில்லை. ஆனால்‌ கடும்‌ உழைப்பு, 
பயணங்கள்‌, அஞ்ஞானிகளை மனந்திருப்புதலில்‌ அவர்‌ செய்ய 
வேண்டிய சகல காரியங்கள்‌ மற்றும்‌ தமது அப்போஸ்தலிக்க 
ஊழியத்தின்‌ மற்ற கஷ்டங்களின்‌ காலங்களில்‌ அவர்‌ இந்தத்‌ தவ 
முயற்சிகளில்‌ ஈடுபடுவதை வழக்கமாகக்‌ கொண்டிருந்தார்‌. அவர்‌ 
கடலில்‌ இருந்தபோது, கயிறுகளே அவருடைய தலையணையாக 
வும்‌, வெறும்‌ கப்பற்தளமே அவருடைய கட்டிலாகவும்‌ இருந்தன. 
கரையில்‌ இருந்தபோது, சற்று அதிக சொகுசான ஓய்விடத்தை அவர்‌ 
தேடினார்‌: கடற்கரையில்‌ படுத்து, வானமே கூரையாகக்‌ கொண்டு 
உறங்கினார்‌. தொடர்ந்து இரண்டு, மூன்று நாட்கள்‌ உபவாசமிருந் 
தார்‌. ஒரு கவளத்தின்‌ அளவு உணவு கூட உட்கொள்ளாமல்‌ ஒரு முழு 
வாரத்தை அவர்‌ கடத்தியிருக்கிறார்‌ என்று அறியப்பட்டுள்ளது. 
உண்மையில்‌, அவருடைய உணவின்‌ அளவு எவ்வளவு குறைவான 
தாக இருந்தது என்றால்‌, சில சமயங்களில்‌ ஒரு நாள்‌ முழுவதும்‌ அவர்‌ 
உண்ணும்‌ உணவின்‌ மதிப்பு ஒரு செப்புக்‌ காசின்‌ மதிப்பை விடக்‌ 
குறைவு என்று அவருடைய குருத்துவ நண்பார்களில்‌ ஒருவர்‌ 
கூறுகிறார்‌. 

முத்துக்குளித்துறையில்‌ இருந்தபோது அவர்‌ உண்ட உணவு 
பற்றிக்‌ கண்கண்ட சாட்சி ஒருவர்‌ இப்படி விளக்குகிறார்‌: “போர்ச்சுக்‌ 
கீசியார்களின்‌ விருந்துகளுக்கு அழைக்கப்பட்ட போது தவிர, மற்றபடி 
திராட்சை இரசத்தை அவர்‌ ஒருபோதும்‌ தொட்டதில்லை. 
ஏனெனில்‌, தாம்‌ மற்றவர்களிடமிருந்து தனித்துத்‌ தெரிவதை அவர்‌ 


விரும்பாததால்‌, தமக்குப்‌ பரிமாறப்பட்டதை அவர்‌ உண்டார்‌. 


ஆனால்‌ தாம்‌ தனியாக இருந்தபோது, அல்லது தம்‌ சொந்த மக்க 
ளோடு இருந்தபோது, சிறிதளவு மோசமாக சமைக்கப்பட்ட சோறு, 
அல்லது மீன்‌ அல்லது கொஞ்சம்‌ வெறும்‌ பால்‌ மட்டுமே 
அவருடைய உணவாக இருந்தது; பெரிய திருநாட்களில்‌ இட்லி 
அவிக்க அவர்‌ தம்‌ துணைவர்களுக்கு உத்தரவிடுவார்‌, இத்தகைய 
சுவையான பதார்த்தத்திற்காகக்‌ கடவுளுக்கு நன்றி செலுத்தும்படி 


762 


அவர்களுக்கு நினைவூட்டுவார்‌. தமது தேவ ஊழியத்தில்‌ உழைக்க 
அவசியமான பலத்தைத்‌ தக்கவைத்துக்கொள்ளத்‌ தேவையான 


அளவுக்கு மட்டும்‌ அதை உண்டார்‌. 


ஆனால்‌ ஐப்பானில்‌ அவர்‌ கழித்த இரண்டரை ஆண்டுகளில்‌, 
சுவிசேஷ ஊழியார்களை விட, தாங்கள்‌ அதிகமாகத்‌ தவம்‌ செய்‌ 
வதாகப்‌ பெருமையடித்துக்கொள்ளாதபடி, அவர்‌ மீன்‌ உணவுகளை 
யும்‌ கூட அடியோடு விலக்கினார்‌. சுவாமி நூனெஸ்‌ ஐப்பானுக்குச்‌ 
சென்றபோதும்‌ கூட, புனிதரின்‌ சுய மறுதலிப்பு பற்றிய பேச்சு அங்கே 
பரவியிருந்தது. மற்ற விவரங்களுக்கிடையே, தந்தை பிரான்சிஸ்‌ சில 
காட்டுக்‌ கரைகளை மட்டுமே உண்டு வாழ்ந்தார்‌ என்றும்‌, இவை 
எவ்வளவு கசப்பானவை என்றால்‌, தாங்களே கூட அவற்றின்‌ 
சுவையை சகித்துக்கொள்ள முடிந்ததில்லை என்றும்‌, கடுங்குளிர்‌ 
காலத்திலும்‌ அவர்‌ தம்முடைய பழைய ஒட்டுப்போட்ட அங்கியைத்‌ 
தவிர வேறு எதையும்‌ அணிந்ததில்லை என்றும்‌, அந்த அங்கியோ 
அவருடைய உடலை மூடப்‌ போதுமானதாக இருந்தாலும்‌, 
குளிரைத்‌ தாங்க எந்த விதத்திலும்‌ உதவியாக இருந்ததில்லை என்றும்‌, 
அவ்வப்போது அவர்‌ ஓரிரு வாரங்களுக்கு ஒரு தனிமையான 
குகைக்கு அல்லது ஆளரவமற்ற ஒரு தீவுக்குச்‌ சென்று முழு உபவாசத்‌ 
திலும்‌, மற்ற தவ முயற்சிகளிலும்‌ ஈடுபடுவார்‌ என்றும்‌ ஐப்பானி 
யர்கள்‌ சுவாமிநூனெஸிடம்‌ கூறினார்கள்‌. 

இப்பேர்ப்பட்டவர்தான்‌ அர்ச்‌ சவேரியார்‌--தம்மீதே தமக்கு 
அற்ப இரக்கமுமுன்றித்‌ தம்மை மிகுந்த கடுமையோடு அடக்கி 
ஓடுக்கியவர்‌! தமது சரீரம்‌ தமக்கு எதிராகக்‌ கலகம்‌ செய்யும்‌ ஓர்‌ எதிரி 
என்பது போல, அவர்‌ அதைத்‌ தொடர்ந்து சிலுவையில்‌ அறைந்தபடி 
இருந்தார்‌. அனால்‌ உண்மையில்‌ அது எப்போதோ அவருடைய 
ஆத்துமத்திற்கு அடங்கி ஓஒடுங்கியிருந்தது. அது அவருடைய கீழ்ப்‌ 
படிதலுள்ள ஊழியனாகவும்‌, கடவுளின்‌ அதிமிக மகிமைக்காக அவர்‌ 
மேற்கொண்ட எல்லா முயற்சிகளிலும்‌, அது அவருடைய மேன்மை 
மிக்க ஆத்துமத்திற்குப்‌ பிரமாணிக்கமுள்ள, உற்ற தோழனாகவும்‌ 
விளங்கியது. 


763 


